KATIRAVEL PILLAI S 
TAMIL DICTIONARY 


தமிழ்ச் சொல்லகராதி 


முதலாம் பாகம் 


பாக 


எம்டி 


சேரி 


STUDIES 


* 


istutt 


OF TAM 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


Katirvel Pillai s 
Tamil Dictionary 


தமிழ்ச் சொல்லகராதி 


( முதற் பாகம் ) 


இது , 
யாழ்ப்பாணத்து வல்வையம்பதி 

ஸ்ரீ . க . குமாரசாமி முதலியார் குமாரரும் 
இலங்கைச் சுப்ரீம் கோடென்னும் அதிசிரேட்ட நீதாசநர் சபையின் 
அத்துவக்காத்தும் இலங்கை அரசினரால் நியோகிக்கப்பட்ட மூலகிரந்த 
வித்தியாநுபாலந சங்கத்தாருளொருவரும் இலங்கை அரசின் 
சிவில் சேவை நிரையில் நீதிபதியாயிருந்தவருமாகிய 
ஸ்ரீ . கதிரைவேற்பிள்ளையவர்களால் 

இயற்றப்பெற்று , 
மதுரைத் தமிழ்ச்சங்கப் பண்டிதர்களாற் 

பரிசோதிக்கப் பெற்றது . 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

தரமணி , சென்னை - 600 113 . 


Katiravel Pillai s Tamil Dictionary 


Vol - I 


Author :: 
C.W. Katiravel Pillai 


Published by : 
International Institute of Tamil Studies , 
C.I.T. Campus , Taramani , Chennai - 600 113 . 


Publication No 
Edition 
Year 


285 
Reprint 
1998 


: 


Language 
Size 


Tamil 
1/4 Crown . 


1000 


No. of Copies 
No. of Pages 


6 + xii + 706 


Price 


225.00 


Printed by 


Parkar Computers , 
293 , Royapattah High Road ,, 
Chennai - 600 014 . 
Phone: 8551363 , 8266637 . 


அட்டைப் படம் 
வடிவமைப்பு 


வே . கருணாநிதி , 
பர்வின் கருணாநிதி 


தமிழ் வளர்ச்சி இயக்கத்தின் 
அரிய நூல்களை வெளியிடும் திட்டத்தில் 

நிதியுதவி பெற்று 
இந்நூல் வெளிவருகின்றது . 


தி . பி . 2029 / மீனம் , 15 


2 . 


முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் , 

எம்.ஏ., பிஎச்.டி . 
தமிழ் ஆட்சிமொழி , தமிழ்ப் பண்பாடு , 
இந்து சமயம் மற்றும் 
அறநிலையத்துறை அமைச்சர் 


அணிந்துரை 


யாழ்ப்பாணம் கு . கதிரைவேல் பிள்ளையவர்கள் ஓர் அரிய தமிழ்ப் 
பணியைச் செய்திருக்கிறார்கள் . அதுதான் அவர் உருவாக்கிய ‘தமிழ்ச் 
சொல்லகராதி . தமிழில் சொல்லுக்குப் பொருள் காணும் முயற்சியாகத்தான் 
நிகண்டுகள் பிறந்தன . இவை கவிதை வடிவில் அமைந்தன . 1732 இல் 
வீரமாமுனிவர்தான் உரைநடை வடிவில் இப்போதுள்ள அகரமுதலி 
முறையைக் கொண்டுவந்தவர் . அதுதான் சதுரகராதி என்பது . அதன்பின் 
எத்தனையோ பெருமக்கள் பலவகையான அகரமுதலிகளைக் கொண்டு 
வந்துள்ளனர் . அதில் தமிழகத் தமிழ் அறிஞர்களும் வெளிநாட்டு அறிஞர் 
களும் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத் தமிழறிஞர்களும் பெரும் 
பங்காற்றியுள்ளனர் . இதுகாறும் 64 வகையான அகரமுதலிகள் வெளி 
வந்துள்ளன . 


நீதியரசராயிருந்து ஓய்வுபெற்ற இவ்வறிஞர் இந்நூலைச் செய்துள்ளார் 
என்பது வியப்புத்தான் . இதுபற்றி அவரே எழுதுகிறார் . 


“ நாம் முன்நெடுங்காலந் தொட்டு வாசித்துவந்த நூல்களில் 
உள்ளனவாய்ச் சதுரகராதி , மானிப்பாயகராதி , சென்னை 
யகராதிகள் , உவின்சிலோ அகராதி , வைத்திய அகராதி 
என்னுமிவற்றில் இல்லாதனவாகிய சொற்களைப் புதிதாக 
ஓரகராதி செய்யவேண்டுமென்று புத்தி பண்ணிக் காலாந் 
தரத்திற் குறித்து வைத்திருந்தோம் ; ஆயினும் முன்னர்த் 
தமிழ் ஆங்கிலேயம் என்னும் இரு பாஷைகளிலும் நூலுரை 
யாசிரியராயும் பின்னர் அத்துவக்காத்தாயும் நீதிபதியாயும் 
ஏற்பட்டுச் செய்துவந்த கடமைகள் எமது காலத்தைக் 
கொள்ளை கொண்டமையால் எமது அபிப்பிராயத்தை 
நிறைவேற்றுவதற்கேற்ற சமயம் வாயாமற் போயிற்று . 
நீதிபதித் தொழிலினின்று ஓய்ந்திருக்கும் பின்னிட்ட ஐந்து 


3 


வருட காலங்களில் நோயனார் கைக்கொண்ட காலம் 
ஒழித்து எஞ்சிய காலத்தில் இவ்வகராதி எழுதுவதே நமது 
தொழிலாயிற்று . ” 


பணி செய்த காலத்தில் செய்ய விழைந்த பணியை , ஓய்வு பெற்றதும் 
உழைத்து முடித்திருக்கிறார் என்பதே பெருமைக்குரியதாகும் . இவர் 
இதற்கான முன்னுரையை 1904 சனவரி 1 இல் எழுதியுள்ளார் . 


அதன்பின் இந்த நூல் என்ன வளர்ச்சியைக் கண்டது ; வடிவம் எடுத்தது 
என்ற வரலாற்றைச் சற்றுப் பார்க்க வேண்டும் . சண்முகம்பிள்ளை தம் 
நூலில் குறிப்பிட்ட செய்தியை அப்படியே தருகிறேன் . 


“ தமிழ்ச்சங்க அகராதி 
தமிழ் - தமிழ் அகரமுதலிகளுள் மிகவும் பெரியது தமிழ்ச் 
சங்க அகராதி . இது மூன்று பெருந்தொகுதிகளாக வெளி 
வந்துள்ளது . சொற்பொருள் விளக்கம் தவிரப் பொருள் , 
தொகை , தொடை அகராதி என்னும் சேர்க்கை இந்த 
அகராதியில் இல்லை . இந்த அகராதியைப் பல்லாண்டுகள் 
உழைத்து உருவாக்கியவர் யாழ்ப்பாணம் நீதிபதி கு . கதிரை 
வேற்பிள்ளையாவார் . 


இவர் சதுரகராதி , மானிப்பாய் அகராதி , சென்னை அகராதி 
கள் , வின்சுலோ அகராதி , வைத்திய அகராதி என்னும் 
இவற்றில் இல்லாத புதுச் சொற்களைத் திரட்டி விளக்கம் 
தந்துள்ளார் . இதனை முற்றுமாய் வெளியிடும் முன்னர் 
இவர் காலமானார் . 


பின்னர் அப்பொழுது மதுரைத் தமிழ்ச் சங்கத் தலைவராக 
விளங்கிய பொன் . பாண்டித்துரைத் தேவரவர்கள் அகராதிப் 
படிவங்களைக் கதிரைவேற்பிள்ளையின் குமாரர் பாலசிங்கம் 
என்பவரிடமிருந்து பெற்றார் ; மதுரைத் தமிழ்ச் சங்க வித்து 
வான்களைக் கொண்டு பரிசோதித்து அச்சிட்டு வெளியிடப் 
பணித்தார் . சே.ரா. சுப்பிரமணியக் கவிராயர் முதலிய பலரும் 
பல்லாண்டுகள் உழைத்து இந்த அகராதியை மூன்று பகுதி 
களாக 1910 , 1912 , 1923 ஆம் ஆண்டுகளில் வெளியிட்டு 
முற்றுவித்தனர் . 


4 . 


நீதிபதி கு . கதிரைவேற்பிள்ளை சூட்டிய தமிழ் சொல் 
லகராதி என்னும் பெயருடன் இந்த அகரமுதலி வெளி 
வந்தபோதிலும் மதுரைத் தமிழ்ச்சங்கம் வெளியிட்டமையால் 
தமிழ்ச்சங்க அகராதி எனக் குறிப்பதே பெருவழக்காயிற்று . 


ஒரு சொற் பல்பொருள்களுக்கு விளக்கம் தரும் போது 
பொருள்களை 1 , 2 என எண் குறியிட்டுக் காட்டியிருப்பது 
புதுமை . இதனால் ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள்கள் 
உண்டு என்பதும் தெளிவுபடுகிறது . மேலும் , சொற் 
பொருளுக்கு அடிப்படை ஆதாரமான நூற்சான்றுகளையும் 
உதாரணம் என எடுத்துக் காட்டியது புதுமுயற்சி . சொற் 
பொருளுக்கு இலக்கிய இலக்கணம் முதலிய நூல்களில் 
இருந்து மேற்கோள் எடுத்துத் தந்த முதல் தமிழ் - தமிழ் 
அகராதி இதுவே . 


இவர் 344 நூல்களிலிருந்து மேற்கோள்களை எடுத்தாண் 
டுள்ளார் . சொல் மூலங்களைக் காட்டியதோடு வடசொற்கள் , 
இந்துஸ்தானிச் சொற்கள் , தெலுங்குச் சொற்கள் முதலிய 
வற்றையும் இனஞ்சுட்டிக் காட்டியுள்ளார் . இந்த அகரமுதலி 
யில் முந்திய அகரமுதலிகளில் இல்லாத பல சொற்களும் 
திருந்திய விளக்கங்களும் காணப்படுகின்றன . தமிழ் - தமிழ் 
அகரமுதலிகளுள் கால அடைவில் விரிவு பெற்ற பேரகராதி 
இதுவே . ” 


இதிலிருந்து நாம் பெறும் உண்மைகள் பல . 


யாழ் . அறிஞர் கதிரைவேற்பிள்ளையின் அகரமுதலிதான் ‘ மதுரைத் 
தமிழ்ச் சங்க அகராதி யாகியுள்ளது . பல அகரமுதலிகளில் இல்லாத 
பலவற்றை இவர் திரட்டியுள்ளார் . 


சிங்காரவேலு முதலியாரின் அபிதான சிந்தாமணி அச்சுக் கட்டத்தில் 
வந்து தவித்தபோது , எப்படி , செந்தமிழ் அரிமா , தென்பாண்டித் தமிழ்த் 
தென்றல் பாண்டித்துரைத் தேவர் தானே முன்வந்து நூற்படியைப் பெற்று , 
வெளியிட்டுச் சிறப்புச் சேர்த்தாரோ அதேபோல இந்த அகரமுதலியையும் 
பெற்று வெளியிட்டுள்ளார் என்பது பெருமைக்குரியது . பல புதுமைகளை 
இவர் செய்துள்ளார் என்றும் பிற அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் . 


5 | 


மேற்கோள் காட்டி விளக்கிய முதல் நூல் என்ற பெருமை பெறுகிறது . 
அதிலும் 344 நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டியிருப்பதால் அவரது 
பன்னூற் பயிற்சியும் புலமையும் நமக்குத் தெரிகின்றன . கால அடைவில் 
விரிவுபெற்ற முதல் பேரகராதி இதுவே என்பதுதான் பெரிய சிறப்பு . 


1998 மார்ச்சு 29 ஆம் நாள் இதனை வெளியிடும் வாய்ப்புப் பெற்ற 
மைக்காக மகிழ்கிறேன் . இதனால்தான் , 


" என்னை நன்றாகக் கலைஞர் படைத்தார் 
அன்னைத் தமிழுக்கு அணிசெய்யு மாறே ” 


என்று நான் அழுத்தமாகக் கூறிவருகிறேன் . என் துறையில் இயங்கும் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் இதனை வெளியிடுகின்றது . இதனை 
விரைந்து வெளிக்கொணர்ந்த இராமர் இளங்கோ , அவர்களைப் பாராட்ட 
வேண்டும் . 


தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் தான் ஒவ்வொரு தொகுதிக் 
கும் உரூபா 10,000 / - நிதி வழங்கியிருக்கிறது . வழங்கவும் வாங்கவும் 
எங்கள் துறைகளே பயன்பட்டுள்ளன என்பது குறித்து மகிழ்வெய்துகிறேன் . 


அட்டைப்படம் , உறுத்தல் இல்லாத வண்ணத்தில் சிறப்பாக அமைந் 
துள்ளது . அட்டைப்படம் போட்டவர் வே . கருணாநிதி , வடிவமைத்தவர் 
பர்வீன் கருணாநிதி . 


இந்த நூலுக்கு மறுவாழ்வளித்து உங்கள் கைகளில் எல்லாம் தவழ 
வைத்தவரும் கருணாநிதிதான் . ஆம் ! தமிழக முதல்வர் மாண்புமிகு 
கலைஞர் அவர்கள்தான் . 


இதுபோன்ற பயன்பாடு மிக்க பணிகளைப் பார்க்கும் போதுதான் 
தமிழ் வளர்கிறது என்ற பூரிப்பும் , வளர்ந்து விடும் எனும் நம்பிக்கையும் , 
வளர்த்துக் காட்டுவோம் எனும் சூளுரையும் பிறக்கின்றன . 


பணி தொடரட்டும் ! 


29-03-1998 . 


அன்புடன் 


( மு . தமிழ்க்குடிமகன் ) 


6 


1998 மார்ச்சு 28 


முனைவர் . ச . சு . இராமர் இளங்கோ 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
தரமணி , சென்னை 113 . 


இரண்டாம் பதிப்பு முன்னுரை 


தொல்காப்பியர் ஒரு சொல்லைக் குறிக்கும் பல பொருள்களை 
உரியியலில் குறிப்பிடுகிறார் . எனவே தொல்காப்பியருக்குப் பின்னர்த் 
தோன்றிய நிகண்டுகளுக்கு அவர் தோற்றுவாயாக அமைந்தார் . நிகண்டு 
களில் திவாகரம் , பிங்கலம் , சூடாமணி என்பன புகழ் பெற்றவை . 


நிகண்டு எனும் வடசொல்லுக்குத் தொகுப்பு என்பது பொருளாகும் . 
முதன் முதலில் நிகண்டு என்னும் சொல்லைச் சூடாமணி நிகண்டு எடுத்து 
ஆண்டுள்ளது . நிகண்டு எனும் வடசொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் 
உரிச்சொல் பனுவல் ஆகும் . 


நிகண்டுகளில் தெய்வப் பெயர் , மக்கட் பெயர் , இன்னோரன்ன 
தொகுதிகள் காணப்படினும் ஒரு சொல் பல்பொருள் எனும் தொகுதியே 
அகராதி அமைப்பை ஒத்திருக்கிறது . 


தமிழ் மொழியில் அருஞ்சொற்களுக்குப் பொருள் விளக்கம் தரும் 
அகராதி தோன்றுவதற்கு முன்னர் நிகண்டுகள் அப்பணியைச் செய்தன . 
எனவே அகராதிகளுக்கு முன்னர் தோன்றிய நிகண்டுகளைக் கருவி 
நூல்கள் எனலாம் . 


அக்காலத்தில் நிகண்டுகள் மனனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் பெரு 
வழக்காய் இருந்த செய்யுள் வடிவில் எழுதப்பட்டன . அகவல் , விருத்தம் , 
வெண்பா, கட்டளைக் கலித்துறை முதலிய பா வடிவங்களில் அவை 
இயற்றப்பட்டிருந்தன . 


நிகண்டுகளில் ஒரு சொல்லுக்குரிய பொருளை அறிய வேண்டின் 
அந்நிகண்டு முழுவதையும் முதலில் படிக்க வேண்டும் . பின்னர் அச்சொல் 
எந்தத் தொகுதியில் வருகிறது என்பதைத் தேடிப் பிடிக்கவேண்டும் . 
நிகண்டுகள் செய்யுள் வடிவில் எழுதப்பட்டிருந்தமையால் அசைச் சொற் 


களும் அடைமொழிகளும் இடம்பெற்றிருந்தன . எனவே நிகண்டுகளை 
மனனம் செய்தால்தான் பொருளை அறிய முடியும் . அதனால் நிகண்டுகளை 
நம்முன்னோர் மனனம் செய்தனர் . 


ஆங்கிலக் கல்வி இந்தியாவில் பரவிய பின்பு அகராதிகள் எழுதப் 
பட்டன . நிகண்டுகள் செய்யுள் வடிவில் அமைய , அகராதிகள் உரை 
நடையில் அமைந்தன . நெடுங்கணக்கு முறையைப் பின்பற்றி அகராதிகள் 
அகரநிரலில் எழுதப்பட்டன . 


ஒரு மொழியில் , அகர நிரலில் ஒரு சொல்லுக்குரிய பல பொருள்களை 
அறிய உதவுவது அகராதியாகும் . அகராதி என்பதற்கு அகரத்தை 
முதலாக நெடுங்கணக்கு முறையில் அமையும் சொற்பொருள் விளக்கம் 
என்று மானிப்பாய் அகராதி விளக்கம் தருகிறது . 


மொழியின் சொல் வளத்தை அறிய அகராதி துணை செய்கின்றது . 
அகராதி என்பதை அகரம் + ஆதி எனப் பிரித்து ஆதி என்பது வடசொல் 
என்பர். எனவே அகராதி எனும் வடசொல்லுக்கு இணையான தமிழ்ச் 
சொல் அகரமுதலி என்பதாகும் . 

1906 இல் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் வெளியிட்ட சேந்தன் 
செந்தமிழ் எனும் நூலில் அகர நிரலில் அமைந்த பகுதியை அகரமுதல் 
என்று அவர் குறிப்பிடுகிறார் . எனினும் அகரமுதலி என்று இன்று 
வழங்கும் சொல்லைப் பெருவழக்காய் ஆக்கியவர் மொழி ஞாயிறு 
தேவநேயப்பாவாணர் ஆவார் . 


தமிழ் மொழியில் அகராதியை உருவாக்கிய பெருமை பெஸ்கி எனும் 
வீரமாமுனிவரைச் சாரும் . அவர் எழுதிய சதுரகராதி 18 ஆம் நூற்றாண்டில் 
முடிந்திருந்தாலும் 19 ஆம் நூற்றாண்டில்தான் மக்களிடம் வந்தது . 


சதுரகராதி என்பதற்கு நான்கு வகை அகராதி என்று பொருள் . 
முதலாவது 

பெயரகராதி 
இரண்டாவது பொருளகராதி 
மூன்றாவது தொகையகராதி 
நான்காவது தொடை அகராதி . 


இவற்றுள் முதற்கண் சுட்டிய பெயரகராதியில் ஒரு சொல்லுக்குரிய பல 
பொருள்கள் தரப்பட்டுள்ளன . இப்பகுதியே பிற்காலத்தில் அகராதி 


il 


பெருகுவதற்கு வழிவகுத்தது . மேலும் வீரமாமுனிவர் தமிழ் இலத்தீன் 
அகராதி , தமிழ் - போர்ச்சுகீசு அகராதி ஆகிய இரு மொழி அகராதிகளை 
வெளியிட்டார் . 


வீரமாமுனிவரின் சதுரகராதிக்குப் பின்பு 1842 இல் சந்திரசேகர 
பண்டிதரின் ‘ யாழ்ப்பாணத்து அகராதி எனும் மானிப்பாய் அகராதி வெளி 
வந்தது . 1899 இல் நா . கதிரைவேற்பிள்ளையின் ‘ தமிழ் பேரகராதி எனும் 
தமிழ் மொழியகராதி என்ற நூலும் , 1909 இல் இராமநாதனின் 20 ஆம் 
நூற்றாண்டுத் தமிழ் அகராதி என்ற நூலும் அடுத்தடுத்து வந்தன. 


ஈழத்தைச் சார்ந்த நீதியரசர் கு . கதிரைவேற்பிள்ளை அவர்கள் ‘ தமிழ்ச் 
சொல்லகராதி என்னும் இவ்வரிய அகராதியை உருவாக்கினார் . இவரது 
அகராதி உருவாக்க ஆர்வத்தையும் , உழைப்பின் மேன்மையையும் நம்மால் 
புரிந்துகொள்ள இயலுகிறது . விரிவாக எழுதப்பட்ட இவ்வகராதி வெளி 
வருவதற்கு முன்னமே அவர் மறைந்தது இரங்குதற்குரியது . 


மதுரைத் தமிழ்ச் சங்கத் தலைவர் பாண்டித்துரைத் தேவர் அவர்கள் 
கதிரைவேற் பிள்ளையின் மகன் பாலசிங்கம் என்பவரிடம் அச்சுக்கூடம் 
செல்லா அந்த அகராதியைப் பெற்று மதுரைத் தமிழ்ச் சங்கப் புலவர்களின் 
துணையுடன் 1910 இல் முதல் தொகுதியையும் , 1912 இல் இரண்டாம் 
தொகுதியையும் , 1923 இல் மூன்றாம் தொகுதியையும் வெளியிட்டார் . 


88 ஆண்டுகளுக்கு முன்னர் மதுரைத் தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட 
தமிழ்ச் சொல்லகராதி யை மீண்டும் புதுப்பொலிவுடன் உலகத் தமிழா 
ராய்ச்சி நிறுவனம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது . நல்லார் 
துணையுடன் நாளும் தமிழ்ப்பணி என்ற நோக்கில் பணியாற்றி வரும் 
இந்நிறுவனம் , இந்நேரத்தில் இந்நூல் வெளியீட்டுக்குத் துணைபுரிந்த 
நல்லார் பலரையும் நன்றியுடன் நினைவு கூர்வதிலும் மகிழ்வுறுகிறது . 


இவ்வகராதியை மீண்டும் வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தை 
எனக்கு உருவாக்கிய பெருமக்கள் இருவர். ஒருவர் மொழி பெயர்ப்புத்துறை 
யில் முன்னோடியும் அரிய நூல்களைச் சேர்த்து வைத்திருக்கும் கருத்துக் 
கருவூலமான தஞ்சை வழக்கறிஞர் உயர்திரு . டி.என் . ராமச்சந்திரன் ஆவார் . 
மற்றவர் பேராசிரியர் அ . தட்சணாமூர்த்தி ஆவார் . இப்பெருமக்கள் 
இருவருக்கும் எங்கள் நன்றி . 


இவ்வகராதியை வெளியிட இசைவு தந்த மதுரைத் தமிழ்ச்சங்கச் 
செயலாளர் திரு . தனுக்கோடி பாண்டியன் அவர்களுக்கும் , மதுரைத் தமிழ்ச் 
சங்கத் தலைவி சேதுபதி அரசியார் திருமதி இந்திராதேவி அவர்களுக்கும் 
நன்றி . 


நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற நிறு 
வனத் தலைவர் மாண்புமிகு தமிழ் ஆட்சிமொழி - பண்பாட்டுத்துறை மற்றும் 
இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 
அவர்களுக்கும் , தமிழ் வளர்ச்சி - பண்பாட்டுத்துறைச் செயலாளர் திரு . 
த . இரா. சீனிவாசன் இ . ஆ . ப . அவர்களுக்கும் எங்கள் நன்றி . 


அரிய நூல்கள் வெளியிடும் திட்டத்தில் இந்நூலை வெளியிட நிதி 
நல்கிய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் ச . நாகராசன் அவர் 
களுக்கும் எங்கள் நன்றி . 


கண்ணையும் கருத்தையும் கவருமாறு நூலினைச் சிறப்புற அச்சிட்டுத் 
தந்த பார்க்கர் கம்ப்யூட்டர்ஸ் திரு . வே . கருணாநிதி அவர்களுக்கும் 
எங்கள் நன்றி . 

இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


iv 


முதலாம் பதிப்பின் முகவுரை 
ஆரிய பாஷையோடொத்து அதி பூர்வீகமாயுள்ளதும் , மதுரைமிலே முதல் 
இடை கடையென்னும் முச்சங்கத்திலே வளர்க்கப்பட்டதும் , " வடவேங்கடந் 
தென்குமரி " யென முன் எல்லை கூறப்படினும் அவ்வெல்லை கடந்து பற்பல 
தேசங்களிலுந் தற்காலம் பரந்து பேசப்படுவதுமாகிய இன்ன பெருமை 
யுடைய இனிய தமிழ்ப் பாஷையிலே ஆசிரியரின்றிக் கற்க விரும்புவோர் 
நூல்களைப் பிரயாசமின்றிக் கற்றற்குக் கருவியாக ஓரகராதியை யெழுதி 
அச்சிட்டு வெளிப்படுத்துவது தமிழைக் கற்க விரும்பும் எவருக்கும் பெரும் 
பயனைக் கொடுக்குமென்று துணிந்து எனது தந்தையாரவர்கள் இவ் 
வகராதியை யெழுதினார்கள் . அவர்கள் தாங்கள் எழுதிய இவ்வகராதியை 
ஆறு பாகமாகப் பிரித்து ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனி அச்சிட்டு 
வெளிப்படுத்த நினைத்து அகரத்தை முதலிலுள்ள சொற்களை முதற் 
பாகமாகக் கொண்டு அச்சிட்டு வெளிப்படுத்திய அந்த அணித்தான் காலத் 
திற்றானே நாம் நினைத்திராப்பிரகாரம் தேகவியோகமாயினார்கள் . 


சுயபாஷையாகிய தமிழ்ப் பாஷையை அபிவிருத்தியாக்க வேண்டு 
மென்னும் எண்ணத்தினாற் பெரும்பொருள் செலவிட்டு மதுரையிலே தற் 
காலம் தமிழ்ச்சங்கத்தைத் தாபித்தவர்களும் , எங்கும் பெரும்புகழ் பெற்றவர் 
களுமாகிய ஸ்ரீமான் பாண்டித்துரைத் தேவரவர்கள் , எந்தையாரவர்கள் 
இறந்துபோகவும் இவ்வகராதியையச்சிட்டு வெளிப்படுத்தவேண்டுமென் 
னும் அத்தியந்த அபிப்பிராயமுடையவர்களாய் , கையெழுத்துப் பிரதியாய் 
இருக்கும் அவ்வகராதியைத் தமக்கனுப்பிவிட்டால் தாம் அதனை இச் 
சங்கத்திற்றானே பரிசோதித்து அச்சிட்டு வெளிப்படுத்தித்தருவோமென்று 
அன்புகூறிக் கையேற்று கொண்டார்கள் . யான் அப்பிரதியை அவர்களுக்கு 
அனுப்பி வைத்தேன் . அவர்களால் அச்சங்கத்திற்றானே அஃதிந்நாள் 
அச்சிடப்பட்டு வருகின்றது . 


இங்ஙனம் அச்சிடப்பட்டு வருகின்ற இவ்வகராதி முன்போல ஆறு 
பாகமாகப் பிரிக்கப்படாது மூன்று பாகமாகப் பிரிக்கப்பட்டு வெளிப்படுத்தப் 


படும் . இப்போது வெளிப்படுத்தப்படும் முதற்பாகம் உயிர்வர்க்கம் முழு 
வதையும் அடக்கியுள்ளது . செயற்கரிய இப்பெருங்கருமத்தைச் செய்துவரும் 
ஸ்ரீமாந் பாண்டித்துரைத் தேவரவர்களுக்குத் தமிழ் நாடெல்லாம் எக்காலத்தும் 
நன்றி பாராட்டக் கடமைப்பட்டிருக்குமென்பது சித்தம் . 


எனது தந்தையாரவர்கள் இவ்வகராதியை எழுதும்போது அதற்குச் 
சகாயராயிருந்தவர்கள் : சுன்னாகம் - அ . குமாரசுவாமிப்புலவரும் , வல்லிப்பட்டி 
சி . ஆறுமுகப்பிள்ளையும் , நல்லூர் . சு . சரவணமுத்துப்பிள்ளையும் , வேறு 
சிலருமே . இதனைப் பரிசோதித்தவர்கள் : மதுரைத் தமிழ்ச் சங்கத்து நூற் 
பரிசோதகர் மு.ரா. அருணாசலக் கவிராயர் , சைவநூற் பரிசோதகர் சே.ரா. 
சுப்பிரமணியக் கவிராயர் , செந்தமிழ்க் கலாசாலைத் தலைமை உபாத்தியாயர் 
திரு . நாராயணையங்கார் , செந்தமிழ்க் கலாசாலை ஸம்ஸ்கிருத உபாத்தி 
யாயர் வி . ஸ்ரீநிவாஸாசாரியர் , தமிழ்ச்சங்கம் எழுத்தாளர் கோ . அப்பனையங் 
கார் , செல்லமையங்கார் என்னும் இவர்கள் . 


இவர்கட்கு இடையிடையே உதவி புரிந்து வந்தோர் செந்தமிழ்க் 
கலாசாலை உபாத்தியாயர் நா . சுந்தரேசுவர ஐயர் , செந்தமிழ்ப் பத்திராசிரியர் 
மு . ராகவையங்கார் , இவர்களேயாவர் . 


பாலசிங்கம் 


கொழுப்பு 
28-2-1910 


vi 


PREFACE 


“ The chief glory of a Nation , ” says Dr. Johnson , " arises from its 
authors ” and it is hardly necessary to add that, for a proper study of 
their works a good dictionary is required . 


It is a characteristic peculiarity of the Tamil classics and shastras 
that poetry has been the recognised and almost the only vehicle of 
their authors , so much so that not only literature, properly so - called 
but also works on grammar, medicine , metaphysics , astronomy , 
astrology and chemistry have been metrical in their composition . To 
this rule even the dictionary has been no exception . 


The first Tamil dictionary compiled on the more modern or what 
may be called the European method is the Sathur - Akarathi by the 
celebrated Beschi , an Italian priest, who holds perhaps the foremost 
place among foreigners as a Tamil scholar , poet and prose writer . 
Many words not given in the Sathur Akarathi were collected and 
arranged for a Tamil - English dictionary by the late Rev. Mr. Knight 
of the Church Mission , Jaffna , with the assistance of the Tamil 
scholars of his day , and the manuscript left by him formed the basis of 
the Tamil dictionary compiled by Pundit Sandira Sekara printed at the 
Manepay Press in 1842 , under the auspices of the American Jaffna 
Missionaries . Two other dictionaries edited on similar lines appeared 
at a later date in Madras, and proved to be very useful and necessary 
additions to the number . 


Many years ago I attempted , in the course of my reading , a 
collection of such words as are not found or defined fully in the 
dictionaries extant , with a view to the compilation of a new and 
comprehensive dictionary of the Tamil language ; but the duties in 
which I had been successively engaged , as Instructor , Journalist , 
Advocate and Magistrate , interfered with the prosecution of my 


vii 


design . Since my retirement five years ago from Government service, 
I have devoted what intervals of health and leisure I have had , to the 
completion of a work undertaken many years ago as a labour of love , 
for the benefit as well of my countrymen who must ever regard a fair 
knowledge of Tamil as an intellectual necessity , as of foreign students 
who will find it to be one of the most copious and polished languages 
spoken by man . 


2 ) 


I have included in the present work the words derived and 
gradually adopted from Sanskrit to meet modern requirements and 
now appropriated by various writers as part and parcel of the Tamil 
language . Although I had to correct a few words found in the other 
dictionaries, I have not rejected the foreign words included in that 
of Dr. Winslow . My chief aim has , however , been to rescue from 
obscurity and present to the public as large a collection as possible of 
words not found in any previous dictionary , occuring in shastras , 
whether existing in print or in manuscript. 


2 


To those wishing to study Hindu Philosophy and Metaphysics , 
including Vedantism and Siva - Sithantham , this dictionary will , 
it is hoped, be a great help . Medical men will be glad to find in this 
compilation , botanical and medical words collected from the medical 
books published by the celebrated Pandit Suppiramania . Technical 
words relating to the science of logic , thetoric , astrology , astronomy, 
chemistry and mathematics have received special attention . A 
noticeable feature of the work is the citations from standard authors 
and approved sources which are intended to illustrate the meanings 
and uşes . of words . 


Words of Sanskrit origin are traced to their source and the 
originals from which they are derived are also given in Sanskrit 
characters . 


To the sum total of the words given in previous dictionaries the 
present work claims the addition of thousands. 
January 1st , 1904 . 

C.W. Katrivel Pillai 


viii 


நூலாசிரியர் முகவுரை 


அகராதியென்பது அகர எழுத்து முதலாக வருணமாலைக் கிரமப்படி 
சொற்களை ஒன்றன்பின் ஒன்றாகச் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு கோவை . 
சொற்கள் அவ்வாறு கோவை செய்யப்பட்டுப் பொருள் கூறுஞ்சொற்களோடு 
வருமுறையே அகராதியெனக் காலாந்தரத்தில் வழங்கலாயிற்று . இவ்வகராதி 
யிற் பெயர் , வினை , இடை , உரி என நான்கு வகைப்பட்ட சொற்களுக்கும் 
பொருள் கூறுகின்றாம் ; ஆதலால் இதனைச் சொல்லகராதியென்றாம் . 


உரை நடையாய் வருணமாலைக் கிரமந் தவறாது ஒருசொற்கு ஒன்றாக 
அல்லது பலவாகப் பொருள் எழுதப்பட்டு முன்னாளில் வழங்கியது , 
ரோமாபுரியில் இருந்துவந்த கத்தோலிக்கக் குருவாகிய வீரமா முனிவராற் 
செய்யப்பட்ட பெயரகராதியொன்றே . அதனிற் காணப்படாதனவாகிய சொற் 
கள் தமிழ் நூல்களில் அதிகமாக இருத்தலைக் கண்டு சேர்ச்சுமிசியோனைச் 
சேர்ந்த நயிற் பாதிரியார் தமிழ் வித்துவசன சங்கத்திலே தமிழும் 
இங்கிலீஷூமாக எழுதியும் நிறைவேற்றாது வைத்திருந்த அகராதியைத் 
துணையாக எடுத்து , அ . சந்திரசேகர பண்டிதரைக் கொண்டு எழுதுவித்து , 
அமரிக்கன் மிசியோன் குருமார் மானிப்பாயில் , கஅசஉ - ஆம் வருஷம் 
அச்சிடுவித்த அகராதியும் , அதன்வழியே சென்னைப் பட்டணத்திற் பிரசுரிக் 
கப்பட்ட இரண்டு அகராதிகளுந் தமிழ்க்கடலில் நீந்துவார்க்குப் பெருந் 
துணையாயின. இவைகளிலுங் காணப்படாத சொற்கள் இன்னுந் தமிழிற் 
பல்லாயிரமுள என்பது வேதாந்தம் , சித்தாந்தம் , புராணம் , ஸ்மிருதி , 
இதிகாசம் , வைத்தியம் , சோதிடம் , கணிதம் முதலிய சாத்திரங்களை 
வாசிப்பவர்களுக்கு நன்கு விளங்கும் . 


நாம் முன் நெடுங்காலந்தொட்டு வாசித்துவந்த நூல்களில் உள்ளன 
வாய்ச் சதுரகராதி , மானிப்பாயகராதி , சென்னையகராதிகள் , உவின்சிலோ 
அகராதி , வைத்திய அகராதி என்னுமிவற்றில் இல்லாதனவாகிய சொற் 
களைப் புதிதாக ஓரகராதி செய்யவேண்டுமென்று புத்திபண்ணிக் காலாந் 
தரத்திற் குறித்து வைத்திருந்தோம் ; ஆயினும் முன்னர்த் தமிழ் ஆங்கிலேயம் 
என்னும் இரு பாஷைகளிலும் நூலுரையாசிரியராயும் பின்னர் அத்துவக் 
காத்தாயும் நீதிபதியாயும் ஏற்பட்டுச் செய்துவந்த கடமைகள் எமது காலத் 


ix 


தைக் கொள்ளை கொண்டமையால் எமது அபிப்பிராயத்தை நிறைவேற்றுதற் 
கேற்ற சமயம் வாயாமற் போயிற்று . நீதிபதித் தொழிலினின்று ஓய்ந்திருக்கும் 
பின்னிட்ட ஐந்து வருட காலங்களில் நோயனார் கைக்கொண்ட காலம் ஒழித்து 
எஞ்சிய காலத்தில் இவ்வகராதி எழுதுவதே நமது தொழிலாயிற்று . 


மகாசமுத்திரம் போன்று விரிந்து நாநா சாத்திரஞ்ஞர் எழுதிய புத்தகங் 
கள் பரவியிருக்குஞ் சம்ஸ்கிருத பாஷையிலிருந்து தமிழ்ப் பாஷையிற் 
கொண்டு வரப்பட்டனவும் படுவனவுமாகிய சொற்களுக்கெல்லை காண்ப 
தரிது . இன்னுந் தமிழெழுதுவோர் , சம்ஸ்கிருதம் வேற்றுப் பாஷையாகவும் 
தமது சொந்தமாம் என்பார் போலச் சிறிதும் பின்னில்லாமல் சம்ஸ்கிருத 
பதங்களையெடுத்துத் தமிழிற் புதிது புதிதாய்ப் பிரயோகித்துக்கொண்டே 
வருவாராமினர் . சம்ஸ்கிருதத்திலிருந்து பல நூல்களுந் தொகுத்தும் விரித்தும் 
மொழிபெயர்த்தும் எழுதப்பட்டிருத்தலாலும் இன்னும் எழுதப்படுவதாலும் 
அப்பாஷை தமிழோடு நெருங்கச் சம்பந்தப்பட்டிருத்தலினால் அப்பாஷை 
யிலிருக்கும் பதங்களனைத்துந் தமிழகராதியிலே தற்பவமாயுந் தற்சமமாயும் 
எழுதி முடியும்போதே தமிழகராதியும் ஒருவாறு சமாப்தியானதெனலாம் . 


நாம் முக்கியமாகத் தேடியெடுத்திவ் வகராதியிற் சேர்த்தவைகள் 
தமிழில் முன் எழுதப்பட்டிருக்கும் நூல்களிலுள்ள அரும்பதங்களே , 


நாம் இவ்வகராதியிற் கொண்ட விதானங்கள் வருமாறு : 


1 . 


நெடுங்கணக்கின் கிரமப்படி உயிர்மெய்க்கு முன்னே மெய்வருக்கம் 
எழுதப்பட்டிருக்கின்றது . ஒரு சொல்லுக்குப் பலபொருள் எழுதப் 
பட்டவைகளையும் மாணாக்கருடைய சௌகரியத்திற்காக முன் 
அகராதிகளிற்போல நெடுங்கணக்குக் கிரமமாயே எழுதினோம் . 


2. ஆரியத்திலிருந்து பிறந்தாவது ஆரியத்தோடொத்தாவது தமிழில் 

வழங்கும் பதங்களை இரு மருங்கினும் பகர அடைப்பிட்டு ஆரிய 
ரூபத்தினும் எழுதிக் காட்டினோம் . 


3 . 


சொற்களின் பொருள் வரம்புபட விளங்குமாறு , காலம் இடந்தந்த 
அளவு முன்னைய அகராதிச் சொற்கள் பலவற்றிற்கும் நாம் புதியன 
வாகச் சேர்த்துக்கொண்ட சொற்களெவற்றிற்கும் உதாரணங்களுங் 
காணப்பட்ட இடங்களுங் குறிக்கப்பட்டன . 


முன் அகராதிகளிலே னகர வர்க்கத்திலே கண்ட வடசொற்கள் 
இப்போது நகர வர்க்கத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றன . 


5 
, 


பெரும்பாலுஞ் சொற்களுக்குச் சொன்மூல முதலியன பொருளுரை 
மொழிகளின் பின் எழுதியிருக்கின்றாம் . அங்ஙனமாகச் சொன் 
மூல முதலியன பல வேறுபட வருங்கால் அவ்வெழுத்து இன்ன 
பொருளுக் கியைந்ததென்பது அவ்வப் பொருண் மொழியின் இலக் 
கத்தாற் காட்டப்பட்டிருக்கின்றது . 


6. இத் துவிவிந்துவை விசர்க்கமென்று கொள்ளாதொழிக .. 


7 . 


ஒருமைச் சொற்குத் தக்க விகுதி சேர்த்துப் பன்மைச் சொல் வரு 
விக்கு முறை மாணாக்கர் அறிவாராதலால் அவற்றுள் ஒன்றையே 
எழுதியும் உபயோகமாகுமெனக் கண்ட இடங்களில் அவ்விரண் 
டையும் எழுதியுமிருக்கின்றாம் . 


8 . 


எட்டு வேற்றுமைகளிலும் வெவ்வேறு உருபு பெற்றும் , ஒரு 
வேற்றுமையிற்றானே பல உருபு பெற்றும் வரும் பெயரின் விகார 
ரூபங்களையும் பகுதியினின்றும் பல வேறுபடப் பிறக்கும் வினை 
யின் விகார ரூபங்களையுந் தனித்தனியெழுதிப் பொருள் விளக்கிக் 
காட்டுதல் பயன்படும் ஆயினும் விரிவஞ்சி அங்ஙனங் காட்டாது 
விட்டோம் . பயன்படும் என்பது கருதிச் சில இடங்களில் எச்ச 
வினைகளுக்கும் பொருள்கூறி உதாரணங்கள் காட்டப்பட்டன . 


9 . 


முதனின் 

லையினும் இறுதி நிலையினும் வாரா என்ற எழுத்துக்கள் 
அந்நிலையில் வருதலும் இடைநிலையில் வேற்று நிலை மயக்க 
மாய் வாரா என விலக்கப்பட்ட எழுத்துக்கள் மயங்கி வருதலும் 
வடநூலார் வியாகரணத்தில் விதித்தபடி தமிழ் நூல்களிற் சிறு 
பான்மை வரக் கண்டமை பற்றியென்க . 


1904 - ஜனவரி - 1 , 


இங்ஙனம் , 
கு . கதிரைவேற்பிள்ளை 


xi 


- 


திருச்சிற்றம்பலம் . 


இவ்வகராதியில் உதாரணமாகக் குறிக்கப்பட்ட 

நூல்கள் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


2 


அகத்தியர் சிந்தூரம் - சிந்தூரம் . 

இரேகைச் சாத்திரம் - இரேகை , 
அகத்தியர் பரிபாஷைத் திரட்டு - பரிபா . இலக்கணக்கொத்து - இலக். 

பரிபூரணம்- பூரணம் , அகத்தி , பூ . இலக்கண சந்திரிகை - இல . சந் . 
வைத்திய காவியம் - காவியம் . 

இலக்கண சிந்தாமணி . [ 1880.) - இல . சிந் . 
அகத்தியர் வைத்திய வல்லாதி சு 00 - அகத்தி இலக்கண தீபிகை - இல . தீபி . 
யர் வல் . 

இலக்கண விளக்கம் . இலக்கணவி ; இலக்- விள . 
அகப்பொருள் விளக்கம் - அகப்பொ . இலக்கணவினாவிடை - இலக்கணவி ; இலக்க 
அகபஞ்ச சஷ்டி - அகபஞ்ச. 

ணவினா . 
அகோரசிவாசாரியர் பத்ததி - அகோ. இலிங்காபட்டியம் - இலிங் . 
அசதிக்கோவை - அசதி . 

இறையனாரகப்பொருள் - இறைய , 
அசுவ சாத்திரம் - அசுவ . 

உடலறிவிளக்கம் - உடலறி . 
அதுமான விளக்கம் - அநுமா . 

உபதேசகாண்டம் - உபதேச ; உபதேசகா 
அமுதகலைக்கியாநம் - அமுத . 

உபதேசவுண்மைக் கட்டளை - உபதே . கட். 
அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ்- அமுதா . தமிழ் . உபதேசவுண்மை - உபதேசவு . 
அரிச்சந்திரபுராணம் - அரிச்ச. 

உபநிடதம் - உபநி . 
அரிய விதி - அ. வி , 

உபநிஷதார்த்தப் பிரகாசம் - 2 பதி , பிர . 
அருணாசலபுராணம் - அருணாசலபு , 

உரிச்சொல் நிகண்டு - உரி , நிகண் , 
அவிரோதவுந்தியார் - அவிரோ. 

உள்ளமுடையான் வீமேசுர - வீமே . 
அழகர் கலம்பகம் - அழகர் கல . உள்ள முடையான் சூடாமணி -உள்ளமுடை 

. 
அறப்பளீச்சுரர் சதகம் - அறப்பளீ. 

ஏகாதசவர்ணம் - ஏகாதச . 
ஆசாரக்கோவை - ஆசாரக் . 

ஏகாதசி புராணம் - ஏகாதசி . 
ஆசிரிய நிகண்டு - ஆ - நி , 

ஐங்குறு நூறு - ஐங்குறு . 
ஆசௌச தீபிகை - ஆசௌ . 

ஐந்திணையைம்பது - ஐந்திணை . 
ஆத்திசூடி - ஆத்திசூடி . 

ஒழிவிலொடுக்கம் - ஒழிவி . 
ஆத்திசூடி புராணம் - ஆத் . பு . 

ஔவை குறள் - ஔவை . 
ஆநந்தலகரி - ஆ - ரி . 

கட்டளைக்கொத்து - கட் . கொ . 
இடைக்காட்டுச் சித்தர்பாடல் - இடைக்காட் . கந்தசட்டி புராணம் - கந்தசட் , 
இதோபதேசம் - இதோப . 

கந்தபுராணம் - கந்தபு . 
இரகுநாத சேதுபதி ஒருதுறைக்கோவை - ஒரு கந்தபுராண நவநீதம் - கந் . நவ . 
துறை . 

கந்தர்கலி வெண்பா - கந்தர்கலி, 
இரகுவம்மிசம் - இரகு . 

கந்தரந்தாதி - கந்தரங் . 
ராசவைத்திய மகுடம் - இராசவைத் ; இராச கந்தரநுபூதி - கந்தரது, 

கந்தரலங்காரம் - கந்தரல . 
ராமாயணதாற்பரிய சங்கிரகம் இராமா . தாற் . கம்பரந்தாதி - கம்பரர். 
ராமாயண பதம் - இரா . பத . 

கல்லாடம் - கல்லா ; கல்லாட , 
இராமாயணம் - இராமா.. 

கல்வளையந்தாதி - கல்வளை , 
இருபாவிருபது - இருபா . 

கலித்தொகை - கலித்தொகை , கலி . 


வை , 


xil 


al 


இவ்வகராதியில் உதாரணமாகக்குறிக்கப்பட்ட நூல்கள் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் , 


சி . சி , மறை . 


- 


கலைசைச்சிலேடை வெண்பா - கலைசை . 

திருமறைஞாநதேசிகர் உரை - 
காசிக்கலம்பகம் - காசிக்கல . 

நிரம்பவழகியர் உரை - சி . சி . நிரம்ப . 
காசிகாண்டம் - காசிகா. 

சிவஞாநசித்தியார் பரபக்ஷம் - சி . சி . பர , பர 
காஞ்சிப் புராணம் - காஞ்சிபு , காஞ்சிப் . 

பக்ஷ . 
குணவாகடத்திரட்டு - குணவா . 

சிவஞாந பாஷ்யம் - சிவஞாந . பா . 
குமாரசுவாமீயம் - குமாரசாமி . 

சிவஞாநபோதம் - சிவஞாநபோ . 
குவலயாநந்தம் - குவ ; குவல . 

சிவஞாதபோதம் சிற்றுரை - சிவஞாநபோ. சிவ 
குறிஞ்சிப்பாட்டு - கு - பா . 
கூர்மபுராணம் - கூர்மபு , 

சிவஞாநபோதம் , பாண்டிப்பெருமாள் விருத்தி 
கெவுளிசாத்திரம் - கெவுளி . 

யுரை - சிவஞாநபோ. பாண் . 
கைவல்லிய நவநீதம் - கைவல் . 

சிவதத்துவவிவேகம் - சிவதத்து . 
கொலைமறுத்தல் - கொலைம் . 

சிவதருமோத்தரம் - சிவதரு . 
கொன்றைவேந்தன் - கொ . வே . 

சிவப்பிரகாசக்கட்டளை - சிவப் . கட் . 
கோயிற்புராணம் - கோயிற்பு . 

சிவப்பிரகாசம் , சிதம்பரநாதருரை 

சிவப்பிர : 
சகத்திரநாமம் - சகத்திர . 

சிதம் . 
சசிவர்ணபோதம் - சசிவர் . 

சிவப்பிரகாசம் , சிவப்பிரகாசர் வியாக்கியாநம் - 
சட்டமுங் நிகண்டு - சட்ட , 

சிவப்பி . வியாக் . 
சத்தப்பிரகரணம் - சத்தப் . 

சிவபராக்கிரமம் - சி.பேரா . 
சதாசிவரூபம் - சதாசிவ , 

சிவபோகசாரம் - சில : போக . 
சதுர்வேததாற்பரிய சங்கிரகம் - சதுர் . 

சிவரகசியம் - சிவரக . 
சந்தாந் தீபிகை - சந்தா . 

சிவராத்திரி புராணம் - சிவராத் . 
சப்தஸ்தோமம் - சப்தஸ் , சப்த . 

சிவாநந்தலகரி - சிவா - ரி , 
சரசோதிமாலை - சரசோ , 

சிவாலய தரிசன விதி - சிவால - தி . 
சரநூல் 

சிறீயூகிமு வேர் சிகிச்சாசாரசங்கிரகம் - சிகிச்சா . 
சாதககணிதாமிர்தம் - கணிதாமிர்தம் , 

சிறுபாணாற்றுப்படை - சிறுபா. 
சாதக சிந்தாமணி சாதககிர் . 

சீகாழிப்புராணம் - சீகாழிப்பு. 
சாநந்தகணேசர் புராணம் - சாந . 

சீவகசிந்தாமணி - சிந்தா . சிந் . 
சால நிகண்டு - சாலங்க , 

சீவரட்சாமிர்தம் - சீவரட் . 
சித்தாந்தக்கட்டளை - சித்தா . கட் . 

சீவாசீவ குணவிளக்கம் . ( 1864 - ம் ஆண்டிற் 
சித்தாந்த சாராவலி - சி - லி . சித்தா . சாரா . 

பதிப்பு ) - சீவாசீ . 
சித்தாந்தப்பிரகாசிகை - சி . பி . கை ; சி . கை . சீவோத்பவ சிந்தாமணி - சீவோற் . 
சிதம்பர சபாநாத புராணம் - சி . நாத . பு . சூடாமணி நிகண்டு 

சூ . நிகண் ; சூடா . நிக , 
சிதம்பர சபாநாயகர் துதிமாலை - சிதம்பர . 
சிதம்பர புராணம் - சித , பு . 

சூதசங்கிதை - சூத . 
சிந்தாமணி நிகண்டு - சி . நி . 

சூளாமணி - சூளா . 
சிராத்தவிதி - சி . வி . 

செகராசசேகரம் - செகராச . 
சிலப்பதிகாரம் - சிலப் ; சில . 

செந்தமிழ் - செ . த . 
சிவகர்ணாமிர்தம் - சிவகர்ணா. 

செவ்வந்திப்புராணம் - செவ்வர் . 
சிவஞாநசித்தியார் சுபக்ஷம் - சி . சி ; சி . சி . சு . சேக்கிழார்புராணம் - சேக்கிழார்பு . 
சிவஞாநசித்தியார் இராமலிங்கதம்பிரான் சேதுபுராணம் - சேதுபு , சேது . 
சி . சி . ரா . இராமலி . 

சேந்தன் திவாகரம் - திவாகர . 
சிவஞாந முநிவர் உரை- சி . சி . சிவஞா. சைவசமயநெறி - சைவச . 
சிவாக்கிரயோகியர் உரை - சி . சி . சிவாக் . சைவசமய விளக்கம் - சைவ , விள . 
சிவா . 

சைவப்பிரகாசநம்- சைவப் . 
சுப்பிரமணிய தேசிகர் உரை சி . சி.சுப்பிர . சைவபூஷணசந்திரிகை - சைவபூ . 
ஞாநப்பிரகாசர் உரை - சி . பி . ஞாநப் . சைவவினாவிடை - சைவவினா. 


உரை 


- 


xiii 


இவ்வகராதியில் உதாரணமாகக்குறிக்கப்பட்ட நூல்கள் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


நீதிமஞ்சரி - நீதிமஞ் 

பிரயோக விவேகம் - பி . வி . 
நீதிவெண்பா - நீ . வெ . 

பிராசாதகலைத்தியாகம் - பிரா , கலை , 
நீர்க்குறி நெய்க்குறிச்சாத்திரம் - நீர்க்குறி . பிருகச்சாதகம் - பிருகச்சாத . 
நெடுநல்வாடை - நெ . வா . 

புலியூரந்தாதி - புலியூர ; புலியூரந் . 
நெல்லைச்சிலேடை வெண்பா . நெல்லை . புறநானூறு - புறநா . 
நேமிநாதம் - நேமி , 

புறப்பொருள் வெண்பாமாலை - புறப் . வெ . 
நைடதம் - நைட ; நைடத . 

பூவாளூர்ப்புராணம் - பூவா. 
பசவற்கீதை - பகவற் . 

பெரியபுராணம் - பெரியபு . 
பசுபதிபாசவிளக்கம் - ப . பா . 

பெரும்பாணாற்றுப்படை - பெரும்பா . 
பஞ்சகாவிய நிகண்டு - பஞ். நிக . 

பொருநராற்றுப்படை - பொருந . 
பஞ்சதசப்பிரகரணம் - பஞ். தச . 

போகர் சத்தகாண்டம் - போ . சத்த . 
பஞ்சதந்திரம் - பஞ்சதந் . 

போகர் நிகண்டு - போ . நிகண் . 
பஞ்சபட்சிசாத்திரம் - பட்சி , 

பௌஷ்கரம் - பௌட் . 
பட்டினத்துப்பிள்ளையார் பாடல் பட்டினத்தடி . மகாபாகவதம் - ம . பா . ம் . 
பட்டினப்பாலை - ப . லை . 

மகாராசாதுறவு - துறவு . 
பத்துப்பாட்டு - பத்துப்பா, 

மச்சபுராணம் - மச்சபு . 
பதார்த்தகுண அரும் பொருள் வைத்திய அக மணிமேகலை மணிமே . 
ராதி - பதார்த்த , வை . 

மதுரைக்காஞ்சி - மதுரைக் . 
பதார்த்தகுண சிந்தாமணி - பதார்த்த . 

மதுரைப்பதிற்றுப்பத்தந்தாதி - மதுரை . 
பதார்த்தகுண சிந்தாமனி . சுப்பிரமணிய பண் ற்றுப் . 
டிதர் உரை - பதார்த்த . சுப்பிர , 

மநுதருமசாத்திரம் - மநு . 
பதிற்றுப்பத்து - பதிற்றுப் . 

மயூரகிரிப்புராணம் - மயூர . 
பரகிதம் - ப.கி. 

மரணகண்டி - மரண . 
பராசரஸ்மிருதி ( விரோதி வருஷம் பதிப்பு . ) - மருதூரந்தாதி - ம. தி . மருதூ . 
பராச ; பராசா , 

மலைபடுகடாம் - மலைபடு . 
பராசரஸ்மிருதி ( காலாந்தரப்பத்திரிகையாகப்ப மலையகராதி --மலையக . 
திக்கப்பட்டது . ) - ப . மி . 

மறைசையந்தாதி - மறை . தி ; மறைசை . 
பரிபாஷைத்திரட்டு - பாஷை , 

மனையடிச்சாத்திரம் - மனையடி , 
பழமலையந்தாதி - பழமலை . 

மிருகேந்திர சவ்வியாக்கியானம் - மிருகேந்திர . 
பழமொழி - ப.மொ. 

மிருதிசந்திரிகை. ( பார்த்திவ வருஷப்பதிப்பு - 
பறாளை விநாயகர் பள்ளு - பறாளை . 

மிரு - மிருச ; மிரு - சந் ; மிருதி . 
பாகவதம் - பாகவத , 

மீனாட்சியம்மைபிள்ளைத்தமிழ் - மீனா. 
பரடீகணிதம் - பா. க . 

முல்லைப்பாட்டு - மு . பா . 
பாடுதுறை - பாடு . 

மூலிகை வைத்திய விரிவகராதி - கந் . வைத் . 
பார்க்கவபுராணம் - பார்க்க . 

மூன்றாம் பாலபாடம் - சிவப்பிரகாச பண்டித . 
பாரததாற்பரிய சங்கிரகம் - பாரத . தாற் . யாப்பருங்கலக்காரிகை - 

- யா , காரிகை. 
பாரதம் வில்லிபுத்தூராழ்வார் - பாரத . யாப்பருங்கலம் - யாப் , ம் , 
பாரதவெண்பா - பாரதவெ . 

யோகஞா நானுபவதீபிகை - யோகஞாநா . 
பாலவாகடத்திரட்டு - பாலவா . 

ரசாயன நூல் - ரசா . 
பிங்கலந்தை - பிங்க ; பிங்கல . 

ரிபுகீதை - ரிபு . 
பிரபஞ்சோற்பத்தி - பிரபஞ்ச. 

வருஷாதிநூல் - வருஷாதி . 
பிரபுலிங்கலீலை - பிரபுலி ; பிரபுலிங்க , வள்ளலார் சாத்திரம் - வள்ள . 
பிரபோதசந்திரோதயம் - பிர . சர் , 

வள்ளுவமாலை - வ . மா . 
பிரமகீதை - பிர. கீ . 

வாக்குண்டாம் - வாக் . 
பிரமோத்தரகாண்டம் - பிர . காண் . 

வாசஸ்பத்தியம் - வாச , 
பிரமோபநிடதம் - பிரமோ. 

வாசுதேவமநநம் - வாசுதே . 


xiv 


இவ்வகராதியில் உதாரணமாகக்குறிக்கப்பட்ட நூல்கள் 


ந 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


. 


- 


வாண . 


த . 


சொரூபசாரம் - சொ . சா . 

திருமுருகாற்றுப்படை - திருமு ; திருமுரு. 
சொரூபாநந்த உபநிடதம் - சொரூபா . திருமுல்லைவாயிலந்தாதி - திருமுல் . 
சோதிசாத்திரம் - சோதி . 

ருமுறைகண்டபுராணம் - திருமுறைகண்ட . 
சௌந்தரியலகரி - சௌந் . 

ருவரங்கயமகவந்தாதி - திருவ . 
ஞாநக்கட்டளை - ஞாநக் . 

திருவள்ளுவர் பரிமேலழகர் - வள் . பரி , 
ஞாநவாசிட்டம் - ஞாநவா . 

க்ஷ சரவணப்பெருமாளையர் - வள் . சர . 
ஞாநவெட்டியான் - ஞாநவெ . 

திருவாசகம் - திருவாச . 
ஞானாமிர்தம் - ஞானா . 

ருவாதவூரர் புராணம் - திருவாத . 
தசகாரிய மகாவாக்கியம் - தச . மகா . 

ருவாலவாய்க்கட்டளை - திருவால . 
கஞ்சைவாணன் கோவை 

திருவாலவாய்த் 

திருவிளையாடற்புராணம் - திரு 
தக்ஷிணகைலாயபுராணம் - தக்ஷிண . 

வால . திருவிளை , 
தண்டலையார் சதகம் - தண்ட . 

திருவாவடுதுறைக்கோவை - திருவாவடு . 
தண்டியலங்காரம் - தண்டி . 

திருவானைக்காப்புராணம் - திருவானை . 
தணிகைப்புராணம் - தணிகைப் , 

திருவிளையாடற்புராணம் - திருவிளை , 
தத்துவ நிசாநுபோகசாரம்- த . நி . போ; த.போ. தேவாரம் . ( அடங்கன் முறை . ) திருஞாநசம்பந்த 
தத்துவப்பிரகாசம் - பி . ம் . 

மூர்த்தி , சுந்தரமூர்த்தி , திருநாவுக்கரசு - 
தத்துவ விளக்கம் - த.வி. ம் . 

சம் , சம்ப . சுந், சுந்த , நாவு , திருநா. 
தர்க்ககௌமுதி - தர்க்ககௌ . 

தேவிகாலோத்தரம் - தேவி . 
தர்க்கசங்கிரகம் . இராமகிருஷ்ணர் , 

சிவஞாந தைலவருக்கம் - தைல . 
முநிவர் - தர்க்கசங் , தர்க்கச . இராம , சிவ தொல்காப்பியம் - தொல் .. 

தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் இளம்பூரணர் 
ஞாந . 
தர்க்கபரிபாஷை . கதிரைவேற்பி - தர்க்கபா .. 

உரை - எழுத் . இளம்பூ . 
தர்க்காமிர்தம் - தர்க்கா , தர்க்காமிர் . 

சொல் . சேனாவரையம் - தொல் . சேனா . 
தன்வந்தரி நிகண்டு - தன்வந் . 

நச்சினார்க்கினியர் - நச் , நச்சி . 
தனிப்பாடற்றிரட்டு - தனிப்பா. 

பொருள் - தொல் . பொரு . 
தனியூர்ப்புராணம் - தனியூ . 

தொன்னூல் விளக்கம் - தொன்னூல் , 
தாயுமானசுவாமிபாடல் - தாயு . 

தோத்திரமாலை - தோத்தி . 
திராவிடப்பிரகாசிகை - திராவிட . 

நல்லாபிள்ளை பாரதம் - நல்லா . பார ; நல் . பா 
திரிகடுகம் - திரிக . 

ரத ; நல் . பார. 
திருக்கடைக்காப்பு - கடை . 

நல்வழி - ந . வ . 
திருக்கு திருசிய விவேகம் - திருக்கு . 

நளவெண்பா - ந.வெ. 
திருக்குற்றாலபுராணம் - தி . கு . 

நன்னூல் - நன் . 
திருக்கோவையார் - திருக்கோ , [ ல் . நன்னூல் காண்டிகை ஆறுமுகநாவலர் உரை :- 
திருச்செந்தினிரோட்டகயமகவந்தாதி - செந்தி 
ருச்செந்தூர்ப்புராணம் - செந்தூர் . 

,, இராமாநுசர் - நன் , இராமா , 
திருத்தொண்டர் புராணசாரம் - திருத்தொண் 

நன்னூல் கோவிந்தபிள்ளை - நன் , கோ . 
திருத்தொண்டர் திருவந்தாதி - திருத் . வந் . நன்னூல் விருத்தியுரை - நன் . விரு . 
திருநாகைக்காரோகண புராணம்- காரோ; திரு நன்னெறி - ந . P. 

நாநாசீவவாதக்கட்டளை - நாநா , கட் . 
நாகைக் . 
திரு சுற்றந்தாதி - திருஏற் . 

நாலடியார் - நாலடி . 

நாலாயிரப்பிரபந்தம் - நாலா . நாலாயி . 
திருநெல்வேலிப்புராணம் - திருநெல் , 

நான்மணிக்கடிகை - நா . க . 
திருப்பதிக்கோவை - திருப்ப . 
திருப்புகழ் - திருப்பு . 

நிட்டாநுபூதி - நிட்டா . 
திருப்போரூர்ச்சந்நிதிமுறை - திருப்போ . நித்தியகரும விதி - நித்திய . 
திருமந்திரம் - திருமந். 

நீதிநெறிவிளக்கம் - நீதிநெறி . 


நன் . ஆறு . 


நனனூல 


டர் . 


இவ்வகராதியில் உதாரணமாகக்குறிக்கப்பட்ட நூல்கள் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


நூல்களின் பெயரும் , குறியீடும் . 


விசாரசந்திரோதயம் - விசா . சந் . 

வேதாந்தசூடாமணி - வே . சூ ; வேதா . சூ . 
விசார சாகரம் - விசார , விசாரசா . 

வேதாந்ததத்துவக்கட்டளை - வேதா . தத் . 
விதாநமாலை - விதாக , 

வேதாரணிய புராணம் - வேதாரணியபு . 
விருத்தாசலபுராணம் - விருத்தாசலபு . 

வைத்திய நிகண்டு - வைத் . நி . 
விருத்திப்பிரவாகரம் - விருத்தி . 

. 

வைத்திய ரத்திநச்சுருக்கம் - வை . ர . 
விவேகசிந்தாமணி - விவே . 

வைராக்கியதீபம் - வை . தீ . 
விவேகசிந்தாமணி . ( கன்னடபாஷையிலிருந்து 

மொழிபெயர்க்கப்பட்டது . ) - வி . ணி . 
விநோதரசமஞ்சரி - விநோத . 

குறிப்பு விளக்கம் . 
வீசகணிதம் - வீச . 

அவதாரிகை - அ - கை . 
வீரசோழியம் - வீரசோ . 

இந்துஸ்தானிச்சொல் - இந்தும் , 
வீரமாமுநிவர் தொகையகராதி - வீர , தொகை . உலகவழக்கத்திற்கண்ட சொல் - வழக் . 
வெண்பாப்பாட்டியல் - வெண்பாப் . 

தெலுங்குச்சொல் - தெலுங்கு, தெலுகு . 
வெற்றிவேற்கை - வெற் . 

மூலம் - மூ . 
வேங்கட தலபுராணம் - வேங் . 

வார்த்திகம் - வார்த்தி . 


ஒரு முக்கிய அறிவிப்பு : - இவ்வகராதியில் உதாரணங்காட்டப் 
பெறாத பதங்களைச் சப்தகற்பதுருமம் , சப்தஸ்தோமமகாநிதி , நாம 
ங்காநுசாஸனம் , வாசஸ்பத்தியம் முதலிய வடமொழி நூல்களினும் , 
சென்னை நிரஞ்சனிவிலாச அச்சியந்திரசாலையிற் பதிப்பித்த போகரா 
தியினும் , ஏனைய தமிழ் நூல்களினுங்காண்க . 


கடவுள் துணை . 


தமிழ்ச்சொல்லகராதி 


திருவா ருலகஞ் சிருட்டித் தளிக்கும் 
அருவார் பொருட்டென் னகம் . 


THEN 


" தமிழப் 


என்பதிற் 


அ -- ( இது தமிழ்ப்பாஷையின் வர்ணமா 4. ஒரு சாரியை யிடைச்சொல் ; இது : 
லையில் வரும் முதல் எழுத்து . உயிர்முயற் 

பொருநக்கடுமை , கன்னத் தட்டு 33 
சியாற் பிறக்கும் எழுத்துக்களுள் , அங்கா ஈமக்குடம் கம்மக்குடம் , 
ந்தவள விலே ஒலிக்கும் குற்றுயிர் . 

பிள்ளை , என்பவற்றிற்போலத் தொடர் 
அங்காந்தவளவிற் பிறப்பதாகிய இந்த உயி மொழியிடத்தும் , " நடந் 

நடந்தது 
ரெழுத்து , அங்காப்போ டண்பல் முதலிய போல ஒரு மொழியின் அகத்தும் க.து. என் 
கருவிகளின் மொழலைக்கொண்டு பிறக்கும் பதிற்போல மெய்யெழுத்தை யுச்சரிக்கு 
மற்றையெழுத்துக்களோடு செறிந்தும் இரு மிடத்தும் வரும் . ( நன் . மெய் . ரு . 10.உ ; 
த்தல் பற்றிச் சிவஞாநசித்தியார் உ : உ - ல் உருபு . ரு . ) 

அக்கரங்கடோறுஞ் சென்றிடு மகரம்போல 5 . ஒரு பெயர்ச்சொல்லின் அகத்தாவது 
நின் றனன் சிவனுஞ்சேர்ந்தே ” என அச் புறத்தாவது நின்று தூரத்திற்பொருளைச் 
செறிவு , ஆன்மாக்கடோறுஞ் சிவன் சேர்ந் சுட்டிவரும் ஓர் இடைச்சொல் . ( உ - ம் . ) 
திருத்தற் குபமா நமாக்கப்பட்டது .) 

அவன் . ( அகம் .) அக்கொற்றன் . ( புறம் .) 
1. அஃறிணைப் பன்மைப் படர்க்கையில் 6 . ஒரு பெயரெச்சவிகுதி ; இஃது : உ 
வரும் ஒருபெயர் விகுதி ; அது : தன் முன் டன்பாட்டுத் தெரிநிலைவினையில் வருங்கால் , 
அன் சாரியை பெற்றும் பெறாதும் வரும் . | இறந்தகால நிகழ்கால இடைநிலைகளுள் ஏற் 
( உ - ம் . ) பொருளன , பொருள . ( நன் . பெய , பதொன்றினை யணைந்தும், 
உ ங . ) அன்றியும் , “ இன் சாரியை பெற் னும் எழுத்துக்களில் ஒன்றை யீறாக உடை 
றும் வரும் . ( உ - ம் . ) உன்னின ” 

உன்னின ” ( சி . சி . ய சில குறிலிணைப்பகுதிகள் , இறுதிநின்ற 
சிவஞான முநிவர் உரைப்படி . ) உயிர்மெய்யின் ஒற்றிரட்டித் திறந்தகாலங் 
2 . 

அஃறிணைப் பன்மைப் படர்க்கையி காட்டுவனவற்றில் உகரங்கெட அதற்குப் 
ல்வரும் ஒருவினை முற்று விகுதி ; அதுவுக் பற்றுக்கோடாய்நின்ற அவ்வொற்றினை யூர் 
தன் முன் அன் சாரியை பெற்றும் பெறா ந்தும் , எதிர்மறை வினையில் வருங்கால் , 
தும் வரும் . ( உ - ம் . ) 
( உ - ம் . ) நடந்தன , நடந்த ; திர் 

மறை யிடை. நிலையாகிய ஆகாரத்தினை 
கரியன , கரிய , ( ன் . வினை . க 0 . ) 

யடுத்த தகர மெய்யை யூர்ந்தும் வரும் . 
3. ஆறாம் வேற்றுமையில் அஃறிணைப் ( உ - ம் ) உண்ட சாத்தன் , உண்கின் 
பன்மைப் பொருளில் வரும் ஒர் உருபு , த்தன் ; புக்கமனை , தொட்டகை, 

உற்ற 
( உ - ம் ) எனகைகள் . ( நன் . பெய . சஙம் உ செய்தி ; உண்ணாத சாத்தன் , உள்ள பொ 
ரையும் .) சிறுபான்மை 

மை ( 

என கருத்து ருள் ; இல்லாத பொருள் . ( நன் . வினை . 
என்பதிற்போல அஃறிணை ஒருமைப்பொ உங , உரை , இராமா . ) 
ருளிலும் வரும் . ( உ -ம் . ) " என கருத்திடை 

வியங்கோள் விகுதி . ( உ - ம் . ) 
முற்பகலெய்தினார் ” ( கந்தபு . மேருப் , இசு . ) நான் மறையறங்களோங்க ”( கந்தபு. வாழ் .) 


என் 


ச ! உரு . 


ற 


7. ஒரு 


1 


| 


அஃகேனம் 


து ; ககர 


வர 


உ 


. 


S. ஒரு வினையெச்சவிகுதி ; 

பிறிதொரு பொருள் . அப்பிராமணன் - பிரா 
மெய்யை முன்னுடைய தாய்க் 

மணன் அல்லாதவனாயும் பிராமணன் போன் 
( கிறு ” என்னும் இடைநிலைகள் பெற்று றும் உள்ளவன். அமாம்சம் - அற்பமாமிசம் . ) 
நிகழ்காலங் காட்டும் . இனத்தின் ஒன்றாய 10. சிவன் , " ஆருமறியாரகாரமவனென் 
வினையடியோடு ககர பகரமெய்களில் ஒன் று ” என்னுந் திருமங் . சதாசிவ , உஉஞ் செய் 
றிரட்டித் திடையில் வர அணைந்து " படிக்க | யுளாலும் பெறப்படும் . 
அலைப்ப என்பவற்றிற்போலவும் , ககர 11. சுக்கு . ( இராசவைத் ) 
மெய்யை முன்கொண்டு வாராத அவ்விடை 12 , தடை செய்தற்பொருளில்வரும்ஓர்இ 
நிலைகள் பெற்று நிகழ்காலங்காட்டும் இனத் டைச்சொல் .( உ - ம் ) " அ ! அவனை அடியாதே 
தின் ஒன் றய வினையடியோடு விதிப்படி ய 13. திப்பிலி, ( இராசவைத் .) 
ணைந்து 

படிய 1 ) போக " 

ண் 

14. பிரமா. அது " அச்சொரூப நான்மு 
ண ” என்பவற்றிற் போலவும் வரும் . இவ்வி கற்றியாநித்துக்கொண்டு ” என்னுஞ்செய்யு 
னையெச்சம் , தன்னை முடிக்குஞ் சொல்லோ ளாற் பெறப்படும் . ( சூத . ஞாந . கசு : சு . ) 
டொரு கருத்தா உடையதாய் , வினைமுதலி 15. விட்டுணு , ( உ - ம் . ) அவ்வெனுங் 
ன் அபிப்பிராயத்தைப்புலப்படுத்திப் , படி கரியமாலும் (காஞ்சிபு . திருவேக, உங .. ) 
க்கவந்தான் ” என்பதிற்போலவும் ; தனக்கு அஆ- இரக்கக்குறிப்பிலே வரும் ஒருகூட் 
வினைமுதல் ஒன்றாகத் தன்னை முடிக்குஞ் 

தன்னை முடிக்குஞ் டிடைச்சொல் . ( உ - ம் . ) “ அஆவிழந்தானென் 
சொற்கு வினை முதல் வேறொன்றாக வந்து றெண்ணப்படும் ” ( நாலடி . செல்வதிலை . கா . ) 
தன்னால் உணரப்படும் தொழிலும் முடிக்கு அஃகம் -- 1 . ஊறுநீர் . ( பிங்க . ருரு எ . ) 
ஞ் சொல்லால் உணரப்படும் தொழிலும் ஒ 2. விலைப்பொருள் . ( உ - ம் . ) “ அஃகஞ் 

காலத்திலே நிகழ்ந்தன என்றாவது நிகழ் சுருக்கேல் ” ( ஆத்திசூடி . கஉ .) 
கின்றன என்றாவது நிகழுமென்றாவ தொ அஃகரம்-- வெள்ளெருக்கஞ் செடி , 
ருவாறு நிகழ்காலப் பொருளுடைய தாய்ச் அஃகல் -- அஃகுதல் 

சூரியனுதிக்க அவன் வந்தான் ” சூரியனு அஃகான்- அ என்னும் எழுத்து , ( உ . 
திக்க அவன் வருகிறான் சூரியனுதிக்கம். ) “ அஃகானடைவுமாகும் " 
அகன் வருவான் ”” என்பவற்றிற்போலவும் ; 
முடிக்குஞ்சொல்லால் உணரப்படுந் தொழி அஃத - 1-3 . அஃகென்னேவலுந் தெரி 
ற்குத் தன்னால் உணரப்படும் தொழில் கார் நிலை வினைப்பகுதியும் பெயரெச்சத் 
ண மென்பது பட வருதலாகிய காரணப் கையும் . 4. அஃகுதல், (ஒரு முதனிலைத் 
பொருளாய் , “ மழைபெய்ய நெல்விளைந்த தொழிற்பெயர் . ) 
து ” என்பதிற்போலவும் ; முடிக்குஞ்சொல் அஃகுதல் -1 . அளவிற் குறைதல் , சுருங் 
லால் உணரப்படும் தொழிற்குத் தன்னா கல் . ( உ - ம் . ) " அஃகிய இ ( கன் . எழுத்திய . 

தொழில் காரியமென்பது ரு . ) 2. கழிந்து போதல். ( உ - ம் .) அல்லாயிர 
படவருதலாகிய காரியப்பொருளாய் , " நெ மாயிரமஃகினவால் , ( இராமா , 

அதிகா . 
ல்விளைய மழைபெய்தது ” என்பதிற்போல சுசு .) 3. குவிதல் , ( உ -ம் .) “ 

அரிவையர் 
வும் வந்து நான்குவகைப்படும் . 

வாண்முகமதியா லாம்பன் மலர் தரநோக்கி 
9. ஓரவ்வியயம் ; அஃது : ஒற்றெழுத்தே யிரவணைந்ததெனக்கரையினிவர்ந்தவைமீட் 
முதலாகவுடைய வடமொழிப் பெயர்ச்சொ 

டஃகுதலும் (காஞ்சிபு . திருக்க . க o அ . ) 4 , 
ற்கு முன் 

அபடம் ” என்பதிற்போல அந் நுண்மையாதல் . ( உ - ம் . ) அஃகியகன் ந 
நியங்கருதும் அன்மைப்பொருளிலும் , வறிவென்னாம் (வள் . கஎரு . ) 5. நீர்வற்று 
ப்பிராமணன் 

மணன் ” என்பதிற்போல ஒப்புமை | தல் . ( உ - ம் .) " அஃகாநின்ற பெருநதிகள் ” 
யுள்ளிட்ட அன்மைப் பொருளிலும் , ( இரகு . திக்கு . ச . ) 
லம் ” என்பதிற்போல இன்மைப் பொருளி அஃதல்லி - உக்காரி என்னுஞ்சிற்றுண்டி, 
லும் , " அமாம்சம் ” என்பதிற்போல அற்பங் ( பிங்க . கககக . ) 
கருதிய இன்மைப்பொருளிலும் ,, அநீதி அஃகுள் - அக்குள். [ அஃகு- சுருங்கிய , 
என்பதிற்போல விரோதங்கருதிய மறு தலை உள் - உள்ளிடம் . ) 
ப்பொருளிலும் , " அகாலம் ” என்பதிற்போ அஃகேனம் - 1. நெடுங்கணக்கிலே உயிர் 
லத் தகுதியின்மை யுள்ளிட்ட மறு தலைப் வருக்கத் திறுதியில் வைக்கப்பட்டு முப்பு 
பொருளிலும் வரும் . ( அபடம் - சீலையல்லாத ள்ளிவடிவினாற் குறிக்கப்படும் ஃ ” 


(நன்.மெ 


ய் , க . ) 


தா 


லுணரப்படுக் 


भ 


ஆகிய 


2 


அஃறிணை 


க 


அக்கதேவி 


துண்க 


வஃதுட 


ஏனம் 


எழுத்து ; அஃது : " இஃது என்பதிற்போ பின்னின்ற லகரம் ஆய்தமாய்த் திரிந்தது . 
லக்குற்றெழுத்துக்கும் உயிரேறிய வல்லொ நன் . மெய் . உரு. ) 
ற்றுக்கும் இடையேவருவது . 

வீரசோ, 

அக்ககந்தம் - திரிகோணவடிவத்திலே யி 
எழுத் . 

க ; நன் . 
நன் . எழுத்தி . கூரு . ) [ அஃ லம்பகோணத்துக் கெதிராகிய 

ரேகை , 
அற்றா லளவறிந் 

2. பதநகேந்திரம் . ( அக்ஷகர்ண . ) 
ம்பு - பெற்றானெடிதுய்க்குமாறு என்னும் அக்கசாலை --- பொன் முதலிய உலோகங்க 
வள்ளுவர் கசங - ஞ் செய்யுளிற் போல உயி ளிலே வேலை செய்யும் இடம் . ( உ - ம் .) " போய 
ரையொப்ப அலகுபெற்றும் “ தோன்றிற் 

" தோன்றிற் க்கசாலை புகுந்தனள் காணந்தப் பொய்ம்மக 
புகழொடு தோன்றுகவஃதிலார்- தோன்றலி ளே ” ( தனிப்பா. பலவித் ங எ . ) ( அர்க்க- செ 
ற்றோன்றாமை நன்று என்னும் வள்ளுவர் ம்பு , நெருப்பு. பலாலா - வீடு . ) 
உ ஙசு - ஞ் செய்யுளிற்போல ஒற்றினையொப் அக்கசாலையர் - 1. கண்ணாளர் , கம்மியர் . 
ப அலகுபெறாதும் வருதலினாலும் , ஒருபால் ( சூ . நிகண் . உ . உசு . ) 2. செம்பிலே வேலை 
உயிரெழுத்தும் ஒருபால் மெய்யெழுத்தும் செய்வோர் . 3 , தட்டார் . ( பிங்க , எகூஉ ) 
வந்தியக்க இயங்குவதினாலும் உயிர், மெய் அக்கசூத்திரம் - உருத்திராட்சக்கோவை . 
என்னும் இரண்டு வருக்கத்துக்கும் நடுவில் ( உ - ம் . ) 

யோகபட்டம் , அக்கசூத்திரம் , 
வர்ணமாலையில் வைக்கப்பட்டது . இவ்வெ மௌஞ்சி , 

அசினம் , பவித்திரம் என்னு 
ழுத்தைப் பெயரிட்டழைப்பு தற்காக அகர மிவை தரித்துக்கொண்டு ” ( சி , லி , கிரியா . 
உயிர்த்துணை வேண்டப்பட்டது . 

அ ஆ . தாற் .) (சுக்ஷல-5 .) 
ஒரு சாரியை ) 2. முள்ளில்லாப்பன்றி . 

அக்கட - அவ்விடம் . ( உ - ம் .) " அக்கடவியா 
[ அஃகு - குறைதல் . எனம் - பன்றி , முள்ளி 
ல்லை என்றபடி . ) 

வணற் கமைந்தவாற்றலே ” இபாமா . ( ஒரு 

தெலுங்குச்சொல் .) 
அஃதான்று - அஃதன்றி . ( உ - ம் . ) " அஃ 
தான் று முன்னோன் காண்க ( திருவாசகம் . | க்கலம் ) அலைதல் , ( அக்கம் - கயி 

அக்கடி - கடுங்காற்றாற் கயிறடியுண்டு ( மர 
திருவண்ட . உ அ.) அஃது " என்பதனோடு த்தல் . 

கயிறு . அடி-அடி 

) 
சேர்ந்த " அன்றி என்னும் வினையெச்சம் , 

அக்கணம் 

1. அந்தக் கணப்பொழுது . 
“ அன்று ” எனத்திரிந்து நீண்டு நின்றது , 

( உ - ம் . ) " அக்கணத்தேகியிருந்தவாறு தனன் 
( நன் . உயிரீற் . கூ.0 . ) 

னையோடுரைசெய்து ( பாரத . சம்ப . கசு . ) 
அஃதி- அஃதை , ( கன் . பொதுவி , உக . 
இரா . ) [ " அகதி என்பதன் மருஉ . 

( அ- அந்த கணம் - கணப்பொழுது) 2. பொரி 
] 

காரம் . 3. வெங்காரம் .( கா.வைத்.) 
அஃது - அஃறிணை யொன் றன் பாலிலேவ 

அக்கணா- தான்றிமரம் . 
ரும் ஒரு சுட்டுப்பெயர். ( உ - ம் . ) “ மறத்தி 

அக்கதம் - அறுகும் வெள்ளரிசியுங்கூட்டி 
ற்குமஃதே துணை ( வள் . எசு . ) 

யணியப்படுவது . ( சூ . நிகண் . சு : கஅ . ) 2 . 
அஃதை - திக்கற்றவன் , திக்கற்றவள் , திக் 

ஆசீர்வாதத்தில் உபயோகிக்கப்படுங் கண்ட 
கற்றது எனப் பொருள் பட்டு , இருதிணையா 

ப்படாத அரிசி . ( உ - ம் . ) " தலைத்தலையாசிகள் 
ணொருமை பெண்ணொருமைகளிலே விரலி 

சாற்றிச் சேர்த்தனர் சிந்துந் துணருமக்கத் 
நிற்பதோர் பொதுச்சொல் . ( உ - ம் . ) " ஒவ் 

மும் ” ( கந்தபு . சூரனா. உரு ) 3. நோப்படா 
வொருவருந்தனித் தனி அஃதைக்குத் தக் 

4. பங்கப்படாதது . :) , பொரித்த தா 
தைபோல்வராதலால் ) ( நன் , பொதுவி.2.க . 

நியம் . [ அக்ஷதம் : அ.எதிர்மறை . . க்ஷதம் 
இரா .) [ இஃது அகதி என்பதன்மரூஉ . ) 

கிழிக்கப்பட்டது , தகர்க்கப்பட்டது . ) 
அஃபோதம் - நிலாமுகிப்புள் . 

அக்கதயோநீ- ஆடவனோடு புணராத பெ 
அஃறிணை உயர்திணை யல்லாத சாதி . 

ண் . ( அக்ஷதயோநி : அ - எதிர்மறை . க்ஷதம் 
அது மனிதர் , தேவர் , நரகரென்னும் உ 

பங்கப்பாடு . யோநி - பெண்குறி . ) 
யர்திணையாபொழிந்த உயிர்ப்பொருளும் உயி 

அக்கதாரி - 1. சிவன் . 2. சிவனடியான் . 
ரல்லாப் பொருளும் ஆகிய சாதியைக்கருதும் . 

( அக்ஷதாரிக் : அக்ஷ -உருத்திராக்கம் . தா 
( உ - ம் . ) மக்கடேவர் நரகருயர்திணை - மற்று 

ரிந்- தரித்தவன் . ) 
யிருள்ள வு மில்லவுமஃறிணை ( நன் , பெய, 

அக்கதூர்த்தன் - சூதாடுகிற தீயன் . ( அக்ஷ 
ஈ . ) " தன்னுணர்ச்சிகெட்டஃறிணைகளினுட 

யர்த்த: அக்ஷ- சூதாடு கட்டை . யர்த் 
றரிப்பார் ( நல்லா. பார , யயா, கஉய . ) ( அல் 
அன்மை, 

த : வஞ்சகன் , தீயவன் . ) 
திணை - சாதி , குற்றெழுத்தின் 

அக்கதேவி- 1. சூது விளையாடுவோன் . 


3 


அக்கம் 


ச 


அக்கரச்சுதகம் 


( 


ன்மை . 


( சப்த . ) ( அக்ஷஉெவிங் : அக்ஷ- சூதாடுகருவி . வழக்கு . [ 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 8 , 9 , 10 , 11 , 
ஜெவிந்- விளையாடுவோன் . ) 2. சோனைப்புல் , 13 , 14 , 15 , 16 , 17 , 19 , 20 , 21 , 24. அக்ஷ . 
( கர் . வைத் .) 

25. சவ . ) 
அக்கதை - 1.கண்டப்படாத அரிசி . 2.மங் 

அகீகமணி- உருத்திராக்கமணி , ( உ - ம் . ) 
களகாரியத்திலே கொண்டாடப்படும் அரிசி . 

பூதியக்க மணியெழுத்தைந்தா தரியாப் புன் 
( உ - ம் .) " வெண்ணிலவெறிக்கு நித்திலவக் 

மையோரை 21 ( சூத . எக்கி , பூ . கஅ : உஎ . ) 
கதையுமிட்டாள் " ( பிரபுலிங் . மாயை . சச . ) 
அக்கந்தம் - தான்றிமரம் . ( கா , வைத் . ) 

( அக்ஷ; மணி . ] 
அக்கந்து - நென் முதலிய தாரியங்களை மி அக்கமாலிகாபரணன் --சிவன் . ( உ - ம் . )" ம 
திக்குங் களத்திலே தூற்றும்போது காற்றுக் ன்னுமாபதி நல்லக்கமாலிகாபரணன் ” ( சூத . 
கெடுபட்டொதுங்கி அப்பாற்கிடக்கும் முதி ஞாந . கக : அ . ) ( அக்ஷமாலிகா-உருத்திராக்ஷ 
ராத தாரியங் கலந்த பதர்க்கூட்டம் . 

மாலை , ஆலுரண . 

. ) 
அக்கப்பாடு - கடலிலாவது ஆற்றிலாவது அக்கமாலை -1, அருந்ததி- வசிட்டன் மனை 
மரக்கலத்தில் ஏற்றப்பட்ட தாநியங்கள் வி . [ அக்கமாலையணிந்ததனாலாய பெயர் . ) 2 . 
விலைப்பொருள்கள் கடுங்காற்று முதலிய கா | ஜபமாலை . ( திருவால , கட . 20.) 3. உருத் 
ரணங்களினால் கட்டப்படுகை. ( அக்க - விலைப் திராக்ஷ மாலை . ( உ - ம் . ) " அக்கமாலைகுண்டி 
பொருள் . பாடு - கெடுகை .) 

கை ” ( வேதாரணியபு . பிரம . சு . ) 
அக்கபாடகன்-- நியாயாதிபதி . 

அக்கழன்றி- கண் . ( அக்கம் - பஞ்சேந்திரி 
அக்கப்பாடம் -1. மற்போர்க்களம் . 2. திரை யம் . முன்றி- முன்னது . பஞ்சேந்திரியங்க 
ப்புடைவை . ( சி.லி - கிரி . உஎ தார் . ) 

ளின் முன்னான து . 

] ] 
( அக்ஷபாட : அக்ஷ - மற்போர் , எடுத்தல் . 
பாடம் - அடைப்பு . ) 

அக்கமை- ) , இயலாமை , சாமர்த்தியமி 

3. பொ 
அக்கப்பாதன் - 1. நியாயசூத்திரஞ் செய்த 

2. பொறுமையின்மை . 
கள தமமுனிவன் . ( உ - ம் .) அக்கபா தன் 

றாமை . ( அக்ஷமா : அ- எதிர்மறை . க்ஷமா - 
கணதன்சைமிதி ” ( மணிமேகலை . உஎ : அஉ . ) 

பொறுமை , சாமர்த்தியம் .) 
( இவர் , தம்மதத்தை நிந்தித்த வியாசமுநிவ 

அக்கயத்துவம் அழிவின்மை. . ( அக்ஷ 
நடைய முகத்தைக் கண்ணாலே பார்க்கமா 

யத்வம் ; அ - எதிர்மறை . க்ஷயம் - அழிவு . த்வ 
டோம் என்று , சபதமிட்டும் வியாசமுநிவர் 

ம்-தன்மை . ) . 
வேண்டிக்கொள்ளத் தம்முடைய பாதத்தி 

அக்கயம் - அழிவின்மை , ( அக்ஷய . ) 
லே கண்ணுண்டாக்கிப் பார்த்த 

அக்கர் -- 1 . உருத்திராக்கமணியுடையவர் . 
தால் இப்பெயர் பெற்றாரென்பது புராண ( உ - ம் . ) திசைமுகன் மாறிரளக்காக்கரை ) 
கதை . ) ( வாச .) 2. நையாயிகன் . ( அக்ஷ- தர்க் ( கந்தரக். ய . ) ( அக்ஷம் -உருத்திராக்கம் .) 2 . 
கம் . வாடி - போகிறவன் . ) 

கண்ணுடையவர் . ( உ - ம் . ) " திரளக்கர் (கந் 
அக்கபிரம் - மாமரம் . ( கா . வைத் . ) 

தரங் . க 0 . ) [ அக்ஷம் - கண் . ) 
அக்கம் -1. அறிவு . 2. ஆன்மா . 3. உ.ரு அக்கரகாரம் - தோஷகாரத் திரவியங்க 
த்திராக்ஷம் . ( உ - ம் . ) " தலையெலும்பப்புக் ளுள் ஒன்று ; அது , வாயில் அடக்கினால் வா 
கொக்கிறகக்கம் ” ( திருப்பு. சகரு . ) 4 , ஒரு ய் நீர் ஊறச்செய்யும் ஒருவகைப்பதார்த்தம் . 
மரம் . [ இதன் விதைகளால் உருத்திராக்க ( உ - ம் .) " அக்கரகாரமதன்பேருரைத் தக்கா 
மாலையும் , சூதாடு கருவியுஞ் செய்யப்படும் .) ல்- உக்கிரகாலத்தோடமோடுங்காண் - முக்கிய 
5. கடலுப்பு . 6. கண் . ( உ - ம் . ) " அக்கநிரை மாய்க் கொண்டாற்சலமூறுங்கொம்பனையாய் 
சிந்தினர் ” ( கந்தபு.சகத்திர , உங .) 7. கயிறு . தாகசுரங் - கண்டாற்பயந்தோடுங்காண் . ” (பதா 
8. சூதாடுகருவி , 9. ஞாகேந்திரியம் . 10. தரா ர்த்தகுண , க 0 செ . ) 
சுக்கோல் . 11. தாதியம் . ( உ - ம் . ) " அக்கமுங் அக்கரச்சுதகம் - இருபதுவகைச் சித்திர 
காசுஞ் சிக்கெனத் தேடு " . ( கொன் - வே ) 12 . கவிகளுள் ஒன்று ; அஃது : ஒருபொருள் பய 
தான் றிமரம் . 13. துரிசு . 14. தேர் . 15. தேப்பதோர் சொற்கூறி , அச்சொல்லின் எழு 
ருருள் . 16. தேருறுப்பு . 17. பக்கம் . 18. பண் த்துக்களை ஓரோரெழுத்தாக நீக்க 
டியச்சு . 19. பதினாறு மாடங்கொண்ட ஒரு நி வேறு பொருள் பயப்பது . ( உ - ம் . ) " கற் 
றை . 20. பாம்பு. 21. பூகோளாட்சம் . 22 . றோர்பரவுங் கநகாரிக்காரிகாரி இதிற்கநகாரி 
பெறும் விலை . 23. பொன் . 24. வியவகாரம் , என்னுஞ் சொல்லில் , முதலிலுள்ள 


காரண 


t 


வேறு 


ககா 


4 


அக்கரவர்த்தநம் 


ரு 


அக்கன் 


என் 


ளும் 


ரத்தை நீக்க , " நகாரி என்றாய்க் " நநகா பொருள். பயந்துவரப் பாடுவது . ( உ - ம் . ) 
ரி ” என்பதற்கு வேறான ஒருபொருளும் " உலைவிலெழுத்தடைவே யோரொன்றாய்ச் 
அதில் நகாரத்தை நீக்கக் கார், 

சேர்க்கத்- தலைமலை பொன் றாமரையென் 
றாய்ப் பின்னும் வேறான பொரும் ” ( இச்செய்யுட்டொடையிலே ககரம் மகர.ஒ 

பயந்தவாறுணர்க . ( உ - ம் . ) ற்றை அணைந்து தலையெனப் பொருள் படும் 
முத்திரியே கூடசதுர்த்த , மாலைமாற்றே மா " கம் என்பதன் மேல் நகாரமேற்ற " நகம் 
த்திரைச்சுருக்க , மாத்திரைவருத்த மெழு என்றாய் மலையெனப்பொருள் பயந்து , ககா 
த்துவருத்தந , மொற்றுப்பெயர்த்தல் வினாவு சம் ஏற்றக் " கநகம் என்றாய்ப் பொன்னெ 
த்தரமே , நாகபந்த முரசபந்தந் , திரிபாதிரி னப் பொருள் பயந்து , கோ என்பதை ஏற்ற 
பங்கி பிறிது படுபாட்டுக் , காதைகரப்பே கர க் கோகநகம் ” என்றாய்த் தாமரை யென 
ந்துறைச்செய்யுள் , சக்காஞ்சுழி குளஞ்சருப்ப ப் பொருள் பயந்து வருதல் காண்க .) (இலக் 
தோபத்திர , மக்கரச்சு தகநிரோட்டமென்ன கணவிள . சு கூ 0- ம் உரையும் .) ( அக்ஷரவர்த்த 
முறைபெறவகுத்த மிறைக்கவியிருபது ,மறி 158 அக்ஷர- எழுத்து . வர்த்தக வளர்த்தல் .) 
வுறக்கிளந் தவவற்றின் பால் ” ( இலக்கணவிள. அக்கரவிலக்கணம் . எழுத்தியல்பு . 2 . 
பொரு . சுக o . ) ( அக்ஷரச்யுதகம் . அக்ஷர- எழு கலைஞாநம் அறுபத்து கான்கனுள் ஒன்று ; 
த்து . ச்யுதகம் -நீக்கப்பட்டது .) 

அஃது : எழுத்திலக்கணத்தைக் கூறுவது . 
அக்கரநோய் பித்தசிகுவாகண்டகம் என் அக்கரன் – 1 , ஈச்சுரர் மூவரில் ஒருவனாகி 
னும் நாக்கில் வரும் ஒரு நோய் . ( உ - ம் . ) " அக் ய அந்தரியாமி . ( த . நி . போ . க 0 க . ம் பக் . ) 
கரநோய்தீர்க்குமதிசுரந்தாகம் போக்குந் - தக்க | 2. கூடஸ்தன் . ( கைவல் . 2.ப , அரும்பதவி 
சிறுகுறிஞ்சாத்தான் . " ( பதார்த்த . கூசசு . ) 

கூசச . ) ளக்கம் .) 3. விஷ்ணு , 4. பிரமம் . ( அக்ஷர 
அக்கரப்பிரஞ்சம் - எழுத்து மாறாட்டம். | அ - எதிர்மறை , க்ஷ s - அழிவுடையோன் . ) 
( உ - ம் . ) பாணிநிபிராதிபதிகத்தையுந் தாது அக்கராகாரம் - ஒருசாதிப் பூண்டு. 
நிட்பந்தமென்றாராலெனின் , எழுத்து மாறா அக்கரா ரம்பம்- எழுத்துப் பயிலத்தொட 
ட்டமென்னும் அக்காப்பிரஞ்சம் வாராமை ங்குதல் . ( உ - ம் . ) அக்கராரம்பம்பண்ணுமிட 
பற்றி அவ்வாறுரைத்தாரென்பர் பாடியகா த்து ( விதாந- மைந்தர்லி . கசு , உரை .) [ அக் 
பர் ” ( பி . வி . எ . உரை .) ( சக்ஷ UTU 

கர - எழுத்து , ஆரம்பம்- தொடக்கம் . ) 
அக்ஷர - எழுத்து . ஹிர - மாறாட்டம் . ) அக்கரை- அப்பாற்கரை . ( உ - ம் .) " அள 
அக்கரம் - 1. அசரம் . ( அ எதிர்மறை . 

க்கரக்கரைகாண்பான் " ( கந்தரந் கா . ) 
க்ஷர- இயங்குவது . ) 2. ( யாப்பில . ) அசை . அக்கவடம் - உருத்திராக்ஷமாலை . (உ - ம் . ) 
3. அழியாதது , ( அ - எதிர்மறை . க்ஷர - அழி " நீறணிந்தக்க வடம் பூண்டு ” ( மச்சபு . கடவுள் 
வுள்ளது . ) 4. ஆகாயம் . 5. உயிரெழுத்து . கஉ . ) ( அக்ஷ-உருத்திராட்சம் . வடம் - மாலை .) 
( உ - ம் .) அக்கரங்கடோறுஞ்சென்றிடு மக அக்கவாடம் -1, சூது விளையாடும் இடம் . 
ரம்போல ( சி . சி . உ : உ ; ) 6. எழுத்து 

2. மற்போர்க்களம் . [ அக்ஷவாட : அக்ஷ- சூ 
( உ -ம். ) “ அக்காமொன் 
றினுக்கொன்றாடக தாகெருவி , மற்போர். 

வாடம்- அடைப்பு . ) 
ப்பணம் (சிவதரு . கோபுர , உகக . ) 7. எ அக்களித்தல் - மநமகிழ்தல் . ( அகம் - மநம் 
தப்பட்டவாசகம் . 8. ஓம் என்னும் மந்திரம் . களித்தல் - மகிழ்தல் . அகக்களி என்பதிற்ககா 
9. சலம் . 10. சொல் , 11. நித்தியா கந்தம் . உயிர்மெய்கெட்டு அக்களியென்றாய்த் தொ 
12 . நோய்வகையினொன்று . 13. பிரமம் . |ழிற்பெயர்விகுதிபெற்றது . ) 
14. மந்திரலிபி . ( உ - ம் . ) " அஞ்சக்கரமெனுங் அக்களிப்பு - மநமகிழ்ச்சி . ( அகக்களிப்பு 
கோடாலிகொண்டு ” ( பட்டினத்தடி . சசுகா . ) என்பதிற் ககரவுயிர்மெய்கெட்டது .) 
15. மாமரம் . ( கா . வைத் .) 16 , வெள்ளெரு அக்கறை- கவனம் , காரியம் , தொடர்பு . 
க்கு . ( கா . வைத் ) 

( தெலுங்கு . ) 
அக்கரவர்த்தநம்- இருபது வகைச் சித் அக்கன் இராவணன் மக்களுளொருவன் 
ரகவிகளுள் ஒன்று ; அஃது : ஓரெழுத்தான் ( இராமா . ஊர்தேடு , கச்ச . ) 2. உருத்திராக்க 
ஒரு மொழியாய்ப் பொருள் பயந்து , 

பாருள் பயந்து , பின் ஓ முடையவன் . ( உ - ம் . " அக்கர் ” பார் . ) 3. கண் 
ரெழுத்தேற்ற பிறிதொரு மொழியாய்ப் ணுடையவன் . ( உ - ம் , " அக்கர் ” பார் ) 4. கரு 

டன் , 5. பிறவிக்குருடன் . (அக்ஷ ) 6 . 
பொருள் பயந்து , அவ்வாறு முறையானே 
யேற்ற ஏற்ற வேறு வேறு மொழியாய்ப் நாய் . ( சூ .நிகண் . க. : உரு . ) ( அக்கு - எலும்பு . ) 


5 


அக்கினி 


அக்கி நிகீடம் 


அக்கா- தாய் . ( சப்த .) 

அக்கினிக்கட்டு - அக்கிநித்தம்பனம் . ( அக் 
அக்காக்கிரம் -1 . பண்டியச்சு. 2. பண்டி கிங் - நெருப்பு . கட்டு- தம்பகம் . ) . 

அக்கினிக்கண்ணன் -1. சிவன் . - ( அக்கில் 
யின் முற்பக்கம் . (கக்ஷர் : அக்ஷ - பண்டி , 

க்கண்ணையுடையவன் என்றபடி . ) 2. பயங் 
சு -சிரேட்டம் , 
முன் . ) 

க . ரூபன் . 
அக்காத்தான்- தான்றிமாம் . ( மலையக .) 

அக்கினிகண்டம் -1 . நாற்பத்து முக்சோ 
அக்காதேவி- மூதேவி , [ அக்கா - மூத்த 

ண சக்கரத்திலே யெண்கோணமும் , இரண் 
வள் . தேவீ - தெய்வப்பெண் .) 

டு பத்துக் கோணமும் , பதினான்கு கோண 
அக்காரட்லை -சர்க்கரை சேர்த்தடப்பட் | மும் ஆகிய கண்டம் . ( சௌந். கக . உரை . ) 
டசோறு . ( உ - ம் .) “ ஆம்பாலக்காரடலையண் 2. மூலஞ் சுவாதிட்டானம் என்னும் இரண் 
பனீரூறமிர்தம். (சிந்தா . குணமா . எஅ . ) டா தாரங்களின் 

இடம் ஆகிய 

கண்டம் . 
( அக்காரம் - சர்க்கரை . அடலை- அடப்பட்டது . ( சௌந். கச , உரைர . ) 
" அக்காரம் ” என்பதில் " அம் ” கெட்டுநின்றது ) 

அக்கினிகணம் -1. தீப்பொறி . 2. - நோய் 
அகீகாரம் -1, கரும்பு , ( கா . வைத் .) 2. க 

விளைக்குமென்று ஏன் முதற் செய்யுளின் 
ரும்புக்கட்டி . ( கா . வைத். ) 3. சருக்கரை. 

முதற்சீராக வருதல் விலக்கப்பட்ட நீரை 
( உ - ம் .) " அக்காரமன்னாரவர்க்கு. ( நாலடி . 

நேர் நிரையாகிய மூவசைச்சீர். ( இதனைப் 
பொது மக . ச . ) 4. சீலை . ( பிங்க .) 5. மாமரம் . 

பாட்டியலார் " தீக்கணம் " என்பர் . ) ( இலக்க 
( கா . வைத் . ) 

ணவிள . அ 00 - ம் உரையும் . ) ( கணம் 
அக்காள் - தமக்கை. 
அக்காளன்- வப்புல்லு . ( கா , வைத் .) 

றி . மண - சீர் . ) 
அக்கி -1 . அக்கிரிக்கரப்பன் . ( கா . வைத் . ) அக்கிநிகர்ப்பை - 1.சாமைப்பயிர். 2. பூமி . 
2. ஓர் கோய் . ( கா , வைத் . ) 3. அக்கிநிதே ( கழிமலா : பலா - உட்கொண்டது . ) 
வன் . ( உ - ம் . ) “ அக்கியுங்கரமிழந்தஞ்சிகைஞ் அக்கிநிகருப்பம் -1 . அக்கிரியைத் தன்னு 
சனன் .” (சிவதரு. செநதமரண . ருக .) 4. ஆ ட்கொண்ட வஸ்து . தீக்கடைகோல் , 2. சூரி 
னைக்கரப்பனோய் . 5. உட்டணம் . 6. ஒரு பூ யகாந்தக்கல் . ( கழிமலு- : மல - .உட்கொ 
ச்சி . ( கறி என்னும் வட 
என்னும் வடமொழியில் நவ் 

ண்டது . ) 
வொற்றுக்கெட்டு நின் நமெய் திரிந்திரட்டி 

அக்கிதிகருப்பன்- கந்தசுவாமி . ( சுழி 
த்து வந்தது .) 7. கண் . ( சப்தஸ் . ) ( உ - ம் .) 
[ " அக்கி தாரை ” அ V. ) 

ஓ- : மல-- கர்ப்பத்திற்பிறந் தவன் . ) 
அக்கிக்கல் -- ஓர் இரத்தினம் . 

அக்கிநிகலை- ( சசசாத்திரம் . ) நாசியிலிருந் 
அக்கிச்சூர் - நேத்திரரோகம். ( உ - ம் .) " அ | துவரும் சுவாசம். கலை - கூறு . 
சைத்தொடியத்- தள்ளும் பித்தக்கிச்சூர் சர் அக்கிநிகாரியம் -1 . ஓமாக்கி வளர்த்தல் , 
த்தி தலைகோயவசம் அள்ளும் பித்துக்கொள் 2. ஓமாக்கி வளர்த்து ச்செய்யப்படுங்கிரியை , 
ளுமால் . ” ( தைல . தைலவ . அ . ) 

( கறிகாய : சுழி- தொழில் . ) 
அக்கிநாயி -1, அக்கிநிதேவன் மனை வியா 
இய சுவாகா . 2. திரேதாயுகம் . ( கதாயீ ) த்திற்செய்யுங்கிரியை. 2. நெருப்பினாற்சுடு 

அக்கிநிகிரியை -1 . தகிக்கப்படும் பிரேத 
அக்கினி -1 . அக்கிநிதேவன் . ( உ - ம் . ) அக் 

தல் . ( சுறிகியா: க்ரியா - செயல் . ) 
கிரிபுராணம் ” 2. இரவிலே யேழாவதாக 
வும் பகலிலே பதினொராவதாகவும் நிகழும் திருபத்து நான்கு பேதம் . அவை : கௌடிக் 

அக்கிதிகடம் - கீடவகையுள் ஒன்று ; அஃ 
முகூர்த்தம் . ( விதான . குணா. எங.ம் உரை 

யம் , கண்டபவம் , லாதரி, பத்திரவிருக்ஷி 
யும் , ) 3. உதராக்கிங். ( உ - ம் .) " அக்கிநிமாந் 
தியம் . ” 4. ஓமாக்கிநி . ( உ - ம் .) " அக்கிரி தார 

கம் , நாதுகம் , பிர்மணிகம் , விடபப்பிரம 
ணம் ” 5. செங்கொடிவேலி . 

6. நவச்சா 

ணம் , பாகியகி , பிச்சிலம் , கும்பி , வர்ச்ச 
ரம் . 7. நெருப்பு . ( உ - ம் . ) " ஈசனக்கிநிமே 

கீடம் , அருமேதகம் , இண்டுபம் , பதும 
னிகுளிப்புற . ” (உபதேச . சிவத . கஉஉ . ) 8 . 

டம் , மகரம் , சதபாதி , பஞ்சாவம் , பாந்த 
பித்தம் , 9. பொன் . 10. மூத்திரம் . 11 . 

மச்சம் , சூட்சுமதுண்டம் , அதிகர்த்தபி ,கீட 
மூலாக்கில் , 12. வெடியுப்பு . ( கழி . ) ( இது பன. இவற்றின் விஷத்தினால் 

கடிவாயில் 

க்கிரமம் , சராஷி , சீதபி , சிலேஷ்மகம் என் 
அங்கியென மருவி வரும். ) 

இரத்தங்கம்மி யிருப்பைப்பூ , பேரீச்சங்காய் 


ந 


6 


அக்கிநிசகாயன் 


அக்கிநிட்டோமம் 


- 


닝 


இவைகளைப்போலக் கொப்புளம் எழும்புத அக்கிநிசந்மன்- கந்தசுவாமி . ( சநிஜ நம் 
லும் எரிச்சலும் பேதியும் உண்டாகுமென் 
பர். சீவாட் கூசக . ) 

ஐ.ந. பிறந்தவன் . ) 

அக்கிநிசயநம் 
அக்கிநிதண்டம்– ஒமாக்கில் வளர்க்கும் கழிவய ந 8 வயா- கூட்டுதல் .) 

ஓமாக்கி வளர்த்தல் . 
டங்கு .( கழிகண ) குண்டம்- கிடங்கு .) 

அக்கிநிசன் - கந்தசுவாமி , (சுஜம் ஜ 
அக்கிநிதமா ரன்- கந்தசுவாமி . ( அக்கிதியிற் 
பிறந்தவன் ஆதலால் , சுழிகரை : குமார 

பிறந்தவன் . ) 
மகன் . ) 2. ஓர் மருந்து . 

அக்கிநிசாந்தி- அக்கிநி தேவனால் வரும் 
அக்கிநிகேது - புகை. (சழிக.க - கெ இடையூற்றை சிவிர்த்தியாக்கம் பொருட்டு 

மந்திரம் நூற்றெட் டுருச்செபித்து செய்மு 
து- குறி . ) 

தலியவைகளைக்கொண்டு செய்யுஞ் சாந்தி . 
அக்கிநிகோணம் - தென்கீழ்த்திசை. (சப்த கறியாதி பலாதி - நிவிர்த்தி . ) 
ஸ் ) [ அத்திசைக் கக்கிநி தெய்வமென்பது அக்கிநிசாலம் - 1.ஒரு பூண்டு , 2.செருப்பி 
பற்றிவந்தபெயர், கஜிகொண : கோணம் , னாற்செய்யுஞ் சாலவித்தை. ( கஜா " , ) 
மூலை . ) 

அக்கிநிசாவர்ணி- பதினான்கு மநுக்களில் 
அக்கிநிகோத்திரம் - அக்கிநிக்குச்செய்யும் ஒருவன் . ( த . நீ . போ . 5.60 . ) (கறிவாவ 
நைவேத்தியம் , ஓமாக்கி வெளர்த்து அதற்கு ணி -3 ) 
நைவேத்தியஞ்செய்தல் , கமிஹொ.த . ) 

அக்கிரிசிகம் -1 . அம்பு . 2. கார்த்திகைப் 
அக்கீநிஹோத்திரம் -1. நித்தியாக்கிரி வள ண்டு . 3. மஞ்சள் . 4. வர்ணம் . 5. விளக்கு . 
ர்த்தல் . 2. நெய் , 3. நெருப்பு, கறிஹொ 6. குங்குமப்பூ . ( அமரம் . ஙஅ கூ ) 
த . ஹோத்ர யாகம் , யாகப்பொருள் .) அக்கிநிசிகா- குப்பைமேனி. ( அமரம் . 

அக்திஹோத்திரி - 1.நித்தியாமாக்கி வேனர் கஅஉ .) (கழிவா 
. பவ கொழுந்து .) 
ப்போன் . 2. யாகாக்கி வளர்த்திருப்பேர்ன் . அக்கிநிசிலேட்டுமரோகம் . சிலேட்டுமரோ 
[ சுழிஹொதி து : ஹோத்ரி - யாகஞ் செய்ப கத்திலே யொருவகை; அது சர்வாங்கத்தி 

லாவது கால் கை கண் மூக்கென்னும் உறு 
வன் . ) 

ப்புக்களிலாவ தெரிச்சல் , இருமல் , கோழை , 
அக்கிநிச்சிவம் - குப்பைமேனி. ( மலைய ) 

தாகம் , கைகால்களிற் சீதளம் , அதிக தீப 
அக்கிர்ச்சுவத்தர் - பிதிரர் வகையில் 

நம் ஆகிய குணங்களைச் செய்வது . ( சீவர , 
சாரார் . ( தேவர்பிதிரர் . ) ( உ - ம் . ) " உரைத்தி ககூகூ . ) ( சழிரெஷரொம ) 
டு மக்கிரிச்சுவத்த ரெனுந்தேவர் பிதிர்க்களு 

அக்கிநிசேகரம் - 1. குங்குமமரம் . ( சப்த 
நீளுலப்பில் சீர்த்தி -நிரைத்தவெருகிடத ரெ 

ஸ் . ) 2. குசும்பமரம் . 3. மஞ்சட்பூண்டு. ( சப் 
னுமா நுடர் தம் பிதிர்க்களும் . ( கூர்மபு . 

தஸ் . ) ( சுறிபெகா பெலகா ) - நுனி . ] 
பிருகு . க ...) (சுழிஷாத : ஸ்வ - சொந்தம் . 
ஆத்த - எடுத்த நெருப்பிலே கொடுக்கப்பட் அக்கி நிட்டம் -1. அக்கிரியில் வைக்கப்பட் 

இரும்பாலாய பொரியற்சட்டி . 
டவைகளைத் தமக்குச் சொந்தமாக எடுத்துக் 
கொண்டவரென்பது பொருள் . 

( சுமிஷம்: சுழி ; ஷ . ) 
அக்கிநிச்சுவாலை -1. அக்கிரிக்கொழுந்து . அக்கிநிட்டி -- ஞெகிழி . (சி . பொ .) 
2. ஒரு பூண்டு ; இது சாயக்காரருக்குப்யோ அக்கிநிட்டுது - ஒரு நாளிலேமுடிக்கப்படும் 

பலிசெய் 
கமுள்ள சிவந்த மலர்களைப் பூக்கும் . (கஜி ஒருயாகம் . ( 

கஷக 4 
ஜாகா 3. ஜ்வாலா- கொழுந்து . ) 

தல் . ) 
அக்கிநிட்டோமம் 

அக்கினிதேவனுக்கு 
அக்கிதிச்கோவை- காரச்சீலை. ( சேர்வை 
சேர்க்கப்பட்டது . ) 

வசந்தகாலத்திலே ஐந்து நாட்களிற் செய்ய 

ப்படும் ஒரு யாகம் . இது சோதிட்டோமயா 
அக்கினிசகன் -வாயு . ( சுழிவலவ : வலவன் 

கத்தின் முதற்பாகம் . ( உ - ம் . அக்கிநிட்டோ 
நண்பன் . ) 

மமாற்றிய பயன்களையடைவர் . ” ( மச்சபு 
அக்கிநிசகாயன் - வாயு . ( சழிவலஹாயம் 

தடாக . உசு .)(சுழிஜொ3 ஷ்டோம 
ஸஹாய- நண்பன் . ) 

வேத்தியம் . ) 


டது . 2 . 


ந O 


கை 


7 


அக்கிநி நாள் 


의 


அக்கி நிபரித்தியாகம் 


க 


ன் 


அக்கிநீத்தம்பநம் - நெருப்பினைச்சுடாது அக்கிநிப்பிரத்தரம் --- 1 , சூரியகாந்தம் . 2 . 
தடுத்தல் . ( சுழிஜுல நம : ஜூல ந ) . தடு தீத்தட்டிக்கல் . ( கழிவஜா : ப்ரஸ்தரம் - 
த்தல் . ) 

கல் . ) 
அக்கிநித்தம்பம்- 1. அக்கிநித்தூண் . 2 . அக்கிநிப்பிரமணம் - ஆச்சியத்துக்குச் செ 
அறுபத்து நான்கு கலைஞாநங்களுள் ஒன்று ; ய்யும் பதினெட்டுச்சம்ஸ்காரங்களுள் ஒன்று ; 
அஃது , அக்கிநியின் சுடுஞ்சத்தியைத் தடுக் அஃதக்கிநியைச்சுற்று தல் . ( சி . லி . கிரி . உஎ . 
கும் உபாயத்தைச்சொல்வது .(கழிவூ s தாற் .) ( கழி : ஆணை- சுற்றுதல் . 
ஸ்தம்பம் - தூண் . தடுத்தல் .) 

அக்கிதிப்பிரவேசநம் . -அக்கிநியிற் புகுத 
அக்கிரித்தம்பன் - சிவன் . (கழில: அக்கிதிப்பிரவேசம் . தில் .( சுழிவ வெ 
ஸ்தம் - தூணானவன் . ) 

U : வ ,வெ- புகுதல் . ) 
அக்கிநீத்திரயம் - மூவகையக்கிநி ; அவை : 

அக்கிநிப்பிழம்பு -- அக்கிரித்திரட்சி . ( பிழ 
காருக பத்தியம் , தக்கிணம், ஆகவநீயம் என் 

ம்பு- திரட்சி . ) 
பன . ( பெரியபு- தில்லைவா . ரு . உரை , 

அக்கிபஞ்சகம் -- 1 . ஆகவநீயம் , தட்சிணா 
தய : த்ரய- மூன்று . ) 

க்கிரி , காருகபத்தியம் எனக்கிழக்குத்தெற்கு 
அக்கிநித்திராவகம்- ஒருவகைச்செய்நீர் ; மேற்குத் திசைகளிலே வேதியில் வளர்க்க 
அது வெடியுப்புத்திராவகம்போல்வது . (கழி ப்படும் அக்கிரிகளும் , சப்பியம் ஆவசத்தியம் 
உவக : உாவக- செய்நீர் .) 

என வளர்க்கப்படும் அக்கிநிகளுமாகிய ஐந்த 
அக்கிரித்திரேதை - அக்கிரித்திரயம். (கழி நீக்கி ; அவை நான்கு திசையிலும் கா 

க்கிநிகள் . 2. தவஞ்செய்வோர் நிற்கும் ஐந் 
தொதா: தெ தா- மூன்று . ) 

கு தீக்குண்டமும் , மேலே சூரியனும் . 
அக்கிநித்தூண்- தீப்பிழம்பு . 

(" பஞ்சாக்கிப் பார் . ” ) 3. பஞ்சகதோஷங்க 
அக்கிரிதம் -1. அக்கினியூட்டல் .2 . சீரணி ளுள் ஒன்று ; அது பிரதான மாகக் கிருகா 
க்கச் செய்யும் ஒரு மருந்து . 3. வஞ்சகமாய் ரம்ப கிருகப்பிரவேசங்களுக் காகாதென நீக் 
வீடெரித்தல் . கறி :20 . கொடுத்தல் .) கப்பட்டகாலம் . (உ - ம்.) “ பஞ்சகம் பார்க் 
அக்கிந்தன் -1. தீயிலிட்டவன். 2. வீடெரி 

கவேண்டியகாலம் வரையில் ஞாயிறு முத 
க்கிற துரோகி . சதி : - : - கொ 
சறி உ : - :- கொடுப்பவன் .) 

லாக அன்றையவாரம் வரையும் , பிரதமை 
அக்கிநிதத்தர்- பிராமணபிதிர்க்களில் ஒரு னிமுதல் அன்றைய நட்சத்திரம் வரையும் , 

முதலாக அன்றைய திதிவரையும் , அச்சுவி 
வகுப்பார் . ( மது.. சக்க . ) (கஜி - ம: சுழி ; மேஷம் முதல் அப்போ து தயலக்கினம் 
உழ- தகிக்கப்பட்ட . ) 

வரையும் எண்ணிக்கண்ட தொகையையொ 
அக்கித்தாரணம்- ஓமாக்கி வளர்த்தல் . ன்பதிற்கழித்ததின் மிச்சம் 

ரு , எ , 0 , 
( கறியாரண : யாரணம் - வைத்துக்கொ 

ஆயின் உத்தமம் . க, உ , ச, சு , அ , ஆயின் 

நீக்கப்படும் . க . மிருத்தியுபஞ்சகம் . உ . அக் 
ள்ளல் . ) 
அக்கிநிதிவ்வியம் - அக்கிரிபரீட்சை . அஃ 

கிநிபஞ்சகம் , சு . இராசபஞ்சகம் . சு . சோர 
தான் பதுவகைத் திவ்வியங்களுள் ஒன்று . 

பஞ்சகம் . அ . ரோகபஞ்சகம் . ( வருஷாதி 
(மிருதிசர் . சுரு . ) ( விவ்யம் - தேவசம்பந்தமு 

நூல் . கஙஉ . ) 
டையது . ) 

அக்கிபேதச்சிலந்தி சிலந்திவகையுள் 
அகீ A : தவள் அக்கி தேவதை . 

ஒன்று ; அதன் கால்கடோறும் விஷமுண் 
( சுழிஜெவ : ஷெவ- தேவன் .) 

டென் றுங் , கால்பட்ட இடங் கொப்புளிக்கு 
அக்கிதி நட்சத்திரம் . 1. அக்கிரியாளுகை 

மென்றுஞ் சொல்வர் . ( சீவரட் , பக்: கருச . ) 
அக்கிரி நாள் . 

செய்யுங் காலம் ; 

அக்கிநியம்- பொன் . ( கழிலு: - பிரகா 
அது , பரணி நாலாங்காலிலுங் , கார்த்திகையி 

சம் . அக்கிரிப்பிரகாசமுடையது .) 
லும் உரோகிணி முதற்காலிலுஞ், சூரியன் அக்கிநிபரிச்சதம் - ஓமஞ் செய்தற்குவே 
நிற்குங்காலம் . [ இந்நாட்களில் வீடு கட்டத் 

ண்டிய உபகரணம் . ( கழிவரி : வரி 
தாடங்கினால் அவ்வீடு நெருப்புக் கிரையா 
மன்பர் . சாசோ . மனை . கூ . ) 2.கார்த்தி இ. 20- உபகரணம் . ) 
கைநாள் . (எரி பிறந்தநாள் . ) 

அக்கி பேரித்தியாகம்- அக்கிநியிலே ஓம 


ெ 


-- 


8 


அக்கி நிமாந்தம் 


கூ 


அக்கிநியுற்பாதம் 


ஞ்செய்யாதொழிதல் . ( உ - ம் . ) " அக்கிபேரி காலக்கியெரிவுழலை " ( தைல - தைலவ . ரு அ . ) 
த்தியாக பிராயச்சித்தம் . " ( பராச . க.க கூசு . அக்கிதிமாந்தியம் - அசீரணம் , சமியாமை . 
வரதாசா .) (வரி.காம- விடுதல் . ) ( கா . வைத் . ) ( கழி Eை ) : சுழி- நெருப்பு . 

அக்கிதிபரீட்சை- அக்கிரியைக்கொண்டு ஜா ) - மந்தத்தன்மை .) 
பரீட்சித்தல் ; அது , நெருப்பிலே நடப்பித் 

அக்கிதிமாந்தி- அகத்தியமுரிவர் . ( வாச . ) 
தாவது காய்ச்சிய இரும்பை அல்ல தெண் 
ணயைப் பரிசிப்பித்தாவது சோதித்தல் . 

[ இவர் ஒரு கற்பத்திலே அக்கிநிக்கும் வாயு 
ப்பரீட்சையிலே தாக்கமுற்றவனை யசு 

வுக்கும் புத்திரராகப் பிறந்த தனால் வந்தபெ 

த்த யரென்பர் .) 
னென்றும் , தாக்கமுறாதவனைச்சுத்தனென் 
றும் முன்னோர் சிலர் கொண்டனர் . சுழி 

அக்கிநிழகச் சிலந்தி- ஒருவகைச் சிலந்திப் 
பரீக்ஷா: பரீக்ஷா- சோதனை . ) 

பூச்சி . அஃததிக நோவையும் நெருப்பாற் 
அக்கிநிபுக்கு -- ஒரு முநிவர். ( வேதாரண்ய 

சுட்ட கொப்புளம் போன்ற கொப்புளத்தை 

யும் உண்டாக்கும் விஷமுடையது . ( சீவர . ) 
பு , வரன் . கரு . ) 

அக்கிநிழகம்- சேங்கொட்டை . 
அக்கிநிபுராணம் - பதினெண் 

பதினெண் புராணங்க அக்கிநிழகன் -1. சூரபன்மன் புதல்வருள் 
ளுள் ஒன்று ; அது ஆக்கிநேயம் ; இட 

ஒருவன் . ( கந்தபு . புதல் , கசு . இதில் " அங் 
புராணத்திலே விட்டுணுவுடைய அவதாரம் , கிமாமுகன் " எனக்குறிக்கப்பட்டவன் .) 2 . 
சிருட்டிக்கிரமம் , விட்டுணுபூசை முதலியன தேவன் . ( முவ- வாய் . அவியை, அக்கிநி 
சொல்லப்படும் . அஃதெண்ணாயிரங் கிரந்த யை வாயாகக்கொண் டநுபவித்தலால் வந்த 
முடையது . (வாச .) (கழிவராண : புரா பெயர் .) 3. பிராமணன் . (சப்தஸ் .) ( சாபரூ 
ணம் - பழங்கதை . ) 

பமான அக்கிரிமுகத்தில் இருத்தலால் வந்த 
அக்கிதிபூ - 1.கந்தசுவாமி ." ஆர்த்தெழுமன 

பெயர் . ( 

சுவை ) 
லிற்றோன் றவாலக்கினிபூவேயென்றும். ” ( ம அகீகிநிழலை-- தென்கீழ்த்திசை, ( உ - ம் . ) 
ச்சபு . குமார . ககடு . ) 2. நீர் . ( சுழி : " அக்கிங் மூலை திங்கள் . " ( மச்சபு . சாந்தி . அ . ) 
ஓ - பிறந்தவன் , பிறந்தது . ) 

( மூலை - கோணம் .) 
அக்கிநிபோஷணம் -- வைசுவதேவ பூசை ., அக்கிநியத்திரம் - அக்கிரிமயமான அம்பு . 
அக்கிநிமண்டலம் -1. அக்கிலியினலேயதி சு ; சுஜு 

ல : - 
ட்டிக்கப்படும் மண்டலம் . 2. சரீரத்திலே 
பிருதிலிக்கும் அப்புவுக்குமுரிய தாகம் ; அது , அக்கிநியாகாரம் - அக்கிநியிருக்குஞ் சாலை . 
மூலாதாரமுதல் நாபி பரியந்தமுள்ள இடம் . ( 

சுமார் : சூ.மா- வீடு .) 
அக்கிநிமணி- சூரியகாந்தக்கல் . ( சு அக்கிதியாதாநம்- ஓமாக்கிநி வளர்த்தல் . 
மணி : மணி - கல் . ) 

பாயா ந : சூயா நீ செய்து முடித் 
அக்கிநிமந்தச்சுரம் -- சுரநோய்வகைகளுள் தல் . ) 
ஒன்று . ( சீவரட் . பக் . சஎ . ) ( அக்கின் - உத அக்கி நியாதேயம்- 1. அக்கிநிப்பிரதிட் 
ராக்கிரி . மந்தம் - மென்மை . சுரம்- காய் டை . 2. இருபத்தொருவகையாகங்களுளொ 
ச்சல் . ) 

ன்று . (சுழியாயெய : சூயெய - வைக்கப் 
அக்கிநிமந்தநம் -- தேய்த்தலால் , கோல்க 
ளினின் றக்கிரியைப் பிறப்பித்தல் . ( சுழி 

அக்கிநியாலயம் 

ஓமகுண்டம் . ( வாச ) 
8 - ந : 2 - ந.- கடைதல் . ) 

சுராலய : சூயா- வீடு .) 
அக்கிநிமந்தம்- 1. கோங்கமரம் . 

அக்கிநியுருத்திரம் -- நிவிர்த்திகலையில் உள் 
8 ந- கடைதல் . கடையப்படும் பொழு ளதெனச்சொல்லப்படும் நூற்றெட்டுப்புவ 
திதன் கோல்களிலே நெருப்புப் பிறத்தல்பற் 

னங்களுள் ஒன்று . ( சி.லி. கிரி . உக . உரை .) 
றிவந்தபெயர் .)2.சமியாமை . ( 35- சேட்டை (கழி . ) 
யின்மை . ) 3. தேய்த்தலாற்கோல்களினின் அக்கிநியுற்பாதம் -1 . வால்வெள்ளி . 2 . 
றக்கிநியைப் பிறப்பித்தல் . 

விண்வீழ் கொள்ளி . 3. விழுகின்ற நக்ஷத் 
அக்கிநிமாந்தம் -- ஒருநோய் ,உதராக்கிரி மந் திரம் . ( 

சுதாக : உதாத- தீமையை 
தமுற்றிருத்தல் . ( உ - ம் .) " அக்கிமோந்தங்கை யறிவிக்குங் குறி . ) 


சுபாயா 


நா 


படுவது . ) 


ந 


2 


9 


அக்கிநிவாகம் 


க 0 


அக்கியாதி 


அக்கிநியெழநா - அக்கிநிதேவனுக் குள்ள அக்கிநிவாகு- புகை. (சுழிவாஹ : வா 
ஏழுகாக்குக்கள் ; அவை : காளி , கராளி, மகோ 

ஹு- புயம் . ) 
சவை , சுலோகிதை, சு தூம்பாவருணை , புலி 

அக்கிநிவிசர்ப்பம் - புண்ணின் அழற்சி . 
ங்கிங் , விசுவரூபி என்பன . ( முண்டகோ.) 

( சு 

சுழிவில-: வில-- அழற்சி . ) 
அக்கிநியெழுநாவண்ணம்- அக்கி தேவ 
னுக்குள்ள எழுகாக்குக்களின் நிறம் . அவை : 

அக்கிநிவிஷபாகரோகம்- எண்வகை விஷ 
ரத்தம் , கிருஷ்ணம் , 
அருணம் , கநகம் , இரத்தம் , 

பாகசோகத்துள் ஒன்று ; அது வா தபித்தா 
சுப்பிரம் , வெகுவர்ணம் , அதியிரத்தம் என் திக்கம் , தேகமிளைத்தல் , 

வீக்கம் , கிடை பொ 

ருந்தாமை , 
பன . ( வி . ணி , கடு .) 

புரளல் , கோழை , இருமல் , 
அக்கிநியோகம் - அக்கி நிக்குரிய யோகம் . 

சர்த்தி , மூர்ச்சை , வாய்நீரூறல் , வயிறளை 
அது ; ஞாயிற்றுக்கிழமையிலே சத்தமிதுவா 

தல் , மலசலச்சிக்கல் , பக்கநோவு என்னும் 
தசிகளும் , திங்களிலே சட்டியேகா தசிக இக்குணங்களையுண்டாக்குவது . ( சீவரட் . 
புதனிலே துதியையட்டமிகளும் , வியாழ மொல் , சுவீஜ , சுறி . கெருப்பு . வீஜ 
ளும் , செவ்வாயிலே பஞ்சமி சப்தமிகளும் , பக் . 102.) 

அக்கிநிவீசம் -- 1 . பொன் . 2. ரம் என்னு 
னிலே சட்டி நவமிகளும் , வெள்ளியிலே யட் 
டமி தசமிகளும் , சரியிலே நவமியேகாதசிக காரணம் , ) 
ளும் வரும் நாள் . ( சரசோ . குணாகுண , 60. ) அக்கிநிவீரியம் - 1.அக்கிரியின் வீரம் . (வாச. ) 

அக்கிதிரசம் -1 . அக்கிரியின் வீரம் , 2. இக் (சுவீய - : சுழி- நெருப்பு . வீர்ய - வீரம் . 
திரகோபம் . 3.பொன்.கதிரஜம் : ரஜஸ் அக்கிதிவேசன்-- இக்குவாகுவுக்குத் தம்பி 
அணு . ) 

யாகிய அரிஷியனுடைய வம்சத்தில் வந்த 
அக்கிநிரோகணிரோகம் - ஒருவகையுரோ 

தேவதத்தன் மகன் சாதகர்ணமகா இருஷி , 

அக்கிநிவேசியாயதம்- அக்கிநிவேசன் வம் 
கம் ; அது கரத்தினான் மெலிந்தவருக்குப் 

சப்பிராமணகுலம் . 
பித்தப்பிரதாகமான வாதசிலேட்டு மங்களி 

அக்கிநீத்திரன் --- 1. காவலந்தீவை யா சுசெ 
னாலே பக்குளுக்குள்ளே மாமிசகண்டத்தை 

ய்த பிரியவிரதனுடைய ஒருமகன் . ( மிரு 
ப்போலக் கட்டிகளை யுண்டாக்குமென்றும் , கேர் . அத்துவா. சு எ . ) 2. அக்கிநிகாரியஞ் 
அக்கட்டிகள் கட்டையி னெருப்புப்போலிரு செய்யுங்குரு. ( சுழிய : சுழி ; 

உப - கொ 
ந்துபத்திரவத்தைச் செய்து , ரு . 
என்னும் நாட்களில் மாணக் கொடுக்குமெ ரூத்தல் .) ( சுறீய :) 

இவனை அக்கிநி துரு 
ன்றும் , அக்காள் விலகினாற் சாத்தியமாகு வன் என்றும் , ( த . நி . போ . பக் . தூங O. ) அங் 
மென்றுஞ் சொல்வர் . ( சீவாட் , பக் . கூக்க . ) கிதீரன் என்றும் , ( கந்தபு . அண்ட . உ அ . ) அங் 

அக்கிங் - நெருப்பு , ரோகணம் - வளர்வு . கிநேத்திரன் என்றும்,(சிவ தரு.கோபுர.சுடு .) 
ரோகம் - நோய் . ) 

சொல்வர் . 
அக்கிநீவருணன் - சூரிய குலத்திலே யிரா அக்கிநோய் - கண்ணோய் . ( உ - ம் . ) “ இமை 
மனுக்குப்பின்னிருந்த ஓரரசன் . (இரகுவம் . யிலவங்கூழாட்டமக்கிநோயிவை பெரியகும 
குலமுறை . க. உ . ) 

ரியாங்கொள்ளிமுன் பல்லமாமே . ” ( தைல , 
அக்கி வருத்தகம்-- உதராக்கிரியை வளர்க் 

தைலவ . கூரு . ) ( V- கண் . ) 
கும் ஒரு மருந்து . (சுறிவய - க ; சு! 

அக்கிபடலம் -கண்ணோய்களுள் ஒன்று . 

[ அக்ஷிபடல : அ V- கண் .படல- போர்வை . ) 
உதராக்கிநி . வர்த்தகம்- வளர்ப்பது . ) 

அக்கியம் . பகலிலே பதினான் காவதாக 
அக்கி வருத்தநம் - 1.உதராக்கிரிடை வள நிகழும் உத்தரமென்னும் முகூர்த்தம் . ( வி 
ர்க்கும் ஒருமருந்து , 2. தீவளர்த்தல் . ( சுழி தா.குணா. எக -ம் உரையும் .) 
வய- : வய -ந- வளர்த்தல் . ) 

அக்கியாதம் அறியப்படாதது . ( உ - ம் . ) 
அக்கிவேல்லபம்- குங்கிலியம் . (சுழிவஓ ன்றே ( கல் , 

ஓதுமொருவருடமக்கியா தமெனவும் புக 

சிறப்பு . 
வ . வஜ- நட்பு. அக்கி சேர்ந் தெழுப்புவ ( ஐக: அ -எதிர்மறை. 

த : அ -எதிர்மறை. ஐலாக- அறியப்ப 
தென்றபடி .) 

ட்டது . ) 
அக்கிநிவாகம் -1 . ஆடு , ( வாச . ) 2. புகை . அக்கியாதீ - பிரமத்தை ( திரிபுணர்வைப் ) 
( வாச . ) ( சுழிவாஹ : வாஹ வாஹநம் . ) பற்றிய ஐவகைக் கோட்பாடுகளுள் ஒன்று ; 


சதி 


பார . 


10 


அக்கிரசம்பாவதை 


அக்கிரம் 


க 


இதுசாங்கியப்பிரபாகாரர்மதத்தில் அங்கீகரி 

அக்கிரசரதை 

முன்னுக்குப் போதல் . 
க்கப்பட்டது . அவ்வைவகைக் கோட்பாடுக ! ( சும வபாதா: - முன் . ஸரதா - போ 
ளாவன - சக்கியாதி , அசத்தியாதி , அந்நிய 

தல் . ) 
தாக்கியாதி , அதிர்வசநீயக்கியாதி , அக்கியாதி அக்கிரசரம் - முன் போதல் . ( சுமா : 
என்பன . இவற்றின் விவரங்கள் விருத்தி 
ரத்தினாவளி , விருத்திப்பிரபாகரம் முதலிய 

ஸ - போ தல் . ) 
நூல்களில் விளங்கும் . 

அக்கிரசன் -1, பிராமணன் . ( சி - லி.கிரி . 
அக்கிரகண்ணியன் முதல்வனாக மதிக்க | உக . ) 2. மூத்தசகோதரன். ( சுமக.சு. 
ப்படத்தக்கவன் . ( உ - ம் ) மகாவீரர்க்கெ முதல் . ஜு -பிறந்தவன் .) 
ல்லா மக்கிரகண்னியன் . (சி . சி பாயி . அக்கிரசாதகன் -1 . பிராமணன் . 2. முன் 
சிவாக் .) ( சும , மண ): சு முதல் . மண் பிறந்தோன் . ( 

கஜாதக : சு . 

ஜாதக : சு முன் . 
ய - மதிக்கப்படத்தக்கவன் . சப்தஸ் . ) ஜாதக- பிறந்தவன் . ) 

அக்கிரகத்தம் -1. சைந்நுதி . 2. வலக்கை . அக்கிரசாதி -- 1 , பிராமணன். 2. முன் பிற 
(சுபஹ : க -- நுனி , பிரதாகம் . ஹ ந்தவன் . ( 

சுஜாதி : ஜாதி-பிறந்தவன் .) 
ஸ்த - கை . ) 

அக்கிரசை- முன் பிறந்தவள் . ( வி - ணி . ) 
அக்கிரகரம் -1. கிரணத்தின் அந்தம் , ( 

சுஜா: ஜா- பிறந்தவள் . ) 
2.கைந்து தி . 3. வலக்கை. கழகா: 49 அச்கிர - தலைவன் . ( சுமணீ: நீ - நட 
நுனி , பிரதாநம் . கர -கிரணம் , கை . 

5. ) 

த்துகிறவன் . ர நோக்கி நகாரம் ணகா . 
அக்கிரகன் -1. சிரேட்டமான வன் , மு மாயிற்று . ) 
தன்மையுடையவன் . 2. முன்னுக்குப்போ 

அக்கிரதாம்பூலம் - முதற்கொடுக்கும் தா 
கிறவன் . ( சு : சு- முன் . --போ 

: ம்பூலம் . 
கிறவன் . ) 

அக்கிரபாகம் -- 1 . சிபேட்ட பாகம் , 2 . 
அக்கிரகாரம் -1 . தலைமையான இடம் . நுனிப்பாகம் . 3. மிஞ்சிய பாகம் . ( சுது 
2. பிராமணனுக்குச் சீவநத்திற்காக கொடு 

பிரதாநம், நுனி, ஷாம - பங்கு . ) 
க்கப்பட்ட நிலம் , அல்லது கிராமம் . ( சமர 

அக்கிரபாணி -1. கைந்நுனி. 2 . 

2. வலக் 
ஹா : சர- தலைமை . ஹாரம் - எடுக்கப்படு 

கை . (கம் 

( கம் , வாணி : சம- நுனி , பிரதான 
வது . ) 

ம் . பாணி - சை .. ) 
அக்கிரச்சியை - கிரகங் கிழக்கு மேற்கு அக்கிரபூசநை அக்கிரபூசை . ( உ - ம் . ) 
தியகறலில் வருஞ்சா. 2. வில்லின் நாணி " அக்ரபூசை " ( பார் .) 
னது நுனி . (சுஜா.) 

அக்கிரபூசை -- 1. மிக மேலான மதிப்பு : 
அக்கிரசங்னக--- 1 , கணைக்காலின் மேற் 

2. முதற்பூசை . ( வாச . ) ( 

கஜா 
: பூ 
பாகம் , ( வாச . ) ( சும ஜஜா ) 2. முதன் மரி ஜு - மதிப்பு . ) 

அக்கிரபூமி -1. இலக்குக் குறிக்கப்பட்ட 
யாதை . ( ம - மேல் , முதல் , தோ - கணை 

தாகம் . 2. பெறநோக்கிய பொருள் . ( க 
க்கால் , ஸஜ 
வஜலா - எண்ணப்படுகை . ) 

ஐ 93 : சும, இலக்கு . ஹூமி- இடம்:) 
அக்கிரசந்த :நி- இயமபஞ்சிகை ; இது பி 
ராணிகளுடைய நன்மை தீமைகள் எழுதப் 

அக்கிரம்-1 . அதிகம் , மிகுதி . 2. அருகு 
படும் எடு . (கவர்நீ: க முன் . ( உ - ம். “ அக்கிரேவணம் .” ( இப்பொருளில் 

வரும்போது , பவ்வொற்றுக் கெட்டுக் கவ்வொ 
வாயா நீ தொடுக்கப்பட்டது .) 

ற்றுத்திரிந்திரட்டித்து அக்கம் ” எனவும் 
அக்கிரசந்மந் --- 1 , பிரமா . 2. பிராமணன் . 

வழங்கும் . ) 3. இலக்கு . * அக்கிரபூமி . 4 , 
3- மூத்த சகோதரன் . ( சும : சுது உச்சி . ( உ - ம் . ) " பர்வதாக்கிரம் ” 5. கிரகங் 
முதல் , ஜந்மந் பிறந்தவன். ) 

கிழக்கு மேற்கு வீதியகறல் . 6. கூர் . 7. சிரே 

ட்டம் , ( உ - ம் . ) 
அக்கிரசம்பாவதை - 

" அக்கிராசநம் . ” 8. திரள் . 
முதன் மரியாதை . 

9. தொடக்கம். ( உ - ம் . ) " அக்கிரகாயணம் . ”. 
( சுவ 
வல O ஷாவநா: சு முதல் , பலா 

10. நுனி . ( உ - ம் .) “ குசலாக்கிரம் . " " அந்நிலக் 
வ.நா - மதிக்கப்படுகை .) 

தருப்பை கைக்கொண்டக்கிரங் கிழக்கதாக . " 


வாம . கர 


- 


11 


ன்று 


துறவபூண்டு உபதேசம் பெற்றுத் தவ 
அக்கிரேவணம் 

கஉ 

அக்குரோணி 
( இரகு . கடி . எக .) 11. மிச்சம் . ( உ - ம் . ) அக்கிலீபதை -- அலியன்மை . 
க்கி பாகம் . ” 12 . முதலாவது , முந்தியது . 

தா : அ- எதிர்மறை . கீவதா- அலித்தன் 
( உ - ம் . ) அக்கிரசந்மன் . 13. முற்பாகம் . 
( உ - ம் . ) " 

ம . ) 
அக்கிரபாதம் . " 14. மேற்பாகம் . 
( உ - ம் . ) அக்கிரசங்கை . ” 

அக்கிலு-- நெருஞ்சில் . ( கா . வைத் .) 
அக்கிரமம் - 1. ஒழுங்கின்மை , 2. கொடுஞ் 

அக்கு -1. அகில் . ( கா . வைத் .) 2. உகா 
செயல் , நீதிதிறம்புதல் . ( உ - ம் .) " அக்கிரமத் 

மரத்துக்காய் . 3. உருத்திராக்கம் . ( உ - ம் . ) 
தாற் குற்றமடித்துத் தீர்த்தச்சம்பண்ணி . ” " அக்சையணிந் தவர் . ” (திருவானைக்கா, சோ 
( சி . சி . உ : கரு .) ( அக்ரமம் : அ -எதிர்மறை 

ச்செங் , ஈ . ) 4. எட்டி மரம் . ( கா . வைத் . ) 5 . 
க்ரமம் - ஒழுங்கு . கிரமம் என்பதனா எருத்துத் திமில். ( பிங்க. கூ .0 . சு .) 5. எலு 
ந்தபொருள் எல்லாவற்றிற்கும் மாறாய பொம்பு. ( உ - ம் .) " கக்கக்கை . ( திருப்புகழ் . 
ருட்கண்வரும் .) 

சங.க.) 7. ஒரு சாரியை . ( உ - ம் . ) " ஆனேயக் 
அக்கிரமாமிசம் இரத்தாசயம் , இரத்தா 

கேயிக்கே சாரியைமொழியே. ( தொல் . 
சயத்தின் மாமிசம் . (சுமரவை : சுப 

எழுத் . ககக .)( இச்சாரியை, (உ - ம் ) கூ - ம் எழு 
பிரதாநம் . மாம்ஸம் - தசை . 

த்துக்கள் கெட்டன் றிவாராதென்பர் . மேற் 
அக்கிரமி - கொடியவன் . 

படி கஉ அ . ) ( உ - ம் .) " தமிழநாகன் . " 

க்கோல் . ” இவைகளிலே " அக்கு என்பத 
அக்கிரவருணம் - 1.உயர்ந்தசாதி . சுவர்ண : 

என்பதே சாரியை என்பர் கன் 
சு- முதல் . வர்ணம் - சாதி . ) 

னூலார் . ( நன் . மெய் . உஉ .) 8. கண் . ( உ - ம் . ) 
அக்கிரன் முதல்வன் , முந்தினவன் , அக்குப்பீழை . ( திருப்புகழ் . – எ ..) 9 . 
( :) 

சங்கு . ( கா . வைத் .) 10. சங்கு மணி . ( உ - ம் . ) 
- அக்கிராகரம் --- அக்கிராகாரம் . 

" அக்கே தநவல்லார்ய திகெட . (கம்பா . க . ) 

[ க 
11. பலகறை . 
முதல் . அகரம்-உறையிடம் . 
அக்கிரா கியம் - 1.எடுக்கத்தகாதது , ஏற்றுக் 

அக்குசை- மங்கலம் இழந்த பெண்களு 

ள்ளே 
கொள்ளப்படத்தகாதது . 2. கிரகிக்கப்படா. 
தது . ( உ - ம் . ) " அக்கிராகியமானதேசொரூப 

ஞ்செய்கிறவள் . ( உ - ம் . ) " கன்னியிற் றுற 
மாம் . ” ( சி . சி . பாயிரம் . சிவாக் . ) 3. சம்மதிபெ 

வன்னங்கள் கணவனிற்று றவின் , மன்னுமா 

ரியாங்கனைகணூல் வாங்குமக்குசைகள் ; என் 
ருதது . சுமராஹ : சு- எதிர்மறை . மா 

ன மூவகைப் பெண்டவப்பள்ளிகளெல்லாம் 
ஹே ) - கிரகிக்கத்தக்கது . ) 

( திருவிளையா . சமணரை , கஎ . ) ( இது சமண 
அக்கிராந்தம் - 1. கடக்கப்படாதது . 2 . பரிபாஷையில் வழங்குஞ்சொல் . ) 
சேம்பு . 3. வெல்லப்படாதது . [ அக்ராந்த : அக்குமணி -- சங்குமணி . ( கா . வைத் .) 
அ . எதிர்மறை . க்ராந்த- கடக்கத்தக்கது . ) 

அக்குமாலை- உருத்திராக்கத்தினாற் கோ 
அக்கிராரம் 1. தலைமையான இடம் . 

க்கப்பட்டமாலை . ( உ - ம் . ) " அக்கு மாலை 
2. பிராமணனுக்குச் சீவகத் திற்காகக் கொடு 

டங்கையிலெண் 
க்கப்பட்ட விளைநிலம் ( கழரஹாரம் ) 

ணுவார் . ” ( தேவாரம் . நமச்சி 

வா . சம்ப . ) 
அக்கிரியம் -- 1 . முதலிலுண்டானது . ( பிர அக்குரன் டையெழு 

யெழு வள்ளல்களில் 
மோப .) 2.சிறந்தது . (பிரமோப .) ( சுஸ்ரீய ) ஒருவன் . 
3. தொழிலற்றது- ( சுகிரய . ) 

அகீதரு - விரல். ( சு . ) 
அக்கிரியன் -1. சிரேட்டன் . 2. தமையன் . அக்குருக்கீ- கயரோகம் . 
( சுழிய; சுமா- முதல்.இய -ஒருவிகுதி . ] 3 , அக்குநான் -- 1.கிருட்டிணனுடைய தகப்ப 
முயற்சியற்றவன் , மந்தன் . 4. கிரியைவிட் 

னுடன் பிறந்த ஒரு யாதவன் . 2. குரூர 

மில்லா தவன் . 
டவன், யாதொருகருமமுஞ்கெய்யாமல்விட் 
டவன் : ( பகவற் . சு . க. ) ( சகிய : அ - எதிர் அதுரோணி உகஅஎ ( யானையும் , 

தி 
மறை. க்ரிய 

சாரு சுகம் 
தாழிலுடையவன் . ) 

குதிரையும் , 
அக்கிருதன் யோகாட்டகரிலொருவன் . 

காகஙரு . காலாட்களுங்கொண்ட ஒரு 
( வி.ணி. ) 

னைத்தொகை . ( உ - ம் .) “ இருபத்தோராயிரத் 
அக்கிரேவணம் காட்டின் அருகு 

தெண்ணூற்றெழுபதி யற்றேர்களியானையஃ 
கவெண் கமெ அருகில்வரும் - காடு . 

தே , பொருவற்றபரிகளறுபத்தையாயிரத்தறு 


- 


உ அ . 


தேரும் , 


12 


அக்ருத 


கங 


அகக்கூத்துக்கை 


நூற்றொருபான் போர்செய் , திரு மிக்கோரி 

அக்ரேத்திடு -1 . தமக்சைக்கு விவாகமா 
லக்கமுடனொன்பதினாயிரத்து முந்நூ ற்றை காமலிருக்கையில் , தான் விவாகஞ்செய்து 
ம்பான் சோ , நிருமித்தவகைநான்கு மக்குரோ கொண்ட தங்கை . ( பராசர, வரதாசா. பிரா 
பனியென்றொருபேர் நிகழுமன்றே . " ( ஈல் . யச்சி . க . 

2. 5 -உச . ) 2. முன் விவாகஞ் செ 
பார . சிறப்பு . உங . ) ( " அக்ஷெள ஹிணி ” ய்துகொண்ட ஒருத்தியை விவாகஞ்செய்த 
என்னும் வடமொழி " அக்குரோணி ” என பிராமணன் , அல்லது அரசன் , அல்லது 
மரீஇயிற்று . அக்ஷ- தேர் . ஊஹிணி 

கூட் 

வைசியன் . ( கசெயீஷு .) 
டம் . ) 
அக்குரோதம் - குரோதமின்மை. ககொ 

அகக்கடவுள் -1 . ஆன்மா . 

2. ஆனமா 

வின் 
ய : அ- எதிர்மறை .( கொய . கோபம் . ) 

உள்ளிருந்ததனைச் சேட்டிப்பிக்குங் 

கடவுள் . 3. மாம் . ( அகம்- உள் . கடவுள் - 
அக்குல்லி -- 1 . உக்காரி . ( கா . வைத். ) 2 . தெய்வம் , தெய்வம்போல்வது . ) 
சிற்றுண்டி, ( கா.வைத் . ) 3. பிட்டு . ( கா.வைத் .) அகக்கண் 

பானக்கண்ணாகிய அகத்துக் 
அக்குள் - கக்கம் . ( “ அஃகு " என்பது , " அ கண் . ( உ - ம் . ) அகத்துக்கண்கொண்டறிவ 
க்குள் ” என மருவிற்று . ) ( உ - ம் .) " அக்குளுக் தேயா நந்தம் . ” 
குண் மாமிச கண்டத்தைப்போற் கட்டிகளை 

அகக்கணு -- உள்ளிருக்குங்கணு . 
யுண்டாக்கும் . ” ( சப்ரட் , $ 50. ) 

அகக்கரணம் -- அந்தக்கரணம்,உட்கருவி ., 
அக்குளு- அக்குளுத்தல் . ( உ - ம் . ) " அக் ( உ - ம் . ) . “ சமமகக்கரண தண்டம் . " ( கைவ . 
குளுத் துப்புல்லலு மாற்றேன் . ” ( கலித்தொ 

தத் . கூ . ) ( அகம்- உள் . கரணம்- கருவி . ) 
கை , கா . ) 

அகக்காழ் -1 . உள்வைரம் .( உ - ம் . ) " அகக் 
அக்கை -1. தமக்கை . 2. தாய்.( அக்காள் . ) காழன ” ( பார்க்க .) 2.உள்வைரமுடைய மரம் . 
அக்கோ- ஓர் அதிசய இரக்கச்சொல் . 3. வச்சிரக்கல் . ( அகம் ; சாழ்- வைரம் . ) 
அக்கோகிணி- அக்குரோணி . ( அக்ஷ : 
ஊஹிணி . ) 

அகக்கருவி -1. உட்கருவி . 2 , தேர்சம் 
அக்கோடகம்- கடுக்காய் . ( கா . வைத் .) 

பந்தமாகிய ஆன்மாவினது உட்கருவி ; அது 
( அக்ஷொடக . ) 

பிருதிவி முதலிய ஐந்து பூதங்களுஞ் சுரோத் 
அக்கோடம்- அக்கோடகம் . ( அக்ஷொவ . ) 

திரியமு தலிய ஐந்து ஞானேந்திரியங்களுஞ், 
அக்கோணி --- அக்குரோணி . [ " அக்ஷெள 

சத்த முதலிய ஐந்து தன் மாத்திரைகளும் , 
ஹிணி ” என்பதன் மரூஉ . ) 

வாக்குமுதலிய ஐந்து கன்மேந்திரியங்களும் , 
அக்கோபம் -1 . அசையா நிலை . 2. யானை 

மநமுதலிய நான்கு அந்தக்கரணங்களும் , கால 
கட்டுந் தூண் . ( அக்ஷொலு : அ- எதிர்மறை . 

முதலிய ஏழு வித்தியா தத்துவங்களுஞ் சுத் 
க்ஷொலு- அசைவு . ) 

தவித்தை முதலிய ஐந்து சுத்த தத்துவங்க 
அக்கோலம்- 1. தேற்றாங்கொட்டை . 

ளும் என முப்பத்தாறுவகைப்படும். ( திரு 
( கா . வைத் .) 2. தேற்றா மரம் . 

வால . K -வது . பாசலக்கணம் . அகக்கருவி . ) 
அக்கௌகிணி--- அக்குரோணி . ( அக்ஷள அகக்காழன-- உள்வைரமுடைய 
ஹிணி : அக்ஷ- தேர் . ஊஹிணி - கூட்டம் . ) அவை : இருப்பை , புளி முதலியன . 

அக்ரகாரம் -- அக்கிரகாரம் . ( உ - ம் . ) “ அந் (வாலாறு , ) " அகக்காழனவே மரமெனமோ 
தணருக்கங்கவத்ர மக்ரகாரம் . ” ( திருசெல் . N .. ” ( தொல் . பொரு , சுசக . ) 
சுவேத . அ 0 . ) 

அகக்கூத்து- அகச்சுவையாகிய குணத் . 
அக்ரபூசநை - முதற்பூசை, முதன் மரியா | தின்வழி நிகழுங்கூத்து ; அது தேசி , மார்க் 
தை . ( உ - ம் . ) " ஆர்கொலோ வக்ர பூசனைக்கு 

கம் என இருவகைப்படும் . ( உ - ம் . ) " குண 
ரியார் . ” ( பாரத . இராய , ககஉ . ) 

த்தின் வழியதகக்கூத்தெனப்படும் . ” ( குண 
அக்ரமாதிசயோக்தியலங்காரம்-- முறை 

நூல் . ) (சிலப் . அரங்கே . கஉ . அடியார்க்கு 
யிலுயர்வுநவிற்சியணி . ( குவ . டுங . ) ( சுக -3 ; 

நல்லார் உரையும் , அரும்பதவுரையும் .) 
சுதிய ; உதி ; சு @ ஜார .) 

அகக்கூத்துக்கை- அகக்கூத்திற் காட்ட 

ப்படுங்கை ; அஃது , எழிற்கை தொழிற்கை 
அக்ருத - பிரதிட்டாகலையிற்பிரகிருதிதத் யென இருவகையினது; பொருட்கை கூட் 
வத்திலுள்ளனவெனச் சொல்லப்படும் எட் 

டிமூவகையினதென்பாருமுளர் . ( அது பின் 
டுப்புவகங்களுள் ஒன்று . ( சி - லி . கிரி . உக . வருஞ் சூத்திரத்தினாற்பெறப்படும் . அவை 
உசை . ) 

தாம் , “ எழிற்கையழகே தொழிற்கை தொ 


கள் . 


13 


அகங்காரதத்துவம் 


கச 


அகங்கிரகத்தியாநம் 


யான் 


ன் . 


ஆன த 


ழிலே பொருட்கை கவியின் பொருளாகும் அகங்காரம் -1 . அந்தக்கரணம்நான்கனுள் 
மே . " ) (சிலப் . அரங்கே.க அ .உரை .அடியார் .). 

அடியார் .) . ஒன்று ; அது புத்தியினால் நிச்சயித்துக்கிர 
அகங்காரம் - அகங்காரம் . ( உ - ம் . ) " அக கிக்கப்பட்ட விடயங்களை நான் செய்தேன் 
ங்கரத்தால் வரும் . " ( ஞானவா. வைராக் .. 

என்று நிச்சயித்தலும் , பிராணவாயுவினால் 
ருஅ . ) ( அஹம்- நான் . கரம்- செயல் . ) அன்னபானாதிகளைக் கிரகித்தலும் , ஒன்று 

அகங்கரித்தல் - 1.கர்வங்கொள்ளல் .( உ - ம் .) செய்யுமாறு பிரவர்த்தித்தலும் , 
" அன்புடைய தம்முனடி வீழ்ந் தகங்கரித்தா 

எனது 

என்றபிமானித்தலும் உடையது . 
( பாரத . கஎ- ம் போ . கசு உ .) 

( உ - ம் . ) “ திருவார்மநமே புத்தியொடுசித்த 
அகங்கரிப்பு -- அகங்கரித்தல் . 

மகங்காரமுங்கூட , மருவுமந்தக்கரண நான் 
அகங்களித்தல்- மநமகிழ்தல் . ( உ - ம் . ) காம் . ” ( நல் , பார . கௌசிக . அச . ) 
" அப்பார்சடையா னடித்தொண்ட ரகங்களி நுவதனிலநிலனையுமியக்கியாங்கார நீங்காத 
ப்ப . ” ( காஞ்சிபு . தழுவ . உரு . ) அகம் - மநம் . வகந்தைக்குவித்தா, யானலது பிறரொரு 
களித்தல்- மகிழ்தல் . ) 

வரென்னை யொப்பாரிப்பு வியிலில்லையெனு 
அகங்களிப்பு - மருமகிழ்வு . 

மியல்பினதாயிந்திரியம்புலன்க, டானுகரு 
அகங்காரக்கிரந்தி - சமுசாரபந்தம் ; அஃது 

மளவிலதின் முந்தியுறும் . ” (சிவப்பிர . 2 : 
இருபத்தொன்பது தத்துவங்களையும் ஒரு 

உரு .) 2 . 

2. கர்வம் , நானென்றெழும்புகை. 
மைப்பாடாகத்தானென்று சீவன் அபிமா ( சப்தஸ் . ங . ) அது நான் கடத்தையறிந் 
னிப்பது . ( நாநா . வா.ரு. ) [ அகங்காரம் - நா 

தேன் படத்தையறிந்தேனென்று புலப்ப 
னன்கை. கிரந்தி - கட்டு . ) அஃது : இருபத் 

ட்டவிஷயங்களைத் தொடர்ந்தறியும் அபிமா 
தொன்பது தத்துவங்களையும் ஒருமைப்பா 

நமாகிய கர்வம் . ( சி . லி . ஞாந . கஎ , உரை . ) 

3 . 
டாக நானென்று ஆவரணசத்தியால் மறைக் 

மகத்துக்கு மேலே பத்துப்பங்கு படர் 
கப்பட்ட சீவன் அபிமாநிப்பது . ( நாநா.சீ.சு.) 

ந்து தானுவட்டகருக் கிடமாய் உள்ள ஒரு 
(கஹஜார : பாலி . ) 

தத்துவம் . ( த . போ . ங ச கூ . ) ( அஹங்கார : 

அஹம் - நான் . காரம் - செய்தல் . ) 
அகங்காரசைதந்யவாதி -- " அகங்காரவியா 

அகங்காரவாதி மநோ மயகோசமே வா 
பாரமாய் இருக்கும் பிராணாதி வாயுக்களை 

ன்மா என்று வாதிக்கு மதத்தன் . ( உ - ம் . ) 
யான் மா என்னும் ஞானத்தினாலே யதனை 

" அகங்காரவாதிகள் மநோமயகோசன் ஆன் 
யறிந்தத் தத்துவம் அடைதலே மோக்ஷம் 

மா என்பார்கள் . ( சி . சி . ச : உங . 
என்னுமதத்தன் . ( சி.சி. உ : எங . 

மறை ) 
மறை . ) ( அகங்காரம் அகங்கார தத்துவம் . 

அகங்காரான்மஞாநம்- ( வைசேடிகம் ) அக 
சைதந்யம்- ஞானம் . வாதி 

வாதி - சொல்லுகிற 
வன் .) 

ங்காரதத்துவமே யான்மா எனக்கொள்ளும் 
அகங்காரத்திரயம் -1. முக்கிய அகங்காரம் , ஞாகம் . ( உ - ம் .) “ அகங்காரான் ம ஞாகோபா 

யம் உபதேசிக்கும் வைசெடிகனுக் ககங்கா 
அமுக்கிய அகங்காரம் , முக்கியாமுக்கிய அக புவகப் பிராப்திதானே மோக்ஷம் . ” ( சி . சி . 
ங்காரம் என மூவகைப்பட்ட அகங்காரங் 
கள் . 2. தைசத அகங்காரம் , வைகாரிக அக 

அ : கஉ . ஞா .) ( அகங்காரம்- அகங்காரதத்து 
ங்காரம் , பூதாதியகங்காரம் என மூவகைப் 

வம் . ஆன்மா- உயிர் . ஞாநம்- அறிவு . ) 
பட்ட அகங்காரங்கள் . ( இது பின் வரும் மே அகங்காரான்மவாதி -- அகங்காரமே யான் 
ற்கோளாற் பெறப்படும் . தானும் ( அகங் 

மா என்று வாதிக்கும் வைசேடிகன் . ( உ - ம் . ) 
காரம் ) மூன்ற தாய் நிகழுமென்பர் பாங்கார் " அகங்காரான் மவா தியாகிய வைசேடிகனை 
பூதாதிவைகாரிகத்தைச தந்தானென்றே.” ( 

சியும் . ” ( சி . சி . ச . க . ஞா .) 
சி . உ : ருக .) ( த்ரயம் - மூன்று . ) 

அகங்காரி - செருக்குடையவன் . ( உ - ம் . ) 
அகங்காரதத்துவம் - முப்பத்தாறு தத்து 

" வண்ணகங்காரிகை மற்றுமென் போற்பகர் 
வங்களில் ஒன்று ; அது பேரண்டத்திலிருப் வாரிலையென் , றெண்ணகங்காரி . ” ( முல்லை 
பதாகப்பேசுங்கால் ஆகாய தத்துவத்திற்கு 

யர் . சுஉ . ) ( அஹங்காரீ .) 
அப்பாலிருக்கும் ஒருதத்துவமென்றும் , கோ அகங்காழ் - அகக்காழ் . 

யோசகம் விஸ் தாரங்கொண்ட பிர 
மாணமுடையதென்றுஞ் சொல்வர் . (சி.லி. 

அகங்கிரகத்தியாநம் - தியாநிக்கப்படுஞ் 
ஞாந . உக . ) ( கஹஜார் : தகூ . ) 

சொரூபத்தைத் தனக்கபேதமாகச் சிந்தித் 
தல் . ( விசார . உ 0 எ .) 


உரை . 


உரை 


- 


கோடி 


டி 


14 


அகச்சமயம் 


அகடிதகட நாசமர்த்தை 


அவன் . ” 


அகங்கிரகோபாசநை- (தெய்வங்களைத் ) அகச்சுட்டு - பெயர்ச்சொல்லின் அகத்து 
தான் என்று பாவித்துச்செய்யும் உபாசகை . முதனிலையுறுப்பாய் அமைந்து நிற்குஞ்சுட் 
( உ - ம் . ) “ தெய்வங்களை யகங்கிரகோபாச்சை டெழுத்து. ( நன் . எழுத் . கக . உரை , ( உ - ம் .) 
பண்ணுகிறான் . ” ( சி . சி . அளவை . கங . 
சிவாக் . ) 

அகச்சுவை - நாடகரசதொன்று . 
அகங்கிருதன்-- கெர்வமுடையவன் . ( சப் அகசியக்கூத்து-பகடிக்கூத்து ; அஃது உ 
தஸ் . ) ( 

கஜ J : கஹ- நான் . க.க ள்ளதுபோல இல்லா ததைக் காட்டும் வெளி 
பண்ணப்பட்ட , தன்னை மேலாக எண்ணு 

வேடம் . ( ஒழிவி . ) 
கிறவன் என்றபடி . ) 

அகசியகாரன் - விதூஷகன் ., 
அகங்கிருதி- 1. அகவிவகாரம் . ( உ - ம் . ) 

அகசியம் -- 1. பகடிக்கூத்து . ( உ - ம் .) " ஒரு 
அகங்கிரு திநிரங்கிருதியுறாமல் . ” ( வேதா . 

பாலினேழிசையு முணர்த்தும் பாடலொரு 

பாலி னகசியங்கள் . ” ( நல் , பார . இராசசூ . 
சூ . கசஅ . ) 2. செருக்கு , நானென்கை, 

கஎ . ) 2. பரிகாசம். 3. வேடிக்கை . ( ஹாஸ்ய :) 
3. அகங்காரதத்துவம் . ( சி . லி . ஞாந . கஎ . ) 

அகசு -1 . இராப்பகல்கொண்ட திரும் , ( சி . 
( கஹ . JA : க.ஹ.- நான் . கரகி - செ லி . யோக - க o ரு ) 2 . பகற்பொழுது . ( அஹங் .) 
யல் . ) 

அகசை -- மலையிற்பிறந்தவள் , பார்வதி 
அகங்கை - உள்ள நகை. ( உ - ம் . ) அகங் ( சு . 

சுமஜா : சும- மலை . ஜா- பிறந்தவள் . ) 
கையினவிர்மதியதனை . " ( காஞ்சி . திருக் . அகஞ்சுகி --- " நான் சுகியெனப் ” பொருள் 
கங .. ) ( அஹம் -உள், 

படும் ஒரு வடமொழி வாக்கியம் . ( சி . சி , எ ; 
அகச்சத்தாதுவித்தசமாதி -- ஆறு சமாதிக க . சிவாக் ) (கஹo லீ : க.ஹ - நான் . 
ளில் ஒன்று ; அது : தனித்து விளங்கிய சச் 

வீ . சுகமுடையவன் . ) 
சிதாநந்தமே யாத்துமா என்னுஞ் சிந்தகை 
யகத்தில் அனுசரித்துவருதல் . ( உ -ம் .) பொருள் படும் ஒரு வடமொழி வாக்கியம் . 

அகஞாதாமி- " நான் அறிவேன் ” எனப் 
" அசங்க சச்சிதாநந்த சுயம்பிரகாசசுவரூபமே 
தான் எனச் சிந்திப்பதே யகச்சத்தா நுவித்த 

( வி . ணி . ) கஹஜா நாஜி : ஜா நாஜி- அறி 
சமாதியாம் . ” ( வேதா. சூ . 

சூ . கருக . 

வேன் .) 
கச அ . ) அஹம் - உள் . ஸத்தா - உண்மை , 

அகட்டுத்தே- விநாயகக்கடவுள் . ( அகடு . 
( சு . ந M20- பதிந்தது . ஸமாயி - நன்கு வயிறு , தே- கடவுள் . ) 

அகடநம்- 1. கேடு . 

2. செய்யக்கூடா 
சிந்தித்தல் . ) 

தது . ( சுவடந : சு- எதிர்மறை . வட - 
அகச்சத்தாநுவேதம்- அகச்சத்தாநுவித் 

செயல் . ) 
தசமாதி . ( வேதா . சூ . கடுக . உரை , ( அநு 

அகடம் -- 1 . அநீதி . 2. சித்தியாகாமை . 
வேயம் - பதிந்தது . ) 

3. பொல்லாங்கு . ( அ- எதிர்மறை . கடம் 
அகச்சமயம் - உட்சமயம் ; சைவம் , பாசு 

நீதி . வட0- செயல் . ) 
பதம் , மகாவிரதம் , 

மகா விரதம் , காளாமுகம் , வாமம் , அகடவிகடம் - உண்மையை மறைத்து 
வைரவம் என்னும் ஆறுஞ் சைவசமயத்துக் வேறாகத்தோன்றும்படி காட்டுஞ் சாமர்த்தி 
குட்சமயங்களாம் . ( உ - ம் .) " அகச்சமயத்தொ 

யம் . ( கவட- செய்தற்கரியது . விவடம் 
ளியாய். ” (சிவப்பிர. மங்கல. எ .) (சமயம் 

மாறாகத் தோன்றுவது . ) 
மார்க்கம் . ) ( சிவஞாநமுவேர் பகுப்பின் படி .) 

அகடன் -1 . துட்டன் . 2. நீதியில்லாத 
பாஷாணவா தசைவம் முதல் சிவாத்துவித 

வன் . அகடு - பொல்லாங்கு . அன் - ஒருவிகுதி . ) 
சைவம் ஈறாகிய ஆறும் . " பாஷாணவாதசை 

அகடிதகடநா- செய்தற்கரியதைச் செய் 
வர் முதலிய அறுவரும் பொருளுண்மையெ 

தல் , ( உ - ம் . ) " அகடி தகடநாசாமர்த்தி . ” 
ல்லாஞ் சித்தாந்தசைவரோ டொப்பக்கொ 

அகடி தகட நாசமர்த்தன்- செய்தற்கரிய 
ள்ளும் அந்தரங்கவுரிமையுடையராயினும் , 

தைச் செய்ய வல்லவன் . ( சுவடிதல்- செ 
அவ்வப்பொருள் கட்குக் கூறுந் தன்னியல்பு 
பொது வியல்பு மாத்திரையின் முரணு தலா ய்தற்கரியது . வடநா- செய்தல் , லயே- 
ன் அவர் சமயம் அகச்சமயமென வேறுவை வல்லவன் . ) 
த்தெண்ணப்பட்டன . ) ( சிவஞானபாஷ் அகடிதகடநாசமர்த்தை செய்தற்கரிய 
யம் . டூ - ம் சு - ம் பக்கம் .) 

காரியத்தைச் செய்ய வல்லமையுடையவள் . 


15 


அகண்டபரிபூரணம் 


கசு 


அகண்டாகாரவிருத்தி 


வர் , 


( வி.ணி. ) ( லயா - வல்லமையுடையவள் . ) வாழி . ” (உபதேச . சிவகாட் . க 0 . ) ( கவ 

அகடிதகடநாபடீயசி - அகடி தகடநாசமர் ண- எங்கும் , பரிபூரணம் நிறைந்திரு 
த்தை . ( உ - ம் .) " அதிருசியமாய் இருக்கிற 
மாயையிற் றிருசியமாய் இருக்கிற பிரபஞ் 

த்தல் . ) 
சம் அகடி தகடநாபடீயசிமாயா என்றுண்டா 

அகண்ட பூரணம்- 

எங்கும் நிறைந்திரு 
வதன்றி . ” ( சி. சி . க : கா . சிவா . ) பட்ய 

த்தல் . ( உ - ம் . ) " அகண்டபூரணமாய் ஞா 5 

ச்சோதியாய் நின்றமாயன் ” ( சி . சி . பர . 
வல்லமையுடையவள் .) 

பாஞ். மதம் , க .) ( சுவண- எங்கும் . பூர 
அகடிதம் -- செய்தற்கரியது . ( அ - எதிர்ம 
றை . வடிதம்- செய்யப்படுவது .) 

ணம்- நிறைவு . ) 
அகடியம் - அநீதி . 

அகண்டம்- 1. எல்லாம் . ( உ.-ம். ) “ அ 
அகடு --1 . உள் . ( உ - ம் . ) - " வண்டுபொ 

ண்ட கூடமுமகண்டமு நெக்குவிட்டு ” ( கல் . 
றையுயிர்த்துச் செழுந்தோட்டகட்டி.னடை பாரத . உத்தா . ஙஅக . ) . 2. கண்டிக்கப்ப 
கிடக்கும் . ” ( கூர்மபு . தக்கன்வேள் . –எ . ) 2 . டாத்து ; கூறுபாடில்லாதது . ( உ - ம் . ) “ அக 
நடுப்பக்கம் . ( உ - ம். ) " மதியகடு தோய்மாட ள மாய் ஞாநமேயா யகண்டமாயமர்ந்ததன் 
கூடச்சிகரம் . ” ( தாயு. சச்சி . சு . ) 3. பொல் 

றே ( கோயிற்பு. பதஞ் . 

சுரு.. ) 3 . 
லாங்கு . ( உ - ம் . ) " அகடுசெய்ய ” 4. வயிறு . ணம் . ( உ - ம் .) அன்று சடபாவனை நீங்கிய 
( உ - ம் . ) " அகடாராரல்லலுழப்பர் ” ( வள் . கண்டவறிவின்மையைப் பெறலாம் ” ( ஞாக 
க ங சு . ) 

உபசார் . ஙச . ) ( கவண : அ - 1 

எதிர் 
அகடுரம் - கோணாமை , ( சுமா : அ 

மறை . வண - கூறுபாடு . ) 4. மண் விளக்கு . 
எதிர்மறை . மயா- கோணல் . ) 

அகண்டவடிவம்- அகண்டாகா ரசுவரூபம் . 
அகடூரி -- பாம்பு . ( அகடு - வயிறு . ஊரி - ( உ - ம் . ) " அகண்டவடிவப்பரம்பொருளாம் . ” 
ஊர்வது . வயிற்றா லூர்வது .) 

ஞாநவா . பிரகலா . .. ) 
அகண்டகம்- முள்ளில்லாதது . ( அகண் 

அகண்டன் -1 . அருகன் . 2. கடவுள் . 3 . 
அ- எதிர்மறை . கண்டகம்- முள் . ) கூறு படா தவன் . ( ஞாநவா.புசுண் , ரு . உரைர . ) 
அகண்டச்சுருதி- அகண்டத் தன்மையான 4. சிவன் . 5. பூரணன் . 6. விட்டு ணு . ( அ 
பொருளுணர்த்தும் வேதம் . ( சைவப் . ங ச ) 

எதிர்மறை , வண- கூறு . ) 
( அ - எதிர்மறை . கண்டம் - கூறு . தி அகண்டாகண்டன் - பரப்பிரமம் . ( சுவ 
வேதம் . ) 

ண- எல்லாவற்றிற்கும் . கவண- ஈசன் . ) 
அகண்டஞாநம்-- பூரண ஞாநம் . ( உ - ம் . ) 
அகண்டஞாநத் தொலைவில் 
தாலைவில் பரபதமெவர் 

அகண்டாகாரஞாநம் - பூரணஞாநம் . ( உ - ம் . ) 
க்குந்தோன்றுமாறு ” ( ஞாநவா , சுக . உரு . ) 

( அஞ்ஞாதமும்மகோவிருத்தியுமாகிய ) " மூட 

நிலைகளையொருங்ககலப்பண்ணிப் புண்ணி 
பூரணம் . சூர் ந - அறிவு . ) 

னவிடத்துச்சதோ தயமாய் நின்றொளிர்வது 
அகண்டத்துவம் - தேசத்தினாலும் , கால சுயஞ் சை தந்நியமாதலால் , அதனையதுவாக 
த்தினாலும் , பொருளினாலுஞ் சின்னப்படா நின்றறிதல் அகண்டாகாரஞாசம் எனப்படு 
திருக்குந் தன்மை . ( வாசுதே . கக . ) ( சுவ வதாம் ” ( உபநிட , அ . உரை . சச்சி . ) (கவ 
ண்டம் - சிந்தப்படாதது , த்வம் - தன்மை . ) 

ண ) - கண்டிக்கப்படாதது . ஆகாரம்- வடி 
அகண்டபதம்- 1. அகண்டாகாரமான வம் . ஞாநம்- அறிவு . ) 
பிரமபதம் , ( உ - ம் . ) " அழுத்து மலக்கற்பகை அகண்டாகாரம் -1 . அகண்டாகார விரு 
நீக்கியகண்ட பதத்திலிருவெனலும் ” ( ஞா | த்திஞாநம் . ( உ - ம் . ) " 

த்திஞாநம் . ( உ - ம் . ) " ஓதரியவஞ்ஞாநந்தனை 
நவா . வேதாள . க . ) 2. பகாப்பதம் . ( உ - ம் .) யறியா வுணர்விதற்கோ ருறுதி மூலமா தன் 
" வடமொழியகண்டபதத்திற்குப் பெயரும் மாலிருத்தியவையகற்றி யொளிதனையறியும 
மேற்பிரதமாவிபத்தி என்னும் முதல்வேற் கண்டாகாரம் ” (உபரிட . அ . ) 2. எல்லைப் 
றுமையுருபு முதலிய உருபு பெறுமாறுங்கூ 

படாத 

வடிவம் . ( உ - ம் .) " அகண்டாகார சிவ 
றுகின்றது ” ( பி . வி . எ .) ( சுவண - பிரிவு போகமெனும் பேரின்பவெள்ளம் . ” ( தாயு .. 
படாமை . உஉ.- நிலை , சொல் . ) 

காடு , ங ..) 
அகண்டபரிபூரணம் - எங்கும்நிறைந்திரு 

அகண்டாகாரவிருத்தி- அகண்டாகாரவி 
த்தல் . ( உ - ம் . ) அகண்டபரிபூரணமாக 

ருத்திஞானம் . ( உ - ம் .) " பிரிவிலகண்டாகா 


( சவண 


16 


அகத்தன் . 


கஎ 


அகத்திணைப்புறம் . 


ரவிருத்தியிற் சாட்சியையறியாப் பெத்தநீந்ததே ததனினிற்பாய் . ” ( ஞாநவா. கசன் . 
கும் ” ( உபநிட . கஉ . ) 

ச . ) ( அ- எதிர்மறை . கர்த்ரு- கர்த்தா .) 
அகண்டாகாரவிருத்திஞாநம் -- சாட்சியாயி அகத்தார் -1. இல்வாழ்வார் . ( உ - ம் .) அக 
ருந்த கூடஸ்தரை யறியாதபடி மறைத்திரு த்தாரே வாழ்வாரென் றண்ணாந்து நோக்கி . ” 
ந்த அஞ்ஞ கத்தை நீக்கும் ஞாகம் . ( உ - ம் .) (நாலடி . - : க .) 2 , உள்ளிடத்துள்ளார். 3 . 
" மநோவிருத்திஞானத்திலு மேலாகப் பிரி சுற்றத்தார் . ( அகம்- உள் . அத்து . ஒருசாரி 
வற்று விளங்கும் அகண்டாகாரவிருத்தி ஞா யை . ஆர் - ஓர்விகுதி . ) 
நத்தினால் , கூடஸ்த சை தந்தியத்தையுணர 
வொட்டாமல் மறைத்து நிற்கும் பொதம் 

அகத்தி -1. அகத்திய முரிவன், ( கபூஸ்தி : 

சுமா- மலை . ஸ்தி- நிலைப்படுத்தினவன் . மலை 
ஆகிய அவித்தையை நீக்க அது நீங்கும் ” 
(உபரி ... கஉ . உரை . சர் சி . ) 

யைப் பூமிக்குள்ளே யடங்கிநிற்கப்பண்ணி 

னவன் . 2 . உள்ளிருக்கிறவள் . ( அகம் 
அகண்டி- ஒருவாச்சியம் . 

உள் . ) 3. ஒருமரம் . ( உ - ம் . ) . " நல்லகத்தி 
அகண்டிதம் -- 1. இடையறாத்தொடர்பு வேர தனை நாடுங்கான் மேகமெனுஞ் சொல் 
டையது . ( உ - ம் ) “ அகண்டிதோற்சவம் , ” லகலுந் தாகமறுந்தோகையே - மெல்ல மெ 
2. கண்டிக்கப்படாதது , கூறு செய்யப்படா வ்ல - மெய்யெரிவுகையெரிவுமேகத்தினுள் 
தது . ( உ - ம் . ) " நின்மலமாயகண்டிதமாய் ” . ளெரிவு - மையெரிவும்போமென்றறி " ( பதா 
( தாயு . ஆசை . க .) 3.மறுக்கப்படாதது . 4. ர்த் . நி.எ.) ( அகத்தி , சாழையகத்தியுஞ்சிற் 
முழுதும் . ( சுவணி : 53 - எதிர் மறை . நகத்தியுஞ் செவ்வகத்தியும் முதலாகப் பல 
வணி40- கண்டிக்கப்பட்டது , 

கண்டிக்கப்பட்டது , கூறு செய்திரப்படும் . கா . வத். ) 
யப்பட்டது , மறுக்கப்பட்டது . ) 

அகத்திடல் 

உட்புகுத்தல் , ( உ - ம் . ) 
அகண்டிதழர்த்தி-- கண்டிக்கப்படாத வடி " வாளினையுறையகத்திட்டான் . " ( கந்தபு . 
வுடையோன் . ( உ - ம் . ) " அகண்டிதமூர்த்தி பாநுசோபன் வதை. கஙஉ . ) ( அகம் - உ.ள். 
யாகச்சொல்லலாம் ” ( சி . சி . க : ச 2 . ஞா . ) இடல்- புகுத்தல் . ) 
(கவணித - கண்டிக்கப்படாதது . மூர்த்தி அகத்திணை- 1. உள்ளத்தே நிகழ்கின்ற 
வடிவுடையவன் . ) 

இன்பமாகிய ஒழுக்கம் . அது , கைக்கிளை 
அகண்டிதன்-- எங்கும்நிறைந்தவன் . ( உ - ம் .) குறிஞ்சித்திணை , பாலைத்திணை , முல்லைத் 
அகண்டிதனகம்பன் முத்தமிழ் மதுரைவா திணை , மருதத்திணை , செய்தற்றிணை , பெ 
ழ்முதல்வன் . ” ( மதுரைப் பதிற் - எ 0 . ) ருந்திணையென எழுவகைப்படும் . ( உ - ம் . ) 

அகண்டிதாகாரம் -- கண்டிக்கப்படாத வடி " திணை யாவது ஒழுக்கம் . இயல் - இலக்க 
வம் . ( உ - ம .) " போதபரிபூரண வகண்டிதா ணம் . எனவே அகத்திணையியல் என்றது , 
காரமாய் ” ( தாயு . சிக்மய . ச . ) ( சுவணி 

இன்பமாகிய ஒழுக்கத்தின் இயல் என்றவா 
கண்டிக்கப்படாதது . ஆகாரம்- வடிவு .) 

றாயிற்று . ” ( தொல் . பொரு . க , உரை, நச் .) 
அகணி -1. உள் .2 , கடுக்காய். ( கா.வைத் .) போன் எடுத்த பொருளைக் காட்டற்குதவும் 

( அகம்- உள் : திணை - ஒழுக்கம் . ) 2. உரை 
3. சுக்கிலப்புரணிகஞ்சு . ( கா . வைத். ) 4.தெ 

நியாயங்கள் ; அப்பொருளின் அகத்தேதோ 
ங்கு பனை முதலியவற்றின் உள்நார் . ( கா . 

ன்றும் நிலை . அகத்திணையின் உறுப்புக்கள் ; 
வைத். ) 5. நஞ்சு . ( கா . வைத் . ) 6. மருத 

இயல்பு , வகை , பொது , சிறப்பு , உவமை , 
நிலம் , ( உ - ம் . ) " அகணிகாட்டுடன் . ” ( கந்த 

புறநிலை , எதிர்நிலை , கருவி , காரியம் , கார 
பு . தெய்வ.கசு .) 7. வயல் . 

கம் , முன்னவை , பின்னவை எனப் பன்னி 
அகணிதபஞ்சாங்கி-- அலகிடாது மநக்க 

ரண்டாம் . ( உ - ம் .) " அகத்திணையியல்பே 
ணிதமாய்ப் பஞ்சாங்கஞ்சொல்பவன் . 

யறைப்படும் வகையே , பொதுச்சிறப்புவமை 
அகணிதம்- கணிக்கப்படாதது . ( சும 

புறநிலை யெதிர்விலை , கருவி காரியங் காரக 
ணித ; சு- எதிர்மறை . மணிதம் - எண்ண முன்னவை , 

பின்னவையெனவாம் பிரிவீ 
ப்பட்டது . 

ராறே ” ( தொன்னூல் . கரு .. ) 
அகத்தன் -1. இடத்தினன் . ( உ - ம் . ) " ஆத அகத்திணைப்புறம் - அகத்திணைகள் 
வனெழுகிரி யகத்தராக்கினான் ” 

னுள் அகனைந்திணைக்குப்புறமாகிய கைக்கி 
சிங்க , கூகூ. அ . ) 2 . கர்த்தா அல்லா தவன் . ளையும் பெருந்திணையும் . ( தொல் . பொரு . 
( உ - ம் . ) " அகத்தினிற்கத்தன் றன்னிலமை ருசு . உரை . நச் . ) 


எழ 


( கந்தபு . 


17 


அகத்திருசியா நுவித்தம் . கஅ 


அகதி தகருடம் . 


அகத்திணையியல் - இன்பமாகிய ஒழுக்க அகத்தினள்-- மனைவி . ( உ - ம் . ) " அகத்தி 
த்தினதிலக்கணம். தொல்காப்பியப்பொருள் னணோய் தனில்வருந்த . ” ( அகம்- வீடு , ) 
திகாரத்தின் முதல் இயல் இப்பெயர்த்து . அகத்தீசாறுகு- அகத்தியேசரறுகு . அது , 
திராவிட . சசு . ) 

போறுகு , சிற்றறுகென இருவகைப்படும் . 
அகத்தியம் - 1. அசத்தியமுநிவராற் செ ( கா . வைத் . ) 
பயப்பட்ட ஓர் இலக்கண நூல் . இந்நூலிலே அகத்தீடு -1, உள்ளிடுதல் . 2. கைக்குள் 
இயல் , இசை , நாடகம் என்னு முத்தமிழ் ளே விட்டணைத்தல் . 3. தழுவுதல் , [ அகம் ; 
இலக்கணங்களுஞ்சொல்லப்பட்டன. 2. அவ அத்து ; ஈடு - இடுதல் . ) 
சியம் . ( உ - ம் . ) 

ஆகையால் திதீக்ஷை ப.க அகத்துவம் - கர்ப்பக்கிரகத்தன்மை , வீட் 
த்தியம் வேண்டும் . ” ( விசாரசா. 

கஉ . ) 3 . டுத்தன்மை . ( உ -ம் . ) " ஓய்வுறு கோவிலாத்து 
சொல்லத்தகாதது . 

வங்கொள்க. ” (விதாந . நல்வினை கஉ . ) 
அகத்தியர் தழம்பு- அகத்திய முரிவரால் அகத்துறுப்பு - 1.உள்ளவயவம் , 2. மந்த் 
விதிக்கப்பட்ட ஒருமருந்து . இதற்குப் பெ 

திற் குறுப்புப்போல்வதாகிய குணம் . ( உ - ம் . ) 
ருங்காயம் , இந்துப்பு , இரசம் , வெண்கா 

யாக்கையகத்துறுப்பன் பிலவர்க்கு ” ( உள் . 
ரம் , மகோசிலை , அரிதாரம் , நேர்வாளம் , 

எ .. ) ( அகம் , அத்து ; உறுப்பு . அவயவம் . 
ஓமம் , கருஞ்சீரகம் 

என்னுஞ் சம்பாரங் அகதங்காான் -- வைத்தியன் , ( சுடி .. 
கள் சேர்க்கப்படும் . ( கா . வைத் . ) 

ராக்கியம் . காரன் - செய்வோன் .) 
அகத்தியவாசம் --- பொதியமலை . ( வாசம் அகதம் - 1.ஆரோக்கியம் . ( உ - ம் .) " அகதங் 
இருக்கும் இடம் . ) 

காரன் ” 2 . மருந்து . ( கபடி : க - 

எதிர்ம 
அகத்தியன் -- ஒருமுங்சிரேட்டன் . இவன் 

றை . உ- கோய் . ) 
அகத்தியமெனப் பெயரிய இலக்கண நூலுக் 
கும் பிற தமிழ் நூலுக்கு மாசிரியன் . பொ 

அகதன் -- நோயிலி . ( சு : 4- எதிர்ம 
தியமலை இவன் வாசஸ்தாகம் . ( உ - ம் . ) " ஆர றை . உ- நோயாளி. ] 
ணங்களுணர்ந்த வகத்தியனுக்கு " ( சிவப் அகதி --- 1 . தில்லைமரம் . 2. புகலிடம் இல் 
பிர . மங்கல . ஈ .) விந்த் மலையைப் பிலத்தி லா தவன் . ( உ - ம் .) அகதியைமறவனை . ” 
லே புகும்படி யடக்கியகாரணம்பற்றி யகத் ( திருப்புகழ் . குரு எ .) 3 , புகலிடம் இன்மை . 
தியன் எனப் பெயர்பெற்றனன் என்பர் , 

4. வேலமரம் . ( கா . வைத் . ) 5. வறியவன் . 
(சுஜு) : சுமம் - மலை . 

: 4- எதிர்மறை . ம.தி- வழி , புகல்! 
யவன் . ) 

டம் . ) 
அகத்தியாச்சிரமம் - அகத்தியான்பள்ளி அகதிகன் -1. ஆதரவற்றவன் . 2. உதவி 
என்னும் ஊர் . ( உ - ம் . ) " அற்றைநாண்மு யற்றவன் , ( கமதிக : சு - எதிர்மறை.பதிக 
தலகத்தியாச்சிரமமென் றருட்பேர்- மற்றை 
யப்பதிபெற்றது ” ( வேதாரணியபு . மணவா 

கதியுடையவன் . 
உஎ . ) ( க )- அகத்தியமுநிவர் . சூரு அகதிதகருமம் -- " பசுவைப்பாலைக்காந்தா 
20- முநிவர் வாசம் . ) 

ன் . ” என்பதிற்போலச் செயப்படு பொருட 
அகத்தியான் - அகத்தியமுநிவன் . ( உ - ம் . ) வேற்றுமையுருபுபெறற்பால தாய்வரும் பொ 

பயரும் , அதனோடு சம்பந்தப்பட் டாயார் 
" அகத்தியான் பள்ளி. " 

ருட்பெயருந் தனித்தனி " ஐ " யுருபு பெம் 
அகத்தியான்பள்ளி-- வேதாரணியத்திற் றும் " ஆசிரியனை யையுற்ற பொருளை வினா 
குச்சமீபமா 
பமாயுள்ள ஒரு தலம் . ( தேவா , திருச் வி . 

னான் ” என்பதிற்போலச் செயப்படு பொ 
சே . சு . சம்பந்த .) ( அகத்தியான் - அகத்தியருட்பெயரும் , அச்செயலைக் கருதும் வினை 
முநிவன் . பள்ளி- ஆச்சிரமம் . ) 

ச்சொல்லோ டேழாம் வேற்றுமையுருபு பெ 
அகத்திருசியா நுவித்தம்-- ஆறு சமாதிக 

தற்பாலதான பொருட்பெயருந்தனி 
ளில் ஒன்று . அது , மலத்தின்கண் உள்ள த்தனி " ஐ ” யுருபு பெற்றும் இவ்வண்ணம் 
இராகத்துவேஷாதிவிடயங்களுக்குத்தானே ஈருருபிணைய நிற்குஞ் செயப்படுபொ 
சாட்சியென்று சிந்திப்பது . ( வேதா.சூ.கரு 0 . 

( உ - ம் .) " 

துணை நிலையசதி தந்து கான் மகமென் 
உரை. ) ( அகவிடயத்தில் அநுசந்தாநம் ஆத பர் ” (பி . வி . கஉ . உரை . ) ( சுகயித - சொ 
லின் இப்பெயர் பெற்றது .) 

ல்லப்படாதது . கரு 

பாதது . கருமம் - செயப்படுபொருள் . ! 


ஜூ ,) - அடக்கி 


( கமதி : 


ற்றணை 


| 


18 


அக நிருவிகற்பசமாதி . 


ககூ 


அகப்பட்டி . 


சும 


ரவன் . 


தா 


அகதிதம் -- சொல்லப்படாதது . ( ககயி தம் , சத்தாதுவேதம் என்னும் : இரண்டும் 
55 ; அ ; கயி 50- சொல்லப்பட்டது . ) 

நீங்கி மதங்கரைந்து . நிச்சலமாய் நிற்றல் , 

(உம் .) “ புகன்ற திருசியஞ்சத்தமெனு மிரண் 
அகதீகம்- ஊடு செல்லற்கரியது , ( சு . 

மேகன்றே - யிங்கசைவிறீபமெனப் பந்தமற 
தீக : சு ; ம.தீக- செல்லற்கியைந்தது . ) விருத்தலிலங்கும்கருவிகற்பசமாதி . ” ( வே 
அகதேசி - உள்ளூர் 

தா . சூ , கருக . ) ( அகம்- உள் . நிர்விகல்பம் 
அகதேசு - பினியில்லாதவன் . 

பேதமின்மை . காய - நன்கு தியாநித்தல் . ) 
அகந்தை -1. அகங்கார தத்துவம்.( உ - ம் . ) அகநிலை - உள்ளான நிலை . ( உ - ம் . ) " அக 
" எலுறு மகந்தையொன்றிலெய்து மைம்புல நிலைச் செயப்படுபொருள் . ” ( பி . வி . க 2 . 
னும் ” ( கந்தபு . அண்ட் . உ .) 2. செருக்கு . உரை . ) 2. ஊர் . ( உ - ம் . ) “ அரசுமேம்படீ இய 
( உ - ம் .) “ ஒழிந்த வானவர்குரு தியு மகந்தையு வகநிலைமருங்கின் . ” ( சிலப் . இந்திர, கசுக . ) 
ங்கொண்டு ( கந்தபு . கடவுள் , எ . ) 3. நான் 3. கடவுள் . ( அகம்- உள் . நிலை- நிற்றல் , நிற் 
எனதென்னுந்தன்மை . ( உ - ம் . ) ( “ அகங்கா பது , நிற்பவன் .) 
பம் ” பார் . ) கதா: சுஹ- நான் . அகநிலைக்குறிஞ்சி - ஒருபண் . ( இது பின் 
தன்மை . ) 

வரும் மேற்கோளாற் பெறப்படும் . " தென் 
அகநகர்- நகருள் . 

னுறுபாலைகுறிஞ்சியேமருதஞ் செவ்வழியே 
அகநகை- இகழ்ச்சிநகை . 
கழ்ச்சிநகை. ( சிலப் . கொ 

ன்னுநானிலத்திற் - பின்னகம்புறமேயருகி 
லைக்களக் . கச . உரை .) ( அகம் -உள், நகை 

யன் மற்றைப் பெருகியலுறழவெண்ணிரண் 
சிரிப்பு . ) 

டாய்- மன்னியநாதத் திசைகளில் . ” கந்தபு . 
அகநகைத்தல்-- இகழ்ச்சிநகை செய்தல் , சூரனரசி . உங . ) 
உள்ளே சிரித்தல் . ( உ - ம் .) " அருந்திறன் 

அகநிலைச் செயப்படுபொருள்- வினைச் 
மாக்களையகநகைத் துரைத்து ” (சிலப் . கொ 

சொல்லின் அகத்தே செயப்படுவதாக நிற்கு 
லைக்களக் , சசுச . ) (நகைத்தல் -சிரித்தல் ,) 

ந்தொழில் . அது , " வந்தான் . ” என்பதில் 

வருதலைச்செயதான் என இவ்வாறாய் இர 
அகநம் -- 1 . பாரமின்மை. 

2 , பெருமை 

னுருபு விரிந்து நிற்கப்பெற்ற கருமபா 
யின்மை . ( சுவ ந : வ.ந-- பாசம் . ) . வம் . ( பி . வி . கஉ , உரை . ) 

அகநாடகவுரு - அகக்கூத்தின வண்ணம் , அகநிலைச்செவ்வழி- ஒரு பண் . ( 2.-ம். ) 
அவை கந்த முதல் பிரபந்தமீறாக இருபத் ( " அகநிலைக்குறிஞ்சி . ” பார் . ) 
தெட்டாகும் . ( சிலப் . அரங்கே . கச . உரை.) அகநிலைப்பசாசக்கை 

- மூவகைப்பசாசக் 
அகநாட்கம் - அகக்கூத்து. (சிலப் . அரங் கைகளிலொன்று . அது , சுட்டுவிரனுனியிற் 
கே . கச . உரை . ) 

பெருவிர லகப்படவளைப்பது . " அவை தாம் , 
அகநாடு- 

-- உள்ளிருக்கும் நாடு . ( உ - ம் . ) | சுட்டுவிரனுனியிற் பெருவிரலகப்பட வொ 
" அகநாடு புக்கவரருப்பம் வௌவி ” ( பத்து . ட்டிவளைத்ததகநிலை . ” (சிலப் . அரங்கே . கஅ . 
மதுரை : கசக .) ( அகம் ; நாடு .) 

உரை ) 
அகநிட்டம் - இளையதல்லாதது , 
ளையதல்லாதது , மூத்தது . 

அகநிலைப்பாலை- ஒரு பண். உ - ம் . ) ( " அக 
( சுக நிஷ: சு ; க .நிஷ- இளையது .) 

நிலைக்குறிஞ்சி . ” பார் . ) 
அகநிட்டலோகம்-- ( பௌத்தம் . ) பிரம அகநிலை மருதம் - ஒரு பண் ; அஃது உழை 
லோகம் இருபதினுள்ளே பதினாறாம்லோ குரலாய கோடிப்பாலை . ( உ - ம் . ) “ அகநிலை மரு 
கம் . (மணிமேகலை. பதிக . . .) 

தமும் . ” (சிலப் . வேனில் . ஙக .) 
அகநிட்டன் -1 . கலிட்டன் அல்லாதவன் , அகப்பக்கம் -1. அதுமா நீக்கப்படும் பொ 
2 . 

2. உட்பக் 
கௌதமபுத்தன் . ( சுக நிஷ : சு ; 

ருள் ; அகத்து நிகழும் பக்கம் . 
கமிஷ- இளையவன் . ) 

அகப்பகை - உட்பகை . ( உ - ம் . ) “ புறப்ப 
அகநிர்ணயம் ஆசௌசவிதிகளைக்கூறும் கை கோடியின்மிக்குறினுமஞ்சா- ரகப்பகை 
ஒரு சம்ஸ்கிருத நூல் . கவ நிணய; கவ ) . யொன் றஞ்சிக்காப்ப . ” ( நீதிநெறி , ருரு . ) 
ஆசௌசம் . நிண - ய- நிச்சயம் .) 

( பகை - விரோதம் ..] 
அகதிருவிகற்பசமாதி -- ( வேதாந்தம் ) ஆறு அகப்பட்டி -- சுருங்கியபட்டி . ( உ - ம் .) " அக 
சமாதிகளுள் ஒன்று ; அது : திருசியா நுவே ப்பட்டியாவார் ”” ( வள் . க 0 எசு . பரி. ) 


ண்டனுருபு 


- 


கம் . 


19 


அக்ப்பாட்டுவண்ணம் , 


20 


அகப்புறச்சமயம் . 


ஆசை வெள்ள 


அகப்படல் - அகப்படுதல் , ( பார் .) 

யாத்தன்மையின் முடித்தன்மேற்றே ” ( தொ 

ல் . பொரு கூ எ . ) ( அகம்-உள் . பாடு - ஆதல் 
அகப்படுத்தல் -1. உட்படுத்தல் . ( உ - ம் . ) 

வண்ணம் - விதம் . இறுதி உள் போலவருதல் 
" பரதவர் வலையினகப்படுத்தரிய . ” ( பாரத . 

என்றபடி . ) 
குரு . க o கு . ) 2. பிடித்தல் . ( உ - ம் . ) “ மற்ற 
வன் பெருமுரண் முருக்கிக் கையகப்படுத்து அகப்பாட்டுறுப்பு- அகப்பொருள் பற்றி 
ய்ப்பனால் . ” ( கந்தபு . வச்சிர . கா . ) ( படுத்தல் 

வருஞ் செய்யுட்கோவையில் உறுப்புக்கள் : 
ஆக்குதல் . 

திணை , கைகோள் , கூற்று , கேட்போர் , இடம் , 
அகப்பாடு தல் -1 . உட்படுதல் . ( உ - ம் ) " ஐ காலம் , பயன் , முன்னம் , மெய்ப்பாடு , எச் 
யிரு திங்களெல்லையகப்படக் காண்பிர் (சிந்சம் , பொருள் வகை , துறை எனப் பன்னிர 
தா . பதுமை . உசசு .) 2. உள்ளே சிக்கிக் ண்டுவகைப்படும் . ( உ - ம் . ) " திணையே கை 
கொள்ளுதல் . ( உ - ம் . ) 

கோள் கூற்றே கேட்போ - ரிடனே காலம் 
ங்கவர்ந்து கொண்டிழுப்ப வந்தக் கட்டிலேய பயனே 

மு ன்னம் - மெய்ப்பாடெச்சம் பொ 
கப்பட்டையோ .. ) ( தாயு .சிவன் செயல் , க 

க . ) ருள் வகை துறையென்- றப்பாலாறிரண்டக 
3. கிடைத்தல் , ( உ - ம் . ) " அடியனே ற்கிவர் 

" அடியனே ற்கிவர் ப்பாட்டுறுப்பே ” ( அகப்பொ , ஒழிபி . 2. ) 
தாமிங்கே யகப்பட்டாரச்சோவென்று ” ( பெ அகப்பாடு -1 . அகப்படுதல் . 2. உண்ணி 
ரியபு . கண்ண . கசு . ) 4. பிடிக்கப்படுதல் . 

கழ்ச்சியானது , ( அகம்- உள் . பாடு- ஆதல், 
( உ - ம் . ) " எழிலுடைக்கொண்டல்வண்ணனக 

ஆவல் . ) 
ப்படானெவர்க்குமென்றான் . ” ( பாரத.கிருட் . 
சசெ . ) 5. வசப்படுதல் . ( உ - ம் . ) " தநஞ்சயன் அகப்பு- ஆழம் . 
கைவாள் வெரீஇ , யகப்படுந்தராதிபன் . ” ( பா 

அகப்புறகீகைக்கிளை-- ஒருவன் காமக்கு 
த . வாரணா. அ o . ) 

றிப்பிற் கமைதியில்லாத இளமைப்பிராயத் 
அகப்பணி- வீட்டுவேலை , ( அகம் - வீடு . தாள் பக்கத்தில் , குறிப் பறியாது சென்றவ 
பணி - வேலை . ) 

ளோடு மேன்மேலும் கூறுவது . ( உ - ம் . )" கா 
அகட்பரம்- திண்ணை , வேதிகை. ( அகம் மஞ்சாலாவிள மையோள் வயின் - குறிப்பறிவு 
வீடு . பரம் - முன் . ) 

றாது குறுகியாங்கவளோ - டிறப்பக் கூறுவதக 
அகப்பற்று -1, நான் என் னும்பற்று . அது , 

ப்புறக்கைக்கிளை ” ( அகப்பொ . ஒழிபி . ங.உ.) 
தானல்லாத உடம்பைத் தான் எனக் கருதி 

[ அகத்தே நிகழும் இன்ப நுகர்ச்சிக்கொவ்வா 
யதன் சட்செய்யும் பற்று . ( உ.ம். ) " போமே 

த ஒருதலைக்காமம் என்றபடி . ) 
யகப்பற்றென் றுந்தீபற ” ( அவிரோ. கச . ) 2 . அகப்புறச்சமயம் - சைவசமயத்துக்குள் 
மநவிருப்பு . ( அஹம்- நான் . அகம்- உள் . 

ளாகிய வேதசிவாகமங்களைப் பிரமாண மாக 
பத்து- விருப்பு . ) 

க்கொண்டும் அவற்றுக்கு விலக்கான சொ 
அகப்பா - 1. அகழி. 2. மதில். ( உ - ம் . ) 

ள்கையைச் சாதிக்குஞ் சமயம் , அது : பாசுப 
" குட்டுவனகப்பாவழிய நூறி ” ( இறைய , உரு . 

தம் , மாவிரதம் , காபாலம் , வாமம் , வைர 
உரை . ) 3. மதிலுண்மேடை .( பிங்க. கூகைக . ) 

வம் , அயிக்கவா தசைவம் என்றாறுவகைப்ப 

டும் . ( சிவஞாநபா. ரு . ) “ பாசுபதர் முதலிய 
அகப்பாட்டு - 1.அகநானூறென்னும் 
ல் . 

ஐவரும் , வேதஞ் சிவாகமம் இரண்டிற்கும் 
( புறநா . முகவுரை .) ( இது அகப்பொருளைக் 

பொதுவகையாற் பிரமாணங் கொள்ளினும் 
குறிக்கும் பாட்டென்றபடி . ) ( சிலப் . கசு , அவ்விரண்டிற்கும் புறமாகிய பாசுபதமுத 
பக் . ) 2. அகப்பொருள் பற்றி வரும் பாட்டு ; லிய நூல்கட்குச் சிறப்புவகையாற் பிரமாண 
அகப்பொருளிலக்கணத்திற் கிலக்கியமாகச் ங்கோடலாலும் , வேதஞ் சிவாகமமிரண்டி 
செய்யப்படுஞ் செய்யுட்கோவை. (இலக்கண னும் ஆகாவென விலக்கப்பட்டனவற்றை 
விள . ருகூஉ . க 
ருகூஉ . கருத்துரை. ) 

யாசரித்தலானும் , அயிக்கவாதசைவர் வேத 
1 அகப்பாட்டுவண்ணம் வண்ணச் செய்யு ஞ்சிவாகம மிரண்டிற்குஞ் சிறப்புவகையாற் 

வகை யிருபதனுள் ஒன்று . அது , முடிந்தி பிரமாணங்கொண்டு அவற்றின் விலக்கியன 
தெனக்காட்டும் ஈற்றசையேகாரத் தானன் ஒழித்து விதித்தவழி யொழுகுவாராயினும் , 
றியொழிந்த உயிரீற்றானாவ தொற்றீற்றானா எல்லாப்பெருங் கேட்டிற்கும் மூலகாரணமா 
வது வந்திறுதியடி யிடையடி போன்று நிற் கிய ஆணவமலத்துண்மை கொள்ளாமையா 
பது . ( உ - ம் . ) " அகப்பாட்டுவண்ணம் முடி னும் , அவ்வறுவகைச்சமயமும் அகப்புறச்ச 

| 


து 


20 


அகப்புறம் 


உக 


அகப்பொருட்டுறை. 


மாச 


மயமென வேறுவைத்தெண்ணப்பட்டன. ” மகப்புறமே . ( வீரசோ . பொரு . கஉ . ) " அக் 
(சிவஞாநபா, சு . ) 

மென்பது கடுவினின்ற ஐந்திணை யாதலின் 
அகப்புறத்திணை- அகனாகிய ஐந்திணைக் கைக்கிளையும் பெருந்திணையும் அவற்றின் 
கும் புறனாகிய ஒழுக்கம் . அவ்வொழுக்கம் , | புறத்தினிற்றலின் அகப்புறமென்று பெயர் 
கைக்கிளையும் பெருந்திணையுமென இருவ பெறுதலும் பெற்றாம் . ” ( தொல் . பொரு . 
கைப்படும் . அவை : காந்தள் , வள்ளி , சுர 

ருச , நச்சி . ) 
நடை , முதுபாலை , தாபதம் , தபுதாரம் , குற் அகப்புறமுழவு - எழுவகை முழவுகளுள் 
றிசை , குறுங்கலி , இல்லாண்முல்லை , பாச ஒன்று ; அது : தண்ணுமை , தக்கை , தகுணி 
றைமுல்லையெனப் பத்தாகவிரியும் . " ஆய்ந்த ச்சம் முதலாகப் பலவகைப்படும் . 

(சிலப். 
வகப்புறமையிரண்டு மாயுங்காற் - காந்தள் கவி அரங் . உஎ . உரை .) 
மடன் மாவேறு தல்- கா மமிக் - காய்ந்தவர் வள் அகப்பூ - இதயகமலம், ( உ - ம் . ) “ பெரு 
ளிவெறியாட்டாம் வாய்ந்த - சுரநடை மாதர் 

சுரநடை மாதர் வெண்டிங்கண் மாலகப்பூ மலைந்து பெட்பாகு 
வருத்தஞ்சுரனுண் - முதுபாலை தன்னைமொ கின்ற ” ( சிந்தா . கநக . க.சு.) ( அகம்- மகம் . 
ழியின் மது மலர்த்தார்க்- காவலன் வீயக்கவன் 

பூ- புட்பம் .) 
நததுவாகும்- பாசறைமுல்லைதலைமகன் பாச 

அகப்பேய்ச்சித்தன் - " அகப்பேய்ச்சித்தர் 
றைக்கண்- மாசறு மாதரையுள்ளுதல் பாடல் ” என்னும் நூல் செய்த ஒரு சித்தன் , 
ற்ற- வில்லவண்முல்லையுமஃதேயாஞ் சொல் ( தன்னூலில் “ 

( தன்னூலில் “ அகப்பேய் அகப்பேய் " என்று 
லுங்காற்- குற்றிசை கோல்வளையாளைத்- தலை 

தரமும் வரப்பாடினமையால் அகப்பேய்ச் 
மகன் - முற்றத்துறந்த துறவாக்குறுங்கலி 

சித்தன் எனப்பட்டான் . ) 
முற்றத்து றந்த தலைமகனை - முன்னின்று - 

அகப்பை 
பொற்றொடிமாதர் பழி தூற்றங் குற்றந் தீர் 
தாபதங்காதற்றலைமகனை - நீங்கிய - மேவருமா அகப்பொருட்கைக்கிளை - காமம் நுகர் தம் 
தர்நிலையாகுமேவருஞ்சீர்- நீக்கப்பட்டாளையு கமைந்த இளமையையுடைய தலைமகளிடத் 
வந்த தலைமகன் . பார்த்துறூஉந்தன் மையது 

துண்டாகிய குறிப்பினைத் தானறியுமளவுக் 
வாந்தபு தாரம் - பத்து மகத்தின் புறம் ” ( வீர 

தலைமகன் 

அவளைச் சாராது நின்று கெஞ் 
சோ . பொரு . கஉ . உரை . ) 

சொடு சொல்லுதல் . ( அகப்பொ . அகத்.உ அ , 
அகப்புறப்பாட்டு -- அகப்புறப்பெருந்திணை . 

உக . ) 

அகப்பொருட்கோவை பிரபந்த வகைக 
( உ - ம் . ) " அகப்புறப்பாட்டுமிகப்பிலவவை 
யே " ( அகப்பொ . ஒழிபி. சக . ) 

ளுள் ஒன்று ; அது : முதற்பொருளுங் , கரு 

ப்பொருளும் , உரிப்பொருளும் பொருந்திக் 
அகப்புறப்பெருந்திணை- ( அகப்பொருள் ) 

ளவொழுக்கத்தையும் , கற்பொழுக்கத்தை 
டலேறு தல் முதல் தபுதாரநிலையீறாயுள்ள 

யுங்கூறு தலே யெல்லையாகக்கொண்டு திணை 
கிளவிகளினால் இயற்பெயர் கூறப்படாத 

முதலாகத் துறையீறாகச் சொல்லப்பட்ட 
தலைவன் புணர்ச்சிபெறாது வருந்து தலைக்கூ அகப்பாட்டுறுப்புப் பன்னிரண்டுந் தோன்ற 
றுதல் . ( உ - ம் .) " மடலேறு தலொடு விடைத் 

நானூறு கட்டளைக்கலித்துறையாகப் பாடப் 
ழாலென்றா குற்றிசை தன்னொடு குறுங்சலி 

படுவது . ( உ - ம் . ) " முதற்பொருள் கருப்பொ 
சுரநடைதன்னொடுமுதுபாலையெ 

ருளூரிப்பொருண்முகந்து- களவுகற்பெனும் 
ன்றா- தாபதநிலையொடு தபுதாரநிலையெனப் . 

வரைவுடைத்தாகி - நலனுறு கலித்துறை நா 
புகன் றவையியற்பெயர்பொருந்தாவாயி- னக 

னூறாக - வாறிரண்டுறுப்புமூறின்றிவிளங்கக் 
ன்றவகப்புறப்பெருந்திணைக்காகும் . ” ( அகப் கூறுவதகப்பொருட்கோவையாகும் ” ( இல 
பொ . ஒழிபி . கூரு . ) 

க்கணவி . அகசு . ) 
அகப்புறப்பொருள் - அகப்புறத்திணை . 

அகப்பொருட்டுறை- அகப்பாட்டுறுப்புக் 
அகப்புறம்- அகமாகிய ஐந்திணைக்கும் புற 

கள் பன்னிரண்டனுள் ஒன்று ; அது : உரை 
மாகிய திணை ; அவை : கைக்கிளையும் பெரு ப்போருங் கேட்போருமின்றிக் கவிக்கூற்றா 
ந்திணையும் . ( உ - ம் . ) " ஏற்றுமுதுபாலைபாச கச்சொல்லப்படுவது . " சொல்லியவல்லவோ 

றமுல்லையியன் றவள்ளி- தோற்றுஞ் சுரக ன் றினுமவற்றினோ- டொல்லும்வகைதேர்க் 
டையில்லவண்முல்லை தொல்காந்தளன்றி - துணர்த் தியல்வழாம லுரைப்போர் கேட்ட 
மாற்றுங்குறுங்கலி தாபதங்குற்றிசைகைக்கி போருண்மையின் றி- யுரைக்குங்கவியேயுரை 
ளை யோ டாற்றும்பெருந்திணையாந்தபுதா ! ப்பது துறையே ” ( அகப்பொ. ஒழிபி . உடு . ) 


யென்றா 


21 


அகம் . 


உஉ 


அகம்படித்தொண்டு , 


வமா 


க் 


அகப்பொருட்பெருந்திணை - அகத்தின் கண் த் தாக்கி ” - ( திருவானை , கோச்செங் . எக . ) 
உ.ள்ள இன்பத்தைச் சிலகாள் நுகர்ந்த தலை ( கவல் .) 6. ஆழம் . 7. இடம் . ( உ - ம். ) “ அரு 
வலுந் தலைவியும் பின் இடைக்காலத்து நுக 

வியஞ்சாரலகத்து ” (வாண . உரு . ) 8. இருப் 
ராமைக்கான இடையூற்றுக் கூற்றுக்களைக் 

பிடம் , வீடு , ( உ - ம் . ) “ அந்தகாரத்தையோ 
கூறுவது . ( உ - ம் .) “ அகன்றுழிக்கலங்கலும் 

ரகமாக்கி ” ( தாயு . பரிபூரண . க . ) 9. உபத் 
புகன் றமடற்கூற்றுங்- குறியிடையீடுந்தெளி 

திரவம் . ( அகம் .) 10. உள்ளிடம் . ( உ - ம் . ) 
விடைவிலக்கலும் - வெறிகோள் வகையும்வி 

" அகம்புறநிறைந்தசோதியாய் " ( தாயு.சிவன் 
ழைத்துடன் போக்கும் - பூப்பியலுரைத்தலும் 

செயல் . ) 11. ஒருமரம் . ( கா . வைத் . ) 12 . 
பொய்ச்சூளுரையும்- தீர்ப்பிலூடலும் போக்க 

ஒருவனு மொருத்தியுங்கூடுங் காலத்துப்பிற 
ழுங்கியல்பும் - பாசறைப்புலம்பலும்பருவ 

ந்ததோரின்பம் . ( தொல் . பொரு . க . உரை . 
ரபடுதலும் -வன்புறையெதிர்ந்து மொழிதலு நச்சி . ) ( அகத்து நிகழ்வதனை யகமென்ற தாகு 
மன்புறு - மனைவியுந்தானும் வகமடைந்து நோ 

பெயர் . ) 13 , ஒருவிகுதி . ( உ - ம் . ) “ நாடகம் ” 
ற்றலும் - பிறவமகப்பொருட்பெருந்தினைக் 

[ 5 ட்- அகம் .) " மன்மமையகம் ” ( வீரசோ.தா 
குரிய ” ( அகப்பொ , ஒழிபி . க . ச . ) 

து . ச . ) 14. ஓரேழாம் வேற்றுமைச் சொல்லு 
அகப்பொருள் -- 1 . அகப்பொருளிலக்கண ருபு . ( உ - ம் . ) " கண் கால் புற மகம் ” ( எயிலகம் 
த்திற் கிலக்கியமா கவருஞ்செய்யுட்கோவை . புக்கான் ) ( தொல் , சொல் , அக . ) 15. குணா 
( உ - ம் . ) " பயந்தோன் றன்னையுயங்குநோயறி குணம் , 16. சரீரம் . ( உ - ம் . ) " அகத்தெலு 
வோர் - குரவரயலோாசேரியோரென்றிவர் ம்பு முரித் திடுவர் ” (சிவ தரு . சுவர்க் . கசசு .) 
முகத்துரைநிகழாவகப்பொருளகத்தே ” ( அக 17. சீவன் . (உ - ம் . ) " தேரினகமெனுஞ்ச 
ப்பொ , ஒழிபி , சு . ) 2. உட்பொருள் . 3 . த்தெமெம்மலமுமிலீர் சீவர்க்கிடுகுறிவாசகம் ” 
சிற்றின்பம் . ( உ - ம் . ) “ 5 ” பார் . 4. பொருளில் ( சூத . எக்கி . பூ . எ : சு . ) 18. சூரியன் , சு o ) 
க்கணவகையிரண்டனுள் ஒன்று ; அது , புனை 

19. தாரியம் . ( உ - ம் . ) “ மகபதி தனக்கு மன் 
துரையுலகியலெனும் இரண்டு திறத்தானு 

னன் வருவிழா நடத்தலாலே யகமதுகுறைவி 
ங்கைக்கிளையைந்திணை பெருந்திணையென் 

வாதாய் ” ( நல் , பார . வியாசரும். அ . ) 20 . 
னும் எழுவகைகளையும் அமைத் தகப்பாட்டு 
நூல் செய்யு முறையைக்கூறுவது . இதில் , 

துக்கம் . ( கவல் . ) 21. நான் . ( உ - ம் .) " முல் 
குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் 

லைத்தண்பதியெந்தாயகங்கைக் கிளையாற்பய 
ஆகிய ஐந்து நிலங்களிலும் வசிப்பவர்க்குரிய 

ன் சோடலத் தன்மையதே ” ( திருமுல்லை. 
பொதுப்பெயர்களும் தொழிலும் உணவும் கசு . ) ( கஹ . ) 22. பகல் . (உ - ம் .) " ஈரேழ் 
அவர்கள் வணங்கும் தெய்வமும் அவ்வந்நில நாளகத்தெல்லை நீங்கி ” ( சிலட் , பதிக , ருக . ) 
ங்களுக்குரிய விலங்கு புள் மரம் இவைகளும் | ( கஹது . ) பள்ளம் . 24. பாம்பு . 
பிறவுஞ்சொல்லப்படும் . ( உ - ம் .) “ மலர் தலை 

( சகம் : சு- எதிர்மறை. ம0- போதல் . ) 25 , 
யுலகத்துப் புலவோபாய்ந்த வருந் தமிழகப் 
பொருள் கைக்கிளையைந்திணை பெருந்தி 

பாவம் . ( உ - ம் . ) “ விருப்பொடேயுழுதொழி 
ணையெனவெழு பெற்றித்தாகும் ” ( அகப் 

லகமறக்கலைமேலோன் - றருப்பை நீர்நிலத் 
பொ . அகத்தி . க . ) 5. வீட்டிலுள்ள பொ 

தையன் மேற் றெளித்தமைதகுமால் . ” ( இர 
ருள் , ( உ -ம் .) “ அகப்பொருடமக்கருளுவார்க் கு . நாட்டு , கஉ . ) ( கவல் . ) 26. பூமி . ( பிங்க. 
கஃது நல்கி - யுகப்புறுபரத்தையர்கள் . ” ( தணி » 06.உ. ) 27. மகம் . ( உ - ம் . ) “ பொய்யிலா 
கை . நக . எஅ . ) 

வகமும் வாய்மையும் ” ( தாயு. பொன் . எச . ) 
அகம்-- 1. அகக்கூத்து . ( உ - ம் . ) " அகத் ( அகம் என்னும் உள்ளிடப்பெயர் ஆகுபெய 
தெழுசுவையான கமெனப்படுமே ” ( சயந்த மாய் மாத்திற்காயிற்று . ) 28. மரம் . ( பிங்க . 
நூல் , சிலப் . அரங் , கஉ . உரை. ) 

2. அகங் 

கபா.உ.) ( சு .) 29. மலை . ( உ - ம் . ) “ விற 
காரம் . ( உ - ம் . ) " அகமறுவணர்வின் றாயும் ” ற்கொள்வாகு விடுத்தன கல்லகம் ” ( கந்தபு. 
( ஞர் நவா . சுகர் , அ . ) (அஹம் ) 3. அகநானூ நகரழி . எ 0 . ) ( க ) : சு- எதிர்மறை. 10 . 
றென்னும் நூல், ( உ - ம் . ) " கற்றறிந்தார்சொ 
ல்லுக்கலியோடகம்புறமென் - றித்திறத்த லிணைமுலையெதிர்பொர ” (திருப்பு. இ .) 

போ தல் . ) 30. மார்பு . ( உ - ம் . ) " அகந்தனி 
வெட்டுத்தொகை ” ( புறநா. முகவுரை . ) 4 . 
ஆகாயம் . ( தைல . பாயிர . உக . ) 5. ஆசௌ அகம்படித்தொண்டு- உள்ளாகரின்றுசெ 
சம். ( உ - ம் . ) " அகமற நூற்றெட்டாகுதி மூல ய்யுந்தொண்டு. ( உ - ம் ) " அங்கணர் கோயிலு 


23 . 


1 


22 


அகம்மியம் 


உங 


அகமருடம் . 


9 . 


நடவா 


மமை . 


புணராமை . 


சுஹஹாவ ! 


ள்ளாரகம்படித்தொண்டு செய்வார். ( பெரி அகம்மியா - அகம்மியை. ( உ - ம் . ) " அகம் 
யபு . தில்லைவா , ச . ) 

மியாகமநம் . ? 
அகம்படிமை அகம்படித் தொண்டு . அகம்மியாகமநம் – அகம்மியையோடுபுண 
( உ - ம் .) " நிருத்தனருட்செல்வமலிய சம்படி ர்தல் . ( க.மகா 3 நா : 13 ந . புணர்தல் ,) 
மைத்திறலினர் தம்பதம்போற்றி ” ( கோயி அகம்மியை 1 .. இழிகுலப்பெண் . 2 . 
ற்பு , பாயிர, கங 
ககூ . ) 

புணர்ச்சிக்குத் தகுதியற்றபெண் . ( க . ,) ; 
அகப் படியார் -- உள் வேலைக்காரர் . ஒருசா சு - எதிர்மறை . 13 ) - புணரத்தக்கவள் . ) 
தியார் ; இவர்கள் அரசர் வீடுகளிலுந் தே 

அகமதம்- 1. அடையாமை . 
வாலயங்களிலும் ஏவல் செய்பவர் . 

3 . 

4 .. போகாமை . 
அகப்பதவாச்சியம் - அகமென்னும் பதத்க 
சட்நை : சு- எதிர் மறை . 3.ந .. 

ம.ந. போ 
தாற்சொல்லப்பட்ட பொருளாகிய ஆன்மா. 

தல் , அசைதல் , அடைதல் , புணர்தல் , ) 
( சி . சி . க : எ , ஞா . ) (சுஹ> 
சுஹ -நான் . வ0 

அகமம் -1. மரம் . 2. மலை . ( கம : 2 . 
சொல் , வாவ ) - சொல்லப்பட்டது . ) 

போதல் . ) 
அகம்பன் -- அசைக்கப்படாதவன் . ( உ - ம் . ) அகமமரம்-- வெள்வேலமரம் . ( கா.வைத் ) 
( " அகண்டிதன் " பார் . ) ( சம்பம்- அசைவு . 

1. ) 

அகமருடணதீர்த்தம்- அகமருடணஸ்நாக 
அகம்பாவம் செருக்கு , நானென்னுமெ த்துக்காகிய நீர் . 
ண்ணம் . ( உ - ம் . ) மீகுந்த வகம்பாவற்றை 

அகமருடண நா நப் அகமருடணத்தோடு 
ந்து ஞாநவா..வரா.சா .) (கஹவ 

கூடிய ஸ்நானம் . 
வாவல்- எண்ணம் , ) 

அகமருடணம்-- நீர்விடப்பட்ட வலப்பக்க 
அகப். பிரதமர் என்னை முதலாகவுடைய த்துள்ளங்கை மூக்கிற் பிடித்திருக்குவேதத் 
வர் . (நானுயென் போலிகளம் என்றபடி .) திலே பத்தாம் பாகத் துள்ள ககா -வது சுலோ 
( உ - ம் . ) “ பின் அகம் பிரதமர்க்கும் ” ( சி.சி.ச : கத்தை நீருள்ளே நின்று செயித்துப் பாவத் 
ச.அ. ஞா 5. ) ( வரயமர்- முதலானோர் .) தை நீக்குதல் . ( சுவஷண : சுவ - பா 
அகம் பிரதமிகா - 1. முந்திக்கொள்ளவே 

வம் , ஷைண - துடைத்தல் . ) 
ண்டுமென்றோடுகை . 2. பெருமைபாராட்டு 

" முன்னாளுபவாசம் புரிந்து முழங்குங்கண்ட 
[வகா- முன்னுக்குப் போகை .) துணை நீருண் - யன்னான்று மூன்று தரமரு 

வகமருடணஞ்செபிக்கில் " ( சூத . எக்கி . 
அகம்பிரமமெனல் - சிவோகம்பாவகைசெ 

+ உ : கூ .) அங்கரியாசஞ்செய்து இடக்கை 
ய்தல் , ( உ - ம் . ) " அமலனைத் தன்னுட்கண் யிலே சலத்தை விட்டு வலக்கையால் மூடிக் 
டகம் பிரமமென்றே ” ( சைவா . ஆசாரி.உ ங ..) கொண்டு ஹம் , பம் , ரம் , எம் , வம் . என்று 
( வவ- கடவுள் .) 

மூன்று தரம் அபிமந்திரித்து மூலமந்திரத் 

தையுச்சரித்து ஒழுகும் நீர்த்துளிகளினால் 
அகம்பிரமவாதி- நானே பிரமமென்று 

எழுதரந் தலையிலே தெளித்து மிஞ்சியநீரை 
திக்கிறவன் . ( சிலப் . எ . வியாக் . ) 

வலக்கையிலே விட்டுத் தேஜோ ரூபத்தைத் 
அகம்பிரமாஸ்மி - நான் பிரமமாயிருக்கி தியாபித்து இடைகலையினாலிழுத் துடம்பின 
றேனெனப் பொருள் படும் ஒரு யசுர்வேத 

ந்தர்ப்பாவத்தைக்கழுவிக் கழுவிய நீர்க 
மகாவாக்கியம் . கைவல் . சந்தே . 

மடைந்ததாகப் பாவித்துப் பிங்கலையினாலே 
ர . ) ( வஹ கடவுள் . 

வெளியிலே விட்டுத் தன்முன்னே சற்பி 
க்கிறேன் . ) 

க்கொள்ளப்பட்ட வச்சிரசிலையிலே 

ருஷ.வடிவமாகிய அந்த நீரை விட்டு விடுதல் 
அகப் மியம்- 1. அணுகக்கூடாதது . 2 . அகமர்ஷணம் என்னுங்கிரியையென்று தந் 
அறியக்கூடாதது . ( உ - ம் ) " பிரத்தியக்ஷா திரசாரத்திற் சொல்லப்பட்டது . ( வாச . ) 
திபிரமாண சதுட்டயங்களிலு மகம்மியமாத 
லாலே சி . அளவை , 

அகமருடம் --- 1 . அகமருடணஸ்நாநம் . ( உ - ம் .) 

" ஆராதவிருப்பினாலக மருடம்படிய ” ( பெரிய 
( 403 ): 13 ) - அணுகத்தக்கது , அறியத் 

பு . திருஞாந . சு o . ) 2. அகமருடணமந்திரம் . 
தக்கது . 3. ஓரெண் . 

| ( உ - ம் .) " ஆனதடத்தினிலக மருடத்து 


சுசு . 


சுவாதி 


3 


பாவபு 


சிவாக் . ) 


| 


23 


அகமுழவு , 


உச 


அகர்மணி . 


குண 


ற்றோர் ” ( சேதுபு . சாத்தியா. ச . ) ( கவ O அகர் - பகல் . ( தொல் . எழுத் . மொழி 
பாவம் . ஷ o - அழித்தல் . ) 

மரபு . கஎ , உரை . இளம் . ) ( இது அஹங் என் 

னும் வடமொழித்திரிபு . அகருபவாஸம் என் 
அகமலர்ச்சியணி --ஓரலங்காரம் ; அஃது : பதிற்போலப் பிறசொல்லோடு சேர்ந்தன்றி 
ஒன்றின் குணத்தான் மற்றொன்றின் த் தனித்துவாராது . ) 
மும் ஒன்றின் குற்றத்தான் மற்றொன்றின் 

அகர்ணம் -1 . செவிடு . ( வாக .) 2. பாம்பு . 
குற்றமும் ஒன்றின் குணத்தான் மற்றொ 
ன்றின் குற்றமும் ஒன்றின் குற்றத்தான் 

( வாச . ) ( அகர்ண ; அ- எதிர்மறை , கர்ணம் 

காது . ) 
மற்றொன்றின் குணமும் வருணிக்கப்படு 
வது . இதனை வடநூலார் உல்லாசாலங்கா 

அகர்த்தநன்-- குறள் வடிவமுடையவன் . 
ரம் என்பர் . ( குவ . சுக - வது . ) 

( அ- எதிர்மறை . கர்த்தநம்- துண்டுபடுத்தல் .) 
அகமாட்சி - மனையறத்திற்குரிய நற்குண 

அகர்த்தவ்வியம் -- செயற்பாலதல்லாதது . 
நற்செய்கைகள் . ( உ - ம் . ) " அனையவனுக்கும் ( உ - ம் .) " கரையும் விதிரிடே தவாக்கியங்களு 
ரனை யாளொருத்தி யகமாட்சி புரந்தளிப்பா 

ரைத்திடுங்காற் கர்த்தவ்விய வகர்த்தவ்விய 
ன் ” ( உபதேச . சூராதி . எஎ . ) ( அகம்- மனை . 

விடயமாயினவால் " ( சூத.எக்கி , பூ . 10 : உ n . ) 
மாட்சி- மகிமை. ) 

( அகர்த்தவ்விய .) 

அகர்த்தன் - கர்த்தனல்லாதவன் . 
அகமார்க்க நடம் -- மெய்த்தொழிலாற் செ 
ய்யுங்கூத்து , 

அகர்த்தா - கர்த்தாவல்லா தவன் . (உ - ம் . ) 

" நான் அசங்கன அகர்த்தா அபோக்தா என் 
அகமார்க்கம்- 1. அருமையிற் பாடல் . 

கிற நிச்சயபலன் ஞாநிக்குண்டு ” விசாரசா 
அது : வாய்திறவாமற் கீழ்க்குரலெடுத்துப்பா 
டுதல் . ( பிங்கல . கசச O.) 2. உள் வழி . ( உ - ம் . ) 

கர . கூசடு . ) ( சு- எதிர்மறை . கத J. ) 
" முச்சதுரமூலாதாரங்க ளக மார்க்க மறிந்து அகரத்திருத்துவம் - கடவுளுடைய பிரபுத் 
( சி . சி.அ : உக . உரை . நிரம்ப .) 3. மந்திரக்கி து வசாமர்த்திய குணங்கள் மூன்றனுள் ஒன் 
ரமம் . ( சி.சி.அ : உச. உரை. சுப்பிர . ) 4.மெய் று ; அது கர்த்திருத்துவம் நீங்கிநிற்றல் . அஃ 
த்தொழிலாற் செய்யுங்கூத்து . ( உ - ம் . ) “ மெ தாவது , தநுகரண புவநபோகங்களைக் கூடி 
ய்க்கூத்தாவது தேசி வடுகு சிங்கள மென க்கர்மா நுசாரப்பிரகாரம் ஆத்மாக்கள் பிரே 
மூவகைப்படும் . இவை அகச்சுவைபற்றியெ ரிக்கும்படி பிரோகஞ்செய்தும் அவற்றிற் 
இத்தலின் அகமார்க்கமென நிகழ்த்தப்படும் " பற்றின்றித் தனியேதானிருத்தல் . ( உ - ம் . ) 
( சிலப்.அரங் . கஉ . ஆடலாசிரி.உரை. )( அகம்- " கர்த்திருத்துவமோடகர்த்திருத்துவம் பின் 
உள் . மார்க்கம்- வழி . ) 

னந்தி தாகர்த்திருத்துவமே - யத்தன் மெய்ப் 
அகமான்மா -- நானே யான்மா என் பிரபுத்துவவலி ” ( வேதாந் . சூ . சஎ .) ( கர்த் 
மத்தின் வேருகத் தன்னைக்காண்போன் . திருத்துவம்- செய்வோன் றன்மை . ) 
( உ - ம் . ) " அறிவுடையோனகமான் மாவொடு அகர்த்திருவாதம் --சிருட்டிகர்த்தா இல்லை 
வருசம்பந்தம் " ( வேதா . சூ . கருக . ) ( கஹ யென்று வாதித்தல் . ( சி . சி . பரபக்ஷ. சௌ 
ஜாதா . ) 

த்திராந்திகன் மதம் . க , உரை .) ( க - க.த- J 
அகமீதம்-- கான் இது என்பது . ( உ - ம் . ) வாடி . ) 
" உகள மற்றகமி தமறவொன் றதாய் ” ( வேதா அகர்நாதன் --- சூரியன் ( வாச .) சாஹ நா 
ரணியபு . வரன்மு . ருரு . ) (சுஹ 

நான் . 

ய : சுஹ நீ- பகல் , நாய- தலைவன் .) 
உஉ ) - இது . ) 

அகர்ப்பதி --- சூரியன் , ( சப்த . ) ( கஹ 
அகழகம் -- அந்தர்முகம் . ( உ - ம் . ) வாதி : கஹ நீ- பகல் . வதி . தலைவன் . ) 
முகமாந்தொடர்பால் " ( ஞாநவா.சுரகு . கஉ .) 

அகர்மகத்திருப்பிரயோகம் - அகர்மகர்த் 
அகழழவு- எழுவகை முழவுகளுள் ஒன்று . தரிப்பிரயோகம் . இது , செயப்படுபொருள் 
உத்தமகருவியான மத்தளம் , சல்லி 

குன்றியவினை முதலையுடைய வாக்கியம் . 
கை , இடக்கை , கரடிகை , பேரிகை , பட 

அகர்மணி- சூரியன் . கஹஜணி. 
கம் , குடமுழாவெனப்பலவகைப்படும் . ( சில 

: 
ப் . அரங் . உஎ . உரை .) 

கஹ நீ- பகல். ஜணி- இரத்திகம் . ) 


அக 


| 


24 


அகல் 


உரு 


அகலர் . 


ன்று . 


அகர்மம்- 1. செயலில்லாயை . 2. தகா " திருவிளக்குத் திரியிட்டகல்பரப்பி ” ( பெரி 
தசெயல் . ( கக3_ o ; சு . எதிர்மறை. க2- o யபு . கலய . கரு .) 6. பெருமரம் என்னுமரம் . 
செயல் . ) 

7. விரிவு . 8. வெள் வேலமரம் . ( கா . வைத் .) 
அகர்மீ - கர்மமில்லா தவன் . ( பௌட்.பசு . 

அகல்கை-- அசலல் , ( கை- ஒரு தொழிற் 

பெயர் விகுதி . ) 
உங . ) ( சு.க -3 : சு - எதிர்மறை. க - கர் 

அகலவு- 1. அடர்ச்சியின்மை . ( உ - ம் . ) 
மமுடையவன் . ) 

" வித்து நிலத்தின் வெறுத்தபயிர் விறப்பினீ 
அகர்ழகம் - வைகறை . ( உ - ம் . ) " ஆறுமடு ங்க விடைவாங்கிப் - பைத்தநிலத்தினகன்ற 
விலகர்முகமப்பாடு கருக்கு ” ( தைல . பாயிர . 

பயிரகள்:வினீங்கப்பதித்து ” ( தணிகை. திரு 
ந.க.) சுஹுவ : சு.ஹ நீ - பகல்.வ. 

நா . கங . ) 2. நீங்குகை. ( உ - ம் . ) “ அமுதம்வவ் 
தொடக்கம் . ) 

வியகல்வுழி ” (காஞ்சிபு. முத்தீ . க 0 . ) 3 . 
அகரம் -1 . " அ " என்னுமெழுத்து . ( அ ; விசாலம் . 
கரம்- ஒருசாரியை . ) 2. இரசம் . ( கா.வைத் .) அகல்வோர் - 1. நீசர் . 2. விலகியிருப் 
3. இறையின்மை . ( காம்- இறை . ) 4. ஊர் . பவர் . 
( உ - ம் . ) " அகரமுல்லையள்ளார் . ” ( முல்லையம் அகலக்கட்டை - அகலக் குறைவுடையது . 
எஎ . ) 5. ஒற்றெழுத்தின் சாரியைகளுளொ அகலக்கவி- 1. வித்தாரகவி . அது தொ 

6. கையின்மை . [ கரம் - கை . ) டர்நிலைச் செய்யுளாலும் , அடிபலலாய் கடக் 
7. செயலின்மை . ( கரம்- செயல் . ) 8. பார் கும் முத்தகச்செய்யுளாலும் பாடப்படுவது 
ப்பனச்சேரி . 9. மருத நிலத்தூர் . 10. வீடு . ( இலக்கணவி . எசுஎ . உரை. ) ( உ - ம் . ) “ முன் 
( உ - ம் . ) " அகரங்கள் பற்பலவு மாலயங்கள் மொழிக்- கீட்டிய தொன்மை யிலக்கணங்களி 
பற்பலவும் ” ( நல் . பாரத . கிருட்டிண . கூக . ) வ்வகையே , காட்டு மகலக்கவிக்கு ” ( வெண் 
( சுமாரா , ) 

பாப் . முதன் . உக . ) ( அகலம் - வித்தாரம் . 
அகராதி-- 1. சொற்களை , யவற்றின் முத 

கவி - பாட்டு . ) 2. வித்தாரகவி பாடும் புலவன் . 
லிலுள்ள எழுத்துக்கள் வர்ண மாலையின் கிர அகலப்பா - அகலக்கவி . ( உ - ம் . ) " பாங் 
மப்படி அசர முதலாக ஒன்றன் பின்னொன் 

கார்தொடர்நிலைப்பாப் பல்பாதஞ்சேர்தனிப் 
றாய்த் தொடர்ந்துவர் , அடுக்கிப்பொருள்வி 

பா- ஈங்க கலப்பாக்களிரண்டாகும் ” ( வெண் 
ளக்கும் புத்தகம் . ( அ ; கரம் ; ஆதி . கரம் என் 

பாப் , செய்யு . ரு . ) ( அகலம் - விரிவு . பா - 
பதீறுகெட்டது . ) 2. சொற்களை , யவற்றின் 

பாட்டு . ) 
முதலிலுள்ள எழுத்துக்கள் வர்ணமாலையின் 

அகலம்- 1. அகலவுரை , 

அது : வினாவி 
கிரமப்படி யொன்றன்பின்னொன்றாய்வர நி 

அவ்வினாவுக்கு விடையாகத்தோன்றும் விக 
ரைக்கப்பட்ட கோவை . ( உ - ம் . ) " சூத்திரவக 

ற்பங்களெல்லாங் காட்டி எழுதப்படுமுரை, 

ன் 
சாதி ” 3. பகல்தொடங்குங்காலம் . ( வாச .) (உ -ம் .) " ன் மருங்கினும் பிற ஏன் ம 
(கஹாாதி : கஹ நீ- பகல் . சூ ” - தொ 

ருங்கினுந் - துன்னியகடாவின் புறந்தோன் 

றும் விகற்பம்- பன்னியவகலமென்மனார் புல 
டக்கம் . ) 

வர் " 
அகரிடணம்- 1. துக்கம் , 2. வெறுப்பு . 

( தொல் . சிறப்புப்பா , நச்சி .) 2. உழாது 

விடப்பட்ட நிலம் , தரவை நிலம் . 3. மார்பு . 
( ஹஷண . மகிழ்ச்சி . ) 

( உ - ம் . ) " ஏடவிழ்ந்ததாரகலமுமிணைத் தடக் 
அகரிடம் - 1. துக்கம் . 2. வெறுப்பு. ( அ ; தோளும் ” ( திருவிளை . நகரப் . கூடு . ) 4. விசா 
ஹர்ஷ் - மகிழ்ச்சி . ) 

லம் , ( உ - ம் .) “ சென்னியகலமுப்பானிராயிர 
அகரு - அகில் , ஓர் மரம் . 

மாம் ” ( கந்தபு . அண்ட . உக . ) 5. வித்தார 
அகருமகம்- செயப்படுபொருளில்லாத கவி . ( உ - ம் . ) 

" ஆசுமதுரஞ்சித்திரமகலமெ 
வினை . ( வீரசோ. தாது , உ . உரை.) ( அகர் றோசையெழும்பாட்டொருநால்வகைத் 

அ - எதிர்மறை . கர்மகம் - செயப்படு தே ” (இலக்கணவி . எசு .. ) 6.விரிவு . ( உ - ம் . ) 
பொருளுடையது . ) 

" உரைத்தனை சுருக்கியாங்கணன்றிதனகலங் 
அகல் -- 1 . அகலுதல் . 2. அல்குல் , ( பிங் 

கேட்க ” ( கந்தபு. பாயிர, அக . ) ( அகல் ; அம் . ) 
கல . க 005 . ) 3. ஓரளவு . ( தொல் , தொகை அகலர் -1 . கலை நீங்கினவர் . ( உ - ம் .) “ வி 
மரபு , உ அ . உரை . இளம் .) 4. சட்டி . ( உ - ம் . ) ஞ்ஞா நகலர்க்குக் கலா திசம்பந்தமுண்டாயிரு 
“ ரகர்கூவியன் பாகொடுபிடித்த ” (பத்து . ந்துங்கலா திபர தந்திரரல்லாதபடியால் 
பெரும்பாணாற் . கூ எ எ . ) 5. தகழி . ( உ- ம் . ) லரே ( சி . சி . க : உடு . உரை . சிவாக் . ) ( க 

| 


த 


னூ 


ன் 


மக : 


அத 


25 


அகலியமாமிசம் . 


உசு 


அகவல் . 


-- 


ங .) 5 . 


எதிர்மறை . கலர்- கலையுடையவர் . ) 2. சண் இவற்றின் ஒன்று வரினும் அகலியமாமிச 
டாளால்லா தவர் , நீசரல்லா தவர் . வல -நீசர் , மாம் ” . சொடி என்பது தொழில், (சி.சி.பா. 
சண்டாளர் . 

சௌத்திராந்திகன் மதம் . உக . உரை .) ( அ 
அகலல் - 1. அடர்ச்சியின்மை . ( உ - ம் . ) திர்மறை . கல்யம் - ஆயத்தம் . மாமிசம் 
" அகல்வு ” பார் . 2. ஒழிதல் , ( உ - ம் . ) " மீன் இறைச்சி .) 
றிகழ்விசும்பிற்பாயிருளகல " ( புறநா . உரு . ) அகலிபா சாரன் இந்திரன் . ( வாச . ) 
3. பிரிந்துபோதல் . ( உ - ம் . ) “ அகன் றங் ( கமலாஜாரா : அஹவா - கௌ தமமுரி 
கொடியை " ( பாரத . குருகுல . எக . ) 4 . 

டைய மனைவி , ஜார- சோரநாயசன் .) 
விசாலித்தல் , ( உ - ம் .) " அகன்றவியன்மார் 
பும் ” ( புறநா. கூ . ) 5. விருத்தியா தல் , பெரு 

அகல்யா நந்தநன் சதாநந்தன் . ( சு 
க்கமடைதல் . (உ - ம்.) “ அழுக்கற்றகன்றாரு ஆா நந ந : $ yer- அசலியை . நாந - 
மில்லை ” ( வள் . கஎ .. ) 

மகன் . ) 
அகலவுரை- ஒருவகையுரை , " அகலம் ” 

அகலியை -- கௌதமமுநிவருடைய மனைவி . 
என்பதின் 1 - ம்பொருள் பார் . 

( உ - ம் .) " அகலியைகல்ல தானாள் ( சி . சி . 
அகலறை -1. பசைவர்மேற்சென்றோரு 

உ : சிச . ) ( கஹா : கூ - எதிர்மறை 
றைவிடம் . 2. மலைப்பக்கம் . ( உ - ம் . ) " மாக் 
கணகலறையதிர்வன முழங்க ” (பத்து.பட்டி . ஹா- அவலட்சணமுடையவள் .) 
உங எ - ம் உரை. ) ( அகல் ; அறை .) 

அகலுகை அகலுதல் . 
அகலன் -1 . கடவுள் . 2. கொடியவனல் அகலுதல் -- அகலல் , 
லா தவன் . 3. பெருத்தவன் . 4. பெருமையு 

அகலுள்-- 1. அகலம் . ( சூ . நிக . அ : சஉ .) 
டையவன் , ( ச- எதிர்மறை. வல தீயன் , 

2. ஊர், ( சூ . நிக . டூ : கூ ரு . ) 3. நாடு . ( சூ . நிக . 
கொடியன் , நீசன் . 

டு : கூரு . ) 4. பூமி . ( ஆசிரியரிகண்டு . 
அகலி-- அகலியை. ( உ - ம் . ) " அகலிமெய் பெருமை . ( அகல் ; உள் . ) 
க்கேள் வனாதியர்கள் ( நல் , பாரத . கிருட்டி . அகலுஷதம் - கலங்காதது . ( உ - ம் . ) " இந்த 
கக . ) 

திகளினாலே அகலுஷிதசைதந்தியம்பிர 
அகலிடம் -- பூமி . ( உ - ம் . ) " அகலிடத்து மாதாவாம் " ( சி . சி . அளவை . சு. ) [ ## @ 
யர்ந்ததில்லை " ( 0 

பெரியபு . தில்லைவா. க . ) | ஷிச . 4- ஏதிர்மறை . க - S50 - கல 
[ அகல் ; இடம் . ) 

ங்கினது . ) 
அகலிது - அகலமுடையது . ( உ - ம் . ) " ஈம 
த்தாழியகலி தாகவனை மோ ” (புறநா . உருசு . ) (உ ம் .) “ அகவடியங்கைநாட்டக்கடை ” (திரு 

அகவடி -- அடியினுள்ளிடம் ,உள்ளங்கால் . 
[ அகல் ; இ ; து . ) 

விளை . உக்கிரபாண்டியனவ . சக. ) 
அகலியம் -1 . ஆயத்தமில்லாதது . ( உ - ம் . ) அகவர் -1 . சூதர் , அழைத்துப்புகழ்வோர் . 
" அகலிபமாமிசம் " 2. இணங்காதது . 3 . 

( உ - ம் . ) " காளீண்டநல்லகவர்க்கு " ( பத்து . 
ஒருமரம் . ( கா . வைத் ) 4. சாமர்த்தியமில்லா 

மதுரை . உஉ . ) ( அகவு- அழைத்தல் . அர் 
தது . 5. மசம். ( பிங்கல . உஎகா .) ( 1, 2,4. ஓர் விகுதி. )2. நாட்டில்வாழ்வோர். (உ -ம் .) 
அ- எதிர்மறை. கல்யம் - ஆயத்தம் , இணக் " அகவர்நீனிறமுல்லைப்பஃறிணை நுவல ” ( பத் 
கம் , சாமர்த்தியம் . ) 

து . பொருக. உஉ 0 . ) ( அகம்- உள் .) 
அகலியமாமிசம் - தன்னால் அல்லது தன் அகவல் -1 . அழைத்தல் . ( உ - ம் .) “ அகவி 
னிமித்தமாகக் கொல்லப்பட்ட , பிராணியின் னம்பாடுவாந்தோழீ ” ( கலி . ச 0 . ) 2. ஆசிரிய 
மாமிசம் . அது " திரிகொடி , சட்கொடி , நவ ப்பா . ( உ - ம் . ) " அகவலென்பதாசிரியம்மே ” 
கொடி மாமிசமென மூன்றாம் . திரிகொடி ( தொல் , பொரு . கூ அக . ) [ " அகவிக்கூறுத 
யாவது ; கொலை செய்தல் , செய்வித்தல் , உட லாவகவலெனக் கூறப்பட்டது ” 
ன்படல் என மூன்றாம் . சட்கொடியாவது : ரை ) 3. எடுத்தலோசை . ( பிங்கல , உகாக . 

க ) 
அம்மூன்றுடனே தன்னிமித்தம் வேறொரு 4. ஒலித்தல் . ( உ - ம் . ) " பல்பொறிமஞ்ஞை 
வன் கொல்வது காண்டல் , கேட்டல் , ஐய வெல்கொடியகவ ” ( பத்து . திருமுரு . கஉஉ .) 
ப்படாமை , கூட ஆறாம் . நவகொடியாவது : 5. ஓர் ஓசை . அஃதகவற்பாவுக் குரியது . 
அந்த ஆறுடனே சுவைமேல்விருப்பம் ,மிகை ( உ - ம் . ) " ஒலிமுறையே திண்பா மலிசெப்பல் 
படத்தின்னுங் கருத்து , இனிமை , கூறுங் சீர்சாலகவல் ” ( யா . காரிசை . செய்யு . க . ) 6 . 
கொல்லுதலாகிய புகழ்ச்சி கூட ஒன்பதாம் . கூத்தாடல் . ( பிங்கல . காசுச .) 7. மயிலின் 


என்பது 


26 


அகவற்றாழிசை. 


உஎ 


அகவற்றுறை. 


ம 


குரல் . (உ - ம் . ) " பாலம்பகவன் மயிலுரைகோ 

கமளந்தனை 

தனை , பான் மதிவிடுத்தனை பல்லுயி 
வியற்பாவைபங்கன் ( மறைசையந்தா . கக . ) 

நீனிறவண்ணநின்னிரைகழ 
அகவல் விருத்தம் - ஆசிரியவிருத்தம். (உ - ம் . ) றாழுதனம் ” இது தனியே வந்த ஆசிரியத் 
" அகவல் விருத்தங்கலித்தாழிசையால் ”(இல தாழிசை. 
க்கணவி . அசடு .) ( அகவல்- ஆசிரியம் , விரு " கன்று குணிலாக்கனி 
த்தம் - மூவகைப்பாவினத்துளொன்று .) 
அகவலினச - அகவலோசை . 
அகவலோசை . ( உ - ம் .) " அக 

யுகுத்தமாமாயன் , இன்று 
வலிசையனவகவன் மற்றவை எ ஒ ஈ ஆய் 

நம்மானுள் வரு மேலவன் 
என் ஐ யென்றிறுமே ” (இலக்கணவி . எங.உ.) 

வாயிற் , கொன்றையந்தீங் 
அகவலுரிச்சீர் -- அகவற்பாவுக்குரிய சீர் . 

குழல்கேளாமோ தோழீ ” 
இது : தேமா , புளிமா, கருவிளம் , கூவிளம் 

" பாம்பு கயிறாக்கடல்க 
என்னும் வாய்பாட்டால் வரும் ஈரசைச்சீர் . 

இவை மூன் 
( உ - ம் . ) 

டைந்த மாமாயன் , ஈங்கு ஒருபொரு 
அகவலுரிச்சீர் விகற்பமுமொண் 

நம்மானுள் வருமேலவன் ண்மே லடுக்கிவ 
ணு தலே ” ( யா . காரிகை . உறுப்பு . கா . ) 

வாயில் , 
அகவலோசை - ஆசிரியப்பாவிற்குரிய சந் 

ஆம்பலக் தீங்கு ந்த ஆசிரியத்தா 

ழல் கேளாமோ தோழீ ” | ழிசைகள் . 
தம் . அது பேரொன்றாசிரியத்தளையாற் பிற 
ப்ப தேந்திசையகவலெனவும் , நிபையொன் 

( கொல்லையஞ்சாரற்கு 
றாசிரியத்தளை யாற் பிறப்பது தூங்கிசை யக 
வலெனவும் , அவ்விருதளைகளினது கலப்பா 

ருந்தொசித்த மாமாயன் , 

எல்லினம்மானுள் வருமே 
ற்பிறப்பதொழுகிசையகவலெனவுஞ் சொல் 

லவன் வாயின் , முல்லையந் தீ 
லப்படும் . ( உ - ம் . ) " அசவலோசை மூன்று 
வகைப்படும் ” ( இலக்கணவி . எங.உ - ம் உரை 

ங்குழல்கேளாமோதோழீ 
யும் ) [ அகவல்- ஆசிரியம் . ஓசை . சந்தம் . ) அகவற்றுள்ளல் 

துள்ளலோசை மூவ 
அகவற்சீர் - அகவலுரிச்சீர். 

கையுளொன்று ; அது வெண்டளையுங் கலி 
அகவற்சுரிதகம் - கலிப்பாக்களின் கடை த்தளையுங்கலந்து வருதலாற் பிறக்குமோசை. 
யுறுப்பாய்த் தனிச்சொல்லின் பின் மூன்றடி | ( உ - ம் . ) வெண்டளை தன்றளையென்றிரண் 
முதற் பலவடியாக அகவலான் வருவது .( அக டியையி , னொனறியவகற்றுள்ளலென்றோது 
வல்- ஆசிரியப்பா . சுரிதகம் - கலிப்பாவுறுப்பு ப ” ( யா . காரிகை , செய்யு . க . உரை .) ( அக 
க்களுள் ஒன்று .) 

வல் - ஆசிரியம் . துள்ளல் - துள்ளிச்செல்வது . ) 
அகவற்பா ஐவகைப்பாக்களிலொன்று . 

அகவற்றுறை - ஆசிரியப்பாவினத்துளொ 
நாற்சீருக்கு மேற்படாத அடியுடைய 

ன்று . அது , நான் கடிபெற்நீற்றயலடிகுறை 
தாய் இயற்சீர்ட யின்றுங் , கருவிளங்கனி, 

ந்தும் , நான்கடி பெற்றீற்றயலடி குறைந்தி 
கூவிளங்கனியென்னும் இரண்டுமொழிந்த 
அயற்சீர்விரவியும் , ஆசிரியத்தளை தழுவியும் 

டைமடக்காயும் , நான் கடிபெற்றிடையிடை 

குறைந்தும் , நான்கடிபெற்றிடையடைகுறை 
பிறதளை மயங்கியும் , ஏ , ஓ , ஈ . ஆய் , என் , ஐ , 

தின 

டைமடக்காயும் வருவது .( உ - ம் .) " கடை 
என்பவைகளுள் ஒன் றனை இறுதியாகக்கொ 

யதனயலடிகடைதபுநடையவும்- நடுவடி மட 
ண்டு முடிவது . ( அகவல் - ஆசிரியம் . பா- பா 

க்காய் நான் கடியாகி - யிடையிடைகுறைவு 
ட்டு . ) அகவற்பாவின் பெருக்கத் துக்காயிர 

மகவற்றுறையே ” ( யாப்பருங் . எசு . ) ( துறை 
படியும் , சுருக்கத்துக்கு மூன் றடியுமெல்லை 

பாவினத்துளொன்று . ) 
யாமென்பர் . ( தொல் . பொரு . சஎ 0 . ) 

அகவற்றுறைக்குதாரணம் : 
அகவற்றழிசை ஆசிரியப்பாவினத்து 
ளொன்று ; அது , எவ்வகைச்சீரானுந் தளை கரைபொருகானியாற் ) 
யானும் ஒத்த மூவடியாகத் தனித்தாவது றங் கல்லதரெம்முள்ளிவ 
ஒருபொருண்மேல் மூன் றடுக்கியாவது வ ருவிராயி , னரையிருள்யா 
வது . ( உ - ம் .) " மூன் றடியொத்த முடிவின் மத்தடுபுலியேறஞ்சியகன் இஃது ஈற்றய 
வாய்விடி - னான்றவகவற்றாழிசையாகும் " ( யா று போக , நரையுருமேறுநு லடி குறைந்து 
ப்பருங் , எரு .) ( அகவல் - ஆசிரியம் . தா 

N 

ங்கை வேலஞ்சு நும்மை , 
சை - பாவினத்து ளான்று . ) அகவற்றாழி வரையர மங்கையர்வௌவு 
சைக்குதாரணம் : " வானுற நிமிர்ந்தனைவைய தலஞ்சுதும் வாசலையோ. 


வந்தது . 


27 


அகவாயுக்கள் . 


உஅ 


அகழி . 


கெ . 


கமுதலாகிய 


ஆதலா 


வண்டுளர்பூந்தார்வளங் 

பன் , முக்கியன் , பிரபஞ்சனன் , அந்தரியா 
கெழு செம்பூட்சேஎய்ஸ்டி 

மி , மகாப்பிராணன் என்னும் ஐந்து வாயுக் 
வேபோலத் , தண்டளிர்ப் 

கள் , ( வேதா, சூ . 

உரை . எஎ . ) ( அக 
பூம் பிண்டித் தழையேந்தி இஃது ஈற்ற உள் . வாயுக்கள் . ) 
மாவினவித் தணந்தோன் - யலடி குறைந்தி அகவிடன் - அகப்பொருளுக்குரிய சட்ட 
யாரே , தண்டளிர்ப்பூம்பி டை மடக்காய்வ 

இருபத்தேழு உரைகளுள் 
ண்டித்தழையேந்தி வந்து 

ந்தது . 

ஒன்றாகிய இடத்தின் வகையிரண்டனுள் 
நம் , பண்டைப்பதி வின 

ஒன்று ; அது ஒரு செய்யுள் மனையும் வளா 
விப் பாங்குப்படமொழிந்து 

கமும் பற்றி வருவது . ( வீரசோ. பொருட் , 
படர்க்தோனன்றே . 

ச . ரு . சு . உரையும் . ) 

அகவிதழ் உள்ளிதழ் . ( உ - ம் . ) " செய்ய 
கொன்றார்ந்தமைந்த குருமுகத்தெழினி தாமரையகவிதழ் ” ( பெரியபு . திருஞாக , 
றக் , குருதிக் கோட்டினவிருந்தாட்பெருங் எஅ . ) ( அகம் - உள் . இதழ்- மடல் . ) 
கைக் , குன்றாமெனவன் றாமெனக் , குமுறா அகவிலை - தாநியவிலை . ( உ - ம் . ) 
நின்றன கொடுந்தொழில்வேழம் ; 

லுலகினெல்லுமகவிலைகுறைந்து " ( திருநெ 
வென்றார்ந்தமைந்த விளங்கொளியிளம்பி ல் . நெல்லுக்கு . ஈ . ) ( அகம் - தாநியம் . விலை .) 
றைத் , துளங்குவாளிலங்கெயிற்றழலுளைப் அகவு - 1. ஆடுதல் . 2. அமுக்கிரா. ( கா . 
பரூஉத்தா, ள திரும்வானெனவெதிருங்கூற் வைத் . ) 3. கூத்தாடுதல் , ( உ - ம் . ) " மலைக்கு 
றெனச் , சுழலாநின்றன சுழிக்கண்யாளி; வட்ட கவுறுமயிலின் மாழ்கினார் " ( இராமா 

சென்றார்ந்தமைந்த சிறு நுவதிவள்ளுகிர்ப் நகர் நீங்கு . ககஎ . ) 
பொறியெருத்தெறுழ்வலிப் புலவுநா றழல்வா அகவுதல் -1. அழைத்தல் . 2. ஒலித்தல் . 
ய்ப் , புனலாமெனக்கனலாமெனப், புகையா ( உ - ம் . ) " செங்கணிருங் குயிலகவுஞ்சோலை 
நின்றன புலிமானேற்றை ; 

கூர்மபு . சந்திர , சுச . ) 3 .கூத்தாடல் . ( உ - ம் . ) 
என்றாங்கிவையிவையியங்கலி னெந்திறத் , பீலிமாமயிலகவுமதுவரும் ” ( கூர்மபு . இராம . 
தினிவரல்வேண்டலந் தனிவரலெனத்தலை , வ 5 . ககள் . ) 
விலக்க லினிறுவரைமிசையெறிகுறும்பிடை , அகவேற்றம் - தானியவிலையேற்றம் . ( அ 
விதுவென்னெனவது நோனார் , கரவிரவிடை கம் , அர்க்கம் என்பதன் மரூஉப்போலும் .) 
க்களவுள மதுகற்போரோதுங் கற்பன்றே. அகவை -1 , உள்ளிடம் . ( உ - ம் . ) " ஆயகா 
இஃது இடையிடைகுறைந்து வந்த ஆசிரியத் னகத்தகவையுட்சரித்துறு மக்நாள் ) ( உப 
துறை . 

தேசகா . சிவவிரத . கச . ) 2. உட்பட்ட பிரா 

யம் . ( உ - ம் . ) " ஈறாண்டகவையாள் ” ( சிலப் . 
இரங்குகுயின் முழவாவி 

மங்கலவாழ் . ) 
ன்னிசையாழ்தேனா, 

அகழ்-1 . அகழி . ( உ - ம் . ) " வையையுமொ 
ங்கமணிபொழிலா வாடும் இஃது இடை ருபுறத்தகழாம் " ( திருவிளை . நகரப்ப . கஎ .) 
போலு மிளவேனில் , அர யிடை குறைந் அகழ்தல் -1. உழுதல் . 2. தோண்டுதல் . 
ங்கமணிபொழிலா 

திடைமடக்கா ( உ - ம் . ) " அகழ்தன்மாக்கடலன்ன ” ( சிந் . 
மாயின் , மரங்கொன்மண ய்வந்த ஆசிரிய நாமக , க.க. ) 3 . மூலத்தோடு நீக்கு சல் . 
ந்தகன்றார் நெஞ்சமென் த்துறை . ( உ - ம் , ) " அகழ்தருபாவத்தினராய் " ( சூத . 
செய்ததிளவேனில் , 

சிவ . க . : ந.க. ) 

அகழல் - அகழ்தல் . 
அகவற் றூங்கல்- தூங்கலோசை மூவகை அகழான் - அகழெலி . ( அகழ் ; ஆன் . ) 
யுள் ஒன்று ; அது , ஒன்றா தவஞ்சித்தளையாற் அகழானெடுத்தல்-- அகழான் நிலத்திலே 
பிறக்குமோசை . ( உ - ம் . ) ஏந்திசைத்தூ வளையுண்டாக்கி மண்ணைப் புறம்பேதள்ளு 
ங்கல் ) பார் . 

தல் . 
அகவாட்டி அகத்துள்ள 

அகழி -1 . கிடங்கு . ( உ - ம் . ) " பாருடைத் 
( அகம் -உள் . ஆட்டி- ஆளப்படுபவள் . ) தகுண்டகழி ” ( புறநா . கச . ) 2. கோட்டையின் 

அகவாயுக்கள் - அகத்திலுள்ள அந்தக்க மதிலினைச் சூழ்ந்துவா நீர் நிற்கும்படி ஆழமா 
ரணங்களைச் சீவனோடு கூடி நின்று . அசைப் கத்தோண்டப்பட்டிருக்குங் கிடங்கு . ( உ - ம் . ) 
பிக்கின்றனவாகச் சொல்லப்படும் வைரம் 

அருமிளையுடுத்தவகழிசூழ் போகி ” ( சிலப் . 


அர 


வாடு 


அடியாள் . 


( 


28 


அகற்பந . 


உக 


அகன் , 


புறஞ்சேரி , அக . ) ( அகழ்- தோண்டு , இ - ஒரு விற்சமையாதது . ( உ - ம் . ) “ இன்பமுதிரங் 
செயப்படுபொருள் விகுதி . ) 

றைந்த கற்பகைக்கே துன்னித்திகழ்தற்பதம் 
அகழதல்-- அகழ்தல் , 

பற்றி ” ( ஞாவா. உற்பத்தி . க .) ( கற்பனை - 
அகழேலி - ஒருவகைப்பேரெலி. ( அகழ் ; | நினைவு . ) 
எலி . ) 

அகற்பம்-- 1. ஒரு பிராணாயா மயோகம் . 
அகளங்கம் -1. களங்கமின்மை. ( உ - ம் .) அது : வாக்கினாலே மந்திரஞ்செபியா மலும் , 
" தேயுங்களங்கவுருவுடையை நீயிவன் 

நீயிவன் செம் மநத்தினாலே சிவனை த்தியா நியாமலுஞ்செய் 
மைவாய்ந்து தேயாதென்று மகளங்கவுருவு யப்படுவது . ( உ - ம் . ) அகற்பமவ்விரண்டு 
டையனாகலின் ” ( செங்கழுநீர் விநாயகர் பிள் மின்றி யாக்கிடுமாயாமந்தான் ” 

( சிலதரு 
ளைத்தமிழ் . அம்புலி . உ . ) 2. சீதாங்கபாஷா சிவஞாநயோ. சுசு . ) 2. கற்பம் அநுகற்பம் 
ணம் , அகளங்க : அ- எதிர் மறை . களங்க உபகற்பமென்னும் மூவகையுமல்லா தவிபூதி . 
குற்றம் .) 

( உ - ம் . ) " இடியுண்டவிடத்திலுண்டான விபூ 
அகளங்கழர்த்தி -1. கடவுள் . 2. புத்தன் . தியும் , மலையுச்சியினும் பூமியினும் விளை 
( திவாகர . ) ( அகளங்கம்- குற்றமின்மை . மூர் ந்த விபூதியும் அகற்பமெனப்படும் ” ( சைவ . 
த்தி- வடிவடையவன் , ) 

பொது . ச அசு , உரை . ) ( கல்ப - நியாயவழி . 
அகளங்கன் -1. கடவுள் . 2. குற்றமில்லா சப்த . ) 
தவன் . ( உ - ம் . ) " அகளங்சனநசனநா தி ” ( கல் . அகப்பன்- ஒப்பில்லா தவன் , ( உ - ம் . ) 
பாரத . சௌசிக . எஎ . ) 3. புத்தன் , ( சளங் " சொற்பாக் - கற்பவர்கணற்புலனினிர்புறு 
கன்- குற்றமுடையவன் . ) 

மகத்பா . ” ( சேதுபு -சருவதீ - உஎ . ) ( அகல்ப . ) 
அகளம் -1, சாடி . ( சூ . நிக . எ : சுச . ) 2 . 

அகற்பிதமரணம்-- விதியின்றி நிசழுமர 
நிட்களம் . ( உ - ம் . ) " அகளமெய்வடிவாநந்தவ 

ணம் . ( வி - ணி . உஉ சு . ) ( கலி - 40 - விதிக்கப் 
ற்புதக்கூத்தனார் ” (காஞ்சிபு . திருக்கண்.உசு ) 
3. நீர்ச்சால் . ( உ - ம் .) " அகளத் தன்னநிறை 

பட்டது . கண o- இறப்பு . ) 
சுனைப்பு றவின் ” ( பத்து . மலை . கச .) 4 . அகற்பியமாமிசம் -- அகலியமாமிசம் . ( சி . 
மிடா , 5. யாபழின்பத்தர் . ( உ - ம் . ) " வயிறு சி . பா , சௌத் - தம் , உக . உரை .) ( 5 - எதிர் 
சேர்பொழுகியவகையமையகளத்து ” (பத்து . 

விதியுடையது . ) 
உஉ.ச. ) [ “ தாழிபோலப்புடைபட் 

அகற்றல் - அசலச்செய்தல் . இஃது , " அறு 
டிருத்தலின் ” அப்பெயர்த்து . என் பதுரைர . ) 

வகையகற்றி ” ( வாதவூ , திருப் . ருரு . ) என்ப 
6. சூட்சு மரூபம் . ( சி - லி . ஞாரு . அ . ) ( அகலம் .) 

திற்போல , நீக்குதற்பொருளிலும் , “ களிறு 
அகளர் - நிட்களர் . ( உ - ம் . ) 

சென்றுகள னகற்றவும் ( புறநா . உசு . ) என் 
டேகம்போற்சர்மாஸ்தி முதலிய ே 

பதிற்போல விசாலமாக்குதற்பொருளிலும், 
க்களில்லையாகலின் அகள ரே ” ( சி . சி . அள " மடங்கொன்றறிவகற்றுங்கல்வி . ” ( நீதிகெ . 
வை . கூ . உரை , சிவாச் . ) அ - எதிர்மறை . 

அ - எதிர் மறை . | .. ) என்பதிற்போலப்பெருகச் செய்தற்பொ. 
களர்- கலையுடையவர் . கலை - உறுப்பு .) 

ளிலும் வரும் , 
அகளி--- 1 . தாழி . 2. மிடா. 3. பாத்திரம் , 

அகற்றுதல் 
( உ - ம் . ) “ அப்பங்குமப்பங்கு மோரகளி பெய் 

அகறல் -1. அசலம் . ( சூ . நிகண் . அ : கஉ 
தத நபின் , ” ( தைல - தைலவ , கச . ) 

டத்தல் . ( உ - ம் . ) “ அடர்மலர்க்சாந்குங்க 
அகற்சி- 1. அகலம் , விசாலம் . ( உ - ம் . ) 

குமசறலால் ” ( இரகு . மாலை . கூரு. ) 3. நீங் 
“ அன்ன மாபெருங்கயிலையின கர்ச்சியுநிவப்பு குதல் . ( உ - ம் . ) " அகதலினாற் பிறருடல்போற் 
ம் ” ( உபதேசகாண் . கயிலை . கா .) 2. பிரிவு . 

றன்னுடலந்தனினுமுறு திதருமபிமாக மின் 
( உ - ம் . ) “ அயலோராயினுமகற்சிமேற்றே ” மையேயாக ” ( வேதா. சூ . சருக . ) 
( தொல் . பொரு . கூ . அ . ) 

அகன் -- 1 , அகன்ற . ( உ - ம் . ) அகன் பிலவா 
அகற்பகும்பகம் - மந்திரதியாகமில்லாத 

யினார் ” ( கந்தபு . வச்சிர , உச . ) 2. அகாசுரன் . 
கும்பகம் . ( சி - லி , யோக - ச - ம் - நம் சுலோ. ) ( இவன் , 

என்பவருக்குச் 
( க ; க ; கலக ) ) 

சகோதரன் ; கஞ்சனுக்குச் சேனைத்தலைவன் . ) 
அகற்பசெபப் -- விதியின்றிச்செய்யும் செ 3. உள் . ( உ - ம் . ) “ அகனைந்திணையும் ” ( தொ 
பம் . ( தத் . நி . போ . உக.அ. ) ( அ - எதிர்மல். பொரு . நிச .) ( அகம் , அகனெனப்போ 

கல்ப- விதி . ஜப - ஜபிக்கப்படுவது . ) லியாயிற்று . ) 4. வினை முதற்பொருளில் வரும் 
அகற்பந-- கற்பகையில்லாதது , மாநினை ஒருவிகுதி . ( உ - ம் .) .நாயகன் . ( வீர , தாது . ரு . ) 


மறை . கல்ல 


tC 


ன்மாக்க 


கட் 


பகன் 


பூ.சலை 


றை . 


29 


அகாண்டபாதசாதம் . 


50 


அகாரணம் . 


சகா 


. 


அகன்பணை -- அகன்ற மருதநிலம் .(உ - ம் .) 50 ; சுகாண- அகாலம் . வாத ) -விழுதல் . 
“ ஆம்பலம்போதுளவோவளிகாணும் மகன் 

ஜா த- பிறந்தது . ) 
பணைக்கே ” ( திருக்கோ . சக . ) 
அகன்மகதாது- செயப்படுபொருளில்லா அகாண்டபாதம் - அகாலசம்பவம் . ( ச 
வினைப்பகுதி. ( உ - ம் .) " நட ” ( பி.வி.கூடு. ணஜாக : சுகாண- அகாலம் . வாத- சம் 
உரை. ) ( சுக3-5- செயப்படுபொருளில்லா பவித்தல் . ) 
தது . யாது- வினைப்பகுதி .) 

அகாத்தியம்- 1. உண்ணத்தகாதது . 
அகன்மகம் --- செயப்படுபொருள் குன்றிய 

( சுவாஉ ) : வார் ) 

உண்ணத்தக்கது .) 2 . 
வினை . ( உ - ம் .) " செயப்படுபொருள் குன்றா 

பொல்லாங்கு . 3. வஞ்சனை . 
வினை குன்றியவினைத்திறமிரண்டுஞ் சகன் 

அகாத்திரம்- அவசியம் . கவனமின்மை .. 
மக மகன் மகம் ” ( பி . வி . க . டு . உரைச்சூத் 
திரம் . ) ( க - எதிர் மறை . க3-5 - செயப்பக அகாத்துமசை - பார்ப்பதி . ( கமா தஜா 
பொருளுடையது .1. ) சு.ம - மலை , சூ - ஜா - புத்திரி . ) 

) 
அகன்மகர்த்தரிப்பிரயோகம் - செயப்படு அகாதத்துவம் - மிக்க ஆழத்தன்மை . 
பாருளில்லாத வினையை எழுவாயிற் பிர ( சுமாட் கூ : சுமாய - ஆழம்.கூ - தன்மை .) 
யோகித்தல் . ( உ - ம் . ) சாத்தன் வரும் ” ( பி . 

அகாதம் -1. நீந்துபுனல் . ( பிங்க எஅ . ) 2 . 
வி . உரை .) ( சுக --- செயப்படுபொருளில் பள்ளம் . 3. பொந்து . 4. மிக்க ஆழம் . ( வாச .) 
லாதது . க.க - ரிவயொ - எழுவாயிற் ( உ - ம் .) “ உத்தரவாகியாயும் அகாதமாயு 
பிரயோகிப்பது . ) 

மிருக்கிற கங்கை நதிக்கரையில் ” ( விசார . 
அகன்மணி 1. அகன்ற இரத்திநம் . (உ .- ம் . ) ங . ) 5. வஞ்சகம் . ( கமாய : 4 எதிர்ம 
" அகன்மணி முன்றிலிற்றுயில்வார் ” ( கூர்ம றை . பாய- நிலை , மேடு . ) 
பு . அந்தகா . உக . ) 2. தெய்வமணி . 

அகாதன் -- வஞ்சகன் . ( சமாய- ஆழம் . ) 
அகன்றவறிவு - சர்வஞ்ஞத்துவமாகிய பே 
தறிவு . (உ - ம்.) “ ஆயவாணவமான் றவறிவொ தீர்ப்பதகாதிகள் ” ( திருநூற் . அஅ . ) 

அகாதிகள் - அகாதிகன்மங்கள் . ( உ - ம் . ) 
டுதொழிலையார்க்கும் ” ( சி . சி . க . சக . உரை. 
ஞாந . ) 

அகாதிதம் - உண்ணப்படாதது . ( சுவா 
அகன்றில் - ஆணன்றில். ( உ - ம் . ) “ உறை உத : வாதி 50- உண்ணப்பட்டது .) 
ந்தனவகன்றிலுடனன்றிலுயிரொன்றி ” ( இ 

அகாமம் -1 . அகாமவினை . ( உ - ம் .) “ முற் 
சாமா , கார்கா . எக . ) 

றும் வினைதைவிகத்தான் மோகத்தானோ 
அகன்னம்- செவிடு, ககண - : சு - எதிர் யான் மூர்க்கரசர் சோரரிவா முடுகுபயத்தாலு 
மறை . கண- காது . ) 

ம் , அற்று முறையறிவழிந்து மகாமமெனவறி 

க ” (சிவ தரு . பரிகா . கூ . ) 2. இச்சையின்மை . 
அகஸ்மாத்து- கர்ணப்பட்ட காரணமில் 
லா மல் ( பௌட் . பும்ஸ் . கச . ) ( சுகலா 

( வாச .) சுகா 3 : கா- இச்சை . ) 
: 

அகாமவினை- அபுத்திபூர்வமாகச் செய்யு 
க- எதிர் மறை . கவர்க- எதனால் , எதனா 

ஞ்செய்சை ; அது : தைவிகத்தாலும் , மோ 
லுமின்றி என் நபடி . ) 

கத்தாலும் , வியாதியாலும் , சோமபயம் முத 
அகாகம் - ஆசௌசதிகம் . ( வாச . ) ( சுவாஹ : 

லியவற்றாலும் , அறிவழிந்து செய்யுஞ்செயல் 

( உ - ம் . ) “ கிருகபதியகாம வினையினுக்குப்பரி 
சுவ- ஆசௌசம் . கஹ நீ - நாள் .) 

காரம் பகர்ந்திவொம் . ” ( சிவதரு . பரிகா , உ .) 
அகாடி -- ( இந்துஸ் .) 1. குதிரை முன்னங் ( அகாமம் - இச்சையின்மை . வினை - தொழில். ) 
கால் கட்டுங்கயி 2 . 

அகாயம் --- 1 . இராகு . 2. சரீரமில்லாதது . 
அகாண்ட சாதம்- அகாலத்திற் பிறந்தது . 3. பரப்பிரமம் . ( காயம்- சரீரம் . ) 
( சுகாணஜா 5 : ககாண - அகாலம் . ஜா த. 

அகாயு --- 1 . கத்தி . 2. காகம் . 3. தீயவழி 
பிறந்தது . ) 

யில் நடக்கிறவன் . ( கவாய 

. ] 
அகாண்டபாதசாதம் - அகாலத்திலே பிற 

அகாரணம் -- 1 . காரணமின்மை . ( உ - ம் . ) 
ந்து உடனே யழிதல் . ( சுகா 

சுகாணவாதஜா 

" பொருதெல்லீரு மகாமணத் தெதிர்த்தீர் 


8 


முன் , 


30 


அகாருண்ணியம் . 


நக 


அகிதம் . 


(காஞ்சிபு . தக்கீ . 4.உ.) 2. தற்செயல் , 3. நிட் அகாலம் -- 1 . அவகாலம் . 2. காலமல்லா 
பிரயோசகம் . ( சப்த .) ( காரணம் - ஏது .) தது . ( உ - ம் . ) " உடலைகோக்குதியகாலத்தி 
அகாரணன் -1 . கடவுள் . 2. காரணமில் லுன்னுடையுடலை . ” ( ஞாநவா . பிரகலா, சுக 

. ) 
லா தவன் . ( காரணன் - காரணமுடையவன் .) 

3. நியமமல்லா தகாலம் . ( உ - ம் . ) இக்குவா 
( உ - ம் .) " நிராமயனகாரணன தெல்லை கயி குவின் மரபோர் நாட்டுத் துன் றிடாவகாலந் 
லாயமலையே ” ( அருணகிரிபு . அருந்தவ.கங . ) 

தன்னிற்றோன்றிய மிருத்து " ( இரகு . சம் 
அகாரத்திரயவித்தை அகர எழுத்தை 

புக . உங . ) காலம் -சமயம் .) 
முதலி லுடைய மூன்றாகிய ஆகருடணம் , அதி 

அகாலமரணம் - நியமமல்லா தகாலத்திற் 
ருச்சியம் , அஞ்சநம் என்னும் பதங்களாற்கரு 

சம்பவிக்கு மரணம் . 
தப்பட்ட மந்திரவித்தைகள் , 

அகாலமிருத்து – அகாலமரணம் . ( அகா 
ஆகருடண 

லம் - நியமமல்லாதகாலம் , மிருத்யு - மாணம் . ) 
ம்- தூரத்திலுள்ளதைச் சமீபத்தில் வருவித் 
தல் . அதிருச்சியம்- கண்களுக்குப்புலப்படுவ 

அகாளம் - கறுப்பின்மை . ( சி . லி . கிரி . 

ஈச . ) ( காளம் -கறுப்பு .) 
தைப்புவப்படாமற்செய்தல் . அஞ்சகம்- மறை 
ந்துகிடக்கும் பொருட்களை விளக்கிக்காட்டு அகி -1 . ஆவணி . ( இராசவைத் . ) 2. இரு 
தல் . ( இது பின்வருமேற்கோளாற்பெறப்ப ம்பு . ( பிங்க. கஙச .) 3. இராகு , 4. ஈயம் . 
டும் . 1 

அகர மாதிமூன்றாகிய வாகருடணமே 5. ஒருவசைமரம் . 6. சூரியன் , 7. பாதகன் . 
புகரிலாவ திருச்சியமஞ்சநம் பொருவில் , வக 8. பாம்பு . ( உ - ம் . ) " ஈடியகிப்பிணிதீர்ந்ததன் 
ர மாதி மூன்றாகிய வசியமேவாத , மிசலிலா பின் ” ( சேதுபு . இராமனரு . 10. ) 9. மேகம் . 
வயத்தம்ப மென்றின் னவைசெய்தும் ” ( திரு 10. வச்சிராயுதம் . 11. வஞ்சகன் . 12. வழி 
விளை . எல்லாம் . 46.) அகாரம்- ஓரெழுத்து . 

ப்போக்கன் . 13. விருத்திராசுரன் . ( 3 , 4 , 
அஃது அகரத்தின் விகாரமாகிய ஆகாரத் 6 , 7 , 8 , 9 , 11 , 12 , 13 , அஹி . ) 
தையும் உள்ளடக்கிற்று . [ தய மூன்று . 

அக்காந்தம் - சாற்று . ( கஹிகாது: சுஹி. 
விகா . மந்திரவித்தை.) 

பாம்பு . காத .. விரும்பப்பட்டது . ) 
அகாரம் -1 . அ என்னுமெழுத்து . ( உ - ம் ) 

அகிகை -1 , இலவமரம் . ( வாச . ) 2. துரு 
அகாரமுன்னாச் சார்ந்தவைம்பத்தோரெழு 

வக்ஷத்திரம் . ( வாச . ) (சுஹிகா. 

) 
த்தின் சொரூபமாய் ” ( சூத . எக்கி . ச : அ . ) அகிஞ்சகன்- பிராணிகளுக்குப் பீடைசெ 
2. ஒற்றெழுத்தின் சாரியைகளுளொன்று . ய்யா தவன் .( வாச.) ( கஹி.வாக, ஹிவலக .. 
( உ - ம் .) " லகார ளகாரமாயிரண்டும் பிறக்கும் ” 

பிராணிகளுக்குப்பீடைசெய்வோன் .) 
நன் . எழுத்தி . உக .)3.செயலின்மை . ( சப்த .) 
( காரம்- செயல் .) 4. வீடு . ( சப்த . ) ( சுமார் : 

அகிஞ்சந்யாயதநலோகம்-- ( பௌட் . ) 

பிரமலோகமிருபதனுள்ளே பத்தொன்பதா 
சுற- மலை , மரம் , - எழுதல் , அடைதல் . ) 

ம் உலோகம் , ( மணிமேகலை . கூ . ) 
அகாரி -1. இடி . ( சமாரி : சு.ம- பாம்பு .. அகிஞ்ச நன் - மிகவறியவன் . சு ; கிது. ந . 
காரி - பகை . ) 2. இந்திரன் . ( கம யாதொன்றும் . ) யாதொன்றுமில்லோன் . 
கரி- பகைவன் . ) 3. கடவுள் . ( கவ o- பா அகிஞ்சன் - மிகவறியவன் . ( அகிஞ்சதன் 
வம் , சுரி- பகைவன் .) 

என்னும் வடமொழியின் ஈறு தொக்கது . ) 
அகாரியம் -1 , அப்பிர தாநமான காரியம் . அகிஞ்சை- 1. கொல்லாமை . 2. வருத் 
( சு ; காய - . ) 2. செய்யத் தகாத காரியம் , தாமை . ( சுஹிவலா : ஹிவா- கொலை , 
( உ - ம் . ) “ நாவகாரியஞ்சொல்லிலாதவர் ” ( நா தீங்கு . ) 

அகிதம்- 1. அயோக்கியமானது , 
லாயிர . நாவ . க . ) ( க்காய -3 . ) 4. துர்க்கிரி 

தது , உரியதல்லாதது . 2.உயிர்க்குறுதியென 
யை . ( சப்த . ) ( காய_0- செய்யத்தக்கது . ) 

வேதாகமங்களில் விதித்தவற்றிற்கு மறுதலை 
5. (கஹாய : ஹாய -- எடுக்கத்தக்கது . ) செய்தல் . ( உ - ம் . ) " அகிதமற்றது செய்யா 

மை ” ( சி . சி . 2 : கக . சிவஞா.) 3. பகை . 
அகாருண்ணியம் - காருண்ணியமின்மை , 

4. நோயாளிக்குக் கொடுக்கத்தகாதபோசநம் . 
( சி . சி . பா . நிகண்ட - மதம் . ரு . உரை . ) ( கா 
ருண்யம்- கிருபை . ) 

(சுஹித : U.50- ன்மை .) 


மலை . 


தகா 


31 


அகிம்சை. 


கூஉ 


அகிருதம் . 


கொலை , 


றை . 


பண 


- 


அகிதமீட்டிரன்-- ஓரரக்கன் . ( சேதுபு . வி வாக்குக்காயங்களாற்றீங்கு செய்யாமை , ( மக 
தும் , அ . குறிப்பு.)(சுஹி ஹி- ஒற்றுச் சகாத்தோடு மயங்குதல் சம்ஸ்கிருத 

வழக்கு. (கஹி வலா : ஹி வலா 
பாம்பு . உஉ பல்லு .) 
அகிதர் - பகைவர் . ( கஹித: சு - எதிர்ம அகிமரால் - வெள் வேலமரம் . ( கா . வைத் .) 
ஹித , சிநேகம் . ) 

அகிர் - அயறு , தலைச்சுண்டு . ( வழக் . ) 

அகிர்த்துநமவிஷம் -- பாம்புமுதலிய சரப் 
அகிதலம் . தாளம் . ( உ - ம் . ) " அகிதல பொருள்களிலும் , மரமுதலிய அசரப்பொ 
வரவின தணிமுடி மணி யிடையணவின சில ருள்களிலுமுள்ள விஷம் . ( சீவரட் . க . உஎ . ) 
வாளி ” (இரகு. யாகப் . எக . ( ஹி.பாம்பு . ( சு.ஹி. பாம்பு . உபை . மரம் . ) 
Meo- இடம் . ) 

அகிர்ப்புத்திநி- இரவில் நிசழும் மூன்றா 

உத்திரட்டாதி . ( விதாந . 
அகிதுண்டிகன் -1 . பாம்பாட்டி . ( சய்த ) முகூர்த்தமாகிய 
2. பாம்புபிடிப்போன் . ( சப்த . ) ( U ( காலாமிருதம் , கூ - ஞ் சுலோகம் .) ( சுஹி 

குணாகுண . எ க . உரை . ) 2. உத்திரட்டாதி . 
குணிக : குணிக - துண்டத்திற்பிடி 

வழி .) 
த்து விளையாடுவோன் . 

முகம் . 

அகிரச்சுசாமியம் பாம்புக்குங் கயிற்றுக் 
உஹ நீ ஓர் வடமொழிவிகுதி . ) 

குமுள்ள ஒப்புமை . ( பௌட் . மாயா . உக. ) 
அகிப்பிரத்திநம் -- 1 . இரவிலே நிகழும் மூ 

( + U ; TY ; வ ra ) . ~ சயிறு , வா 
ன்ரு முகூர்த்தமாகிய உத்திரட்டாதி . 2. 18 ) - ஒப்புமை .) 
உத்திரட்டாதிக்ஷைத்திரம் . ( உ - ம் . ) “ அகிப் 

அகிரன்- 1. சூரியன் , 2. கெருப்பு , 

3.புவர்லோகத்திலிருக்கும் பதினோருருத்திய 
பிரத்திதேவதை . ” 

ரிலொருவன் , ( வி - ணி . உசு ..) (சுமி : 
அகிப்பிரத்திநன்- . 1. ஒருருத்திரன் . 2 . சும் - போதல் . உர - ஒரு வடமொழி விகுதி . ) 
சிவன் . ( கஹி , y : ஹி - பாம்பு . ஆயி அகிரிபு- 1 , இந்திரன் , ( வாச . ) 2. கரு 
கட்டுதல் . நக்- ஓர் வடமொழி விகுதி . பாம் 

டன் , ( வாச . ) கிருட்டிணன். ( வாச . ) 4 . 
புகளாற்கட்டுண்ட கழுத்துடையானென் ற 

கீரி . ( வாச . ) 5. மயில் . (வாக.)( * ஹிரிவு : 
படி . ) 

கஹி- விருத்திராசுரன் , பாம்பு . ரிவு 
அகிபதி -1. ஆதிசேடன் . 2. பெரும்பா பகை .) 

அதிருத்தியம் - செய்யத் தகாத செயல் . 
ம்பு . 3. வாசுகி . ( சுஹிவதி . வதி" 

அகிருத - இரு நூற்றிருபத்து நான் 
தலைவன் . ) 

ங்களுளொன்று . ( கந்தபு... கணங்கள் . க 0 . 
அகிபுக்கு - 1. கருடன் . ( சப்த . ) 2. கீரி . உரை .) 
3. மயில் . ( சப்த . ) ( கஹிஜ் 
: வஜ் 

அகிருதகம்- செய்யப்படாதது . ( சு ; J 
உண்பது . ) 

தக- செய்யப்பட்டது . ) 
அகிபே நம் - 1. அவின் . 2. பாம்பின் வி அகிருதஜ்ஞதை- நன்றிமறத்தல் , ( சுகள் 
ஷம் .( கஹிவெ.ந . கஹி.பாம்பு.வெ.ந ) - 5 ஐகா: • J-கஜகா- நன்றியறிதல் . 
நுரை . ) 

அகிருதஜ்ஞன் - நன்றி மறந்தோன் . ( வாச . ) 
அகிம்சை - கொல்லாமை . ( உ - ம் . ) “ ஐந்து [சுகரஐ சகஜ - நன்றியறிவோன் . 
சீலமாவன : அகிம்சை , சத்தியம் , அஸ்ரே அகிருதம் -1 . செய்யப்படாதது . 2. ( " ஓம் 
யம் , பிரமசரியம் , சங்கிரகம் எனக்கொள்க ” த்திரவியம் ” பார் .) 3. முடிவுபெறாத 
( சி . சி . பர . சௌத்- தம் . க . உரை. ) 2. மநம் யை . ( சுக -5 : க .J50 . செய்யப்பட்டது .) 


கு புவந 


1 


32 


அகிற்கூட்டு . 


கூக 


அகுதம் . 


ன்மை : 


அகிருதர் - கிரியை செய்யாதவர் . ( பௌட் . பூரமுடனெரிகாசு செந்தே - னந்தவேலங்க 
பும்ஸ , உஎரு . ) 

ளென்பவகிற்கூட்டோரைந்துந்தாமே ” ( சூ . 
அகில் -1. அகில்வாசம் . ( உ - ம் . ) “ அகிலு 

நிகண் , க 2 : ஙசு . ) 
மாரமுமார ” ( இராமா . பால . வரை , ரு அ . ) 2 . அகீசன் -- ஆதிசேடன் . ( ஹி - பாம்பு . 
ஒருமரம் . ( உ - ம் . ) “ அங்கோங்குமே , அகிலு 

CTOT- தலைவன் . ) 
மா ரமுமாரவங்கோக்குமே ” ( மேற்படி.ரு.அ .) 
கள்ளிவிருக்ஷத்திலுண்டாவதென்று 

அகீந்து- சூரியவமிசத்திலே ஸ்ரீராமனுக் 
சில நூல் கூறும் .) ( உ -ம் .) “ கள்ளிவயிற்றி குப்பின்னிருந்த ஓரரசன் . ( இரகு 

குலமு . 
லகில் பிறக்கும் ” ( நா . க . சு . ) 

சு . ) ( சுஹீ .) 
அகிலம் -1 . எல்லாம் , ( உ - ம் . ) “ அகிலதே அகீதம்- 1. குறைவின்மை. 
வர்க்கும் ” ( பெரியபு . திருஞான. சு க . ) 2. சரு மறை . ஹீகம் - குறைவு . 2. பலநாளாகச்செ 
வலோகம் . ( உ - ம் . ) " அகிலத்துள்ள தோர் ய்யப்படும் ஓர் யாகம் . (சஹீந : ச.ஹ நீ - 
கணங்களும் ” ( கந்தபு . பார்ப் . க . ) 3. பிரப 

நாள் . பாரு - ஓர் வ - வி . ) 
ஞ்சம் , ( உ- ம் . ) " அழிந்தபின்னணுக்கடாமே 
யகிலமாய் வந்து நின்று , கழிந்திடும் ” ( சி . சி . அகீநன் -- பெரியோன் . ( சஹீ_ந : க 
க : கக . ) 4. பூமி . (உ -ம் .) “ அகிலமெங்குநா எதிர்மறை . ஹீ .. நீசன் . ) 
வேன் ” ( கந்தபு . சூரன் றண் . உக . ) ( சுவி 

அதசலம்- 1. அதிட்டவீகம் , துக்கம் , 
க- எதிர்மறை . வி- குறைவு . ) 

, 
( உ - ம் .) " அகுசலவேதகை ” 2 , சாமர்த்தியாகி 
அகிலநபன்- 1. எல்லாவடிவமுமானோ 

( சுக U @ : சு . எதிர்மறை , க 
ன் . 2. கடவுள் . ( கவி ; ஈவ- வடிவ T @ - சந்தோஷம் , சாமர்த்தியம் . ) 
முடையவன் . ) 

அகுசலவேதநை- துக்க அறிவு ; இது 
அகிலாங்கம் - சதுரவடிவம் , ( உ - ம் . ) " அற் பஞ்சகந்தங்களுள் ஒன்றாகிய வேதரையின் 
புதமாந்திரிபுண்டமதியின் பாதி யகிலாங்கந் பகுதி மூன் றனுள் ஒன்று . ( மணிமேகலை . 
தீபமிகுமழகார்வட்ட , முற்பொலியுமுடலணி 

ங ச உ . ) ( 5 

துக்கம், வெஉநா 
யுமுறையாரன் றோ முழுநீறு பூச வல்லமுனிவ அறிவு . ) 
ர்தாமே ” (திருத்தொண்டர் . 

சு.எ.) ( சுவி - அதட்டம்- மிள 
பிருதிவி . சுஜூ- வடிவம் . ) 

அகுடம் - கடுரோகிணிப்பூண்டு. 
அகிலாண்டம் -1 . சகல அண்டம் . ( உ - ம் . ) அதணம்-- 1. குற்றம் . 2. குணமின்மை , 
" நீ பெற்றவகிலாண்டமுநிரைத்துவைத்தது நற்குணமின்மை, ( சமண) ; சு ;மணo . 
கடுப்ப ” (மீனாட்சியம்மை பிள். அம்மானை . அதணன் - குணமில்லாதவன் .கண 
ரு . ) 2. பிருதிவியண்டம் . ( கவி எல்லாம் , 

அதணாத்துமா- அவ்வியத்தம் . ( பௌட் . 
பிருதிவி , ) 

பும்ஸ் . கூ கரு . ) ( 

சுணாதா : சு- எதிர் 
அகிலாண்டவல்லி - உமாதேவி . ( வல்லி- | மறை , ணாதா - குணவடிவுடையது . ) 
கொடிபோல்வாள் , சகல அண்டங்களையும் 
பிறப்பித்த பெண் என்றபடி . ) 

அதணி -1. குணமில்லா தது . 2 . குண 
அகிலேசர் -- விசுவேசர் . ( உ - ம் . ) உடை 

மில்லா தவன் . 3. முடவன் . ( சுமாணி : க 
யாளகிலேசர்க்கு ” (காசிக்க. உ . ( கலி விசு 

மாணப் ; உ . ) 
வம் . - தலைவர் . ) 

அதுதம்- 1. அழைக்கப்படாமை..2 . ஐவ 

கை யாகத்துளொன்றாகிய தியாகம் ; அது : 
அகிவைரி --- 1. கருடன் . 2. பயில். ( கஹி 

மநமானது சதாசிவாதி விக்கிரகங்களுளொ 
ெெவரி : ஹி பாம்பு.ெெவரி - விரோதி .) 

ன்றை அன்பினாலே நினைந் தத்தியாகத்தி 
அகிற்கூட்டு - ஏலம் , கருப்பூரம் , எரிகாசு , 

லே யிடைவிடாது கலந்துநிற்றல் , 3. யாக 
சந்தநம் , தேன் என்னும் . ஐந்தின் கலவை . 

ஞ்செய்யப்படாமை. 4. வேதமோதல் . ( மது . 
இது மயிருக்குப்பரிமளம் ஊட்டும்படி கொ 

கூ : எச .) ( க.ஹ 

ச.ஹுத: ஹுதா- ஓமஞ்செ 
ள்ளப்படுவது . ( உ - ம் . ) " உந்து சந்தனக் கற் ய்யப்பட்டது , அழைக்கப்பட்டது . ) 


சுக UOO 


களகு . 


33 


அகைதல் , 


கசி 


அகோரகலை . 


அத்தி- அசதி . ( உ - ம் .) “ அகுதியிவடலை கே ம . ககக . ) 6. எழுதல் . ( உ - ம் . ) “ வேங்கை 
பின் விதியானாலும் ” ( திருப்பு . கஉக , கன் . கெளெரியகைந்தனவலரூட்கும் . ” (தணிகை , 
பொதுவி . உக. உரை.) ( அகதையென்பதன் திருநா . சக . ) 
விகாரம் . ) 

அகைப்பு -1. அடித்தல் . 2. அறுத்தல் . 
அதப்பியம்- 1. பொன் . 2. வெள்ளி . 3. எழுப்புதல் . 4. ஒடித்தல் . 5. முறித்தல் , 
( சுகவ ): குவ ) - செம்பு , பித்தளை 6. வருத்தல் . 
முதலிய இழிந்த லோகங்கள் . ) 

அகைப்புவண்ணம்- இருபது வண்ணங் 

களுள் ஒன்று ; அது " வாராராயினும் வரினும 
அதம்பை - கவிழ்தும்பைப்பூண்டு, 

வர்நமக் - கியாராகியரோ தோழி ” என்பதிற் 
அதரு- 1.அகிலமரம் . 2. இலகுவானது , 

போல அறுத்தறுத்துப் பயிலுஞ்சந்தமுடை 
கருமில்லாதது . 3. குருவில்லா தவன் , குரு 

யது . ( உ - ம் . ) " அகைப்புவண்ண மறுத்தறு 
வாகா தவன் . ( 

சுரு: சு எதிர்மறை . த்தொழுகும் ” ( தொல். பொரு . இசஉ . ) 
Tு ககம் , ஆசிரியன் . ) 

( அகைப்பு - அறுத்தல் . வண்ணம்- சந்தம் . 
அதலி-- நறுவிலிமரம் . ( வை , தீ .) 

விட்டுவிட்டுச்செல்வது என் றபடி . ) 
அதலீநன்- உயர்குலத்தோனல்லா தவ அகைமம்-- குருவிச்சை. ( வை . தீ . ) 
ன் . சு- எதிர்மறை . க " 

ந . உயர் குலத் அகோ- ஒரு வடமொழியவ்வியயம் ;இது : 
தோன் . ) 

இகழ்ச்சி , துக்கம் , இரக்கம் , ஐயம் , அழை 
அதவைக்கட்டி- அரையாப்புக்கட்ம . ப்பு , ஆச்சரியம் , புகழ்ச்சி , சம்மதம் , பொ 
( வை . தீ . ) 

சாமை முதலிய பொருள்களுளொன்றையுள் 
அதளிதநாதர் - நிஷேதகர்மசாத்திரங்கள் ளிட்ட ஒருகுறிப்பு மொழி . ( உ - ம் .) “ மண் 
செய்த நவராதசித்தர்களிலொருவர் . ( த.நி. 

டலத்தின்மிசையொருவன் செய்த வித்தைய 
போ , உருக .) 

கோவெனவும் ” ( ஆச்சரியம் .) ( தாயு . மண்ட . 
அதளுதி - வேப்பமரம். ( வை . தீ . ) 

க . ) ( கஹொ .) 
அகூடகந்தம் - பெருங்காயம் . ( சு.த -625 அகோசரம் -1. அறியப்படாமை . ( உ - ம் . ) 
பால் : ( ம-3 மறைவின்மை . 

" காட்சிமுன்னைம்பிரமாணங்களுக்கு மகோ 

சரமதான -திருகில் பிரமம் ” ( சூத . எக்கி , பூ . 
வாசனை . ) 

கஅ . சு . ) 2. புலன்களுக்கு விடயமாகாமை . 
அகை - 1-3 . அகையென்னேவலுந்தெரிநி 
லைவினைப்பகுதியும் 

சு . எதிர்மறை. பொவா 
பெயரெச்சத்தொகை 

( சுமொவா : 
யும் . 4. எரிதல் . ( உ - ம் . ) " அகையுறுகழை 

விடயம் . ) 
கொன்றுண்ட 

றுண்ட ” ( கந்தபு. வள்ளி . கக . ) ( இது அகோடம்- கமுக மரம் . ( சுகொங் : சு. 
முதனிலைத்தொழிற்பெயர் . ) 5. கூறுபாடு . எதிர்மறை , கொல- வளைவுடையது .) 
( சிங் . முத்தி . கசு . உரை. ) 

அகோதாரை அதிகமாக மழைபொழி 
அகைத்தல் -- 1.அடித்தல் . (பிங்க.உ . க . எ ) 

கை . ( சுஹொ- ஆச்சரியக்குறிக்கும் ஓவ்வி 
2. அறுத்தல் . ( உ - ம் .) “ மயிருக்கொன்றாக 

யயம் . யாரா- நீரொழுக்கு . ) 
வாங்கியகைத் தகைத்திடுவர் ” ( சி . முத்தி . 
கசு அ . ) 3. எழுப்புதல் . 4. ஓட்டுதல் , ( இராச அகோபிலம் கடப்பையென்னுமூரிலு 
வை . ) 5. செலுத்துதல் . ( இராசவை .) 6 . ஒரு விட்டுணு தலம் ; இது சென்னை 
தழைத்தல் , கிளைத்தல் . ( உ - ம் . ) " குப்பை க்கு வடமேற்கேயுள்ளது . ( உ - ம் .) " சொல 
க்கீரை கொய்கண்ணகைத் த ” ( புறநா.கருக .) கோபலநரசிங்கம் ” (திருச்செந். கஅ : சங ..) 
7. முறித்தல் . ( உ - ம் . ) " உம்பலகைத்த வொ அகோரகலை- சிவபூசை செய்யும்போது 
ண்முறியாவும் ” ( பத்து . மலைபடு , உக . ) 8 . சிவலிங்கத்தைச்சதாசிவனாகப்பாலித்து அவ 
வருத்தல் . 

எதைந்து முகத்திலுநிற்பனவாகக் கொள்ளப் 
அகைதல்- 1. எரிதல் . ( உ - ம் . ) " அகை படுங் கலைகளுள் அகோரமுகத்தில் நிற்குங் 
யெரியானாது ” - ( கலி . ககக . ) 2. ஒடி தல் . | கலைசள் ; அவை : தமம் , மோகம் , காயை , 
( உ - ம் . ) " அகைந்தவித்துணை மலர் ” ( பாரத . நிட்டை , மிருத்து , மாயை , உருத்திரபயம் , 
புட்ப , ச O.) 3. தளிர்த்தல் . ( உ - ம் .) " கொய் 

சுவரம் என எட்டாமென்றும் , அவற்றுக்குத் 
குழையகைகாஞ்சி ” ( கலி.எச .) 4.முரிதல் . 5 . தானங்கள் இருதயம் , கண்டம் ,வலத்தோள் , 
வருந்தல் . " அகையேலமர்தோழி 

இடத்தோள் , நாபி , வயிறு , முதுகு , மார்பு 


மூ Fo 


ள்ள 


( சிந் . 


34 


அகோரன் . 


கூரு 


அங்ககாரம் . 


த்தான் ) 


கஸி 


என எட்டாமென்றுஞ்சொல்வர். ( அகோ. அகோராத்திரம்- 1. அகோரம் அத்திர 
கிரி . உங- உசச . ) 

மென்னும் இரண்டு மந்திரங்கள் . ( உ - ம் . ) 
அகோரகைவல்லியப்பிரதம்- தணிகை அருமைமகவின் சிரப்புறத்திலகோராத்திர 
மலை . ( உ - ம் . ) " வீட்டினைய கோரனென் 

( திருவானை . கோச்செ . எச . ) 
சைக்கு - மாரி நடதவக்சோக்குய்த் தாக்கி சுவொரர் ) 2. இரவும் பகலும் ; அஃ 
கை . புராண . சு 0 . ) ( சுவொர- ஒருதபோத 

தாரு சூரியோ தயந்தொடங்கி மற்றை நாட் 

சூரியோதயம்வரையுமுள்ள காலம் . ( உ - ம் . ) 
னன்.ெெகவ o- மோக்ஷம் . வ 20 - கொ 

அக்களை முப்பான் கொண்டது முகூர்த்த 
டுப்பது .) 

முறுமது முப்பான் கொண்டது 

மனிதர்க் 
அகோரசிவாசாரியர் - பத்ததிக்காரர்பதி கோ ரகோராத்திரமாகும் ” ( சூத . சிவமா.அ : 
னெண் மருள் ஒருவர் ; இவர் வசித்த இ 

கூ . ) ( கஹொராது : 

பகல் , 
சிதம்பரம் , 
அகோரதந்திரம் உபாகமங்களுளொ 

சாது - இரவு . ) 
ன்று . ( கவொாகளு .) 

அகோரை- 1. இரண்டரைநாழிகைக் சா 
அகோரப்பிரமம்- அகங்காரம் , சக்ஷு , 

லம் . ( சுமொரர் .) 2. புரட்டாசிமாசத்து 
பாதம் , ரூபம் , அக்கிநியென்பவற்றிற் கதிட் க்கிருட்டிண பக்கத்துச் சதுர்த்தசி ( கவொ 
டானதேவதையாகிய உருத்திரர். ( கூர்மபு . | நா . ) 
பிர . தோ . க . உரை . ) ( கவொரஷ் ஜூ ) 

அங்கக்கிரகம்-- ஒருவகைச்சரீரவலி - கெ 
அகோரம்.- 1. அகோர முகம் . ( உ - ம் .) 
" விசயமுதலைந்தும் விகிர்தவகோரத்தி - லி 

ண்டைவாங்கல் . ( கஜமஹ : சுஜ- சரீரம் , 
சையவு தித்தே ” ( சைவர . பொது . ங க . ) 

ஹ- பிடிப்பு . ) 
2. அச்சம்விளைக்கத் தக்கது , 3. அச்சம் விளை அங்கக்கிரியை-- 1.சரீரத்தின து ழப்பினா 
4. உக்கிரம் . 5. சொடுஞ்செயல் . 

ற்செய்யுஞ்செயல் . 2. சரீரத்தினால் , நடநார் 
( உ - ம் . ) " அன்னதோர்காலைய கோரவெங்கா 

த்தமாகச் செய்யுஞ்செயல் ; அச்செயல் : 
வன் ” ( திருநெல் , சுவேத . அஅ . ) 6 , நரி , 7 . 

கை , புரிகை, சமகலி , திரிகை, ஊர்த்துவ 
பஞ்சமந்திரங்களுளொன் று ; அது பஞ்சபா கலிகை , பிருட்டகம் , அர்த்த பிருட்டகம் , 
சங்களையும் அழிப்பது . ( பௌட் . பதி . சு 0.) சுபத்திகம் , உல்லோலம் , குர்த்தநம் , வே 
( கூவொர : சு - எதிர்மறை, ஒப்புமை . ட்டகம் , உபவேட்டகம் , 
வொர- அஞ்ஞாதம் , பயங்கரமானது . ) விருத்தம் , உட்சேபணம் , அவட்சேபணம் , 
அகோரழகம்- சதாசிவனுடைய ஐந்து 

நிகுஞ்சநம்எனப்பதினாறுவகைப்படும் .( உ - ம் ) 

“ ஈரெண்வசையவங்கக் கிரியையும் ” (சிலப் . 
முகங்களுளொன்று ; இது கர்த் திருசாதாக் 
கியமென்னுந் தத்துவமும் ஈசுவரனென் 

அரங்கே . கஉ . உரை . குறிப்பு . ) (சுசி 
மூர்த்தியும்பொருந்தியுள்ளது . ( கவொர் ; யா : சுஜ -உறுப்பு ,சரீசம்.சி.யா- தொழில் .) 
2 - வ . ) 

அங்ககணிதம் - எண்கணிதம் ; அஃது : 
அகோரலிங்கம்- பஞ்ச லிங்கங்களுளொ எண்களின் சம்பந்தமுறையையும் , அவற்றி 
ன்று ; ( த . நி . போ . . ..உ . ) ( கவொர் ; னார்சணிக்கும் விதிகளையும் உணர்த்து 
வி . ) 

நூல் , ( ஐ ; மணி .10 .) 
அகோரவுரை- அ கோரமந்திரம் . ( உ - ம் . ) 

அங்ககம்-- 1. அங்கத்தோடு சம்பந்தமா 
"உரைத்தேயகோரவுரை ” ( சைவச.பொது . 
கூஉக.) ( கவொ vo ; உரை .. மந்திரம் . ) னது.2.உறுப்பு . 3. சரீரம் . (சக: சுஜக . ) 
அகோரன் - பரசிவன் . ( உ - ம் .) “ 

அங்ககாரம்-- 1. அங்க சேட்டை . 2. பர 
த்தெமைப்புரக்கு மீசானன கோசன் சத்தி தத்திற்பொது இலக்கணங்களாகிய இருபது 
யோசாதன் ” ( சூத , 

. கூகூ . உ . ) பேதங்களுளொன்று . ( உ - ம் . ) “ விண்டிடா 
( சுவொர : க- ஒப்புமை. வொர- பயல் 

த்தேசிசாரியே நியாயம் விருத்தியே பிரவி 
கரம் . ) 

சாரம்பூ - மண்டலமுட்னாகாசமண்டலமேமா 


யாதது . 


சரி 


அவமறு 


. 


35 


அங்கசம் . 


நசு 


அங்கணம் . 


அசை 


-- 


L 


கண் 


சில் சுத்தக்கரணஞ்சீர்- கண்டவுற்புலி தகரண மனம் . ஜ- பிறந்தது . ) 5. மலைகளிலொன்று . 
மே யங்க காரமேயிரேசிதமென்னக் கொண் ( உ - ம் . ) " அங்கமென்னுங்குன்றும் ( கூர்ம 
டநாலைந்து பேதமுங்கற்றுக் கோதறப்பயின் 4. சம்பு . அஅ . ) 
றபினவற்றுள் ” ( திருவிளை . கான்மா . க . ) அங்கசலனவாதரோகம்- ஒருவகை வா 
( கஜஹாா : க - சரீரம் . ஹார் 

ரோகம் ; அது : 

" வாதத்தைப் பிறப்பிக்கி 
ன்பற 

வஸ்துவையும் , 
த்தல் . இருபது பேதங்களினெஞ்சியவற்றி 

சோபவஸ்துவை 
ன் நாமம் எட்டாஞ்செய்யுளிற்காண்க .) 

யும் மிகவும் புசித்தலினால் சர்வாங்கத்திலும் 

பிறந்து வரத நரம்புத் துவாரங்களிலும் வியா 
அங்ககீநம்- உறுப்புக்குறைவு . ( சு பித்து , உடம்பெங்கும் பரவி வேதனையை 
ஹீ , சுஜ - உறுப்பு . ஹீ 
உறுப்பு . ஹீ . . குறைவு . 

குறைவு . ச்செய்யும் . அப்போது ஊர்த்து வாங்கத்தி 
அங்ககீநமந்திரம் 

லாவது , அதோங்கத்திலாவது , நடுக்கல் உண் 
இருதயம் முதலிய 

டாகும் . ” ( சீவரட் . சஎசு . ) ( கஜ- தேகம் . 
அங்கங்களைக் குறியாது சொல்லும் மந்திரம் . 

OC - அசைதல் . ) 
( த . நி . போ . உகள . ) ( கஜஹீ.ந 8953 ) 

அங்கசவேள் - - மன்மதன் . ( உ - ம் . ) " அங் 
அங்ககீநன் - உறுப்புக்குறைந்தவன் . ( கஜ ககவேண்முரசென்னவதிர்ந்த ” ( பிரபுலி.கை 
ஹீ ந . க .உறுப்பு . ஹீ ந - குறைந்தவன் . ) லாச . உக . ) ( க , வேள் . ) 

) 
அங்கச்சனி-- ஒருவன் பிறக்கும் போதல 

அங்கசன் 1. புத்திரன் . 2. பன்மதன் . 
னுடைய தேக உறுப்பில் நிற்பதாகக்சணிக் " அங்கசன்றென் றந்நேரிலாயினன் " ( நல் , 
கப்படுஞ்சனி . ( உ - ம் . ) " ஒன்று நான்காறு நா 

பார . வா . க 0 .) கஜ: சு -உடம்பு , மனம் . 
ன் கோரைந்து மூன்றிரண்டு ற்றிரண்டு - மெ ஜ- பிறந்தவன் . 

) 
ன்றும் வாய்கைகாலிடக்கைவயிறுச்சி 

அங்கசா- சோதிட வறுப்புக்களிலொன் 
ணிலிங்கம்- பொன்று மரணம் வழிபோக்கிடர் 
திருப்போற்றுநன்மை- நன்று தீதங்கச்சனி கி 

அங்கசாரி- சிவன் . ( சு 
ன் றகாண் முதனாட்டிக்கொள்ளே ” (விதாக . 

மன் மதன். அரி- பகைவன் . ) 
எச்ச . இக . ) ( க . நி . ) 

அங்கசாலைக்காரன் 

ஊரதிபதியின் சட் 
அங்கச்செவ்வாய்- ஒருவன் பிறக்கும் டளைப்படி கிராமத்தாரைக்கூடும் படி செய் 
போதவனுடைய தேக உறுப்பில் நிற்பதாக ததற்கான ஆயத்தங்களைப்பண்ணுகிறவன் . 
க்கணிக்கப்படுஞ்செவ்வாய் , ( உ - ம் . ) " அங்கச் 

அங்கசிவயோகம் 

அட்டாங்கசிவயோ 
செவ்வாய் பலன் ” ( விதாந . எச்ச . சஎ . கலி 

கம் . ( சி . சி . அ : உ க . உரை . சிவாக் . ) 
முகம் .) ( சுஜ- செவ்வாய் .) 

அங்க சேட்டை- உடம்பினது சலனம். 2 . 
அங்கச்சோமன் - ஒருவன் பிறக்கும்போ கைமெய்க்காட்டு, ( 430-9.டம்பு.வெஸ்ா 
தவனுடைய தேக உறுப்பில் 

நிற்பதாகக் 

அசைதல் . ) 
கணிக்கப்படுஞ் சந்திரன் . ( உ - ம் . ) “ முண்ட அங்கசை மகள் . ( சு 
கணைக்கால்பத முச்சி கண் வாய் 

( சுஜா: கஜ - உடம்பு. 
செலிதோ- டொண்டையுரம் வயிறங்கச்சோ 

ஜா- பிறந்தவள் . ) 
மற்குத் தன்னோரைபற்றிக் கண்டனரின் அங்கண் அவ்விடம் . ( உ - ம் . ) " அங்க 
பாற்காலஞ்சுகநோய்கணிகை துன்ப- முண்டி ணுற்றில ( கந்தபு . -சூபன் றண்ட . உசு . ) 
டரின் மொடோகையிலாபநோயுற்றிடுமே ” அங்கணம் -1 . இரண்டு துண்களுக்கிடை 
( விதா . எச்ச . சசு . ) ( சுடிவெலா 3 : கஜ யிலுள்ள இடம் . 2. உள்ளறை . 3. கடுமரம் . 
உறுப்பு . வொ 2 . சந்திரன் . ) 

( கா . வைத் . ) 4. சலதாரை . (உ - ம் . ) " ஊரங் 

கண நீருவு நீர்ச்சேர்ந்தக்கால் ” ( நாலடி . நல் 
அங்கசங்கம் -- புணர்ச்சி . ( கருவி 

லின , ரு . ) 5. சேறு . ( உ - ம் . ) " அங்கணம் பட 
சரீரம் , ஐ- புணர்ச்சி . ) 

ர்வோரென்னவகமெலிவுற்றேன் ” ( கந்தபு. 

வீரவாகுசய . க அ . ) 6. பத்து முடித்தளவு . 7 . 
அங்கசம் - 1. இரத்தம் . 2. உரோமம் . 

பரப்பு . ( உ - ம் .) " ககநாங்கணம் 8. பொரி 
3. காமம் . 4. நோய் . ( கஜஜ : கஜ உடம்பு , காரம் . 9. மதகு . 10. முற்றம் . ( உ - ம் .) " அங் 


- 


(சுகாரி : 


தாடை 


| 


36 


கூஎ 


தா 


கண் 


தை 


1 . 


அருகன் . 


ப்ப " ( இராமா . முதற். உசஅ . ) " அங்கதம் 
அங்கதம் . 

அங்கதை . 
கணத்துளுக்கவமிழ்தற்றால் ” (வள் . எ 20 . ] 11 . 

120. ) 11 . ப்பா 
வெங்காரம் . 12. இடம் , நிலம் . ( உ - ம் .) " முழு னேயரிறபத்தெரியிற் செம்பொருள் கர 
மாணிக்கத் தூண் மன்னிஞ்சிமூன்நெடுமா ந்ததென விருவகைத்தே 

ருகூகைத்தே ” ( தொல் . பொரு . 
ங்கணமுதலேழ்நிலத்துப் - பொன்னின் சி 

சங சு . ) 
னாலயமாயிற்றன் றோ வெங்கள் புங்கவற்கே ” 

அங்கதர் - வசைச் செய்யுள் சொல்வோர் . 
( திருநூற் . கஅ . ) [ 1 , 2 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , | ( உ - ம் .) " புலவோர்களைப் பழிக்கும் பொல் 
10 , 11 , ( கறண .) 

வாவங்கதர்க்கெளியேன லேன் ( தேவார . 
அங்கணர் சிவன் . ( உ - ம் . ) “ வீரட்டத்த 

ஆலவா . 40. சம் . ) 
மர்ந்தருளுமங்கணரும் " ( பெரியபு . தடுத்தா 

அங்கதன்-- 1. இலக்கு டண்னுடைய ஒரு 
ட் . அரு . ) ( அம் - அழகு . கணர் - 

மகன் . ( இரகு . அவதா. சங . ) ( அங்க . ) 2 . 
டையவர் . அருட்கண்ணரென்றபடி . ) 

கிட்கிந்தையிலேயிருந்த குரக்க சனாகிய வா 
அங்கணன் 

2. சிவன் . 

லியின் ஒருமகன் . ( இராமா . விடை . க அ .) 
( உ - ம் . ) " அங்கணனேயருளாய் ” ( தேவாரம் 

அங்கதாரி 

- 1. சிவன் , 2. சீவன் . 3. தே 
திருமுது . ச . சுந்தர .) 3. விருதபாஷாணம். 

கம் . ( சுஐ - எலும்பு , உடம்பு . யாரி - தரி 
( கா . வைத் . ) 4. விட்டுணு. 

ப்பவன் , தரிப்பது . ) 
அங்கணாளர் சிவன் . ( உ - ம் . ) " அங்கணா 

அங்க தாளம்- பரதசாஸ்தி 

பரதசாஸ்திரத்தில் சொல் 
ளர் தம்பி முகத்தினில் ” ( பெரியபு . திருஞாந . 

லப்பட்ட தாளப்பிரமாணங்கள் பத்தினுள் 
க 0 அங . ) 
அங்கணி- 1. கற்றாழை . 2 . 

ஒன்று ; அது : அநுதுரிதம் , துரிதம் , இலகு 
2. காளி . 3 . 

குரு , புலுதம் , காகபதம் என ஆறுவகைப் 
பார்ப்பதி . 

படும் . 
அங்கத்தீ உதராக்கினி; அது : சமாக்கிரி , 

அங்கதி -- 1 . கொடை . 2. தியாகம் . 3. நெ 
விஷமாக்கிரி, தீக்ஷணாக்கிரி , மந்தாக்கிரி 
யன நான்குவகைப்படும் . ( உ - ம் . ) " சேர்த் 

ருப்பு . 4. நோய் . (சப்த .) ( சுபஹதி ) 5 . 
தங்கத் தீ நான் கிலாதியந்தத் தீ முறையே 

6. யாகாக்கினிவளர்க்கும் பிராம 
யெரி ” ( தைல . அதுபக் . சுசு . ) 

ணன் , 7. வாகனம் . 8. வாயு . 9. கிருட்டி 
அங்கத்தை- அவ்விடத்திருக்கும் பெரி ணன் . ( 5 , 6 , 7 , 8 , சதி. ) 
யவர் . இது அங்கத்தி எனவும் வழங்கும். 
( உ - ம் . ) " அங்கத்தைக்கெல்லாந்தெரியும் 

அங்கதை-- 1. சதாசிவனுடைய 

டைய பஞ்ச 
( வழக் . ) 

முசங்களுளொன்றுகிய 

ஈசாசமுகத்தினிற் 
அங்கதச் செய்யுள் - வசைக்கவி . (உ - ம் . ) 

குங் கலைகளுள் ஒன்று . (த.நி. போ , ங 0 க .)2 . 
" நெடுவெண்பாட்டே குறுவெண்பாட்டே , 

தென்றிசை யானையின் பெண்யானை . 
கைக்கிளைபரிபாட்டங்கச்செய்யுளோ, டோ | ( சஜா.) 
த்தவையெல்லாம் வெண்பா யாப்பின ” ( தொ அங்காட்சத்திரம் - ஒருவன் பிறக்கும்போ 
ல் , பொரு . சங 0 . ) 

தவனுடைய தேக உறுப்பினிற்பதாகக்களி 
அங்கதப்பாட்டு - அங்கதச் செய்யுள் . ( உ - ம் .) 

க்கப்படும் நட்சத்திரம். 
" அங்க தப்பாட்டவற் றளவோடொக்கும் அங்க நம்- 1. அசைதல் , போதல் . 2 . 
( தொல் . பொரு . சஎஉ . ) 

அரசர்மனையின் முற்றம் , 3.முற்றம் .( சுஐ.ந ) 
அங்கதம் - 1. சந்திரகலை பதினாறிலொ அங்க நியாசம் - அநுட்டானக்கிரியைகளு 
ன்று . ( வி - ணி . உசசு . ) 2. தோளணி 

ள் ஒன்று ; அது : இருதயம் முதலிய அங்கங் 
வாலயம் . ( உ - ம் . ) " மற்றடம்புயவரைமிசை களிலே மந்திரத்தோடு கையாற்றொடுதல் . 
வரம்பிலா விலைகள் பெற்றவங்கதம் ” ( திரு | ( உ - ம் . ) " அங்கநியாசஞ்செய்க ” ( சூத . எக்கி ., 
விளை . மாணிக் . க 2 . ) ( அங்க . ) 3. பாம்பு . ரூ : கரு . ) ( ஐநாவல : கஞ் உறுப்பு . 
( உ - ம் . ) " அங்கதக்குழாமங்கது புரிந்தன 
( சேதுபு. காசிப . சஉ . ) 4. பொய் . 5. மார்பு . 

வால . வைத்தல் .) 
6. யானையுணவு . 7. வசைகூறுங்கவி ; அது : அங்கநூல் - வேதாங்க நூல் . ( உ - ம் .) " மக் 
செம்பொருளங்கதமென்றும் , வசைப்பொரு திரஞ்சிட்சை சோதிடாதி மற்றங்க நூல் ” 
ளினைக் கரந்து சொல்வதாகிய பழிகாப் பங்க ( தாயு . ஆகார . 2 .. ) 
தமென்றும்ம் இரண்டு வகைப்படும் . ( உ - ம் . ) அங்கநை - 1. பெண் . ( உ - ம் . ) " அங்க 
" ஆற்ற நன்னெடுங் கவிஞரோரங்கதமுரை நைகடவாநடஞ்செய் கச்சிவாணன் ” ( கம்பரக் . 


பிரமா . 


வாகு 


2 


37 


அங்கம் . 


கூ.அ 


அங்கமாலை . 


வாஷிகா . 


ரு 


உக . ) 2. கந்திராசி . 3. வடதிசை யானையின் க்கியாப்பிரஞ்ஞப்பத்யாங்கம் , ஞாத்ருகதால் 
பெண் யானை . ( சுஐ.நா. ) 

கம் , உபாஸகாத்தியயநாங்கம் , அந்தக்கிரு 
அங்கப்பிரதக்கினம் - சரீரத்தாலுருண்டு 

த்தசாங்கம் , அநுத்தரோப்பிரதிக தசாங்கம் , 
வலம் வருதல் , (உ - ம் .) “ வீதியிலங்கப்பிரதக் பிரச்சிநவியாகரணாங்கம் , விபாசசூத்திராங் 
கிணம் புரிந்தோர் விமலனோடளவளாய 

கம் , திருஷ்டி வா தாங்கம் எனப் பன்னிரு 

சஅஎ , குறி 
( சீகாழிப்பு. தல . கச . ) ( கஜ- உடம்பு . பகுப்புடையது . (சிலப். நாடு . 
உக்ஷண - வலம்வால் . ) 

ப்பு .) 21. தங்குமிடம் . 22. தாளப்பிரமா 

ணம் பத்தினொன்று . 23 . நூலினுறுப்பு . 
அங்கப்பிராயச்சித்தம் - தேசவியோகத் ) ( உ - ம் . ) “ மூன்ருமங்கம் ” (சிவப் . கட் . ) 24 , 
தைக்குறித்த புலம்பற்காலத்தில் வரலாய பரதவறுப்புக்களுளொன்று ; அது ; கீதாங் 
ஆசௌசம் நிவிர்த்தியாதற்பொருட்டுத் தேசம் , நிருத்தாங்கம், உ பயாங்கம் 

, என மூன் 
க சுத்திபண்ணிச் செய்யும் பிராயச்சித்தம் . றுவகைப்படும் . கீதாங்கம் - கீதத்துக்கு வா 
( கஜவராய த வாயஜித் - விர்த்தி ) சிப்பது. நிருத்தரங்கம் - திருத்தத்துக்கு வா 
அங்கபங்கம் - 1 , உடம்பினுறுப்புக்க 

சிப்பது , உபயாங்சம்- இரண்டிற்கும் வாசி 

25 . 
ளின் சோர்வு , சோர்வாதம் , 2. சரீரவுறுப் ப்பது . (திருவிளை. கான்மா . அ . உரை .) 
பின் சேதம் .. ( உ - ம் . ) ( சாதகசிக் . கஉசுஉ . 

பாகுபாடு . 26. பிரதாகம் , பிரதாகமாய்வே 

ண்டியது . ( இக்கருத்துப்பற்றி யாசனுக்கர 
கவிமுசம் . ) ( கஜவஜ : ஐ- பின்னம் . ) 

சியனடாத் தற்கண்படை , குடி , கூழ் , அமை . 
அங்கபாலி- 1. கட்டித்தழுவுதல் , 2 . ச்சு , நட்பு , அரண் ஆகிய ஆறும் ஆதங்கங் 

களென்று சொல்லப்பட்டன . ) ( வள் . இறை 
வளர்த்ததாய் , (சுவாசி : வாலி.- காப் 

மா . க . ) 27. மரம் . 28. வரி , கீற்று . 29. வே 
பது , காப்பவள் .) 

தாங்கம் . ( உ - ம் . ) " அளவில் பலகலையங்கமா 
அங்கபாலிகை - கட்டித்தழுவுதல் . ( கஜ ரணங்கள் ” (சிவப்பிர . மங்சல . ச . ) மந்திரம் , 
) 

வியாகரணம் , நிகண்டு , சந்தோ பிசிதம் , நி 
அங்கபுதன்- ஒருவன் 
ஒருவன் பிறக்கும்போதவ த்தம் , சோதிடம் என் 

த்தம் , சோதிடம் என்னுமாரனை யுமே வே 
னுடைய தேக உறுப்பில் நிற்பதாகக் கணிக் தாக்கமென்ப, ( திருவிளை , நகர , சரு . குறி 
கப்படும் புதனென் னுக்கிரகம் . ( உ - ம் .) " அங்ப்பு .) 20. வைத்தியசாத்திரம் . ( உ - ம் .) “ அர 
கபுதன் பலன் ” ( விதாக . எச்ச , சஅ . 

த்தமா திவகை காய்ச்சு முளவையங்கக் கூ றிய 
கம் . ) ( சுஜ ; வுய . ) 

வாறோர்ந்து ” ( தைல . பாயி . உஎ . ) ( 1,2,4 , 
அங்கபூ- மகன் , ( கஜவ . சுஐ 

13 , 15 , 18 , 22 , 23 , 30 , க .) ( 3 , 5 , 6 , 7 , 
சரீ 

8 , 9 , 10 , 11 , 12 , 14 , 19 , 20 , 21 , 24 , 25 , 
ரம் . --- பி நந்தவன் . ) 

26 , 27 , 28 , 29 , 31 , 32 , சு 
அங்கம்- 1. அடையாளம் . 2. அபரா அங்கப்.பயந்தோன் - அருகக் கடவுள் . 
தம் . 3. அரையின் மேலுள்ள உடம்புப்பா ( உ - ம் . ) " அங்கம்பயந்தோனருசனருண்மு 
கம் . 4. அலங்காரம் . 5. அவயவம் , 6. உட னி ” ( சிலப் . நாடு . கஅஎ . ) ( அங்கம் - ஓராகமம் . 
ம்பு . ( உ - ம் . ) " என் பங்கம் பங்கம் பிகையுறச் பயந்தோன்- செய்தவன் . 
சேர்த்தவன் ” ( கம்பரா . உ . ) 7. உபகரணம் . 
8. உபாயம் . 9. எலும்பு . ( உ - ம் . ) " தொடுத் 

அங்கமந்திரம் -- இருதய முதலிய அங்கங் 
தணிந்தது மம்பு தரஙகமே ” ( மதுரைக்.உசு .) 

களை த்தொட்டுச் செபிக்கப்படுமந்திரம் .( கஐ 
10. எலும்புக்கோவை . 11. ஒரு தேசம் . 35 ) 
( இஃதிப்போது பாகல்பூர் எனப்படுகின்றது . ) அங்கமாலை- 1. எலும்புமாலை . ( உ - ம் . ) 
12. ஒரு பாஷை . ( இலக்கணவி . பெயரி . “ அங்கமாலையுஞ் சூடுமையாறரே " ( தேவா 
கசு . உரை . ) 13. ஓர் நடநவிளையாட்டு . 14 . ரம் . ஐயாறு , குறுந் எ . திருகா . ) ( மாலா - கோ . 
கட்டில் . ( உ - ம் .)" மண்டணையங்கமீதே ” ( திரு வை . ) 2 , பிரபந்தவகைகளுளொன்று ; அது : 
ப்புக. க o அ . ) 15. களங்கம் . 16. கொன்றை ஆண் பெண் என்னும் இருபாலார்க்குஞ்சொ 
17. கோளகபாஷாணம் . 18. சமீபம் . 19. சா ல்லப்பட்ட அங்கங்களை வெண்பாவாலா தல் 
யல் . 20. சைநத்துள்ள ஆகமமூன்றனுளொ வெளிவிருத்தத்தாலா தல் அலங்கரித் தந்தா 
ன்று ; அது : ஆசாபாங்கம் , சூத்திரகிருதா யாகப்பாடுவது . ( உ - ம் . ) “ மிக்கவுறுப் 
ங்கம் , ஸ்தாநாங்கம் , சமவாயாங்கம் , வியா பைவெண்பாவிருத்தந் - தொக்கவொடு மு 


கவிமு 


திய 


38 


அங்காரவல்லி . 


கூக 


அங்கவியல் . 


யவருக 


- 


--- 


றையா ற்றொடர்வுறப்பாடுத - லங்க மாலையா அங்கராகம் - பரிமளத்திரவியங்களை யுட 
மெனப்பகவர் ” ( இலக்கண வி . அகூரு . ) (மாம்பிற் பூசுதல் , ( உ - ம் .) " அழற்றுவெம்மை 
லா- வரிசை . ) 

கராகமும் ” (காஞ்சிபு. சழுவாய் கூரு அ . ) 
அங்கமைந்து -- வாரம் , திதி ; நக்ஷத்திரம் , ( கஜாாம : ராம நிறஞ்செய்வது . ) 
யோகம் , கரணம் ஆகிய பஞ்சாங்கம் . (உ - ம் .) 

அங்கராசன் 1 . அங்கதேசத்தரசன் . 
அங்கமைந்துடனவுணர்கண் மன்னன் 

மு 
ன்னடந்தான் . ” ( கந்தபு . சூரன் றண் . கூ கூ . 

2 , குந்தியின் மூத்த மசனாகிய கன்னன் . 

. ) 
அங்கயற்கண்ணி 

( சுஜாாஜ . ) 
மதுரையிற் கோயில் 
கொண்ட மீனாட்சியம்மை . ( பெரியபு . திரு 

அங்கராயன் 

1. அங்கதேசத்தாசன் . 2 . 
ஞான , அசுக . ) 

குந்தியின் மூத்த மசனாகிய சன்னன் . ( உ - ம் . ) 
அங்கயோகம்- 1. ஒரு யோகம் ; 

“ விசயனுடனங்கராயன் ( பாரத , பதினான் . 
உ . தயம் , கேந்திரம் , மூலத்திரிகோணரம் , சஅக . ) ( க ; ராஜ- அரசன் . ) 
உச்சம் என்னும் இவ்விடங்களுள் ஒன்றில் அங்கருகம் உடம்பினுள்ள ரோமம் . 
வியாழனிற்பது . ( உ - ம் . ) " வருமு தயங்கே 
ந்திர முச்ச மூலத்திரிகோண மந்திரி நின்றா ( 4gுஹo : 42 - உடம்பு . ஹ ) 
லங்கயோகம் ” (சாதகசிந். 205 ச . ) 2. இய பிறந்தது . ) 
மாதியங்கங்களாற் சாதிக்கப்படும் யோகம் . 

அங்கலக்கணம் - 1. சரீர அழகு . 2. சா 
( உ - ம் . ) “ அட்டாங்கயோகம் ” ( சி.சி.அ : உக . ) 

முத்திரிகாலக்சணம். ( சுஜ ; க்ஷண . 

7. ) 
அங்கர் -1 . அங்கதேசத்திலே வசிப்பவர் , 
( திருவிளை . திரும , எச . )2.அங்கமுடையவர் . 

அங்கலாய்- அங்கலாயென்னுமேவலும், 
அங்கர் கோமான் 

பெயரெச்சத் 
தெரிமலை வினைப்பகுதியும் , 
கன்னன் . ( உ - ம் . ) 
" அங்கர் கோமான் பொருவரு வெற்றியென் 

தொகையுமாம் . 
பாற் புக்கதென் றுரைப்ப ( நல் . பார . திரு 

அங்கலாய்த்தல் - 1.இச்சித்தல் . 2. துக்க 
முடி . உஉ . ) ( அங்கர் - அங்கதேசத்தார் . கோ 

த்தல் . 
மான்- அரசன் . ) 

அங்கலாய்ப்பு- 1. துக்கம் . 2. பேரா 
அங்கர் பிரான் --- அக்கர்சோ மான் . ( 2.- ம் . ) 

சை . ( உ - ம் . ) “ இன்னதினாலே யிவளங்கலா 
" அங்கர் பிரானை வரூதிரியின் பதி ” ( பாரத . 

ய்ப்புற்றாளென்றறிவதே மிகுந்தகல் வி ” ( சி . 

சி . பரப . வோகா. ம . உ 0 . ஞாநப்பி . ) 
பதினா . உ . ) ( பிரான்- தலைவன் . ) 

அங்கரக்கா தேகத்துக்குக் காப்பாக அங்கவடி - வா கநங்களாகக் கொள்ளப்படு 
அணியுஞ் சட்டை . ( விசாரசா . ங .0 சு . ) ( சு 

க்குதிரை முதலிய மிருகங்களிற் பந்திக்கும் 

அணி . ( வட்- பந்தகம் .) 
ரக்ஷா : சு உடம்பு . ஈஷா காப்பது . ) 

அங்கவம்- பழத்தின் வற்றல் , ( சுஜ்வம் ; 
அங்கரங்கம்- எல்லாவிதமும் . ( இது வை 
போகம் ” என்பதோடு சேர்ந்து , " அங்க ர 

அங்கரசு , உறுப்பு . வ- சுருங்கியது . ) 
ங்கவைபோகம் என்றாய்ச் சகலலௌகிக 

அங்கவன் - மிருதபாஷாணம் . 
அநுபவங்கள் என்று பொருள் படும் . ) 

அங்கவிட்சேபம்- அபிநயம் , ( கஜவி 
அங்கரட்சகர்- மெய்காப்பாளர் . ( ச க்ஷெவ : விஷெவ- அசைத்தல் . ) 
ஈக்ஷக : - க்ஷக- காப்போர் . ) 

அங்கவித்தியை- 1. கணிதசாத்திரம் , 
அங்கரட்சா -- அங்கரக்கா . 

எண் சாத்திரம் . 2. சரீரத்திலுள்ள அங்கக் 
அகரட் சிணி --- 1. போர்ச்சுவசம் . 2. போ 

குறிகளினால் ஒருவனுனடய ான்மை தீமை 
ர்வைச்சீலை. ( கஜாக்ஷணி : TV ணி- கா களை யறிவிக்குஞ் சாத்திரம் . 3. வேதத்துக் 
ப்பது . ) 

கங்கமாகிய சாத்திரம். ( 2 , 3 , கஜவிகா: 
அங்கரமாதி- சௌரிபாஷாணயென்னும் விஉலா- வித்தை . ) 
பிறவிப்பாஷாணம். 

அங்கவியல்- அரசியல் நடத்து தலிலே 
அங்கரலல்லி-- குறிஞ்சா. ( " அங்காரவல் யொன்றற்கொன்று துணையாயுள்ள படை , 
லி ) என்பதிலே " கார ” என்பது குறுகிற்று .) குடி , கூழ் , அமைச்சு , நட்பு , அரண் என் 


39 


4. தேசமுர் ரூக்குமுண்டான சம்பந்தம் . | சுஜாச- தழல் , பாயா 
அங்காங்கிலக்கணை . 

அங்காரதாரை . 
னும் ஆறங்கங்களின் இயல்பு . ( வள் . சுச - ம் அங்காடி- 1. கடைவீதி . ( உ - ம் . ) “ நடுக் 
அதிகாரத்தின் முகம் . ) 

கின்றி நிலை இய நாளங்காடியில் ” ( சிலப் . இந் 
அங்கவியாழன் - ஒருவன் பிறக்கும்போ 

ஒருவன் பிறக்கும்போ தி . சு கூ . ) 2. சந்தை , ( உ - ம் . ) " நாளங்காடி 
தவனுடைய தேக உறுப்பில் நிற்பதாகக்க 

நனந்தலைக்கம்பலை ” (பத்து . மதுரை. கூ 0 . ) 
ணிக்கப்படும் வியாழனென்னுங் 

கிரகம் . | [ அங்கடி- ஒரு தெலுங்குச்சொல் .) 
( உ - ம் . ) “ அங்கவியாழன் பலன் ” ( விதாக . அங்காத்தல் - வாய் திறத்தல் . ( உ - ம் . ) 
எச்ச . சக . கவிமுகம் . ) 

" அராவங்சாந்துண்டபோவ ” ( திருவிளை . 
அங்கவீனன் - அங்ககீகன் , குரூபி . 

ககா . உக . ) 
அங்கவெள்ளி -- ஒருவன் பிறக்கும் போத 

அங்காதித்தன் - ஒருவன் பிறக்கும்போத 
வனுடைய தேகஉறுப்பில் நிற்பதாகக்கணி வனுடைய தேசவுறுப்பினிற்பதாகக் கணிக் 
க்கப்படும் வெள்ளியென்னுங் கிரகம் ( உ - ம் . ) 

கப்படும் ஆதித்தன் . (விதாக. எச்ச சரு . கவி 
" அங்கவெள்ளிபலன் ” ( விதாந . எச்ச . ரு 0 . 

முகம் . ) ( சுஜ; சூ 5 ) :) 
கலிமுகம் . ) 

அங்காதிபாதம்- 1. உடற்கூறுகளை விள 
அங்களி -- கற்றாழை . 

க்கும் ஒரு வைத்திய நூல் . 2. முழுவுடம்பு . 
அங்கன்- 1. சுவாயம்பு மதுவின் சந்ததி ( சுஜ . சி . முதலிய பிரதானவுறுப்பு . சூதி . 
யிலே தோன்றிய உருவென்பவனுடைய முதல் , வாஉ . கால் .) 
பத்துப்புத்திரருள் ஒருவன் . ( கூர்மபு . தக் . 

அங்காட்பு- வாய்திறத்தல் : ( உ - ம் . ) " ஐய 
சபி . ரு . ) 2. யயர் தியினது 
னது நான்காம்புத்திர 

நகாப்போடண்பன் முதனா” ( என் . எழுத்தி . 
ய அணுவமிசத்துப்பலிபுத்திரன் . 

உட . ) ( அங்கா; பு - ஒரு தொழிற்பெயர் விகுதி .) 
அங்கா --- 1-2 . அங்காவென்னேவலுந்தெ 

அங்காரகம்- 1. சரி . 2. சிறுகெருப்புப் 
ரிநிலைவினைப்பகுதியும் . 3. வாய்திறத்தல் . 

பொறி . 3. தழற்கரி . 4. பிருங்கராசமென்னு 
( உ - ம் . ) 4 ஆய்தக்கிடந்தலையங்காமுயற்சி ” 

மொரு படர்கொடி . 5. மஞ்சளாதியவற்றி 
( நன் . எழுத்தி . க . உ . ) 

னிருந்து வடிச்குமொருதைலம் . ( சுஜாக 

) 
அங்காகமம்- 1.ஆருகத ஆகமங்கள் மூன் 

அங்காரகமணி -- பவள ரத்திகம் . ( சுஜா 
றனுள் ஒன்று . ( சிலப் . நாடு , கஅஎ . உரை .) 

கனிை : ச 
2. 2.பாகமத் துளொன்று . 

கஜாக- சிவப்பு.ஜணி-இரத்திநம் ) 
அங்காங்கம் -- உபாங்கம் . ( கஜாஜ ; ) 

அங்காரகன்- 1. செவ்வாயென்னுங் கி 

கம் . “ இராசிகடம்பினிலங்காரசனிற்பினும் ” 
அங்காங்கிபாவசங்கராலங்காரம் 

( கம்பர , சு . ) 2.நெருப்பு . ( சூ..நிகண் . க : சக . ) 
ப்புறுப்பிக்கலவையணி , 

( குவல . ககஎ . ) 

3. உடவாக்கி . ( இராசவைத் . ) ( சுஜ 
( கஜாஜீவாவஜு : வஜு- கலப்பு . ) சுஜா - சிவப்பு . க நீ- ஒரு வ - வி . ) 
அங்காங்கிபாவம்- 1. அவயவ அவயவிக 

அங்காரகை ஒரரக்கி . ( சேதுபு . கவி 
ளது சம்பந்தம் . ( உ - ம் . ) " அருவினிலுரு 

தீர் . ருசு . ) 
வந்தோன்றியங்காங்கிபாவமாகி ” ( சி . சி . க : அங்காரசய்யாட் பிரமணம் 
உஎ . உரை . சிவஞா. ) 2. உபகாரிய உபகார ( உ - ம் . ) " வான் மலியங்காரசய் " எப்பிரமணமா 
க சம்பந்தம் . 3. கௌணப்பொருளுக்கும் நிரயமதில்வைக்கும் ” ( சேதுபு.துராசா.க ள் .) 
முக்கியப்பொரு 

. 
பிரிவின்றி 

லு 
நிற்குந்தன்மை . ( சி . சி . க : 

ண ) - அலை தல் . ) 
நிரம்ப .) ( சுஜாஜீவாவ : சு.ஐ ; ஜீ ; ஜாவ . ) 

அங்காரதா நிகை- 1. சூட்டடுப்பு . 2. நெ 
அங்காங்கிலக்கணை- இலக்கண வகைகளு 

ருப்புச்சட்டி . ( கஜாயா நிகா: 

கதாா 
ளொன்று ; அது : " முந்தனையான்மாயன் தழலோடு கூடிய கரி . காநிகா 

ஆதார 
றும் ” என்பதிற்போல அங்கத்தின் பெயர் மானது . ) 
அங்கியை உணர்த்திநிற்பது . ( சி . சி . ச : 

அங்காரதாரை- ஓரரக்கி . ( இராமா. கட 
உவு.உரை.சிவாக் .) ( ஐ ; சு 
* ; க்ஷணா. ) 

சா . எசு. ) 


ஜோாக : 


ஒரு நிரயம் . 


2 


40 


அங்கிகரித்தல் . 


அங்கிதம் . 


ரிகா. ) 


அங்காரபரிபாசிதம் - வறுத்தாவது பொ அங்கிகரு -- சாதிலிங்கம் . 
ரித்தாவது வாட்டியாவது பாகஞ்செய்யப்ப அங்கிகாரம் - அங்கிகரித்தல் .( சஜீகார் ) 
ட்டபோசனம் . ( சஜாரவரிவாலி -50: 
அங்கிகை- 1 , சட்டை , 2. பெண்களின் 
கஜார- தழற்கரி , வரிவாலி - 50- பாக மார் பிற்சட்டை ( - விக்கை .) ( சுஜிகா: சுஜ . 
ஞ்செய்யப்பட்டது . 

உடம்பு , மார்பு . உக- ஒரு வ - வி . ) 
அங்காரம் --- 1. கரி . 2. சிவப்பு நிறம் . 3 . அங்கிசகன் - சுற்றத்தவன் . ( அக . ) 
தழல் , ( கா .) 

அங்கிசம்- 1. அக்ஷபாகை . ( சு . ) 2 . 
அங்காரவல்லி- 1. குறிஞ்சாக்கொடி . 2 . உபநிடத முப்பத்திரண்டினொன்று . ( வேதா. 
சிறுதேக்கு . ( கா . வைத் . ) ( கஜாராவ 

ரவஜி : | சூ . 

சூ . சிறப்பு . ங .. உரை .) ( ஹவ . ) 3. ஒரு 
கஜா 
ர- நெருப்பு . வஜி- கொடி . ) 

வகைச்சந்நியாசம் . (சி.சி.அ : கக .) ( ஹவv .) 
அங்காராவ் -- 1 . செவ்வாயென்னுங்கிகம் . 

4. ஒன்று பலவாகப்பங்கிடப்பட்டதில் எடு 

த்துக்கொண்டபாகம் , பிந்கத்தின் மேல் நிற் 
2. நெருப்பு . ( சுஜார் . ) 

கும் எண்ணாகியபாகம் , 5 . 

தாயபாகம் , 6 , 
அங்காரி - 1.சிரநெருப்புச்சட்டி . ( சுஜா தோட்பட்டை . 7. தோள் . 8. பங்கு . ( உ - ம் . ) 
ரி ; சுஜாா . தழற்கரி , உ- ஒரு விகுதி .) 

2. | “ அத்தகையவிந் துவெனும் பாமசித்தினங்கி 
வெங்காரம் . 

சமாய் ” ( சூத , எக்கி , ச : ங . ) 9. பிந்தம் , 
அங்காரிகை- 1. கருப்பந்தண்டு. ( சுஜா ( கூர்மபு. தக். வமி . கஉ .) 

அங்கிசன் -- அதிதிபிள்ளைகளுளொருவன் 
) 2. நன்னாரி . ( உ - ம் . ) " அங்காரிகை 

அங்கிசிவயோகம் அட்டாங்கமுடைய 
மூலியாச்சியத்தோடுண்ண் ” ( இராசவை.ரு .. ) சிவயோகம் , ( உ - ம் . ) “ இயமம் , நியமம் , ஆச 

அங்காவணம் - பஞ்சதருவின் பந்தர் . ( “ ஐ | நம் , பிராணாயாமம் , பிரத்தியாகாரம் , தார 
ங்காவணம் 

என்பதன் மரூஉப்போலும் .) ணம் , தியாகம் , சமாதி என்னும் எட்டங்க 
அங்காளி அங்காளம்மையாகிய சாளி . 

சகள சகளாகள சிவசாக்ஷாத்கார 
அங்கி- 1. அக்கிரி. ( உ - ம் . ) " அங்கியிற் ரூப அங்கிசிவயோகத்தை ” ( சி . சி . அ : உக . 
றோன்றிய பொருள்கள் ” ( கந்தபு . சுரம்.பு.எ . ) உரை , ஞாந .) 
2. அச்கிரிதேவன் . ( உ - ம் . ) " அவரியங்கி அங்கிசு- 1. அணு . 2. அலங்காரம். 3 . 
யாமும்பர்வான் சுடர்களுக்கு ” ( கந்தபு . பா 

கிரணம் . 4. சூரியகிரணம் , 5 , சூரியன் . 
யிர . நிக .) 3. அங்கமுடையது . ( உ - ம் . ) 6. தும்பு . 7. வேகம் . ( கு . ) 
" கூறு மங்கியலதங்கமிலை ” ( வேதாரணி . மகா 

அங்கிசை - அமிசம் . 
சமச்.எ.) கஜி நீ : சுஜ- உறுப்பு . உ நீ ஒரு 

அங்கிஞாநம்- அவயவிஞாநம் . ( சி.சி. அ : 
விகுதி . ) 4. அத்தநாள் . 5. கார்த்திகைநாள் , 
( சூ , நிகண் . க : சு அ . ) 6. சட்டை . ( உ - ம் . ) 

உஎ . உரை . ஞாந . ) ( கஜி நிஜா ந .) 
" செந்தா , தங்கியினையங்கு மெய்யணிக் 

அங்கிட்டோமம் - அக்கிரிட்டோமம் . ( உ - ம் .) 
பானார் ” ( இரகு . தேநு . உ அ . ) ( ச g ; உ . ) அங்கிட்டோமங்கோமேத மிராயசூயம் 11 
7. சாடசாக்கி ... ( உ - ம் . ) “உடற்காதாசமட் ( இராமா.உத்.திக்கு.ககள. ) ( கழி ; ஜொ3 
லங்கி மாந்தல் ” ( தைல . பாயி . . ) 8. நெ 

பலி . ) 
நஞ்சட்டை . 

( ஐ ; 2. ) பிரதானம் . அங்கிதம் 1. அடையாளம் . ( உ - ம் . ) 
( சுதி. நீ . ) 

துக்கமிகவரசிலைபோற்பாதிமதிபோற் சுட 

ருந்தீபமேபோன் - மிக்க நு தலங்கி தங்கொண் 
அங்கிகரி -- 1-3 . அங்கிகரியென்னேவலும் , 

இ ” ( சூத . எக்கி . பூ . 32. 11. ) 2. உடற்றழு 
தெரிநிலைவினைப் பகுதியும் , பெயரெச்சத் 

ம்பு , 3. கணக்கிடப்பட்டது . ( கஜி.த. ) 4 : 
தாகையும் , 

( மதகநூல் . ) தேகத்திலிடுங்குறி . ( உ - ம் . ) 
அங்கிகரித்தல் - ஏற்றுக்கொள்ளுதல், தழு - " அங்கிதம் பிறவுமேலறையநின்றதே ” ( கக் 
லிக்கொள்ளுதல் . ( சுஜீகா .) 

தபு . இந்திரபுரி . க எ .) 


முடைய 


தவரு 


41 


அங்கிரிபம் . 


சஉ 


அங்குசபாசமேந்தி . 


கைநாள் . 


ஒரு வ - வி . ) 


அல்கிதன் - வசைப்பாட்டுடைத்தலைவன் . அங்கிவேசன் - ஒரு முநிவன் . ( பாரத . 
[ அங்க் - வசைச்சொல் . மூ . ) 

வாரணா . க. அ .) 

அங்கிளி- கற்றாழை . 
அங்கியற் பொருள் - அறுவகையான இறை 

அங்கினி-- ஒருவிதக்கற்றாழை . 
ச்சிப்பொருள்களில் ஒன்று ; அது ; நிலத்திற் 

அங்கீகரணம் 
கங்கமாகிய பொருள் , குறிஞ்சிநிலத்திற்குச் 

உடன்பாடு , சம்மதம் . 
சந்ததம் பொன் வெள்ளி முதலியனவும் , நெ | ( ஜீ காணப்: சுஐ- உடன்பாட்டைக் காட் 
ய்தநிலத்திற்கு உப்பு இப்பி நந்து அலவன் 

டும் ஓரவ்வியயம் . காண . செயல் . ) 
வலை முதலியனவும் , பாலைநிலத்திற்குச் சீழ்கு 

- அங்கீகரித்தல்- உடன் படல் . ( சூத . எக்கி . 
காய் குருவி சிள் வீடு - மறுபுள்ளி கோம்பி 
முதலியனவும் , மருதநிலத்திற்குக் கரும்பு | உத். முண் . எ : கக .) 

அங்கீகாரம்- அங்கீகரணம் . ( சுஜீகார் : 
வாழை தெங்கு முதலியனவும் , முல்லைநில 
த்திற்குப் பூவை பூனை தும்பி காவளை கார் கற- உடன் பாட்டைக்காட்டும் ஓரவ்விய 
போகி முதலியனவும் ஆம் . ( அங்கமென்ப 

யம் . காா- செய்தல் . ) 
தில் அம் கெட்டு நின்றது .) 

அங்கீகாரியம் - அங்கீகரிக்கத் தக்கது . 
அங்கிதாரணை - அக்கிரிதாரணம் . ( சுழி (உ -ம். ) “ விந்துமோகிநி மஹானென்னுமுபா 
யாரணா. ) 

தானத்திரயமும் அங்கீகாரியமே . ( சி , சி . க : 
அங்கிதீரன்- சம்புத்தீபம் புரந்தவன்பெ 

கக . உரை , சிவாக் . ) 
யர் , ( கந்தபு . அண்ட . உஅ . ) 

அங்கீகிருதம்- அங்கீகரிக்கப்பட்டது.(க Z 
அங்கிநாள் - 1. அத்தநாள் . 2. கார்த்தி | க J50 ) 

அங்கீயம் -- அங்கத்திற்குரியது . ( சி.சி.எ : 
அங்கியெதிர்க்கொடைப்பொருள்- விவாக 
சமயத்திலே யக்கிநிமுன்னிலையிலே பெண் 

உரை . ஞாந . ) ( ஜீய : சு.ஐ- உறுப்பு . ஈய 
பொருட்டுத் தந்தை முதலானவராலே கொ 
டுக்கப்படும் பூமி முதலானபொருள் . ( மிரு 

அங்கு -1 . அவ்விடமென்ப்பொருள் படும் . 
தி.ககரு . ) 

ஓரிடைச்சொல் , ( தொல் , இடை , ஈ அ.நச்சி . ) 
அங்கிரசு- 1. அக்கிரி . ( இருக்குவேதம் . | ( உ - ம் . ) " அங்கு நின்று வந்தவருரைத்தனர் ” 
க - ம் அட்டக , சு . வாச . ) 2. பிரமாவிடம் ) ( பாரத . அருச்சுனன் றீ . சுஎ . ) 

2. கைத்த 
பிறந்த எழு முவெருள் ளே யொருவர் . ( மச் லம் . ( * ) 
சபு . இருடிமான் . இஎ . ( கஜிமி . ) அங்குசக்கிரகன் - யானைப்பாகன் . ( கஜு 
அங்கிரன்-- அங்கிரர் . ( இவன் " பிரமா ஹ : சுஜு- தோட்டி . 5 

ஹ 
நினைத்தவுடனே பிறந்தார்கள் ” என்று சொ 

ப்பவன் . ) 
ல்லப்படுகிற ஏழு இருஷிகளிலொருவன் .) 
அங்கிரா- அங்கிரசுமுநிவன் . ( காஞ்சிபு . | சரக்கு . 2. யானைப்பாகன் . 3. விநாயகன் . 

அங்குசதாரி -1 . அரிதாரமென்னுமொரு 
சத்ததா . உ .) ( கஜிரஸ் . ) 

சு 2 யாசி : + - தோட்டி . 
அங்கிரி -1 . செய்யுளினடி . 2. பாதம் . பாரி - தரித்திருப்பவன் .) 
( உ - ம் .) " அருளுண்மையறிவினின் , 
ங்கிரியாவியுள்ளேயழுத்தும்வகையறியேன் 

அங்குசபாசகரன் விநாயகன் . ( உ - ம் . ) 
( முல்லையந் . சுசு . ) 3. மரவேர் . 4. மூன்று அங்குசபாசகரப்பிரசித்தன் ) ( திருப்பு . 
காலிருடி. (கவி ) 

சருஉ ) ( கு- தோட்டி.வா.கயிறு. 
அங்கிரிநாமகம் - மரவேர் . 

கா நீ- கையையுடையவன் .) 
மரவேர் . ( சிஜி.நாகை ; 
வ 

அங்குசபாசதரன்- விநாயகன் , கற_ 
சுஜி கால் ; நாகை - பெயருடையது . ) | தோட்டி . வா . கயிறு , யா- தரித்த 
அங்கிரிபம் - மரம் . ( கஜிவ : கதி கால்.வன் .) 

அங்குசபாசமேந்தி- விநாயகன் ( சூ . நிக 
வ . குடிப்பது . அடியானீருண்ணுவது . ) ண் . க: உக .) ( கஜு ; வா . ) 


நவர 


வ 


42 


அங்குட்டமாத்திரன் . 


சகூ 


அங்குலம் . 


- 


( ஜு ; வாணி 


3 , வாழை . 


அங்குசபாணி -1. காளி, 2. விநாயகன் . 

| 

பெருவிரல் . காது - அளவு 
கையையுடையவள் , 

டையவன் . ) 
கையையுடையவன் . ) 

அங்குட்டநத்திரம்- மாயா தத்துவத்திலி 
அங்குசபிசாரி- கொள்ளுப்பூண்டு , 

ருக்கும் எட்டுப்புவனங்களுளொன்று .( சி.சி . 
அங்குசம்- 1. தோட்டி . ( உ - ம் . ) “ பகழி 

ச : அ . உரை . மறை .) [ ஷா ) 
யங்குசமும் " ( தபு . விடைபெ . கூஎ , ) அங்குட்ட நபி பெருவிரலளவவடிவமு 
( சுஜு .) 2. யானைத்தோட்டி . ( உ - ம் . ) டையவர் . ( உ - ம் . ) “ அங்குட்ட ரூபியாஞ்சிவ 

னை ” ( காஞ்சிபு, சநற் . உ 0 . ) ( ஒ . 
" அருவிபெய்வரையிற்பொக்கியங்குசாமி , ” 
( இராமா . பால . எழுச் . சுஉ .) ( க . ) பெருவிரல் , ஈவி -வடிவமுடையவர். ) 

அங்குட்டான்- விரற்புட்டில் . ( இது சோ 

னகரால் வழங்கப்படுஞ்சொல் ,) 
அங்குசழத்திரை ஒருவகை முத்திரை, 
( சி . லி . கிரி . எ.அ. உரை.) ( கஜுரா: 

அங்குடம்- திறவுகோல் . ( அக்குட . ) 

அங்கணம்-- வெங்காரம் . 
20.- தோட்டி . )) 

அங்குஸ்தான் -- பெருந்தாரா , தைப்போா 

விரலிலணியுங்கூடு , ( வழக் ) 
அங்குசரோ சனம்- கூகைநீறு ; அது ஒரு 
வகைக்கிழங்கின்மா, ( வை . தீ . ) 

அங்குரகம்- பறவை முதலியவைகளின் 

வாசஸ் தாகம் . ( அங்குர முளை . 4- ஓர் வ - வி . ) 
அங்குசவி- கொள்ளு. 

அங்குரம் -- 1 , இரத்தம் . 2. உரோமம் . 3 . 
அங்குசன் --சரகாண்டபாஷாணம் ; இது குப்பைமேனி. 4. சலம் . 5. தளிர் 6. முளை . 
பிறவிப்பாஷாணம் . ( வை . தீ . ) 

( உ - ம் .) “ அக்குரம்போல் வளர்ந்தருளி " ( பெ 
அங்குசிநி - பத்து நாளுக்கு மேலே பதினா 

ரியபு . திருஞா . குங .) ( 1 , 2 , 4 , 5 , 6 , அங் 
றுவயசுக்குட்பட்ட பாலர்களுக்கரிட்டஞ் 

குர : அங்க- மறு . உா- ஒரு வ - வி . ) 
ய்யும் பத்துப் பிசாசதேவதைகளுள் ஒன்று 

அங்குரார்ப்பணம்-- பாலிகை போடுதல் , 
( வி - ணி . 2 அஎ . ) 

ளையிடுதல் , மங்கள காரியங்களின் 
பத்தே சந்திரனை அதிதெய்வயாச 

பாசக்கொண்டு 
அங்குசோலி- அறுகம்புல்லு . ( வை . தீ . 

கும்பத்தினருகிற் பாலிகைகளிடத்துப் பா 
அங்குட்டம் --- 1.இருநூற்றிருபத்துநான்கு லிற்கலந்த நவதானியங்களை மந்திர தோடு 
புவனங்களுளொன்று . ( கந்தபு . கணங் , ச 0 . பெய்து மண்ணிட்டு வளர்த்தல் . ( உ - ம் . ) 
உரை. ) 2. காற்பெருவிரல் . ( உ - ம் . ) " தாளங் " கிளருமங்குரார்பணமுங்கிளப்பாம் ” ( திரு 
குட்டத்தைத் திகழிதத்தினூன்றி ” ( பாகவத . வானை . கொச்செ . உக ; பெரியபு . தடுத் . 
பற்கு. உ o . ) 3. கைப்பெருவிரல் . ( உ -ம் . ) கக . உரை .) ( அங்குசம் - முளை . அர்ப்பணம் . 
" அங்குட்டந்தர்ச்சநியின் மருவக்கூட்டி ” ( கூர் இடுதல் . ) 
மபு . சுத்தா . கா . ) 4. பெருவிரலளவு .( உ - ம் .) அங்குரி-- 1-3 . அங்குரியென்னேவலும் , 
" அண்டர்நாயகனோரங்குட்டவுருவாய் " ( பா தெரிநிலைவினைப் பகுதியம் , பெடரெச்சத் 
கவத . பரீட்சி.கஎ . ) ( ஜுஷ : சுஜு - கை . 

தொகையும் . 4. விரல் . ( ஆங்குரி: அங்க 

எண்ணல் . உரி - ஒரு வ - வி . ) 
லா -நிற்றல் . முன்னுக்கு நிற்பதென்றபடி . ) 

அங்குரித்தல்- 1. முளைத்தல் . ( உ - ம் . ) 
அங்கட்டமாத்திர - வித்தியாகலையில் மாயா 

தவமெனும்பெரிய வித்துட்டங்கியே யங்கு 
தத்துவத்தில் இருப்பனவென்று சொல்லப் 

ரித்து " ( வாதவூர . மந்தி . எ . ) ( அங்குர .) 
படும் எட்டுப்புவனங்களுள் ஒன்று . ( சி - லி . 

அங்தரிதம் --- 1. தளிர்த்தது . 2. முளைத் 
கிரி . உக . உரை .) ( ஜுஷாேது . ) தது . ( அங்குரித : அங்குர - முளை . 
அங்குட்டமாத்திரம்- பெருவிரலளவு. ( சு ஒரு வ - வி . ) 

அங்குரியகம் - அங்குரீயம் .(சுரீயக ) 
காது : சுஜுஷ - பெருவிரல் . ஜா 

அங்தரீயம் - மோதிரம். ( அங்குரீய: அங் 

குரீ- விரல் . ய- ஒரு வ - வி . ) 
அங்குட்டமாத்திரன் 

டமாத்திரன் --வித்தியா தத்துவத் அங்குலம் - 1. விரலகலம் . ஒன்றின் பின் 
திலிருக்கும் ஓர் உருத்திரன் . ( வி - ணி.உ எச . ) ஒன்றாக நீள வைக்கப்பட்ட எட்டு யவைகொ 


ரம் 


த 


21 


5- அளவு . ) 


43 


அங்கூரம் . 


அச்சடை . 


அங் 


- 


ண்ட ஓரளவு . ( உ - ம் . ) " அன்னயூகையெட் அங்கை-- 1. அழகிய கை . ( உ - ம் . ) " அங் 
டியவையென்ப - வதனிருகான் குகொண்ட கைகொடுமலர் தூ 

தூவி ” ( தாயு . சின்மய . ச . ) 
தங்குலத்தளவையாமே ” " அங்குலமறுநான் 

2. உள்ளங்கை . ( உ - ம் . ) 

தலையங்கைகொ 
கெய்தினதுகரம் ” ( கந்தபு. அண்ட . ரு . சு . ) ண்டு நீகாபாலமாடுக்கால் ” ( சலி . க . ) ( அம் 
2. பெருவிரல் , 3. விரல் , ( அங்குல ; அங்க அழகு . அகம்- உள் . சை- கரம் , அசங்கை 
எண்ணுதல் , ஒன்றுடனொன்று செறிதல் .. யென்பது அங்கையென விகாரமாயிற்று . ) 
உல- ஒரு வ - வி .) 

அங்கோடம் --- அழிஞ்சின் மரம் . ( ஆங் 
அங்குலி - 1. மோதிரம் , ( உ - ம் .) " மேல் 

அங்கோலம் கோட : அங்கோல : அங்க 
றனக்குமக் குவிபொருத்தி ” ( நல் . பார . 

மறு . ஓட , ஓல . ஒரு வ - வி - ள் . ) 
திரௌப . .0 . ) 2. யானைத்து திக்கை நுனி. 

அங்கோலவைரவன் 

அழிஞ்சின் மரம் . 
3. விரல் . (உ - ம் .) “ அங்குலியெண்களினமை அங்கோலை -- அழிஞ்சிற்பட்டை . ( உ - ம் . ) 
த்து ” ( பெரியபு . ஆனாய . கக . ) ( அங்குலி : த்தமதியுமங்கோலை ) ( இராச . வைத் . 
அங்குல ; இ . ) 

உ 70. ) 
அங்குலிகம் - மோதிரம் . ( உ - ம் . ) 

அங்ஙள்- 1. அத்தன்மை . ( உ - ம் . ) " வல் 
குலிகமொன்றுபுனலாழ்தரு 
றுபுனலாழ்தருகிணற்றில் விழ ” 

ல தமிழறிஞர்வரினங்ஙனே வடமொழியில் 
( பாரத . வாரணா. நிக .) [ அங்குலிக : அங் வசநங்கள் சிறிது புசல்வேன் ” ( தாய் , சித்தர் . 
குலி- விரல் . கந்- ஒரு வ - வி . ) 

க 0 . ) 2. அவ்விடம் . ( உ - ம் . ) “ அன்பருக்கங் 
அங்குலித்திரம்- அங்குலித்திராணம் . ஙனே யமிர்தசஞ்சீவிபோல்வர் 

( தாயு . 
( சுஜூவிது ) : த.- காப்பது .) 

சுக.ச. ) ( அ - அந்த . நனம் ன்மை , இடம். 
அம் ” கெட்டு நன் ”) 

என நின் 
அங்குலித்திராணம்- வில்லி நாண் தாக்கா 

அங்கனம்- 1. அத்தன்மை . 2. அவ்வி 
தபடி விரலிலே அணியுந்தோல் . ( கஜு டம் . ( உ - ம் . ) " அவ்வகையெலாம்புவைனங்ங 
தராண : தாண- காப்பது . ) 

னம் வகுப்ப ” ( கந்தபு. தெய்வ . 1 0. ) ( அ 

அந்த . ஙனம்- தன்மை , இடம் . ) 
அங்குலிதோரணம்-- சந்தந முதலியவை 

அச்சகம்- நீர்முள்ளிப்பூண்டு. ( வைத்திய 
களினாலே நெற்றியிலே தோரணம்போல 
வளைவாகத் தரிக்கும் முக்குறி . ( அங்குலித் 

அகராதிக்காரா ஈரவுள்ளியென்பர் . ) 

அச்சகாரம்- ஒரு பொருளையொருடன் 
தாரண : தோரணம்- வில்வளைவு . ) 

மற்றொருவனிடம் விலைக்குக்கொள்ளப்பேசி 
அங்குலிமத்தியகம் நடுவிரல் . ( சி - லி.கிரி . யுடம்பட்டபின் இருதிறத் தாரும் அவ்வுட 
உடு . ) (சுவிஜய க .) 

ம்பாட்டில் விலகாது நிற்கும்படி கொள் 
அங்குலியம்- மோதிரம் . ( அங்குலியம் : 

வோன் விற்போனுக்குக்கொடுக்கும் விலைப் 

பணத்தின் ஒருபாகம் . ( தெலுங்கு . ) 
அங்குவி- விரல் . ப- ஒரு வ - வி . ) 

அச்சச்சுவை- சுவையலங்காரவகைகளு 
அங்குலீ -1. யானைக்கை நுனி . 2. விரல் . 
( அங்குலீ . ) 

ளான்று ; அஃது : உச்சம் என்னும் மெய்ப் 

பாட்டால் கெஞ்சினிகழுந்தன்மை புறத்து 
அங்குலீகம்- மோதிரம் . அங்கிலீக : க 

ப்புலனாய் விளக்க கடப்பது . ( இது தண்டி 
ஒரு வ - வி . ) 

யலங்காரம் சு . கூ- ஆஞ்சூத்திரவுரையிற்கண்ட 
அங்குலீபஞ்சகம் --விரல்களைத் தின் கூட் 

" கைநெரித்து வெய்து யிர்ப்பக் காறளர்ந் 
டம் . ( அங்குலீபஞ்சக : பஞ்சகம் - ஐந்தன் 

மெய்பனிப்ப - மையரிக்கணீர் ததும்ப வாய்பு 
கூட்டம் . ) 
அங்குலீயகம்- மோ திரம் . ( அங்குலீய : 

லர்ந்தேன்- செய்ய , சினவேல் விடலையாற் 

சையிழந்தசெங்கட் 
அங்குலீ- விரல் . ய , க- ஒரு வ - வி - ள் . 

புனவேழமேல் வந்த 

போது என்னும் உதாரணச்செய்யுளான 
அங்குலீயம்- மோதிரம் . ( அங்குலீய . ) ன் குபுலப்படும் . ) 
அங்கூடம்- 1. அம்பு . 2. கீரி . ( 2 ) 

அச்சஞ்செய்தல்- பயமுறுத்தல் . 
ஷ . சுமி- போதல் , உஷ- ஒரு வ - வி . ) 

அச்சடியன்-- அச்சிற் சாயமூட்டப்ப 

ட்ட ஒருவகைச் சீலை . 
அங்கூரம் -1 . எலும்பிற்றோன் றியமுளை . அச்சடை - கீழ்காய்நெல்லிப்பூண்டு. (உ - ம் .) 
2. புதிதாய்முளைத்த புல்லுமுதலியன . ( அங் | “ மிரியல்வழுதுணை மூலமாலூர மச்சடை வி 
கூ.ர : அங்கு என்பதில் உகரம் நீண்டது . 

2. ) யாக்கிரிகாஞ்சமத்த மேகநாதஞ்சுரசமாகுலி 


து 


44 


அச்சமம் . 


அச்சாநம் . 


முடங்கன் முலைவிண்ட 

வொருபானொன்றி அச்சயன் -- 1 . அழிவில்லாதவன் . 2. கட 
வண் ” ( தைல . ச . ) ( சுஜடா . ) 

வுள் , ( அக்ஷய : அ - எதிர்மறை . க்ஷயன் 
அச்சணம்- அக்கணம் . (உ - ம் . ) " புனற்கு 

அழிவுடையவன் . ) 

அச்சரசு 
ச்செல்லுமச்சணங் கையில் வில்லேந்து மில 

- அப்சரஸ்திரி . ( பிரபஞ் . சக 

சக . ) 

( அப்ஸரஸ் . 
க்குவன் ” ( கூர்மபு.இரா.வா.சுஉ , )(அக்ஷண ; ) 

) 

அச்சரம்- நாக்கில் வரும் ஒரு நோய் . 
அச்சத்தி- கத்தரிப்பூண்டு . 

அச்சவபிநயம் அச்சச்சுவையபிநயம் ; 
அச்சந்தசு- 1 , சந்தம்பெறாதது . 2. வே அது : " அச்சவபிநயமாயுங்காலை- யொடுங்கிய 
தாத்தியயனஞ் செய்தற்குரியனல்லா தவன் . வுடம்பு நடுங்கியரிலையு - மயங்கிய கண்ணுங் 
( சூத்திரன் போலும் . ) 3. வேதாத்தியயனம் கலங்கியவுள னுங் - கலந்துவாலுடைமையுங் 
பண்ணாதவன் . (புஞ்சவகஞ் செய்யப்பெரு த கையெதிர்மறுத்தலும் பரந்த நோக்கமுமி 
சிறுவன் போலும் .) ( சுஆஸி . ) சைபண்பினவே ” என்னுஞ் செய்யுளிற்றெ 

ரித்திருப்பது காண்க. (சிலப் . அரங்கே , கங . 
அச்சப்படுத்தல்- பயங்கர மடையச்செய் 

உரை .) 
தல் , ( உ - ம் . ) “ பாசபந்தமும்பயிற்றியச்சப் 

அச்சவுபதை-- உபதை நான்கனுளொ 
படுத்தியங்குசத்தாற்பற்றும். ” ( சிவதரு . சிவ 

ன்று ; அது : மந்திரியைப்பரிசோதிக்குமிட 
ஞா . யோ . ருஅ . ) 

த்து , " ஒரு நிமித்தத்தின் மேலிட்டு ஓரமை 
அச்சடரம் --நாணற்புல்லு . 

ச்சனாலேனை யோரை அவனில் லின்கணழை 
அச்சபல்லம்- கரடி , ( க-2 : சும் 

ப்பித் திவரறைபோவானெண்ணற்குக்குழீ 

இயினாரென்று தான் சாவல் செய்து , ஒருவனா 
எதிர்முகம் . வஓ- கொல்வது . ) 

லிவ்வரசன் நம்மைக்கொல்வான் சூழ்கின்ற 
அச்சம்-- அகத்திமரம் , ( உ - ம் . ) " அச்சத் 

மையின் அதனை நாம் முற்படச்செய்து நம 

க்கினிய அரசனொருவனை வைத்தல் ஈண் 
தருண மலர்க்கிரண ” ( இரகு . மாலையீ . சஅ . 

டையாவர்க்குமியைந்தது : நின்கருத்தென்னை 
2. அச்சச்சுவையாகிய அலங்காரம் . ( உ - ம் . ) 

யெனச்சூளுறவோ கசொல்லுவித்தல் ” ( வள் . 
அவை தாம் , வீரமச்சமிழிப்பொடுவியப்பே , 

50 க . உரை , பரி . ) ( அச்சம்- பயம் . உபயா 
காமமவலமுருத்திர நகையே ” ( தண்டி , சுக .) 

பரீக்ஷை. ) 
3. இலேசு . 4. ஈசுரப்புல்லு . 5. எதிர்முகம் . 
6 , கரடி . 7. காய்ச்சற்பாஷாணம் . ( சட்ட , அச்சறுக்கை - அச்சத்துக்கிடம் வையாத 
கஅ , ) 8 . கோரைப்புல்லு . 9 . 

தகடு . 

தன்மை . ( அச்சு - பயம் . அறுக்கை - நீக்குதல் .) 
10. ( கண்ணாடி , கலங்கலில்லாத சலமுதலி அச்சன்- 1. கடவுள் . ( உ - ம் .) “ இச்சை 
யவற்றிற் காணப்படுவது போலும்) நிர்மல 

ஞாநங் தொழிலிவைமூன் றனோ, டச்சனின் 
மான தெளிவு . 11. பயம் . ( உ - ம் . ) " அட றனைத்தும் விளைச்தாலென ” ( தணிகை . பிர 
ங்காரச்சம்பிடித்திட ” ( இரகு . திக்கு . கசஅ .) மன்சிரு.உங.) 2. தந்தை . ( இது குட்ட நாட் 
( 2 ஞ்சு ; அம் . ) 12. பளிங்கு . 13. மகளிர் 

டார் வழக்கென்பர் . நன் , பெயரி , 
நாற்குணத்துளொன்று ; அஃதன் புகாரண உரை . அத்தன் என்பது அச்சனென விகா 
மாகத்தோன்றிய உட்கு . ( உ - ம் . ) " அச்சமு ரமாயிற்று . ) 
நாணுமடனும் ” ( தொல்.பொரு.க கூ . 

கக .) [ " தன் 

அச்சனார்- கடவுள் . ( உ - ம் . ) " அச்சனார் 
கணவனையன்றிப் பிறரைக்காணுதற்கஞ்சுத 

ருள் செய்து நீங்கலும் " (காஞ்சிபு . முப்புராரி . 
ல் ”” எனத் திருவிளை . வன்னியு. கசு - ஞ்செய் 

ச . ) [ ஆர் சிறப்பித்தற்பொருளில் வரும் 
யுளுரையில் ஓர் உரைகாரர் கூறுவர் . வே 

விகுதி . ) 
றோர் உரைகாரர் திருவிளை , மாபாத . எ - ஞ் 

அச்சாணி. பண்டியிலே யுருள் கோத்த 
செய்யுளுரையில் " ஆமைபோலத் தன் கண 
வன் முன்னன்றி யேனையோர் சாயைதோன் 

மரத்திலே யது கழலாமற் கடையிற்செரு 
றினும் கரசரணாதிகள் ஒடுங்கிப் பதுங்கல் ” கும் ஆணி . ( உ - ம் . 

கும் ஆணி . ( உ - ம் . ) . " உருள்பெருந்தேர்க் , 
என்பர் .) 14. மாசற்றது . ( அமர ) 5 , 6 , 10 , 

கச்சாணியன்னாருடைத்து ” ( வள் , சுஎ . எ 0 . ) 
13 , 14. ( சது . ) 

( அச்சு- உருள் கோத்தமரம் ; ஆணி . ) 
அச்சமம்- 1. அளத்துப்புல்லு . 2. -முசி 

அச்சாணிழலி- வேலிப்பருத்திப்பூண்டு 
ற்றுப்புல்லு . , 

அச்சாநம் - அஞ்ஞாநம் . ( உ - ம் . ) “ இழிவு 


கசு . 


- 


45 


அச்சு . 


சச்சு 


அச்சுமாறாதவாதி . 


தாசி , 


று மச்சாநத்தாலிறந்து பிறந்து " ( சேதுபு . ( உ - ம் .) " இடையினான் கு மீற்றிலிரண்டு , மல் 
இராமனரு . கூசு . ) ( கஜாந .. ) 

லாவச்சு . ” ( நன் . பதவி , கக . ) ( அச் . ) 
அச்சி- 1. அகத்திமரம் . ( இராசவைத் . 

அச்சுக்கட்டு நெற்பயிரிடும்படியான 
2 . 

நிலம் . 
தேசம் . ( உ - ம் . ) " அச்சியிலேபோ 
னாலுமகப்பை " ( தண்டலையார் பாடல் . ) 3 . 

அச்சுக்கம்பி - துப்பாக்கிக்குழலிலேயிட்ட 

வெடிமருந்தை யமரும்படியிடிக்கும் ஓரிருப் 
அச்சித்தினை 

1. ஒருவகைத் தினை . 2. / புக்கருவி . 
ஒருவகைப் புல்லு . ( அச்சியிலேயிருந்துவந்த அச்சுதம் -- 1 . அறுகுமரிசியும் . அறுகுமரி 
துபோலும் . ) 

சியுமெனப்பொருள் படும்போது “ அச்சதம் ” 
அச்சிநறுவிலி-- ஒருவகை நறுவிலிமரம் . எனற்பாலது அபத்தமாய் இப்படித்திரிந்த 
( இதன் பட்டையிலிருந்தெடுக்கப்பட்ட நாரி து போலும் . 

அக்ஷத ” என்பதில் க்ஷ 
னாலே மைசூர்த்தேசத்திலே கயிறு திரிக்கப் 

" ச்ச ” எனத் திரிந்தது . " தக்ஷங் " என்பது 
படுகின்றது . ) 

" தச்சன் ” எனத் திரிந்தாற்போல , ( உ - ம் . ) 
அச்சிரக்காலை - முன் பனிக்காலம். ( உ - ம் . ) 

வாழிய ரூழியென்னா- வச்சு தங்கொண்டு மன் 
" வெண்மழையரிதிற்றோன்றுமச்சிரக்காலை 

னனடிமுடிதெளித்து ” ( சிங் . இலக் . ககஎ . ) 
யும் ” ( சிலப் . ஊர்சாண் . கமரு . ) 

2. கெடுதலின்மை, ( உ - ம் . ) " கேவலமச்சுத 

மருந்தஞ்சாந்தம் " ( ஞாநவா , சிகித் . கச அ . ) 
அச்சிரநாள் -- கூதிருமுன் பனியும் . ( திவா ( சு , க : க எதிர்மறை . வ.த - சேடு . 
கா . ) 

அச்சிரவக்காலம்- 1. முன்பனிக்காலம் . அச்சுதன்- 1. அருகதேவதை. (உ - ம் . ) 
2. வாடையொடு வருங்காலம் . 

அச்சு தனடிதொழுதறைகுவன் சொல்லே 
அச்சிறுபாக்கம் - ஒரு சிவஸ்தலம் , ( பெ ( நன் . பெயரி . க ) 2. அழிவில்லா தவன் . 
ரியபு . திருஞா, ககஙஉ , ) 

( உ - ம் . ) அச்சு தனயன மரராசியபெயரவர் 

க்கு , நிச்சயம்படு முகமனே ” ( கந்தபு . சூர 
அச்சு- 1. அச்சம் , பயம் . ( உ - ம் . ) சவ் 

னமை . கசம.) 3. கடவுள் . 4. சிவன் . ( உ - ம் .) 
ரனச்சொடு சகத்திரா நீகனைத்தாழா ” ( சேது 

" அச்சுதனாஞ்சிவன் ” ( கந்தபு . அவைபுகு.அ . ) 
பு , விதூ ம . கக அ . ) ( இஃது " அச்சம் என் 

5. மூத்தோன் . 6. விட்டுணு . ( உ - ம் . ) " ஆணி 
பதன் விகாரம் . ) 2. அச்சுலக்கை . 3. அடை 

னீங்கிய வச்சுதனாற்றவம் ” ( கந்தபு . மகா 
யாளம் . 4. மூல ரூபம் . ( உ - ம் . ) " நரர்களாய்த் 

சா . க. 0.) ( கவுத : சு 
துய்ப்பரென்னினரர்பதிசுரருலோகஞ் 

எதிர்மறை . 
சுரர் 
களாய்த்துய்ப்பரென்னிற் சொன்னவச்சழி ஆத- அழிவுடையவன் . ) 
யுமாகும் ” ( சி . சி . உ . சஉ . ) 5. ஆதாரம் . அச்சுதன்ழன்னர்வந்தோன்- பலராமன் . 
( உ - ம் . ) " உத்தரமாமதுரைக்கச்சு ” ( வள்ளு (சூ . நி , க : க 0 . ) ( அச்யுத விட்டுணுவினவ 
வமாலை , உக . ) 6. உயிரெழுத்து , ( உ - ம் . ) தாரமாயுள்ள கண்ணன்.முன்னர்வ தோன் - 
" தங்கச்சினகர நேசாக்கலந்திச்சக நிறைந்தா தமையன் . ) 
ர் ” ( திருச்செந்தி . உஉ . ) 7 . 

எழுத்து 

அச்சுதை -1 . அழிவில்லாதவள் , 2. உமா 
( அச் . ] 8 . கட்டளைக்கருவி . ( உ - ம் . ) " கம்பிவா 

தேவி . (உ - ம் . ) " பகவதிசம்பவை மகிடவாக 
ங்குமச்செனலாயதால் ” ( இரகு . திக்கு . கஅக . ) 

நியச்சுதை ”( கூர்மபு . திருக்கல்.உங .) கவ 
9. தேகம் . 10. நெய்வார் கருவியினொன்று 

[ கவு 
11 , பண்டியுருள் கோக்தமரம் . ( உ - ம் .) “ அச் 

தா : க ; அ தா- அழிவுடையவள் .) 
சிற்றன ” ( கந்தபு . அக்கிரி. ஈ அ . ) 12. முதற் 

அச்சுநிகள்- .. அச்சுவிநிகள் . ( உ - ம் . ) " அச் 
பாடுமிடத்து மகர ஒற்றால் நாதத்தையுச்சரி 

சுங்கடீர்த்த மங்கிய கொடுநோய் தீர்க்கும் 
த்துக்குற்றெழுத்தை யெழுவாயாகக்கொண் 
டந்த நாதத்தைத் தொழில் செய்வது ; 

( வேதாணியபு . தீர்த்த , உஎ . ) (க.மீ.) 
தாளத்துடனிகழும் . ( சிலப் . அரங்கே . உசு . அச்கப்பலகை நய்வாரது கருவியினொ 
உரை .) 13. யுகம் . 14. யோநி , வினைக்கீடா 
யெடுத்த உடம்போடு கூடிய உயிர் . ( உ - ம் . ) அச்சுமாறதவாதி - அந்த அந்தச்சீவனின் 
" மலிருக்கடைமாந்தரச்சாய் ” ( சேதுபு : அச்சு வேறொருசீவனின் அச்சாகாமல் அந்த 
தாள,கசு .) 15. வடமொழி உயிரெழுத்து . 

மொழி உயிரெழுத்து . அந்த அச்சாகப்பிறந் திறக்கும் என்னும் மத 


- 


ன்று . 


46 


அச்சுவமேதம் . 


சஎ 


அச்சுறுகொழுந்தொடர். 


- 


உரை . ) ( க ) 


- 


வந் , உ 2 .. ) 

அச்சுவ 


ஸ்தன் . ( த , நி . போ , ககஅ . ) ( அச்சு- மூல 

அச்சுவரதன்- சூரியன் றேர் பரிக்குநாக 
ருபம் . ) 

ளொருவன் . ( உ - ம் .) " வாசுகிகங்கணாள 
அச்சுரம் -1 . நெருஞ்சிற்பூண்டு. 2. முரு 

வெஞ்சீற்றத் தக்ககன் வளைந்தமுள்ளெயிற் 
ங்கைமரம் . 

றுத் - தேசுடைச்சர்ப்பபுக்கவனே லாபத்தி 
அச்சுருவாணி- தேரினகத்திற்செறிகதிர் . 

ரன் சங்கபாலன் சீ - ராசறு மயிராபதன் நன 
அச்சுலகீகை நீரிறைகருவிகளிலொன் 

ஞ்செயன் மாபத்மன் காற்சோடகனழல்வா 
முகிய துலாவினடு நிலையிற் குறுக்காக ஊடு 

யேசில்கம்பளனச்சுவர தன் முறையினிரவி 
புகுத்தப்படுவதும் , அதனிருபாலிலுந் தூண் 

தேர்மதிதொறும் பரிப்பார் . ( கூர்மபு . ஆத 
களிலாவது பேண் மரங்களிலாவது பொறுத் 

வர் சிற . சு . ) ( சுபராய . ) 
திருப்பதுமான மரம் . 

அச்சுவன்- குதிரைச்சாதியாடவன் . ( உ - ம் . ) 
அச்சுவசாத்திரம் அசுவசாத்திரம் . 

" சசனேயிடபனச்சுவனென்று. ” ( கல்லா , எ . 
அச்சுவசேநன்- தக்ககனென்னும் பாம் 
பின் மகனாகிய ஒருவன் . ( பாரத . காண்ட . அச்சுவிநி- 1. இருபத்தேழு நக்ஷத்திர 
சு 0 . ) ( சுபவெல.. ) 

ங்களுள்ளே முதலாக்ஷத்திரம் . 2. குதிரை 
அச்சுவத்தம்- அரசமரம் . ( 

சய. ) 

வடிவமாய் மறைந்து நின்ற சஞ்ஞையென்னு 
அச்சுல 

வத்தன்- எட்டாமதுவின் காலத்தி சூரியன் மனைவி . 3. சந்திரனுடைய 
லுள்ள ஏழுமுநிவரிலொருவர் . ( கூர்மபு.மது பத்தேழுமனை வியரிலொருத்தி . ( சுஜி.நீ.) 

அச்சுவிநிகள் தேவமருத்துவர் . ( உ - ம் . ) 
வத்தாமன் – அச்சுவத்தாமா . ( க “ அன் றவியச்சுலிநிகளுக்களித்து ” ( வேதார 
தமாகா , சு - குதிரை. ஷா. நீ -நின்றவன் ) ணியபு . தோற்ற . கஉ .) ( கழிநௌ . சூரி 
அச்சுவத்தாமா- 1 . 

1. ஒருயா 

னை . ( உ - ம் . ) யனும் மனைவியாகிய சஞ்ஞையென்பவளுங் 
" எரிகணைதொடுத்தபோரி- லந்தர மடைந்த 

குதிரைவடிவங்கொண்டு பெற்றவரென்ற 
தையவச்சுவத்தாமாவென்னுஞ் - சிந்தும்ம் ” 

படி . ) 

அச்சுவிநிதமாரர்- தேவ மருத்துவர் . 
( பாரத , பதினைந் . கக . ) 2. ஒரு யுத்த வீரன் ; 
இவன் துரோணாசாரியருக்கு மகன் . ( உ - ம் . ) | [ க - காரௌ . ) 
" அத்தகேளடு வல்லாண்மை யச்சுவத்தாமா அச்சுவிநிதேவதைகள் - தேவமருத்துவர் . 

த்தவாரணத்திற்கு ” ( பாரத . அச்சுவிநிதேவர் - தேவமருத்துவர் .( உ - ம் .) 
பதினைந் . உஎ . ) ( கா ar . )) 

திபரைநந்தியமுதகடத்தோடுதித்தோன 

ச்சுவிநிதேவர் விரியலைகடலை நுகர்ந்தோர் ” 
அச்சுவத்தி- சூரியகுலத்தரசர்சளிலொரு 

( தைல . ரு , கட வுள் வணக்கம் . ) 
வன் ; இவன் உவநாச்சுவகனுடைய மகன் . 

அச்சுவிநிநாள்-- 1. அச்சுவிநேக்ஷத்திரத் 
( கூர்மபு . சூரிய . கங . ) 

திற்குரியகாலம் . 2. அச்சு விநிநக்ஷத்திரம் , 
அச்சுவதி- அச்சுவிநிநாள் . ( உ - ம் . ) “ மறு 
விலச்சுவதியா தியிரேவ தியீறாமாதர் ” ( நல் , பா 

அச்சுவிநிபுத்திரர்- தேவமருத்துவர் . 
ர . பதினெட் . உ . க . ) ( க ) 

( சுமி நிவதரள : சு நீ- பெண்குதி 
அச்சுவம்- குதிரை . ( உ - ம் . ) “ இந்தவச்சு 

ரைவடிவங்கொண்ட சஞ்ஞை. தரள 
வங்கூர்ச்சாம் . ” ( திருவிளை . நரிபரி . க o ரு . ) மக்கள் . ) 
[ 4சு . ) 

அச்சுறல்- 1. அச்சமடைதல் . ( 2 -- ம் .) 

அச்சுறுகின் றதெனாவ தாகுமால் ” ( கந்தபு . 
அச்சுவழகா தநம்- யோகியின் நூற்றெட் 
டாசநங்களிலொன்று ; அது காலை மடித்து 

தருமகோ. கக . ) 2. அச்சமடையச்செய்தல் . 

உ - ம் . ) " அச்சுறுகண்மணியா மரிமாவின் ” 
க்கொண்டு முழந்தாள் களிரண்டின் கண் 
முழங்கைகளிரண்டையும் ஊன்றி யுள்ளங் 

( கந்தபு . அவைபு . உசு . ) ( அச்சு - அச்சம் . ) 
கைகளைக் கன்னத்திலே வைத்துக்கொண் அச்சுறவு- அச்சமடைதல் . ( உ - ம் . ) " சா 
ருத்தல் . ( 
சவாலம் . ) 

ன் றகன் மாயனச்சுறவெய்தி " ( கந்தபு . யாக . 

கஉடு . ) ( அச்சு- அச்சம் . உறவு- அடைதல் . ) 
அசீசுவமேதம் -- அசுவமேதயாகம் , ( கூர் 

அச்சுறுகொழந்தொடர் - மரங்களிலேயி 
மபு . வருணா . சுக . உசை;)சுயே.) ரும்பைத்தைத்து விசையாதபடி ( யானைக்) க 


வென்னு . 


. 


K 


ம் 


47 


அசகசாந்தர நியாயம் . 


சஅ 


அசகலக்கணை . 


ழுத்திலே மாலைபோலிடுவதொன்று . ( உ - ம் .) தனது குட்டிக்குங்காட்டு தல்போலவும்யானை 
" அச்சுழகொழுந்தொடர்யாப்பழித்து ( சிந் இலையை விட்டுக் கரும்பைத்தின் தனது 
தா.காக . உஅ .. ) 

சுவையைத்தானும் அறிந்து தனது கன்று 
அச்சுறுத்தல் -- அஞ்சுவரையுறுத்திச்சொ க்குங்காட்டுதல்போலவுங் கிரியா குருமந்திர 
ல்லல் , ( உ - ம் . ) " அஞ்சியச்சுறுத்தலும் ” தந்திர கலைகளையாராய்க் தவற்றுட் கூறிய 
( தொல் . பொரு . ககச . ) 

சரியாதிகளை யநுட்டித் தவற்றான் வரும் 
அச்சுறை- உடம்பு . ( அச்சு - உயிர்.உறை . விடயாநந்தத்தைத்தானுமநுபவித்துத் தன் 
உறப்படுபொருள் . ) 

னையடைந்த சீடனுக்கு மவ்வுபதேசங்களால் 
அச்சென - விரைவாக . ( உ - ம் . ) " அச்செ அவ்வாநந்தத்தை வருவிப்ப னென்பதும் , 
னத் தணந்தேகி ” ( கந்தபு . நகர்புகு . கா . 

.) 

ஞாநகுருமந்திர தந்திரகலைகளை விட் டுபதே 
அச்சை- 1. பீதிரோகம் , ( இராசவைத் ,) சகலையை யாராய்ந் ததனுட்கூறிய ஞாநாநந் 
2. பைத்தியம் . ( இராசவைத் . ) 

தத்தைத் தானும்பெற்று தன்னை யடைந்த 
அச்சொடுபுரிதல் 

மூலரூபமாகச் செய் ப க்குவனுக்கும் அந்த ஞாநாநந்தத்தை வரு 
தல் ; சரியொப்பாகச் செய்தல் . ( உ - ம் . ) “ நீய விப்பனென்பதுங்காண்க ” ( ஒழிவி , பொது , 
வை - யச்சொடு புரிந்திலை ” ( கந்தபு.சூரனமை , ரு . உரை . ) ( கஜ.பஜாமா நாய : சுஜ - ஆடு . 

யானை , காப- வேறுபாடு . ) 
அச்சோ- 1. இரக்கத்தைக்காட்டும் ஓரி 
டைச்சொல் . ( உ - ம் . ) " அச்சோவெனப்பலி அசகசாத்தரம்- 1 , அசகசாந்தரநியாயம் . 
மையோசையீண்டு சிறைவைத்தபாவமதனா 

2 . 

ஆட்டுக்கும் யானைக்கும் உள்ள பேதம் . 
ல் ” ( கந்தபு . அவைபு . ச.க. ) 2.வியப்பினைக்கா 

அசகண்டா - தைவேளைப்பூண்டு. ( இஃது 
ட்டுமோரிடைச்சொல் , ( உ - ம் . ) " மழவிடை " கஜமாயா ” என்னும் வடமொழித் திரிவு 
யுடையான் மேனி வனப்பினை நோக்கியச் 

போலும் . ) 
சோ , வழகியபிரானோவென்னாவள்ளிமுத்தங் 
கொண்டு ” ( திருவிளை . இரச . உக . ) 

அசகத்து- விடாதது . ( சி . சி . 2 ; ருஎ . 

சிவாக் . ) ( அ - எதிர்மறை . ஜகத்து - விட்டது . ) 
அச- நிவிர்த்திகலையிருக்கும் உருத்திரபு 

அசகந்தை- தைவேளைப்பூண்டு . ( சு 
வருங்கள் நூற்றெட்டினுளொன்று . 
அண்டகடாகத்துக்குப்புறம்பே கிழக்குத்தி 

மாயா : கஜ . ஆடு . மாயா- பரிமளமுடை 
க்கிலிருப்பதென்பர் . ( கந்தபு . கணங் . க 0 . யது . ) 
உரை . ) நிவிர்த்திகலையி லுள்ள னவெனப்ப அசகம்- 1. மலையாடு . 2. விடாமை , 
இம் நூற்றெட்டுப்புவங்களுள் ஒன்று . ( சி- | ( கஜஹD. ) 
லி. கிரி . உக . உரை. ) ( அஜ . ) 

அசகரம் --பெரும்பாம்பு . ( கஜபா : சுஜ . 
அசக்கல் - கட்டல் . “ அகடசக்கரவின் " 
( கந்தபு . கட . வாழ் . ) 

ஆடு , பா ) - விழுங்குவது . ) 
அசக்கியம் - 1. செய்யக்கூடாதது , இய 

அசகரோகம் . 

எண்வகை மசூரிகைரோக 
லாதது . ( உ - ம் . ) “ கரை செய்தியாகம்புரிதற் ங்களுள் ஒன்று ; அது ; பருத்துந்தடித்தும் 
கசக்கியமா தலினால் ” ( சூத . எக்கி . 

ரணத்தைத் தருவதாய் அநேக கொப்புளங் 
க . ) (கக ): சு- எதிர்மறை , க. )- இய 

கள் எழுப்புவதும் , கீல்களிலும் முகத்திலும் 
ன்றது . ) 2. துத்தநாகமணல் . 3. நாகமணல் . 

வீக்கமும் , தாகமும் , பிசுபிசுப்பான சலக் 
அசக்கியன் - ஏலா தவன் . (காக ) ) 

கசிவும் உண்டாவது மாயிருக்கும் . ( சீவரட் . 

கசசு . ) ( சுவல.ஹ- தாங்கக்கூடாது . ரொம 
அசக்கீரம் - ஆட்டுப்பால் . ( வி - ணி .) ( அஜ கோய் . ) 
க்ஷரம் : அஜ ஆடு . r ரம் - பால் . ) 

அசகலக்கணை --- விடாதலக்கணை ; அது : 
அசகசாந்தரநியாயம் - மீமாஞ்சையிற்கூ தன்பெர் ருளை விடாது தனோடு சம்பந்த 
றப்பட்ட நியாயங்களுளொன்று ; அது ஆட் முள்ள வேறுபொருளைத்தருவது . " கவிகை 
இக்கு யானைக்குமுள்ள 

பேதம்போலும் யாளர் செல்கின்றார் ” இவ்வாக்கியத்திலே 
நியாயம் . ( இது பின்வரு மேற்கோளாற்றெ கவிகையென்னுஞ்சொல் அதன்பொருளை 
ளியப்படும் . ஆடு கரும்பைவிட்டிலையைத் விடாது அதனைக் கொண்டுவரும் புருடரை 
தின் றதனது சுவையைத் தானும் அறிந்து க்கரு சவருவது . ( நருக்கசங்கிரகவுரை. பக் 

| 


சுஜ 


பூ . சு : 


48 


> 


அசங்கதியலங்காரம் . 


சகூ 


அசங்கியை . 


எதிர் 


நீளமாக , 


ன்மை . 


ர்வு . ) 


மறை . 


கம் ச.அ. ) ( கஜஹஓக்ஷணா- சு- எதிர்ம அசங்கம் - 1. ஆசையின்மை . 2. உலக 

ப்பற்றின்மை. 
விட்டலக்கணை . ) 
றை , ஜஹஓக்ஷிணா 

அனையனவிந்தா 

ன்காலுமுண்மைப்போதத் தழுந்தியயற்சங் 
அசகவம்- சிவனுடையவில்லு . 

கயறலசங்கமாகும் ” ( ஞாஈவா , உற் . க எ .) 
அசகளன் --- சைநசமயத்திற் சொல்லப்ப 

3. தடுக்கப்படாதது . 4. தனிமை . ( உ - ம் . ) 
ட்ட இருபத்து நான்கு தீர்த்தங்கரருளொரு 

" விளங்குசுப்பிரகாசமாயசங்கமாய் ” ( வேதா 
வன் . ( த . நி . போ , சங . ) 

பணியபு . வரன் முறை . நிச . ) 5. நிச்சயம் . 
அசகளிகாரோகம் ஒருவகைச்சுத்திர 6. பயமின்மை, அஞ்சாமை , ( உ - ம் .) “ தண் 
விரணரோகம் ; இது சிலேட்டுமவா தங்களி 

டதரற்கினியசங்கம் ” ( திருச்செந்தி . க 0 . ) 7 . 
னால் பயற்றினைக்கயிற்றிற்கோத்தது போல 

விரோதம் . ( 1 , 2 , 3, 4 , கவிஜ : சு 
மினுமினுப்புடன் கோவில்லாத 
கொப்புளங்களையுண்டாக்குவது . 

பிர மறை , வஜ- பற்று , சேர்வு ; 5 , 6 , க 
தாநமாகக்குழந்தைகளுக்கு வரும் . (சீவாட் . ஐ . சு- எதிர்மறை . Up - ஐயம் , பயம் . ) 
» 0 அ . ) ( அஜ- ஆடு . கலிகா- அதள் , ரோம 
நோய் , ) 

அசங்கமம்- 1. அசட்டை . 2. இகழ்ச்சி . 
அசகாயசூரன் - வேறொருவரது சகாடமி 3. ஒவ்வாமை . 4. கூடுதலின்மை. 5. சமமி 

6 . 
ல்லாமற்பகைவரை வெல்லும்பலமுள்ளவன் . 

சூரியனுக்கெதிரே கிரகங்கள் 

நிற்றல் . 7. பவுத்திரமின்மை. ( 3 , 4 , 5 . 
அசகாயம் - சகாயமின்மை . ( சி . சி . ச : 
10. சிவாக் . ) ( அஸஹாய : அ . 

எதிர்மறை 

கவஜ : சு- எதிர்மறை . வற30- புண 
ள ஹாயம் துணை . ) 

அசங்கற்பம்- மநத்திலே முன்னர் நியம 
அசகி - பகைவன் . ( சுவலி F : சு எதிர் 

ஞ்செய்து கொள்ளாமை . ( கவல: 
வலி - நண்பன் . ) 

எதிர்மறை . வவ 

நியமம் . ) 
அசகியம்- 1. அருவருப்பு . 2. தாங்கக்கூ 

அசங்கற்பமாசம்- சங்கிரமத்தின் ஆதிய 
டாதது , பொறுக்கக்கூடாதது . ( 

சஹ ):) ந்தங்களிலே யமாவாசை வர நிகழும் மாதம் . 
சு- எதிர்மறை. மஹ 
) - தாங்கக்கூடியது . ) 

( விதாக . குணகுண . அக . உரை . ) 

அசங்கன் - 1.கூட்டமில்லர் தவன் . ( உ - ம் . ) 
அசகோத்திரம் ---- வேற்றுக்கோத்திரம் . 

( நிட்களவசங்கசஞ்சலரகித ” ( தாயு , கரு 
( கவமொ .) 

ணாகா.க. ) 2. (சாங்கிய) புருடன் . ( சுவஜ: 
அசங்கதம்-- 1. அவமதிக்கப்பட்டது . 2 . சு- எதிர்மறை, வஜ- கூடுதலுடையவன் ) 
சமமற்றது . 3. ஒழுங்கின்மை. 4. சிதறினது . 
5. தனிமையானது . 6. நெகிழ்ந்தது . 7.பற்றி 

அசங்கிதம்-- 1. அச்சமில்லாதது . 2. சந் 
ல்லாதது . 8.பொருத்தமில்லாதது , ஒவ்வாத தேகமில்லாதது . ( சுஜித : சு எதிர்ம 
து . 9. வியூகம் நான்கனுளொன்று ; அது : சே 

றை , ஜி .50. அச்சமுடையது . ) 
னையை வேறுவேறாக நிறுத்துவது . அதன் 
விரி : அர்த்த சந்திரம் , உத்தாநம் , சிருங் 

அசங்கியம்- 1. அருவருப்பு . ( இது அச 

கியம் என்பதன் விகாரம் போலும். ) 2. எண் 
காடம் , கர்க்கடகசிருங்காரி , காகபாரி , கோ 

தணிறந்தது . ( சுவஐ ): 
திகாஎன ஆறாம் , ( வள் . எசு . உரையின் கீழ் 

ஐ ) : சு - எதிர்மறை . 
ப்பிற்குறிப்புரை .) 10. வெறுப்பு . [ 1 , 2. 5 , 

உல- எண்ணத்தக்கது . ) 
7 , 8,10 , கவஜக . சு . எதிர்மறை . வஜ 

அசங்கியா- எண்ணி நந்தது . ( வி - ணி , 
50- பொருத்தம். 4 , 6 , 9 , கவட் .5 : 
திடமாயொன் றியிருப்பது . ) 

உசுச . ) ( சுவஜயா : வா - எண் . ) 
அசங்கியேயம் 

எண்ணக்கூடாதது , 
அசங்கதி -1. ஒன்றோடு கூடாமை, 2.ஒவ் 


வாமை . ( கவத 
( கவஜ.கி : சு -எதிர்மறை . வா ஐதி- ( உ - ம்.) " அசங்கியேயகிரந்தம் ” ( பௌட் 

தந்திர , உருஇ .) ( கவஜெய ; வா.ஜெல 
கலப்பு . ) 
அசங்கதியலங்காரம் - தொடர்பின்மை 

ய . எண்ணக்கூடியது . ) - 
யணி . ( குவ . ங . எ . ) 

அசங்கியை- அசங்கியா . 


வஜ 


வர த 


- 


49 


அசஞ்சத்தி . 


50 


M 


ஹ o 


- 


- 


வன் . ) 


அசங்கிரகம் - 1. இரவாமை , ( மணிமே அசஞ்சயம்- சந்தேகமின்மை, ( கல ) 
கலை . கூசுசு . ) 2. பின்னுக்கு வேண்டுமெ 

பய O : சு- எதிர்மறை. லபய O- சந்தே 
ன்று பொருளைத் தேடிவைத்துக்கொள்ளா 
மை . ( மணிமேகலை . கூகூ. அ . )( கவம: 

சம் . ) 

அசஞ்சலம்- அசைவின்மை . ( கவ : 02 
Ro ஹ தேடிவைத்தல் . ) 

© ; வல ) - அசைவு . ) 
அசங்கிலபதம் கொடுத்தவிடத்துண் 

அசஞ்சலர்-- அசைவில்லா தவர் , கடவுள் 
ணல் . ( வி - ணி . ) ( சு- எதிர்மறை . ஜ e- | (உ - ம் .) “ வையைத் துறைவரசஞ்சலர் ” ( மது 
விரைந்தோடல் , ) 

ரைப்பதிற் . நிஅ . ) 
அசங்கு- அசங்கென்னேவலும் , தெரிநி அசஞ்சிதன் - சஞ்சிதசன் மமில்லாதவன் . 
லைவினைப்பகுதியும் , பெயரெச்சத்தொகை ( 

கவி .: சு . எதிர்மறை , வலவித 
யும் . 

சஞ்சிதகன் மமுடையவன் . ) 
அசங்குதல் - அசைதல் , நடுங்குதல் .( உ - ம் .) அசட் சுதரிசநம்- ( சைநம் . )தீக்குணமாகிய 
" கண்டசங்கரனன் முகன் கைத்தலம் - விண் தரிசனாவர்ணீயத்தினொருவகை. ( சி . சி . 
டசங்கிட ” ( இராமா.இராவணன்வதை.உ. அ . ) பர . சமணரில் நிகண்டவாதிமதம் . 2. , கவி . 
அசங்கை -1. சந்தேகமின்மை, 2. பயமி 

உரை . ) 
ன்மை . ( ஜா- 
கஜா: புஜா- சந்தேகம் . பயம் . ) னைத்தொழிற்கள் வராயுழலசட்டர்களை வரை 

அசட்டர்- குற்றமுடையவர் . ( உ - ம் . ) “ வி 
அசங்கையன் சந்தேகமில்லா தவன் . ( இராமா . திருவவ . எசு .) ( அசடு - குற்றம் . 
( உ - ம் . ) “ அசங்கையனையமார்கடஞ் சல்கை அர் - ஒரு விகுதி . ) 
யெல்லாங்கீண்டானை ” ( தேவார . திருக்கீழ் 

அசட்டி-- அசமதாகம் . 
வே . க . திருநா . ) ( சங்கையன் - ஐயமுடைய 

அசட்டை- 1. மதியாமை . 2. பராமுகம் . 

( உ - ம் . ) " அசட்டையற்றொழுகி மையலாக் 
அசங்கோசம் சுருக்கு தலின்மை . ( க யந்த . உக . ) 

குவனென்று போனாள் " ( நல் . பார . துட்டி 
வஜொ : வ்ஜொ- சுருங்குதல் . ) அசடம் - சடமல்லாத வஸ்து . ( உ - ம் . ) 
அசச்சநன்- துர்ச்சகன் . ( சுவஜ : சு 

" அசடமநாமடமசங்க மதுலம் ” ( சைவல் . சந் 

தே . க . எ . ) ( சுஜ 2): சு- எதிர்மறை . ஜ20 
எதிர்மறை . வலஜ.ந. கல்லவன் .) 

அறிவற்றது . ) 
அசசரணம்- பூரட்டா திநக்ஷத்திரத்துக் அசட நபம் - சைதந்யரூபம் . ( பௌட்.பசு . 
சதிதெய்வம் . ( அஜசரண :) 

கசஅஇ . ) ( கஜா - வ :சு ; ஜவா- வ o 
அசசீவிகன் - ஆடுகளை மேய்த்தாவது ஆட் அஞ்ஞா ரூபம் . ) 
வியாபாரஞ் செய்தாவது சீவிப்போன் . 

அசடன்- 1. சளங்கமுள்ளவன் . 2. கீழ்ம 
( அஜஜீவிக : அஜ - ஆடு . ஜீவிக- ஜீவிப்போன் .) | கன் , ( உ -ம் .) “ அசடற்குயர்வொப்பதினத் 

அசசுரம்- 1. நெருஞ்சிற்பூண்டு , 2. முரு க்ருபையுற் றடிமைக்கொரு சொற் புகல்வா 
ங்கை மரம் . 

யே ” (திருப்பு . 100. ) S. சடமில்லா தவன் 
அசஞ்சத்தம் - பற்று தலில்லாதது . கவல (உ - ம்.), " சதாயைசடனாயாநந்தத்தைத் தவி 

ர்ந்து ” ( ஞா வா.உபசா.கூ.க. ) 4. சோம்பேறி . 
வலத : சு- எதிர்மறை , SOME பற்று 

[ 1 , 2 , 4. அசடு . குற்றம் . அன் - ஒருவிகுதி , 
தலுடையது . ) 

3. அ . எதிர்மறை . ஜூ - அறிவற்ற பொருள் .) 
அசஞ்சத்தி - ( வேதாந்தம் , ) சங்கற்பம் 5. நல்லொழுக்சமுடையவன் . ( TUTO : 
அறல் , அஃதுண்மையிலே மகம் ஸ்திரப்ப 

எதிர்மறை . UTO - தீயன் . ) 
ட்டுப் பொய்மைகளெல்லாவற்றையு மறந்து 
விடுதல் . ( இதனையைத்தாம் ஞாகபூமியென் ( உ - ம் . ) “ அசமகள் கசடிகள் பழுப்புரட்டி 

அசடி - குற்றமுள்ளவள் , பழுதள்ளவள் . 
பர் .) ( உ - ம் . ) " தத்துவத்தின் மதமுறைத்து 

கள் ” ( திருப்பு . உசஉ . ) ( அசடு ; இ . ) 
மித்தையெலா மறத்தலசஞ் சத்தியாகும் ” 

அசடு - 1. இரும்பு முதலிய உலோகங்க 
( கைவல் . சந்தே , சுருக . ) ( 

கவலகி . ) ளிற்பெயரும் பொருக்கு . 2. குற்றம் ,பழுது, 


50 


அசத்து . 


ருக 


அசதி . 


( உ - ம் . ) " அறிவுளோர் தமக்கு யாதோரசடது தவற்கு " ( இராமா . இராவணன் வதை.ககஎ . ) 
வருமேயானால் ” ( வி - ணி . கவி . சு .) 

3. தீயது . 4 , மாயை . ( உ - ம் . ) “ நீளவான் மா 
அசண்டை --சாதுவான தன்மை , வேகமி 

வினுண்மையை மறைத்துநிற்றலி னாற்றம 

மென்றும் , 
ன்மை . ( சுவனர் 
சுவணா: அணா- வேகம் . ) 

வாள விர்வித்தையென்னு ஞா 

நத்தை மறைத்தலி னவித்தையேயென்றுங் , 
அசத்தம் - சத்தமின்மை , 

கோளுறஞ்ஞாநகாரண மாகிக் குலவலின் மோ 
அசத்தர்-- 1. அஞ்ஞா நிகள் . ( உ - ம் . ) " புக கமேயென்று , மாளுறு மசத்து விலக்ஷணமா 
லருமசத்தர் தம்பாற் பொருந்தியவலகையே யமைதலினாலசத்தென்றும் ” “ உலகுதித்தி 
போல் " ( சிவப்பிர . * : க .) 2. வலிமையற்ற 

டற்குக் காரணமாகி யுறை தலிற் காரணமெ 
வர் . ( உ - ம் . ) “ அசத்தரே லீகை வேண்டுவவீ ன்று , மிலகுகாரியமாகியவுலகாகியிருக்கவுந் 
ந்தும்விருப்பினாற்போகவேவுமின் ” (சேதுபு . தெரிதாப்படாத , வலனுறு தலினவ்வியத்த 
சேதுவ . எ .)( சுது : கரி 

மேயென்றும் வகுப்பரம்மாயைக்குப்பெயர் 

வலியுடை கள் ” ( சூத. சிவமா . அ : 50 , கக . ) ( அஸத் : அ 
யவர் . ) 

எதிர்மறை . ஸத்- உள்ளது , நல்லது . ) 
அசத்தல்--அசந்து போதல் . ( உ - ம் . ) " பவ 

அசத்துக்கள் - கீழோர் , சிறியோர் . ( ப.மி. ) 
ள வல்லிகளெனச்சிலரசந்தார் ” ( இராமா, தை 
வமா . கரு . ) 

அசத்துரு-- 1. சத்துருவல்லா தவன் . 2 . 

சந்திரன் . ( கு : பு.பகைவன் .. ) 
அசத்தன் - 1. இவ்வுலகப்பற்றற்றவன் . 
2 , பற்றற்றவன் , ( அஸக்த : அ- எதிர்மறை . அசத்துவம்-- 1. அபாவம் . 2. தீமை . 3 . 
ஸக்தன்- பற்றினவன் ) 3. முருகக்கடவுள் . வலியின்மை . 4. வெளிப்படாமை . (சுக: 
( உ - ம் . ) " உந்திகலசத்தன் ” கலை சை ) ஸ rio , உண்மை. 

ம . ) 
( அஜம்- ஆடு , அத்து- ஒரு சாரியை . 

அன் 
ஒரு விகுதி . ) 4 . வலிமையில்லா தவன் . ( உ - ம் . ) அசத்துவாடாதகம் -- வஸ்து இல்லையெ 

ன் 
அன்னவனுமிதுவொழிய வாக்க மாட்டான 

று தோன்றும்படி செய்யுஞ்சத்தி . ( உ - ம் . ) 

“ பிரமமில்லையென்கிற விகாரத்துக்குக் கார 
சத்தனாமெனில் ” (சிவப்பிர . உ : G. ) ( UT 

ணம் அஞ்ஞாநத்தின் அசத்துவாபா தச சத் 
த : த நீ- வலிமையுடையவன் . ) 

தியாம் ” ( விசார , கஉ 0 . ) 
அசத்தி --- வலியின்மை . ( உ - ம் . ) “ கிலேசத் அசத்தை-- 1. அபாவம். 2. தீமை, 3 . 
தாலசத்தியாற்றுயரம் ” ( சூத , எக்கி , பூ . கஎ : பொய் . 4. வெளிப்படாமை . ( கலதா 
கரு . ) சக்தி - வலி . ) 

லதா- உண்மை . ) 
அசத்தியம் -- பொய் . ( உ - ம் . ) “ சத்தியமன் 

அசதாகமம்-- காஸ்திகம் முதலிய சாத்தி 
றியாத்தியமறியீர் ” ( உபதேச . சிவத்துபோ. 

சுலதா3- கஸ F. பொய் . சூ 
கஉ அ ) ( சுவி ) 

: வலது 
: மெய் . ) 

20- சாஸ்திரம் .) 
அசத்தியோ நிர்வாணம் 

நிர்வாண தீக்ஷை 
வகையிரண்டனுளொன்று ; அது ; தேகாந்த 

அசதாசாரம் --- துராசாரம் . ( சுவதாவா 
த்தின் முத்தியைப் பயப்பதும் வாலீசர்முத 

( T : கல தி - கெட்டது . சூவாா ) - 

ஒழு 
லிய மந்தபக்குவர்களுக்குச் செய்யப்படுவது க்கம் . ) 
மாம் . ( சைவச . ஆசாரி . சுஉ . உரை . ) ( கவ அசதி . - 1 . ஒளவையாராற்கோவைபாடப் 
வொ- நிவாண : சு.- எதிர்மறை . வல )- 1 பெற்ற ஓரிடையன் . ( உ -ம் .) “ ஆயும்கடைம் 

ணியை 

( ) 
உடனே . நிவாண ) , மோக்ஷம் . உடனே 

பில்லாதவள் . ( உ - ம் . ) " படையனை யவிழியு 
மோக்ஷங்கொடுத்தலில்லா ததென்றபடி . ) யரிலாயுள் போம் ஆழமேலச தியாயுழன்று 
அசத்தில்க்ஷணம் அசம்பவம் . ( கவிசு ; 

சோரும் ( திருநெல்.மகளிரி . ரு.2 .) ( அஸதி : 
க்ஷண . ) 

ஸதி - கற்புடையவள் . ) 3. சடிதி . 4. சிரித் 

தல் , புன்னகைசெய்தல் . ( உ - ம் . ) " ஐயலு 
அசத்து- 1. இல்லாதபொருள் . ( சி , சி , மசதியாடி ” ( கூர்மபு . இராம . வா , 

வா , சசு . ) 
க : ரு . மறை . ) 2. உள்ளதல்லாதது, பொய் . ( ஹஸதி . ) 5. சிரித்துப்பேசல் . ஹஸதி . ) 
( உ - ம் :) " அசத்தினிற்செல்கிலாச் சது முகத் 6. வசவி . 


ரம் . ( 


கவல 


51 


அசந்துட்டி . 


ருஉ 


அசதி . 


ஈறு 


அசதிசந்தி-- ஒரு நோய் . 

அசந்தோஷம் - சந்தோஷமின்மை. ( பௌ 
அசதிசுதன் சோரபுத்திரன் . ( கவல தீ ட் . பும் . கக . ) ( கவதொஷ : வலதொ 
5.) 

ஷ - பிரியம் . ) 
அசதியாடல்- 1. நகையாடல் . ( உ - ம் . ) 

அசந்நத்தன்- 1. இறுமாப்புடையவன் : 
“ தொறுக்கொண்ட கள் வரிவரோவெனச் 2. போருக்காயத்தமில்லா தவன் .( கவல w 
சொல்லிருக்காங்- கொறுக்கப்படுவாரிவ்ரென் ல - ஆயத்தமுள்ளவன் . ) 
றங்கச தியாடி ” (சிந்தா . கநக . கூககு . ) 2. மிக் 

அசந் நிகருடம் - 1. தூரம் . 2. பிரத்தியக்ஷ 
குச்சிரித்து விளம்பல் , 

ப்படாமை . 

( சவ நிகஷ 3: வ நிகஷ30 
அசதீசுதன்- சோ புத்திரன் , ( கவதீ | சமீபமாதல் . ) 

5. கவல தீ- கற்பில்லாதவள் . த அசந்நீகிதம் - சமீபமல்லாதது . ( கல 
மகன் . ) 

ஹி தப : ல நிஹித- சமீபத்திலுள்ளது 
அசந்ததி- சந்ததியில்லாமை . சுலததி : 

அசந்நிகிருட்டம் - 1. சமீபமாகாதது . 2 . 
ஸததி . சோத்திரம் , புத்திரன் . ) 

பிரத்தியக்ஷப்படாமை . [ rar_GAJ 
அசந்தம்- உயிரெழுத்திலே முடியுஞ்சொ வல நிக ஷ - சமீபமாதல் .) 
ல் . ( உ - ம் . ) " ஆயுமலந்தமசந்தம் ” ( பி.வி.திங்க . 
சசு . ) ( கஜன : கஜி -உயிரெழுத்து.சும் 

அசந்நிதி -- 1 . சமீபமாகாமை , சுவலறிய : 

வல நிய - முன்னிலை . ) 2. நம்பிக்கை . 
அசந்தர்ப்பணம் -1 .திருப்திகொடாமை . அசந்நியம்- 1. தூர்க்குறியான தோற்றம் , 
2. பிரியங்கொள்ளாமை , ( சுலதவ பண : 2. பிறப்பற்றது . ( உ - ம் .) “ அஜந்யசம்யோக 
ஸதவ - ண- திருப்தி , பிரியம் . ) 

த்திற்குநித்தியவிககரித்துவம்வரும் ” (சி.சி. 

2 ; க . சிவாக் . ) [ அஜந்ய : ஐந்திடம் - சந்த் 
அசந்தர்ப்பம் - சமயமின்மை , சரிப்படா 

அசநபன்னி - சிற்றகத்திப்பூண்டு . ( கு 
அசந்தா நம்- 1. சந்ததியின் மை . 2. சமா 

நவணி ; சுரு 

உணவு . வணி . 
தாகமின்மை . ( கவலதா ந : வலதா - சந் 

இலை . ) 
ததி , சமாதாகம் . ) 

அசநம் -1 . சிரிப்பு . ( ஹஸக : ஹஸ் ; அக . ) 
அசந்தீ- சு . தெலின்மை . [ சுவலி : 2. சோறு . ( சூ . நிகண் . சு ; உஉ .) 3. போச 
லவி- கூடுதல் . ) 

கம் . ( உ - ம் . ) " அசனமிடுவார்கடங்கண் மனை 

கடலைவாசனின்று ” ( திருப்பு சகக . ) 4. வெ 
அசந்தீத்தம்- சந்தேகப்படாதது . ( சுல ள்ளுள்ளி . 5. வேங்கைமரம் . ( உ - ம் . ) " சாள 
நி : வலம் - சந்தேகப்பட்டது .) 

சண்பசவசநவப்பிரத்தசன ” ( இராமா . கிஷ் 

கிங் . ஆறுசெல் , சசு . ) ( 2 , 3 , 5..அசா . ) 
அசந்துட்டம்- பிரியமின்மை . ( கவலன் 

அசநவம் 

பிருது மன்னனுடையவில் . 
ஷ : ஸ 4 ) . பிரியம் . ) 

( கூர்மபு . தக்க , சபி . சு . உரை . ) 
அசந்துட்டன் சந்தோஷமில்லா தவன் . 

அசநவேதி- சீரகம் . ( உ - ம் .) " அசநவேதி 

புல்ல ” ( இராசவைத் ங எ . ) 
( வாசுதே . எக . ) ( ஸந்துஷ்டன் - பிரியமுடை 
யவன் . ) 

அசனாமீர்ததைலம்- ஒருவகைத் தைலம் ; 

இது : வேங்கைப்பட்டை சீந்தில் முதலியவற் 
அசந்துட்டி 1. சந்தோஷமின்மை . 2 . றினின்று வடிப்பது . இதனிலக்கணம் தை 
திருப்தியின்மை , குறைவு . ( உ - ம் . ) " புளிப் லவ . சசு . சஎ - ஆங்கவிகளிற்காண்க. ( உ - ம் . ) 
புங்கசப்புமுறைப்பு முவர்த்தலுஞ் சொல்லப் " வேங்கையதள் - அசமகற்றிவாங்குமிந்தவச 
பட்ட இவைகளிற் சந்துஷ்டி யசந்துஷ்டியி | நாமிர்தத்தைலம் . ” 
ன்றிச்சமனாயுண்பவனும் ” ( ஞா -5 வா . விர . சூ 

அசநி- 1. அநிச்சை . 2. ஆரு தாரங்களு 
ககூ . உரை.) ( கவதஷி: வலஷி ளொன்றாகிய விசுத்தியின் பதினாறு பதும 
பிரியம் . ) 

தளங்களுள் ஒன்றிலிருக்கும் அதிதேவதை 


மை . 


- 


52 


அசபாவித்தை. 


அசம்பவம் . 


ஞா தி . ) 


வட்விணா. ) 


றது . ) 


( சி . சி . அ : உக . மறை . ) ( அசநி . ) . 3. இடியே த்திகனேயாய்- மன்னுங்குரவன் றிருவடிக்கு 
று . ( உ - ம் . ) " விண்ணிடத்தசநி ” ( பாரத . நி வழிபாடாற்றியுணர்ந்து கொளு” ( சூத.எக்கி . 
வாத . எ அ .) ( அசநி . ) 4. சாம்பிராணியிலை . 

பூ . எ . இ . ) ( சுஜ்வாவிகா . ) 
(( இராசவைத் . ) 5. வச்சிராயுதம் . 6. வை 
ரம் . ( இராசவைத் . ) 

அசபிண்டன் -- சபிண்டனல்லாதவன் . ( சு 
அசதிபாதம் - இடிவிழுதல் , ( சி . சி . கக : 

வட்விண : க- எதிர்மறை . விண - சமா 
எ . சிவாக் . ) ( அசரிபாத : அசநி- இடி . பாதம் நதேசமுடையவன் , சமாநபிண்டமிடுவோன் , 
விழுதல் . ) 

அசநியேறு- இடியேறு . ( உ - ம் . ) " எங்கு அசபிண்டா- சபிண்ட சம்பந்தமில்லாத 
ளன் கொலவனெங்குளன் கொலெனவசநியே கந்தி . ( பாசா . சுஎ . ) ( கவவிணா: க ; 
றெனவுரப்பி ” ( கூர்மபு . அந்தகா . சுக .) 

அசநோற்பவவிக்கல்- ஐவகை விக்கல்க 
ளுளொன்று . அது : காரவஸ்தி , மிகுதீக்ஷ 

அசபிண்டி- சபிண்டியல்லா தவள் . ( பரா 
ண வஸ்து , சீர்ணமாகா தவஸ்து , சடி வஸ்து சா . சுசு . ) ( கவவிணி : சு ; வவிஜி. ) 
முதலியவைகளாற் பிறந்து கோவில்லாமற் 
கண்டத்திலே யற்பத்தொனி யற்ப இருமல் 

அசபுத்தன்- சதருத்திரருள் ளே யிந்திர 
என்னுங்குணங்களையுண்டாக்குவது . ( சீவர 

திக்கிலிருக்கும் தசருத்திரருளொருவன் . 
( வி - ணி . ) 

அசபேசத்திசிவாத்மகம்- அசபா மந்திரத் 
அசப்பியம் - அவையல்கிளவி , சபைக்குத் 

திற் சத்திவடிவான சகரம் சிவவடிவான 
தகாதது . ( க ) : வல ) - சபைக்கேற் 

அகரமும் . ( உ - ம் . ) " அந்த ஆறாதாரங்களி 

லும் அசபேசத்தி சிவாத்மகமாக நிற்கும் 
அசபம் - அசபாமந்திரம் . ( ஜப : ஜப 

முறைமையைப்பார்த் து ” ( சி . சி , அ ; உக . 
செபித்தல் . ) 

உரை . சிவாக் . ) 
அசபன்- 1. ஆடுமேய்ப்போன் . 2. செப 

அசடை! - ஆசபாஎன்னுமந்திரம் . ( உ - ம் . ) 
ஞ்செய்தலில்லாதவன் . 3. பரமத நூல்களை " பெருக்கமிகுந்தொளிரசபைக் கவயங்களா 
ப்படிப்போன் . 4. பிரதிவாதி . (1. அஜ - ஆடு . யன்னப்பெயர் மநுக்க - ணிருக்கு மகரஞ்சகர 
பன் - காப்பவன் . 2 , 3. அஜப . ) 

மிரண்டுமோராகாரமியல்பினெய்தும் - திரு 
அசபா 1 , ஒருமந்திரம் . 

க்கறவெவ்வாறென்னிற் பேரருளாற் சிவை 
அவன் எனப்பொருள் படும் ஹஸ ( அஞ்ச ) யொடு சிவணியமேனி - யருக்கரம் புருடப் 
என்பது , அவன் நான் எனப்படுஞ் சோகம் 

கஞ்சகரம் பரைபாகமாகுமாலோ ” ( சூத.எக் 
(ஸோஹ0 ) என்பதுவே யெழுத்து திலைபாறி கி . பூ . ச : கச ) ( அஜபா .) 
ஹஸ என்றாயிற்று . ( தாயு . தேசோ. சு . ) 2 . அசம்-- 1. அவமதிச்சிரிப்பு. ( ஹல . ) 2 . 
செயிக்கப்படு தலில்லாதது . ( அஜபா : ஜபா ஆடு . ( உ - ம் . ) " பாயசங்கண்டு பரியாக்கிய 
செபித்தலுடையது . ) 

த்த ” ( புலியூார் . - . [ 2 ஜ .) 3. ஆணாடு , 4 . 
அசபாகாயத்திரி -- ஆத்துமப்பிரசாத மந்தி ஆன்மா . 5 , ஈரவுள்ளி. 6. உள்ளி . 7. சந்த 

நம் . 8. சிரிப்பு . ( ஹஸ . ) 9. நெல் . 10. பிறப் 
அசடா நலம் - அசபையாகிய அக்கிரி . ( உ - ம் . ) பில்லாதது . ( உ - ம் . ) " 

" அசமநந்தமவிநாசி ” 
" அசபாநலங்கூறின பின் மவுனியாய் ” ( தாயு . | ( கைவல் . சக்தே . க . எ . ) ( அஜ . ) 11. மூன்று 
தேசோ . சு . ) [ அஜபா - ஒருமந்திரம் . அ .5 
லம் . அக்கிரி . வினைகளை நீறாக்கல்பற்றி " அச அசம்ஞ்யாசத்துவலோகம் - ( பௌத்த .) 
பாநலம் ” எனப்பட்டது . ) 

பிரமலோகம் இருபதுள் ளே பதினொராவ 
அசபாஸ்வரம்- காதுகளுக்குக்கேளாமல் 

தெனப்படும் உலகம் , ( மணிமேகலை . ங . 
மந்திரித்தல் . ( உ - ம் . ) " அசபாஸ்வர ஹ o 

அசம்பந்தம் - தொடர்பின்மை . 
ஸ O ஆந்திருவடிகளாலாடுவதால் ” ( சி . சி . அசம்பந்தாதிசயோக்தியலங்காரம் தொ 
பாயி . " ஆதி ” என்ற செய்யுளினுரை. சிவாக் .) டர்பிலுயர்வுநவிற்சியணி . ( குல , நிஉ . ) ( க 
( அஜபாஸ்வர .) 

வல்வா- அதிசய உக்தி . ) 
அசபாவித்தை-- அசபா மந்திரம் . ( உ - ம் . ) அசம்பலம் ---. 1. அபூர்வகாரியம் . 2. இல 
" இன்னும + பாவித்தையெனு மிதனையிலகா க்கணத்தைக்கெடுக்குந் தூஷணங்கள் மூன் 


அது நான் 


வருடநெல் . 


53 


அசம்பிரேட்சிதகாரித்துவம் . நிச 


அசமர்த்தம் . 


வெ 


L 


றனுளொன்று ; அஃதொருசாதிப்பொருளு கஆசாயாது செய்தல் . (பஞ்சதந்தி .) ( Sano 
க்குளதெனச் சொல்லப்பட்ட இலக்கணம; க்ஷக்காரிகூ : சு - எதிர்மறை.வ vo 
அச்சாதிப்பொருளொன்றிலுமில்லா திருத்த 
ல் . ( அஃதாவிற்கொற்றைக்குளம்புடைமை. நன்றாக வெஜி.க - ஆலோசித்தது .காரி 
ஒற்றைக்குளம்புடைமையாகிய இலக்கணம் , செய்வோன் , வம் , தன்மை . ] 
அச்சாதிப்பொருளொன் றினுஞ் சம்பவியா 

அசம்பிரேட்சிதம் - நன்றாக ஆலோசிக்கப் 
மையறிக . ) ( தர்க்கசங் . கூஉ .) 3. உற்பத்தியி 
ன் 

மை , அபாவம் . ( சுவவ) - சு - எதிர் படாதது . ( சுவவெ . V.50 .) 
மறை . வலுவ உற்பத்தி . ) 

அசம்பை- பிரயாணிகள் தோளிலே வை 
அசம்பவாலங்காரம் 

கூடாமையணி . 

த்துக்கொண்டு செல்லுதற்குரிய ஒருவிதப் 
( குவ . உ . சு . ) ( கவலுவாஜா . ) 

அரம்போகம் 1 .. அநுபவமின்மை . 2 . 
அசம்பாடிதர் - சம்பாஷணை செய்தற்குத் 

புணர்ச்சியின்மை . 3 . மகிழ்ச்சியின்மை . 
தகுதியில்லா தவர் . ( உ - ம் .) " வேதபாஹியர் 

சுட்ஜொம : ஸு - ஹொம் அதுபவம் , 
களாகையால் அசம்பாஷிதரானது கொண்ட 
வர்களோடு ”(சி.சி.அ : ச.சிவாக்.) ( கவலபலா 

புணர்ச்சி , மகிழ்ச்சி . ) 
ஷி.த. வப்பமாஷி.த . சம்பாஷணைக்குயோ 

அசம்மதம்- சம்மதமின்மை, (சுஜக : 
க்கியமானவர் . ) 

வட்ஜ 5 - பிரியமானது , உடன்பாடு . ) 
அசம்பாதை -1, அடைக்கப்படாமல் வெ அசம்மதி - சம்மதியின்மை . ( சுவஜதி : 
ளியாயிருப்பது . 2. ஒடுக்கமில்லாதது , விசா 53 - எதிர்மறை . வ.உடன் . உதி- நினைவ . ) 
லமுள்ளது . சுவவாடா : லவாயா 

அசப் மாநம்- அவமரியாதை. ( அஸம் மாக : 
ஒன் றுடனொன்று நெருங்கியிருப்பது . ) ஸம்மாம் - மன்கு மதிப்பு ) 
அசம்பாவநா கிரகித்தற்கருமை , 

அசம் வேதநம்- உணர்வின்மை. ( உ - ம் . ) 
தற்கேலாமை. ( உ - ம் . ) இது அசம்பாவ " மநதையுன து வசமாக்கியசம்வேதநத்தினால் 
நாமாயையநிர்வாச்சியம் ” ( த.நி. போ , சு அ . ) ஞா ஸ்வரூபமாய் நீக்குவாய் ” ( ஞா 5 வா . நிரு 
( சகமலாவ நா : வஜாவ நா- தியாநம் . ) வா . ச . உரை. ) ( அ ; ஸம் ; வேதகம் .) 

அசம்பாவநாவத்து தியாபித்தறியப்ப அசமஞ்சசம்- 1. சமமில்லாதது . 2 . 
டாதபொருள் . ( ப . மொ . உ . ) ( கவல 

ளிவுறவிளங்காதது . 3. பொருந்தாதது , ஒவ் 

வாதது . 4. மதிகேடானது . ( அஸமஞ்ஜஸ : 
வாவ நாவ . ) 

ஸமஞ்ஜஸ சமமானது , பொருத்தமுடை 
அசம்பாவநை- 1. அசம்பாவநா. 2. சந் 

யது :) 
தேகம் . ( உ - ம் . ) “ வேதாந்தவாக்கியத்திலு 

அசமஞ்சசன் சகரராசாவுடைய மூத்த 
ள்ள அசம்பாவகையை அஃதாவது வேதா மகன் . ( அஸமஞ்ஜஸ . ) 
ந்தவாக்கியம் பிரமத்தைப் பிரதிபாதிக்கிற 

அசமதாகம் -- ஓமம் . 
தா ? வேறர்த்தத்தைப் பிரதிபாதிக்கிறதா ? அசமந்தம் --- 1. சம்பந்தமின்மை. 2. மந்த 
என்னுஞ்சமுசயத்தை ” ( விசார , ஙச . ) 

குணம் .: 3. மலையத்தி . 4. மலையாமை . 
( சுவலரஷாவ - மா . ) 

அசம்ந்தன்- மந்தகுணமுடையவன் . வழ 
அசம்பாவிதம் - சம்பவமா தற்கியையாத க்கு . 
து . ( உ - ம் . ) " பிரவாகத்திற்கிராமமிருப்பது அசமபாதை- சேனை நடக்கும் வழி . 
அசம்பாவிதம் ” (விசார , கூ.உரு .) 

( ( சுவட் அசமம்- 1 , ஒற்றை , இரட்டையல் லா 
ஹாவிது : ஸ்ஹாவித . சம்பவமாதர்கியை தது . ( க .) 
ந்தது . ) 

அசமயம் - 1. இயையா தகாலம்.. 2 , - கெ 
அசம்பி- அசம்பை , 

ட்டகாலம் . ( அஸமய : ஸமய - காலம் .) 
அசம்பிரக்ஞா சமாதி- நிராலம்ப சிவயோ அசமர்த்தம் --- சாமர்த்தியமில்லாதது, பய 
கசமாதி . ( பெரியபு . முதலாங்கவியுரை . ) னில்லாதது . ( உ - ம் . ) " ஆதலால் அசமர்த் 
அசம்பிரேட்சிதகாரித்துவம் 

தம் விசேடணம் ” (தர்க்கபா.எஎ .) வயே - 5 
ஆலோசியா தது செய்வோன் றன்மை , நன் பயனுடையது . ) 


நன்றாக 


54 


அசமா நம் . 


நரு 


அசரீரத்துவம் . 


அசழசாரி 


2. உரை . ஞா 


டது . கலி 


அசமர்த்த விசேடனாசித்தம் - சொரூபாசி அசழகன் -- 1 . ஆட்டினது முகத்தையு 
எதுப்போலி வகையுளொன்று ; 

டையவன் . ( உ - ம் . ) " அசமுகத்தக்கன் " ( கந் 
சாத்தியத்தைச் சிறிதுஞ்சாதிச்கவலியில்லாத 

சபு . யாக . சசுசு . ) 2. சக்சன் . ( சுஜ 3 - வ : 
விசேடணத்தையுடையது ; " சத்தம் நித்தி 
யம் , குணத்துவமுடையதாய காரணாபாவத் 

கஜ - ஆடு . உ - முடையவன் . 
தையுடைமையால் " என்பதிற்போல . ( இங் அசழகி 1. அட்டு முகமுள்ளவள். 2. சூர 
கே நித்தியத்துவத்தைச் சாதிக்கக் குணத்து னுக்குத்தங்சை -க . 
வமுடையதாகிய விசேஷணம் வலியில்லாத பு . அசகிகள்... 
தாயிற்று .) ( தர்க்கபா . எஎ . ) ( சுவலயே- 

முசமுள்ளவள் . ) 
பயனில்லாத . விரோஷண- விசேடிப்பது .. 

பலபந்தமில்லாதவன் . 
சுஷ e முடிவுபெறாமை . 

ஸாரி - மலபந்தமுடையவன் . ) 
அசமர்த்த விசேடிபாசித்தம் சொரூபா 

அசமோதகம் - அசமோசம் . 
சித்த ஏதுப்போலிவசையுள் ஒன்று ; 

அசமோசம்- அசமதாகம் . ( கஜஜொ 2 : 
சாத்தியத்தைச் சிறிதுஞ் சாதியாத பயனில் சஜ - ஆடு , ஜொஉ - பரிமளம் .) 
லாத வி சேடியத்தையுடையது . " சத்தம் நித் 
தியம் , அகாரணத்துவமுடைய தாய்க் குண 

அசர் - அகிர் , பொடுகு . 
த்துவமுடைமையால் " என்பதிற் போல . ( இ 

அசர்வகர்த்திருத்துவம் - சர்வகர்த்திருத் 
ங்கே நித்தியத்துவத்தைச்சாதிக்கக் குணத் 

துவமின்மை . ( உ - ம் . ) " அசர்வஞ்ஞத்துவ 
துவமுடைமையாகிய விசேடியம் வலியில் அசர்வகர்த்திருத்துவரூப பசுத்துவத்தையு 
லாததாயிற்று . ( தர்க்கபா. எ அ . ) ( சுவயை- முடையனாகி ( சி . சி . எ : 
பயனற்ற , விபெஷ ) - விசேடிக்கப்பட் 

நப் . ) ( சு ; வவ - எல்லாம் . 

கத J 
செய்வோன் . கூ - தன்மை . 

) 
முடிவுபெறாமை . ) 
அசமருதம் -- அத்திமயம் . 

அசாவஞ்ருத்துவம் - சர்வஞ்ஞத்துவமில் 

லாமை . ( உ - ம் . ) " அசர்வஞ்ஞத்தவ 
அசமவாயி 1. அசமவாயிகாரணம் . ( சி.சி. எ . உ . உரை. ஞாநப் .) ( சு ; வவ 
( உ - ம் . ) " சாரணமுஞ்சமவாயி , அசடவாயி , 
நிமித்தமென்னுங்கூறு பாட்டான் மூவகைப் 

ஜகூ - எல்லாமறியுந்தன்மை .) 
படும் " ( தர்க்கபா . ச . ) 2. சமவாயமல்லாதது . அசர்வஞ்ஞதை- சர்வஞ்ஞத்துவமில்லா 
( அஸமவாயி : ஸமவாயி - ஒற்றுமையுடையது ) மை . ( உ - ம் .) " ஆன்மாவுக்கு அசர்வஞ்ஞதை 
அசமவாயிகாரணம்- சமவாயிகாபணமல் 

க்கு உ பாதிசொல்லி " ( சி.சி. ச : உக . உரை . 
லாதது ; அது : சமவாயிகாரணத்சணுகியிரு 

சிவாக் . ( சு ; வவ- ஐ தா 

எல்லா மறியுந் 
ப்பதுந் துணிந்த காரணத்தன்மையுடையது 

தன்மை . ) 
மாயிருப்பது . ( உ - ம் . ) " யாது 

" யாது சமவாயிகார 
ணத்தணுகியிருப்பதுந் துணிந்தகாரணத்த அசரசிவன்- தானாயியங்குந்தன்மையில் 
ன்மையடையது மாயிருப்பது , அஃதசமவா 

லாத உயிர்ப்பொருள் . ( உ - ம் . ) சரசீவன் 
யிகாரணமென் கூறப்படும் . எங்கனம் ? அசரசீவன் சராசரசீவன் இந்த மூன்றுக்கும் " 
ஆடைக்கு நூலியைபசமவாயிகாரணம் ; நூலி ( த.நி. போ . உ எசு .) ( அசாஜீவ . ) 
யைபாகிய குணம் ஆடைச் சமவாயிகாரண 

அசரம் - தானாயியங்குந்தன்மையில்லாத 
மும் குணிய மாகிய நூல்சளிலே சமவேதித் 

து . ( உ - ம் . ) " அசரசரபேதமான " ( தாயு. 
திருத்தலின் , சமவாயிகாரணத்தணித்தாயி சின் , ச ; ) ( அசரம் : அ- எதிர்மறை . சாம் 
ருத்தலின் , பிறிதொன் றற்காகாமையு நிய 

அசைவது , செல்வது . ) 
தியுமாகிய முன்னிற்றற்றன்மையால் ஆடை 

அசராது - கொன்றைமாம் . 
யைக்குறித்துங்காரணமாதலின் , இந்தனம் , 
நூலுருவமு மாடையையடைந்த உருவிற்க அசரியம் - 1. அழிவின்மை . 2. சிநேகம் . 
சமவாயிகாரணம் " ( தர்க்கபா . அ . ) ( அஸம் கஜய : ஜய - அழிவு. 
வாயிகாரண . ) 

அசரீரத்துவம் - சரீரத்தன்மையின்மை . 
அசமாநம் சமாகமின்மை . ( ஸமாநம் ஒப் 

( வி - ணி . உடுஉ . ) ( சுரீரவ . 

. ) 
புமை . ) 


55 


அசலசலலிங்கம் , 


அசலா . 


அசரீரம் - சரீரமின்மை. ( உ - ம் .) " அசரீ ம் உபயோகமான மண்டலலிங்கம் . ( சைவ 
ரமவிகாரமத்துவிதமென விலக்குமநேகம் ச . பொது . கஉ க . உரை. ) ( அசல - அசைவி 
ண்டே ” ( கைவல்.சக்தே.க . எ . ) (காரீ ) ன்மை , சல - அசைவு , லிங்க - விக்கிரகம் , ) 

• அசரீரழத்தி -- விதேசாத்தி . ( உ - ம் . ) " g அசலநம் - அசைவின்மை . ( உ - ம் . ) “ சமா 
சமுத்தியுடையபேர் நக்ஷத்திரரூபமாய்ப்பி : 

தியடையுதி.பித்தஞ் சலராசலகமின்றி யயிக் 
த்தியக்ஷமாய்த்தெரிகிறது போல் அசரீரமு 

கியங்கூடும் விதம் ” ( ஞாநவா , சிகிச் . கசு 0 . 
த்தியுடையபேர் தெரியவில்லை ” ( வாசுதே. உரை . ) ( அசலா : சல 5 - 2 சைவு . ) 
உக .) ( 
சசி.) 

அசலபதி -- இமயமலை . ( அசலபதி : அசல 

மலை , பதி- தலைவன் . ) 
அசரீரன்- 1. சரீரமில்லாதவன் . 2. மன் அசலம் -1 . ஆயுதப்பிரயோகத்திலே செ 
மதன் . ( சு Uqgr : ரீ - சரீரமுடைய பிக்கப்படும் ஒருமந்திரம் . 2. இரும்பு . 3. 

கற்பாஷாணம் . 4. சலகமற்றது . ( உ - ம் . ) 
வன் . ) 

அசித் தாயசலமாகி ” (சிவப்பிர. உ . ச . ) 5 . 
அசரீரி -1 . ஆகாயவாணி . ( உ - ம் . ) “ என் நால்வகைச்சிவலிங்கங்களுளொன் றாகிய அச 
றது வானினிடத்தசரீரி. ” ( பாரத , புட்ப . லலீங்கம் . ( உ - ம் . ) “ கோபுர மாதியசலம் ” 
எஅ . ) 2 , சரீரமில்லாதது . ( உ - ம் .) " தான ( சைவச.பொது.கஉஉ ,)( போக்குவாவின்மை 
ன்று நானன் நசரீரியன்று சரீரியன்றே ” ( சந் யா லசலமெனப்பட்டது . ) 6. நிலைத்திணை . 
தால . ) 9. சரீரமில்லா தவன் . ( உ - ம் .) " சர்த் 7. படைக்கலம் . 8. பூமி . 9. மலை . ( உ - ம் .) 
சாசரீரியோ அன்றி யசரீரியோ ” (சி . சி . “ பொறியாவிருபுடைபற்றித், சருவலிமி 
க ; க. அ.உரை.ஞாகப் .) (சரீரி , பரீரி . கையாலீர்த்தன ர சலந்தன் பெயர் காட்டியத 
சரீரமுடையது , சரீரமுடையவன் . ) 

ன்றே ” (காஞ்சிபு . மணி , சு . ) 10. வேறொ 

ருபொருளானுஞ்சலிக்கப்படா தென்று மொ 
அசரு- 1. அகிர் , பொடுகு . 2. புண்ணி 

ருபடித்தாய்ச் சுவதந்திரங்கொண்டுநிற்பது . 
ன் அசடு , 

( உ - ம் .) " நித்தமாயொன்றா யசலமாயொளி 
அசருதல் - அயருதல் , 

யாய் ” ( கூர்மபு . பிரகி . ச .) [ 1 , 2 , 7. அஸல : 
அசரை- 1. அழிவின்மை . [ அஜரா : அஸ் - இருத்தல் . அலம் - ஒரு வ - வி . 4 , 5 , 
ஜாரா - அழிவு . ) 2. ஒருமீன் . ( வழக் . ) 3. | 6 , 8 , 9 , 10. அசல : சல - அசைவு , போதல் . 
நரை திரையின் மை , வார்த்திகமின்மை . 

D. ( ஜரா அசலழரீத்தி அசைவின்றி நிலையாயிருக் 
கரை திரை, வார்த்திகம் . ) 

கும் மூர்த்தி ; அது : சிவலிங்கம் . ( உ - ம் . ) 
அசல்- 1. அயல் . ( ஆயலென்பதன் றிரி 

" சிவலிங்கம் முதலாகிய அசலமூர்த்திகளி 
வு . ) 2. கொசுகு . ( உ - ம் . ) “ மேசநோய் பெனும் ” (சி.சி.உ.உ அ . உரை. சிவாக் .) அசல 
ருங்காற்றின் மேவசலென் றுணரே” ( தைல . அசைவின்மை. மூர்த்தி - மூர்த்தமுடையது . ) 
கூ..) 3. சீலை . 4. பூமி , 5. மிக மேலான கா 

அயலார் . ( உ - ம் .) " அசலருஞ் 
ரியம் . 6. மூலப்பிரதி . 

செச்சேயென ” ( திருப்பு . சகஎ.) 

அசலலிங்கம் - இடப் பெயர்ச்சியின்றித் 
அசலசலம் - நால்வகைச் சிவலிங்கங்களு தாபிக்கப்பட்ட இடத்திற் ரனேயிருக்கும் 
ளொன்று ; " து : அசலசலலிங்கம் . ( உ - ம் .) இலிங்கர் . ( உ - ம் .) “ கோபுர முதலாயின 
“ மண்டலமுக்காணீனசலசலங் காண் ” ( சை அசலலிங்கமாம் ” ( சைவச . பொது . கஉஉ . 
வச . பொது . க உ ..) ( அசலசல : அனந்தவி 

உரை .) [ அசலம்- அசைவின்மை . லிங்கம் 
சக முதலிய தொண்ணூற்றறுமண்டலிலிங் 

விக்கிரகம் . ) 
கங்களுள் டாதொன்று தீன டீச்குச்சொல்லி 

அசலன்-- 1. அசைவில்லா தவன் . 2. கட 
யபடி வேதிகையிலிட்டுப் பூசிக்கப்படின் அச 

வு + : 3. சிவன் . 4. நிலைத்தவன் . ( உ - ம் . ) 
லமெனவும் , இட்டலிங்கமாக நாடோறுமி 

“ இந்த ஆன்மாவும் அசரீரியுமாய் அசலனு 
ட்டுப்பூசிக்கப்படிற் சலமெனவு நிற்றலால் 

மாய் ” ( சி . சி . அ : சு . உரை , மறை .) ( அசல : 
“ அசலசலம் ” எனப்பட்டது . ) 

அசைவுடையவன் . ) 
அசலசலலிங்கம் - நால்வகைச் சிவலிங்க 

அசலா- ( சைவசித்தாந்தம் . ) " கண்டத்தி 
ங்களுளொன்று ; அது : தீக்ஷைக்குச் சொல் லிருக்கும் உகாரத்திலுண்டான பதினாறு 
லியபடி வேதிசையிலிட்டுப்பூசித்தர்கும் , இ கலைகளுளொன்று . ” ( சி. லி . கிரி , உஉ . 
ட்டலிங்கமாக காடோறுமிட்டுப் பூசித்தற்கு | தாற் . ) 


அ ; சலன் 


56 


அசற்கியாதி . 


(நிஎ 


அசன்னு . 


பூண 


: வாக 


அச 


3 ; மா 


அசலாதிபன்- 1. இமயமலை . 2. மலைய அசற்சூத்திரன்- ஒழுக்கமுந் தீக்சையுமில் 
ரசன் . ( வாயிவ : கக மலை . சுய 

லாத சூத்திரன் . ( உ - ம் . ) " துங்கஞ்சேர் தீக் 
அரசன் . ) 

கையொழுக்கத்தினான்ற சூத்திரன் சற்சூத்தி 
அசலாவதி- ( இலக்கணம் . ) " மலையினி 

ரனாமவற்றிற்சாலாப்- பங்கஞ்சார்ந்தவனாற் 
ன்றிழிந்தான் என்பதிற் போல அசைவில் 

சூத்திரனாம் ” ( திருவானை . கோச்செங்.உ எ .) 
லாத எல்லைப்பொருள் பற்றி வினை கொண்டு 

வ.- ஒழுக்கமுந் தீக்கையுமுடைய 
முடிவது . இது , அசலஞ்சலமாம் 

சூத்திரன் . ) 
மாகுமவதி ” யென்னும் வீரசோ . உபகாரக . அசற்பதம் - 1. ஆகாதவழி . 2. தூர்ப்போ 
கூ - ஞ் செய்யுளாற் பெறப்படும் . 

தகை , 

துராசாரம் . ( சுல தய : 
அசலேசன் 1. கிரீசன் . ( உ - ம் . ) அர நல்வழி . ) 
னசலேசனம் பொற்றேக்குயர்கோயில் வாயி அசப்பாத்திரம் - ஈதற்குரியராகாதபடிற் 
சேறலும் ” ( உபதேச . சிவபுண் . ஙகரு . ) றொழுக்கமுதவியவுடையதீயோர் . 
( அசல - மலை . 
- மலை , ஈச ஆள் வோன் ,) 

அசற்பாவம் - 1. இல்லாதது . 2 , கெட்ட 
அசலை- 1. உமாதேவி . (உ - ம் . ) " அமிர் கருத்து . 3. தீயகுணம் . ( க்வலாவல் : சு ; 
தையசலைசுமங்கலை " ( கூர்மபு. திருக்கல்.உ 0 ) 

ல தீ - நன்மை , 

ஜாவ 
2. சிற்சத்திமூர்த்தி . 3. பூமி . ( உ - ம் . ) 

தன்மை , கரு 
லை மங்கை தன் மெய்த்ததுவளைத்திட ” ( கந்தத்து.) 
பு . இரணி . ருசு . ) ( சவா : 

அசப்பிரதி - சுத்தமான பிரதி . 
அசைவுடையள் , அசைவுடையது . ) 

அசற்பிரதிபக்கம்- ( தர்க்கம் . ) அந்நுவய 
அசலை மூர்த்தி- ஞாநக்கிரியா சிற்சத்திமூர் 

வியதிரேகியே துவின் பஞ்சரூபங்களுளொ 
க்தி ; அது : தனது சங்கற்பத்தாற் றானசை 

ன்று ; அது , சாத்தியத்திற்கு விபரீத சாத 

கயாயிருக்கிற 
வின்றி யசைவினாற்சடகாரிய நிகழப்பண் 

வேறோர் எதுவில்லாதிருக் 

கை . ( தர்க்க- பா . உச ; சி . சி . அளவை , 
ணும் . ( சி . சி . க : ருசு , உரை . ஞாகப் .) 
அசவல் -1 . அசம் . 2. கொதுகு . ( சூ.நிக சிவாக் . ) ( கவலதி 

இல்லாதது . வாத் 
ண் . கூ : சுசு . ) 3. சேறு . 

வக்ஷ பக்கத்துக்கெதிர் . ) 
அசவாக நன்- 1. அக்கிங் . 2. முருகன் . 
[ அஜ - ஆடு . வாஹ :) 

அசறு -- ஒருவண்டு , 2 , சேறு . ( பிங்க . 
அசவை -1. அசபா மந்திரம். ( அஜபா .) 2. சு.சா.) 3.சொறி , 4. தலைச்சுண்டு , 5. புண் 

ணிலசடு , 6 . 

புழு . 
பெருவிரலடி . ) 

அசறுக்கம் கருமைகலந்த சிவப்பு . 
அசற்காரியம் - 2..ள்ள தல்லாத காரியம் . 

அசறை- அசரை . 
( உ - ம் .) " இந்திரியங்களை நீங்கிச்சிவனுடைய 
சீர்பாதத்திலே பொருந்தியழுந்தி 

அசன் - 1. சிவன் . 2. தசரதராசனுடைய 

பிர 
மா , மீண்டும் அசற்காரியமான இந்திரியங் பிதா ; இவன் இரகுவுக்கு மகன் . 3 . 
களிலே வந்து கூடப்படாது ” ( சி.சி. அ ங எ . 

மன் . 4. பிரமனுடைய ஒருமகன் . ( த.நி. 
உரை நிரம்ப . ) ( அஸத் - பொய் . கார்யம் - போ . கருக . ) 5. பிறப்பிலி, 6. மன்மதன் . 
செய்யப்படுவது . 

7. விட்டுணு . [ அஜ : 1 , 3 , 5 , 6 , 7. அ - எதி 
அசற்காரியவாதம் - உள்ள தல்லா தகாரிய ர்மறை , விட்டுணு . ஜ - பிறந்தவன் . ) 
ந்தோன்று மென்று வாதித்தல் . ( உ - ம் . ) " அ 

அசன்மாநம்- நன்குமதியாமை . [ 4 
ப்போதான்மாவின் முன் காணாத சிவத்துவ 

நா.ந. ) 
ங்காணப்படுமாகில் அசற்காரிய வதத்தை 

அசன்றிகா 1. தைவேளைப்பூண்டு . 2 . 
தாக்கித் தள்ளி சற்காரியவாதம் 

தம் ஆவிர்ப்ப | வேளைப்பூண்டு, 
விக்கும் ” ( சி . சி . எ : உ . உரை . ஞாநம் .) ( அ ; 
உள்ளது . கார்யம் ; வாஉம் - வாதித் 

அசன்னு உபயதன் மவிகலமென்னுந் 
தல் . ) 

திருட்டாந்தப்போலியுளொன்று . ( உ - ம் . ) 
அசற் கியாதி- அசத்தான ஒன்று உள் 

அசன்னாயுள்ள வுபயதன்மைவிகல , மில்லா 
போலத் தோன்றுதல் ( விசார.அக. ) ( அஸத் 

ப்பொருட்கட்சாத்தியசாதன , மென்னு மிர 

ண்டுங் குறையக்காட்டுதல் ” (மணிமேகலை . 
இல்லது . காதி - விளக்கு , சல் . ) 

. 

உ கூ - ஆம் பா . கூ எச . அடி . ) 


ஆன் 


சவல 


ஸத் - 


| 


57 


அசாதசத்துரு. 


ருஅ 


அசாந்நித்தியம் . 


பாசணய 


அசர்- 1. தளர்ச்சி . ( உ - ம் . ) “ 

( உ - ம் . ) " அசாவுறு சுஜா.க - தோன்றாத, த - பகை.) 
செருவில்வென்றாடல்கொள்வதற்கு ” ( கந்த 

அசாதநம்- 1. அசாரணம் . 2. சாதநமல் 
பு . முதனா... அங . ) 2. (சாங்கியம் ) பிரகிருதி . 
3. மறியாடு . [ 2 , 3. அஜா . ) 

லாதது . ( கலாய ந : வலாய ந கருவி . ) 
அசாகசம் - 1. அமைதி . 2. பலாற்கார அசாதம் - பிறவாதது . ( அஜாத : ஜாதம் 
மல்லாதது . 

( அ ; ஸாஹஸ் - பலாத்காரம் . ) பிறந்தது .) 
அசாகை -1. களி . 2. புற்கை . 

அசாதாரண சவ்வியபிசாரம் - ஏதிப்போ 
அசாசதம்- 1. அரசாட்சியின்மை . 2 . 

லிகள் ஐவகையினொன்றாகிய சவ்வியபிகார 
ஆளுகையின்மை .( கபால ந : பலால ந. 

த்தின் ஒருவகை ; அது , சிறப்பநைகாந்திகம் ; 
ஆளுகை . ) 

ஏது சபக்கவிபக்கங்களில் இல்லாதது . ( தர்க் 
அசாசி- கருஞ்சீரகம் . ( அஜாஜி . ) கசங் . 20.)( கவலாயாாணவலவ விவா . ) 
அசாட்சியம் சாட்சியமல்லாதது . ( சு 

அசாதாரணதருமம் --- சிறப்பிலக்கணம் . 
வலாக்ஷ .1 : 

கண்டவாறு கூறு 
வலாக்ஷி ) - கண்டவாறு அஃதாவது அவ்வியாத்தி , அதிவியாத்தி , 
வது . ) 

அசம்பவமென்னும் மூன்று துஷணங்களும் 
அசாணிழலி-- உத்தமதாளி, வேலிப்ப நீங்கிய தருமம் . அது பசுவுக்குச் சாசநாதியு 
ருத்தி . 

டைமைபோல்வது . (தர்க்கசங் . உ .)( கவா 
அசாத்தியம்- 1. அருமை . ( ப . மொ . 

னய 83 . ) 
க ..) 2. சந்தேகம் . 3. சாதிக்கப்படக்கூடா 
சித்தாந்தஞ்செய்யக்கூடாதது . ( உ - ம் .) 

அசாதாரணம் - பொதுவல்லாதது . ( சிற 
“ இது பிரத்தியக்ஷாதுமாநாகமங்களினாலே ப்பு . ) ( சுவாயாரண : லொயாரண 
யசாத்தியமாகையினால் ” ( சி . சி . அளவை . 

பொது . ) 
க . சிவாக் . ) 4. சாத்தியமாக்கக்கூடாதநோய் . அசாதாரணலக்கணம் --சிறப்பிலக்கணம் . 
( உ - ம் . ) பிணியளவு சாத்தியம் அசாத்தி 

சாத்தியம் அசாத்தி | ( உ - ம் .) " தன்னியல்பு என்பது அதிவியாத்தி 
யம் யாப்பியமென்னுஞ் சாதி வேறுபாடும் , யவ்வியாத்தியரம்பவ தோஷரகிதமான அசா 
தொடக்க நடுவீறென்னும தன் பருவவேறு தாசணலக்கணம் . (சி.சி. அளவை . ச . சிவாக் . ) 
பாடும் வன்மை மென்மைகளு முதலாயின " ( கவலாயாரணக்ஷண . ) 
(வள் . கசக. பரி . ) ( கவலாய்S ): வலாய ) 
சித்தியடையத்தக்கது .) 

அசாதி 1. உயிரெழுத்தினை முதலாக 
அசாத்திரம்- 1. சாத்திரத்திற்கிசையா 

உடையது . ( உ - ம் . ) " 

( உ - ம் . ) " அலாதியசா தியிவை ” 
தது . 2. சாத்திரமல்லாதது . 

( பி . வி . சசு . ) 2. செவ்வாயென்னுங் கிரகம் . 

( உ - ம் . ) " சாபலமசாதிகள்ளிற் றகர்களை துலை 
பலாஷ் - உறுதிப்பொருளையறிவிக்கு நூல் .) மேற்கூட்டு” (கணிதாமிர்தம் .) ( கஜாதி , 

சுஜி - உயிர் . சூ ” - முதல் ; கஜ 
அசாத்திரீயம் -- சாத்திரத்திற் சொல்லப்ப 

டம் . சூசி - அதிபதி . ) 
டாதது, ( உ - ம் . ) அசாத்திரீய மார்க்கமா 
ன து ” ( ஞாதவா . முமூட் , க . உரை ;) ( சுபலா 

அசாது - 1.சற்புத் தவறின மனைவி , 2. தீய 

வன். கவலாயு : சு- எதிர்மறை . வலாயு 
ஜீய : பலா லீயல் சாத்திரத்திற்சொல்ல 

பதிவிரதை , நல்லவன் . ) 
ப்பட்டது . ) 

அசாதுரியம் -- சாமர்த்தியமின்மை . சொ 
அசாதகன் - இல்லறஞ்செய்வோர் இருதி ற்றிறமின்மை . 

ற்றிறமின்மை . ( அசாதுய- : சாதுய 
றத்தருள் ஒருவன் . ( உ - ம் .) “ எச்சமாற்றிப் , சாமர்த்தியம் .) 
பல்கலையும் பயின்றேற்றுப் பைங்கூழ்கள் வி 
ளைவித் தூதியத்தினீட்டி , வெல்படை கள் பயி 

அசாந்தர் - சாந்தமில்லா தவர் . ( உ - ம் . )) 
ல்லித்துப் பயின்றுளோனசாதகனாம் ” ( கூர் 

" விரவசாந்தர்கள் ” ( ஞா வா . சுரகு . சக . ) 
மபு . இல்லறபே . க .) அஸாயக . ) 

[ அசாந்த ; ) 
அசாதசத்துரு- 1. தருமபுத்திரன் , 2 . அசாந்நித்தியம் -- 1 . அண்மையின் மை , 2 . 
தனக்குச்சத் துருவில்லா தவன் . 3. தான் பிற சந்திதிப்படாமை . (கலா நிய : 

ஸா நி 
ர்க்குச்சத்துருவர்காதவன் . ( கஜாதது: ய ) 

அண்மை . 

0. ) 


சுபாவ : 


58 


அசிகுவன் . 


ருகூ 


அசிதம் . 


ஸாரதா 


அசாடலம் அசைவின்மை . [ அசாபல : அதிக வார்த்தையுமில்லாதவன் . ( வாகதே 
சாப்லம் - அசைவு . ) 

க . ) 2.நாக்கில்லாதவன் . கஜி ற : ஜி 
அசாபாலகன் அசாசீவி . [ அஜா பாலக : 
கஜா- வெள்ளாட்டு மறி . பாலக - காப்போன் . ! காக்குடையவன் . ) 
அசாமர்த்தியம் சாமர்த்தியபின்மை . 

அசித்தசாத்தியம்-- முடியாத சாத்தியம் 
( கவலாய : வா .) 

வன்மை . 

) 

( உ - ம் . ) " பிரத்தியக்ஷத்தினாலு மநுமாந்த் 

தினாலும் அசித்த சாத்தியம் " ( சி.சி. அள 
அசாரதை- சாரமில்லாமை . ( அஸாரதா: 

வை . க . உரை . சிவாக் .) ( கவலில் முடியாத 
- சாரமுடைமை . ) 
அசாரம்- 1. ஆமணக்கமரம் . 2. ஒன்றற் வாக ) - சாதிக்கப்பட்டது . ) 
குமுதவாமை . 3. பிரயோசநமின்மை . 4 . அசித்தம் --- 1. ஒரேதுப்போலி ; 
பெலமின்மை. 

5. முக்கியமல்லாத பங்கு . பக்ஷத்திலிருக்கையில்லாத எது ; அது பசா 
( அஸார . ) 

சித்தம் , சொரூபாசித்தம் , வியாப்பியத்து 
அசாவதாநம் -- அவதர நமின்மை . ( கவர் 

வாசித்தமென மூன்று வகைப்படும் . 2. முடி 
வயா ந : ச எதிர்மறை . வபாவயா ந யாதது . 3. முடிக்கப்படாதது . இவை 

வை மூன் 

றிற்கும் { உ - ம் . ) ( சைவப் . கசு , ) 
அவதாநழடைமை.. ) 

தளர்ச்சியடையாமை . 
அசாவாமை 

அசித்தல்- 1. அழித்தல் , 2. சிரித்தல் . 
( உ - ம் . ) “ அருமையுடைத்தென்ற சாவாமை 

( உ - ம் .) " 

அசிப்பபோன்று " (சிந்தா . காந்த 
வேண்டும் ” ( வள் . சுக்க . ) 

கசு எ .) ( இது ஹஸ் என்னும் வட 
அசாவிடல் -- இளைப்பாறுதல் . ( உ - ம் . ) 

யாற்பிறந்தது. )2.பரிகாசம்பண்ணல் .( உ - ம் . ) 
" இரைதேர்ந்துண்டசாவிடூஉம் புள்ளினமி 

" முசுக்கள் போலொளித்திருந்த வராவி 
றை கொள ” ( கலித்தொசை. கஙஉ . ) ( அசா 

தன்னையும் அசிக்கவீரன் விட்டகுலமள்ள 
தளர்ச்சி . விடல் - ஒழித்தல் . ) 

யள்ளியுண்டதே " ( அருணாசலபு , திருவவ . 
அசாவேரி- வசந்தகால இராகத் துளொ 22. ) 

2 . 
ன்று . ( சைவச . மாணாக் . .அ . ) 

அசித்தன் -- 1. அழிக்கப்படாதவன் , 

கண்டிக்கப்படாதவன் . ( வாசுதே . ககசு . ) 
அசி -- 1-3 . அசியென்னேவலுந் தெரிநிலை 
வினைப்பகுதியும் பெயரெச்சத்தொகையும் . 

அசித்தி-- 1. அசித்தமென்னும் எதுப் 
4. அவமதிச்சிரிப்பு . ( சூ . நிகண் , கக : 

போலி . 2. முற்றுப்பெடுதது . 
சூ சகர, 
கூ . ) ( ஹவி . ) 5. ஆயுதம் , ( சூ . நிகண் . 

அசித்திரம் - சித்திரமின்மை . வாசுதே . 
ச.கர. ங . ) மிருகவதை செய்வதிற் பிரயோகி 

காடு . ( கவிது .) 
க்கப்படும் ஆயுதம் . ( அஸி ) 6. ஆனாயென 
ப்பொருள் படும் ஒரு வடமொழி வினைச்சொ 

அசித்து- 1. ஆன்மதத்துவமாகிய இரு 

சி 
ல் ; இது : " தத்துவமசி ” என்னுஞ் சாமவேத 

பத்து நான்கு தத்துவங்கள் . ( உ - ம் . ) 
மகாவாக்கியத்திலே பரமான் மாவுஞ் சீவா 

சித்தொடீசனென்று செப்புகின்ற மூவகை 

பதி 
ன்மாவும் - 
அத்துவிதமாயிருத்தலைக் கருதித்தத்துவத்தின் முடிவுகண்ட ” ( பாரத.ப 

னை . க . ) 2. சடப்பொருள் . ( உ - ம் . ) " சித்த 
நிற்கும் . ( உ - ம் . ) 

ஆரணங்கடருதத்து 
மசிபதங்களின் பொருளறிந்திடாய் ” ( சி.சி. 

சித்துணர்ந்தருண் முறியும் " ( பாரத . இராய . 
பர , மாயாவா . மறு . கஅ . ) 7. யுத்தம் , 8 , கசஅ . ( கவி F : ME - அறிவடையது . ) 
வாள் . ( உ - ம் . ) அசிங்கர்விழியினாய் " ( நல் . 

அசிந்துப்பொருள் --- சடப்பொருள் , 
பார . வேத்தி . உஉ . ) [ அவ . ) 

. 
அசிக்கல்-- அரும்பொருள் . 

அசிதம்- 1. அபரபக்கம் . 2. அவமதிச்சி 

ரிப்பு . 3. கருமை . ( உ - ம் . ) " அசிதவெங்கட 
அசிக்கிநி - 1. அந்தப்புரத்திலே யேவல் 

லுண்டு ” ( இரகு . குச . அக . ) 4. சர்மன் வில் 
செய்யும் இளம் பெண் . 2. பஞ்சாப்புத் தேச 

லு . 5. சநி . 6. சிரிப்பு . 7. மூலசிவாசயம்ரு 
த்திலுள்ள ஒரு நதி . ( கலிதீ : .சு 

ஹிக் 

பத்தெட்டினுள்ளே கௌசிகமுநிவர்பொரு 
கரையுடையவள் . 3. தக்கன் மனைவி . ( உ - ம் . ) ட்டுத் தோன்றின ஐந்தாகமங்களுளொன்று ; 
வீரனப்பிய மனரிதினிற் பயந்தவேய்த் தடந் பிரபூதாகமம் பரோத்பூதாசமம் ; பார் 
தாள சிக்கி தன் ” (கூர்பபு , அந்தகா . 2. . ) 

வதீ தந்திரம் , 

பது மசங்கிதையென நான் 
அசிதவன் 1. அசத்தியவார்த்தையும் பேதங்களை 

பேதங்களையுடையது . இதற்குக் கிரந்த சங் 
| 
59 


; 


நீ 


1 


அசிந்தம் . 


சு o 


அசியவாமீயசூக்கம் . 


1 . 


8. ரவ . 


. ) 


- 


ஒரு வ - வி . ) 


கியை நியுதம் . ( சைவச , பொது . கூடக . அசிந்தன்- சிந்திக்கப்படாதவன் . 
நாடு . உரை; க . சொ . சசு .. ) [ 1 , 3, 5. | ( கவித , வித ) - சிந்திக்கப்படுவோன் . ) 
( கவதம் : த O - வெண்மை. 2 , 4 , 6 . 

அசிந்திதன்- 1. அவமதிக்கப்பட்டவன் . 
ஹேவலி த ; ( அஜி . ) 

2. நினைக்கப்படா தவன் 3. கடவுள் . ( அசிந் 
அசிதம்சம்-- அசித்தின் கூறு . ( சி . சி . ரு : தித : சிந்திதன் - நினைக்கப்பட்டவன் . 
ஞாகப் . ) ( கவதி- சடம் , கமல் - கூறு . ) 

அசிந்தியம்- 1. ஓரெண் . சிந்தைக்கெட் 
அசிதவெலி- உதட்டிற் கரியநிறத்தைப் டாமை . ( வித ) : 

:ெ வித ) - நினைக்கப்ப 
பெற்றிருக்கும் ஒருவகை எலி . இது கடிக்கி ட்டது .) 
ற்சரீரங்கறுத்தலு மூர்ச்சையும் வாந்தியுமு அசிந்தை- 1. அவமதிப்பு . 2. சிந்தனை 
ண்டாகும் . ( சீவரட் ஈசு 0 . ) 

யின்மை , ( அசிந்தா: சிந்தா 

எண்ணம் . 
அசிதன்- 1. சநி . ( பிரு - கம் . உ : உ . ) அசிநபத்திரி --- வௌவால் . ( அஜிபேத்ரீ : 
(கலித : ஸிதி- வெண்ணிறமுடையவன் அஜிந - தோல் . பத்ரீ -சிறகுடையது . தோ 
2. சிவன் . 3. ப 
3. பதினான் கா மநுவின் காலத்து லைச்சிறகாகவுடையது . 

3. ) 
ள்ள ஏழு முநிவருள் ஒருவர் . ( கூர்மபு . மது அசிநபத்திரிகை - வௌவால் . ( அஜிபேத் 
வ . க 0. ) 4. புத்தன் . 5. விட்டுணு . ( அஜித : 

ரிகா : அஜி .5 - தோல் , பத்ரிகா - சிறகுடை 
ஜிதன் - வெல்லப்பட்டவன் . ) 

அசிதாங்கவைரவன்- வைரவரெண்மருள் அசி நடத்திரை - வௌவால் . ( அஜிபேத்ரா: 
ஒருவர் .. ( த . நி . போ . 2. ரு 0 ;) ( கலி த- கறு 

அஜிந - தோல் . பத்ர - சிறகு . ) 

அசிநம் - 1. மிருகங்களின் தோல் . ( அஜிங்: 
க 

அஜ - போதல் . இக 
அசிதாம்புருகம்-- நீலோற்பலம் . ( க அசிரயோ நீ - மான் . ( அஜிநயோரி : அஜி 
காவு : கலித- கறுப்பு . கவு 

தோல் . யோநி - பிறப்பிடம் . ) 
ம 0 - நீரிற்பிறந்தது . ) 

அசிடத்திரகம் - 1. கரும்பு . 2. வாள் போ 
அசிதாரு -- அசிபத்திரவம். (உ - ம் .) “ அதிலுங்கூரிய இலையுடையது. ( அஸிபத்ரக : 
பாகங்கிரகசமற்றசிதாரு ” (சிவதரு . சுவர்ச் . 

அஸி - வாள் . பத்ரக - இலையுடையது . ) 
ககடு . ) ( சுவாரு . ) 

அசிபத்திரம் - 1. கரும்பு. 2.படையுறை . 
அசிதாலவநம்- நூற்று நாற்பது நரகங்க 

3. வாளலகு . ( அ - வாள் . பத்ரம் - லை , 
ளுள் ஒன்று ; அது : வாள் போலறுக்கும் மட் 

இறகு . ) 

அசிபத்ரவநம்- ஒரு நரகம் . ( இதிலுள்ள 
டைகளையுடைய பனங்காடு . ( உ - ம் .) “ உன் 

மரங்கள் வாள் போலுங் கூரிய இலையுடை 
னுமசிதாலவகத்துடற்றுணியைத் தொடுத் 

யன . ) ( உ - ம் . ) " அழிவுதருகாலசூத்திரமசி 
திழுப்பர் ” (சிவதரு . சுவர்க் . கசரு . ) ( அஸி 
தாலவரும் : அவி - வாள் . தாலவகம் - பன 

பத்திரவாமே ” ( சேதுபு . தநுக். ...) ( அஸி 
க்காடு . ) 

பத்பவரும் : அஸிபத்ர - வாள் போலுங் கூரிய 

லை . வகம் - காடு . 
அசிதை- 1 , அவுரிப்பூண்டு , 2. பரையெ 
ன்னுஞ் சிவசத்தியின் நால் வகைப்பிரிவுள் அசிபதசொருபம்- கூடஸ்தனே பிரமம்; 
ஒன்று . ( சைவச . பொது . எச . உரை.)( கலி 

பிரமமே கூடஸ்தெனென ஐக்கியார்த்தமா 

யறிவது . ( வாசுதே . உகச . ) ( கவலிவடிவா 
கா : வ.சா. வெண்மை . 

அசிதோதம் - மேருமலையின் சாலிலுள்ள ஈ - வ . ) 
ஒருவாவி . ( கந்தபு . அண்ட . கூஉ . ) 

அசிபதம் -- " தத்துவமசி ” யென்னும் மகா 
அசிதோபலம் - இந்திர நீலமணி . ( அலி வாக்கியத்தின் மூன்றாம் பதம் ; அது : சிவ 
தம் - கறுப்பு . உடலம்- மணி . ) 

சீவர்களுடைய ஐக்கியத்தைக் குறிப்பது . 
அசிதோற்பலம்- நீலோற்பலம் . (கலி அசியவா மீயசூக்கம் - பொன்னை த்திரு 
தொத : சுவனத - கறுப்பு . உத்பலம் .) டிய பாதகத் தீர்க்குமாறு செபிக்கப்படும் ஓர் 

இருக்குவேதவாக்கிய மந்திரம் . ( உ - ம் . ) “ சிவ 
அசிந்தம் -1 , சோடாகோடி , பத்திலட்சங் சங்கற்பங்களை வள ரசியவாமீயசூக்கத்தைத் - 
கோடி . 2. மரணம் . 

தவவுள்ளன்பிற் செயித்திடிற்காஞ்சநங் கள் 


60 . 


அசீதகரன் . 


ாக 


அசீவநம் . 


வ - வி. 


) 


எண்ப 


ளியபா தகந்தீரும் ” ( சூத . எக்கி . சஉ : சரு ) அசீதம்- 1. எண்பதாவது . 2. உட்ட 
( கவலியவாயே - க. ) 

ணம் . ( அபரீத : மீத 0 - குளிர் . ) 
அசிர்க்கரம்-- பெரும்பாடு . ( பதார்த்த 

அசீதளம்- கருப்பூரம் . ( உ - ம் . ) " துல்லிய 
கூ . சஉ . உரை . ) 

மசீதளம் பூலாங்கிழங்கசை ” ( தைல . தைலவ . 
அசிர்க்காரோகம் - அல்குல்வழியால் இர 

சு . ) ( அ - எதிர்மறை . சீதல - குளிர் . ) 
த்தமொழுகும் ஒருவகைரோகம் . இதனைப் அசீதி -1. எண்பது . ( உ - ம் . ) " அதற்கு 
பெரும்பாடு என்பர் . ( சீவரட் . கூ . ) 

நீள மசீதியுமைந்து மால் ” ( சிவதரு . கோபுர . 
அசிர்க்கு- இரத்தம் , ( உ - ம் . ) " வாதா 

அசு. ) (அதி.) 2. சடசீதிமுகம் ; அது : ஆகி , 
க்காரோகம் ” ( சீவாட் . ருக ) ( கவரஜ் ) 

புரட்டாதி , மார்கழி , பங்கு நீ என்னு மாத 

களின் பிறப்பு . ( உ - ம் . ) " ஆனிமுதனாள சீதி 
அசிரநா நம் கண்டஸ்நாகம் . (கலி புரட்டாதிமுத - லேனை யவிற்பங்குனியுமே 
வாரு . கலிரஸி - சிரமல்லாத உறுப்பு. 
சிரமல்லாத உறுப்பு . | ( சைவச . பொது , கரு .) 

அசீதிகம்- எண்பதென்னும் அளவுடை 
ஊா.ந ) - தோய்தல் . ) 

யது , (அசீதி : அசீதி - எண்பது . 

க - ஒரு 
அசிரப்பிரபை - மின்னல் . ( சுபாவ ) 
லா : கலி - அற்பகாலம் . வரவா.ஒளி. அதிகன் எண்பது வயசுடையவன் . 
அசிரம்- 1. அற்பகாலம் . 2. உடம்பு . 3. 1 ( சு 

கரீதிக : கமீதி 
காற்று . 4. தலையற்றவுடல் , 5. தவளை . 6 . 

வ - வி . 
பொறிகளின் விடயம் . 7. முற்றம் . 8. வச் அமீர்-- ஆயத்தம் . ( இது இந்துஸ்தாரி . ) 
சிரக்கல் , 9. வெட்டிவேர் . [ 1. அசிர : சிரம் . அசீனம்- 1. சமியாமை . 

2. யௌவ 
நெடுங்காலம் . 4. அசிரஸ் : சிரஸ்- தலை . 2,3 , நம் . ( அஜீர்ண : ஜீர்ணம் - சமிக்சை , பழமை .) 
5 , 6 , 7 , அஜிர : அஜ - போதல் . 

இர - ஒரு 

அத்தி- அசீரணம் , ( உ - ம் . ) " அக்கிரி 
வ - வி . 8. அசிரம் . ) 

தேவற்கசீர்த்தியென்று சுக்கரைத்து ” ( ஒழி 
அசிரவணம்- செவிடு , ( கருவண : வி . கிரியை . . .) ( அ ; ஜீர்த்தி - சீரணம் . ) 
கேள்வி . ) 

அசீரணபேதி சமியாமையால் வரும் 
அசிரன் -1. அக்கிரி . 2. காற்று . 3 . சூரி 

பேதி , 
அசீரணம் அழிவுபடாமை... ( உ 

( உ - ம் . ) 
யன் . 4. பிசாசு . ( UV : கா - உண்ணல் . 

" அசீரண மாஞ் சித்துருவாற் சீவன் வாழும் ” 
இர - ஒரு வ - வி . 

( ஞாநவா . சிகித் . கககூ . ) 2. சமியாமை . 
அசிராபை- அசிரப்பிரபை. கராலா; 
சுபா - அற்பகாலம் , சூஷா - ஒளி . ) 

ண_ : ஜீண- - அழிவு , சமிக்கை . ) 

அபேணரோகம் - சமிகாமையா லுண்டா 
அசிருபாதம் - கண்ணீர்ப்பெருக்கு , கண் 

கும் ஒரு நோய் . ( உ - ம் . ) " அசீரணரே 
ணீர் சொரிதல் . ( குவாத . ) 

வாத பித்த கபங்களினால் முறையே 
அசிவகாம் அஞ்ஞாநத்தைச்செய்வது . ஆமாசீரணம் , விதக்தாசீரணம் , விஷ்டம் 
( சி . லி . ஞாந . அ . ) . 

பாசீரணமென மூன்றுவி தப்படும் . ( சீவரட் . 
அசிவம்- 1. அதிட்டவீநம் . 2. தீங்கு . 

அக . ) ( அஜீர்ணரோ பூ : ரோத - நோய் . ) 
3. அஞ்ஞானம் , ( சி . லி . ஞான . அ .) ( அசிவ : 

அசீரணவாயு - சமியாமையால் வரும்வாயு . 
சிவ - மங்கலம் . ) 

( கஜீண - வாயு .) 
அசிற்பிரபஞ்சம்- அசித்துப்பொருளா அசீரியம்- அழியா தது . ( உ - ம் . ) “ அக்கி 
னாய பிரபஞ்சம் . ( உ - ம் .) " சிற்பிரபஞ்ச ராகியமசீரியமசங்கமாயிருக்கு மமலமான 
த்திலே சில அந்தக்கரணமுதலிய ” ( சி . சி . ( சூத.எக்கி.உத்.பிரம.க 0 : கங .) [ “ அசீர்ண ” 
எ : க . ஞாந . ) ( அசித் ; ப்ரபஞ்ச. ) 

என்பதன் றிரிவுபோலும் . ) 
அசீலன் 

நல்லொழுக்கமில்லா தவன் , 
அசீதகரன்- சூரியன் . [ 

[ அசீல : சீலன் . நல்லொழுக்கமுடையவன் . ) 
கத - உட்டணம் . கா . நீ - கிரணமு 

அசீவநம்-- சீவனில்லாமை . ( கட் . கொ . 
டையவன் . ) 

திருவால . சொப்பனம் .) 


வண o 


( கஜீ 


கதகா : 


61 


அசுத்ததத்துவம் . 


சு 


அசுத்தமார்க்கம் . 


அசீவ நி-- மாணம் . ( அஜீவதி : ஜீவநி - சீவ தென்னில் , அது பிரகிருதியிற் றோற்றமா 
னுடையது . ) 

கையாலு மும்மலத்தையுமுடைய சகலர்க் 
அசீவம் மாணம் , ( சு p வ : ஜீவ குத்த நுகரண புவபோகங்களாயிருக்கையா 
ஜீவித்தல் , ) 

லும் என அறிக ” ) ( சிவப்பிர , வியாக் . பொ 
அசீவன் - சீவனில்லாப்பொருள் . ( அஜீவ ; து . கூ. ச . உரை. நுட்பம் .) 
ஜீவ - சீவித்தலுடையது .) 

அசுத்தப்படல்-- அழுக்காதல் , 
அசு- 1. சுவாசம் . 2. துக்கம் . 3. பிரா 

அசுத்தம்- 1. அசுத்ததத்துவம் . ( உ - ம் . ) 
ண வாயு , பஞ்சவாயு. ( அள .) 

" அசுத்தந்- தந்திடும்புமான் கீழெண்மூன் றாய 
அசுகம்- 1 , அடைதற்கருமை . 2. சுக சத்துவம் ” ( சி . சி . உ : எ 0 . ) ( பிரகிருதிமு 
மல்லாதது , துக்கம் . அஸுவ. ) 

தற் பிருதிவிவரையிலுள்ள தத்துவங்களெ 
அசுகிருத்து - பகைவன் . ( கஹ F : 

ல்லாஞ்சத்துவமுதலான குணங்களினாலே 

மிகவுஞ் சுகதுக்கபோகங்களையுண்டாக்குவ 
ஐதீ - நண்பன் , ) 

தா லசுத்தமேயாகும் . சி . வி . கிரி . ஞாக . 
அசுதணி- 1. ஒரு பூச்சி . 2. ஒருவகைக் உய . உரை.) 2.அமேத் தியம் = பவ்வீ . ( உ - ம் . ) 
கரப்பன் . 3 . காதிற்படரும் ஒரு நோய். ஆசையுற்றுழல் சூகரங்களசுத்தமேவியளைந் 
( அ - எதிர் மறை . ஸு - நல்ல , மணி 

து " (சி , சி , பர , லோகா . மறு . உ அ . ) 3. சுத் 
குணமுடையது . ) 

தமின்மை. ( உ - ம் . ) " சாதகருமமு தலறை 
அசுசமன்- 1. அன்பன் . 2. கணவன் . சருமங்களா லசுத்தமறச்சுத்தியடைந்தானா 
(கவ va : கு - ஆன்மா . 8 நீ ய் ” ( சூத , எக்கி . பூ . உக.அ. ) 4 , திருத்தமி 
ஒத்தவன் ) 

ன்மை . 5. வேசிமார்க்கம் . ( 

42 :ு 
* அசுசி-- 1. அருவருப்பு . 2 . அழுக்கு . 

தூய்மை . ) 
( உ - ம் . ) " தேறா சுசியென் றகல்வரென்ற அசுத்தமாயாக்கோடகர் - அந்தேசுவரர் . 
ன் ” ( கல் . பார . உமாமகே. அ . ) 3. இழிவு பௌட் , பிந்து . கூ . ) ( காயாக்ஷொ 
படல் , அபகீர்த்தி , சுசியின்மை , 4. சூரிய 
சமுகத்தினின் சாறிருதுக்களிலும் பாட்ட 

வக : க்ஷொவக - கலக்குபவர் .) 
யர்வோரில் ஒருவன் . ( கூர்மபு . ஆதவர்சிற . அசுத்தமாயா தத்துவம்- அசுத்த மாயை 
எ . ) ( 1 , 2 , 3. சுவி : வி - சுத்தம் . ) யிலே யகந்ததேவராற் சலக்குண்ட 
டபாகம் . 

அது தத்துவங்களினிடைவைத்தெண்ணப்ப 
அசுசிப்படல்- அழுக்கடைதல் . 

டும் . ( சி . சி . ச : உக . உ.ரை , சிவஞா. ( சு 
அசுட்கம்- பச்சையானது , உலராதது . மாயா சகூ . ) 
(கஷ: ஷ - உலர்ந்தது .) 

அசுத்தமாயை நித்தியமாய் ஏகமாய் 
அசுண்டவாயு- பூமிக்கு மேலே யைம் எங்கும் வியாபகமாய் அருவமாய்ச் சடமாய்ப் 
பது யோசனைக்கப்பாலிருக்கும் ஒரு வாயு ; பிரளயகாலத்திலே மான்மாக்களுடைய கன் 
இது! சமஸ்த சீவன்களுக்கும் தீபாம் பிறப் மங்களுக்குறைவிடமாய் ஆன்மாக்களுக்குச் 
பித்திராட்சதர் கெமகத்துக்கும் பட்சிகள் சுத்தாசுத்தமும் அசுத்தமுமாகிய தநுகர 
கெமகத்துக்கும் ஆதாரமாயிருக்கும் . ( த.நி. ணபுவன போகங்கள் தோன்று தற்கு முத 
) 

ற்காரணமாய்த் தன் காரியமுகத்தான் ஞாகக் 
அசுணம்-- அசுணமா. ( உ - ம் . ) " குழலிசை 

கிரியைகளை விளக்குமாயினு மயக்கஞ்செய்வ 
கேட்டருகணையு மசுணமென ” - (காஞ்சிபு . 

(காஞ்சிபு . தாயுள்ள ஒரு பதார்த்தம் . ( சைவவினா.கசு : 

சி . பி . கை . க .. ) “ சுத்தமாயையின் அதோ 
அந்தகே .. அ . ) ( பிங்கல நிகண்டில் ) கேகய 
ப்புள்ளென்றார் . (சிந்தா. பதுமையா.உ க எ .) 

பாகமே யசுத்தமாயை ” என்று சிலர் கூறு 

வர் . " சுத்தமாயை மேலாய் நிற்ப அதன் கீழட 
ஆங்கவியுரையில் இசையறிவதோர்விலங்செ 

ங்கி மல கன் மங்களோடு விரவிமுதற்காரண 
ன்றார் . 
அசுணன் - வெள்வெங்காயம் . 

மாயிருப்பது அசுத்தமாயை ” என்பர் சிவஞா 

கமுறிவர் . ( சி . சி . க : கசு . ) ( காயா . ) 
அசுத்ததத்துவம் - 1. ஆன்மதத்துவம் . 
( சிவப் . கட் . முதலங்க .) ( " ஆன்மதத்துவம் அசுத்தமார்க்கம் . அசுத்தாத்துவா. ( உ - ம் . ) 
இருபத்து நான்கையும் - அசுத்தமென்றதே " மாயையென்னும் பெயருள்ள பாசமானது 


TUD 


போ . கூசஉ , 


62 


1 


அசுதார்ணன் . 


சுது 


அசுபராசி . 


அநேகவித வல்லமையோடு கூடின தாயுஞ் அசுதை -- விஷம் . (குயா: யா 
சூட்சுமரூபமாயும் அசுத்தமார்க்கத்துக்கு மு அமிர்தம் . ) 

ய வுபாதான காரணமாயும் ” ( சி.லி. ஞாக. 
அ . உரை.) (aw- .) 

அசுந்தரம் - 1. அழகற்றது . 2. தகாதது . 
( 

கநT ; வந m - அழகுள்ளது . ) 
அசுத்தன் சுத்தனல்லாதவன் . ( உ - ம் . ) 
அசுத்தனென்றிடவுணர்வது குன்றி ” ( திரு 

அசுப்பு -1. உளவு . 2. சடிதி . 
ப்பு . ஈக . ) ( க : 2-நல்லொழுக் 

அசுபக்கிரகம் - தீயகிரகங்கள் ; அவை : 
கமுடையவன் , ) 

ஆதித்தன் , செவ்வாய் , சரி , அபரபக்க சந் 

திரன் , இராகு , கேது , ஆதித்தனுடன் கூடி 
அசுத்தாத்துவகர்த்தா அனந்தேசுவார் . 

நின் 

ற புதன் என்பன , ( உ - ம் . ) "சுபாசுபக் 
( சி . லி . ஞாந. க . ) 

கிரகம் ” (விதாந. மரபி . உ - ஆங்கவி முகம் . ) 
அசுத்தாத்துவா- பிருதிவி முதற் பிரகிரு 

( 

சுழமஹ . ) 
திவரையுள்ள இருபத்தைந்து தத்துவங்க 
ளின் சமூகம் . இதன் கண்ணிருப்போர் வை 

அசுபக்கிரியை - அமங்கலக்கிரியை . ( உ - ம் . ) 
ந் தவம் திரோதம் ஆணவம் கன்மம் மாயேய " ஈன்றோர்க்கன்றிப்புல் லசுபக்கிரியை செ 
மென்னும் ஐவகைப்பாசமுடையவர் , இவ்வ யல் ” (திருவானை . கோச்செ . ருக . ) [ •ு 
த்துவா அருந்தேசுவா கர்த்திருத்துவம் . (சி . கியா: கபவ.சுப்மல்லாதது .கியா 
பி - கை . கூ ., சு ; சி . சி . கக : ஞா கப் ,) (ு செயல் .] 
3 ; கஜா . ) 

அசுபதம்பவாதம் - ஒரு நோய் . 
அசுத்தாவி- 1. சுத்தமில்லாத அரூபி .. 

" .. அசுபதி -- 1.இருபத்தேழுநட்சத்திரங்களு 
2. பசாசு . 

ள்ளே முதலாம் நக்ஷத்திரம் . (கஜிநீ ) 
அசுத்தி- 1. அழுக்கு . 2. ஆணவமலம் . அசுபபாவநை - ( பௌத்த ) பாவகை ஐந் 
( உ - ம் . ) “ இந்த ஆணவ மலத்திற்குப் பரியா 

தனுள் ஒன்று ; அது : உடம்பினை பரித்திய 
யநாமங்கள் , பசுத்துவம் , பசுநீகாரம் , மிரு ) ம் , துக்கம் , அநான் மா , அசுசியென்றுபாவித் 
த்தியு , மூர்ச்சை , மலம் , அஞ்ஞாநம் , அவித் தல் , ( மணிமேகலை . கூகஅ . ) (குல ; வா 
தை , ஆவிருதி , ருக்கு , கிலா நிபாவம் , மூலம் 

எண்ணம் .) 
க்ஷயம் , பாசம் , அசுத்தி , பெந்தனம் , வியா 
காதம் , களங்கம் , மோகம், கேவலம் , ஆவா 

அசுபம்- 1. அமங்கலகாரியத்திற் செய் 
ணம் , தமசு , சடம் , படலம் , நிரோதம் , 

நிரோதம் , யுங்கிரியை. ( உ - ம் .) " தாழ்வுபெறு சிராத்த 
ஆச்சாதகம் இவைமுதற் பிறவுமுள ” (சிவப் முதலசுபத்தும் ” 

முதலசுபத்தும் ” ( திருவானை . கோச்செ . 
பி . உ : உரை , சிதம் . ) 3. சுத்தமின்மை. சக . ) 2. அமங்கலம் . ( உ ம் . ) " சுபாசுபங்க 
( உ - ம் . ) “ மண்.சுத்தம் பயின்றிருந்துஞ்சந்த 

ளென்னுந் துன்றுமுளை தந்தருளு மேரிவி 
முறு கடாதிகளாகிய காலையசுத்தி சுத்திதா தாம் ” ( ஞாநவா . உபசா . கஎ . ) 3. அமுக்கி 
மானாற்போல ” ( சூத . எக்கி . பூ . கக . கஉ ) சா . ( க . ) 4.பாவம் . ( 1 , 2 , 4 , கவo 
4. வழுக்களையப்படாமை . ( 

கவி: 

-- கன்மை . ) 
வி - சுத்தம் . ) 

அசுபயோகம் -- சுபமல்லா தயோகம்.அது 
அசுத்தை - குற்றமுடையவள் . ( உ - ம் . ) | மிடத்திலே சந்திர சூரியரல்லாத மற்றைக்கி 

சாதகனுக்கிலக்கிநத்திற்குப் பன்னிரண்டா 
ஆதலாலசுத்தையென்றே யறிந்து வைத்த 

ரகங்கள் கூடிநிற்கும் நிலை . (சரசோ. சாதக . 
வளை நீத்தோம் " ( இராமா . சீதை . ருசு . ) 
சு : லா - சுத்தமுடையவள் . ) 

உ 0 க . ) ( 

கவயொம : யொ - கூட் 

டம் . ) 
அசுதந்திரம் - சுதந்திரமில்லாமை . 

( க 

அசுபராசி- குரூரராசி . ( உ - ம் . ) " சுபராசி 
கது : கரூர் - தன்வசம் .) 

யசுபராசி ” ( விதாக . பஞ்சாங் . கச . கவிமுகம் ) 

( அசுபராசிகள் : மேடம் , சிங்கம் , விருச்சி 
அசுதாரணன்- சீவன் . (சுயாாண : 

கம் , மகரம் , கும்பம் என்பன . 
க - பிராணவாயு . யாரண தரிப்ப வக்கிரகங்களுக் காட்சி வீடாய் அசுபராசியா 

யின . ( கவராயி . ) 
வன் . ) 


வநா 


( சு ; 


சு 


ti 


63 


அசுமலோட்டிர 
நியாயம் 


அசுரமந்திரி 


கொடி - மண்ணாங்கட்டி .) 


ந்து 


அசுரகன் . 


(உ - ம் .) " 


- 


- 


அசுரம் 


அசுபவாதநை - தீயவிடயலா தமை.( உ - ம் ) உயர்ந்தவனாகவுங் காணப்படுதலாகிய நியா 
வருத்தத்தாலே மெத்தமுயன்றசுபவா தகை 

வாய் - 
யைத் தள்ளி " ( ஞா நவா . முமூட் . ங . 

- [ கூட 

TU-ப 
அவாஸநா : வாஸ நா அழுத்தம் . ) 

] 
அசும்பல் - இடையறாதொழுகல் . ( உ - ம் . ) அசுமாந்தகம் -நாணற்பூண்டு. 

-நாணற்பூண்டு . (கஷாடக 
" அசும்புதேனலங்கல் ” (சிந்தா, காந்த . கஉகூ 
அசும்பு -1-3 . அசும்பென்னேவலும் தெ 

அசுமாந்தம் - நாணற்பூண்டு . ( உ - ம் ) " இ 
ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் , ( பராச.க. ஆசா . உ . அத். ங.எ .) 

வை கிடையாவழி ,தருப்பை , அசுமாந்தநார் " 
4. ஊறுதல் ; நீர்ப்பொசிவு . ( பிங்கல. ருரு எ .) 
( உ - ம் .)" அசும்பிவர்சாரல் ” (சிந்தா காந்த ... 0 ) 

அசுமா நகிரீ - மேற்கட்டி . ( இது 
5. கிணறு . ( சூ . நிகண் . ரு ; உ எ . ) 6. சேறு . 

ஸ்தானி. ) 

1. அக்கிங் . 2. இந்திரன் . 3 . 
" தாழ்கணசும்பின் ” (மணிமேகலை , 
சு .) 7. துளி . ( உ - ம் .) “ அம்மழையசும்பதன் 

விட்டுணு . ( சாஹ நீ : கா - அவு 
புண்ணீர் ( திருவிளை . நாட்டு . ஈச . ) 8 . ணன் . ஹ நீ - கொல்வோன் . ) 
பொல்லாநிலம் . 9. வழுக்கு நிலம் . 

அசுரகுரு- 1. சுக்கிரனென்னுங் கிரகம் . 
அசும்புதல் -1. அசும்பல் . 2.வழுக்குதல் . 2. சுக்கிராசாரியர் . ( க .) 
( உ - ம் . ) " சோலைத்தே - னொழுகிநின்றசும்பு 

அசுரசந்தி- இரணியவேளை , மாலைக்கா 
யர்சந்தனத் தொழுதிக்குன் றம் " ( சிந்தா .. 
முத்தி . சசுடு . ) 

லம் . ( சவவலலி . ) 
அசும்பு செய்தல் - ஒளிவீசுதல் , ( உ - ம் . ) அசுரநாள் மூலநாள் . ( பிங்க . உ ரு எ .) 
" ஆயபொதியில் வளைபொன்னா லசும்பு செய் அசுரபி - துர்க்கந்தம் . ( தச . ச . ) [ சு ; 
( திருவிளை . உலவா . கஎ. ) 

வாஹி 

நறு மணம் . ) 
அசுமத் 1. சீவன் . நாமெனப்பொரு 
ள்படும் ஒரு வடமொழிப் பிராதிபதிகம் . 

அசுரமணம் . ( உ - ம் . ) " வரமும் 

தசுரமிராக்கதமே ” ( கல் , பார . துட்டி . சக 
( உ - ம். ) அசுமதாதி பாகியேந்திரியாகோச 
சம் " ( சி . சி . உ : 

அசுரமணம் . 

எண்வகை விவாகத் துளொ 
உரை சிவாக் . ) 

அது : " பெண்ணுக்காபரணமிட்டுப் 
( க . ) 

பெண்ணின் பிதாவுக்கும் பணங்கொடுத்து 
அசுமந்தகம் - நாணற்பூண்டு . ( 

Jduong ப்பெண்ணினை வாங்கிச் செய்யும் விவாகம் " 

" ஆசுரம் என்னும் பெயருடன் மது 
அசுமந்தம் - 1. அடுப்பு . 2. அதிட்டவீக 

தருமசாத்திரம் 

த்திரம் மூன்றாம் அத்தியாயம் நக - 
மானது . 3. எல்லையில்லாதது . 4. மரணம் . 

ஆஞ் சுலோகத்திற் சொல்லப்பட்டிருக்கின் 

றது . தொல்காப்பியப் பொருளதிகார்வுரை 
5. வயல் , வெளி . ( கா . ) 

யிலே “ அசுர மாவது : கொல்லேறு கோடல் , 
அசுமம் - 1. இடியேறு . 2. கல்லு . 3. திரிபன்றியெய்தல் , வில்லேற்றுதல் முதலி 
தீத்தட்டிக்கல்லு . 4. மேகம் . ( க .) 

யனசெய்து கோடல் . " முகையவிழ்கோதை 

யை முள்ளெயிற்றரிவையைத் - தகைநலங் 
அசுமநா-- சூரியவமிசத்துள்ள அரியச்சுவ 
னென்னும் அரசனுக்கு மகனான ஒருவன் செய்தாற்கெளியண் மற்றிவளெனத் - 6 

கருதுந் தருக்கினிருளரெனி - னிவையிவை 
( கூர்மபு . சூரிய . உஅ . ) 

கை நிலையுரைத் த பின்றைப் , பகைவலித்தன் 
அசுமலோட்டிரநியாயம்- மீமாஞ்சையிற் 

னவையாற்றியவள வையிற் - றொன்னிலைய 
கூறப்பட்ட நியாயங்களுளொன்று ; 

சுரந்துணிந்தவாறே ” என எழுதப்பட்டிருக் 
மண்ணாங்கட்டியை யொருகல்லோடு 

கின்றது . ( தொல் , பொரு . கிளவி . க ). 
சீர் தூக்கும் போது மண்ணாங்கட்டி மிருதுப் ( சுவா அசுரசாதிக்குரிய . ஜணப் 
தார்த்தமாகவும் ,பஞ்சோடுசீர் தூக்கும்போது 

விளங்குதல் 

விவாகம் .) 
அது கடிநபதார்த்தமாகவும் 
போல ஒருவன் தன்னின் மேலானவரோடு 

அசுரமந்திரி - சுக்கிரன் . (சூ . நிகண் . க : 
சீர்தூக்கப்படும்போது இழிந்தவனாகவும் தன் ருகூ . ) ( 

கர: பேதி , நீ ஆலோசகை 
னின் இழிந்தவரோடு சீர் தூக்கப்படும் போது சொல்வோன் . ) 


க . ) 


ன்று ; 


3 


என்று 


தா 


64 


அசுவசாத்திரம் . 


சாரு 


அசுவப்பிரதாநம் . 


பாஷா :) 


3. வேசி , (சு 


சுவம் 


@M : Mுவலய 


து ) 


அசுரர் -- அவுணர் . 

அசுவசாந்தி- ஒரு யாகம் . ( சுபாலாஜி . 
அசுரன் --- 1. அவுணன் . 2. இராகு . 3 . 
கேது . ( உ - ம் . ) " தகைபெறு பூதசம்போ த 

அசுவசாரத்தியம்- குதிரை செலுத்தும் 
கனென்று மசுரனென்றும் ” ( மச்சபு . புவா 

வன்மை , (சுவாய 

" ) ) 
கோச . உ எ . ) 

அசுவசாலை 

குதிரைப்பந்தி . ( க 
அசுரரிபு - விட்டுணு. ( காரி : 
ரிபு - பகைவன் . ) 

அசுவசாவம் - குதிரைக் குட்டி .. ( சுய 
அசுரேசன்- அசுரர்களுக்குத் தலைவன் . 
( உ - ம் . ) " என்றசுரேசனிசைத்தலும் ” ( கந்த 

பாவ . ) 
4. வரவுதே . கடு . ) ( சுவரொ : UTOUT 

அசுவசிகிற்சை குதிரை வைத்தியம் , 
தலைவன் . ) 

(கவிகி.கா: விகிதா - வைத்தியம் .) 
அசுரேந்திரன் - தாரகாசுரனுடைய ஒரு 

அசுவத்தம் - 1.அத்திமரம். 2. அரசமாம் . 
மகன் . ( கந்தபு . புதல்ல . கசு , 20. ) ( சுவு (கசம் . ) 
பொது : உரு - சிரேட்டன் . ) 

அசுவத்தாமன்- துரோணாசாரியன் மகனா 
அசுரை- 1. இராக்காலம் . 2. இராசி . 

கிய ஒருவீசன் . ( atra நீ ) 
For1. ) 

அசுவதமிட்டிரம் ; அல்லது தட்டிரம்- கெ 
அசுலபம் - அடைதற்கருமை . ( 

ருஞ்சி . ( 

** ) 
இலகுவிலடைகை , ) 
அசுவகந்தி- அமுக்கிரா . ( உ - ம் . ) " அசு 

அசுவதந்திரபாவம்- பரதந்திரத்தன்மை , 
வகந்தி பலாலட்சை நவில்வாம் ” ( தைல. 

( பௌட் . விந்து . ருசு . உரை .) ( வதன 
தைலவ . உ ங .. ) (சுமாலி : க y குதிரை, ஜாவ :வசத , ஷாவம் . தன்வயமுடைமை 
மாலி - நாற்றமுடையது . ) 

அசுவதந்திரம் - சுவதந்திரமின்மை. ( உ - ம் . ) 
அசுவகந்திகா - அமுக்கிரா, ( கபாமாலி " இனி ( மாயாகுணத்துவயம் ) அசுவதந்திரம் , 

சுவதந்திரமென மாயாகுணத்துவயமுண்டு ” 

( த . . போ . கசஉ . ) ( சுவத்து 
அசுவகந்திபலாலட் சாதைலம் ஒருவ 
கை த்தைலம் , ( இதனிலக்கணம் , தைல . தை 

தன் வயமுடைமை, ) 
லவ . உ - ம் கவியிற்காண்க) " அசுவகந்திப் அசுவதரம் 

ஆண் கோவேறு கழுதை, 
லாலட்சை நவில்வாம் - பேதசூதிகைவாயுவு ( கா . ) 
ஞ்சந்தியாம்பீடைவாதபித்தாமையுஞ் சீமண் 

அசுவதரன்-- ஒரு காசசிசேட்டன் . 
ப் , பேர்கொள்வெப்பமுதலிய 

நோய்களும் ( காதா . ) 
பருயிர்க்கெதிர்பிளையலாரோ . ” 

அசுவதரி 

பெண்கோவேறு கழுதை.. 
அசுவகந்தை அமுக்கிராப்பூண்டு. அசுவதி- அசுபதி க்ஷத்திரம் . ( உ - ம் . ) 
(சுமஙா.) 

" அந்தரம்வரு மசுவதியாள் ”. (தணிகை : நகர . 
அசுவகிரந்தம் - ஒரு பறவை . ( மகாபா 

ந.ச.) ( காதி . ) 
தம் . க : சசஅஅ . ) (காக * . ) 

அசுவந்தம் -- 1 . அடுப்பு . 2 , அதிட்டவீரும் . 

3. இறுமெல் லை . 4 , கேடாய்முடிதல் . 5 . 
அசுவகிநி- அசுபதிக்ஷத்திரம் . ( சுபதி . ) மரணத்துக்குச் சமீபித்தல் , 6. மாணம் . 7 . 

அசுவகோட்டம்- குதிரைச்சாலை . ( சு . வயல் . 8. வெளி , ( 1,4,5 , அஸவத்த . 2,3,6,7 . 
மொடி ; க - குதிரை . மொக்ஷ - 

கரம் . ) 

அசுவநாயன் திரைகாப்போன் , குதி 
சாலை . ) 

ரை மேய்ப்போன் . ( சு Us 

( 

சுநாய :) 
அசுவசாத்திரம் குதிரையிலக்கண முத 

அசுவப்பிரதா நம் சுவப்பிர தாநமல்லா 
லியன கூறும் நூல் . ( காஜ் : லா 

தது . ( உ - ம் . ) " பரசிவசொரூபந்தன்னை- படி 
நூல் . ) 

வில் சுவப்பிரதா நம்வயங்க சுவப்பிர தாகமற்று 


கா ) 


. 


வித 


65 


அசுவவித்து . 


சுகள் 


அசூரி. 


வ 


சுல 
வ 


பு 


ஜவ . 


முள்ள - தடிவில் சமப்பிரதாநமிவற்றொன்றா அசுவவைத்தியம் - குதிரை வைத்தியம் . 
ய்த்தியாநித்தறகுதியாலோ ” ( சூதி . எக்கி . | ( சுரவெடி .) ) 
9. க . எ .) 

அசுவாபரி 

அலரி . 
அசுவபரி-- அலரி . 

அசுவாமணக்கு - சிறு பூளைப்பூண்டு. 
அசுவபரீட்சை 

அறுபத்துநான்கு கலை 
ஞாநங்களுள் ஒன்று ; அது : குதிரையிலக்க 

அசுவாமி - உடையவனல்லாதவன் . ( க 
ணங்கூறுவது . ( 
கரீக்ஷா: வரீக்ஷா- 

ஷாஜி நீ : சு - எதிர்மறை . வாஜி நீ உடை 
பரீட்சித்தல் . ) 

யவன் .) 

அசுவாமிவிக்கிரயம் உடையவனல்லாத 
அசுவபாலன் - குதிரைப்பாகன் . ( சு 
வா : க - குதிரை, வா.காப்போன் .) 

வன் விற்றல் . ( மிரு . சர் . ங .) ( ஷாசிவி 

- உடையவனல்லா தவன் . 
அசுவம்- 1. அமுக்கிராக்கிழங்கு . ( தை சுய ; சுவாதி 
ல.தைலவ . க . உரு .) 2. குதிரை, 3. குதிரைப் விகயல் - விற்றல் .) 
பற்பாஷாணம் . ( p . ) 

அசுவா நடழர்த்தி- மாணிக்கவாசகசுவா 
அசுவமியம் - குதிரைப்பாஷாணம் . 

மிகள் பொருட்டு நரிகளைக் குதிரைகளாக்கி 
அசுவழகன்- குதிரைமுகமுள்ள கிங்கர 

யரிமர்த்தநபாண்டியனுக்குக் கொண்டுவந்த 
ன் . ( கருவ : சர 

வ : ச - குதிரை . சிவன் . ( சிவபரா . கஎ .) ( HUF ; சூ 
முகமுள்ளவன் .) 

ஏறிய . 2 - தி- - மூர்த்தமுடையவன் . ) 
அசுவமேதம் - ஒருவகை யாகம் . 
அசுவமேதிகம்-- 1. அசுவமேதயாகத்தி 

அசுவிதி- அச்சுவிகி . ( சுமி.மீ.) 
ற்குரியது . 2. அசுவமேதயாகத்திற்குத் தகு அசுவிநிதேவர் - அச்சுவிநிதேவர் . ( உ - ம் .) 
தியான குதிரை, கரஜெயிக : கராஜெய - “ விளங்குமாண்குதிரையாகிச் - சென்று றுவ 
ஒரு யாகம் . உக ஒரு வ- வி . ) 

டவை தன்பாற் சேர்ந்து யோந்திட்டமூக்கி 
அசுவமேதீயம்- அசுவமேதிகம் . ( 3 ( மச்சபு . இளா . ச .) ( இவர் தத்திரன் ,நாத 

லன்றுறு கலிதந்தன்னிலசுவிநிதேவருற்றார் 
ஜெயீய . ) 

த்தியனென்னும் இருவர் . ) கா நீ உெவ ) 
அசுவரம்- 1. கீழ்க்குரல் . 2. மெய்யெழு 

அசுவீயம் -1 . குதிரைக்கூட்டம் . 2. குதி 
த்து . ( கஷா : - எதிர்மறை . ஷா 

ரைச்சம்பந்தமுடையது . ( சுஸ்ரீய : க ; 
தொனி , உயிரெழுத்து .) 
அசுவலக்கணம்-- குதிரையின் குணங்க 

- ஒரு வ - வி . ) 
ளையும் குற்றங்களையும் ஆராய்தற்குரிய குறி . 

அசுவை- 1. அச்சுவி நாள் . 2. தன் 
[ u க்ஷண : @ க்ஷண குறி . ) 

டையதல்லாதது . ( அஸ்வா .) 3. பெட்டைக் 

குதிரை . ( 1 , 3. சுபலா . 
அசுவவாகன்-- குதிரைப்பாகன் . ( HUF ; 

7. ) 
ம . ) 

அசுழம்- நாய் . ( உ - ம் . ) " கருதசுழமாமி 

ந்தமட்டைதனையாள ” ( திருப்பு . கக க . ) 
அசுவவாதரோகம் -- ஒருவகை வாதரோ 
கம் ; அது : குதிரைக்குட்டியின் பாய்ச்சல் 

1. சுத்தமின்மை. ( உ - ம் . ) 
போலத் தேகம் முழுதுங்குலுங்கும்படி பா 

" உன்னுடல மசூசியென நாணி 
ய்ந்து மேனோக்கியேறி யவ்வாறே கீழிறங்கி 

ல் ” ( சி . சி . பர . சௌத் . மறு . கூ எ . ) 2. சூத 
யண்டத்தை வீங்கச்செய் தவைகளிலே தங் 

கம் . ( " அசுசி ” யென்பதன் விகாரம் . 
கிக்கோசத்தைச் சுருங்கப்பண்ணி யக்கோச 

அசூதி 

1. பிறப்பின்மை 2. மலடு . 
த்திலும் அடிவயிற்றிலும் அளவிடக்கூடாத ( அஸுதி: ஸுதி - பிறப்பு . 
நோவையுண்டாக்குவது . ( சீவரட் . கஎஅ . ) அசூயை 1. அவதூறு , 2 . அழுக்காறு , 
(கரவாடிபொம . ) 

டைய குணத்திலே குற்றமேற்றுதல் . 
அசுவவித்து - 1. அசுவசாத்திரம் அறிந் உ - ம் .)" கோபமோடசூயை லோபம் " ( மச்ச 

பு . மன்வர். யுக . உஉ . ) ( அஸுயா. ) 
தவன் . 2. நள மகாராசன் . காவி : விதி - 

அசூரி - மசூரிநோய் . ( மசூரியென்பதின் 
அறிந்தவன் . ) 

மகரங்கெட்டது . ) 


க 


ஈய 


வாஹ 


அசூசம் 
அசூசி 


பிறருை 


66 


அசைச்சீர் . 


சுஎ 


அசைதல் . 


அசேசரி- புவர்லோகத்திலிருக்கும் ஒரு ட்டிற்கும் , நிரையசையாயின் “ மலர் ” என் 
வாயு . ( வி - ணி . உக ரு . ) 

னும் வாய்பாட்டிற்கும் இலக்கியமாய்ப்பெ 
அசேசன்- சுத்தவித்தியாதத்துவத்தில் ரும்பாலும் வெண்பாவினீற்றிலுஞ் சிறுபா 
இருக்கின்ற ஐம்பத்தோர் உருத்திரர்களில் ன்மை மற்றையவற்றுள்ளும் வரும் . ( உ - ம் . ) 
ஒருவர் . ( வி - ணி . உ எஎ . ) 

" நாமாண்புரைத்த வசைச் சீர்க்குதாரண நா 
அசேதநம்- 1. அறிவில்லாதது , சடம் . ண் மலரே ” ( யா - காரிகை . உறுப் . எ . ) 
( உ - ம் . ) “ விரவுசே தந வசே தநங்கட்கு மேன் 

அசைச்சொல்- வேறு பொருளுணர்த்தா 
மைசான்ற , பரவதிட்டாநமாய் ” ( சூ 

சூத . ஞாந . 

து பெயர்ச்சொல்லோடு அல்லது வினைச் 
ககூ : க . ) 2. தானாயியங்கும் தன்மையில்லா 

சொல்லோடு சார்த்திச்சொல்லப்பட்டு நிற்கு 
தது . ( உ - ம் .) “ இறையேனென்னிலசேத 
நம் ” (சிவப்பிர . உ . சு . ) ( அசேதந : அ ; சே 

ஞ்சொல் . ( உ - ம் .) " நீதான் ” “ மைந்தவென்ன 
தநம் - அறிவில்லாதது . ) 

வே ” ( நன் . இடையி , உஉ , உரை. ) 
அசேநன்- சூரியசமுகத்தாறிருதுக்களிலு 

அசைத்தல் -- 1 , ஆட்டுதல் , ( உ - ம் . ) “ நந் 
நின்று பாட்டயர்வோரில் ஒருவன் . ( கூர்ம 

தி பிரான் றிருப்பிரம்பையசைத்தருளி” ( கா 
பு , ஆதவர் சிற . எ . ) 

ஞ்சிபு.மணிகண் , க. ச . ) 2.இயக்குதல் . 3. இறு 
அசேவநம்- 1. அசட்டைபண்ணல் . 2 . 

மாப்பு.4.ஓசையெடுத்தல்.5.கட்டுதல் . (உ - ம் . ) 
கீழ்ப்படியாமை . 3. விலகுதல் . ( அஸேவம்; 

" பொன்னார் மேனியனே புலித்தோலையரை 
ஸேவரும் - சேவித்தல் , ) 

க்கசைத்து ” ( தேவார , மழபாடி . க . சுந்தர . ) 

6. சார்த்து சல் . ( தொல் . சொல் . இடை . உ . 
அசேவை 1. அவமதித்தல் . 2. சேவை 

உரை . சேனா.) 7. சொல்லுதல் . 8. வருத்து 
யின்மை . 3. விலகல் , ( அஸேவா : ஸேவா தல் , ( உ - ம் . ) “ நாய்நாவினல்லெழிலசை 
வணக்கம் , பூசை , சேவித்தல் . ) 

( பத் . சிறுபா . கஎ . ) 9. வீசுதல் . ( உ - ம் . ) 
அசை- 1. அசைநிலை . ( உ - ம் . ) " முன் 
னிலையசை ” ( இலக்கணவி. உஎசு . ) 2,3,4 . விலா . உக . ) 

" ஆலவட்டமசைத்தனர் ” ( கந்தபு . திருக்க 
அசையென்னேவலுந் தெரிநிலைவினைப்பகு 
தியும் பெயரெச்சத்தொகையும் . 5.இரையை 

அசைத்தொழில் - (இசை நூல்.) தாக்கியெ 
மீட்டுமெல்லுதல் . (உ -ம் . ) “ அருந்தும் பசும் ழுதல் . 
புல்லுணாத் தெவிட்டியசைவிட் றெங்குங்க 

அசைதந்நியம் -1 . அசிற்பிரபஞ்சம் , 2. அறி 
ன்று ” ( கூர்மபு . கண்ண - அவ.அக. ) 6. சீர 

வில்லாதநிலை. 3. அஞ்ஞாகம் . ( கெெவ.க 
கம் . ( தைல . தைலவ . உக . ) 7. செய் 

க ) : ெெவதக ) - அறிவுடையது .) 
யுளுறுப்புக்களு ளொன்று ; அது : எழுத்தி 
னாலாக்கப்பட்டு நேரசை விரையசையென அசைதந்நிய துபம்- ( புத்தம் ) சட 

சடரூபம் 
இருவகையாய்ச் 

சீர்க்குறுப்பாய் நிற்பது . அது : பிருதிவி , அப்பு , தேயு , வாயு என நா 
( உ - ம் . ) ( அசைத்திசைகோடலினசையே ” 

ன்குவகைப்பட்ட பூத உருவும் கடிதம் , கந் 
இலக்கணவி . எகக . ) 8. தாளவகையு ளொ தம் , இரதம் , வன்னம் என நான்கு வகைப் 
ன்று ; அதன் தொழில் தாக்கியெழுதல் . பட்ட உபாதாய உருவுமாகிய எட்டுக் கூடிய 
அதன் மாத்திரையொன்று . அதற்கு வடிவு டத்தில் உண்டாயது . ( சி . சி. பா . சௌத் . 
“ எ ” ( சிலப் . அரங்கே . கசு . உரை.) 9. பி ஈ , -ஆம் உரை .) ( கெெவ.க ந T - s ) 
கிருதிமாயை . 10. வெள்ளாட்டு மறி . 11. மா 

அசைதல்- 1. ஆடுதல் . 2. இயங்குதல் , 
ணவர் சுவடிவைக்குந்துக்கு. ( 9 , 10. அஜா.) (உ - ம் .) “ அவனன்றியோரணுவு மசையாது ” 

அசைஇ --போய் . ( உ - ம் . ) " கருங்கோட் ( தாயு. எங்குநிறை. க . ) 3. இருத்தல் .( உ -ம் .) 
டெருமை கயிறு பரிந்தசைஇ ” ( ஐங்கு . கரு . ) 

தாவில் கொள்சைமடந்தையொடுசின்னாள் 
அசைஇய- மெலிந்த . ( ஐங்கு . ) 

ஆவினன்குடி யசைதலுமுரியன் ” ( பத் . திரு 
அசைகபாதன்- காசிபருக்குச்சுரபிபயந்த 

மு . கஎசு . ) 4. இளைத்தல் , ( உ - ம் . ) "உண்ணு 
பதினோருருத்திரர்களுளொருவன் . ( மச்சபு . 

( மச்சபு . நீர் வேட்டசைந்தேனென வுரைப்ப " ( சிந் 
வசுருத் . கஅ .) ( கெெஜகவாஉ .) 

தா . கனசு , கூசு. ) 5. இளைப்பாறுதல் .( உ - ம் .) 
அசைகை- அசைதல் , 

" கடும்பரி நெடுந்தேர்ப்பூட்டு விட்டசைஇ ” 
அசைச்சீர்-- ஓரசையாலாகுஞ்சீர் ;. அது : ( புறநா . கசக . ) 6. உலாவல் . ( உ - ம் .) " 
நேரசையாயின் " காள் ” என்னும் வாய்பா ன் றியா யசைந்துமெல்லச்சிநகரம் புகுதுபெ 


67 


அசையா நிலை . 


காஅ 


அசோகம் . 


தல் , 


) 


ல்லை ” ( கந்தபு .. திருவ்வ . கக . ) 7. ஓய்தல் . அசையாயணி -- விசேடசமயங்களினன்றி 
( உ - ம் . ) " நடைமெலிந்தசைஇய கன்மென் அசைக்கப்படாதமணி . ( அரசருடைய 
சீறடி ” ( பத் . சிறுபா . கூட .) 8. கலங்கல் , 9 . ய்ச்சிக்குக் கருவியாக வைக்கப்படுதலால் இத 
கிடத்தல் . ( உ - ம் . ) " குரங்கின் மிசையசை னைச் சிலர் ஆராய்ச்சிமணியென்பர் .) 
இய தொருகை ” ( பத் . திருமுரு . காகா. ) 10 . 

அசையாமை - சலநமின்மை . ( உ - ம் . ) " வி 
செல்லுதல் , ( உ - ம் . ) " அசைந்திடாதொழி 

ஞ்சுமசைவசையாமை யிரண்டுமொன்றாய் ” 
கவென " ( ஞாநவா , சிகித். எ O. ) 11. சோம் 

( ஞாநவா . சிகித் . கசு 0. ) 
பலாயிருத்தல் . ( உ - ம் . ) " இலமென் றசைஇ 
யிருப்பாரைக்காணின் ” ( வள் . 1000. ) 12 , 

அசையிடல்--- அசைபோடல் . 
தங்குதல் , சஞ்சரித்தல் . ( உ - ம் . ) " அங்கண அசையு - அமுக்கிரா என்னும் பூண்டு . 
சைந்திடு தன்மையுன்னியருள் செய " ( கந்த 

அசைவாடுதல் -- 1. அசைதல் . 2. உலா 
பு . தேவகிரி . 50. ) 13. தடுமாறுதல் . ( உ - ம் . ) வுசல் , 
" மடங்கலின் றோற்ற நோக்கி யந்தகனசை அசைவின்மை- முயற்சி . ( உ - ம் . ) " ஆகூ 
ந்து நின்றான் ” ( கந்தபு . சிங்க . ச 0 . ) 14. தள் 

நாற்றோன்று மசைவின்மை ( வள் . கூ . எக . ) 
ளாடுதல் , துவளல் . ( உ - ம் . ) " வெங்கழுத்த 
சையநின்று சுமந்திளைத்தனர் ” ( பாரத.முத 

அசைவு- 1. இளைப்பு . ( உ - ம் . ) " செம்ம 

லு மசைவு தீர்ந்தான் ” ( சிந்தா . கே மசா.உசு.) 
ற்போ . ங கா . ) 15.பயப்படல்.16.புடைபெயர் 

2. ஆட்டம் , எழுச்சி . ( உ - ம் .) “ பெருத்து 
நீண்டசைவுபெற்றிடுபாளை ( 

( கந்தபு . முத 
அசைநிலை- அசைச்சொல் . ( பொருளு 

மூட் . கூ . அ .) 3. சலகம் . ( உ - ம் . ) " தூணமொ 
ணர்த்தாது பெயரொடும் வினையொடுஞ்சார் 

ததசைவறலின் முன் 

( காஞ்சிபு . சார்ந்தா , 
த்திச் சொல்லப்பட்டு நிற்றலின் அசைநிலை 

கங .. ) 4. சோம்பலாகிய 

பாடற்குற்றம் . 
யாயிற்று . ) ( உ - ம் . ) 

மற்ரென்கிளவி வினை 
மாற்றசைநிலை ” ( தொல் . சொல்.இடை.கச.) லோடுமாற்றி ” (கல்லடம் . ) 5. சோர்வு , தள 

(உ - ம் .) “ நாசிகா குளி - பேசுறு குற்றமசை 
அசைநிலையளபெடை அசைகோடற்ர்வு. ( உ - ம் . ) " அற்றுத்தற்சேர்ந்தார்க் கனச 
பொருட்டுக்கொண்ட அளபெடை ; 

விடத்து ” ( காலடி . குடிப் , 50. ) 6. நிலைதவறு 
அஅய்வாழியநெஞ்சு" என்பதிற்போல கை . ( உ - ம் . ) " ஓரசைவிலாதவனறைந்தன 
வருவது . ( பி . வி. ரு . உரை .) 

ன் ( பாரத . கிருட் , கூ. அ . ) 7. படைபெயர் 
அசைப்பு- 1. அசைத்தல் . ( உ - ம் .)" மல ச்சி . 8. மடிதல் , பின்னிடுதல். ( உ - ம் . ) “ 
ர்க்கையசைப்பில் ” (காஞ்சிபு பரசிரா . கக . ) சைவிலூக்கத்து தசை பிறக்சொழிய " ( சில 
2. இறுமாப்பு . 3. சொல்லு . (உ - ம்.)( திவாகா..இந்திர . கரு. ) 9. பாக்கலக்சம். ( உ - ம் . ) 
கக . ) 4.சொல்லுகை . 

அசைவிலாடவன் றன்னை ” ( கந்தபு . சூரன் 
அசைபோடல் இரை மீட்டல் . ( போடல் 

ண் . 2 அ . ) 10. முன்னிலைமைகெட்டு வே 
போகடலென்பதன் மரூஉ . ) 

ருெருவாறாகி வருந்துதல் . ( உ - ம் . ) “ இழி 

வே யிழவே யசைவே ” ( தொல் . பொரு 
அசைமீட்டல் - மிருகங்கள் தாம் உண்ட 

உருங . ) 11. வருத்தம் . ( உ - ம் .) 
உணவை மீட்டுமென் றிரைப்பையினுட் செ 

ழை யசைவின்றைடனை ” ( சிந்தா . கனக . 
லுத்துதல் . 

உருஅ . ) 
அசையடி- ( யாப்பு . ) கலிப்பாவினோர்உறு அசைவெட்டுதல்- ரையை மீட்டு மெ 
ப்பாகிய அம்போ தரங்கம் , ( உ - ம் . ) " ல்லுதல் . 
யடிமிசைத்தாய் " ( இலக்கணவி . எங அ .) அசோகத்தளிர்மணி --- சௌசந்திகப்பது 
அசையந்தாதி செய்யுளில் ஓரடியின் 

மராக மணி . 
ஈற்றசை மற்றையடிக்கு முதலசையாக வரு அசோகம் 1. அசோகமரம் . ( உ - ம் . ) 
ந்தொடை . [ இது : யா : காரிகை , உறுப்பி . அளிமுலணிமல சோகம் பூத்தன ” ( கை 
கஎ . உரையில் , அடிதோறும் இறுதிக்கண் ட . அன்னத்தைக்க . உசு . ) 2 . சோகமின்மை . 
நின் ற எழுத்தையும் , அசையையும் , 

( உ - ம் . ) " அசோகமெய்தி- மாறாததண்ணளி 
யும் ஆதியாகத்தொடுப்பது அந்தாதித்தொ கூர் மலர்வாண்முகமாதவியே ” (வாண.கக.) 
டையென்பதனாற் பெறப்படும் . ) 

3. பாதரசம் . 4. மருதமரம் , 5. வாழை . 
அசையாநிலை-- அசையாத நிலை . 

( கபொக 


என்னு 


அசை 


- 


சீரை 


68 


அசோதை . 


சுக 


அஞ்சநம் 


தலன் . 


அசோகரோகிணி- ஒரு மருந்துப்பூண்டு . ளித்தார் ” ( கூர்மபு . கண்ணனவ . சு . ) 
(சுபொகரொஹிணி .. ) 

( யபொகா : LUTE -- சீர்த்தி . உா . செர் 
அசேர் கவநம்- 1. அசோக மரச்சோலை . டுப்பவள்.யசாரங்கெட்டு " அசோதை ” என 
2. இராவணனுடைய உத்தியாவாம் . 3. த்தற்பவமாயிற்று . ) 
வாழைவகம் . 

அசோவதி 

மேருவின் வடகிழக்கிலு 
அசோகவநிகா நியாயம் 

ராவணன் 

ள்ள ஒரு நகரம் . ( உ - ம் . ) “ இலகொளிடை 
சீதையை வைத்தற்கு மற்றை யிடங்களை கீழ்த்திசை யிடைவிளங்கு மசோவதியென் 
விட்டுப் பிரதாநகாரணம் ஒன்றுமின்றியசோ னுநன்னகரில் ” ( கூர் பு . மேருவின் சி . கரு .) 
கமரச் சோலையைத் தெரிந்து கொண்டது அசௌசம்- 1. அசுசி , அழுக்கு , சுத்தி 
போல ஒரு காரியத்தைச் செய்தற்குப் பல யின்மை . 2. ஜ 5 மரணங்களால் வரும் ஆ 
வழியிருக்கவும் பிரதாந காரணமின்றி ஒரு சௌசம் .( களெ வ : சௌ - சுத்தம் .) 
வழியைத்தெரிந்து கொள்ளுதல் . ( கபொ 

அசௌரியம் -- வீரமின்மை . குௗய y : 
கவ நிகா அசோகமரச்சோலை . நாய 

வாய - ளய- - வீரம் . ) 
நீதி . ) 

அஞ்சத்தான்- பிரமா . ( 2 - ம் . ) “ அஞ்சத் 
அசோகவதிகை அசோகமரச் சோலை . 

தான டியான வானவர் ” (சந்தபு. அக்கிரி.க எ .) 
( பொகவ: நிகா : கபொக அசோக 

( ம.வல ) அன்னப்பறவை . அத்து- ஒரு 
மரம் . வ நிகா - சோலை . ) 

சாரியை , ஆன் - ஒரு விகுதி . ) 
அசோகன்-- 1. அருகன் . ( உ - ம் . ) " சம அஞ்சரக்கல்-- ருமெனை . 
ணருமசோகன் றனை நினைந்து ” ( திருவிளை . அஞ்சரக்கலிக்கம் சஞ்சரம் பார்க்கக் 
பாண்டி . சு 0 . ) ( அசோகர நிழலல் இருக்கி கண்ணுக்கிடும் திரு மருந்து . 
றவன் என்றபடி . ) 2. சோகநீககினவன் . அஞ்சரக்காமன் : - அஞ்சவித்தை செய்கி 
( உ - ம் .) " எனைய சோகனெனச் செயவெண் ன் 
ணியோ ” ( சேதி . இராமனரு . ச எ க . ) 3 . அஞ்சரகிரி- நீலமலை . ( உ - ம் . ) " அஞ்ச 
மன்மதன் , ( கபெலாக .) 

நக்கிரியில் வாழு மகான்றான் ” ( அருணபு . 
அசோகாரி கடம்பமரம் . ( * பொ இடப். க.) 
காரி ) 

அஞ்சநக்கோல்- அஞ்சகர் தீட்டும் இலே 

கம் . ( உ - ம் . ) " அஞ்சாக்கோலனாற்றாநாகம் ” 
அசோகு-- 1. அசோகமரம் . ( உ - ம் . ) " சணி (சிந்தா, விமலை . சு 
யின் கொம்பருலவியே யசோகின்வாவி ” ( கந் அஞ்சநகிரி - சேடமலை . 
தபு . வள்ளி , சஉ . ) 2. மருது . 

அஞ்சதசலானக மதீட்டும் சோல் . 
அசோகை - சவரிப்பூண்டு , ( கபொகா . ) | [ சுஜ er கா ; சுஜ ந - மை . பாஜாகா - 
அசோசம் -1. அமைதி . 2. மகத்திருத்தி . கோல் .) 
3. விசாரமின்மை. (கபொ : சு - எதிர்ம அஞ்சநசேவோத்தேசநம் அஞ்சகபிர 
றை . பொ 
பெர UTD - துக்கம் . ) 

யோகத்தினால் விளக்குதல் . ( உ - ம் . ) “ அஞ் 
அசோண்டி- அசோணம் . 

சன சேவோத்தேச கிருத்தியத்தாற் கண் 

ணாளி விளங்கிக் காணப்படுதல் போல் ” ( சி . 
அசோணம்- சூறட்டைப்பூண்டு, சவரிப் 
பூண்டு . 2. சவரிலோத்திரம் . 

ரு . க . ஞாகப் . ) ( அஞ்ஜா; ஸேவா ; உத் 

தேஜகம் . ) 
அசோதநம்- 1. அசுத்தம் . 2. திருத்தமி 

அஞ்சநத்திரயம் மூவகை யஞ்சநங்கள் ; 
ன்மை . கபெலாய ந ; சொயந்த சத்தி .) 

அவை ; பூதாஞ்சகம் , சோமாஞ்சநம் , பாதா 
அசோதிதம் - 1.சுத்திபண்ணப்படாதது . 2 . 

ளாஞ்சகம் என்பன ( அஞ்ஜா; த்ரய - மூன்று . ) 

அஞ்சநபாஷாணம் விளைவுப்பாஷாண 
திருத்தப்படாமை , பரிசோதிக்கப்படாமை . 
சுலொயித; சு ; பொயி.க.) 

ம் முப்பத்திரண்டினொன்று . ( சட்ட . கஅ 2 . ) 

[ அஞ்ஜா; பாஷாணம் - கல்லு . ) 
அசோதை- நந்தகோபன் மனைவி ; இவள் அஞ்சதம்- 1. அக்கிங் . 2. ஆணவமலம் . 
கண்ணபிரானை வளர்த்த தாய் . ( உ - ம் . ) " அன் ( உ - ம் . ) " அணுக்கடஞ் சத்தி தன்னைத் திளைப் 
றிற்பெடைபோலாற்று மசோதை கையின பாஞ்சகமுமற்றே ” (சிவதரு . சிவஞானயோ. 


3. வாழை . 


69 


அஞ்சநேயன் . 


என 


அஞ்சரதன் . 


மக 


த 


கக . ) 3. - இரவு . 4. ஒரு பூண்டு . 5. ஒரு மரம் . அஞ்சரை- 1 , அநுமானுடைய தாய் . 
( உ - ம். ) “ சூசலஞ்சநமந்தாரை ” ( மச்சபு . அத் ( 2.-ம். ) “ நிருமலாஞ்சகை சேய்பணிமாலத் 
திரி . கு. ) 6. ஒரு மலை . ( உ - ம் . ) " அஞ்சநங் தர் ” (மறை - தி.ருஎ. )( இவள் முன் ஓர் அப்சர 
கவுஞ்சக்கோவத்தகந்திரிகூடங் காஞ்சி - குஞ் ஸ்திரீயாயிருந்து பின் ஒரு சாபத்தாற் குஞ் 
சாசைய யே மகூடமேவிந்தமென்னு சரன் என்னும் வாகானுக்குப் புத்திரியாகப் 
சிவர் வரைகளெட்டும் ” ( திருவிளை . யானை பிறந்து , இச்சித்த ரூபங்களையெடுக்கும் வன் 
யெ . எ . ) 7. கண்ணுக்கிடும் மை . ( உ - ம் . ) " அ மையுடையளாய் ஒருநாள் மனுஷரூபமுள்ள 
ஞ்சநவியர்மதர்க்கண்ணிணைவிரகின் ” ஒரிளம்பெண்ணாகி வாயுபகவானைக்கூடி யநு 
கு . தேது . சுரு . ) 8. கருமை . ( உ - ம் . ) " மே மானைப்பெற்றவள் , பின்னர்க் கேசரியென் 
லோரஞ்சகப்போர்வை போர்த்தாலன்ன தா னும் வாநரனை மணம்புரிந்து அவனுக்கு 
ல் ” ( கந்தபு . காளிங் . க 0.) 9. கலிக்கம் ; பா மனை வியாயினள் என்பர் . ) 2. ஒரு நதி . 
ம்பு கடியுண்டவர் முதலியோர்க்குக் கண்ணி | ( உ - ம் . ) " நங்கண்டகி மந்தாகிநியோவிலஞ்ச 
லிடும் மருந்து . 10. சலவைக்கல் . 11. தாம நைமந்தகை சோணை ” (விருத்தாசலபு . தீர்த் 
தகுண சித்திகளுளொன்று ; அது : கண்ணு தச்.கா.) 3. தீபசிகை.(உ - ம் .) " அஞ்சதை நாமி 
க்குப்புலப்படாது மறைந்து கிடக்கும் பொ காவர்த்தமரோகம் ” (சீவரட் . உசரு . ) 4. வட 

ளை வெளிப்படுத்திக்காட்டுவது . ( கூர்மபு . | திசைக்காவலமர்ந்துளதென்று சொல்லப்ப 
உ ; கச . உரை . ) 12. மறைந்து கிடக்கும்பொ டும் சாருவபௌமம் என்னும்யானையின் பெ 
ருளைக்காட்டும் மை . 13. மேற்றிசைக்கா ண்யானை . ( கஜ நா .) 
வல் அமர்ந்துளதென்று சொல்லப்படும் ஒரு 

அஞ்சதைநாமிகாவர்த்தமரோகம்- இமை 
யானை . ( சூ . நிகண் . க 2 . எகா . ) 14. மை . ( பி 

யைப் பற்றிய ரோகபேதங்களு ளொன்று ; 
ங்க . 10 சச . ) ( அஞ்ஜம் . ) 

அது : இமைகளின் 
அஞ்சநவண்ணன் --விஷ்ணு , 

நடு மையத்திலாவது 

முனைகளிலாவது பயறுகளின் பிரமாணமா 
அஞ்சநவித்தை- அறுபத்து நான்கு கலை 

கத் தாமிரநிறத்துடன் உ திரத்தைக் கக்கு 
ஞாநங்களில் ஒன்று ; அது : மறைந்தபொரு வதான கட்டிகளையெழுப்புவதும் , அக்கட்டி 
ளைக் காண்பிப்பது . (உ - ம் . ) " அறுபத்து நா கள் தினவுடன் கோவைத்தருபவைகளும் , 
ன்கு கலைகளாவன : மாயாசம்பிரதம்..... அஞ் திரமுள்ளவைகளுமாக இருப்பது மானது . 
சாவித்தை ... அஞ்சநவித்தை - மறைபட்ட ( சீவரட் , உசரு . ) 
பொருளைக்காண்பிப்பது ” ( சௌம். கூ 0 . 2 அஞ்சப்படுதல்- மதிக்கப்படுதல் . ( உ - ம் . ) 
ரை .) ( சுஜ நவிகா. ) 

“ மாலால் அலரேந்தியஞ்சலிசெய்தஞ்சப்படு 
அஞ்சநன்- 1. இந்திரன் . 2. சரி , 3. விட் 

வான் ” ( சிந்தா . கனக . ருச . ) 
- ( அஞ்ஜந - கருமை . ) 

அஞ்சபாதம் -1. அன்னப்புள்ளினடி , 2 . 
அஞ்சநாட்சியம்மை- திருக்கற்குடியிலே ஓர் புள்ளடிக்குறி . 3. சாதிலிங்கம் . ( ஹவ 
கோயில் கொண்டிருக்கும் தேவியார் . 

வா ?: அன்னத்தின் கால்போலும் நிறமும் 
அஞ்சநாலா - 1. கருங்காக்கணம் . 2. நீ உருவும் உடைமையாற் சாதிலிங்கத்திற்கு 
லோற்பலம் . 

இப்பெயர்வந்தது . ) 
அஞ்சநாவதி - சுப்பிர தீபமென்னும் வட 

அஞ்சம்- 1. அசபா மந்திரம். ( உ - ம் . ) " கா 
கீழ்த்திசை யானையின் பெண்யானை . ( கஜ யத்திரிய தனின திகமஞ்சமா மந்திரம் ” (காஞ் 
நாவ தி : கஜந 

கருமை . வதி - உடை சிபு . திருவேக . 2 அ . ) 2. அன்னப்பறவை . 
யது .) 

( உ.ம். ) " அஞ்சமுமஞ்சவருஞ் சசிவந்தாள் . ” 
அஞ்சதி - 1. காயாவென்னுமாம் . ( உ - ம் .) ( கந்தபு . தெய்வ. உ.ச.) 3. ஒருவகைச் சந்தி 
அஞ்சலி தலையசைப்ப ” ( இரகு . குசனயோ. யாசம், ( உ - ம் . ) “ குலவுறு சந்நியாசவாச்சிர 
கஅ . ) 2. நாணற்புல் . ( அஞ்சந - கருமை. இ மங் குட்சகம் பகூதகமஞ்சம் நலமுறுபா 
ஒரு விகுதி . ] 

மகஞ்சமேயென்ன நான் கதாம் ” ( சூத . சந்நி 
அஞ்சநேயன் - அநுமான் . ( உ - ம் .) “ அஞ் (திருப்பு . க.க.) (1, 2, 3. ஹஸ. 4. 58.) 

யாச . உ . ) 4 . பங்கு . ( உ - ம் . ) " அஞ்சக்கலைப்படு 
சநேயனுமார்த்தெதிர்ந்து ” ( நல் . பார இரா 
வணச . சஉ . ) ( அஞ்ஜநா- அஞ்சனை . ஏய- மக அஞ்சரதன்- பிரமன். ( ஹ ar ; To 
ன்மையைக்காட்டும் ஒரு விகுதி . ) 

வாசகம் . ) 


70 


அஞ்சவத்தை. 


எக 


அஞ்சன் . 


2. வாளுறை . 


அஞ்சலி 


அஞ்சல்- 1. அஞ்சாதிருக்க எனப்பொரு துரியம் , துரியாதீதம் என்பன . ( உ - ம் . ) " ஆன் 
ள்படும் ஒரு வியங்கோள் வினைமுற்று . ( உ - ம் . ) மாத்தங்கிய வஞ்சவத்தை ” (சிவப்பிர . ங . 
" அஞ்சலஞ்சலென் றடிமைக்கு ” ( தாயு . பரா க . ) ( அஞ்சு - ஐந்து . சுவஷா - நிலை . ) 
பர . கஉச . ) 2. தபால் , ( வழக் .) 3. தரங்கல் , 

அஞ்சவாச்சிரமம்- நால்வகைச் சந்நியாச 
4. தோல்வி . (பிங்க. க அசுச .) 5. பயப்படுதல் . 

ங்களுள் ஒன்று . ( உ - ம் . ) " பரத்தியலுமஞ்ச 
( உ - ம் . )" எஞ்சுமவர் தம்மையிளையோன் பரி 

வாச்சிரமத்திற் செய்தன்மிகப் பாங்சேயா 
வினோக்கி - யஞ்சல் விடுமின்களென ” ( கந்த 
பு . தகரே, கஎ. ) 

கும் ” ( சூத . ஞா . 5 : உ s . ) ( ஹ.வ ; சூ 
அஞ்சலம் -- 1. சீலையினோரம். ( அஞ்சல . ) 30. ) 

அஞ்சற்காரன் - தபாற்காரன் . ( வழ . ) 
அஞ்சலர்- பகைவர் . ( உ.-ம். ) " அஞ்சலர் அஞ்சற்தளச்சி- முப்பத்திரண்டு பாஷா 
தனிப் போரேறே ” ( நல் . பார , மார்க் ,உசாரு .) ணங்களுள் ஒன்றாகிய குங்குமபாஷாணம் . 
அஞ்சலளித்தல் அபயங்கொடுத்தல் . அஞ்சறைப் பெட்டி ஐந்து அறையுள்ள 

1. ஆடு தின்னாப்பாளை . 2. இர தாசச்செய்யப்பட்ட பெட்டி . 
ண்டுகைகளையும் இணைத்து உள்ளங்கைகளை அஞ்சன்- 1. " அஞ்சம் ” என்னும் சக்தி 
ப்பதித்துக்கோலிய குழி . 3. இரண்டு கை யாச ஆச்சிரமத்துக்குரிய சந்நியாசி . இவனி 
களையும் இணைத்து உள்ளங்கைகளைப் பதித் லக்கணம் , சூத . ஞாந . சு : 

எ , அ - ம் செய் 
துக்கோலிய குழியிற்கொள்ளத்தக்க அளவு . யுட்களிற்கூறப்பட்டுளது . அவை வருமாறு : 
4. இரண்டு கையும் பதாகையாய் அகம் ஒன் " கொண்ட சீரஞ்சன் கமண்டலங் கந்தைகோ 
றுவது . ( உ - ம் . ) " அஞ்சலியென்பதறிவுறக் வணம்பலிக்கலன் வேணுத் - தண்டமுத்தரி 
கிளப்பின் எஞ்சலின்றி யிருகையும் பதா டங்கொள றிருநீறுத் தூள நந்தசச் செயற்கை 
கையாய்- வந்தகம் பொருந்து மாட்சித்தென் 

புண்டரந்தரித்தல் சிரச்சிகைமழித் 
றனர் - அந்தமில்காட்சி யறிந்திசினோரே ” சல் பொம் மெவெண்கவள மேபுசித்தன்- மண் 
( சிலப் . அரங்கே . க அ . உரை. ) 5. சங்கங்குப் டலம்புகழ்சாவித்திரிசந்திவயங்குசாலந்தொ 
பிப்பூண்டு , 6. நான்குபலம் . ( உ - ம் . ) “ சழ றுஞ்செபித்தல் ” “ திடமுறவான் மவிசாரஞ் 
லடியஞ்சலியைந்து ” ( சைல . தைலவ . நிச . ) | செய்திடுத தீர்த்தயாத்திரை புரிந்திடுதல் 
7. கை குவித்துக் கும்பிடுதல் . ( உ - ம் . ) “ அஞ் டர்கிருச்சிரஞ் சாந்திராயண முதலாப்பல 
சலிகுவித்தகரங்களுந் தலைமேலணைந்திட ” விரதமுமநுட்டித் தல் இடமுறு மோரூரி 
( பெரியபு , திருஞா. சுருடு .) 8. மாவிலிங்க னிலொர்காளன்றி யேற்றாளிராமை சஞ்சரி 
மரம் . 9. வண்டு கொல்லிப்பூண்டு. 10. வற த்தல் - படலாவணிந்தேரனருட்குறிப்பூசை 
ட்சுண்டி . 11. வௌவால் . [ 2,3,7 . அஞ்சலி . ) பத்தியிற் புரிந்திடன் மாபால் ” 2 , ஆறிருதுக் 
அஞ்சலிக்கை - கைமுகிழ்த்தல் . 

களிலுஞ் சூரியசமுகத்து நின்று ஒரிருதுவுக் 
அஞ்சலிகாரிகை ஒரு பூண்டு . 

ருவராகப்பாடுவோர் எனச்சொல்லப்படும் 
அஞ்சலிகை வௌவால் . (பிங்க.உ அக ) பன்னிருவருளொருவன் . ( உ - ம் . ) “ மன்னு 
அஞ்சலித்தல்- அஞ்சலிசெய்தல் . ( உ - ம் . ) தும்புருயாழ்நாரதன 

தும்புருயாழ்நாரதனஞ்சன் ” ( கூர்மபு .. க : எ . ) 
" அஞ்சலித்தடிமேற்சூடி ” ( கல் . பார . மார்க் 3. பன்னிரண்டாதித்தருள் ஒருவன் ; இவன் 
கண் , உாரு . ) 

ஏழாயிரங் கதிர்பாப்பியிருளைத் துப்பவனே 
அஞ்சலிவந்தநம் -- நெற்றியிற்கைகுவித்து ன்றும் , மேட மாதத்திலும் திப்பவனென்றும் 
வந்தனஞ்செய்தல் . ( சுஜூ fo . ) ( கூர்மபு . ஆதவர் கதிர் . சு - ம் ச - ம் ) செய்யுட்க 

ளிற்சொல்லப்படும் . அச்செய்யுட்கள் வரு 
அஞ்சலினவர்- பாஞ்சராத்திரமதத்தோர் . 
. ( உ - ம் .) " அஞ்சலினவர் புகழண்ணலாதியோ 

மாறு : " ஒற்றை ....... செற்று வெங்கதிமேழா 
ர் ( கந்தபு . திருவவ . சுஉ . ) ( அஞ்சு 

யிரம்பரப்பிச் செறியிருள் பருகிடுமஞ்சன் ..... 
ஐந்து . 

தாதா ” “ மாசிநீள் வருணன் டங்குங்பூடாச்சி 
அலினவர் இராத்திரிசம்பந் தமுடையவர் . 

த்திரையஞ்சன்வைகாசிக் சாசாத்வா 
அல் - இரா .) 

னியிந்திரனாடியிற்சவிதாநலாவணிச்கு - நாச 
அஞ்சலோமசம்- அன்ன பேதி . ( வல 

மில் விச்சுவான் புரட்டாதிபானலைப்பசிப்பரி 
ஜொ . ) 

ச்சநிசீர் - வீசுகார்த்திகைதொட்டாகன் மார் 
அஞ்சவத்தை --ஐந்து நிலை ; அவை : ஆன் கழிக்கு மித்திரன்றைக்கு விட்டுணுவே ” 4 , 
மாவுக்குரிய சாக்கிரம் , சொப்பகம் , சுழுத்தி, 

பிரமன் . 

அஞ்சன் சரியோனுருத் 


( உ - ம் . ) " 


71 


அஞ்சுதல் . 


எஉ 


அஞ்ஞத்துவம் . 


ணு 


4சி. 


ஆருகன் 


ளொன்ற ; 


மங்கல 


( 


திரன் மற்றொருவர்க்கொருவரதிகரென சலபு , திருமலைவல . உசு . ) 3. மதித்தல் , 
சூத . எக்கி . உத் . உ ; கரு . ) ( rov .) ( உ - ம் . ) " அஞ்சப்படுதல் . ”" 
அஞ்சாச்சிறப்பு - வாகைத்திணை விகற்ப 

அஞ்சுபயம் -- குடிகளுக்கு நேரிடும் ஐந்து 
ங்களுளொன்று ; அது : பசைவர்கண் 

வகைப்பட்ட பயங்கள் ; அவை : அரசனால் 
தன்பாலார் கண்ணும் ஒப்புமையாகப் 

வருவதும் , அவன் பரினரால் வருவதும், 
றையுள்ளாச்சால்புடைமை கூறல் . ( வீரசோ, 

பகைவரால் வருவதும் , கள்வரால் வருவ 
பாருட் . கக . உரை .) 

தும் , விலங்கு முதலிய உயிர்களால் வன 
அஞ்சாநநன்-- சிவன் . ( அஞ்சு - ஐந்து . 

துமாம் . ( உ - ம் . ) “ மாநிலங்காவலனாவான் 
முகமுள்ளவன் . ) 

மன்னுயிர் சாக்குங்சாலைத்- தான தனுக்கிடை 
அஞ்சாப்பட்டயம் அச்சமின்றியுலாவும் யூறு தன்னந்தன் பரிசனத்தா - லூன்றுப 
பொருட்டு அரசினரால் ஒருவருக்குக்கொடு 

கைத் திறத் கள்வராலுயிர் தம்மா- வானம் 
க்கப்படும் பத்திரம் , 

ய மைந்துந்தீர்த்தறங் சாப்பானல்லனே” ( பெ 
அஞ்சாமை ---திண்மை. ( உ - ம் . ) " அஞ்சா 

ரியபு . திருவா, ங ச . ) 
மையீகையறிவூக்கம் ” ( வள் . - அஉ . ) 

அஞ்சுமார் -1 . இருபத்தெட்டாசமங்களு 
அஞ்சாலியிடையர் டயருள் ஒருபகு 

சதாசிவமூர்த்தியுடைய 
தியார். இவர்களுடைய பெண்கள் 

வாமதேவமுகத்தினின் றுற்பவித்த ஐந்தாக 
அணியாக் ஐந்தாலி யணிபவர்கள் . ஐதோலி 

மங்களுள் ஒன்றென்பர் ; அதற்குக் கிரந்த 
யஞ்சாலியென்று பருவிற்று . ) 

சந்கினய யைந்திலக்கம் . ( சைவச . பொது . 
அஞ்சாவிரா - பெருங்குமிழ் . 

ங ங. உ ) 2 , கன்னியிராசியில் உதிக்குஞ்சூரி 
அஞ்சிட்டன்-- சூரியன் ( க.ஜிஷ: rop ; (கர்பு, அந்தகா , உ . ) 3. சூரியன் மரபிற் 

யன் . ( உ - ம் .) " அஞ்சுமாந் விட்டுணுவென்ன 
உடி - ஒரு வ - வி . ) 

றந்த ஓரரசன் ; இவன் சகரனுக்குப் பௌ 
அஞ்சித்தல் --- 1.பூசித்தல் . 2. அடை சல் 

திரன் . ( கூர்மபு . சூரிய . சங . ) 
( உ - ம் . ) " அஞ்சித்தல் சொற்ற பூசநையடை அஞ்சுமாலி- சூரியன் . ( 

சுனாவி நீ 
வுமாம் . ” (காஞ்சிப . திருவே . கூசு . ) 

( 

கிரணம் . 2 /2f மாலையுடை 
அஞ்சிதம் 1. பூசிக்கப்பட்டது . 2. வளை 

டவன் . ) 
ந்தது . [ அஞ்ஜித . ) 

அஞ்சுருவாணி- அச்சாணி . ( உ - ம் . ) 
அஞ்சிதழகம் - தலையைத் தோளின் மேலே 

டையற்ற தேரிலஞ்சருவாணிபோலவே தன் 
சாய்த்தல் . ( கஜிதுவ : + .ஜி 5. வளை னில்சையாது நிற்கும் " ( தாயு . மவுன . கா . 

) 
ந்த . ) 

அஞ்சுவர்ணத்தோன் -துத்தநாகம் . 
அஞ்சிதவணி -- தற்குப்பேற்ற அணி . அஞ்சுவரத்தார் - நெய்வாரின் ஒருபகுதி 
அஞ்சீரம் - 1. அத்தி . 2. அத்திப்பழம் . 

யார் . 
அஞ்சு 1.3 . அஞ்சென்னேவலுந் தெரி 

அஞ்சுறல்- பயப்படுதல் . ( உ - ம் . ) " செல் 
நிலைவினைப்பகுதியும பெயரெச்சத்தொகை 

லுதற்கஞ்சுறுந்தமியேன் ) ( கந்தபு . அக்கிரி . 
யும் . 4. அலங்கரித்தல் . 5. ஐந்தென்னுமெ 

உஉ எ .) 
ண் . ( உ - ம் . ) " அஞ்சுவைக லிவ்வகன் கிரிக அஞ்செவி- 1. செவியகம் . ( நன் . மெய் . 
ண்ணி " ( கந்தபு . வள்ளி . உஉரு. ) 6. சூதாடு 

சுக -ம் உரையும் . ) ( அகம் - உள் . அகமென் 
வோர் வசனிக்குங் குழூஉக்குறிகளுளொன் 

பதிற் ககரவுயிர்மெய் செட்டு நின்றது . ) 2 . 
று . ( கந்தபு . கயரகனு . கசு எ . ) 7. பயப்படு வறட்சுண்டி , 
தல் . 8.பிரார்த்தித்தல் . 9.போதல் . 10. வண 

அஞ்செழுத்து: - பஞ்சாட்சரம் . ( உ -ம் .) 
ங்குதல் . 11. வளைதல் , 

" சழுத்தாலமைந்தமையும். ” ( சி . சி . 
அஞ்சுகம் 1. கிளி , 2 . உத்தரீயவஸ்தி கூ .: அ . ) அவை , நமசிவாய என்னும் எழுத்து 
ரம் . 3. சீலை . 4. வெள்ளைச்சீலை . ( 2 , 3 , 4 . 

ச்சள் . இவற்றுள் , ந- திரோதாநசத்தியையும் , 
( குக . ) 

ம- ஆணவமலத்தையும் , சி- சிவத்தையும் , 
அஞ்சுதல்- 1. கடுங்குதல் . ( உ - ம் . ) 

வ - அருளையும் , ய- ஆன்மாவையுங் கருதும் . 
ஞ்சு மஞ்சுமென்னாருயிரென்னுமால் ” ( இரா. 

(சிவப்பிர, க . : உரை . ) 
மா . நகர் நீ . க O. ) 2. பயம் . ( உ - ம் . ) " 

அஞ்ஞத்துவம் -- ஞாநமின்மை . 
அஞ்சு 

( கஜ கூ : 
தல் வெகுளிசோகமக்கணத்தகற்றி ” ( அருணா 

க ; ஜ ங அறியுந்தன்மை . 

) . ) 


சு UO 


க 


72 


அஞ்ஞை. 


எங .. 


அட்சயதிருதீயா. 


-- 


அஞ்ஞதை- அறியாமை , ( பௌட் .. பசு . அறிவு , அறிவுடையவன் . ) 3. இலா 
தகடு .) சுஜா : சு ; ஐா - அறியும் தன் 

டத்தாகும் . ( சுஜ " . ) 4 : தாய் . ( உ - ம் . ) “ அ 
மை . ) 
அருகன்- அறிவில்லான் . ( சுஜ : ஐ- உச .) 

ஞஞைநீயேங்கியழலென்று ” ( சிலப் . கனா. 
அறிவுடையவன் . ) 

அஞர் --- 1. துன்பம் . ( உ - ம் .) " பேரஞர்க் 
அஞ்ஞாதம்- அறியப்படாதது . ( உ - ம் .) கண்ணள் பெருங்காடுநோக்கி ” ( புறநா.உ சஎ ) 
ஞா தமஞ்ஞா த மாகியவெல்லாவற்றிற்கு கல் அஞபாட்டி- நோயுள்ளவள் . (உம்.) " அழி 
லசான்றாகி ” ( சூத , எக்கி . பூ . கக . எ. ) ( சு வடையுள்ளத்தா ரஞாட்டி ” ( சிலப் , புறஞ் 

சே . அ . ) 
ஐக : 4 ; ஜாக ) - அறியப்பட்டது . ) 

அஞலம் - 1. கொசுகு . 2. நுளம்பு . ( திவா 
அஞ்ஞாதவாசி -- பிறராலறியப்படாத வா கரம் . ) 
சமுடையவன் . ( உ - ம் . ) " அக்ஞாதவாசியாகிய அட்சசூலை- .. ஒருவியாதி . 
பீமசேநனேயென்று நிச்சயிப்பது ” ( சி , சி . அட்சதரோகம்- உபாகசோகம் ; அது : நக 
அளவை , ச . சிவாக் . ) 

ச்சுற்று வந்து வேதனையைச் செய்து நகத்தின் 
அஞ்ஞர் நபூமி -- பொல்லா சவாசநையாகிய 

வேரைக்செடுத்து அந்நகம் விழுவதற்குமுன் 

னமே மறுநகத்தை முளைப்பிப்பதால் வரும் 
எழுபூமிகள் ; அவை : விந்து சாக்கிரம் , மேற் 
சாக்கரம், மசாசாக்கிரம் , சாக்கிரசொப்ப 

ரோகம் . ( சீவரட் . உ அச .) 
நம் , சொப்பகம் , சொப்பநசாக்கிரம் , 

சுழு 

அட்சதை-- 1. அச்கதை . 2. பொரியரிசி . 
த்தி யென்பன . 

அட் சடாகை 
{ தாயு. எங்கு . ச . உரை. ) 

பூகோளாக்ஷத்தின் பாசை . 

அட்சபாடம் திரைப்புடவை . ( சி . லி . 
( சுஜா-நவ - சி .) 

கிரி . உஎ . ) 
அஞ் ஞாநம்-- 1. ஆணவமலம் . ( சிவப்பிர . அட்சபாதன்- அக்கபா தன் . 
2 : 2. உரை. ) 2.ஞாநமின்மை .( உ - ம் . )" அஞ் அட்சம்- 1. குன்றியைந்து கொண்ட ஒரு 
ஞாநத்தா லுறுவது தான் பந்தம் ( சி . சி . அ : நிறை . ( மிரு. ச . ருசு . ) 2. தான்றிகசாய் , ( தை 
உ எ . ) 3. தெய்வ அறிவின்மை . 4. ( வேதாந் ல . தைலவ . கசச . ) ( அக்ஷ - தான்றி . அமர . 
தம் ) மாயை , ( விசாரசா . சஎக . ) 5. விபரீத வெங்காயம் . ( தைல . தைலவ . சஉரு ) [ " 
ஞாகம் . ( பௌட் மாயா . ஈடு . ) ( கஜா : 

கம் ” என்பதற்குச் சொல்லப்பட்டபொருள் 
அறிவு . ) 

களில் 7 , 12 , 18 , 23 , 24 , தவிர்ந்தன இதற் 

கும் பொருளாம் .) 
அஞ்ஞாதவிருத்தி- அஞ்ஞாநச்செயல்கள் ; அட்சமணி-- அக்கமணி . 
அவை : தமக , மோகம் , மகாமோகம் , தா அட்சமாலாதான் அட்சமாலை தரித்தவ 
மிச்சிரம் , அந்த தாமிச்சிரம் என ஐந்து வகை ன் . ( உ - ம் . ) " அட்சமாலாதாா " ( திருப்பு . 
ப்படும் . ( பௌட் . புமஸ் . கா . உஇ . ) ( கஜர் ந . 0 க . ) ( Varer யா .) 

அட்சமாலிகை 
வரி . கஜா நடி- அறிவின்மை . வரவி 

1. இருக்குவேத உபரி 

டதங்களுளொன்று , 2. உருத்திராக்ஷமாலை . 
செயல் . ) 

( அக்ஷமாலிகா .) 
அஞ்ஞாநி - அறிவிலி . ( உ - ம் . ) " அலைந்து அட்சமாலை .- அக்கமாலை . 
பிறப்பிலாங்கார வஞ்ஞாநிகளாமா நுட ரு அட்சய பிரபவ முதலிய வருடங்களி 
( பிரபுலிங்க . விமலை , உக . ) ( சுஜாநி : சு . 

லேயறுபதாம் வருடம் , ( வருஷாதி நூல் . ) 

( அக்ஷய . ) 
G - அறிவுடையவன். 

அட்சயதிருதியா- வைகாசியாதத்துச் சுக் 
அஞ்ஞான்று - அப்போது . ( உ - ம் .) " அஞ் கிலபக்கத்தில் வரும் மூன்றாந்ததி . ( இ . 
நான்றாடலைவெஃகி ” (கந்தபு . காளி. கா . ) 

முதலாவது யுகமாகிய சத்தியயுகத்தின் ஆ ? 
அ - அந்த . ஞான்று - பொழுது . 

ம்பதினமென்றும் , இத்திரத்திற் செய்யும் 
அஞ்ஞை-- 1. அஞ்ஞாநம் . 2. அறிவில்லா புண்ணியக்கிரியைகள் நித்திய பலமுடைய 
ன் . ( உ - ம் , ) "உணர்விலியஞ்ஞையின்னும் ன என்றும் , இதனால் இப்பெயர் வந்ததென் 
பிரிவிலன் ” (சீகாழிப்பு. புகலி . சு . ) சுஜா : 

றும் சொல்வர் . சுக்ஷய தீயா. ) 


- 


i 


// 


ஞா 


73 


அட்சரன் . 


எ.ச 


அட்டகணிதம் . 


தூணி 


- 


-- 


அட்சயதூணி- அருச்சுநனுடைய அம்புக் வத்திலிருக்கும் ஒரு ருத்திரன் . ( வி - ணி . 
கூடு . ( அக்ஷய - குறைவின்மை. 

உ எச . ) ( அக்ஷர :) 3. அந்தரியாமி . ( வேதா. 
அம்புக்கூடு . ) 

சூ . சஉ . உரை .) (சுக்ஷ : - அழிவற்றவன் , 
அட்சயபாத்திரம்- 1. பாண்டவர்களுக்கு கடவுள் . ) 
ச்சூரியனாற்கொடுக்கப்பட்ட பாத்திரம் . 2 . 
பிட்சாபாத்திரம் . ( வைஷ்ணவபரிபாஷை .) 

அட்சராத்துமகசத்தம்- எழுத்தாலாகிய 
-அட்சயம் - கேடின்மை. ( அக்ஷய : அ ; ஒலி . ( த.நி. போ . உ ங உ ; பௌட் . விந்து . 
க்ஷயம் - கேடு . ) 

கருஇ . ) ( கமரா கபாலு : சுக்ஷா- க 
அட்சயா- 1.சாந்திரமாநத்தில் ஞாயிற்று 
க்கிழமையில் அல்லது திங்கட்கிழமை வரும் எழுத்தாந்தன்மையுடையது . பாலு- ஒலி . ) 
ஏழாம் நாள் . 2. சாந்திரமாநத்துப் புதன்கிழ அட்சராரம்பம் : -அக்கராரம்பம் . ( கக்ஷ 
மையில் வரும் நாலாம் நாள் . 
அட்சரகணிதம் - பீசகணதம் . ( எழுத்து 

சாரல . ) 
க்களை யெண்ணுக்காகப் பிரயோகித்தலால் அட்சன்- அக்கன் . ( அக்ஷ. ) 
வந்தபெயர் . அக்ஷர - எழுத்து . 

மணித 

அட்சி- 1 கண் . 2. கண்ணுடையவள் . 
கணக்கு . ) 

( உ - ம் . ) " மீகாட்சி ” 3. சேர் என்னும் அள 
அட்சரச்சுதகம் - அக்கரச்சு தகம் . 

வை . ( அ V. ) 
அட்சரசஞ்சன்- அட்சரசணன் . 
அட்சரசணன் -- எழுத்துக்காரன் . ( அக்ஷர 

அட் சிபாகாந்தியயரோகம் கண்களில் 

வருஞ்சங்கரரோகவகைகளிலொன்று ; அது : 
சண : அக்ஷர ; சண 

ஒரு வ - வி . ) 
அட்சரசந்நி- எழுத்தாணி . ( அக்ஷர- எழு 

கண்கள் வீங்குதல் , கலங்குதல் , நீர் கம்மு 
த்து . ஜநநி - பிறப்பது . ) 

தல் , பீளை வடிதல் , கருவிழி வெள் விழிசிவத் 
அட்சரசநன் - அட்சரசணன் . 

தல் , எரிச்சல் , 
எரிச்சல் , பார்வைதெடல் 

மு தலய 
அட்சாசீவகன்- எழுத்தினாற்சீவிப்போன் . 

குணங்களையுண்டாக்குவது . (சீவாட் , உக 0.) 
அட்சரசீவி- அட்சரசிவகன் . [ அக்ஷரஜீ அட் சியம்- யசுர்வேதஉபநிடதங்களுளொ 
விந் : ஜீவிக் - சீவிப்போன் . ) 

ன்று . ( கூர்மபு . அட்டமூ . உசு . உரை . ) 
அட்சரசுத்தி- 1. உச்சரிப்புத் திருத்தம் . 
2. எழுத்துத் திருத்தம் . 

அட்சீவம் -- 1 . ஒருவகை மாமாம் . 2. முரு 
அட்சரதாபநம்- மந்திர எழுத்துக்களை 

ங்கைமாம் , 
யந்திரத்திலடைத்தல் . ( சுக்ஷா ; ஜாவ 

அட்சௌகிணி- அக்குரோணி . ( அக்ஷள் 
தாபித்தல் . ) 

ஹிணி . ) 
அட்சரதூலிகை இலேகநி . ( அக்ஷாதலி 

அட்டகசம்-- 1. ஆடாதோடை . 2. அட்ட 
கா : ஏ லிகா - கோல் .) 

திக்கியானை . ( சுஷ ஐ .) 
அட்சரப்புல் - பீனசப்புல் . 
அட்சரபாவநை மகேச்சுரியபாவசை. 

அட்டகணம் - நூன் முதற் செய்யுளின் மு 
( கூர்மபு. வருணா . சங , உரை . ) 

தற்சீர்க்குச் சுபமென விதிக்கப்பட்ட நான் 
( 

கும் , அசுபம் என விதிக்கப்பட்ட நான் குமா 
வாவ நா . ) 

கிய எண்வகைக்கணம் . அவை : நிலக்கணம் , 
அட்சரம் அக்காம் . 2. தருமர் . 3. நீர்க்கணம், மதிக்கணம், இயமாகணம் , சூரி 
தவம் . 4. பிரகிருதி . 5 . பிரணவம் . 6 . யகணம் , தீக்கணம் , வாயுசணம் , 
முத்தி . ( அக்ஷர . ) 

ணம் என்பன . ( சூ . நி . கஉ . தொ , கூசுகூ எ .) 
அட்சரரோகம் -கந்தாளிரோகம் , ( சீவர 

(கஷ - எட்டு , பண 

டண - கூட்டம் . ) 
ட் .உச. ) 

அட்டகணிதம்- எண்வகைக்கணக்குகள் ; 
அட்சரலட்சணம்-அக்கரவிலக்கணம் . 
அட்சாவித்தியாசம் - 1.எழுத்து.2.எழுதப் 

அவை : சங்கலிதம் , விபகலிதம் , குணாம் , 
பட்டபத்திரிகை. 3. வேதம் . சுக்ஷாவி 

பாகாரம் , வர்க்கம் , வர்க்க மூலம் , கரும் , கரு 

மூலம் என்பன . அவற்றுள் சங்க விதம் - கூட் 
நாவல : சுக்ஷா ; விநாவல- தாபகம் . ) டல் , விபகலிதம் - கழித்தல் , குணநம்- பெ 
அட்சரன்- 1. அக்கான் . 2. காலதத்து ருக்கல் . பாகாரம் - பிரித்தல் , வர்க்கம்- ஒரு 


சுகூ 


74 


அட்டகாசம் . 


அட்டகுணம் . 


மணித 


- 


கஸ்தூரி , 


எண்ணை அவ்வெண்ணால் ஒருமுறை பெருக் கயங்களு மதிர்ந்து நிற்ப ” ( மச்சபு . 

ரணிய 
கல் . வர்க்கமூலம் - வர்க்கத்துக்கு மூலங்கா கசிவத . கங . ) ( சுட ஹாவ .) 
ணல் . கரும் 

ஒரு எண்ணாலே அந்த எண் 
ணைப்பெருக்கிப் பெருக்கிப்பெற்ற பேற்றை 

அட்டகாசன் -- இருபத்தெண் கலியுகத்தி 
மறுபடியும் அவ்வெண் 
அவ்வெண்ணாலே பெருக்கல் . 

லொன்றில் மறைவிரிப்போன் . ( அட்ட 
கநமூலம் - கருத்துக்கு மூலங்காணுதல் . ( பி 

ஹாஸ . ) 
ங்க , சஙச . ) ( கடி எட்டு . 

அட்டகாசி 

- 1. சிவன் . 2. பெரு நகைசெ 

ய்வோன் . [ அட்டஹாசி .) 
கணக்கு . ) 

அட்டகிரி - எட்டு மலைகள் ; அவை : இமய 
அட்டகந்தம்-- எண்வகை வாசனைப்பொ 
ருள் . அவை : சந்தநம் , அகரு , 

ம் , மந்தரம் , கைலை , விந்தம் , நிடதம் , ஏமகூ 

டம் , நீலம் , கந்தமாதநம் என்பன . ( பிங்க . 
கருப்பூரம் , பச்சிலை , குங்குமம் , இலாமிச் 

சங . ) ( அஷ்ட - எட்டு . கிரி - மலை . ) 
சை , கோட்டம் என்பன . ( த.நி. போ . 

அட்டகீடம் -எட்டுவகைக்கீடமாகிய பிரா 
கூ . 05. ) ( கடி ; ) வாசனை . ) 

ணிகள் ; அவை : ஒணான் , தவளை , அடவியீ , 
அட்டகம்- 1. அயமலாதி . 2. எட்டன் கூ வீட்டுப்பல்லி , காட்டு மசகம் , மக்ஷிகா, மலை 
ட்டம் . ( உ - ம் . ) "உருவமெலாம் பூதவுபா யெறும்பு , சிலந்தியென்பன . ( சீவாட்.கூ ரு 0. ) 
தாய சுத்தாட்டகவுருவ மென்னின் ”( சி . சி . | ( W.) மக்ஷிகா - தேனீ. 
பர , சௌத் , மறு . கஎ ; ) 3. எட்டு . 4. எண் 

அட்டதட்டம் -- எட்டுவகைக் குட்ட நோய் 
மடங்கு. ( உ - ம் .) " ஆற்றினட்டகஞ் சோட 

கள் ; அவை : கருங்குட்டம் , இரணக்குட்ட 
சங்கயைப் பலனளிக்கும் ” ( வேதாரணியபு . 
வன்னி, கூ.க. ) 5.வசம்பு. (2, 3, 4. கடிக .) குட்டம் , நீர்க்குட்டம் , விரல்குறைகுட்டம், 

ம் , வெண்குட்டம் , செங்குட்டம், கிருமிக் 
அட்டகர்ணன்- பிரமன் . (கடிகண : சொரிகுட்டம் என்பன . இது " கருங்குட்ட 
கடி எட்டு . கண - - காதுள்ளவன் . ) மிரணக்குட்டங்காசுறுவெண்பைக்குட்டம் - 

பெருகுசெங்குட்டநாளும் பேரருங் கிருமிக் 
அட்டகருமம் -- 1 . அரசர்க்குரிய எண்வகை 

குட்டம் - விரியுநீர்க்குட்டங் கால் கை விரல் 
க்கருமம் , அவை ; ஆதாநம் , விசர்க்கம் , பிர 

குறைகுட்டமேலுஞ்- சொரிகுட்டமி.தனோ 
ஷம் , நிஷேதம் , சார்த்தவாதம் , 

வியவகா 

டெட்டாய்ச் சொற்றனர் பிணிதேர் நூலோ 
ரேக்ஷணம் , தண்டம் , சுத்தியென்பன . 2 . ர் ” என்னும் வைத்தியரிகண்டாற் பெறப்ப 
எண்வகைக் கருமங்கள் ; அவை : வைசியம் , டும் . ( கஷஷ . ] 
மோகநம் , தம்பகம் , ஆகருஷணம் , உச்சா 

அட்டகுணச்செல்வம் - அணிமாதிகுணங் 
டகம் , வித்துவேடணம் , பேதநம் , மாரணம் 
என்பன ( வேதா . சூ . கசு . உரை . ) ( கடி 

களையுடைய அட்ட ஐசுவரியங்கள் . ( உ - ம் .) 

" அட்டகுணச்செல்வமும் படைத்தவந்தமா 
எட்டு . க2-33 - செயல் . ) 

தானை வோரும் ” ( ஞாநவா . புகண் . சரு . ) 
அட்ட கவர்க்கம் - அட்டவர்க்கம் . ( உ - ம் . )) 

அட்டகுணபூதன்- அருகன் . ( எண்குண 
" அட்டகவர்க்கமென்பது தானே யாதித்த 

முடையவன் என்றபடி .) ( உ - ம் . ) " புசிப்பு 
ன் சந்திரன் செவ்வாய் - இட்டமாம் புந்தி 

வந்திடுபிறப் புறக்கமிவைவிட் டொரட்டகு 
பொன் , புகர்சநிய னிலக்கிகத் துடனெட்டுவ 

ணபூதனாய் " ( சி . சி . பா . நிகண் . மத . ச . ) 
கையில்- வட்டவான் புவிமேலட்டகவர்க்கம் 

( குண -5. ) 
வகுத்தனா (சாதகசிந் . கசுருகா . ) ( கடிக ; 

அட்டதணம் - கடவுளுக்குரிய விட்டுக்குண் 
வ . ) 

ங்கள் ; அவை : தன்வயத்தனாதல் , தூயவு 
அட்டகவுடலம்- புரியட்டகம் . ( உ - ம் . ) " அ டம்பினனாசல் , இயற்கையுணர்வினனாதல் , 
ட்டகவுடலத் தோடே யுயிர்பிதா வருந்தந்தா முற்றுமுணர்தல் , இயல்பாகவே பாசங்களி 
தி - தொட்டவனுதரந்தொக்குச் சுக்கிலத்து . னீக்குதல் , போருளுடைமை , முடிவிலாற் 
னே தோன்றி ” ( சிவதரு . அ . க .. ) றலுடைமை , வரம்பிலின் பமுடையை என் 

அட்டகாசம்- 1. ஒரு தலம் . ( உ - ம் . ) பன . ( வள் .க.உரை பரி . ) ( சுடிமாண . ) 
" அட்டகாசத்துப்பெருந்தகை மகா நந்தேச் ( அரூகநூலார் . " அநந்த ஞாநம் , அந்த தரி 
சுரனே ” ( சூத . எக்கி.பூ . சங ; உங . 

சகம் , அருந்தவீரியம் , அருந்தசுகம் , நிர்நா 
ருஞ்சிரிப்பு . ( உ - ம் . ) " அட்டகாசத்தி லட்ட மம் , நிர்க்கோத்திரம் , நிராயுஷியம் , சகலசம் 


க -ை : சுஷ 


க . ) 2. பெ 


75 


அட்டகை . 


எசு . 


அட்டசித்தி . 


ரசகுரு , 


யிரத்தை 


மியக்குபாவம் ” என்னும் எட்டினையும் அரு மால் ” ( கூர்மபு , அழற் . .. ) மேற்குறித்த 
கனெண்குணங்களென்பர் .) ( சி . சி . அ : கஉ . மூன்று திதிகளுள்ளும் முக்கியமாகக் கொள் 
மறை . ) 

ளப்படும் அட்டமி . கஷ கா . ) 
அட்டகுரவர் - எட்டுவகையாசாரியர்கள் ; 

அட்டகைச்சிராத்தம்- பிதிரர்களையுபா 
அவர்கள் : போ தககுரு , வேதககுரு , த்தற்குரியனவாய் மார்கழி , தை , மாசியென் 
குரு , காமியகுரு , சூசக்குரு , வாசக்குரு , கா னும் மாதங்களிலே யபரபக்கங்களிலேவரும் 
கிதகுரு என்பவர்கள் . இவர்க 

சத்தமி , அட்டமி , நவமி என்னும் மூன்று 
ளுள் , போதக்குரு - சாத்திரார்த்தம் போதி 

திதிகளிற் செய்யப்படுஞ் சிராத்தம் . ( உ - ம் . ) 
ப்பவன் . வேதககுரு- தத்துவ தரிசகன் . நிகி " விருப்பமெய்தி - யாதரவோடுசெய்யு மட்ட 
தகுரு - வசியாகருஷணாதிகளால் இசலோக 

கைச்சிராத்தநாளின் ” ( கூர்மபு.பிரமசரி.உக) 
த்திற் சுகமும் பரலோகத்திற்றுக்கமுங் கொ 

( 4 

கா ; பா . ) 
இப்பவன் . காமியகுரு - சுகர்ம்மோபதேசத் 
தால் இகபரங்களிற் சுகமெய்தப்பண்ணுப அட்டகோணம் - எட்டுக்கோணம் . 
வன் . சூசக்குரு - விவேக முகத்தாற் சமாதி அட்டசத்திகள் -1 ஆரிணி , ஜான் , ரோத 
சட்குணங்களையும் ஒருங்கே வரப்பண்ணுகி 

யித்திரி என்னும் மூன்று பரிக்கிரகசத்திக 
றவன் . வாசககுரு - விஷயங்கள் பொய்யெ 

ளும் , ஈசாநம் , தற்புருடம் , வாமம் , அகோ 
னவெறுத்து ஆன்மவிருப்பமுண்டாகச்செய் சம் , சத்தியோசாதம் என்னும் பஞ்ச சத்தி 
பவன் . காரக்குரு - சிவசீவர் ஐக்கிய ஞாநத் களுமாகிய எட்டுச் சத்திகள் . 2. சயை , விச 
தை வரச்செய்கிறவன் . விகித.குரு - சந்தே 

யை , சயந்தி , அபராசிதை, சித்தை , பத் 
கம்நீங்கி மோக்ஷம் அடையச்செய்கிறவன் . 

சை , அலம்புசை, உற்பலை என்னும் எட்டுச் 
( வேதா.சூ.கசு , கஎ . உரை. 

( கஷாவ . ) 

| சத்திகள் , இது " தாத்திலுயர்ந்த சயை விச 
அட்டகுலபருவதம் --அட்டகிரி . அவையா யைசயந்தி யபராசிதை சித்தை 
வன : மாலியவான் , கந்தமாதனம் , நிசதம் ,, யோடே யலம்புசை யுற்பலையென்ரெண் மர் 
ஏமகூடம் , இமம் , நீலம் , சுவேதம் , சிருங் மாதர்கடாம் புரத்திலுறுநாயகிகள் என் 
கம் என்பனவாம் . ( கந்த . அண்டகோ.க. ச . ) | னும் ( ஞா வா . புசுண் . சச - ம் செய்யுளாலும் 
அட்ட தலயானை --- அட்ட கசம் . 

உரையாலும் பெறப்படும் . ) 3. சிவனுடைய 
அட்ட தன்மம் எட்டுவகைக் குன்மம் ; கிரியாசத்தியின துள்ளுருவும் புறவுருவமா 
அவை : குலைகுன்மம் , வாதகுன்மம் , பித்த கிய உருவகள் எட்டு . அவை : 

ஈசாரி , 
குன்மம் , வலிகுன்மம் , சநிகுன்மம் , சர்த் ணி ; ஆர்த்தி , வாமை , மூர்த்தி , ஆரிணி , ரோ 
திகுன்மம் , வெய்ய குன்மம் , எரிகுன்மம் . சயித்திரி , ஜகதி யென்னும் எட்டுச்ச த்திகள் . 
( உ - ம் . ) " குலைகுன்மம் வா.தகுன்மங் கொடு இது பின் வரும் மேற்கோளாற்பெறப்படும். 
மைகொள் பித்தகுன்மம் - வலிகுன் மஞ்சந்தி ஈசாதி , பூரணி, ஆர்த்தி , வாமை , மூர்த்தி 
குன்மம் வாந்திகொள் கர்த்திகுன்மம் - நிலை 

uெயன்னும் பஞ்சசத்திப் புறவுருவுடைத்தா 
தடுமாறச்செய்யு நிகரிலா வெய்யகுன்மம் , உ ய் , ஆரிணி , ஜா , ரோதயித்திரி என்னும் 
லைவுகொ ளெரிகுன்மத்தோடோ தியகுன்ம திரிசத்தியுள்ளுருவுடைத்தாயிருக்கும் கிரி 
மெட்டே ” என்னும் வைத்தியநிகண்டாற் 

யாசத்தி சரீரப்புறவுருவிலுதித்த ”( சி . சி.க : 
பெறப்படும் . ( E + :) 

ந . ரு . முகவாசகம் . ) 4.வாமை , 

ரௗத்திரி , காளி , கலவிகரணி , பெலவிக 
அட்டகை- 1. அட்டமி . 2. இருபத்தொ 

ரணி, பெலப்பிரதமநி , சர்வபூத தமநியென் 
ருவகை யாகத்திலொன்று . 3. பிதிரர்களை 

னும் எட்டு சத்திகள் . ( உ - ம் . ) 

வா மாதி 
யுபாசித்தற்குரியனவாய , மார்கழி , தை , மா 
சியென்னும் 

சர்வபூத தமதியந்தமாகிய அட்டசத்திகளு 
மாதங்களிலே யபரபக்கங்களி 

மாகி ” ( சி . சி . பாயிரம் . சிவசத்தி . ) [ டி 
லே வருஞ்சத்சமி , அட்டமி , 

அட்டமி , நவமியென் 
னும் மூன்று திதிகள் . ( பங்குறி மாதமுங்கோ 
ள்ளும் . ) 4. மேற்குறித்த காலங்களிற் செய் அட்டசித்தி ---அணிமா, மகிமா, இலகிமா, 
யப்படுஞ் சிராத்தம் . ( உ - ம் . ) " மருவுமார்கழி கரிமா , பிராத்தி , பிராகாமியம் , ஈசத்துவ 
தையொடு மாசியி லருளினோடு மபரபக்க ம் , வசித்து வம் என்னும் எட்டுச்சித்திகள் . 
ந்தனிற் - றெருளுமட்டகையென்னுஞ் சிரா ( உ - ம் . ) " எந்தையட்டசித்திவேண்டுமெங்க 
த்தமாங் - கொருவிடாமலும் ஞற்றிடவேண்டு ளுக்கெனத்தொழ " ( திருவிளை . அட்டமா . 

| 


சேட்டை , 


* 


- 


76 


அட்டத்ருமம் . 


எஎ 


அட்டதிக்கு . 


வண . ) 


அது : 


அவை : 


ச . ) " அணிமா மகிமாவிலகிமாவரியகரிமாப் யென்பன . ( இதோப . கா . ) (கஷய : 
பிராத்திமலப் - பிணிமாசுடையோர்க்சடை 
வரியபிரகாமியமீசத்துவமெய் துணிமா 

கஷ- எட்டு , 43. ) - அறம் . ) 
யோகர்க்கெளியவசித்துவமென்றெட்டாம் " 

அட்ட களசக்கரம்- எண்வகையிதழுடைய 
என்னுந் திருவிளை, அட்டமா. உஉ - ம் செய் சக்கரம் ; அவை : சோத்திரத்துவாரம் இர 
யுளாலும் பெறப்படும் . ( கடி S.) 

ண்டு , நேத்திரத்துவாரமிரண்டு , ஆக்கிராண 

த்துவாரமிரண்டு, துவக்குத்துவாரம் ஒன்று , 
அட்ட சிரவணன் 

+ 

சிங்கவைத்துவாரம் ஒன்று . ( த . நி . போ . 

க . நிக . ) ( சுஷ உலவகா . ) 
அட்ட சுபம் - அட்டமங்கலம் , (கஷ 

அட்ட தளம் -- எட்டி தழ்த்தாமரை, 

| எட்டி தழையுடையதாகக்கொள்ளப்படுந் தா 
2. ) 

மரை . ( கஷ உ .) ( சி . லி . கிரி . சஎ . ) 
அட்டணைக்கால் - ஒன்றின் மேலொன்றா 

அட்டதா 

ட தா-- 1. எட்டுப்பிரிவு . 2 , எண் மட 
கக் குறுக்கேயணைத்து வைக்கப்பட்டகால் . 
[ அடு ; அணை ; சால் , ) 

ங்கு . (கஷயா, கஷ - எட்டு . யா- மட 

ங்கு . ) 
அட்டத்திரிஞ்சத் --- முப்பத்தெட்டு . ( உ - ம் . ) 

அட்ட தாது-- எண்வகைலோகங்கள் ; அவை ; 
" அட்டத்திரிஞ்சற்கலைகள் ” ( சி . சி . க : ருக , 

பொன் , வெள்ளி, செம்பு , இரும்பு , வெண் 
ஞாகப் .) (சுஷதிதி 
: சஷ 

எட்டு . 

கலம் , தரா , வங்கம் , துத்தநாகம் என்பன . 
திதி - முப்பது .) 

[சுஷயாது .) 
அட்டத் திரிஞ்சற்கலைகள்-- சிங் பூசைசெய் அட்டதா நபரீட்சை வைத்தியர் பரீட்சிக் 
யும்போது சதாசிவனதி ஐந்து முகத்தினும் கும் எட்டுக்குறியிடங்கள் 

நாடி , 
நிற்பனவாகக்கொள்ளப்படும் ( ப்பத்தெட் முகம் , மலம் , அமரி , கண் , நா , சரீரம் , 
டுக்கலைகள் . ( உ - ம் . ) " கிரியாசத்தி சரீரப் 

தானி யென்பன . ( சஷ வாந வரீ 
புறவுருவிலுதித்த சசிரியா தியட்டத்திரிஞ்ச 
ற்கலைகளின து ” ( சி.சி.க : ருசு . ஞாந .முகவாச 

க்ஷா . ) 
கம் . ) அவை : ஈசாநகலைகளைந்தும் , தத்புருஷ அட்ட திக்கயம் --- எட்டுத் திக்கியானைகள் . 
கலைகள் நான்கும் , அகோரகலைகளெட்டும் , அவை : ஐராவதம் , புண்டரீகம் , வாமகம் , 
வாமதேவகலைகள் பதின் மூன்றும் , சத்தி குமுதம் , அஞ்சநம் , புட்பதந்தம் , சார்வ 
யோசா தகலைகளெட்டுமாம் . ( அகோ. கிரி . ) பூமம் , சுப்பிரதீகம் 

என்பன . 

( பிங்க . 
அட்டதந்திரவாதம் - வாயுவினால் வரும் 

முதவான . 20. ) (சஷ 33 .) 
ஒருவகைரோகம் , 

அட்டதி கீகரிணி அட்ட திக்கயங்களின் 
அட்ட தநம் - எண்வகைச்செல்வம் ; அவை 

பிடிகள் ; அவை : அப்பிரமை , கபிலை , பிங் 
அழகு , குணம் , ஆயு , குலம் , சம்பத்து , வித் கலை , அநுபமை , தாமிரகர்ணி , 
தை , விவேகம் , தகம் என்பன , 

ந்தி , அங்கமை, அஞ்சநாவதியென்பன; இவை : 

ஐராவதம் முதலியவற்றிற்கு முறையே பெ 
ய ந . ) 

ண்களாகும் . (கஷ காசிணி : தாரிணி - 
அட்ட தயா விருத்தி- எண்வகைத் தயவுச் 
செயல் ; அவை : பிறரையந்தீர்த்தல் , தீமை 

திக்குப்பெண்யானை . ) 
க்கஞ்சல் , பிறர் துயர்க்கிரங்கல் , 

அட்டதிக்காளர்- அட்ட திக்குப்பாலகர் . 
டைப்பிடித்தல் , பிறர் சருமத்திற் குடன்ப ( உ - ம் . ) " அளக்கரும் பிரமாண்டமபோலட்ட 
டல் , பிறர்கருமமுடிக்க விரைதல் , பிறர்க்கு திக்காளர் காப்பர் ( ஞா வா , வீமபா . உ . ) 
ப்பொருள் வரவை யுவத்தல் , பிறர்செல்வம் 

அட்டதிக்கு - எட்டுத்திசைகள் ; 
பொறுத்தலென்பன . ( சுஷ உயாவரவி : | கிழக்கு , தென்கிழக்கு , தெற்கு , தென்மே 
வ ya - செயல் . ) 

ற்கு , மேற்கு , வடமேற்கு ,வடக்கு , வடகிழக்கு 

என்பன . ( உ - ம் .) " அட்டதிக்கையுமடைப்பர் 
அட்ட தருமம்- எண்வகைத்தருமம்; அவை : கன் ” ( காஞ்சிபு . வாணீ . கூடு . ) ( கஷ கி . 
யாகம் , வேதமோதுதல் , தாநம் , தபம் , சத் 

2- திசை . ) 
தியம் , திடம் , பொறுமை, லோபமின்மை 


சுப்பிரத 


( சஷ 


நன்மைக 


: 


77 


அட்டப்பிரகரணம் . 


எஅ 


அட்டபுட்பம் . 


- 


அவை 


அட்டதிக்குப் பாலகர் - எட்டுத்திசைகளை ( சைவச . பொது , கூஉ எ . உரை .) [ சஷ ; 
யுங்காப்பவர் ; அவர் : இந்திரன் , அக்கிரி , இய 

காணப் . ) 
மன் , நிருதி , வருணன் , வாயு , குபேரன் , 
ஈசாகன் என்பவர் . இவர் முறையே கிழக்கு அட்டப்பிரணவம் - எட்டுப்பிரணவம் ( த . 
முதலிய திக்குக்களிலே காவல் செய்து கொ நி . போ . ங . எசு . ) ( கஷ உணவும் . ) 
ண்டிருப்பர் . ( கஷசிகிவாகரி . ) 

அட்டட் பிரமாணம்- எட்டுவகைப்பிரமா 
அட்டதிசம் - எருக்கஞ்செடி . 

ணங்கள் ; அவை : அநுமாநம் , அபாவம் , அரு 
அட்டதேறல் - காய்ச்சியமது . ( சாராயம் . ) த்தாபத்தி , ஆகமம் , உபமாகம் , ஐதிகம், 

சம்பவம் , பிரத்தியட்கம என்பன . ( உபநி . 
( உ - ம் .) " அட்டதேறலுமடா தமைதேறலும் 

க கா . ) கஷ ; வாண .) 
( கந்தபு . நகர்பு . சு o . ) ( அட்ட - காய்ச்சிய . 
தேறல் - மது . ) 

அட்டடதம் - 1. கயிலாசமலை . 2. சாபப் 
அட்டநம்- வட்டவடிவமாகிய பரிசை . 

புள் . 3. சிலந்தி . (சுஷவ . ) 
அட்ட நாகபந்தம் - சித்திரசவிவகைகளு அட்டபதி- எட்டுப்பாதமுடையது . ( பி . 
ளொன்று ; அது : நான்காமெழுத்து நாற்ப வி . உக . உரை . ) ( கடிவஉ : சுஷ 
த்தொராமெழுத்தாகவும் , ஆறாமெழுத்து 

உஉ . பாதமுடையது . 

ஒரு வ - வி . ) 
நாற்பத்தைந்தாமெழுத்தாகவும் , எட்டாமெ 

அட்ட பந்தநம் - சுக்கான் கல்லு , கொம்பரக் 
ழுத்து இருபதாமெழுத்தரசவும் , பன்னிர 

திலிங்கம் , செம்பஞ்சு, தேன்மெழுகு , 
ண்டாமெழுத்துப் பதினெட்டாமெழுத்தா 
கவும் , இருபத்திரண்டாமெழுத்து நாற்ப 

எருமைவெண்ணெய் , குங்கிலியம் . நற்காவி 

யென்னும் எட்டுப் பொருளையுஞ் சேர்த்திடி 
த்தேழாமெழுத்தாகவும் , இருபத்து நான்கா 
மெழுத்து முப்பத்தொன்பதாமெழுத்தாக 

த்துத் திரட்டப்படும் ஒரு மருந்து ; 

சிலாவிக்கிரகங்கள் சலநமின்றியிருக்கும்படி 
வும் , முப்பத்து மூன்றாமெழுத்து ஐம்பத் 
தொராமெழுத்தாகவும் , முப்பத்தேழாமெ 

சார்த்தப்படும் . ( கஷ ; வ.ந. ] 
ழுத்து நாற்பத்தொன்பதாமெழுத்தாகவும் அட்டபரிசம் எண்வகைப் பரிசங்கள் ; 
வரும்படி யொற்றுட்பட ஐம்பத்தோரெழுத் அவை : ஊன்றல் , கட்டல் , குத்தல் , தட் 
தான் ஒரு செய்யுட்செய்து கிரமப்படி எட் 

டல் , தடவல் , தீண்டல் , பற்றல் , வெட் 
டுப்பாம்பு வரைந்து அதன்கண் அடைத் டல் என்பன . ( பிங்க . கூடு . ) ( கஷ ; 
துக்கொள்ளப்படுவது . ( தண்டி . ) ( சுஷ ; 

-4 . ) 
காம ; வ . ) 

அட்டபாதம்- 1. எண்காற்புள் . 2. சிலந் 
அட்டநாகம் - எட்டுவகைத் திவ்யசாதிச்சர் 

திப்பூச்சி . ( டிவாக : வாஉ கால் . ] 
ப்பங்கள் ; அவை : அநந்தன் , வாசுகி , தக்கன் , 

அட்டடாலகர் 
கார்க்கோடகன் , பதுமன் , மகாபதுமன் , சங் 

அட்டதிக்குப் பாலகர் . 
கபாலன் , குளிகன் என்பன . ( பிங்க . உ . க ) 

( உ - ம் . ) " அட்ட பாலகரும் வசுக்களும் ” ( நல் . 

பார . குமாரச . ச . ) (கடி ; 
( சஷ ; நாம் . ) 
அட்டநிக்கிரகங்கள் - ( தர்க்கம் .) எட்டுத் 

காவலாளர் . ) 
தோல்வித் தாநங்கள் . ( உ - ம் . ) " அட்டநிக்கி 

அட்ட புட்பம்-- 1. எட்டுவகைப்பூக்கள் ; 
ரகங்களாவன ( தர்க்க - பா . எச . ) அவை : 

அவை : புன்னை , வெள்ளெருக்கு , சண்பகம், 
நியூகம் , அதிகம் , அபசித் தாந்தம் , அசித் 

நந்தியாவர்த்தம் , பாதிரி , நீலோற்பலம் , 

அலரி , செந்தா மரையென்பன . இவை புற 
தம் , விருத்தம் , அநைகர்ந்திகம் , பிரகரண 
சமம் , காலாத்தியாபதிட்டம் என்பன . ( கஷ 

ப்பூசைக்குரியன . 2. பூப்போலக்கொள்ள 

த்தக்க எட்டுக்குணங்கள் ; அவை : கொல் 
நில . ) 

லாமை , ஐம்பொறியடக்கல் , பொறை , அரு 
அட்டப்பிரகாணம் - எட்டுப்பிரசாணங் ள் , அறிவு , வாய்மை , தவம் , அன்பு எனபன . 
கள் ; அவை : தத்துவப்பிரகாசிகை , தத்து இவை அகப்பூசைக்குரியன . ( சைவச. பொ 
சங்கிரகம் , தத்துவத்திரயநிர்ணயம் , போ து . கஉஅ . உரை . ) ( உ - ம் .) " அட்டபுட்பம 
ககாரிகை , மோக்ஷகாரிகை, நாதகாரிகை , வை கொண்டடிபோற்றி ” ( தேவார , திருப் 

மாக்ஷ கிராசகாரிகை , இரத்திகத்திரயம் , பழ . அ . சுந் . ) 


* வாழ்க 


78 


-- 


அட்டமங்கலம் . 


எக 


அட்டமாந்தம் . 


, 


டமாக 


ஒருகிரகம் . 


அட்டபுயம் - காஞ்சிபுரத்துள்ள விட்டுணு டமங்கலம் இவையெனக்காண்க. வாசஸ்ப 
ஆலயங்களெட்டினுள் ஒன்று . ( விட்டுணு எட் த்திய அசராதிகாரர் சிங்கம் , எருது , யானை 
டுப்புயங்களோடிருந் திலக்கு மியை விவாகஞ் குடம் , ஆலவட்டம், 

குடம் , ஆலவட்டம் , கொடி , பேரி , தீபமெ 
செய்தமையால் " அட்டபுயம் ” எனப்பெயர் ன்பவைகளே பட்டமங்கலமென்பர் .) 2.ஒரு 
பெற்றதென்பர் . ) ( உ - ம் . ) " கரிகிரியட்டபு வகைக்குதிரை; அது : உரம் , நான்கு குளம் 
யம் " ( கந்தபு . நகா . கூ 0 . ) ( E4 ஜ . ) புகள் , வால் , முகம் , உச்சி என்னுமெட்டி 
அட்ட போகம் -- எண்வகையின்ப அநுப 

டங்களிலுமுள்ள மயிர்கள் 

வெண்ணிறமு 
வம் ; அவை : அணிகலம் , ஆடை , தாம்பூலம் , 

டையனவாயிருப்பது . ( உ - ம் . ) " முகமார்புச் 
பரிமளம் , சங்கீதம் , பூவமளி , பெண் , போ 

சிவால் காலென்றுரைத்த வெட்டுறுப்பினும் 
சநம் என்பன . ( பதார்த்த , வை . தி.க 

கக . ) 

வெண்மை - விரவிய தட்டமங்கலம் " ( திரு 
வேகசிந்தாமணிக்காரர் அணிகலமென்பதை 

விளை , நரிபரி . கக .) 3. ஒரு கைப் பிரபந் 
விலக்கி ஸ்நாநமென்பதைச் சேர்த்தனர். ( வி - 

தம் ; அது : " கடவுள் காக்க " என ஆசிரியவி 
ணி , உக .. ) (கஷவொம் .) 

ருத்தம் எட்டினாலே பாடப்படுவது . ( உ - ம் . ) 

கடவுள் காக்கவெனக்கவியிருநான் - சடைவு 
அட்டம்- 1. அருகு . ( உ - ம் .) " அடர்க்கு 

நவகவல் விருத்தமதனால் - வகுப்பதட்ட மங் 
நாய்களட்டமாகவிட்டு (பெரியபு . கண்ணப் . 

கலமாகும் ” ( இலக்கணவிள . அசங . ) ( கஷ 
எசு . ) 2. எட்டு . ( உ - ம் . ) " அட்டமாம்புயமா 

2.O: 2.மன . சோபாம் . 
குமாரூபரே ” ( தேவார . திருவாரூ.க - வது . 
திருக்குறு , எ . திருநா . ) (கஷங். ) 3. குறு அட்டமச்சநி - உதயலக்கினத்துக் கெட் 
க்கு . 4. சாதிக்காய . 5.நேர் . ( உ - ம் .) " அட் டாம் இடத்தில் நிற்குஞ்சநி . ( அட்டம்- எட் 

வழுதி மேலமர்க்கெழுந்ததொக்கு டாவது , சங் 
மே " ( திருவிளை . கடல்சு . க .) 6. மேல் அட்டமசுத்தி- எட்டாமிடஞ்சுத்தியாயிரு 
வாய் , 7. மேல் வீடு , 8 , ராசமனை , 

த்தல் . ( உ - ம் .) " ஓரையிற் - பொருந்தியவட் 
அட்டம்பாரித்தல் - பக்கலலே விசாலித் டமசுத்தியிற் புஞ்சவகஞ்செயுமே " ( விதா. 
தல் , பருத்தல் . ( அட்டம் - அருகு . பாரித் மகளிர் . க . ) 
தல் - பரத்தல் . ) 

அட்டமணம் எண்வகை விவாகங்கள் ; 
அட்ட மகாரோகம்-- எளிதில் வசப்படாத அவை : பிராமம் , பிராசாபத்தியம் , ஆரிடம் , 
எட்டு மகாரோகங்கள் ; அவை : வாதம் , கல் தெய்வம் , காந்தருவம், ஆசுரம் , இராக்கதம் 
லடைப்பு , குட்டம் , மேகம் , மகோதரம் , பைசாசம் என்பன . ( மது . கூ . உக . ) மணம் 
பகந்தரம் , மூலரோகம் , கிரகணிமோகம் விவாகம் . ) 
என்பவைகளாம் . (கஷஹாரொம் .) அட்டமதம் - குலம் , ரூபம் , யௌவகம் , 
அட்டமகா லிகன் - வாநப்பிரஸ் தருளொ 

வித்தை , தரும் , பிரபுத்திவம் , சகாயம் , சக 
ருவன் . இவன் மூன்றுநாள் உணவின்றியிரு 

சம் என்னும் எட்டினாலும் உண்டாகுஞ்செ 

உரை.)(கஷ 

ருக்கு . ( தாயு.பன் மாலை . உ . 
து நான் காநாளிற்பின்பகலில் உண்போன் . 

எட்டு . 890 
[ ஒருநாளைக்கு இருகாலப்போசமாகக்கொ 

செருக்கு . ) 
ண் டெட்டாங்காலத்திற் புசிப்போனென்ற அட்டமம்- எட்டாவது . ( உ - ம் ) " ஒத்த 
படி . ) (சுஷ கோவிக . சஷ 2 எட்டா வுதயத்துக்கட்டமத்தே நிற்குமோர திபன் ” 
வது . காலிக - காலசம்பந்தமுடையவன் . ) 

( விதாந. குணாகுண . அஎ . ) ( சுஷ 
அட்டமங்கலம்- எட்டுவகை மங்கலங்க அட்டமாந்தம் - எட்டுவகை மாந்தநோய் . 
ள் ; அவை : கவா , நிறைகுடம் , கண்ணாடி அவை : செரியா மாந்தம் , போர்மாந்தம் , மல 
தோட்டி , முரசு , விளக்கு , பதாகை , இணை ட்டு மாந்தம் , பெருமாந்தம் , வா சமாந்தம் , 
க்கயல் என்பன . ( உ - ம் .) 

( உ - ம் .) " அட்டமங்கலமு சுழிமாந்தம், உலிமாந்தம் , கண மாந்தம் என் 
ந்தந்து ” ( கந்தபு.விண்குடி . கூகூ . )( சீவகசிந்தா பன . ( 2 -u .) " பெருமாந்தங்சண மாந்தம்முட் 
மணி கோவிந்தையாரிலம்பகம் அறுபத்து பெய்திடுமுணவுசற்றுஞ் - செரியாதமாந்தம் 
நான் காஞ்செய்யுளுரையிற்காட்டப்பட்ட " சா வன்மைசெறிந்திடு மலட்டுமாந்தம் பொ 
மரைதீபக் தமதியப் பொற்குடங்- காமர் கயலி மியவா தயாந்சம் புகல்வலி மாந்தங்கண்கள் 
னிணை முதலாத்- தே மருவு- சண்ணாடி சோ சொருகிய சுழி மாந்தம் போர் மாந்த பெண் 
ட்டி கதலிகை வெண்முரச- மெண்ணியமங் ணனச்சொன்னபே என்னும் வைத்தியநி 
கலங்களெட்டு ” என்னுஞ்செயயுளால் அட் கண்டால் : மாந்தவகையைச்சாண்க. 


க் 


2. ) 


79 


அட்டமூர்த்தம் . 


அ 


அட்டலக்குமி . 


( வே 


பதி , வீ 


அட்டமி -1. எட்டாந்திதி . ( உ - ம் . ) " அட் அட்ட மூர்த்தி - சிவன் . ( உ - ம் . ) " மலைமகள் 
டமியுமேனை யுவாவும் ”( சாரக்.சள. ) 2. எட் | பாகத்தட்ட மூர்த்தியை ” 

பாகத்தட்டமூர்த்தியை ” ( பெரியபு . திரு 
டாவது . ( இது நியதமாய் வடமொழிப்பெ ஞாக, எஅசு . ) சுஷ 3 - தி- நீ : மூர்த்திக் 
ண்பாற்பெயருக்கடையாக வருவது . ( உ - ம் .) 

மூர்த்தமுடையவர். ) 
காமனங்கநாசநியட்டமியாஞ்சபை 

அட்ட மூர்த்திகள் - 1.எட்டுமூர்த்திகள் . அவர் 
தாரண்யபு . சபை சு . ) 

கள் : பவன் , சருவன் , ஈசாகன் , பசுபதி , 
அட்டமீகை - அரைப்பலம் . ( உ - ம் .) " தனி மன் , உக்கிரன் , மாதேவன் , உருத்திரன் 
த்தனிக்கங்கஷ்ட பிகை வெவ்வேறந்தழலடி என்பவர்கள் , ( உ - ம் .) " கட்டுசெஞ்சடைப் 
யுறாது வெதுப்பி ” ( தைல . தைலவ . ருசு . ) பவர் முதலாகவே கழறு - மட்டமூர்த்திகடா 
(கடிகோ .T. ] 

ங்களும் ” ( கந்தபு . கணங் . கச . ) 2. பிருதிவி , 
அட்ட ழர்த்தம் --சிவனுக்குச் சொல்லப்படு அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் , சந்திரன , சூரி 
ம் எண்வகை வடிவங்கள் ; அவ்வடிவங்கள் 

யன் , ஆன்மா எனப்படுபவர் . 

எனப்படுபவர் . ( சி . லி . கிரி . 
நிலம் , நீர் , தீ , காற்று , வெளி , சூரியன் , சக் 

கூ கூ - ம் உரையும் . ) 
திரன் , இயமான் என்பன , ( உ - ம் .) " அ . 

அட்டழரீத்தீ சுலரர்- பிருதிவி முதலான 
டமூாத்தங்கொண்டருளினோன் றண்டீச்சு , அட்டமூர்த்தகளுக்கும திபர் . ( சி . லி . கிரி . 
ன் ” ( சூத . எக்கி . 

கூகூ -ம் உரையும் . ) 
பூ . சக , எ . ) ( சஷ 

அட்ட மூலம்- எட்டுவகை வேர்கள் . அவை : 
த -5 . ) ( சிவன் , பிரமாவினது நுதலிடை 

சுக்கு , அரசதை , (சிற்றரத்தை , போரத் 
த்தோன்றிய உருத்தியாவதாரத்தில் சருவ தை , ) செவ்வியம் , சித்திரமூலம் , கண்டு 
னென்னும் உருத்திரனுக்குப் பிருதிவியும் , பாகி, ( சிழதேக்கு ) கோரைக்கிழக்கு , 
பவனென்னும் உருத்திரனுக்கு அப்புவும் , நன்னாரிவேர் , காஞ்சொறிவேர் 

என்பன . 
பசுபதியென்னும் உருத்திரனுக்கு அக்கினி 

( கஷ ; மூலம் - வேர் . ) வைத்திய நிகண்டு 
யும் , ஈசானன் என் 

ருத்திரனுக்கு 

டையார் : சுக்கு , சிற்றரத்தை , சித்திரமூலம் 
வாயுவும் , வீமெனென்னும் உருத்திரனுக்கு 

பேரரத்தை , காஞ்சொறி , செவ்வியம் , திர 
ஆகாயமும் , உருத்தி னென்னும் உ 

ண்டமிளகு , கண்டுபாரங்கியாகிய 

கிய எட்டும் 
னுக்குச் சூரியனும் , மாதேவனென்னும் உரு 

அட்டமூலமென்பர் . 
த்திரனுக்குச் சந்திரனும் , உக்கிரனென்னும் 

அட்டமெய்ப்பரிசம்- அட்டபரிசம். 
பத்திரனுக்கு இயமானனும் வடிவமாமெ 
ன்று சொல்வர் . சைவபுராணத்திலே உரு 

அட்டயோகம் -- அட்டாங்கயோசம் .( உ - ம் ) 
த்திரனுக்கு செருப்ப எனவும் , உக்கிரற்கு 

" மெய்ஞ் ஞாநந்தரு மட்டயோகத்தவமே 
வாயு எனவும் , ஈசானனுக்கு சூரியனெனவும் 

( கந்தர்சலி , சுடு .) ( கஷயொ .. ) 
மாதேவற்கு மதிய மெனவும் , பசுபதிக்கு அட்டயோசம்- அரைபொடி , 
இயமானனெனவுஞ் சொல்லப்படும் .( உ - ம் .) அட்டரக்கு-- உருக்கிய அரக்கு . ( உ - ம் . ) 
“ தோன்றியோர் விளையாட்டயர்தெழுதலு 

" அட்டரக்கனையசெவ்வாயணிநலங்கருகி ” 
ந் தூயோற் - கேன் றவாகு மற்று ருத்திரன் 

(சிந்தா . கோவிக். சு 0 . ) ( அட்ட - உருக்கிய . 
முதற்பெயரெட்டு - மான்றதாமோரெட்டு 

அரக்கு - மெழுகு . ) 
மோரெட்டரிவையரு - சான்றமைந்தரோ 
ரெண் மருஞ்சார்ந் தனமன்றே ” ( கூர்மபு . அ 

அட்டல் --- 1. அழித்தல், ( உ - ம் . ) " அட்ட 
ட்டமூ . கக .) " எய்து நாமமென்னெனிற்பவ 

லின் றியமர் தருசாலிகை ” ( கந்தபு . வச்சிர. 
ன் சருவனீசானன் - வை திசந்தரு பசுப 

க ) 2. அள்ளுதல் . ( உ - ம் . ) " அட்டித்தரப்ப 
மன்மாதேவ - னெய்திளம்பிறை யுக்கிரனு 

ணியே ” ( தேவார . திருக்கோளி. ச . சுங் . ) 3 . 
த்திரனென்ப - மைதி +ழ்ந்தொளிர்கண் 

கொல்லல் . ( உ - ம் . ) " வெஞ்சமரியற்றியட் 
னெண்வடிவமும்வகுப்பாம் ” ( கூ ) " பரி 

டல்பழியாகும் ” ( கந்தபு. சதமுக. கூ .) 4 . 
திவெண்கதிர்க் கடவுணீர்புவியழல்பனிவா நெருப்பிற்காயச்சுதல் . ( உ - ம் . ) " அடைபல 

ங்காய்தாநியம் வெவ்வேறட்டல் ” 
னுருவ கல்வளியரு மகம்புரிந் தழலூட்டும் - 

( தைல . 

பாயிரம் . உக . ) 
பொருவினான் மறை யந்தண னன்பாப்புரி 
தர் - மருவிவாழ்வுறுமங்கையசெண்மர்பேர் 

அட்டலக்குமி ( அட்டலட்சுமி ) தநலக் 
வகுப்பா ம் ” ( கங . ) இங்கே அந்தணன் என் குமி , தாதியலக்கு பி, தைரியலக்கு சி , சௌ 
றது ஆன்மாவை . 

ரியலக்குமி , வித்தியாலக்கு பி , கீர்த்திலக் 


80 


அட்டவாதம் . 


அக 


அட்டவித்தாடநம் . 


--- 


tArn 


ஜாஹலுவல O 


ஹ : கஷ ; 


குமி , விசயலக்குமி , இராச்சியவக்குமி என் அட்டவிகாரம் --- உயிர்களுக்குள்ளனவெ 
னும் எட்டிலக்குமிகள் . (கஷ r .) 

ன் 

று சொல்லப்படும் எட்டு . விகாரங்கள் , 
அட்ட லட்சணம்- அட்டகுணம் . ( சுஷ ; கம் , மதம் , மாற்சரியம் அசூயை ; இடும்பை 

அவை : காமம் , குரோதம் , லோபம் , மோ 
கைணை . 

யென்பன . (கஷ விகா . ) 
அட்டலோகபற்பம் - பொன் , வெள்ளி, 
செம்பு , இரும்பு , வெண்கலம் , தரா , வங் 

அட்டவிஞ்சதி -- இருபத்தெட்டு. 
கம் , துத்தநாகம் என்னும் எட்டுலோகங்களி அட்டவிஞ்சதியேர்காசாரியர் இருபத் 
லுஞ் செய்யப்பட்ட ஒருமருந்து . ( சஷ 

தெட்டுயோகாசாரியர் ; அவர்: ஸ்வேதர் ,சதா 
உலோகத்தாலுண்டாகிய 

சிவர் , தமனர் , சகோத்திரர் , கங்கர் , லோ 

காக்ஷர் , ஜரிஷர் , ததித்தியவந்தர் , விஷயர் , 
பற்பம் .) 
அட்டலோகம்- அட்ட தாது . (சுஷவொ வேதசிகர் , கோகர்ணர் , குகாவாசர் , சிகண் 

உக்கிரர் , அத்திரி , சுபாலகர் , கௌதமர் , 
லோஹம் - தாது .) 

டி , சடமாலி , அட்டகாசர் , தாருகர் , லாங் 
குலி, மகாகாயர் , சூலி, டிண்டி , முண்டி , 

சயி 
அட்டவசுக்கள்- எட்டுவசுக்கள் ; அவர் : 

ஷ்ணு , சோமசர்மர் , இலகுளீசுவரர் என் 
அநலன் , அநிலன் , ஆபன் , சோமன் , தான் , 

னும் முனீசுவார் . ( வி - ணி . கசு 0. ) (கஷா 
துருவன் , பிரத்தியூடன் , பிரவாசன் என்ப 
வர் . ( பாரத . குருகுல . சு ங . உரை .) ( கடி 

விதி - இருபத்தெட்டு; யோ நாசாரியர் .) 
வ : தேவ வகுப்பிலொருசாரார் . 

அட்டவித்தியேசுரர்- எட்டுவகைவித்தி 

யேசுரராகிய விஞ்ஞாநகலர் ; அவர் : அருந் 
அட்டவணை- 1 , அநுக்கிரமணி . 2. சேர் 

தர் , சூக்குமர் , சிவோத்தமர் , ஏகநேத்திரர் , 
க்கப்பட்டது , 3. விஷயசூசிகை. 

எகருத்திதர் , திரிமூர்த்தர் , ஸ்ரீகண்டர் , சிக 

ண்டியென்பவர். ( இவர் ஈசுவாதத்துவத்தி 
அட்டவர்க்கம் எட்டுவகை மருந்து 

லிருக்கும் ஈசுரனைச்சூழ்ந்திருந்து மாயையி 
அட்டவருக்கம்- ச்சரக்குகள்; அவை : 

ன் கீழுண்டாகிய சிருட்டி முதலிய கிருத்தி 
அட்டவருக்கு இந்துப்பு , ஓமம் , கரு 
ஞ்சீரகம் , சீயகம் , சுக்கு , 

யங்களைச் சிவனுடைய ஏவலாற் செய்பவர்க 
திப்பிலி , பெருங்காயம் , மிளகு என்பன . 

ளாய் அபரமுத்தி பெற்றிருப்பார் . அநந்தர் 
(உ -ம் .) “ திப்பிலிமின கு சுக்குச்சி கமித்துப் முதலிய இவர் மேற்சொல்லிய அடைவே 

ஒவ்வொருகலை குறைந்து குறைந்து வருத 
போமம் - வெப்பங்கொள் பெருங்காயந்தான் 

லால் 
விரித்தனரிவற்றினோடே 

செப்பருங்கரு 

ஒருவர்க்கொருவர் தாழ்வுடையவர் 

என்பர் . அநந்தர் அதிகாரத்தில் வைரம்பிற 
மைகொண்டசீரகம்பின்னுஞ்சேர்க்கில்- ஒப் 
பிலாவட்டவர்க்க முறுமெனத்தொகுத்தார் 

ந்து மோக்ஷமடைய அதன் பின் அவர்க்கடு 
முன்னோர் ” ( வைத் நிக.)2. ( சோதிடம் ) போலக் கிருத்தியஞ்செய்வர் . மற்றையோ 

த்த சூக்குமர் அவ்வதிகாரம் பெற்று அவர் 
ஏழு கிரகங்களுக்கும் இலக்கிநத்திற்கும் எட் 

ரும் இப்படியடையவே யதிகாரத்தைப்ப 
டுவகையாக வகுக்கப்படும் ஒரு கணக்கு . 

ண்ணுவர் . எல்லார்க்கும் பிந்தின சிகண்டி 
இதன் விவாஞ் சாதகசிந்தாமணி முதலிய 

யுடைய இடம் பாழ்கிடவாமல் விஞ்ஞாங்கல 
சோதிட நூலிற்காண்க. 

ருட் பக்குவமான ஒருவரைச் சிவன் அடை 
அட்டவன் -1. அழித்தவன் . ( உ - ம் . ) " மா 

யவே எண்மரிற் குறையாமற் கூட்டுவர் .) 
ற்றலார்புர மட்டவன் ” (கந்தபு . கணங்க. கஎ .) ( சி . சி.அ : 2 .. மறை . ) 
2. அடுதல் செய்தவன் ( எப்பொருளையாயி 

அட்டவித்தியேசுவரர் - அட்டவித்தியேசு 
னும் .) 
அட்டவாதம் எட்டுவகை வாதங்கள் ; 

சர் . ( மிருகேந்திர, க . கக . ) ( டிவிஉெ ..) 
அவை : சிவசமவாதம் , ஐக்கியவாதம் , சங்கி கா . ) 
மாந்தவாதம் , பிரவாகேசுவர்வாதம் , காபா 

அட்டவிததாடநம் -- எட்டுவகைத் தாடக 
லிகவாதம் , அவிகாரவாதம் , பேதாபேதவா 

ம் ; அவை : சங்கோசம் , பக்கத்தம் , பிரசுரி 
தம் , அரேகேச்கரவாதம் என்பன . ( த . நி , 

தம் , முட்டி , கீலம் , கர்த்தரிகை , சந்தால் 
போ . கஉ .) கஷவாக .. ) 

கிசம், வித்தை யென்பன . ( கொக்கோ சு . 


E 


81 . 


அட்டாதசகணம் . 


அஉ அட்டாதசவியவகாரபதம் . 


( சவ . 


) 


உ . எங .. ) (கஷவிடி - எட்டுவகை. தால தைத்தியர் , கருடர் , கிங்கரர் , நிருதர் , கிம் 
நம் - தட்டு தல் . ) 

புருடர், காந்தருவர் , இயக்கர், விஞ்சையர் , 
அட்டவை சுவரியம் - எண்வகைச்செல்வ பூதர் , பைசாசர் , அந்தரர் , முனிவர் , உர 
ங்கள் ;. அவை : அடிமை , இராசாங்கம் , சுற் 

பாசாங்கம் , சுற்கர் , ஆகாயவாசியர் , போகபூமியர் என்பவர் . 
றம் , நெல் , பொன் , மக்கள் , மணி , வாகநம் ( கஷாபாமண .) 
என்பன . (கஷ- எட்டு . ணொய - 

அட்டாதசபுராணம் - பதினெண்புராணங் 
பாக்கியம் . ) 

கள் ; அவை : சைவம் , பவிடியம் , மார்க்கண் 
அட்டவைாவர் - எட்டு வைரவர்கள் ; அவர் டம் , இலிங்கம் , காந்தம் , வராகம் , வாமகம் , 
மகாவைரவர் , உக்கிரவைரவர் , சண்டாள் மற்சம் , கூர்மம் , பிரமாண்டம் , பிரமம் , பது 
வைரவர் , குரோதவைரவர் , உன்மத்தவைா மம் , காருடம் , நாரதம் , விண்டு, பாகவதம் , 
வர் , காபாலவைரவர் , பீஷணவைரவர் , சா ஆக்கி நேயம் , பிரமகைவர்த்தம் என்பன . 
காவைரவர் என்பன . இவர் சிவலோகத்தி ( உ - ம் . ) " அட்டா தசபுராண மறைமுநி ” ( மச் 
லே சோதிமயமான கோட்டையில் எட்டு சபு . பூரு . க; கந்தபு . பாயிர . ருச , ருரு . ) 
வாயில்களிலுங் காவல் செய்துகொண்டிருப் (கஷாவராண . 
பர் என்பர் . ( வி - ணி . உசு.க. ) (சுஷ வெ 

அட்டாதசம்-- பதினெட்டு . ( உ - ம் . ) " அட் 
டாதச மகாபுராணங்களையுமறிந்து 

மறிந்தும ” ( சி.சி. 
அட்டாங்கசீலம் ( பௌத்தம் .) நல்லொழு அ : கக .சிவாக் ; கஷா : சுஷ - எட்டு . 
க்கமாகிய சீலத்தினெட்டுறுப்புக்கள் , அவை : உ பத்து . ) 
கொல்லாமை , திருடாமை , வியபிசரியாமை , 
பொய்கூறாமை , கள்ளுண்ணாமை 

யென் 

அட்டாதசழலம்-- பதினெண்வகை வேர் 
னும் பஞ்சசீலத்துடன் இல்லறத்தார்களில் 

கள் ; அவை : எருக்கு , கண்டங்கத்திரி , கரந் 
நிட்டாபார்களைப் போகியாமை , தரையிற் கங்குப்பி , சிற்றாமல்லி , தழுதாழை , தூது 

தை , கறிமுள்ளி , குமிழ் , கொடிவேலி , சங் 
இத்தல் , பாய்மேற்படுத்தல் என்பன . ( மணி 

ளை , நன்னாரி , மாவீலிங்கை , கொச்சி , பாதி 
மேகலை . கஅ அ .)கஷாஸ்ரீ .) 

ரி , பேராமல்லி , முருங்கை , வில்வம் , வேர்க் 
அட்டாங்க நமஸ்காரம் - மோவாய் , செவி கொம்பென்பன . [ கஷாய 8 o . ] 
கள் ரண்டு, தலை , புயங்கள் இரண்டு , கை 
கள் ரண்டென்னும் எட்டுறுப்பும் நில 

அட்டாதசவித்தை- பதினெண்வித்தை 
த்திலே தோய நமஸ்கரித்தல் . ( சைவச.பொ கள் ; அவை : ஆறு வேதாங்கங்கள் , நான்கு 
து . இடுக . உரை . ) (கஷாம் நஹோ : | வேதங்கள் , மீமாஞ்சை , நியாயம் , ஸ்மிருது , 
எட்டுறுப்பு . நவேலாவண 

புராணம் என்னும் பதினான்கும் , ஆயுர்வே 

தம், தநுர்வேதம் , காந்தருவவேதம் , அரு 
க்கம் . ) 

த்தவேதம் என்பனவும் . 
அட்டாங்கமார்க்கம் - பழுதிலாவாழ்க்கை 

வித்தை. ) 
யெனப்படும் எட்டங்கங்களையுடைய துக்க உ : வியா 
நிவாரண மார்க்கம் ; அவை : நற்காட்சி , நல் அட்டாதசவியவகாரபதம் - வழக்குச்குரி 
லூற்றம் , நல்வாய்மை ,. நற்செய்கை , நல் ய பதினெண் விடயங்கள் ; அவை : கடன் கோ 
வாழ்க்கை , நன்முயற்சி , நற்கடைப்பிடி , நல் டல் , உபநிதி , கூடிமேம்படல் , நல்கியதை 
லுளத்தோர் தலைப்பாடென்பன . ( மணிமே நல்காமை , ஒப்பிப்பணிசெய்யாமை , கூலி 
கலை. கூ கஉ .) (சுஷ 
--) (கஷாமாம .) 

கொடாமை , உடையானல்லான் விற்றல் , வி 

ற்றுக்கொடாமை , 
அட்டாங்க யோகம் - யோக உறுப்புக்கள் 

காண்டுள்ளமொப்பா 
எட்டு ; அவை : இயமம் , நியமம் , ஆதகம் , 

மை , சட்டுப்பாடுகடத்தல் , நிலவழக்கு , மா 

தராடவர் தருமம் , தாயபாகம் , வன் செய்கை , 
பிராணாயாமம் , பிரத்தியாகாரம் , தாரணை 

சொற்கொடுமை , தண்டச்கொடுமை , சூது 
தியாகம் , சமாதி யென்பன . ( உ - ம் . ) " மார்க் 

என்பனவும் ஒழிந்தனபலவும் . ( மிரு . ச . உ : 
கவட்டாங்கயோக முற்று முழத்தலுழந் தவர் ” 
( சி . சி . அ : உக . ) கஷாமயொம் . ) 

வள் . உரைப்பா .) கஷாபாவஹார் 
அட்டா தசகணம்- பதினெண்கணங்கள் ; 

பெ : கஷாஉ - பதினெட்டு. 

മുഖ 
அக்கணங்களாவார் : தேவர் , சித்தர் , அசுபர் , 

வியாச்சியம் , வஉ - விஷயம் . ) 


கஷாம 


( கஷாபாவி 


= 


பிமார் 


82 


அட்டாவிஞ்சதி . 


அங 


அடங்க . 


--- 


கல்லு . ) 


அட்டாதசவிவாதபதம் - அட்டாதசவியவ அட்டி- அதிமதுரம் . ( தைல . தைலவ . 
காரபதம். ( கஷாஉபலவிவாவடி . விவா சுச ) ( யஷி .) 
உ- வியாச்சியம் .) 

அட்டிலம் - வீக்கம் . ( சீவரட் . கசுசு . ) 
அட்டாதசோப்புராணம் - பதினெட்டு 

( கஷில. ) 
உபபுராணங்கள் ; அவை : நாரசிங்கம் , சநற் 

அட்டிலாரோகம் - ஆனாகரோகத்திலொரு 
குமாரம் , நாரதீயம் , சிவதன்மம் , துருவாசம் ; 

வகை . ( சீவரட் . ககக . ) 
நந்திகேச்சுரம் , அவுசகம் , காளிகம் , வாரு 

அட்டீலாவாதம் - ஒருவகை வாதரோகம் ; 
ணம் , சாம்பேசம் , பராசரம் , பார்க்கவம் , அது : மூத்திரப்பையின் துவாரத்திலும் அ 
காபிலம் , மாநவம் , வாசிட்ட லைங்கம் , சவு 

ம்மூத்திரப்பைக்குள்ளிலும் வெளியிலும் பக் 
ரம் , மாரீசம் , பிரமாண்டமென்பன. ( பிங்க . 

கங்களிலும் கட்டி போல வீக்கத்தைப்பிறப் 
சசடு . ) (கஷாஉ பெலாவவாணம் 

10. ) 

பிப்பது . (சீவாட்.கசு ...) ( சுஷீலா - வீக்கம் . ) 

அட்டீலிகம்- கல்லு . ( சீவரட் . கூ . கசு . ) 
அட்டாதுட்டம் அதிசதீங்கு . ( அட்ட ; 
ஷ . ) 

அட்டீ லிகாரோகம் - ஆண் குறியில் விர 
+ 

ணத்தைப் பிறப்பிக்கும் ஒருவிதரோகம்; 
அட்டாதுட்டி- 1. அதிக துட்டத்தனஞ் 

அது : குழிவிழுந்து கல்லைப் போற்கெட்டியா 
செய்கிறவன் . ( அட்ட - அதிகம் . ஷ - யிருக்கும் , (சீவாட் , ஈ . கசு . ) (சுஷீக0 - 
தீங்கு . இ - ஒரு விகுதி . ) 2. அதிக துட்ட 
த்தனம் . ( அட்ட ; --ஷி. ) 

அட்டுப்பு- காய்ச்சுலவணம் . ( தைலத்தை 

லவ . கஉக . ) 
அட்டாபதம்- 1. ஒருவகை வன்னப்புடை 

அடக்கம் -- 1. அடங்கியகாரியம் . 2. அட 
வை , 2 , கதவின் தாழ் . 3. கைலாசமலை . 4 . 
சரபப்புள் . 5. சிலந்தி . 6. பொன் . (கஷாய்ப்பாடு . அஃது : உயர்ந்தோர் முன் அடங் 

ங்கிய பொருள் . 3. ஒடுக்கம் . 4. ஒருவகை மெ 
வடி . ) 

கியொழுகும் ஒழுக்கம் . பணிந்த மொழியும், 
அட்டாலகம் - 1. கோபுரம் . 2. மேல்வீடு . தகைந்த நடையுந் , தானை மடக்கலும் , வாய்பு 
அட்டாலம் -1. அட்டாலை . 2. மேல்வீடு . தைத்தலும் முதலாகப் பலவகைப்படும் . 
அட்டாலிகாகா ரன் - அரசர் மனை களைக் 

( உ - ம் .) " ஆங்கவையொருபாலாகவொருபா 
கட்டுஞ் சிற்பாசாரி . 

லுடைமையின் புறநடுவுநிலையருள- றன்மை 
அட்டாலிகை- 1. அரசர் மனை . 2. மேல் யடக்கம் வரைதலன்பெனாஅ ( தொல் . பொ 

ரு . உசு(0. உரை . ) 5. கருத்து . 6. சீவனொடு 
அட்டாலை -- 1 . அட்டாளை . ( உ - ம் .) “ கீழ் ங்கியிருத்தல் . 7. மாவமைதி . ( உ - ம் . ) " அட 
திசைமருங்கோரட்டாலை மண்டபஞ்செய் க்கமுடையாமறிவிலரென்றெண்ணி ” ( வாக்கு 
யெனவது கேட்டெழுந்தரசன் " ( திருவிளை . ண்டாம் . ) 
யானை . உங . ) 2. அரசர் மனை . ( உ - ம் .) " கத அடக்கம்பண்ணுதல் - 1 , சேமஞ்செய் 
நவாயிலுங்கட்டியட்டாலையும் ( இராமா . மு தல் . 2. பிரேதமுதல் யவற்றைப்புதைத்தல் . 
தற்போர் . கூஉ . ) 3. மேல்வீடு . 

அடக்கல்- 1. ஒடுக்கள் . 2. கீழ்ப்படியப் 
அட்டாலைமண்டபம்- மேல்வீடாகக்கட்ட பண்ணு தல் . 
ப்பட்ட மண்டபம் . ( உ - ம் . ) " அகங்கவ்விய அடகு- 1. இலைக்கறி , ( உ - ம் . ) " மூல மட 
களிப்பெய்திவந் - தட்டாலை மண்டபம்பொ குதுய்த்தல் " ( கூர்மபு . வருணாச் . கக . ) 2 . 
ன் - னகங்கவ்வியதெனத்தூணொருநானான் கடன் வாங்குவோன் ஈடாகக்கொடுக்குஞ்சங் 
கினிலெடுத்தே " திருவிளை , யானை , உச . 

. ) கமப்பொருள் . ( உ - ம் . ) " ஆபரணம் வைத்த 
அட்டாலைமரம் - ஒருமரம் . 

தேடுபொருள் ” (திருப்பு . கூச .) 3. பச் 

சிலை . ( உ - ம் . ) " ஆயிரமாண்டு புல்லடகுமேயி 
அட்டாவதா நம்- எட்டுக்காரியங்களை யொ 

னான் ” ( கந்தபு . கயமு . எங . ) 
ருகாலத்திலே யவதானிக்குஞ் சாமர்த்தியம் . 
( கடிாவயாக .]) 

அடங்க- " உள்ளாக ” எனப்பொருள்படும் 
. 

ஒருவினையெச்சம் . ( உ - ம் . ) " அவனிமுழுது 
அட்டாவிஞ்சதி- இருபத்தெட்டு , ( சி - லி . 

மோரடிக்குள டங்க வளந்து கொண்டவனே ” 
சரி , எ . (கஷாவிதி.) 

( சூத . முத்தி . ச : உக . ) 


- 


வீடு . 


83 


நி 2 . ) 


22 


சாசாவினது வேண்டுகோளின்படி கம்பியா | ம் . ) 
அஅடங்கன் முறை. 

அச 

அடதாளம் . 
அடங்கம் - கடுரோகிணிப்பூண்டு . 

அடங்காதோர்- பகைவர் . ( உ - ம் . ) " அடி 
அடங்கல் - 1. அந்தர்ப்பவித்தல் , உள் புறந்தருகுவ ரடங்காதோரே ” ( புறநா . கூரு .) 
ளாதல் . (உ - ம் . ) " அளவைகாண்டல்கரு 2. மந அடக்கம் இல்லாதோர் . ( உ - ம் . ) 
ரையென் றிம்மூன்றினடங்கிடுமே ” (சி . சி . ன்று பிணியோர் துறந்தோரடங்காதோர் ” பா 
அளவை , க . ) 2. அமைதல் , செயப்படக் ரத . கிருட்டி . குஉ . ) 
கூடியதாதல். ( உ - ம் . ) " இடங்கொளுந்தா 

அடங்காப்பற்று- அரசனாணை யை மீறு 
தையரிட்ட காரியமடங்கலின்றாயினுமமை 

வோரிருக்கும் ஊர் . 
யுமாயினும் ” ( சேதுபு : அவை . உ . ) 3. எல் 
லாம் . ( இப்பொருளிலே வரும்போது பெ 

அடங்காமாரி-- ஒருவருக்குக்கீழ்ப்படியாது 
ரும்பான்மையும் முற்றும்மை பெற்றுவரு 

முரணிநடப்பவள் . ( அடங்கா அடங்காத . 
ம் . ) ( உ - ம் .) " திக்கடங்கலுங்கடந்த 3 )” ( திரு 

மாரி - துர்க்கை . ) 
விளை . திருநகரங்கண்ட . ககூ . ) 4 . 

அடங்காமை- 1. கீழ்ப்படியாமை . 

2 . 
ங்குதல் . ( உ - ம் . ) " சிந்தையுமென்போலச் மநம் வாக்குக்காயங்கள் அடங்காது தீநெறி 
செயலற்றடங்கிவிட்டால் ” ( தாயு . பராபர . க்கட்செல்லல் . ( உ - ம் . ) “ அடங்காமையாரிரு 
கூ.உரு. ) 5. கீழ்ப்படிதல் , 6. மநம்புறத்துப் ளுய்த்து விடும் ” ( வள் . கஉக . ) 
பாவாதறத்தின் கண்ணே நிற்றல் . ( உ - ம் ) " கத அடங்கார் -- பகைவர் . ( உ.ம். ) “ அடங்கார் 
ங்காத்துக் கற்றடங்கலாற்றுவான் ” ( வள் . 

சேடுடை முடித்தலைகள் (காஞ்சிபு. வாணீ . 
க x 0.) 7. வலிகுறைதல் . ( உ - ம் . ) தடிசு 
வைத்தீருளுண்டுந் தழற்பசி படங்கிடாது 

அடங்காவாரிதி 1. கடலுப்பு . 2. மூத் 
( சூத , எக்கி . பூ . 20. சு . ) 8. வெளிப்படாது 

திரம் . 
மநத்தினுள்ளே அமர்தல் . ( உ - ம் . ) " அடங் 

அடங்கிடம் -- அழிக்தொடுக்குமிடம் .( உ - ம் .) 
கருநாணமும்பயமுங்கொண்டனன் ” ( சூத . 

“ விந்து நாதஞ்சத்திநெறியேயடங்கிடும் பரசி 
எக்கி . உ . ச : உங . ) 

வத்தினில் ” ( அருணாசலபு . திருமலை . ரு . ) 
அடங்கலர் - 1. ஐம்பொறிகளையும் வாட் 
டாதோர் . ( உ - ம் :) " அடங்கலர்க்கீந்ததாகப் 

அடங்கு- அடக்குதல் , ( உ - ம் . ) “ அடங்க 
பயத்தினால் (சிந்தா. முத்தி . உசச . ) 2 . 

ருநாணமும் பயமுங்கொண்டனன் இங் 
கீழ்ப்படியா தவர்கள் . 3. பகைவர் . ( உ - ம் .) 

கே , வெளிப்படாதுள்ளேயிருத்தல் என் 

ம்பொ 
அடங்கலர் முப்புரமெரித்தார் " ( பெரியபு . 

பாருட்டு . ( சூத . எக்கி , உ . ச : உ .) 
இடங்கழி . ச . ) 

அடங்குதல் -- அடங்கல் . “ அடங்கல் ” என் 
அடங்கலும் - 1. அனைவரும் . ( உ - ம் . ) பதற்குக் கூறிய பொருள்களில் மூன்றாவது 
" பார்விசும்புறையுநீராரடங்கலும் ” ( கந்தபு. ஒழிந்தன இதற்கும் பொருளாம .] 
திருக்கல் . எஎ . ) 2. எல்லாம் . ( உ - ம் . ) திரு 

அட சுதல் - அடையப்பண் 

அடையப்பண்ணுதல் . ( உ - ம் . ) 
விளை . திருநகரங்கண்ட . கங . " அடங்கல் 

" அழுந்தவாளியொன்றுபத்து நூறு வன்பொ 
பார்க்க . 

அடங்கவும் - முழுவதும் . (உ - ம் . ) “ உடம் டடசினான் ” ( பாரத . பதினா . கூ 0 . ) 
படங்கவுமுன் கொடு ” ( பெரியபு . திருநா. அடஞ்சர்தித்தல் - எதிரிடைபண்ணுதல் . 
கூருக . ) 

அடடா- 1. ஓரதிசயக்குறிப்பு . ( உ - ம் , ) 
அடங்கன்ழறை- தேவாரம் முற்றும் அட 

அடடா அவனெவ்வளவு இரசமாய்ப்பாடுகி 
ங்கிய ஒரு புத்தகம் . இது திருஞாநசம்பந்த றான் ” 2. தனக்குக்கீழ்ப்பட்ட ஒருவனை விளி 
மூர்த்திநாயனாரது - தேவாரத் திருப்பதிகம் க்கும் ஒருசொல் ; (இது அடா அடா என் 
முந்நூற்றெண்பத்து நான்குந் திருநாவுக்கரசு 

னும் அடுக்குமொழியின் முன்னிறுதி ஆகா 
நாயனாரது தேவாரத்திருப்பதிகம் முந்நூ 

ற் 

ரமும் பின்ன தின் முதல் அகரமுங்கெட்டு 
றுப்பன்னிரண்டுஞ் சுந்தரமூர்த்திநாயனாரது 

நின் றன . ) ( இராமாயணபத .) 
தேவாரத்திருப்பதிகம் நூற்றொன்றும் ஆகிய 
எழுநூற்றுத்தொண்ணூற்றேழு திருப்பதிக அடத்தி- வாசி . ( இது 

வாசி . ( இது கடன் கொடுப்போ 
ங்கள் அடங்கியும் , அபயகுலசேகர சோழமகா 

ன் கடன் தொகையிற் கழித்தெடுக்கும் பண 
ண்டார் நம்பியால் எழு திருமுறைகளாக 

அடதாளம் 

எழுவகைத் தாளங்களில் 
வகுக்கப்பட்டும் உள்ளது . 

ஒன்று . 


84 . 


அடர்த்தல் . 


அரு 


அடலை . 


அடந்தை-- ஒரு தாளம் . 

“ அடர்புலன் போக் கற்றோர்க்கும் ” ( கோயி 
அடநம் -- 1 , அலைந்து திரிதல் . 2. போ | ற்பு . பாயிர. கஅ . ) 
தல் . ( அடக .) 

அடர்த்தி -- நெருக்கம் . 
அடநி- வின்னுனியிலே நாண்கொளுவும் அடர்தல்- 1. கெருங்கல் . ( உ - ம் . ) " அறு 
இடம் . ( அடநி . ) 

கையுநெருஞ்சியுமடர்ந்து ” மணிமேகலை.கஉ 
அடப்பம்- 1. நாவிதன் கருவிப்பை , 2 . ஆங்காதை . சு 0 . ) 2. புடைத்தல் . ( உ - ம் . ) 
வெற்றிலைப்பை . ( இஃது ஆடப்பை என்ப " வச்சிரங்கொண்டிந்திரன் வெற்படர்வதெ 
தன் மரூஉ . ) 

ன்ன ” ( ஞாநவா , சநகரா. கச . ) 3. போர்செய் 
அடப்பம்விதை- வாதுமைப்பருப்பு.(உ - ம் ) தல் .( உ - ம் ) “ எண்ணுறு படைகளிவ்வாறெதி 
" அடப்பம் விதையாம் வாதுமைப்பருப்பினா ர் தழீஇ யடரும்வேலை ” ( கந்தபு . தாரக . ங.க. ) 
லே ” (பதார்த்த . அசுசு . 

அடர்ந்தேற்றம் -- அடர்ந்தேற்றி . 
அடப்பன்- 1. கடப்பமரம் . 2. நெய்த அடர்ந்தேற்றி - கொடுமை . 
னிலத்தலைவனைக்கூறும் ஒரு பட்டப்பெயர் . அடர்ப்பம்- நெருக்கம் . 
( வழக் . ) 

அடர்ப்பு- 1. நெருக்குகை. ( உ - ம் . ) 
அடப்பிரதீபிகை - அடயோகத்தை விவ வன் சங்கற்ப புருடனைப்போ வசைவற்றிரு 
ரிக்கும் ஒருவட நூல் . ( த . சி , போ . கூ எச .) 

ப்ப வடர்ப்பரிதாய் ” ( ஞாநவா , ஞா நவிண் . 
அடம் --- 1. அலைந்து திரிதல் , 2. பொல் கசு . ) 2. போர் , ( உ - ம் . ) அசநியினயிற்ப 
லாங்கு . 3. போ தல் . 4. வலாற்காரம் . ( 1 , டையடர்ப்புமோ ரயலாக ” ( இரகு . திக்கு . 
3 .. அட . 2 , 4. ஹ o . ) 

கஎச . ) 
அடம்பண்ணல்- தீங்குசெய்தல் . 

அடர்பு- 1. அச்சத்தகடு . 2. ஐமை . 3 . 
அடம்பாரம்- முழுதும் . 

நெருக்கம் . 4. நெருங்கித்தொடர்கை . 
அடம்பு -- 1.ஒரு படர்கொடி . (உ - ம் . ) " தும் அடரடிட்டபடி முற்றும் அழிக்கை . 
பைவெள்ள டம்பு திங்கள் ” ( பெரியபு . ஏயர் . ( வழக் . ) 
க 0 க . ) 2. அடப்பமாம் . 

அடரார் -- பகைவர் . 
அடயோகம்- நால்வகையோகங்களிலொ அடரொலி ..- அதட்டல் . ( பிங்க . உகசக . ) 
ன்று ; இது ஒற்றைக்காலிலே நிற்றல் , தலை 

அடல்- 1. ஒருமீன் . 2. கொல்லுதல் . 
ழாகத் தூங்கிப் புகைசுவாசித்தல் , கையுய 

( உ - ம் . ) " அன்னவர் தமையட லரிய தாமெ 
னின் ” ( கந்தபு . மூவாயி . எ 0 .) 3 . 

போர் . 
ர்த்திநிற்றல் முதலிய பிரயாசச்செயல்களோ 
இ செய்யப்படுவது . ( ஹயொம : ஹ o ( உ - ம் .) " அடல்வலி மானவர் ” ( கந்தபு . தெ 

ய்வ , சு எ . ) 4. வருத்துதல் . ( உ - ம் . ) " அட 
வலாற்காரம் , யொம் . 

ல்வண்ணவைம்பொறியும் " ( சிந்தா . சேமச . 
அடர்- 1 , 3. அடசென்னேவலுந் தெரி 

ரு எ . ) 5. வலி . ( உ - ம் . ) “ அடன்மாவின் பே 
நிலைவினைப்பகுதியும் பெயரெச்சத் தொகை 

ருரித் திறந் தரித்தனை ” ( கந்தபு . மோன.கஉ.) 
யும் . 4. தகடு . ( உ - ம் . ) " அடர்ப்பொன்முட் 6. வெற்றி . ( உ - ம் . ) " அடலயினெடுவேலண் 
டை ” ( மணிமேகலை. கரு - ஆங்காதை . கச . ) 

ணல் ” ( கந்தபு . சூரபன் , உருசு . ) 
5. நெருக்குதல் . ( உ - ம் . ) " அடர்க்குறு மாக்க 

அடலம்- 1. மாருமை . 2. விகாரமடை 
ளொடும் (மணிமேகலை . கக - ஆங்காதை.ச 0 .) 

யாமை . . ( அடலம் . ) 
அடர்ச்சி-- 1. குரூரவுரை சிந்தனை செயல் 

அடலார் -1. பகைவர் . 2. போர்வீரர் . 
களாகிய இராசதத்தின் குணம். ( உ - ம் .) " அ அடலி- அடுக்களை வேலைபார்க்கும் அடி 
டர்ச்சிமிகுங்கவுரவமநந்நியம் ” (சிவப்பிர . உ : மைக்காரி . 
உச . ) 2. நெருக்கம் . 

அடலை- 1. சாம்பல் . ( உ - ம் . ) " வேளும் 
அடர்த்தல்- கொல்லல் , ( உ - ம் . ) “ இடங் புரமுமடலைபடவிழித்து நகைத்த வெள்வி 
கரையாழிவலவனடர்த்தன போல (கல்லா டையோன் ” (உபதேச . நரகா . ந. க .) 2. பற் 
ட . ருக . ) 2. நெருக்கல் . ( உ - ம் .) " திருவி பம் . 3. போர்க்களம் . ( உ - ம் . ) “ அடலையினு 
லாலடர்த்தான்வல்லாக்கனையும் ” ( தேவார. ணர்வின்றாகும் ” ( கந்தபு . சூரபன் . உருக :) 4 . 
திருகனி . அ . சுந் . ) 3. போர்செய்தல் . ( உ - ம் . ) மாறாமை , ( அடலா. ) 5 , விபூதி . ( உ - ம் . ) 

ஆளையாள் சொண்டடர்த்தனர் " ( கந்தபு . ஆதியாலயத் தடலைகொண்டு ” ( திருவிளை , 
முதனாட் , ககக . ) 4. வருத்துதல் . ( உ - ம் . ) சமணரை , அஉ . ) 

| 


85 


அடார் . 


அசு 


அடிக்கடி . 


அடலைமுடலை - வீண்வார்த்தை . 

அடாவந்தி - அடாத தாய்வந்தது . 
அடவாதீ -1 , தீங்கு செய்கிறவன். 2 , பிடி அடி- 1 , 3. அடியென்னேவலுந் தெரி 
வா தக்காரன் . 

நிலைவினைப்பகுதியும் பெயரெச்சத்தொகை 
அடட்- 1. காடு , ( உ - ம் .) “ விந்தத்தடவி ! யும் . 4. அடுத்த இடம் , சமீபம் . (உ -ம் .) “ கி 

ணற்றடியினின் றான் ” 5. உடம்பின் காற்பர 
யும் ” (சிலப் . கடலாடு . உக . ) 2. சோலை . 3 . 

ட்டின் கீழிருப்பதாய் நடக்கும் போதல்லது 
தொகுதி . ( உ - ம் . ) " எரியலர்முண்டகத்த 

நிற்கும்போது 
விதிக்கெறிய ” ( கல்லாட் . ருசு . ) 

நிலத்திற் றோயும் பாகம் . 
அடவிக்கக்சோலம் - ஒரு சரக்கு . 

( உ -ம் .) “ தோயுநிலத்தடி ” ( திருக்கோ. . . ) 

6. உடம்பினுறுப்பினாலே தாக்குதல் , 7 . 
அடவிகன் வவாசி . ( அடவிக . ) 

கருவிகொண்டாவது கொள்ளாமலாவது 
அடவிச்சொல் . - கோரோசனை . 
அடவிசரர் .. வேடர் . ( உ - ம்.) " அட விசரர் 

கையினாலே தாக்குதல் . 8. பாதமிதி . (உ.-ம்.) 

ஆத்தனூன்று மடிதொறுந் தோன்றிய நீத்த 
குலமரகதவநிதையும் ” ( திருப்பு . சசுரு . ) 
( அடவி காடு . சரர் - சரிப்போர் . ) 

ம்யாவும் ” ( கந்தபு . காவலா , அ . ) 9. கீழ் . 

( உ - ம் . ) “ அடிவயிறு . ” 10. சத்திரூபசாம 
அடவியீ- ஒருவகைக்கீடம் . ( இது கடிக் 

ர்த்தியம் . (உ - ம் . ) “ சிவனடிசென்னிவைப் 
கில் அதிக நித்திரையும் மிகுமூர்ச்சையுமு 

பாம் " ( சி , சி , பாயிர . க . ) 11. சூதாடுவார் 
ண்டாகு , (சீவரட் . சருக .) 

52 வசதிக்குங் குழூஉக்குறிகளிலொன்று . (உ - ம் .) 
அடா தனக்குக்கீழ்ப்பட்டவனை விளிக் 

அடியிது பொட்டையீதென்பர் " ( கந்தபு . 
கும் ஒரு சொல் . ( இது , தனக்கு ஒத்த ரோ 

கயமுக . சசு அ . ) 

சசு அ . ) 12 , செய்யுளுறுப்புக்களு 
டும் மிக்கா ரோடுங் கோபமாய் நிந்தித்துப் 

ளொன்று ; அது : நாற்சீர்கொண்டுவருவதன் 
பேசு மிடத்தும் பிரயோகிக்கப்படும் ) ( உ - ம் . ) றியும் , இருசீர் முச்சீர்களினாலும் ஐந்து முத 
நில்லடா சிறிது நில்லடா ” ( இராமா , நாக . லிய பல சீர்களினாலும் வருவதுடி 

ண்டு . 
எங . ) 

( உ - ம் . ) " நாற்சீர்கொண்ட தடியெனப்படு 
அடா சனி- புளியாரைப்பூண்டு. 

மே ” ( தொல் . பொரு. சா .ஆம் உரையும் . ) 
அடாசு - உக்கினபதார்த்தம் . 

13. தொடக்கம் , ஆதி . ( உ - ம் , ) " நடுவின் 
அடாசுகல்- 1. திணித்தல் . 2. வில 

முடிவினிலடியினன் றான பொருளொன்று 
தல் . 

ஞாலத்தில்லை ” ( ஞாநவா . சநகரா . உஉ . ) 14 , 
அடாணா-- ஒரிசாகம் . ( காணா . ) பகுபதத்தின் முதனிலை. 15.பழமை, ( உ - ம் .. 
அடாத்து- பலாற்காரம் . ( ஹாக .) அடியிட்ட செந்தமிழின் ” ( தாயு . மலைவளர் ) 
அடாத- " தசாத ” எனப்பொருள் படும் 

ச . ) 16. பன்னீரங்குலங்கொண்ட ஓரளவு , 
ரதிர்மறைப் பெயரெச்சவினை . ( உ - ம் . ) 

17. மரம் மலைமுதலியவற்றிலே நிலத்தோ 
அடா தவான்களை கட்டனர் ” ( கந்தபு . நா டடுத்திருக்குக் கீழ்ப்பாகம் . ( உ - ம் . ) " வெ 
ட்டு , கரு . ) 

ண்பெருமணலை யடிக்கடியிற் பொதிக்தே ” 

தைல . பாயிர , சரு . ) 18. வமி மூலம் . 
அடாதது – தகாதது எனப்பொருள் படும் 

( உ - ம் . ) " பனிமதிம பிற்கடியு நீ ” ( பாரத . 
ஒரு வினையாலணையுமபெயர் . ( உ - ம் . ) 

குருகுல , உரு . ) 19. விசையாய 

19. விசையாயசைந்து தாக் 
க்கடாதது செயதுயிர்வாழ்வது தன்னில் ” ( பி 

குதல் . ( உ - ம் . ) " மலையிலிருந்துருண்டுவந்த 
ரபுலிங்க . அக்கமா - து . உக . ) 

கல் என் றலையிலடித்தது ” 20. வேர் . ( உ - ம் . ) 
அடாது - 1. " அடு ” என்னும் பகுதியினி அடியற்ற மரமென்னவடியிலே வீழ்ந்து 
ன்றும் பிறந்த ஓரெதிர்மறை வினைமுற்றா ( தாயு . தேசோ . க 0 . ) (சிவஞானசித்தியா ரெ 
ய்த் , “ தகாது ” எனப்பொருள் படவரும் ஒரு ட்டாஞ்சூத்திரம் . கஉ - ம் கவியுரையிலே 
சொல் . 2. தகாதது . ( ஹாச .) ( உ - ம் . ) சிவாக்கிரயோகியர் அடியென்பதன் பரியாய 
“ அடாது செய்சடாசுரன் ” ( பாரத . சடாசு . 

மொழியாகிய பதமென்பதற்கு வஸ்து என் 
* உ .) ( உ . அடாதது என்பது அடாதென 

னும் பொருளுமிருத்தலால் அடி யென்பத 
தின்றது . ) 

ற்கு வஸ்து எனவும் ஒருபொருள் கூறுவர் . ) 
அடார் - புலிமுதலியவைகளை அகப்படுத் அடிக்கடி- 1 , அடிபெயர்க்குந்தோறும் , 
தும் பொறியாகிய கல்லடார் . ( உ - ம் . ) " பெ (உ - ம் .) " அடிக்கடியடித்துகள் பாவை தூர் 
ருங்கல்லடாரும் போன்மெனவிரும்பி ” ( புற த்தன ” ( பாரத . பதினான் . உ 0 க . ) 2. பல 
நா . கக .) 

முறை . ( உ - ம் . ) " அண்ணல்சாமந்தன்றுஞ் 


தம 


86 


அடிசில் . 


அஎ 


அடிப்படல் . 


து 


” ( கந் 


சானடிக்கடியெழுந்து ” ( திருவிளை . மெய்க் வதை , கக . ) " துணை முலைகள் பொழிகின்ற 
கா . உ 0 . ) 

பாலடிசில் ” ( பெரியபு . திருஞாந . சுசு .) 2 . 
அடிக்கணை --கணைக்கால் . ( உ - ம் . ) " இணை சோறு . ( உ - ம் .) " அடிசிலஞ்சாலை ” ( கந்தபு. 
வரானிக ரடிக்கணையாளை ( சேதுபு . 

வி 

திருநகர . ஈரு . ) 
ம . அ . ) 
அடிக்கீழ்ப்படுத்தல்- 1. அடக்கி நடத்து 

அடிஞா நம்- சிவஞாகம் . ( உ - ம் . ) " ஆரிய 

னாமாசான் வந்தருளாற் போன்றவடி ஞாநமா 
தல் . 2 , ஆண்டுகொள்ளுதல் , 

ன் மாவிற்றோன்றும் ” (சி.சி.அ : உ அ.சிவாக் .) 
அடி கீதடி- அடிச்சேரி , 

[ அடிகள் - சிவன் . 
அடிக்குடில் - 1. அடிச்சேரி . ( உ - ம் .) " அ 

அடிகளது ஞாநம் அடி 
ன்னந்துஞ்சுமடிக்குடில் னுள்ளன் றி ” (சிந்தா . 

ஞா ரமென் றாயிற்றென்ப சிவாக்கிரயோகிக 

ள் . சிவஞா கமுநிவர் முந்தியஞாநமென்ப . ) 
இலக்கணை . உகங .) 2. வேடரிருக்குமூர் . 
அடிக்குள்ளே-- உடனே. 

அடித்தல்- 1. ( பறை ) அடித்துச்சொல் 
அடிக்கொள்ளுதல் தொடங்குதல் .( உ - ம் .) 

லல் . ( உ - ம் .) வாய்ப்பறை கொண்டடி நீ ” ( தா 
" வாட்டடங்கண்ணிமார்பின் வந்தடி 

யு . நினை . ங .) 2. ( ஆணி ) அறை ,கல் . 3. இ 
ண்டஞான்றே ” ( கூர்மபு , கண்ணனவ . உரு .) 

உறச்சியின் பொருட் டாடு மாடு முதலியவற் 
அடிக்கோலுதல் - அத்திவாரம் போடுதல் , றைக்கொல்லல் . ( உ - ம் . ) " மாட டிக்குமிடம் ” 
அடிகண்மார் சமணருள் ஆசிரியராய் 

4. மோதல் , ( உ - ம் . ) " திரைாடித்துப்போ 
நின்றவர்களைக் குறிக்கும் ஒரு சிறப்புப்பெ 

கின்றது . 5. விரித்த கையினாலாவது தண் 
யர் . ( உ - ம் . ) " அடிகண் மாபாவாரெண்ணாயி 

முெதலிய கருவியினாலாவதோக்கித்தாக்கு 
வரும் ” ( திருவிளை . யானை . அ . ) 

தல் , ( உ - ம் . ) " அக்கிரமத்தார் குற்றமடி 
அடிகள்- 1. கடவுள் . ( உ - ம் . ) " திருவா 

த்துத் தீர்த்து . ( சி . சி . உ : சரு. ) 6. லீசு 
ரூர்ப்பெருமானடிகள் ” ( பெரியபு . சண்டி . 

தல் ( உ - ம் .) “சண்டமாருதச்சுழல் கூந்தடி 
2.) 2. குருக்கள் . ( பெரியோர் ) ( உ - ம். ) “அப்ப” ( தாயு. தேசோ, உ . ) 
ன்னை தன்னைத்தாதையை யடிகடன்னை ” அடித்தலம்-- 1. அத்திவாடம் , ( உ - ம் . ) 
தபு . வீர . சய . உக .) 5. தேவரீர் . ( உ - ம் .) " அ "பாறைகொண்டே யொப்பவடித்தலம்ப 
டிகள் சொற்றுக”” ( இராமா. அகலிகை. சரு . ) நத்து ” ( சந்தபு.சர்செய் . கூ .) 2. கிழிடம் . 3 . 
4. முரிவர் . ( உ - ம் .) " அடிகண்மார் ” ( பெரிய பாசம் . ( உ- u .) " த்தாழ்விட்சர்போன்ன 
பு . திருஞா. சுசா .) 5. பாதங்கள் . ( உ - ம் .) டித் தலம் ” ( பெரியபு . திருஞா. 4( எங . ) 4 . 
" குமரேசன தடிகண்முன்னி ( சந்திபு. காய 
லா . க . ) 6. மூத்தோன் . ( சூ . நிகண் . உ- க . ) அடித்தழப்பு- 1. அடிச்சுவடு . 2. அடிப 
அடிகாற்று பெருங்காற்று . 

ட்டதழு ! 4 . 
அடிகொள்ளல் - தொடங்குதல் . 

அடித்தளம்-- 1. அடிவரிரை . 12. சர்படு 
அடிகோலல்-- 1. அத்திவாரம்போடல் . | த்தநிலம் . 3. பின்னணி . 
2. முயலல் . 

அடித்திகம்- அசுவகந்தி ., 
அடிச்சால்- உழவின் முதற்சால் , 

அடிதலை- 1. ஆதிய 5 தம் , ( உ - ம் ,) " அடி 
அடிச்சி- அடியாள் . ( உ - ம் . ) " சூட்டுன்ன தலைவாவது ” ( அருணாசலபு . திருமலைச்.சு 0.) 
டித்தியை ” ( சிந்தா . கோ விந் . எங .) 

2. கீழ்மேல் , 3. வரலாறு , 
அடிச்சுவடு- பாதம் பதிந்தவடையாளம் , அடிதலைதடுமாற்றப - ஆதியந் தந்தெரியா 
பாதமுத்திரை. ( 2 - ம் . ) " எக்கர்வாயவரிடு து தடுமாறுதல் . ( உ - ம் . ) " அந்தமின் மறை 
மடிச்சுவட்டு ” ( திருவானை . நகர . உஎ . ) ( அடி டெல்லாமடிதலை தடுமாறி ” ( கந்தபு.பாயிர.க . ) 
கால் , சுவடு அடையாளம் . ) 

அடிநிலம் 

அடிப்பக்கம் , அடியிடம் , 
அடிச்சூடு - காலடியிற்சுடுதல் . 

( உ - ம் . ) அடிநிலத்திலே படிவன விடி கில 
நகர்வெல்லையினிருக்கும் னைத்தும் ” ( பாரத . கிருட்டிண . 40. ) 
ஊர் . 

அடிப்பட்டகாந்தி --- தீமுறு கற்பாஷாணம் . 
அடிசில்- உண்பன தின்பன பருகு 

அடிப்பட்ட சாந்தி - பகாசாந்தம் . 
நக்குவன என்னும் ஆகாரப்பொது . ( தொ அடிப்பட்ட சான்றேர்- பம்பரைப்பெரி 
ல் , சொல் . கிளவி.சு.உரை, சேனா.) ( உ - ம் . ) 

யோர் . 
சீலமோடடிசில் செய்வன் சிறிது போதிரு அடிப்படல்- 1. கீழ்ப்படிதல் . ( உ - ம் .. ) 
த்தியென்று ” ( கந்தபு . வில்வலன் வா தாலி " உரியவம்புவி- பல்லாண்டடிப்படவாண்டா 


முதலிடம் . 


- 


அடிச்சேரி 


ன 


87 


அடிபிடித்தல் . 


அஅ 


அடிமறிமாற்று . 


ன் ” ( பாரத. உலூகன் . ... ) 2 .. கீழ்ப்படையி பின்றொடருதல் . 2. மூலமறிதல் , 3. ( வியா 
லிருத்தல் . - 3 . பாதத்தின் கீழ்ப்படுதல் . பாடத்துக்கு ) முதற்பிடித்தல் . 
* அடிப்படுத்தல் - 1 , கீழ்ப்படுத்துதல் . 

அடிபிடி -- சண்டை . 
( உ - ம் .) " பிறபுலங்கள டிப்படுத்து ”. ( பெரிய 

அடி பெயர்தல்-- நின்ற இடத்திலிருந்து 
பு . ஐயடி , உ .) 2. பாதத்தின் கீழ் அடங்கச் 

விலகுதல் , 
செய்தல் . ( உ - ம் .) " மா வலியளிப்பஞாலமுழு 

அடிம்பு - சிவதைக்கொடி . 
வது மாடனெய்திப் பாவடிப்படுத்திமுன் 

அடிமடக்கு- முன் வந்த துடியே பெயர்த் 
னம் பண்பொடுகவர்ந்தவாறும் ” ( கூர்மபு . 

தும் வேறு பொருள் - விளைத்து வருவது ; 
அநுக்கிரமணி . - க .) 

அது ; ஈரடி மடக்கு , மூவடி மடக்கு , நான் கடி 
அடிப்படை- 1 

. ஆதாரமாக அடியிற்கிட 

மடக்கு என மூவகைப்படும் . - ( தண்டி . கா . 
ப்பது . 2. பிரதாகசேகை. 

கச . ) [ அடி - பாவினடி . மடக்கு மடங்கிவ 
அடிப்பதறல் - 1.கால் நடுங்குதல் , 2. நிலை ருவது , ) 
லைதல் . 

அடிமடை -- நீர்வாய்க்காலின் முதன் மடை . 
அடிப்பந்தி- முதற்பந்தி- ( அடி - முதல் . 

அடிமயக்கு 

சித்திரகவிகளுள் ஒன்று ; 
பந்தி - வரிசை. ) 

அது : மூவர்மூன்றாசிரியவடிசொன்னால் , தா 
அடிப்பலம் - முதற்பலன் . ( அடி-முதல் , ன் ஓரடிசொல்லிக்கிரியைகொளுத்துவது. இ 
பலம் - பிரயோசம் .) 

தனை யாப்பருங் கலநூலார் 

பாதமயக்கென் 
அடிப்பற்றல் - அடிப்பற்றுதல் , 

பர் . ( யாப் , ம் - செய்யு . கசு , ) 
அடிப்பற்று - 1. பாண்டத்தில் அடிப்பற் 

அடிமறி 

எண்வகைப் பொருள் கோளி 
றினபதார்த்தம் . 2. பாறையுப்பு . 

லொன்றாகிய அடிமறிமாற்று . ( உ - ம் . ) “ ஏற் 
அடிப்பற்றுதல் - பாகஞ்செய்யும்போது 

புழியெடுத்துடன் கூட்டுறு மடியவும்- யாப்பீ 
வேகும்பதார்த்தம் நீரின்மையினாற் பாண்ட 

றிடைமுதலாக்கினும் பொருளிசை - மாட் 
த்தினடிப்பக்கத்தினுள்ளே யொட்டிக்கொ 

சியுமாறாவடியவுமடிமறி ” ( நன் ,பொது.சு அ . ) 
ள்ளல் . ( உ - ம் .) " கைக்கயமூழிகொண்டே சல 

( மறிதல் மடங்கல் . ) 
னடிப்பற்றாவண்ணம் ” ( தைல தைலவ.கச.) 

அடிமறி மண்டிலம்-- அகவற்பாக்களுளொ 

ன்று ; அஃது ; எல்லா வடியும் அளவடியாகி 
அடிப்பாடு . - 1 .(இலக்கணம் ) பகுதி. ( நன் . வ்வடியை முதல் நடு இறுதியாகக்கொள்ளி 

உரை. இரா .) 2. வரன் முறை. னும் ஓசையும் பொருளும் வழுவாது நிற்கப் 
( உ - ம் . ) " மற்றவட்கு விபூதிபுகலடிப்பாட் பாடப்படுவது . ( உ - ம் ) " நடுவா தியந்தத்த 
டின்றொடர்பாகுமகேசன் ” ( கூர்மபு . திருக் 
கல் , சு .) 3. வழக்கம் . 4. வழி . ( உ - ம் .) “ நிலப். காரிகை . செய்யுளி. அ . ). ( அடிமறி மண்டி 

டை தருபாதத்தகவலடிமறி மண்டிலமே” ( யா 
ந்தனிலடிப்பாடுணர்ந்து ” ( கல் . பார . லத்துக்குதாரணம் ) (தீர்த்தமென்பது சிவ 
நீ . கருரு . ) ( அடி - பாதம். - பாடு 

கங்கையே - எத்தருந்தலமெழிற் புலியூரே 
டையது . ) 

மூர்த்தியம்பலக் கூத்தன துருவே " ) 
அடிப்பிடித்தல் - அடிப்பற்றுதல் . 

அடிமறி மண்டிலவாசிரியம்- அடிமறி மண் 
அடிப்பினை --- 1. வங்கம் . 2 , வங்கமணல் . 

. டிலமென்னும் வகைப்பட்ட ஆசிரியப்பா . 
அடிப்போடுதல் - தொடங்கல் . 

( உ - ம் . ) " மநப்படுமடி முதலிடையீறாயின் 
அடிபட்டவன்- பழகினவன் . ( உ - ம் . ) " நா அடிமறிமண்டிலவாசிரியமாதலும் " ( இலக் 
நாகாரியங்களிலும் அடிபட்டவன் ” ( வழக் .) 

கணவி . எசஎ .) 

அடிமறிமாற்று- பொருள் கோள் எட்டி 
அடிபடல் -- அடிபடுதல் . 

னுள் ஒன்று ; அது : சீர்நின் றாங்கு நிற்ப அடி 
அடிபடுதல் -- 1. அடிக்கப்படுதல் . ( உ - ம் . ) கள் ஒன்றனிலைக்களத்து மற்றொன்று 
“ பிட்டமுதுக்கடிபடுவோன் ” (திருப்பு.ச 02 ) ருளுக்கியைய மாற்றப்படுவதாய் . அல்லது 
2 , தாக்கப்படுதல் . ( உ - ம் . ) " அவசமாகியடி ஒரு செய்யுளின் யாதாயினுமோரடியை யா 
பட் டெனைத் தாமுறுப்புந் தூளாய் . ( ஞாகவா . தாயினுமோரிடத்துக் கூட்டி யுச்சரிப்பினும் 
மநத் . சு . ) 

பாருளும் ஓசையும் வேறுபடா திருப்பதா 
அடிபணிதல் - காலிலேவிழுந்து நமஸ்கரி யுள்ளது . (உ - ம் .) " யாற்று நீர்மொழிமாற்று 
த்தல் : 

நிரனிறைவிற்பூண் - டாப்பிசையளை மறிபா 
அடிபிடித்தல் - 1. அடிச்சுவடு பார்த்தல் , ப்புக்கொண்டுகூட் -டடிமறிமாற்றெனப்பொ 


வினை , 2 . 


படுதலு 


பொ 


88 


அடிமோனைத்தொடை , அகூ 


அடியிடுதல் . 


மா 


ல்லாவது 


ருள் கோளெட்டே ” ( நன் . பொது . சு.சு அ கஅ ) ( அடிமோனைத்தொடைக் குதாரணம் ) 
ஆம் உரையும் ) ( அடிமறிமாற்றுக்கு தாரணம் ) " மாவும்புள்ளும் வதிவயிற்படர - மாநீர்விரிக் 
" நடுக்குற்றுத் தற்சேர்ந் தார் துன்பந் துடை தபூவுங்கூம்ப - மாலைதொடுத்தகோதையுங் 
யார் - கொடுத்துத்தான்றுய்ப்பினு மீண்டுங் 

கமழ - மாலைவந்தவாடை 

மாயோளின்னு 
காலீண்டு- மிடுக்குற்றுப்பற்றினுநில்லாது செ யிர்ப்புறத்திறுத்தன்றே ” 
ல்வம் - விடுக்கும் வினையுலந்தக்கால் " 

அடியந்தாதி- ஒருசெய்யுளினோரடியடுத் 
ராக்காதலர்மலை மறந்தனரே- யாறாக்கட்பனி து வருமடியுமாக வாத்தொடுக்கப்படுவது . 
வரலானாவே - வேறாமென்றோள் வளைநெகி ( யாப் . காரிகை. உறுப் . கஎ . உரை .) ( அடியக் 
ழும்மே 

கூறாய்தோழியான்வாழுமாறே ” தாதித்தொடைக்குதாரணம் . ) " ஆசனத்திரு 
அடிழடி -1 . ஆதியந்தங்கள் . ( உ - ம் .) " அடி ந்ததிருந்தொளியறிவன் - ஆசநத்திருந்ததிரு 
முடியொன் றில்லாத வகண்டவாழ்வே ” ( தா ந்தொளியறிவனை ” 
யு.பன் மாலை . . ) 2.காலுந்தலையும் , 3.வரலாறு . அடியம் - அடியேம் . ( உ - ம் . ) “ 

" அடியமில் 
அடிழதன் மடக்கு- ஆதிமடக்கென்னுஞ் லறத்தையாற்றி ” ( கந்தபு . நகர . ககஉ . ) 
சொல்லலங்காரம் . ( தண்டி . ஙஉ . பக் . ) அடியர் - அடியார் . ( உ - ம் . ) “ பணிதற்கடி 

அடிழரண்டொடை செய்யுட்டொடை யர் சென்றெதிர்கொள்ள ” ( பெரியபு . திரு 
நாற்பத்து மூன் றனுளொன்று ; அது ஒரு செ 

ஞாந . ரு 0 க . ) 
ய்யுளில் ஒரு அடியில் முதலிலே வருஞ்சொ அடியரேங்கள்- அடி 

அடியேமாகிய நாங்கள் . 
ருளாவதடுத்த அடியின் முத ( உ - ம் . ) " சிற்றடியரேங்கள் செயல் சீருள 
ற்கண்ணே வருஞ் சொல்லோடும் பொரு தையன்றோ ” ( கந்தபு . தெய்வ . உஉசு . ) 
ளோடும் மாறாகத்தொடுக்கப்படுவது . ( யாப் . அடியவர் - தொண்டர் . ( உ - ம் . ) “ அந்தக 
காரிகை . உறுப் . கஅ . உரை. ) ( அடிமுரண் ரில்வாழ்வாருமடியவரு மகமகிழ்ந்து ” ( பெரி 
டொடைக்குதாரணம் . ) " இருள் பரந்தன்ன யபு . திருஞாக , ஙஉரு . ) 
மாநீர் மருங்கி - னிலவுகுவித்தன்னவெண்ம 

அடியவன் - அடிமையானவன் , ( உ - ம் . ) 
ணலொருசிறை - இரும்பினன்னகருங்கோட் " அமரர்நாயகன் றனக்கடியவன் ” ( கந்தபு . சி 
டுப்புன்னை- பொன்னினன்ன நுண்டா ங்கமுகா , உஎக .) 
க்குஞ் - சிறு குடிப்பாதவர் மடமகள் 

அடியளபெடைத்தொடை- செய்யுட்டொ 
மதர்மழைக்கணுமுடையவாலணங்கே ” 

டைகள் நாற்பத்து மூன் றனுளொன்று ; அது 
அடிமை- 1. அடிமைவேலைசெய்வோர். 

அடிகடோறும் முதலாமெழுத்தளபெடுத்து 
( உ - ம் . ) “ தள்ளருமடிமையாதிதாகங்கள் செ 

வரத்தொடுக்கப்படுவது . ( யாப் . காரிகை, உ 
ய்தபேறும் ” ( திருவிளை . தலவி . க . ) 2. தா றுப் . கஅ . உரை. ) ( அடியளபெடைத்தொ 
ழ்ந்து நின்றேவல்கேட்டல் . ( உ - ம் . ) " ஒன் டைக்கு தாரணம். ) " ஆஅவளியவலவன் றன் 
ர்க்கடிமைபுகுத்திவிடும் ” ( வள் . சு 0 அ . ) 3 . பார்ப்பினோ டீ இரிரையுங்கொண்டாளைப் 
தாண்டன் . ( உ - ம் .) " அஞ்சல் ” பார்க்க , 4 . 

பள்ளியுட் 

டூஉந்திரையலைப்பத்துஞ்சாதி 
தாண்டுபடுந்தன்மை . 

றைவன்றோண் மே எவலைப்பட்டநம்போ 
அடிமைப்படல் - தொண்டுபூணு தல் . னறு நுதா - லோ ஒவழக்குந்துயர் ” 
அடிமைப்படுத்தல்- அடிமையாக்குதல் . அடியறுக்கி- மட்கலமறுக்குங்கருவி . 
அடிமைப்பத்திரம்- " ஒருவன் ஆடையு 

அடியனேன் . 

அடியேனாகிய நான் .(உ - ம் .) 
ணவின்றி வருத்தப்பட்டுக் கொடியவழியிற் " பொய்யடியனேன் பிழை ” ( கந்தபு . தெய் 
போகும்போது தன் துன்பந் தீரும்பொருட் வ . கூசு .) 
டு " நானுனக்கடிமை ; உன் பணியைச் செய்கு 

அடியார் . 

1. அடிமைக்காரர் . ( உ - ம் . ) 
வேன் என்று மற்றொருவனுக்கு எழுதிக் " பின்னும் பகர்வாண் மகனேயிவன் பின் செ 
கொடுக்கும் பத்தியம் . (மிரு. ந.ச.) 

றம்பி - யென்னும்படியன் றடியாரினிலேவல் 
அடிமைபூணல் - அடிமையாதல் . 

செய்தி ” ( இராமா . நகர்நீ . கருக . ) 2. தொண் 
அடிமையோலை 

அடிமைப்பத்திரம் . டர் . ( உ - ம் ) " அடியார்க்கெல்லாமலகிலாவி 
( சௌந் எ . ) 

னை தீர்க்க ” ( தாயு . ஆசை . எ . ) 
அடிமோனைத்தொடை - செய்யுட்டொடை 

அடிமைபூண்டவள் . 
கள் நாற்பத்து மூன்றிலொன்று ; அது அடி அடியாறு- தொண்டுதொட்ட வரலாறு . 
கடோறும் முதலாமெழுத் தொன்றிவரத் அடியான்- எவலாளன் . 
தொடுக்கப்படுவது . ( யாப் . காரிகை . உறுப் அடியிடுதல் -1 . சீர்பலவடுக்கிச் செய்யுளு 


திறை 
பெரு 


அடியாள் 


89 


அடியொட்டி . 


கல 


அடுக்கம் . 


க்குறுப்பாக வருதல் . ( உ - ம் :) " அடியிட்டசெ படுகிற ஒருவகையூசி .(உ - ம் .) " கூப்பிட்டோ 
ந்தமிழினருமையிட்டாரூரில் ” ( தாயு . மலை டுகின் றவர்கள் , அங்ஙனமோடாமைக்கு நட் 
வளர்...)2.தொடங்கல் . (உ.ம். ) பரிந் தழுவ இவைத்த அடியொட்டியுள்ளடியிலே பாய் 
தற்குப்பாவாயடியிட்டவாறுகண்டாய் ” (சிந் கையினாலே , கால் நிலத்தோடே யொட்டிக் 
தா . பதுமை . உஉசு . ) 3. நடக்கக்கால்வைத் கொண்டு தறிவலையிலகப்பட்ட மான் போ 
தல் , ( உ - ம் .) " பரவைவாயிலம் மட்டு மடியி லே பின்னரும் அகப்பட்டாரென்றானென் 
ட்டு ” ( தாயு.மலைவளர்.ச . ) 4. நடத்தல் .( உ - ம் .) (சிந்தா , முத்தி , கஎ 0 . உரை. ) 
" ஆகெராடநெஞ்சி னெண்ணினோ டியிட் அடியோட்டி- ஒரு யுத்தக்கருவி . அது : 
டோர்கள் ” ( கூர்மபு . நவகண் . ஙக . ) 5. மிதி நெருஞ்சின் முட்போன்ற இருப்பாயுதம் . 
த்தல் . ( உ - ம் . ) " சேடன் முடியுங்கதிர்கொள் அடியோர்- பிறர்க்குக்குற்றேவல் செய் 
சென்னிவரையுந்தூ - ளாடவடியிட்டு ” (திரு 
- ளாடவடியிட்டு ” ( திருவோர் . ( உ - ம் .) 

வோர் . ( உ.ம். ) “ அடியோர் பாங்கினும் ” 
விளை . மாயப் . சு . ) 

( தொல் . பொரு . உங . ) 
அடியியைபுத்தொடை செய்யுட்டொ 

அடிலவோடாகம் - ஒருசெடி . இதனிலைக 
டை நாற்பத்து மூன் றனுளொன்று ; 

ளும் வேருஞ் சாறு பிழிந்து மந்தாபகாசங்க 
செய்யுளடிகளினிறுதிதோறும் நின்ற எழுத் பமென்னும் வியாதிகட்கு மருந்தென்று ம 
தாவது சொல்லாவது ஒன்றிவரத்தொடுக்க 

லையாள தேசத்திலே வழங்குகிறார்களாம் . 
ப்படுவது . ( யாப் . காரிகை . உறுப் . கஅ . 

அடிவயிறு - கீழ்வயிறு . 
உரை .) ( அடியியைபுத்தொடைக் குதாரண 

அடிவாநம்- திகந்தம் . 
ம் . ) “ இன்னகைத்துவர்வாய்க்கிளவியுமணங் 
கே - கன்மாமேனிச் சுணங்குமா ரணங்கே - 

அடிவாரம்- மலைச்சாரல் , ( உ - ம் . ) “ திரு 

ச்காளத்திமலையடிவாரம் ” ( பெரியபு . திரு 
யாடமைத்தோளிகூடலுமணங்கே - யரிம 
தர்மழைக்கணுமணங்கே - திருநுதற்பொ 

ஞாக . க 0 உக .) 
றித்ததிலதமுமணங்கே ” “ அவரோவாரார் அடிவிடுதல் - பாத்திரம் முதலியவற்றின் 
கார்வந்தன்றே - கொடிக்குமுல்லையுங் கடிக் அடிப்பொருத்து விடுதல் . 
கரும்பின்றே ” 

அடிவீழ்ச்சி - வணங்குதல் . ( உ - ம் . ) “ அ 
அடியீடு - 1. தொடக்கம் . 2. பாதம்வை 

நங்கமாலையடிவீழ்ச்சி ” (சிந்தா . இலக்கணை . 
த்தல் . ( உ - ம் . ) மங்கையரடியீடேத்த ” ( கூர் | உக .) 
மபு . வயிரவ , உ.அ.) 

அடி வீழ்தல் - வணக்கம் . ( உ - ம் . ) அடி 
அடியுண்ணல்- 1. அடிக்கப்படுதல் . 2 . 

கண் முன்னர்யானடி வீழ்ந்தேன் ” ( சிலப் . 
திரிந்து பழகுதல் . 

புறஞ்சே . அஎ . ) 
அடியுரம் -1. அத்திபாரம் . 2. முன்னுள் 

அடிவெண்தருத்து- முருந்து . 
ளபெலம் . 

அடியுறை- பாதகாணிக்கை. ( உ - ம் . ) " வி அடிவைத்தல் -- 1. ஆரம்பித்தல் . 2. கால் 
மலன் மலையீட்டியபல்பொருள்க ளெம்பிரா வைத்தல் . 3. நடக்கத்தொடங்குதல் . 4 . 
னுக்கடியுறையென்று ” ( நாலாயிர , உருப்பி பிறர்காரியத்திலே தலையிடல் . 

அடு - 1-3.அடு என்னும் ஏவலுந்தெரிநிலை 
அடியெதுகைத்தொடை செய்யுட்டொ | வினைப்பகுதியும் பெயரெச்சத்தொகையும் . 

நாற்பத்து மூன்றனுளொன்று ; அது ; அடுக்கணி சொன்மிக்காணி மூவசையுள் 
அடிகடோறும் முதற்கண் இரண்டாமெழு 
த்தொன்றிவரத்தொடுக்கப்படுவது . ( யாப் . 

அது : சிறப்புக்காட்டவாவ தன்பு 

துயர் களிப் பிவற்றினொன்றின் மிகுதியைக் 
காரிகை . உறுப் . கஅ , உரை. ) " வடியேர்க காட்டவாவ தொருபொருளைத்தரும் 
ண்ணீர்மல்க ” என்னுஞ்செய்யுளைக் காண்க . திரிசொற்கள டுக்கிவைக்கப்படுவது . “ இகழ் 

அடியேம் - அடிமையாயுள்ளேம். ( உ - ம் . ) | ந்தொளித்தானோ வென்னையிகழ்ந்தகன்றா 
“ தொழுமடியேம் வல்வினையின் வேர்தடிக் னா கொடியநெஞ்சான் ” என்பது போல . 
தாய் ” ( கந்தபு . தேவர்கள் கூ .) 

" அடுக்கணியொருபொருட்கடுக்கிய திரிசொ 
அடியேன்- தொண்டனேனாகிய யான் . அடுக்கிவைப்ப தடுக்கணியெனப்படும் " 
( உ - ம் . ) அடியேற்கொன்று மற்றிவணரு ( தொன்னூல் . கூகஎ .) 
ளியவேண்டும் ” ( கந்தபு . பானுகோ. கடுக .) அடுக்கம்- 1. அரை மலை . ( உ - ம் . ) “ 

ஆம 
அடியொட்டி- நிலத்திலே நட்டுவைக்கப் 

ழை - 

- யணங்குசாலடுக்கம்பொழியுதும் ” ( புற 


ணி . க . ) 


டை 


ரண்டாமெழு ஒன்று ; 


பல 


90 


அடுக்கு . 


கூக 


அைேகமனை . 


கா . கருக . ) 2 . பக்கமலை . ( உ - ம் . ) " மந்தியுமறி ‘ அடுக்குகை - அடுக்குதல் . 
யாமரன் பயிலடுக்கத்து ” ( திருமுரு . சஉ . ) அடுக்குச் செவ்வரத்தை - அடுக்காக மலரு 
3. ஒன் றன்மேல் ஒன்றாய் அடுக்கிச்செய்யப் ள்ள செவ்வரத்தை . 
பட்ட வீடு . ( உ - ம் . ) “ விஞ்சுமேனிலவடுக்க அடுக்குத் தீபம் - அடுக்கு விளக்கு . ( அடுக் 
மும் ” ( கந்தபு . நகர்புகு . அஉ . ) 4 , மரச்செறி கு - அடுக்கப்பட்டது . தீபம் - விளக்கு . ) 
வானசோலை . ( உ - ம் . ) " குரங்கமையுடுத்த அடுக்குத்தொடர் - அல்வழித்தொடர் பதி 
மரம் பயிலடுக்கத்து ” ( சிலப் . நாடு , கருஎ . ) | னான் கனுளொன்று ; அது அசைநிலைக்கண் 
5. மலைச்சாரல் , ( உ - ம் . ) " கறிவள் ரடுக்க ணும் , விரைவு , துணிவு , உடம்பாடு , ஒரு 
த்து மலர்ந்தகாந்தள் ” ( புறநா. கசு அ . ) 6. தொழில் பலகானிகழ்தல் , வெகுளி, உவ 
மலைப்பக்கம் . (உ - ம் . ) “ மழைமிசையறியாமா கை , அச்சம் , அவலம் முதலிய பொருணிலை 
ல்வரையடுக்கத்து ( புறநா . 200. ) 

க்கண்ணும் , சைநிறைக் கண்ணும் , ஒரு 
அடுக்கல்-- 1. அடுக்கற்க. ( எதிர்மறைவி சொல் இரண்டு முதலியவாக அடுக்கிவருவ 
யங்கோள் ) 2. அடுக்குக . (உடன்பாட்டு விய 

து . ( உ - ம் . ) " 

" அன்றோ வன்றோ ” ( அசை 
ங்கோள் ) 3. அடுக்கு . ( உ - ம் . ) " ஆரவடுக்கல் | நிலை ), “ வந்தது வந்தது கூற்று ” ( விரைவு ), 
பொன்னாகமிலங்க ” ( கந்தபு , அவைபு . கூடு . ) அவனவன் ” ( துணிவு ) , " வைதேன் வை 
4. ஒன்றன் மேலொன் றுவைத்தல் . ( உ - ம் . ) தேன் ” (உடம்பாடு ), " போம் போம் ” ( ஒரு 
" திங்கண்மூன் றடுக்கிய ” (சிலப் . காடு . க . ) 5 . தொழில் பலகானிகழ்தல் ) , " ஏயே ” ( வெகு 
குவித்தல் . 6. குவியல் , ( உ.ம்.) " மீனத்தளி)," வருக வருக ” (உவகை) , " படைபடை ” 
இக்கன் முழுவது நோக்கி ” ( கந்தபு. தேவரை ( அச்சம் ), " உய்யேனுய்யேன் ” ( அவலம் ) , 
யேவல் . அ . ) 7. மவை . ( உ - ம் . ) " அடுக்கன் " பாடுகோ பாடுகோ பாடுகோ பாடுகோ ” ( இ 
மீமிசையருப்பம்பேணா” ( மலைபடு . கக . ) சைநிறை ) ( இலக்கணவி . . சசு. ) 

அடுக்கலரி - அடுக்கடுக்கான பூவுள்ளவொ அடுக்குதல் - அடுத்தல் , 
ருவகையலரி . 

அடுக்குப்பண்ணல்- ஆயத்தஞ்செய்தல் . 
அடுக்கலிடல் -- உமிமுற்றக்களையும்படி அடுக்குப்பார்த்தல் - பொருந்து மாறு பார் 
நென் முதலியவைகளை யிரண்டாமுறை குற் த்தல் . 

அடுக்குமல்லிகை - ஒருவகை மல்லிகைக் 
அடுக்களை - பாகசாலை . ( உ - ம் . ) " வகைய 
மையடுக்களைபோல் ” (மணிமே. உக- ஆங்கா அடுக்குமுள்ளி- ஒருவகை முள்ளிப்பூண்டு . 
தை , சுக . ) 

அடுக்கூமத்தை -ஒருவகையூமத்தை . 
அடுக்காலாத்தி-- அடுக்குத்தீபம் , 

அடுகலம் பாகஞ்செய்யும்பாத்திரம். 
அடுக்கானகன்னி 1. பவளப்புற்றுப் பா { உ - ம் . ) " அரிசிமுத்தழல் செம்மணியக்கலம் 
ஷாணம் . 2. பூரண நிலையுள்ள பெண் . பிறவும் ” ( திருவிளை . நகர , சுச . ) 

அடுக்கியல் - வண்ணகவொத்தாழிசைக்க அடுகளம் - போர்க்களம் . ( உ - ம் . ) " அடுக 
லிப்பாவின் உறுப்புக்களுள் ஒன்றாகிய அரா ளத்தினெதிர் பொரநின்றாற்றலனாய் ” ( உப 
கம் . ( வீரசோ . யாப் . கக . உரை. ) 

தேச . விபூ . ருரு . ) 
அடுக்கு- 1-3 . அடுக்கென்னேவலுந்தெரி அடுகனலவன்- சங்காரத்தொழில் செய் 
நிலைவினைப்பகுதியும் பெயரெச்சத்தொகை யுங்காலாக்கிரியுருத்திரன் . ( உ - ம் . ) " அடுக 
யும் . 4. (இலக்கணம் ) அடுக்குத்தொடர்.. னலவன் கூர்மாண்டனாடகன் ” ( கந்தபு . திரு 
" தீத்தீ ” என்பது போல . “ தழுவுதொடரடுக் 

க்கல் , கச . ) 
கென வீரேழே ” ( நன் . உயிரீற். உ .) 5. ஒன் அடுகிடை- எழும்பாதகிடை , ( அடு - கொ 
றுடனொன்று பொருந்தவைக்கும் வைப்பு . ல்லுதல் . 

ல்லுதல் . கிடை - கிடத்தல் ..) 
( உ - ம் . ) " அண்டமவையடுக்கடுக்காவந்தரத் அடுதறல் - கொல்லுதல் . ( உ - ம் .) “ அடுகு 
தினிறுத்து மதிகாரம்போல ” ( தாயு . மண் ற்றிடுசூலமடற்கதைகடொடு குற்றனர் ” ( கந் 
டல , க . ) 6. ஓரின மான பலபொருள்களின் தபு . மூவாயிர , உ அ . ) 
கூட்டம் . ( உ - ம் . ) " தடிமுன்குயப்பாண்ட அடுகை- 1. கொல்லுதல் , 2. பாகஞ்செ 
த்தினடுக்காக ” ( தைல . தைலவ . கரு . ) 7 . ய்தல் . ( சிவதரு . சிவஞாந்தா . எ 0 . ) ( உ - ம் . ) 
சேர்மானம் . 8. வரிசை. ( உ - ம் . ) " அண்ட “ அடுகை மனை பார் ” 3. போர்புரிதல் . 
கோடியையெலாங் கருப்பவறைபோலவு மடு அடுகைமனை - மடைப்பள்ளி. ( உ - ம் ) “ அ 
க்கடுக்காவமைத்து ” ( தாயு. தேசோ . எ . ) | ங்கிமுதற் றென்றிசை யந்தத்தடுகைமனை ” 


றுதல் . 


கொடி . 


91 


அடுப்பு . 


கூஉ 


அடைக்கலம் . 


இருண் 


அனல்படக் 


( சிவதரு . சிவஞாந்தா . எ 0 .) ( அடுகை - பாகஞ் ) அடுத்தமை , 3. நிரை. (சிலப் . அரும் . ) 4 . 
செய்தல் . மனை - வீடு . ) 

பரணிகாள் . ( சூ . நிகண் . க : சுள .) 5. பாகஞ் 
அடு சிலைக்காரம் - செந்நாயுருவி , செய்யும்படி நெருப்புமூட்டி யெரித்தற்கிட 
அடுத்தல் - 1. அடைதல் . ( உ - ம் .) “ அடு மாக வைக்கப்பட்டிருக்குமது . ( உ - ம் . ) " பா 
த்தவர்க்கறாத விளக்கமேய்த்தலில் ” ( சூத . | லைக்கறத் தடுப்பேறவைத்து ” ( நாலாயிர , வெ 
முத். க : கஉ . ) 2. ஏற்ற தாயிருத்தல் . ( நான் ண்ணெய் . ரு .) 
காம்வேற்றுமையோடு ) ( 2.-ம்.) “ இது யோ அடும்பு - 1.அடப்பங்கொடி . ( உ - ம் ) " அடு 
க்கியருக்கடுத்ததல்ல ” 3. கிட்டல் . ( உ - ம் .) ம்பிவாணியெக்கர் ” ( கலித்தொகை , க x 2..) 
அந்நாளடுத்துவயமாருதியை ” ( பாரத.மணி | 2. - அடம்பு . 
மா . கூ . ) 4. கூடியிருத்தல் . ( உ - ம் . ) " முங் அடுவல் - வாகும் நெல்லுங்கலப்பு . 
வர்யாருமடுத்திடுமவைக்கணெய்தி ” ( கந்தபு . அடை- 1. அடுத்தல் . ( உ - ம் .) " ஆடுகின் 
ததீசியுத் . கூசு . ) 5. சம்பவித்தல் . ( உ - ம் . ) | றனர் பண்ணடையின்றியே பாடுகின் றனர் ” 
“ ஆவிகைந்திறவடுத்ததென்றெய்வதங்காளெ | (இராமா. மந்திர , அஅ .) 2. அடைகஷாயம் . 
னும் ” ( இராமா . நகர்.ே கச . ) 6. சார்தல் , ( தைல ) 3-5 . அடையென்னேவலும் தெரி 
கண்புகொள்ளல் . ( உ - ம் . ) " கற்பகந் தனைய நிலைவினைப்பகுதியும் பெயரெச்சத்தொகை 
இத்துய்வாம் ” ( சூத . முத் . க ; 5.) 7. சேர்த்யும் . 6. அப்பவருக்கத்துளொன்று . (சூ . நீ 
தல் , ( உ - ம். ) “ வெண்டுகிலடுத்து ” (சிந்தா. கண் . சு : உரு . ) 7. இலை . ( உ.-ம்.) " வனசஞ் 
காந்த . கஉரு . ) 8. நினைவுண்டாதல் , அயி சாய் கழைக்கடையணை விரித்திடுவன ” ( இர 
ர்த்தல் . ( உ - ம் .) “ இடித்துமின்னி யி கு . நாட்டு . க . ) 8. கரை . ( உ - ம் . ) " ஆற்றி 
இமேகமெழுந்தபோதிது பெய்யுமென் - நடுத் டையியக்கவெண்ணு மடையினையடையும் ” 
ததும் ” ( சி . சி . பா , உலோசா , மறு . உ . ) ( சிவதரு . ச . கூரு . ) 9. சனம். (பிங்க. கூ . 0+ அ . ) 
அடுத்தார்- சேர்ந்தார் . 

10. கோழிமுதலியன முட்டைகளிற் குஞ்சு 
அடுத்தி- அடத்தி . ( இது தென்னிந்தியா பொரிக்குமாறு தம்பட்டம்பின் 
வில் வழங்கப்படும் ) 

கிடத்தல் , 11 சும்மாடு . 12. தோசை . 13 . 
அடுத்து- மேன்மேல் . ( உ - ம் . ) “ அதனைய 

நிலவிளைவிலே யரசனையடையும்பாகம் . 14 . 
டுத்தூர்வதஃதொப்பதில் ” ( வள் . சுஉக . ) 

( நென்முதலியவற்றின் ) முளை . ( உ - ம் . )" பூம் 
அடுத்துவால் - 1. அடிக்கடி வருதல் , 2. புறகல்லடையளை இ ( பத்து , பெரும்பா , 
நெருங்கிவருதல் , 

எ அ . ) 15. விசேடணம் . (உ - ம் . ) “ அடைசி 
அடுதல்- 1. இயக்க மறச்செய்தல். ( உ - ம் . ) 

னை முதலென ” ( தொல் . சொல் . உசு. ) 16 . 
" வியா தனீட்டியகையடுநந்தி ” ( கந்தபு . கட 

வெற்றிலை . ( உ - ம் . ) நூறு காயடைகூடும் ” 
வு .) 2. குத்துதல் , ( உ - ம் . ) “ வித்தட்டுண்ட ( சி . சி . பா . உலோகா, மறு . எ . ) 
னை ” ( புறநா . உஉ எ . )3 . கொல்லுதல் . ( உ - ம் . ) 

அடைக்கத்து- அடைகிடக்குங்கோழியி 
" அவனையா படு தற்பாலார் ” ( கந்தபு. தரும 

டுஞ்சத்தம் . 
கோ , எச . ) 4. தீயிற்பாகஞ்செய்தல் . ( உ - ம் .) 

அடைக்கலக்குருவி - அடைக்கலம்புக்கது 
“ சிறுவீடுகட்டியதனடுசோற்றையுண்டுண்டு 

போல வீடுகளிற்போய்க் கூடுகட்டியிருக்கும் 
( தாயு . கருணா. ச . ) 5. பொருதல் . ( உ - ம் . ) 

ஊர்க்குருவி . 
" ஈறிலா திக்குரம் பிருந்தா லிஃதாறதாகவடு 

அடைக்கலங்காத்தல்- 1. அடைக்கலப் 
வாரடலுளோர் ” ( சேதுபு . தனுக்கோ. கூ . ச . ) / பொருளைக்காத்தல் . 2. அடைக்கலம்புகுந்த 
6. வருத்தல் , ( உ - ம் . ) “ கழிபசிநோயடக்கவ 

வனைக்காத்தல் . 
லும்பூதரும் ” ( கந்தபு . சூரனமை . நிக . ) 7 . 

அடைக்கலங்குருவி - அடைக்கலக்குருவி . 
வெல்லுதல் . ( உ - ம் .) " அடல்வண்ணவைம் அடைக்கலப்பொருள்- அடைக்கலமாக 
பொறியு மட்டுயர்ந்தார்கோமான் ” ( சிந்தா.கே வைக்கப்பட்ட பொருள் . ( உ - ம் . ) அடை 
மசரி . ருஎ. ) 

க்கலப்பொருள் கவர் வஞ்சகர் ” ( உபதேச . 
அடுநை- சொல்வாய் . (இது முன்னிலை சிவத்துரோ. உஉக .) 
வினை ) ( உ.ம்.) “ அடுகையாயினும் ” ( புறநா . அடைக்கலம்-- 1. பாதுகாத்தற்பொருட் 
கூசு . ) 

டொப்பிக்கப்படுகி றபொருள் , ( உ - ம் ) " 
அடுப்பங்கரை-- அடுப்பின் பக்கம் . ( அடு | டைக்கலமடியேனென் ( காஞ்சிபு : திரு 
ப்பு ; அம் - ஒரு சாரியை ; கரை .) 

நெறி . ருகூ .) 2. புகலிடம் : ( உ - ம் .) - திருப் 
அடுப்பு -1. அச்சம் . ( பிங்க . கூ.0 சஎ.) 2. பாற்கடலில் வசிக்கும் விட்டுணுவின தடைக் 


உஎ 


2 


921 


அடைகை. 


கூகூ 


அடை தல் . 


( சிந்தா . 


அடைசல் 


என் 


கலமன்றி - வேறடைக்கலமில்லை ( ஞா 5 வா . அடைகொடுத்தல்- 1. நிலவிளைவிலொ 
பிரகலாத . ச . ) 

ருபங்கையரசனுக்குக்கொடுத்தல் . 2. நிறை 
அடைக்கலம்புதுதல் - சரண்புகுதல் .(உ - ம் ) துவைத்தல் . ( தி . க . அக . ) 
" இருளிறைமிடற்றினடைக்கலம்புக ” ( பிர அடைகொளி - அடைமொழியைக்கொள் 
புலி . கைலாச . சசாஎ .) 

ளுதலுடையது - விசேடியம் . ( நன் . பொது . 
அடைக்கலாங்குருவி-அடைக்கலக்குருவி . ரு 0 . உரை ) 
[ வழக் . ) 

அடைகோட்டை-- முற்றுகைசெய்யப்பட் 
அடைக்காய் -1. பாக்கு . ( உ - ம் . ) “ வெள் டகோட்டை , 
ளிலையடைக்காய்விரும்பி ” ( தாயு. சச்சி . கக .) அடைகோழி - அடைகிடக்குங்கோழி . 
2. வெற்றிலை பாக்கு . ( உ - ம் . ) “ விஞ்சியவ அடைச்சல் -- பொத்துதல் . ( உ - ம் . ) " கை 
டைக்காயுண்டி வழியிடைவெறுப்பதாகி ” ( அ யாற்செவிமுத லடைச்சிச்சொன்னாள் ” ( சிந் 
ருணாசலபு . திருமலைவ . உசு . 

) 

தா , குண . கக.அ.) 
அடைகீதடி நீர் - விருக்ஷம் , செடி , கொடி , அடைச்சுதல் -1 . அடைவித்தல் . ( உ . ம் . ) 
புல்லென்னு மிந்தான்குவகையிலுள்ள வேர் , அடைச்சிய கோதைபரிந்து ” ( கலித்தொ 
கிழங்கு , பட்டை , கட்டை , பிசின் , இலை , பூ , கை , நிக . ) 2. சொருகுதல் . " அலங்கலுங்கு 
கனி , வித்து என்னுமெட்டுப்பதார்த்தங்க | ழலுந்தோழியங்கையினடைச்சி ” 
ளையும் , காரசாராதி தியவியங்களையும் ஒன்று பதுமை , உஉ. ) 
பட இடித்து ஒரு பானையிலடைத்துக்காய் 

அடைசுதல் . 
ச்சுவது ; இது : " நான்காகச்செப்புவன்மை அடைசுதல்- 1 : அடைதல் . ( வழக் . ) 2 . 
வேராதிகளை வெவ்வேறிடித்துச் சீவநீயத்தூ ஒதுக்கல் , 3. ஒதுங்குதல் . ( உ - ம் . ) “ அஞ்சு 
றச்செய்தாக்கற்குடிநீ - ரொப்பிலடை ” பூதமடைசியபடனை ” (திருப்பு . ருரு எ . ) 4 . 
னும் ( தைல . பாயிர , உக - ம் செய்யுளாற்பெ கிட்டுதல் . 5. செருகுதல் . 6. நெருக்குதல். 
றப்படும் . ) 

7. நெருங்கு தல் . ( உ - ம் .) " தொடைகளிற் 
அடைகட்டி- அடைமண் . 

றொடையடைசி ” ( பாரத . பதினான் . உ 0 % .) 
அடைகரை- நீரடையுங்கரை, நீரினான்ம அடைசுபலகை செருகிவெளியடைக்கு 
ணலேற்றியடைக்கப்பட்ட கரை . ( ஐங்குறு . ) ம்பலகை . ( வழக் . ) 

அடைகல்- 1. ஆதாரசிலை , ( உ - ம் .) " ஆ அடைசெர்ல் - அடைமொழி . 
மையாய் மேருத் தாங்கி யடைகலாய்க்கிடந் அடைத்தது- இட்ட கட்டளை . ( உ - ம் . ) 
தபோது ” ( சி.சி. பா . பாஞ்சரா , மறு , கக . ) " ஈதுனக்கடைத்ததென்ன ” ( கந்தபு . மேரு . 
2. கம்மப்பட்டடை . ( உ - ம் . ) " சுட்டவல்லி 
ரும்படைகலைச்சுடுகலா தன போல் ” ( இராமா . அடைத்தல் -1, அமைதல் . ( உ - ம் . ) " திரு 
பாச . கூகூ . ) 3. மதகடைக்குங்கல் , 

வினட்கடைத்த வினை தருமடைவினல் ” ( க 
அடை கலம்- சேமக்கலம் . 

ல்லா . உக . ) 2. காப்புச்செய்தல் , 3. காவலிலி 
அடைகாத்தல்- அடைகிடத்தல் , 

டுதல் . ( உ - ம் . ) " செழியனடைத்தசென்னி 
அடைகாய் -1, ஊறுகாய் . 2. வெற்றிலை பாட ” ( கல்லா. கூச . ) 4. செல்லாது தடுத் 
பாக்கு . 

தல் . ( உ - ம் . ) கங்கைப்பெருநதியடைக்கும 
அடைகிடத்தல்- 1. ஒட்டிக்கொண்டு கிட ன்னோ ” ( கந்தபு . திருவிளை . உ ங . ) 5. சேர்த் 
த்தல் , ( உ.-ம். ) " முயலடை கிடக்குந்திங்கள் ” தல் . ( உ - ம் . ) “ இடப்பாகமாதராளோடியை 
( கூர்மபு . மேரு . சி . கசு . ) 2. கோழிமுதலி | ந்துயிர்க்கின்பமென்று 

ந்துயிர்க்கின் பமென்று - மடைப்பானாமதுவு 
யன குஞ்சுபிறப்பிக்குமாறு தம்முடம்பின் ம் ” ( சி . சி . க : ருச . ) 6. புகுத்தல் . ( உ - ம் .) 
அனல் முட்டையிற்படக்கிடத்தல் . ( உ - ம் . ) " கடுகிற்பெரிய கடலடைக்கும் ” ( தாயு . சொ 
" பெடைக்குரு கணங்கின் விடுத்தவெண்சி ல்லற் . 7. ) 7. பூட்டல் . ( உ - ம் . ) " அடை 
னையொடு , காவலடைகிடக்குங் கைதையம் த்தலை நீங்கிய வம்பொற்கோநகர் ” ( கந்தபு . 
பொழிலே ” ( கல்லாட . உச . ) . 

சிங்க. கச . ) 
அடைத்தல் - அடைதல் . ( உ - ம் . ) " புரை அடைதல் - 

1. எடுபட்டுப்போதல் . 2 . 
யில்வீட்டின்ப மடைகுவான் ” ( வைராக்கிய ஒன்றோடொன்று சேர்ந்திறுகுதல் , 3 . 
தீப , கஎ .) ( கு - ஒருசாரியை .) 

ண்புகல் . 4. சேர்தல் , ( உ - ம் .) " கரையடை 
அடைகுறடு - கம்மப்பட்டடை . 

ந்தார் ” ( பாரத . வாரணா. கூ . ) 5. தூருதல் . 
அடைகை -1 . சேர்கை . 2. பெறுகை . 6. பெறுதல் . ( உ - ம் . ) "உலவாப்பொன்னு 


93 


அடையடுத்தவாகுபெயர் . கூச 


அண்டகபாலம் . 


லகடைதாவைத்த ” ( கல்லா . உஎ . ) 7. பொ ன்பெயராய் , அதனோடு சம்பந்தமுள்ள பிறி 
ருந்து தல் , ( உ - ம் . ) " அணுவினோடெல்லா தொருபொருளை , அடைமொழியோடு கூடி 
மாகியடைந் திடுந்தத்துவங்கள் ( சி . சி . உ . விளக்குவது . திருவாசகம் ” என்பதிற்போ 
எ அ .) 8. முத்தியடைதல் , 9. வண்டல்படி ல . ( நன் . பெய . கூகூ . உரை 
தல் . 

அடையல்-1 . அடைக அல்லது அடைய 
அடைதூண் -- கடைதறி , ( உ - ம் . ) " மத்து ற்க எனப்பொருள் படும் ஒரு வியங்கோண் 
மந்தரம் வாசுகிகடைகயிறடை தூண் - மெத் | முற்று . 2. அடைதல் . ( உ - ம் . ) " சாயலு 
துசந்திரன் ” ( இராமா . அகலி. உக . ) ளடையலுற்றிருந்தேன் ” ( தேவார . திரு 

அடைந்தார்- 1. அடைக்கலம்புகுந்தவர். ப்பிர . எ , சுந் .) 3. அடைந்தபொருள் . 4 . 
2. மித்திரர் . 3. அடைந்தவர் . 

எல்லாம் . 
அடைப்பம் - 1. நாவி தன் கருவிப்பை . அடையலர்- பகைவர் . ( உ - ம் . ) " அடை 
2. பண்டம்பெய்யும்பை . 3. வெற்றிலைப்பை . பலர் தம்மைவென்று” ( கந்தபு . 

அடைப்பன்- ஒருவியாதி . ( இது மாடுகளு | கஙக . ) 
க்குத் தொண்டையில் உண்டாவது . அடை அடையலவர் - பகைவர் . ( உ - ம் . ) " அடை 
ப்பு ; அன் - ஒருவிகுதி . ) 

யலவராவிவெருவ ” ( திருப்பு . காப்பு . ச . ) 
அடைப்பு -1. ( குப்பிமுதலியவற்றை ) அடையலார் - அடையலர் . 
அடைக்குங்கருவி . 2 , அடைத்தல் . 3. அ அடையாதவர் - பகைவர் . ( உ - ம் . ) " அடை 
டைத்தற்றன்மை . 4. கதவு . 5. வேலி . 6 , யா தவர்மூவெயில் சீறும் , விடையான் ” ( தே 
வேலியினாலடைக்கப்பட்ட நிலம் . ( அடை வார . திருப்பனை . எ . சம் . ) 
த்தலென்னுஞ் சொற்குரிய பொருளெல் அடையாதார் - பகைவர் . ( உ - ம் .) “ அடை 
லாம் இதற்குமாகுமாம் . ) 

யா தார் தம்புரங்கள் ” ( தேவார , காவிரி . க . 
அடைப்பை- பாக்கு , வெற்றிலை , சாதிக் சம் . ) 
காய் , ஏலம் முதலிய வாசங்கள் வைத்திருக் அடையார் --- பகைவர். ( உ - ம் . ) " அடை 
கும்பை . ( பெரியபு , தடுத் , கஅஎ , உரை , ) யாரென்னும் பொங்கிருட்பிழம்பு ” ( கூர்மபு . 
வெற்றிலைப்பை , ( உ - ம் . ) " அடப்பைபொற் கண்ணனவ . கஅ . ) 
களாஞ்சியேந்த ” ( திருவிளை , தடாதகை . அடையாளம் அறிகுறி , ( உ - ம் .) “ அந் 
சஎ . ) 

தமில்குணங்கள் செய்கையா தியவடையாளங் 
அடைப்பைக்காரன் வெற்றிலைப்பை முந்தையின் வழுவாவண்ணமுறையி 
வைத்திருக்கும் ஏவலாளன் . 

னான் மொழிந்தான் முன்னோன் ” ( திருவி 
அடைமண்- கலப்பையிலடைந்தமண் . 

ளை . மாமனா. 2. ) 
அடைமதிற்படுதல் - முற்றுகை செய்யப்ப அடைவிகச்சோலம் -- கஸ் தூரிமஞ்சள் . 
தெல் . ( பதிற்றுப் , கசு . உரை. ) 

அடைவு -1 . அடைதல் . ( உ - ம் . ) “ நின்னை 
அடைமழை- விடாமழை . திக்குகளெங் யடைவாக ( பெரியபு . திருஞா5 . சஎரு . ) 
கும் இடைவிடாதடைத்துக்கொள்வதுபற்றி 2 , ஈடு , ( அடவு அடகென்பதன் மரூஉ .) 3 . 
வந்தபெயர் . 

உபமானம் . 4. எல்லாம் , 5. முறை . ( உ - ம் .) 
அடைமாங்காய் - மாங்காயூறுகாய் . 

அங்கதினொரு சிலவடைவிற் கூறு கேன் 
அடைமா நம்- ஈடு , 

( கந்தபு . அவையட . கஉ . ) 6. விதம் . 
அடைமொழி - ஒருபொருளின் தன்மை 

அண் - 1-3.அண்ணெனேவலுக்தெரிநிலை 
விளங்க அதனோடடுத்துக்கூறப்படுஞ்சொல் ; 

வினைப்பகுதியும் , பெயரெச்சத்தொசையும் . 
விசேடணம் . (உ - ம் .) “ அடைமொழியினம் 

4. மேல் . 5. வேட்டை நாயின் உருவு கயிறு , 
ல்லதுந் தருமாண்டுறின் ” ( நன்.பொது.ருக .) 

அண்டகடம்- அண்டகடாகம் . ( உ - ம் . ) 

அண்டகடமுதற்றரையீறாக ” (கந்தபு . அ 
அடைய- 1. எல்லாம் . ( உ - ம் . ) "" அடை ண்ட . கஅ .) 
யவன்றும்பர்பதிகுடிபுக ” ( பாரத . பதினே . அண்டகடாகம்- அண்டகோளத்தின் சுவ 
அஅ . ) 2. சோ . ( ஐங்குறு ) 

ர் . ( உ - ம் . ) " எண்கைத்தலப்பிரமனண்ட 
அடையடிமை - தநம் வாங்குதன் முதலிய கடாகமுங்கீண்டதவ்வேல் ” ( திருவிளை . தீர் 
வற்றால் அடையப்பட்ட அடிமை , ( மிரு . த்த , க . ) 
ச . கஙசு .) 

அண்டகபாலம்- அண்டகடாகம் . ( உ - ம் ) 
அடையடுத்தவாகுபெயர்- ஒருபொருளி | " அண்டகபாலத்தப்பாலான் கண்டாய் ( தே 


கண் 


94 


அண்டப்புத்தேள் . 


கக. 


அண்டர்பிரான் . 


வார , கொட்டையூர்.உ . திருநாவு . ) ( அண்ட ; ண்டரீக - புரந் தனில் ” ( கந்தபு . திருவவ . 
கபாலம் - ஓடு . 

காக . ) 
அண்டகம் - 1. குப்பைமேனி. 2. சிறு அண்டபகிரண்டம் துருவசக்கரத்துட்ப 
முட்டை . 3. பீசகோசம். 

( கணக . ) ட்ட உலககோளமும் அதற்குப் புறத்திலு 
அண்டகன்-- அண்ணகன் . ( கணக . ) 

ள்ள கோள மும் . ( உ - ம் . ) 

அண்டபகிரண் 
அண்டகை அப்பவருக்கத்துளொன்று . 

டமுமாயா விகாரமே . ” 

தாயு . பரிபூ : சு . ) 

அண்டபிண்டம்- பிரமாண்டமுந்தேகமு 
( சூ . நிகண் . சு : உரு . ) 

ம் . (கணவிண .) 
அண்டகோசம் 1. அண்டசாத்திரம் . 
2. அண்டத்தினோடு . ( கோச - ஓடு .) 3. பழ 

அண்டம்- 1. ஆகாயம் . ( உ - ம் . ) " அண் 
த்தின்றோல் , 4. பழம் . 5. பீசப்பை . ( 

கடப்பாற்றுக்கிரையிடுகின்றனர் சிலர் ” ( கந்த 
கொ . கொ உறை . ) 

பு . யாக . எஎ .) 2. உலகம் . ( உ - ம் . ) " பிறங் 

குந்தொல்லை - நீர்கொண்டவண்டத்துந் தா 
அண்டகோளகை - 1. அண்டகடாகம் . 

வரத்துஞ் சங்கமத்து நிறைந்து நின்றோன் ” 
( உ - ம் . ) " அதற்கு மீதேதிகழண்டகோளகை 

( அரிச்ச . பாயிர, ந . ) 3. கஸ்தூரிமானின் 
யுங்கோடியாமே " ( கந்தபு அண்ட . சுரு . ) கோசம் . 4. கோசம் , பீசப்பை . 5. சுக்கி 
அண்டகோளம் - உண்டைவடிவமான அ 

லம் . 6. தலையோடு . 7. தேவுலகம் . ( உ - ம் . ) 
ண்டம் . ( உ - ம் . ) " திசையுமண்டகோளமும் 

“ பின்னவர்க்கண்டமளிப்பனவஞ் செழுத்து 
பரந்து ” (திருவிளை . நகா . உக . ) 

மே " ( தேவார . பஞ்சாக் . அ . சம் .) 8. பீசம் 
அண்டங்காக்கை - அண்டங்காகம் . ( மது . (உ - ம் .) " அண்டத்திலூறுசெய்வனவால் ” ( தி 
ரு : கச . ) 

ருவிளை . பரிநரி . கஎ .) 9. முட்டை . ( உ - ம் ) 

மயிலினண்டர் ” ( சி . சி. க . உ உ . ) 10. வி 
அண்டங்காகம் - ஒருவகைக்காகம் . 

காகம் . ( இது தை , கொட்டை . ( உ - ம் . ) " இல்லமுறும 
கழுத்தில் வெண்மைதாவிய மற்றைக்காகங் 

ண்டங்கனூறு பலம் ” (தைலவ . ந. க .) ( கண ) 
கள் போலாது உடல் முழுதுங்கருமையுடை 

அண்டமீன்றவன்- பிரமா . ( உ - ம் .) " அண் 

டமீன் றவன் பிறங்கடையாச்சிரமத்தில் ” ( சே 
அண்டசம் -முட்டையிற்பிறப்பன ; அவை : 

துபு . கவிதீர் . கங .) 
அரவு , தவளை , முதலை , ஆமை , அரணை , 

அண்டழகடு - அண்டத்தினுச்சி . ( உ - ம் . ) 
இம்பு , மீன் , ஒந்தி , பறவை , பல்லி , இப்பி 

அண்டமுகட்டுறநின்று, சிரித்தனன் " ( பா 
முதலியன . ( பிங்க . கூ மருகூ . ) ( உ - ம் .) 

ரத . கிருட் . உ 02 ) 
ண்ட சஞ்சுவேதசங்கள் " ( சி.சி. உ : அக . ) ( இ 
ராமாயணத்திலே சூர்ப்பநகை. கக - ஆங்கவி 

அண்ட மூர்த்தி- அண்டரூபி . ( உ - ம் .) " அ 
யிலே " அண்டசத்தருந் துயிறுறந்தவையனை " 

ண்டமூர்த்தியழனிறவண்ணனை ” ( தேவார . 
எனப் பாம்புக்கும் பிரயோகிக்கப்பட்ட 

இலிங்க . க . திருநாவு .) ( கண் தி . ) 
( கண : கண - முட்டை . ஜம் 

அண்டயோதி- 1 , சூரியன் . ( பிங்க, உக ) 

2. முட்டையிற்றோற்றுவது . ( கண- ஆகா 
அண்டசன் - பிரமா . ( கண ; ஜன் - பிறயம் , முட்டை , யோங் - பிறப்பிடமாக உ 
ந்தவன் . ) 

டையது .) 
அண்டசை- கஸ்தூரி , (கணஜா . அண் 

அண்டர் - இடையர் . ( உ - ம் . ) " ஆன்கிளைக் 

காப்புச்செய்தங்கண்டர்நின்றாற்றுமோதை 
டத்திற் பிறந்ததென்றபடி . ) 

( இரகு . நாட் . ரு அ .) 2. தேவர் . ( உ - ம் . ) " அ 
அண்டதரன்- சிவன் . (கணயா : யா 

ண்டர்மடவார்கள் ( திருவாத . திருப்பெரு . 
உடையவன் , காக்கிறவன் . 

நி . ) 3. பகைவர் . ( பிங்க . கூ.பருரு .) 
அண்டநாயகி - உமாதேவி , ( உ - ம் .) " அண் அண்டர் நிலை- பொன்னாங்காணி . ( உ - ம் . ) 
ட நாயகி தன் முகிழ்முலை சுரந்தபால் " ( திரு 

" அண்டர் நிலை சிலிகரியவேம்பாடகி வயற்பய 
ப்பு . ச.அ.) ( சுண ; நாயகி - முதல்லி , ) று சிறிய முற்கம்பலினியசை ” ( தைல . பா 
அண்டப்பார்த்தல் - பொருந்தச்செய்தல் , 

யிர , – எ . ) 
அண்டப்புத்தேள் -- விராட்புருடன் .( உ - ம் .) அண்டர்பிரான் - சிவன் . ( உ - ம் . ) " அண் 
திருந்து நல்லண்டப்புத்தேள் சிந்தையாம்பு டர்பிரான் கோயிலினை ” ( பெரியபு . திருஞா. 


- 


பிறந் 


95 


அண்டிரன் . 


கா 


அண்ணலார் . 


4. ஒட் 


- 


சக.) ( அண்டர் - தேவர் , பிரான் - தலை ரண்ணல் . ( புறநா . கஉக .) 3. சமர்த்தன் . 1 , 
வன் . ) 

3. ( சு ar . ) 
அண்டாண்டம் தேவரண்டம் . ( உ - ம் . ) 

அண்டில் - மாடு முதலியவற்றின் கண் 
" அண்டரண்டமள விடு சூளிகை ” ( கந்தபு . நக ணிற்பற்றும் ஒருபூச்சி . 
ரழி . நஎ . ) 

அண்டீரன்- 1. ஆடவன் . 2. சமர்த்தன் . 
அண்டல் -1 . அழுந்து தல் 2. கிட்டுதல் , 

( சுணீ . ) 
( உ - ம் . ) " அண்டினள் சேர்தலும் ” ( கந்தபு. 

அண்டுகை-- அண்டுதல் , 
திருமண . சரு . ) 3. பொருந்துதல் ” ( உ - ம் . ) 

அண்டு தல்- அண்டல் , 
ஆகாரமா முவமைக்கண்டாதென்னும் ” 
( ஞாநவா . முமூட்சு . உஎ . ) 

அண்டை 1. அருகிடம் . ( உ - ம் . ) “ அவன் 
அண்டலர் -- பகைவர் . ( உ - ம் . ) " அண்ட 

கிணற்றண்டையினிற்கிறான் ” 2 . 

அயல் . 
லர்வன்மையாலயு தயோசனை- யுண்டதுகொ 

( உ - ம் . ) “ அண்டைவீட்டுக்காரி ” 3. ஒன்றை 
ழுங்கனல் ” ( கந்தபு . யுத்த , நகர்புகு . ருக . ) 

நிறுத்தும்படி கொடுக்கும் முட்டு . 
அண்டவாணர் -1. ஆகாயவாசிகள் . 2.தே 

முதலியன அடைக்கும் ஒட்டு . 5. சமீ 
வர் , ( உ - ம் . ) " அண்டவாணர்மனை 

பம் . ( உ - ம் . ) “ கிடத்திமனையவள் சம்பத்து 
( பெரியபு . தண்டியடி , க . ) ( அண்ட - ஆகா 

றைமுறையண்டைக்கொழுகையில் ” (திரு 
யம் , தேவுலகம். வாணர் - வாழ்வோர் . ) 

ப்பு . ருகூ எ . ) 6. நீர் தூவுங்கருவி , ( உ - ம் . ) 

“ செம்பொன் செய்துருத்தி தூம்பு செய்குழல் 
அண்டவாதம் 1. அண்டவாயு நோய் . 

வட்டமாக - வம்பொன்செய்சிவிறிவெண்பொ 
( உ - ம் . ) " மூலவியாதியொடண்டவா தம் ” 

னண்டைகொண்டு 
( திருப்பு . ருசு அ . ) ( அண்ட - பீசம் . வாதம் 

( திருவிளை . உக்கிர . 
வாயு . ) 2. அந்திரவாயு ; குடர்வாதம் . 

உச . ) 7. பீறலடைக்குந்துண்டு. ( உ - ம் . ) " சீ 

லைக்கண்டைவைத்து த்தைத்தான் ” 8. வர 
அண்டவாயு-- 1. அந்திரவாயு , 2. விரை 
வாதம் . ( சுண ; வர்யு . ) 

ம்பு . ( உ - ம் .) " அண்டைகொண்டுகெண்டை 

மேயும் ” (நாலாயி . திருச்சந் , சக . ) 
அண்டவிருத்தி- ஒருவகை விருத்தி . ( தை அண்ணகன்- பீசம்வாங்கப்பட்டவன் . 
ல . தைலவ . கஎ . ) ( கணவர . ) 

அண்ணணித்து - மிகக்கிட்டியது . ( உ - ம் . ) 
அண்டன் 1. கர்த்தா . ( சி . சி . பாஞ்ச. " அண்ணணித்தூராயின் ” ( கலித்தொகை . 
மறு . கக . ) 2. சிவன் , (உ - ம் . ) " ஆதரமாது 50 அ . ) 
டனாடு மண்டனடங்கண்டனையால் ” ( கோயி அண்ணந்தாள் தலையையுங்காலிற் பெரு 
ற்பு . பாயிர . உங . ) ( கண . ) 

ரலையுஞ் சேர்த்துக்கட்டித் தலைநிமிர்ந்திரு 
அண்டா- செம்பினாலே செய்யப்பட்ட 

க்கச்செய்யுந்தண்டனை . 
சட்டிவடிவமான ஒரு பெரும்பாத்திரம் . ( தெ 

அண்ணம்-1 , உண்ணாக்கு . 2. மேல்வாய் , 
லுங்கு . ) 

அண்ணல். 1. அரசன் . ( சூ . நி . 2 : 52. ) 
அண்டாகாரம் -- முட்டைவடிவம் .(கணா 

2. அருகன் . ( சூ . நிகண் . க : உ .) 3. சார்தல் . 
காரம் : ஆகாரம் - வடிவம் . ) 

4. சிவன் . (உ - ம் . ) “ அண்ணலருளானண்ணி 
அண்டாதவன்-பகைவன் . ( உ - ம் . ) “ 

யவையவராயதனால் ” (சிவப்பிர. உ : ச . ) 5 . 
ண்டாதவனாலெம்மகத்திலிரு - ளுண்டாகிய 

சிறப்பு . ( உ - ம் .) “ ஓங்குமண்ணன் மால்வரை ” 
தன்மையுணர்ந்து ) ( கந்தபு . முதனாட் . 

( கூர்மபு . திருக்கல் . கவு . ) 6. தலைமை . 7 . 
கூருக . ) 

தலைவன் . ( உ - ம் .) " அடுபோரண்ணல்கேட் 
அண்டாதிநாதன் - சிவலோகத்திலே தக்கி 

டிசின் வாழி ” (மதுரைக் . உ 0 எ .) 8. புத்தன் . 
ண் திசையோலக்கஞ்சேவிக்கும் பதினெட்டு 

( சூ . நிகண் . க : கஅ .) 9. பெருமை . ( உ - ம் . ) 
முக்கிய கணேசரிலொருவன் . ( வி - ணி . 

அண்ணலங்கு மாராமென்று ( பாரத. தி 

ரௌ , சு . ) 10. பெருமையிற்சிறந்தோன் . 
உ சுச . ) 
அண்டார்-- பகைவர் . ( உ - ம் . ) “ அண்டார் 

( உ - ம் ) " அகத்தியனுக்கோத்துரைக்குமண் 
தமக்கோரரியே ” ( கந்தபு . சிங்க. சஎ .. ) 

ணல் ” ( சிவப்பிர. மங்கல . ஈ . ) 11. முல்லை 
அண்டிகம்-- செந்நாய் . ( பிங்க. உருக கூ . ) 

நிலத்தலைவன் . 12. பற்றல் , ( உ - ம் .) “ தொ 

க்கண்ணியெழும்பு நுணாப்பூக்கிரந் திமுதனோ 
அண்டிகா-- மட்பானை . ( ஹணிகா 

) 

ய்தொலையும் ” ( தைல . தைலவ . காசு . ) 
அண்டிரன் ஆடவன் . 2. ஆயென் அண்ணலார் --சிவன் . ( உ - ம் . ) " ஆடன் 
னும் வள்ளல் .( உ - ம் .) “ ஆஅயண்டிரனடுபோ மேவியவண்ணலாரடி ” ( பெரியபு.ஏயர்.க. அ .) 


ܘ 
. 


3 


96 


அண்பல் . 


கூஎ 


அணங்கு. 


அண்ணன் --தமையன் . ( உ - ம் . ) " முன்ன ண்பன் முதனாவிளிம்பு றவருமே ” ( நன் . எழு 
வனண்ணன்மூத்தோன் ” ( சூ . நி . உ . எஎ .) | த்தி . உஉ . ) ( நாவிளிம்பு அணுகுதற்காரண 

அண்ணா 1. அருணாசலம் . ( உ - ம் . ) “ உ மாகிய பல் என்பது பொருள் . ) 
யர்பொழிலண்ணாவி லுறைகின் 

றாரும் ” ( தே 
வார , திருவிடை , உ . திருநாவு . ) 2. உண்ணா 

அண்மல் - அண் முதல் . 
க்கு . ( உ - ம் . ) அண்ணாவில்லாவமைவருவ அண்ழதல்-- கிட்டு தல் . ( உ - ம் . ) ( இந்தி ? 
றுவாய் ” ( பொருந . சஉ . ) 

ஞாலம் விடுத்தனனண்மி ” ( தணிகை. சீபரி . 
அண்ணாக்கு - உண்ணாக்கு . ( உ - ம் . ) " அண் 

ரு எஉ .) 
ணாக்கையுரிஞ்சி மூக்கையுயர்த்தினாரென் 

அண்மை- 1. அடையுந்தன்மை . ( உ - ம் . ) 

" விண்ணவர்பாலண்மையிலனாகு மண்ணல் ” 
(சிந்தா. முத்தி . க o ரு . உரை . ) 
அண்ணாத்தல் - 1. அல்காத்தல் , ( உ - ம் .) | வேண்டப்படும் 

( கந்தபு . காமத . க. அ . ) 2. அந்துவயித்தற்கு 
“ அண்ணாத்தல் செய்யா தள ஜூ ” ( வள்.உடுடு .) றல் . ( சைவப்பிர , உடு . ) 3. சமீபம் . (உ - ம் .) 

பதங்களிடையீடின்றி நிற் 
2. தலையெடுத்தல் . ( உ - ம் . ) " நண்ணார் நாண 
வண்ணாந்தேகி ” ( புறநா. சஎ . ) 3. நிமிர்ந்து 

அண்மையினியல்பும் ” ( இலக்கணவி . உக 
நிற்றல் . ( உ - ம் . ) " அண்ணாந்தவனமுலை ” 

அண்மைச்சுட்டு -- சமீபத்திலிருக்கும் பொ 
( கல்லாட , உஅ . ) 4. மேனோக்கல் , 

ருளைச் சுட்டிக்காட்டுதல் . 
அண்ணாந்தாள் - அண்ணந்தாள் . 

அண்மைவிளி- சமீபத்திலுள் ளாரையழை 

த்தல் . 
அண்ணாமலை-- அருணாசலம் . ( உ - ம் . ) " அ 

அணங்கம்- இலக்கணம். ( உ - ம் ) " அஞ் 
ண்ணாமலையங்கமரர்பிரான் ” ( பெரியபு . திரு 

சணங்கம் 
ஞா . கஎஸ் . ) 
அண்ணார் - பகைவர் . ( உ - ம் .) " அண்ணார் | ( உ - ம் ) “ சுறவமுண் மருப்பணங்கயர்வனகழி 

அணங்கயர்தல் - விழாக் கொண்டாடுதல் . 
புரமவியக்கனல் ” ( உபதேச . திரிபுர . ககஉ . ) ச்சூழல் ” ( பெரியபு . திருக்குறி . எ .) ( அண 

அண்ணாவி கூத்து முதலியன பழக்கு ங்கு - தெய்வம் . அயர் தல் -- செய்தல் :) 
வோன் . 

அணங்கல்- அணங்குதல் . 
அண்ணி-- தமையன் மனைவி . 

அணங்காட்டு -- வெறியாட்டு . ( உ - ம் . ) " அ 
அண்ணிடல்- பொருந்தல் . ( உ - ம் .) " பி 

ணங்காட்டு முதியோன் ” (கல்லாட . கஎ . ) ( அ 
ன்னுமண்ணிடும் ” ( சிவப்பிர , ஈ . க 

க . ) 

ணங்கு- தெய்வம் . ஆட்டு.ஆடல்- ) 
அண்ணித்தல் -1 . பொருந்துதல் . ( உ - ம் .) அணங்காடல் - வெறியாடல் ( உ - ம் ) “ பே 
அடியார்க்கென்று மாரமுதாயண்ணிக்குமை ரணங்காடல்செய்து ” ( பெரியபு . கண்ணப்ப 
யாற்றான் காண் ” ( தேவார .திருவாரூ .2 . திரு கக . ) 
நாவு .) 2. மதுரித்தல் ( உ - ம் . ) " திருப்புத் அணங்கார்- பெண்கள் . ( ஆர் - ஒரு பன் 
தூரானைச்சிந்தைசெயச் செயக்கருப்பஞ்சாற் மைவிகுதி . ) 
றிலுமண்ணிக்குங்காண்மினே " ( தேவார . அணங்கிய- 1. அழகிய , ( உ - ம் . ) " சீரண 
திருவரிசிற்கரைப்புத்தூர் . ரு . திருநாவு . ) ங்கிய தேவர்கள் ” ( பெரியபு . திருவாரூர்ச்சி . 
அண்ணிது - அணிமை . 

க 0 . ) 2. பின்னிவளர்ந்த . ( உ - ம் . ) " முழுநெ 

றியணங்கிய நுண்கோல்வேரலோடு ” ( மலை 
அண்ணிப்பர்ன் - மதுரிப்பான் . ( உ - ம் . ) 

படு. உஉங . ) 
ஆகமமாகிநின்றண்ணிப்பான் ” ( திருவாச . 

அணங்கினர்- தெய்வப்பெண்கள் . (உ - ம் . ) 
சிவபுரா, ச . ) 
அண்ணியது கிட்டியது . ( உ - ம் .) “ அண் தெய்வ . 10.) 

புடையுறவணங்கினர்போற்றி ” 

( கந்தபு . 
ணிய தாயு மகன்றும் ” ( கூர்மபு . பொது.கஉ. ) 
அண்ணியன்- சமீபமானவன் . 

அணங்கு -1 - 3. அணங்கென்னேவலுக் 

தெரிநிலைவினைப்பகுதியும் பெயரெச்சத்தொ 
அண்ணுதல் – 1. அணுகுதல் , 2. சார்தல் . கையும் , 4 , அழகு . ( சூ . கெண் . கக : சஉ .) 5 . 
3. பொருந்துதல் . (உ - ம் .) " உன்னடிக்கீ -ழண் 

ஆசை . ( சூ.நிகண் . கக : கஉ .) 6. கா மெநெறியால் 
ணிய மெய்யடியவர்க்கு மாதக்கவென விரக் 

உயிர்கொள்ளுந்தெய்வமகள், கொல்லியம்பா 
( திருவிளை . மெய்க்கா அ . ) 

வை . ( உ - ம் . )" ஆயுமறிவினால்லார்க்கணங்கெ 
அண்பல்- மேல்வாய்ப்பல் . ( உ - ம் . ) ன்ப ” ( வள் . கக்க . ) 7 . கொலை . ( உ - ம் . ) " அண 


( அ 


97 


அணங்குதாக்கு 


கூஅ 


அணாவல் . 


ங்குபார்த்து நகைமுகிழ்த்தாவியோ - டுணங் ங்குதாக்கென்று சொல்வர் ” ( வள் . ககஅ . உ 
குபேய்முலையூறலுண்டானரோ ” ( கூர்மபு . ரை . ) ( அணங்கு - காமகெறியாலுயிர்கொள் 
கண்ணனவ . டுக. ) 8. திவ்வியம் . ( உ - ம் . ) ளுந்தெய்வமகள் . தாக்கு - தீண்டல் .) 
“ சீரணங்குமணிமாடத் திருச்சிற்றம்பலம் அணத்தல்- 1. தலையெடுத்தல் . ( உ - ம் . ) 
போற்றி ” ( கோயிற்பு, பாயிர , உ . ) 9. தெய்வ " பாம்பணந் தன்ன ” ( பொருந. க ..) 2. மே 
ப்பெண் . ( உ - ம் . ) “ அணங்குகொலாய்மயில் | னோக்கிநிற்றல் . ( உ - ம் . ) " செற்கொணெடு 
கொல் ” ( வள் . க 0 அக . ) 10. தெய்வம். ( உ - ம் . ) | வெதிர்க்கணர்ந்தயானை ” ( குறிஞ்சி , கூரு . 
" அணங்குடைநெடுங்கோடு ” ( புறா. டுஉ :) அணம் - மேல்வாய் . ( உ - ம் . ) “ மூக்குற்றி 
( அணங்கென்பது ; அமார் , சித்தர் , அசுபர் , தழ்நாப்பல்லண த்தொழிலின் ” ( நன்னூல் . 
தைத்தியர் , கருடர் , கின்னரர் , நிருதர் , கிம் எழுத் . கக .) 
புருடர் , காந்தருவர் , இயக்கர் , விஞ்சையர் , அணர்ச்செவி- எடுத்தசெவி , { உ - ம் . ) 
பூதர் , பைசாசர் , அந்தரர், முநிவர் , உரகர் , " நோன்புறத் தணர்ச்செவிக் கழுதைச்சாத் 
ஆகாயவாசிகள் , போகபூமியர் ஆகிய பதினெ தொடு ” ( பெரும்பா . அ 0 . ) 
ண்கணத்தாரையும் நிரயபாலரையும் , பிற 

அணர்- அண்ணம் . ( உ - ம் . ) " அணரியி 
ரையும் , அணங்கு தற்றொழிலராகிய சவர் 

ற்றொடரிற்பூண்டு முடக்கினையழுத்தி ” ( கா 
தின்பெண்டிர் முதலாயினாரையும் , கருதவ 

ஞ்சிபு . இருபத்தெண் . ங கூச . ) 
ருவதொருசொல்லென்று " அணங்கேவில 

அணல்- 1. கழுத்து . ( உ - ம் . ) " கரையண 
ங்கே கள்வர் தமிறையெனப் பிணங்கல்சா 
லாவச்ச கான்கே ” என்னுஞ் சூத்திரத்திந்த குறும்பூழ் ” ( பெரும்பா . உ 06 .) 2. கீழ்வா 

ய் . ( உ - ம் .) " கறையணற்புயங்கவெரிதழல்வி 
நச்சினார்க்கினியர் செய்த உரையிலிருந்து 

டத்தை ” (கல்லாட அ . ) 3. தாடி . ( உ - ம் .) 
விளங்குகின்றது . தொல் . பொரு . உருசு .) 

மையணற்காளை ” ( புறநா. அக . ) 4. மிடறு . 
11. தேவர்க்காடுங்கூத்து . 12. நோய் . ( பிங் 
க . கூ 0சக .) 13. பராசத்தி . ( உ - ம் . ) " போண 

அணவல் --- அணவு தல் . 
ங்கினுடனாடும் பெரும்பற்றப்புலியூர் ” ( கோ அணவன்- பொருந்தினவன் . ( உ - ம் . ) 
யிற்பு . பாயிர , உ . ) 14 , பெண் . ( உ - ம் :) “ ஆ குரங்காடுதுறைதனி லணவன் காண் ” ( தே 
ண்டவ்விராக்க தவணங்குமெய்தும் ” ( சேது வார . குரங்காடு , ச . திருநா . ) 
பு . வேதாள . ருஅ . ) 15. பேய்மகள் . ( உ - ம் .) 

அணவு- 1 - 3. அணவென்னேவலும் 
துணங்கையஞ்செல்விக்கணங்குநொடித்தா 

தெரிநிலைவினைப்பகுதியும் பெயரெச்சத்தொ 
ங்கு ” ( பெரும்பா . சருக . ) 16. வருத்தம் . 

கையும். 4. நடு , 5. பொருந்து தல் . ( உ - ம் .) 
( உ - ம் . ) " வறிதேனுமணங்குகொள்ள லீர் ” 

" இருகரையணவு றக்கிடக்கும் ” (உபதேச . 
( கந்தபு . மோன . கரு . ) 17. வருத்துதல் . 

மச்ச . க 2 . ) 
( உ - ம் .) " அரவின்பொறியுமணங்கும் புணர்ந் 
த - வுரவுவின் மேலசைத்தகையை ” ( கலி 

அணவுதல்- 1. இணைதல் . 2. கிட்டல் . 
தொகை . 50. ) 18 , வெருவுதல் . ( உ- ம் . ) 

( உ - ம் . ) அணவலேயணுகல்புல்லல் ” ( சூ . 
" நான்முகத்தோன் கண்ணணங்குறவரும் 

நி . கக , நகர , 2.) 3. சேர்தல் . ( உ - ம் .) “ஏர 

ணவுமெய்த் திரு " ( இரகு.மாலை . 
வர்க்கடிதிர் ” ( கூர்மபு . அட்டமூ . ரு . ) 20 . 
வேலனாடல் . 

மனோக்கிச்செல்லுதல் . ( உ - ம் . ) “ அந்தா 

வகடுதொட்டணவுநீள் புகழ் ” (சிந்தா. பது 
அணங்குசார்ந்தாள் -- படிமத்தாள் . ( உ - ம் ) 

மை . எச . ) 
அழைத்தபணியென்னென்றா ளணங்குசார் 

அணாப்பல் - அணப்பு தல் . ( வழக் . ) 
ந்தாள் ” ( பெரியபு . கண்ணப்ப , சக . ) 

அணாப்பி - ஏய்ப்பவள் . (உ - ம் . ) " அணாப் 
அணங்குதல்- 1. அஞ்சல் . 2. கொல்து 

பிகள் படிறிகள் ” ( திருப்பு . ந.கரு .) 
தல் . ( உ - ம் .) " அணங்குவாள் விடவரா ” ( இ 
ராமா . மந்தரை.சரு . ) 3. வருத்துதல் .( உ - ம் ) 

அனாப்பித்து- ஏய்த்து . ( உ - ம் . ) 
“ பெண்ணணங்குபூந்தார் ” ( சிந்தா. முத்தி . ப்பித்துலகஞ் சீர்த்துத் திரிமானார் " (திருப் 
கஎசு . ) 4. வருந்துதல் . ( உ - ம் . ) " ஆடியுட்பா பு . கூசஉ . ) 
வை . போனீ யணங்கியதணங்கவென்றான் ” 

அணார் 

கழுத்து . ( காலாயிர . முதலா . 
(சிந்தா . குணமா . கஎ. ) 5. விரும்புதல் . சங . பக் . ) 

அணங்குதாக்கு- காமநெறியாலுயிர்கொ அணாவல் - அணவு தல் , ( உ - ம் .) “ 
ள்ளுக்தெய்வமகள் தீண்டல் . ( 2.-ம்.) " அண கன்மண்டலத்தணாவு மந்தணாரூர் ”. ( தேவா 


சுக . ) 4 . 


ருக் 


98 


அணிதல் . 


கக 


அணியிலக்கணம் . 


நூலின் 


ர . திருவாரூர் . க . சம் . ) 

படைவகுத்தல் . ( உ - ம் . ) “ இத்தகவாக வணி 
அணி- 1. அணியிலக்கண நூல் . 2. அணி 

ந்திருசேனையும் ” ( பாரத , பதின்மூன் . அ . ) 
யிலக்கணம் . ( உ - ம் .) “ வல்லோரணிபெறச் 5. பூணுதல் . 6 , வரிசையாதல் . (உ - ம்.) “ ஜயி 
செய்வன செய்யுள் " ( இலக்கணவி . கசுக . ) 

ருதிசையினு மணிந்து செல்வன ( கந்தபு . 
3-5 . அணியென்னேவலும் தெரிகிலைவினை 

தெய்வ . சுரு . ) 
ப்பகுதியும் வினைத்தொகையும். 6. அலங்கா 

அணிந்தம் - கோபுரவாயிலின் மேடை . 
ரம். (பிங்க . ங .050 .) 7.அழகு . (உ - ம் .) " அணி 

அணிந்தவைதிருத்தல்- ( பொருளிலக்கண 
மாழ்கி ” ( கந்தபு . காம . அ . ) 8. ஆபரணம் , ம் ) மெய்ப்பாடுகளுளொன்று ; அஃது : ஒரு 
( உ - ம் . ) “ அணியினோங்கலும் ” ( கந்தபு . நகா . 

பெண் தான் அணிந்திருக்கும் கடி சூத்திரம் 
ங க . ) 9. எத்தனம் , அடுக்கு . 10. எல்லை . 11. முதலியன திருத்துதல் . ( தொல். பொரு . 
ஒழுங்கு . 12. கவிப்பது கட்டுவது செறிப் உசுங . ) 
பது பூண்பது முதலியவற்றின் பொதுப்பெ 

அணிந்தன்று - அணிந்தது . 
யர். ( தொல் , சொல் , சரு. உரை . சேனா.) அணிந்துரை- பாயிரம் ; அது : 
13. கூட்டம் . ( உ - ம் . ) “ தேவரணி தொழ " பெருமைமுதலியன அலங்கரித்துச் சொல் 
( கோயிற்பு . பதஞ்சலி . க . ) 14. சம்பாரம் . லுவது . ( நன் . பொதுப்பா. க . ) 
15. சமீபம் . ( உ - ம் .) “ இறையணிகேட்க வு அணிநுணா- சீத்தா என்னுமரம் . ( வழக் . )) 
ய்த்திட்டனர் பூசல் ” (சிந்தா . கோவிந்தை . அணிபடுத்தல் -1 . அலங்கரித்தல் . ( உ - ம் . ) 
கக .) 16. சேனைநிரை . 17. தளவாடம் . 18. " அண்டம் வெஃகவணி படுத்திட்டவை ( கந் 
தேரின் அச்சாணி . 19. நன்மை . 20. படை தபு . திருக்கல் . ஙக . ) 2. ஒழுங்காக்கல் . 
வகுப்பு . ( உ - ம் . ) " ஆணணி புகுதலும் (சிறு அணிபெறுத்தல் - 1 , அலங்காரம் பெறச் 
பாணா. உக்க .) 21. பற்று , அன்பு . (பிங்க , | செய்தல் , புனைதல் . ( உ - ம் . ) “ அந்நகருக்கொ 
கூ 050 .) 22. பூமாலை . 23. பெருமை . ( உ - ம் . ) | ருநாமமணிபெறுத்தி யளித்தனனே " ( கந் 
அணிநிலா விரிக்கும் ( சிலப் . அந்தி . ங . ) தபு . நகர் செய் , உஉ . ) 
24. வரிசை . ( உ - ம் . ) " எயிற்றணிகறகறகலி அணிமா- அட்டசித்திகளிலொன்று; அஃ 
ப்பு ( கந்தபு . சூரன் றண்ட . சு . ) 

தணுப்போலாதல் ; பரமாணுவினுஞ்சூக்கும 
அணிகம் -1 . அணிகலம் . ( உ - ம் . ) “" அ 

மாந் தேகமுடைத்தாயிருக்கை. ( உ - ம் . ) " அற 
ணிகமாப்பணிகள் செய்து ” ( சிந்தா. முத்தி . 

வுஞ்சிறியவுயிர்தொறுந்தான் பரமகாட்டை 
2. கங.. ) " அணி திரிந்து அணிகமாயிற்று ( க்ஷ . 

யணுவாய்ச் சென் - றுறையுஞ்சிறுமையணி 

மாவாம் ” ( திருவிளை . அட்டமா. உங . ) 
உரை . ) 2. சிவிகை. ( உ - ம் . ) " அணிகமூர்ந்த 
மாரீண்டி ” (சிந்தா , முத்தி , டுகஎ , ) 

அணிழலை - பூசனிக்கொடி , 
அணிகலச்செப்பு - ஆபரணப்பெட்டி , அணிமை-சமீபம் . ( உ - ம் .) " மூதூரணி 
அணிகலம் - ஆபாணம் . ( உ - ம் . ) “ அணி 

மையின் (காஞ்சிபு . நாட்டு . கக . ) 
கலமரவென்பு . ( கந்தபு . தவங்காண் . கரு . ) 

அணியம்-- 1. ஆயத்தமா தற்குவேண்டி 

யன . 2. படைவகுப்பு . 3. மரக்கலத்தின் மு 
அணிச்சை - நாகமல்லிகை, 

ற்பக்கம் 
அணிஞ்சில் -1 . அழிஞ்சில் , ( மரூஉ . ) 2 . அணியல் -1 . அணிதல் . 2. அழகுசெய் 
கொடுவேலி . 3. சிற்றாமுட்டி , 4. கொச்சி . தல் . ( உ - ம் .) " அணியலுமணிந்தன்று ” ( புற 
5. முள்ளி . 

நா .. க . ) 3. எதிர்மறையில்வரும் ஒரேவல்வி 
அணித்து -1 . சடிதி , சமீபகாலம் . ( உ - ம் . ) 

னை . + . உடன்பாட்டில் அல்லதெதிர்மறை 
“உணர்வுமிகவணித்தாகை ” ( கோயிற்பு . 

யில்வரும் ஒரு வியங்கோண் முற்று , 5. மா 
ணிய . சு . ) 2. சமீபமானது . 
சமீபமானது . ( உ - ம் . ) 

லை . ( உ - ம் :) " அணியலணிகுவனன்றி " ( நை 
தொந்த லீலையினாலணித் துந் தூரமாம் 

டத . அன்னத்தைத் தூ , கூக .) 6. வரிசை . 
( ஞாநவா . சித்த . உ . ) 

( உ - ம் . ) அளக்கர்வாய்முத்தமூாலணியலா 

சணியுஞ்சோதி ” ( இராமா . கைகேசிசூ. எரு . ) 
அணிதல் -- 1 . அலங்கரித்தல் . 2 . அழ 
குபெறல் . ( உ - ம் . ) " பா அயன்ன பாறைய 

அணியன்- 1. அணியுடையவன் . 2. கிட் 
ணிந்து ” ( மதுரைக் . உஎஅ .) 3. தரித்தல் . 

டினவன் . ( உ - ம் . ) " தோன் றல்வந்தணியனா 
( உ - ம் . ) ஆதலாற்றனை வியப்பதற்கன்ற 

னான் ” ( கந்தபு . சுரம் உசு . ) 
வையணிதல் ” ( கந்தபு . ததீசியுத் . கச ) 4 . அணியிலக்கணம் - ஐந்திலக்கணத் 


ந.சு. 


99 


அணிவு . 


க 00 . 


அணுகன் . 


மை , 


ஐ ; அது அலங்காரங்களைச் சொல்லுவது . அணிவேர் - வெட்டிவேர் . ( தைலவ அசு.) 
அணியெண் - முப்பத்தைந்து . ( உ - ம் . ) அணு -1. உயிர் . ( உ - ம் . ) " மூன்று திறத் 
தூதுளமியாட் மணிபெண்டுதலிரண்டரை தணுக்கள் செய்யும் ” ( சி . சி . அ . க0 .) ( விபு 
த்வக்கு ? ( தைல , தைலவ . சஉ .) ( அலங்கா | வாயிருந்துஞ் சூக்கும் தேகத்தள விலே ஞர் 
சம் முப்பத்தைந்து பற்றி 35 என்னுந்தொ நக்கிரியர் வியாபாரமாகையால் அணுவென் 
கைவிளங்கக்கூறும் குறிப்புச்சொல் . ) னும்பெயர் உயிர்க்காயிற் றென்பர் . சிவாக் 

அணில் -1 . அன்றில் . ( உ - ம் ) " கிளிக | கிரயோகியர் .) 2. ஒருவகைத்தாரியம் . 3 . 
டையி னணி லோளியாங் குரல் ” ( திருப்பு . சூக்குமசத்திரூபம். ( உ - ம் . ) “ வித்துச்சாகா 
நஉக. ) ( இது அன்றில் என்பதன் விகா தியணுக்களாக வேற்றதேல் ” ( சி . சி . க : 
ரம் . ) 2. தாய்முலையுண்டுவளர்வதாயும் , மு. ச .) 4. சூக்கும தேகம் . ( உ - ம் . ) “ உளம 
துகிலே மூன்றுவரியுடைய்தாயும் , மரங்களி ணுவாய்ச் சென்று மருக் - தள்ள விழுங்கருவிற் 
லேவிரைந்தோடும் பயிற்சியுடையதாயுமுள் றான் (சிவஞானபோ. 2 : எ . ) 5. நுண் 
ள ஒரு பிராணி . ( உ - ம்) " வரிப்பு றவணில் 6. பகுக்கக்கூடாத அற்பபதார்த்தம் , 
வாற்கருந்தினை ” ( கல்லா, சு . ) 

பரமாணு . ( உ - ம் . ) " ஒழிந்திடுமணு ரூபங்க 
அணில்வரியன் - 1. ஒருவகைப்பச , 2. | ளுலகெலாமொடுங்குமன்றே " (சி . சி . 
ஒருவகைப்பட்டு . 3. ஒருவகைப் பலாப்ப கக . ) 7. மந்திரம் , ( சி - லி , கிரி. சுக .) 8. மிக 
ழ்ம் . 4. ஒருவகைவெள்ளரி . 

ச்சிறியது . ( உ - ம் .) " அண்டங்களெல்லா மணு 
அணில்வாற்றினை - அணில் வால்போலுங் வாக வணுக்களெல்லா மண்டங்களாகப்பெ 
கதிர்களுடைய ஒருவகைத்தினை . 

ரிதாய்ச்சிறி தாயினானும் ” ( திருவிளை , கட 
அணிவகுப்பு படைவகுப்பு . அது : வ 

வு . சு .) 
கையால் நான்கும் விரியால் முப்பதுமாம் . அணுக்கத்தொண்டர் - சமீபமாயுள்ளதொ 
வகைநான்காவன : தண்டம் , மண்டலம் . ண்டர் . ( பெரியபு . வெள்ளா , கூ . ) 
அசங்கதம் , போகம் என்பன . விரிமுப்ப அணுக்கம் -1 . சந்ததம் . 2. சமீபம் . ( உ - ம் . ) 
தாவன : - பிரதரம் , திருடசம் , தியாவத் அணுக்கத்தொண்டர் ” ( பெரியபு . வெள் 
தம் , குட்சி , பிரதிட்டம் , சுப்பிர திட்டம் , ளா . கூ . ) 
சிகேயம் , விசயம் , சங்கயம் , விசாலம் , நிச அணுக்கர் - சமீபத்தர் . ( உ - ம் . ) " அடியவ 
யம், சூசீ , தூணா, கர்ணம் , சமூமுகம், ர்க்கடிமைபூண்டே யணுக்கராயமர்வர்கண் 
தாசியம் , வலயகம் , சர்வதோபத்தியம் , துர் டாய் ” (காஞ்சிபு. சார்ந்தா . க . ) 
சயம் , அர்த்தசந்திரம் , உத்தானம் , சிருங் 

அணுக்கன் -- 1 . சமீபத்தன் . ( உ - ம் . ) “ வேல் 
காடம் , கர்க்கடகசிருங்காரி , காகபாரி , கோ 

வலனுயர்த்தருளும் வீரனை 
திகா , கோமூத்திரிகை , கிஞ்சுகம் , சஞ்சாரி , 

யணுக்கனாய்த் 

தொழுதான் ” (தணிகை , 55.தி. ச 0 . ) 
சகடம் , பந்தம் என்பன . அவற்றுள் ; தண் 

அணுக்கன்றிருவாயில் - தன்னையடைந் 
டமாவது சேகையைக் குறுக்காக நிறுத்துவ 

தாரைச் சிவன் சமீபராகச்செய்யும் வாயில் . 
து ; - மண்டலமாவது பாம்பு மண்டலமிடுவ 
துபோலச் சேகையை நிறுத்துவது; அசங் ( உ - ம் .) “ அத்தமில்லவாணுகி முன் செழுதி 

ருவணுக்கனாந் திருவாயில் ” ( பெரியபு . திரு 
கதமாவது சேகையை வேறுவேறாக நிறுத் 

ஞா . கருக . ) 
துவது ; போக மாவது நால்வகைச் சேநைக 
ளையும் ஒன்றுக்குப்பின்னொன்றாக நிறுத்து 

அணுக்கு -- சமீபம் . ( உ - ம் .) " தில்லையூர 
வது- அணிவகுப்புறுப்புக்கள் : உரம் , இறக் 

ன் றிண்டோள் - பெறுமாத்தொடுந்தன்னபே 
கையிரண்டு , மத்தியம் , பிரதிக்கிரகம் , பி 

ரணுக்குப்பெற்ற பெற்றியினோ - டிது மாப் 
ட்டம் , கோடியென ஏழாம் . 

பொழிய ” ( திருக்கோ . கூ எக .) 
அணிவடம்- மாதர் கழுத்தில் அணியும் 

அணுகம் - சிறியது . ( அணுகம் . ) . 
ஆபரணக்கோவை . 

அணுகல் -1. கிட்டு தல் . ( உ - ம் . ) “ ° 
அணிவியூகம் - படைவகுப்பு . 

சிகாந்தத்தினைக் கண்ட ணுகல்போல ” ( தாயு . 

கூ . ) 2. போய்ச் சேருதல் . ( உ - ம் . 
அணிவிரல் - அநாமிசைவிரல் . 

" தென்னாட்டினையணுகி ” ( பாரத . அருச்சு 
அணிவு – அணிதல் , ( உ - ம் .) “ பொழில னன்றீ . கஉ . ) 
ணிவேணுபுரத்தவன் ” ( தேவார , ஏகபாத . அணுகலர் - 1.அயலார் . 2 பகைவர் . 
உ . சம் . ) 

அனுகன்- சமர்த்தன் . ( அணுக . ) 


கருன் 


100 


அணுபட்சம் . 


50 க 


அணை . 


அணுகார் - பகைவர் . 

றியென்றும் , . பிரேரகப்படுபவையென்றும் , 
அணுகாரணவா தம் - பரமாணுக்கடாமே பொருள் படுமென்று மேற்படி நூலுரைகா 
பிரபஞ்சமாகத் தோன்றிநின் றழியுமென்று 

பர் கூறுவர் . ( கணவு . ) 
சொல்லுதல் . 
லுதல் . ( உ - ம் . ) " இவ்வணுகாரணவா 

அணுபரசிவன் 

அணுபட்சத்துப்பர 
தஞ் சௌத்திராந்திகர் வைபாடிகர் ஆசீவகர் சிவன் . (உ - ம் . ) “ அணுபரசிவாந்த அகேகே 
க்கும் ஒக்குமேனுத் தலைமைபற்றித் தார்க் சுரர்கள் ” ( சி . சி . உ . எசு . ஞாநப் . ) (கண 
கிகர்மேல் வைத்து -மறுத்தவாறு ” ( சி . சி . 

வாவ :) 
கக . சிவஞா. உரை .) 

அணுபேதம் - ஆன் மபட்சபேதம் . ( உ - ம் . ) 
அணுகுதல்- அணுகல் . 

சிவபேதமணு பேத மெனப்பிரமாதி ( சி . 
அணுசதாசிவர் - சதாசிவ தத்துவத்தில் சி . உ : எச . ஞாகப் .)) ( கண - ஷெ ..) 
சதாசிவமூர்த்தியைச் சூழச் சேவித்துக்கொ 
ண்டிருந்து போகங்களைப்புசிக்கும் அபரமு 

அணுபை - மின்னல் . ( கணுஜா : அணு 
த்தர் ; இவர்கள் பிரணவர் , சாதாக்கியர் , அற்பம் , வா - ஒளி . ) 
தீர்த்தர் , காரணகர் , சுசீலர் , ஈசர், சூக்குமர் , அணுழர்த்தி - ஆன் மமூர்த்தி . ( உ - ம் . ) “ அ 
காலர் , தேகேசுவரர் , அங்சு எனப்பதின் ணுமூர்த்திவடிவுமுதற் காரியமாத்திரத்தா 
மராவர் ; மலபரிபாக மாந்தியத்தால் இப்பல்” ( சி . சி . பாயிர . சிவஸ்துதி . ஞாநப் . ) ( 
டியாய் , அதோமாயா புவனத்துள்ளார்க்குப் 

ண - தி- . ) 
பக்குவம் வந்தவிடத் தநுக்கிரகஞ்செய்வரெ 
ன்றும் , போகவைராக்கியம் பிறக்கும்போ அறுமை- 

1. உணிமை 2. சமீபம். (ஐங் 
து மேலான பதமடைவரென்றுஞ் சொல் குறு நூறு. ) 
லப்படுவர் . ( சி.சி.அ : உ . மறை . சி . சி . க : சு 0 . 

அணுநடம் --- 1 . அணுவகை. ( உ - ம் . ) ஒழி 
ஞாநப் . உரை . ) 

ந்திடுமணு ரூபங்கள் ” ( சி . சி . ச.கக. ) 2. நுண் 
அணுசைவம் - பதினாறுவகைச்சைவத்து 

ணியரூபம் . ) 
ளொன்று ; அது : சிவனை உள்ளும்புறமும் 

அனு நபி - 1.ஆன்மா . 2. கடவுள் . ( அணு 
பஞ்சகிருத்தியஞ்செய்வனென்றறிந்து திக ரூபி . ) 
ம்பர வேடங்கள் பூண்டு 

சன்மார்க் கலக்க அணுரேனு- சிறு துகள் . ( கணமே 
ணத்தோடு கூடிக் குருலிங்கவேடம் பொ ண ; அணு- அற்பம் , ரேணு - துகள் . ) 
ருளாய்ச் சிவன் செய்யும் தொழில்களை பது 

அணுவங்கபதிகள்- விஞ்ஞாநகலரிற்பரி 
பவத்திலே பார்த் தாநந்தம் பொங்கி யதன் 

பக்குவம் வந்தவர்களிற் றீவிரபக்குவம் வந்து 
மநோலயமாவதே மோக்ஷமென்று 

ள்ளோர்களாய்ச் சூக்கு மசிவாவியத்தி விள 
சொல்லுவது . ( த . நி , போ . உருக . ) ( ங்கிச்சத்திதத்துவத்துஞ் சிவதத்துவத்துமி 
ெெபவ o . ) 

ருப்பவர்கள் . சி . சி . அ : கூ 0 . ஞாந . ) 
அணுத்துவம் - அணுத் தன்மை . ( உ - ம் .) அணுவலி --ஆன் மசத்தி . ( உ - ம் . ) " அடங்கி 
தூலமாய்விண்டன்னை நிறைகைக்கு மணுத் மெநாதிமுத்தன் வலியணுவலியுமென்னில் ” 
துவந்தூலத்துவமுடற்குத் தருமாறெங்கன் ” ( சிவதரு . சிவஞான யோ . கா .) [ அணு - ஆ 
( ஞாநவா , சிகித்து . ரு . ( அணுத்துவம் . ) 

ன்மா . வலி - ஆற்றல் .) 

அணை -1 , அணைக்கட்டு . ( உ - ம் . ) " கடற்ற 
அணுப்பிரமன் ஆன்மபட்சப்பிரமன் . 
( உ - ம் . ) அணுப்பிரமா தியணுபர சிவாந்த லையன் றணை வேண்டிய ” ( இராமா. ஆற்று , க .) 

2-4 . அணையென்னேவலுந் தெரிநிலைவினைப் 
( சி , சி . 2 : எச . ஞாநப் .) ( கணவரஐ . ) 
அணுபட்சநவபேதம் - சத்தியலோகமுத 6. ஆசனம் . (உ -ம்.) " மடங்கலோற்றும் பொ 

பகுதியும் வினைத்தொகையும் . 5.அணைமரம் . 
ற்புவாதிபதிகளாய் வாஸ் தவபேத தேகிக 

ன்னின் மா மணி யணையினும் பொருக்கென 
வாயிருக்கும் பரமாமுதற் சிவமூர்த்திபரி வெழுத் தான் ” ( கந்தபு. தெய்வ சகக.) 7. - 
யந்தம் ஒன்பதின் மசாகிய பேதம் .(சி. சி . உ : தவி . 8. கரை, 9. செய்கரை. ( பிக்க . க 0 உ .) 
எச . ஞாந . ) சுணவு நவவொன் .) 

10. படுக்கை. ( உ - ம் .)" நுண்ணிடையாள் வெய் 
அணுபட்சம் - ஆன் மபட்சம் . ( உ - ம் . ) அ துயிர்த்து மெல்லணைமேல் வீழ்ந்தபோதும் 
ணுபட்சசம்புபட்சம் ( தாயு . மவு 5 . ரு . ) ( ஆ | ( பெரியபு . தடுத்தா. கஎஉ . ) 11. புணர்ச்சி, 
ன்மாக்கள் தாமே பக்குவப்பட் டடையுநெ 

12. முட்டு . ( உ - ம் .) " அம்மரம்விழாதபடி ஓ 


கண் 


கண் 


(S 


| 


101 


அணைவு . 


க 02 


அத்தநாசம் . 


ரணைவை” 13, மெத்தை . ( உ - ம் . ) " ஆவிவிரி | ணைத்தல் . ( உ - ம் . ) " முன்னும்பின்னுமருங் 
பானுரையினாடையணையாக ” ( இராமா.தை குமணைவெய்த ” ( பெரியபு . ஏயர் . ங எ 0 .) 
லமாட்டு.க . )14 . வரம்பு . ( உ - ம் . ) “ அணையை அணோக்கம் - மேனோக்கம் . ( மாப்பொது 
தூக்கிச்சென் ற நீர் ” ( பெரியபு . திருஞா.எஉ கூ . ) / வெனப் பொருள் படும் " அநோகஹம் ” என் 
அணைக்கட்டு - வரம்புக்கட்டு . 

னும் வடமொழியைத் திரித்து அணோக்கம் 
அணைக்கை- அணைத்தல் . 

என எழுதினாரும் உளர் . ) 
அணைகட்டல்- வரம்புகட்டல் . ( உ - ம் .) அத்தக்தன்று-- சூரியன் அஸ்தமயஞ்செய 
“ குரக்கினத்தாலே குரைகடறன்னை நெருக் யும் மலை . ( உ - ம் .) ஆயிடையத்தக்குன்றுக் 
கியணை கட்டி (நாலாயிர, மாணிக்கக் . அ .) காதவனணியனாக ” ( பாரத . நிரைமீ . கஉஅ . ) 
அணைகயிறு- அணைக்குங்கயிறு , 

அத்தகடகம் - சையிலணியும் வளையல் . 
அணைசல் - ஒதுங்கல் , விலகல் . 

( உம் . ) " ஆடகமணிக்குழைகள் பாரியசாப்ப 
அணைசு- வெண்கலத்தாற் பண்ணி வங் ணிகளத்தகடகம் ( அரிச்ச. விவாக . ககஅ . ) 
கியத்தினிடமுகத்தையடைத்தற் குரியது. ( ஹஸ்தம் - கை . கடகம் - வளையல் .) 
( உ - ம் .) (சிலப்பதி . அரங்கே.உசு. அடியுரை . ) அத்தகண்டா தநம்- யோகியின் நூற்றெ 
அணைசுதல் -- அணைசல் . 

ட்டு நிலைகளுளொன்று ; 

அது : ஒருகாலில் 
அணைத்தல்-- 1. அடுத்துச் சேர்த்தல் . நின்றுகொண்டு மற்றைக்காலை நீட்டியும் ஒரு 
( உ - ம் . ) “ அல்லன்மிகவுயிர்க்கிவை தானணை கையை நிலத்தூன்றி மற்றைக்கையால் நீட் 
த்தது ” ( சிவப்பிர . உ : எ . ) 2. அடைகிடத்த டிய காலைப்பிடித்தும் ஆன நிலை . 
ல் . ( உ - ம் ) “ குருகுமன்னமும்வால்வளைக்குப் அத்தகம்பவாதம்- கராக்ஷேபகவாதரோ 
பையை -யண்டமும்பார்ப்புமாமென வணைக் கம் . ( சீவாட்.கஎசு ) ஹஜ- கை . கவே . ந 8 
கும் ” (கல்லா . சஎ .) 3. அவித்தல் , தணித்த க்கம் . ) 
ல் . ( உ - ம் . ) விளக்கணைத்தல் 4. கட்டுதல் 
( உ - ம் . ) " குறுந்தாம்பணைத்த குழக்கன் றினு 

அத்தகம் - 1.ஆமணக்கு. 2. கருஞ்சீரகம் , 
ருவாய் ” ( கூர்மபு . கண்ணன . எக .) 5. சேர் 

அத்தகிரீ- சூரியன் அத்தமிக்கும் இடமாக 
த்தல் . ( உ - ம் . ) " அணைத்தகூந்தல் ( திருமு 

ச்சொல்லப்படும் மேற்குமலை , ( கஷ்மிரி : 
ரு . உ 00 ) 6. தழுவுதல் . ( உ - ம் . ) அன்னைய அஸ்த - முடிவு . மினி - மலை . 
இங்கனாவொழித்துவல்லே யணைத்திடப்பெ அத்தகோரம்- நெல்லி மரம் . 
றுஞ்சிறார் (காஞ்சிபு . தக்கீ . நிக . ) 

அத்தகோளம் - கோனத்தின் பாதி .( சு .- 
அணைதல் -1 , அடைதல் , போய்ச் சேர்த 

பாதி . கோல- உண்டை . 
ல் , ( உ - ம் . ) “ பெருந்துறைமருங்கினிலணைக் 

அத்தசகாயம்- பொருளுதவி . ( * 9 - o 
தார் " (திருவாத . திருப்பெரு . உ . ) 2. அ 
விதல் . ( உ - ம் .) “ விளக்கணைந்தது 3. உண் 

பொருள் . ஸஹாயம்- துணை . ) 
டாதல் . ( உ - ம் . ) " தவத்தாலணைந்தபுதல்வ 

அத்தசதம்- 1. ஐம்பது . ( க . - பாதி . 
ன் 4. புணர்தல் . ( உ - ம் . ) " கிரது வினையணை UFO - நூறு . ) 2. நூறாண்டு. ( சுஜ 
ந்து பெற்றாள் ” ( கூர்மபு . பிருகுவா. அ . ) 5 . ண்டு த . நூறு . ) 
பொருந்தல் , ( உ - ம் . ) " அடுகொலைக்கணைந்த 
முகிலுருப்பெறும் ” ( கல்லா . சரு . ) 

அத்தசந்திரன் -1 , பாதிச்சந்திரன் . 2. பா 
அணை தறி- யானை முதலியவற்றைக்கட் 

லசந்திரன் . ( க - வ : சு 

பாதி , ப 
டுங் கம்பம் .. 

ங்கு . ) 
அணைப்பு- அணைத்தல் . ( உ- ம் . ) “ அடி அத்தசாமம் - நடுச்சாமம் , இரவில் நடுப்ப 
யானும் விழியானுமணைப்பானும் ” ( திருவா குதி . 
னை . ஆர . உசு . ) 

அத்தசித்திரம் - மார்க்கசடப்பிரமாணத் 
அணையாடை -1. பிள்ளைக்கிடும் படுக்கை தான்று ; அஃதரை மாத்திரை யோர்கலையா 
த் துகில் , ( உ - ம் . )" அழுதணையானடயிற்கிடந் 
தான் ” ( திருவிளை . விருத்த. உஅ . ) 2. கொப் அத்தத்தாவெனல்- அத்தா அத்தா ” வெ 
பூழி றுக்குஞ்சீலை . 

னக்கூறுதல் , ( உ - ம் . ) " காமருகோக்கினையத் 
அணையார் - பகைவர் ( உ - ம் . ) " அணையார் தத்தாவென்னுரின் றேமொழிகேட்டலினி 
தம்படைக்கடலில் ” ( பாரத , பதினே . உசு0 .) து ( கலித்தொகை. அ .. ) 
அனைவு-- 1. அணைக்கப்பட்டது . 

அத்தநாசம் - பொருளாழிவு.( சுய நாம்.) 


லை . ) 


- 


கக்கொண்டது . 


102 


அத்தம் . 


காங 


அத்தவர் . 


ஹா : வரஹா 


ஒருசா 


தான் ,, 


அத்தநாரீசன் 

தமதுடம்பிற்பா ( ஐங்குறு .) [ 1,12 , 18. அஸ்த . 8 , 13 , 14 , 19, 
அத்தநாரீசுரன் 

தி பெண்வடிவான 21. ஹஸ்த . 10 , 16 , 17 , 22 , 25 , க- . 
அத்தநாரீசுவரன் சிவன் . 

20 , 23. சுலு . 24. சுயூது . ) 
அத்த நாள் -- 1 . பதின்மூன்றா நக்ஷத்திரநா 
ள் . ( உ - ம் . ) " பங்குனியத்தநாளிற் - கண்ணி அத்தமண்டபம் - கோயிலிலுள்ளே கருப் 
யவரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே பக்கிரகத்துக் கடுத்த மண்டபம் . (கணை 
( இராமா . அபியுக்தர். எ . ) 2. பதின்மூன்றாம் வ .) 
க்ஷத்திரம் . 3. பாதிநாள் . 

அத்தமத்தகசையோகம்- கையாலேமத் 
அத்தப்பிரகரம்- அரைச்சாமம் ; அது ஒ கதத்திலே தடவுதல் . ( தாயு.பலவ . ரு . உரை .) 
ருகாளிற் பதினாறிலொருபங்குகொண்ட கே 

( ஹஸ்த கை . மஸ்தக 

தலை - லயொ 
ரம் . (கவரஹா: 

மா - கூடுதல் . ) 
மம் . ) 

அத்தமநம் 1. சூரியன் முதலியன படு 
அத்தப்பிரகரன் உபக்கிரகங்களிலொ 

தல் . ( உ - ம் .) " அத்தமனமுதயமில்லை ” ( ஞா 
ன் று புதன் மகனென்பர் . ( குமாரசாமீ . க 0 . ) 

நவா . தாசூர.எ .) 2. மறைதல் . ( உ - ம் . ) “ சநகத் 
அத்தப்பொருந்தி- ஒருபூடு , 

தின் மரணத்திலுதயத்தி லத்தமாந்தனினே 
அத்தபவனம்- ஏழாமிராசி . ( பிருகச்சா 

ராக ” ( ஞா 5 வா . விரதசூ . 52. ) [ அஸ்தமா . 
த . அத்தி . க .) ( ஹஷலவ -ம் . ) 

அத்தமம் -- அத்தமிப்பு. ( அஸ்தம் . ) 
அத்தபாகம் -1 , பாதிப்பங்கு . ( 

கலா 

அத்தமயம் -- அத்தமயகம் . ( உ - ம் . ) " அத்த 

ம்மய வெற்படைந்தான் கதிராயிரத்தே 
2.) 2. பொருட்பாகம் . 

( கந்தபு . தெய்வ . கசசு . ) [ அஸ் கமய . ) 
அத்தம் -1 . அத்தகிரி . ( உ - ம் . ) " அத்தம்ம 

அத்தமலை- சூரியன் அத்தமிக்கும் இ 
னையகளிற்றந்நகர் (சிந்தா . பதிக. கங . ) ( இ | மாய மலை . 
து அத்தகிரி என்னும் வடமொழிச்சிதை 
ன்றார் நச்சினார்க்கினியர் . ) 2. அதிவிடயவேர் 

அத்தமானம் ஆமணக்கு . 
3. அருநெறி . ( உ - ம் .) " கல்லதரத்தம் ( ம அத்தமானியம்- கண்டதிற்பாதியிறைத 
ணிமேக . கக : ங.க. ) 4. கண்ணாடி . 5 , காடு 

ருதல் , 
( உ.ம். ) " நெடும்பேரத்தநீந்தி ” (சிலப் . கா அத்தமித்தல் 1. சூரியன் முதலியன 
டு . எ 0 . ) 6. குக்கிலென்னுமருந்து . 7. குங்கு படுதல் . 2. மறைதல் . 
லியம் . 8. கை . ( உ - ம் . ) " ஒரு கன்னியத்த 

அத்தயாமம்- ஒருதினத்திற்பதினாறிலொ 
மீனத்தை நாடிச்செல ” ( ஒருதுறைக்க . க . ) 

ன்று கொண்டநேரம் . ( சு - பாதி . 
9. கையாந்தகரை, ( இராசவைத் . ரு . ) 10 . சொ 
ற்பொருள் . ( உ - ம் . ) " வைகரிசெவியிற் கே 

மம்- ஒரு தினத்திலெட்டிலொன்றுகொண்ட 
ட்பதாயத்தவசனமாகி ” ( சி . சி . க ; உ 0 . ) 11 . 

நேரம் . ) 
பங்கு . ( உ - ம் . ) தோட்டத்திலே யத்தத்து அத்தர் -1, சிவன் . ( உ - ம் . ) " அத்தர் தந்த 
க்கிறைக்கிறார்கள் 12. சூரியன் முதலிய வருட்பாற்கடல் " ( பெரியபு . திருமலை . க.ரு. ) 
னபடுகை . 13. பதின்மூன்றாநக்ஷத்திரநாள் 2. தேவர் . 3. பிதா . ( உ - ம் . ) “ அத்தர்வேண் 
( உ - ம் . ) அத்தநலமறிவாடையே ”” ( வீமே. டிமுன்னாண்டவர் ( பெரியபு . திருக்கூட் 
சஅக . ) 14.பதின்மூன்றாநக்ஷத்திரம். ( உ - ம் .) ரு . ) 4. முரிவர் . 5. வநசரர் . 6. வாசனை 
" அத்தங்கும்பத்தைவிட்டப்பாலிராசி நட்பா 

யுடைய ஒருதைலம் . ( இந்துஸ் . ) 
னதுவே ” (ஒருதுறைக் . . 0 க .) 15 , பாதி . அத்தரசிதம்- மடற் றுத்தம் . 
சூ . நி . கக . கக .) 16. பிரயோசநம் . 17 . 

அத்தவசநம்- நினைந்த பொருளைச்சொல் 
பொன் . 18. மரணம் . 19. முழம் . 20. மே லுஞ்சொல் . ( உ - ம் . ) " வைகரிசெவியிற்கேட் 
கம் , 21 , யானைத்துதிக்கை . 22. வஸ்து , பதா யத்தவசகமாகி ” ( சி . சி . க : 20. ) . ( சு 
பொருள் . ( உ - ம் . ) " அத்தத்தேநாடியலையா 

5- ; வசந :) 
மல் " ( இராசவைத். 5 ) 23.வருடம் . ( உ - ம் . ) 
“ எண்ணியசகாத்தம் ( இராமா , உபியுக்தர் . 

அத்தவர் ஆசையுடையோர் . ( உ - ம் . 

" எனக்கத்தவர்க்கு " ( திருப்பு . சஉஉ . ) ( சு 
எ . ) 24. வழி . 25. அருஞ்சுரம் , செம்மை . 


வ 


யா 


103 


அத்தாதுரம் . 


கச 


அத்தி . 


ல 


தீ - ஆசை . ). 

அத்தாந்தரம் -1. எதிரர்த்தம் . 2. புதுக்கா 
அத்தவரை - அத்தகிரி. ( உ - ம் ) செய்ய ரியம் . 3. வேறர்த்தம். 4 , வேறுநிமித்தம் . 
கதிரத்தவரை சென் றணை யுமுன்னம் ”” ( கூர் | ( காதா : * - - காரியம் , நிமித்தம் 
மபு . கண்ணனவ . அசு . ) 

பொருள் , அந்தரம் - வேறு . ) 
அத்தவாகதன் --- சிவன் . கலபவாஹம் : 

அத்தாநம் -1 . சரியற்ற இடம். 2. தேவால 
சுவம் . விட்டுணு சிவனைமேகமாய்நின் றுப யமுதலியவற்றின் வாயில் . 3. மிகுந்த ஆழம் . 
ரித்தமை பற்றிவந்தபெயர் . ) 

( 1, 3. கஷா நீ . 2. சூவா ந ..) 
அத்தவாளம் -1. உல்லாசம் . 2. காடு , 3 . அத்தா --- 
போர்வைச் சீலை . 

சபைகூடுமிடம் . 

அத்தாதிமண்டபம்- } 
அத்தவுதயம் - அருத்தோதயம்.( உ - ம் .) ( சூஷா நீ , சூஷா நீணைவல் . ) 
" மன்னுமத்தவுதயமகோ தயமென்னு மிங்கி 
வற்றிற் புனலாடினோன் ( சேதுபு . தது . 

அத்தாயம்- ) , அந்தரம் . ( வழக் .) 2. சடை . 

சற்சக்கரத்திற் கடைகிறவன் மிதிக்குந்தடி . 
அத்தவேடணை - பொருளாசை. ( சு9-35 

அத்தார்ச்சநம் – திரவியந்தேடுதல் . ( சு 
பொருள் . ஈஷணா - ஆசை . ) 

ய - பொருள் . சுஜ- ந s தேடுதல் . ) 
அத்தன் -1 . அருகன் . ( சூ . நிகண் , க : அத்தார்த்தம் -1. ஆண்டிற்பாதி . ( சுஜ 
2. உயர்ந்தோன் . (உ - ம் .) “ அத்தநினரும்பொ வருடம் . சுய பாதி . ) 2. பொருணிமித் 
ருளனைத்தும் ( திருவிளை. மெய்க்கா . கூச . ) 

தம் . ( க- பொருள் . சு -- பொருட்டு . ) 
3. கடவுள் . ( உ - ம் . ) " அத்தாவாலங்காடா " 
( தேவரா.திருவாலங் . க . சுந்த .) 4. கடுக்காய் , அத்தாவரம் அசைவுள்ளபொருள் ; சங் 
5. குரு .(சூ.கெண் . க: உடு.)6. சிவன் . 7.பி.தா. , கமம். ( அ - எதிர்மறை , ஜாவா நிலைப் 
( உ - ம் .) " என்னத் தனைவென் றிசைகொண்டி " பொருள் . ) 
லானோ ( கந்தபு . காமத . க 0 . ) 8.மூத்தோ அத்தான் - 1. அத்தை மகன் . 2. மூத்த 
ன் . 9. வெள்ளீயம் . 10. வைரவன் . ( இராச மைத்துகன்.3. மூத்தவனாகிய சகோதரிகண 
வைத் . உ . ) 

வன் . 
அத்தனை - அவ்வளவு . ( உ - ம் . ) “ இவ்வள அத்தி -1 . அக்காள் . ( அத்தி : இது வடமொ 
வென்றத்தனையுமென்னாலறியுத்தரமாமோ | ழியில் நாடகவழக்கு .) 2. அத்தினாபுரி . 3 . 
( தாயு . பல . கசு . ) ( அ ; தனை - அளவு. ) னைவணங்கி . ( இராசவைத் .) 4. " இருக்கிறா 

அத்தாட்சி - சாட்சி ,திருட்டாந்தம் .( திசை . னப்பொருள் படும் " அஸ்தி ” யென்னு 
வழக் . ) 

ம்வடமொழி திரிந்துவந்த ஒருசொல் , (சி . சி . 
அத்தாணி - 1. அரசிருக்கை . ( உ - ம் . ) அ : Ⓡ.0 . ஞாக . ) 5. உண்டு என்பதன் பிரதி 
அண்டத்தமார்கள் சூழ வத்தாணியுள்ளங் பதமாக “ அஸ்தி ” யென்னும் வடமொழிதி 
கிருந்து (நாலாயி . முதலா , பூச்சூட் . க .) | ரிந்துவந்த ஓரவ்வியயம் . ( பி . வி . சஉ . உரை .) 
2. சபைகூடுமிடம் . ( சூஷா நி . ) 3. பிரியா 6- எலும்பு. ( உ - ம்.) " அத்திவெம்பணி தலை 
மை . ( உ - ம் .) “ அத்தாணிச்சேவகமும் ” ( கா க்கலன் ராங்கியே ” ( கந்தபு . பிரமயா . கசு .) 
லாயி , முதலா . திருப்பல் . அ .) 

சுஷி ) 7. ஒருமாம் . ( உ - ம் . ) " அழிஞ்சத்தி 
அத்தாணிமண்டபம்- அரசிருக்கை மண் தொண்டை " ( தைல . தைலவ . எஉ . ) ( ஊழ 
டபம் . ( உ - ம் . ) “ மாளிகைமுன்னத்தாணிம லத்தி, மலையத்தி , சீமையத்தி , நீரத்தி , சொ 
ண்டபத்து ( பெரியபு . புகழ்ச் . கங . ) 2.சபை டியத்தி , கல்லத்தி , பேயத்தி யெனப்பலவ 
கூடு மண்டபம் . ( சூஷா நீணை . ) 

கைப்படும் . 8. கடல் . ( உ - ம் .) " அத்திமே 
அத்தாதீகம்- பாதிக்கதிகப்பட்டது . ( * ( கஷி ) 9. கருவிளை யென்னும் ஒருபடர் 

லெழுமவெண்கரி (காஞ்சிபு . அரி . உங . ) 
-- பாதி . சுயக - மேற்பட்டது .) 

கொடி , 10. கொலை . (உ - ம் . ) " கோவத்தி " 
அத்தாதிகாரம் பொக்கிஷா திகாரியின் 
அதிகாரத்தாநம் . (சுமாயிகார .) 

( மசா ) 11. சந்திரவமிசத்துள்ள பரதன் 
அத்தாதுரம் - பொருளாசை . ( 

சு- அமைத்தவன் . ( உ - ம் . ) “ அக்குலத்தினிவத் 

குலத்திற் பிறந்த ஓரரசன் ; அத்தினாபுரம் 
பொருள் - ஆதுரம் - ஆசை . ) 

தியென்பவனவதரித்தான் ” ( பாரத . குருகு . 


104 


அத்திசஞ்சயம் . 


காரு 


அத்திதாது . 


. 


உஅ . ) ( ஹஸ்திந் ) 12. திப்பிலி. 13. நெருஞ்சி . த்தககஞ்செய்தபின் எலும்புகளைக் கங்கைமு 
( இராசவைத் ) 14-15 , பாதி-செய்யென்னே தலிய தீர்த்தங்களில் ஒன்றில் இடும்படியெ 
வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் .16 பாதிவ டுத்துத் திரட்டல், ( 

கவலதுய : வலதுய 
டிவினள் . ( உ - ம் . ) " அத்திகையே புனலோடு 

திரட்டல் . ) 
காகமுமுற்றிடலால் " ( அரிச்ச . நாட்டு . கக . ) 

அத்திசம்- 1 , சங்கு . 2. சந்திரன் , 3. நீர் 
( சு ; இ - ஒருபெண்பால் விகுதி . ) 17 . 

முள்ளிப்பூண்டு, ( சுஜி - கடல் , நீர்நிலை . 
பிருதிவியின் வழியான தசநாடிகளினொன்று ; 

ஜ 0 - பிறந்தது . ) 
18. பெண்யானை . ( ஹஸ்திக் .) 19. மலை . 20 . 
முருகமூர்த்தி பாரி தெய்வயானையம்மை . 

அத்திசமர்ப்பணம் - இறந்ததேகத்தினெ 

லும்பைக் கங்கை முதலிய தீர்த்தங்களிலெ 
( உ - ம் . ) அத்திநகையினித்திலமும் " ( கந்தரங் . 
சு கூ . ) 21 . மூர்ச்சை .( இராசவைத் )22 . யானை . 

றிதல் . (கஹிவவேண : ஸமர்ப்பணம் - 
(உ - ம் .) " அத்தியீருரிபோர்த்திரோ ” ( தேவா 

கொடுத்தல் . ) 
ர . திருப்பை . அ . சுந்தர . ) ( ஹஸ்திக் .) 23. வெ அத்திசயனன் - விட்டுணு . ( கஸியம் . 
ருகஞ்செடி . 
அத்திக்கன்னி - 1. கரசிலாங்கண்ணி . 

1. காசிலாங்கண்ணி . 2. களி - கடல் . ய ந - படுக்கை . கடலிற் 
வெருகு . 

றுயின் றவனென்றபடி . ) 
அத்திகபம் -1. கடனுரை . 2. கணவாய்மீ அத்திசயன் 

விட்டுணு . (கஸிய: 
னெலும்பு (கணிகவ . இவ்வெலும்பு கடனு கடலிற்றுயின் றவனென்றபடி . ) 
ரையெனக் கொண்டாரிட்டபெயர் . ) 

அத்திசாரம் 

எலும்புத் துவாரங்களிலு 
அத்திகர்ணியவிசு-- சிற்றாமணக்கு நெய் , 

ள்ள எண்ணெய்ப்பற்றான ஊன், [ கஹி 
( தைல . தைலவ . கககூ . ) 

லார : சுஜி - எலும்பு . ஸார்ம் - மச்சை . ) 
அத்திகாயம்- ( ஆருகதம் .) தன்மாத்திகா அத்திசிராவரோகம் - ஒருவகை ரோகம் ; 
யம் அதன்மாத்திகாயம் என அசீவபதார்த் 

அஃது : இரசதர்து கொதித்தலினால் இரத் 
தங்களோடு கூட்டி வழங்கப்படும் ஒருவாய் 

தத்தின் சுபாவவன்னங்கெட்டுவரும் ரோக 
பாடு . (சிவஞாநபா , பக் . கக . ) ( அஸ்திகாயம் .) 

மென்று காசிபரும் , எலும்புகளின் மத்தி 
அத்திகிரந்தி- ஒருவகைக்கிரந்தி ; அஃது யிலிருக்கிற மச்சையையுருக்கிக்கொண்டு சூ 
எலும்புகள் நொறுங்கலாலும் அபிகாதத்தி லையுடன் வெளிப்படும் ரோகமென்று ஆத்தி 
னாலுமுண்டாகிப் பருத்து யருவதும் கொஞ் ரையரும் , எலும்புருக்கிரோகமென்று 

திரு 
சம் அமுங்குவதுமாக இருக்கும் . ( சீவரட் மூலர் முதலிய சித்தர்களுஞ்சொல்வர் . 
கூ.05 .) (க-எலும்பு , மயி- பொரு சட் . இச . ) ( சுலிமாவரோம் . ) 
த்து , வளைவு , கட்டு . ) 

அத்திசுரம் ஒருவகைச்சுரம் . இஃதெ 
அத்திகிரி-- காஞ்சிபுரத்துள்ள விட்டுணுத லும்பைத்தாக்கிவருவது , ( க - எலும்பு . 
லங்களெட்டனுளொன்று ; அது ; வெள்ளை 

ஜ்வா - காய்ச்சல் . ) 
யானை தன தமிமொன்றினாலே விட்டுணு 
வைத் தாங்கப்பெற்ற காரணத்தினாலே வந் 

அத்தித்தல் -- பா திசெய்தல் . ( க -- மூ . ) 
தபெயரென்பர் . ( உ - ம் .) அத்திகிரிதனிலி அத்தித்திப்பிலி - யானைத்திப்பிலி . ( ஹஸ் 
ருப்பச்செல்கின்றோம் ” ( கந்தபு . திருக்குற் . 

இருக்கும். திங்- யானை . அது பருமையைக்காட்டும் .) 
கஉ .) ( ஹஸ்திந் ; மிரி.) 

அத்தீதி- 1. நிலையின்மை . 2. மரியாதை 

யின்மை , (கலி-கி : க - எதிர்மறை . ஒ.கி 
அத்திகை - தமக்கை . ( அத்திகா .) 

நிலை , மரியாதை .) 
அத்திகோசத்தான் 

ஒருகுழூஉப்பெயர் . 
( இலக்கணவிள . கஎஎ . உரை. ) ( அது , இளங் அத்திதந்தம் - முள்ளங்கிக்கிழங்கு . ( உ - ம் . ) 
துணை மகார் தம்மிற்கூடிவிளையாடல் குறித்த 

" விடமரக்கனிமுருக்கத்தி தந்தத்தின்மு ? 
பொழுளை 
ழுதைக்குத் தாமேபடைத்திட்டுக்கொ வீழிசங்குத்தாமணி ” ( தைல . தைலவ.எ ங .) 

2. யானைக்கொம்பு . ( ஹஷிஉத . ஹஜிங் - 
அத்திகோபம் -- ஒருநயகரோகம். 

யானை . உது - கொம்பு .) 
அத்திகோலம் - அழிஞ்சின் மரம் . 

அத்திதாது - கதசுரம் ; ஒருவகை விஷம் 
அத்திசஞ்சயம் - இறந்தவரின் உடம்பை சுரம் . அஃது : ரோகாதிகளின் விஷமத்தி 


ஜன 


ண்டது . 


1 


105 


அத்தி நி . 


கசு 


அத்தியக்கினி. 


னல் சுரமானது நெடுநாளாகி உள்ளுக்குள் பட்டாள் .) 2. பெண்யானை . ஹஸ்தி : 

விஷமத்தால் ஐந்து மாதத்துக்குமேல் ஹஸ்த- கை . இங் - ஒரு - வ . வி . ) 
அத்திதாதுவில் வியாபிக்குமென்று சொல் அத்திப்பதி- அத்திநாபுரம் . 
வர் . ( சீவரட் . கூக. ) ( கலியா 
(கயாதமது அத்திப்பிரக்கேபம் 

இறந்தவனுடைய 

எலும்பைக் கங்கை முதலிய தீர்த்தங்களில் 
ஐர . ) 

இடுதல் , ( சுயிவ , க்ஷெவ : கஷி - எலு 
அத்திதாரணம் . எலும்புமாலை தரித்தல் , 
( உ - ம் .) " மாவிரதம் அத்தி தாரணாதிகளைச் 

ம்பு . வ , க்ஷெவ - எறிதல் , ) 
சொல்லும் " ( த . நி . போ . கரு. ) ( சுசஜி ; 

அத்திபங்கம்- எலும்புமுறிதல் , ( சுவழி 
யாரண - தரித்தல் . ) 

ஜு : களி - எலும்பு . ஐ - முறிதல் . ) 
அத்திநபுரம் - சந்திரவமிசத்துள்ள அத்தி அத்திபஞ்சரம் -- கங்காளம் , சுஜா: 
யென்பவனாலேதாபிக்கப்பட்டதென்று மகா 
பாரதத்திலே சொல்லப்பட்ட ஒருபிரதாக சுழி 
ஜி - எலும்பு . வஜா - கூடு . ) 
நகரி ; இது தற்காலத்திலே டில்லிநகரத்துக் அத்திபாரம் மேலெழும் பாரத்திற் கா 
கு வடகிழக்கே அரைக்காத வழி தூரத்திலே தாரமான அடிக்கோலுகை . ( உ - ம் . ) " அத்தி 
காணப்படுமென்பர் . ( உ - ம் . ) " அத்திபுரத்தி வாரம்பார் ” ) ( சுவழிவாரா .) 
லெய்தி ( கூர்மபு . கண்ணன் மண . ககச ; ) ( ஹ அத்திபுரசாதனி --- அவுரிப்பூண்டு, 
ஸ்திபுர . ) 

அத்திபெருக்கல் -- அத்திசஞ்சயம் . ( ஆ 
அத்திநவ நீதகம் - சந்திரன் . ( கஸி நவ சௌ . கசஎ . அகபஞ் . 20. ) 
நீ தக : கஸி - கடல் . நவநீதகம் - வெண் அத்திபேதம் -- ஒருநரகம் . ( உ - ம் . ) அடை 
ணெய் போல்வது . பாற்கடலைக் கடைந்த 

ந்திடுவனவனரக த்திபேதம் " ( சேதுபு, 
போது பிறந்ததென்பது பொருள் . ) 

துராசார , ந . ரு . ) 
அத்தி நாடிவிரணம் நாடிவிரணங்களில் 

அத்திபேதி- ஒருமருந்து . ( இஃதியானைக 
ஒருவகை; எலும்பின் மார்க்கத்திற்பிறந்து ளுக்குக்கொடுக்கும் பேதி மருந்து . 
அந்த எலும்பினரம்புகளுக்கு உபத்திரவத் 

அத்திமண்டூகி 

முத்துச்சிப்பி , 
தைத் தருவது .(சீவரட் . கூ..அ .) க நா 

அத்திமாலி 

சிவன் . (சுஷினாவிறு.சு 
வண . ) 

ஜி - எலும்பு , மாலிந் - மாலையுடையவன் . ) 
அத்திநாத்தி - உண்டு இல்லையெனவும் உள் அத்திமிர் 

தெய்வயானையம்மையையு 
தும் இல்லதும் எனவும் சந்தேகிக்க வின் டையீர் . ( உ - ம் . ) “ உந்திமிரத்திமிர் ” ( கந் 
றதெனவும் பலவேறுபொருள்களைத் தரும் தரந் . எ . ) 
ஒரு வடமொழி யவ்வியயம் . ( உ - ம் . ) “ அத் அத்திமேகரோகம் 

ஒருவகைமேகரோ 
நாத்தி யென்றுரைக்குநாவும் (திருவிளை . கம் ; அது : மூத்திரமானது யானை மூத்திரம் 
பாண் . சுர . கஉ . ) ( அஸ்தி - உண்டு . நாஸ் போன்று தடைப்படாது இறங்குவதும் , ஒரு 
இல்லை . ) 

வேளை தடைப்பட்டுக் கலங்கியது மாக இறங் 
அத்திநாத்திவாதம்- ( ஆருகதம் .) உண்டி குவதுமாயிருக்கும் . (சீவரட் . பக் . * அ . )( ஹஸ் 
ல்லையென்னும்வாதம் . (சி.சி.பா. நிகண் , சு . ) தி - யானை . யானையின் மூத்திரம் போலிறங் 
( சுழிநாவழிவாக : வாடி - பேச்சு . ) கலால் அத்திமேகமெனலாயிற்று . ) 

அத்தினாபுரம் - அத்திபுரம் . ( ஹஸ்திகா அத்தியக்கம்- 1. தலைமை , மேல்விசா 
புரம் ) 

ரணை . 2. பிரத்தியக்கம் . ( உ - ம் . ) “ ஆக்கைவி 
அத்திநாபுரி - அத்தினபுரம் . ( உ - ம் .) " அண் தம்பேதமெனவத்தியக்க மறிவிக்கும் ” ( சிவ 
டர் தானமுமுவமை கூரத்திகாபுரியே ( பா | தரு . சிவஞா யோ . கக . 

தரு . சிவஞா5 யோ . கக . ) ( சுயக்ஷ : 

சுய 
ரத . குருகு . உக . ) ( ஹஸ்திநாபுரி . ) 

மேல் . அக்ஷ - இந்திரியம் . ) 
அத்திதி- 1 , பது மிரி முதலிய நால்வகைப் 

அத்தியக்கினி- 1. அக்கி நிசமீபம் . 2. சீத 
பெண்களுள்ளே தாழ்ந்தவள் , இவள் சரீரம் 

நம் , விவாக காலத்திலே யக்கிரிமுன்னிலையி 
கற்றாழைநாற்றம் உடையது . ( உ - ம் . ) பதுமி 

லே பெண்களுக்குக் கொடுக்கப்படும் பொரு 
நிசித்திபகர்ந்தசங்கிநி - யிதமுறு மத்திகி ” 

ன் .3.வடவாமுகாக்கி . [ 1 , 2.சுய :சுய 
( கொக் . க . அத் . க . ) ( யானை மதம்போல 
நாறும் காமநீருடைமைபற்றி அத்திரி எனப் 

சமீபம் . சுழி - நெருப்பு . 3. கலியழி : சு 


- 


106 


அத்தியயம் . 


க 0 எ 


அத்தியாச்சிரமம் .. 


ஷொ 3 ) . ) 


ெ 


- 


ஜி - கடல் , சுழி . ) 

2. அழிவு . 3. இடுக்கண் . 4. கழிந்து போதல், 
அத்தியக்கிநிட்டோமம் யாகம் இருபத் குற்றம் . 6. கேடு 7. தாக்குதல் , 8. தோற் 
தொன்றனுள் ஒன்று . இது சோதிட்டோம் ! ராமை . 9. நினைவுகூருதல் . 10. படித்தல் , 
யாகத்தின் இரண்டாம் பாகம் . ( சத ဖော် 

11 , பொல்லாங்கு , 12. மரணம் 13 , மீறுதல் . 

[ 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 11 , 12 , 13 , சுய ய : 
அத்தியசதம்- 1. அதிகமுண்ணு தல் , 2 . 

அதி - அப்பால் . அய - போதல் . 9 , 10. க 
ஏகோத்திட்ட ஊண் . ( சுயந. சுயி - - - ய : சுய - அப்பால் . அயம் - போதல் . 
அதிகம் . கலந.உண்ணு தல் . ) 

அத்தியவசம் - மிகவும் அவசமாதல் ( சி . சி . ) 
அத்தியஸ்மி - மிகவும் ஐக்கியம் , 

அத்தியவசயித்தல்-- அத்தியவசாயஞ்செ 
அத்தியட்சரம் -- பிரணவம் . ( கய VT: 

ய்தல் , 
சுய - மேல் . அக்ஷரம் - எழுத்து . ) 

அத்தியவசாயம் -- 1. ஒரு பொருளின் மற் 

பொருளின பேதத்தை யையத்துட 
அத்தியட்சன் - 1. மேல்விசாரணைசெய் 

னறிதல் . (விசாக , இலக்கணச் . அணி . கஉ ) 
வோன் . 2. வரவுசெலவு முதலியன விசாரிக் 2 , நிச்சயஞ்செய்தல் . ( உ - ம் . ) " புத்தியத்திய 
கும் அதிகாரி . ( கய க்ஷ : சுபி . மேல் . வசாயத்தின து ” ( சி . சி . ரு : அ . ஞாகப் . ) 3 . 
அக்ஷ- பார்வைசெய்வோன் .) 

விடாது மகஞ்செலுத்துதல்.4 . விடாமுயற்சி , 
அத்தியந்தகோபநம்- மிக்ககோபம் . ( சு | ( க ) வவாய . ) 
தத - மிகுதி . கொவம் ) - கோபம் . ) அத்தியவசாயிதம்- பிரயாசத்தோடு முய 

லப்பட்டது . ( சுய ) 

வவலாயி .53 .) 
அத்தியந்தகோபம் -- மிக்ககோபம், 
அத்தியந்தப்பிரளயம் ( வேதாந்தம் .) அத்தியவசாயிநி விஷயமிச்சயஞ்செய்ய 
ஐவகைப்பிரளயங்களுள் ஒன்று ; அது : முத் மது. ( கயல்வாயி.மி .] 
தி . இந்த அவத்தையில் அஞ்ஞாகஞ்சிறிதுமி 

அத்தியற்பம்- மிக அற்பம் . ( பௌட் - பசு . 
ல்லை . ( வாசுதே . சஉ- நிரூபகம் . ) ( சு ) அ 2 .) ச . : அதி- அதிகம். கவ 

- சிறிது . ) 
S ) - அதிகம் , ப்ரலயம் - ஒடுக்கம் .) 

அத்தியற்புதம் 

மிக்க அற்புதம் . ( சத ) 
அத்தியந்தம் -1. எப்பொழுதும் . ( உ - ம் .) 
அத்தியந் தாபாவம் ” 2. ஓரெண் . 3. பூர 
ணம் . ( உ - ம் . ) “ அத்தியந்தம்விமலனா ( சி . 

அத்தியர் கரனம் -1 . அவாய் நிலையாற்சொ 
சி . அளவை. கூ . சிவாக் .) 4. மிகுதி. ( உ - ம் .) ல்வருவித்து முடித்தல் . 2. நியாயம்பேசுதல். 
" அத்தியந்தவைரம் ” ( 1 , 3. 4. சத ) S : 

மாகாண : கயி - முன் . ஆஹாண 
அதி - அப்பால் , அந்தம் - மட்டும் , எல்லை . ) 

கொணர்தல் . ) 

அத்தியாகாரம் -1. அவாய்நிலையால் வரு 
அத்தியந்தாதிசயோக்தியலங்காரம் - மிகை வித்து முடிக்குஞ்சொல் . ( பி . வி . 80. உரை .) 
யுயர்வு நவிற்சியணி . ( குவல . குரு . பக் .) 2. அவாய் நிலையாற் சொல்வருவித்து முடித் 
அத்தியந்தாபாவம் அபாவப் பிரமாண 

தல் , 3. குற்றமேற்றல் . 4. மிகப்பெருஞ்சரீ 
வகைகளுள் ஒன்று ; அஃதென்றுமில்லாமை. 

ரம் . 5. மிகுபோசகம் . ( 1,2 . கயாஹார் : 
( உ - ம் . ) " கககாரவிந்தம் ஒருகாலுமில்லையெ 
ன்பதத்தியந்தாபாவம் ” ( உபரி , கசு . உரை . ) 

3 , 4. சுதாகாரா : 5. ஆஹாரம் - போசகம் . ) 
(சுததவாவ : சுதத - என்றும் . கலா அத்தியாகாரி - மிகப்புசிக்கிறவன் . ( அதி - 
வ ) - இன்மை . ) 

ஆஹாரி . ) 

அத்தியாகாரியம் --- ஒருவாக்கியத்தில் ஒரு 
அத்தியயதம் -- 1 . படித்தல் . 2. வேதமோ 

சொல் அங்ஙனம்வெளிப்படையாயிராத மற் 
துதல் . ( உ -ம் .) “ க்காத் துநெறி யத்தியயாத் றொரு சொல்லை யவாவிலிற்றல் . ( கயாஹா 
தினொடு ” ( நல் . பார . தரும , கஎஎ .) 

அத்தியம் --பத்துச்சமுத்திரங்கொண்டது . யு . ) 
" சமுத்திசம்பத்தேயத்தியமாகும் ” ( உ - ம் . ) அத்தியாச்சியம்- விடப்படக்கூடாதது . 
( சே . திவாகர . கஉ : உஉ 
உஎ . ) 

( அ - எதிர்மறை. தாஜ ) - விடத்தக்கது . ) 
அத்தியயம் -1 . அத்தியாயம் , ( சுய ) ய :) அத்தியாச்சிரமம் - ஆச்சிரமங்களைக்கடக் 


.5. ) 


( சுயா 


107 


அத்தியாசவாதம் 


க 0 அ 


அத்தியாகபர் . 


ன 


1. ) ( சுதான் 


தலை. ( உ - ம் .) “ கைட்டிகம் , பாசுபதம் , அத் சிற் . பா . க.அ. ( கயாலவாக :) 
தியாச்சிரமம் , பஸ்மசரியை இவைகள் முதலா அத்தியாசாரம்-- விதிக்கப்பட்ட ஆசாரங் 
விரதங்களைப் பண்ணவேண்டுவதுமில் 

களைக்கடந்து நடத்தல் . சுதாவார : அதி 
லை " ( சி . சி . அ : கூ. உ . சிவாக்.) ( கதா 8 . 

அப்பால் . சூவா - ஒழுக்கம் .) 
அதி - மேல் . சூ 3 - நிலை . ) 

அத்தியாசாரி- அத்தியாசாரமாய் நடக்கி 
அத்தயாச்சிரமயோகி- மூவகையோகிக நவன் . கூ.தாவாரி ) 
ளுளொருவன் .( கூர்மபு , வருணா . 10. உரை .) 

அத்தியா சிரமபாவநை 

பிராமிபாவகை. 
கதரயொமி . ) 

( கூர்மபு . வருணா . சங . உரை 
அத்தியாசசதுட்டயம் - ஒன்றனை மற்றொ 2 ; ஜாவ நா .) 
ன்றாகக் கொள்ளுதலாகிய நால்வகை அத்தி 

அத்தியாசை அதிக ஆசை. (சதாயா .) 
யாசங்கள் . அவை : - மித்தியாத்தியாசம் , 
பாத்தியாசம் , இதரே தராத்தியாசம் சத்தியா 

அத்தியாசோபாதி- மூன்று வகைச்சீவ உ 
த்தியாசம் என்பன . அவற்றுள் ; மித்தியாத் பாதிகளுள் ஒன்று ; அது : அந்தக்கரணசம்பந் 
தியாசமாவது நித்தியமான ஆன்மா கெருப் ! தமாகிய சுக துக்கங்கள் முழுதும் ஆத்துமா 
பின் சம்பந்தத்தால் நீரினிடத்துச் சூடு வந்த அநுபவிப்பது போல முயற்சிப்பது ( உ - ம் . ) 
துபோல அநித்தியமானதேகசம்பந்தத்தால் 

புத்திகதமாய் முற்று சுகதுக்கங்களுயிர்து 
தன்னிடத் துவந்த சரித்தல் முதலிய தொ கர்தல்போல முயலுதலேயத் தியாசோபாதி 
ழில்களைத் தன்னுடையனவாகப்பாவித்தல் யாகும் ” ( வேதா. சூ . 40. ) ( மநோகற்பிதத் 
எனவும் , இதராத்தியாசமாவது தனக்குவே 

தால் உண்டான துக்கரூபமான 

விடயங்க 
றான இந்திரியங்களின் தொழில்களைத் தன் 

ளைச் சுகம்போலக்கருதி நனவின்கண் அடை 
னுடையன வாகக் காண்டல் எனவும் , இதரே தற்கு விசுவனாக முயலுதலின் அத்தியாசோ 
தராத்தியாசமாவது மகம் முதலியன " யான் பாதி யென்னப்பட்ட தென்பர் உரைகாரர் . 
எனது ” எனச்சங்கற்பிப்பதைத் தனதாகப் கய்யாவொவாய் 
பாவித்தல் எனவும் , சத்தியாத்தியாசமாவது அத்தியாத்துமஞானம் பரமான்மாவை 
தானல்லாததைத் தானாகக் கருதும் அகங் றியும் ஞாநம் . கய 

பதஜாம் . ) 
காரத்தைத்தானாக அறிதல் எனவும் வேதாந் 

அத்தியாத்துமதத்துவ நூல் -- 

அத்தியாத் 
திகள் சொல்வார்கள் .( வேதா . சூ . கக , உரை1. ) 

துமஞாநசாத்திரம் ( உ - ம் .) " இம்மோகத்தழு 
( சுயா ;சதுஷ்டயம் . ) 

ந்தார்க்குத் - திதமுறவத்தியாத்தும தத்து 
அத்தியாசதம் - தகநம்பண்ணின எலும்பு 

வநூலே பிறவிநோய்தீர்ப்பதன்றே ” ( ஞாக 
களின் சாம்பலைப்பிராமணனிடங்கொடுத்து 

வா , சிகித் . ச . ) 
ச்செய்யும் எகோத்திட்ட அபரக்கிரியையின் 

அத்தியர்த்துமம்- யசுர்வேத உபநிடதங்க 
ஒருபகுதி . 

ளுள் ஒன்று . ( கூர்மபு . அட்டமூ . உசு.உரைர . ) 
அத்தியாசம் --- 1 . அடையச்செய்தல் , சாட் 

அத்தியாத்துமா -1. சீவான்மா . 2. பரமா 
டுதல் , 2. இருத்தல் ( உ - ம் .) " வள்ளல் வெண் ன்மா . கயாதா; கயி - மேல் . சூதா - 
புகழ்திரண்ட வளங்கெழு கயிலைக்குன்றில் ஆன்மா .) 
வெள்ளிவ தத்தியாச மாகவேவிளைந்த தம் அத்தியாத்துமிகநூல் அத்தியான்மிக 
மா ” ( பிரபுலி , கைலாச . ச . ) 3. ஒன்றின் மே 
ல் இருத்தல் . 4. கயிற்றினைப் பாம்பென்று அத்தியாத்துமிகம் -- 1. தன்னால் வருவது . 
கொள்வது போல ஒன்று மற்றொன்றாகவிள 2. பரமாத்துமாவோடுசம்பந்தமுடையது . 
ங்குதல் . ( உ - ம் .) “ உற்றவத்தியாசவிலக்கண அத்தியாதாநம் கிரமத்தினின்று மாறு 
மது வேறொன்றையொன்றாகக்கரு தலிப்பி படுதல் , (கதாயால. ) 
வெள்ளியது போ மற்றது நால்வகைப்படு 
மாமித்தையுடனிதர மற்றிததே தரஞ்சத்திய 

அத்தியா நம்- தியாநாபாவம் . ( உ - ம் . ) " அத் 
ங்களினாலன்றே " ( வேதா . சூ . 10. ) ( க 

யாக தியாநமெனுமு பயத்துக்கும் " ( ஞாக 
வா . சுரகு . சு . ( கயம்; அ 

( கயா ந ; அ - எதிர்மறை . 
யாவல : கயி - முன் . ஆஸ- இருத்தல் . ) 

யா - க . ) 
அத்தியாசவாதம் விபரீதவாதம் . ( சி . அத்தியாபகர்- வேதம் , நியாயம் , வியா 


-- 


L 


நூல் , 


--- 


108 


அத்தியாரோபம் . 


ககே 


அத்திரசாத்திரம் . 


- 


ل 


رك 
؟ 


காரணம் முதலியவைகளைப் படிப்பிப்போர் ; வர். சுயாரொவ : கபி - ஆரோப . ) 
அத்தியாபகர் : ஆசாரியரென்றும் உபாத்தி 
யாயரென்றும் இருவகைப்படுவர் . அவருள் , 

அத்தியாவசியகம் மிகுந்த அவசியம் . 
ஆசாரியராவார் உபநயகஞ்செய்து விரதமும் ( சைவப்.ச .) சு.தாவயஅதி - அதிகம் . 
நியமித்து வேதம் படிப்பிப்போராம் . உபா த் 

சூவாக - அவசியமுடையது .) 
தியாயாவார் வேதநம் வாங்கிப் படிப்பிப் 
போராம் : ( கயாவக .) 

அத்தியாவாகநிகம் அறுவகைச்சீதநங்க 

ளுளொன்று ; அது : பிதாவின் வீட்டிலிருந்து 
அத்தியாபதம் -1 , படிப்பித்தல் , 2. வேத கணவன் வீட்டுக்குப்புறப்படும் போது நாயகி 
மோதுவித்தல் . ( சுயாம் . ) 

பெற்றுக்கொள்ளும் பொருள் . ( கயாவா 
அத்தியாபிதம் - படிப்பிக்கப்பட்டது . ( சு 

ஹ நிக . கயி - மேல் . ஆங் - முன் . வஹ - 

கொண்டு போதல் . இக் - 
யலாவிதம் .) 

ஒரு வ - வி . ) 
அத்தியாயநம் - அத்தியயரும் , 

அத்தியாவிருதவாதம் -- ஆவிருதவாதவகை 

களிலொன்று ; அஃது ! அத்திதாதுவைவாயு 
அத்தியாயம் -1 . நூற்கூறு பாடு ; அது : ஒரு 
சொல் நின்று பலபாக்களுந் தன் பொருணு 

ஆவரணமாகச் சூழும்போது பிறப்பதொரு 

நோய் , (சீவரட் . கசு.அ. பக் . ) 
லி வருவதாகிய பாகம் . ( உ - ம் .) " மலைவறவி 
ந்தவத்தியாயத்தைக்கேட்டவ படைகுவர்மா 

அத்தியான்மர் அண்டபிண்டமிரண் 
தோ ” (கூர்மபு . நவகண் . எஉ .) 2. பாடம் . 3. லும் வியாபகமாயுள்ள பதின்மூன்று வாயுக் 

கள் . 
பாடம் படித்தற்கேற்றகாலம் . 4. வேதம் . .3 . 
வேதமுதலியவைகளையோது தல் . 

அத்தியான்மராமாயணம் - விசுவாமித்தி 
( சுய ) 

ரராற் சொல்லப்பட்ட ஓர் உபதேச நூல். 
ய : சுய - மேல் . அய - போதல் . 

( சு 
) 

பாமாயணம். ) 
அத்தியா நடம் 

1. மிகவுயர்ந்த நிலை . 2. ஆம் ; 
மிகுந்தவளர்ச்சி . ( சுயா 9 . ) 

அத்தியான்மிக நூல் - ஆன்மஞாநத்தைப் 

பலிப்பிக்கு நூல்கள் ; அவை : சாங்கியம் , பாத 
அத்தியாரோகணம் அத்தியாபோகம் . 

ஞ்சலம் , வேதாந்தம் என்னு மூன்று மாம் . 
( சுயாரொஹண , ) 

இவை இருடிகளாற் செய்யப்பட்டன 
அத்தியாரோகம்-- ஏறுதல் . ( கயாமொ பர். ( சி . கை . பக் . கஉ .) (சுதா திக - ஆன் 
ஹ : சாயி - மேல் . சூரொஹ ஏறுதல் . ] 

சம்பந்தமுடைய. நூல் சாத்திரம் .) 
அத்தியாசோபணம் அத்தியாரோபம் . 

அத்தியான்மீகம் - அத்தியாத்துமிகம் . ( சு 
( கயாரொவர் .) 

யாதிக . ) 
அத்தியா சோபநம் --அத்தியாகோபம். ( சு அத்தியுக்தியலங்காரம் - மிகு திருவிற்சிய 
யாரொவர்.) 

ணி . ( குவல . கூசு . ) [ அதி ; யுக்தி - பேசுதல் . 
அத்தியாரோபம் 

அலங்காரம் . ) 
1. ஒன்றையொன்றி 
லேற்றுதல் . 2. கயிற்றைச்சர்ப்பமாகவிளக் 

அத்தியுத்தி- 1. அதியுக்தியலங்காரம் . 2 . 
குதல்போல ஒருவஸ் துவை 

பெருப்பித்துப் பேசுல் , வன்னித்துப் பேசு 
மற்றொருவஸ் 

தல் ( அதி; யுக்தி . ) 
துவாகவிளக்குதல் . ( உ - ம் .) " அத்தியாரோ 
பமபவாதமெனவிரண்டா யறைகுவர்கற்பி 

அத்தியூடன் -சிவன் .(சுய ) : கயி - யே 
தமத்தியாரோபமுள்ள - சுத்தியூடிலாத விர ல் , உள 29 - சுமப்போன் . )) 
சிதம் விளைத்தல் போலச் சொற்பிரம சத்தி அந்தியேதா- படிக்கிறமாணாக்கன் . ( க 
னிலாவுலகது கற்பித்த - லெத்திது தான்வெ 
ள்ளியதின் றிப்பியெனல்போலோர்ந் திறை 

யெர . ) 
மெய்பொய்யுலகமெனத் 
மனத் தெளிதலபவாத 

அத்திரசந்தாநம்-- அம்பின் தொடர்ச்சி . 
மெய்த்த பொருளறியு மிலக்கண மூன்றாம் 

(ម ណ្ឌ 

sp ; ஸந்தாக . ] 
வைதாம் விளங்கத்த்துவா விருத்திதடத்த 
மொடுசொரூபம் " ( வேதாசூ . உ அ . ) ( வட 

அத்திர சாத்திரம் - வில்வித்தை கலா 
நூலார் அதிகதம் - ஆரோபம் : அத்தியாபோ 

கஜ - ஆயுதம் . பாஜ.- வித்தை 
பமென வந்ததென்ப ரென்றுரைகாரர் கூறு 

| 


என் 


109 


அத்திரமந்திரம் . 


ககம் 


அத்திரிகீலை . 


வல 


வ 


J 


மை . 


- 


J 


- 


த 


அத்திரசிகிற்சகன் சத்திரவைத்தியஞ் அத்திரமது- அத்திரமந்திரம் . ( சி . லி . கிரி . 
செய்வோன் . ( காகி தக : சுஜ 

கணு ஆயு எஎ .) ( சுலு .) 
தம் . மிகி தக - வைத்தியன் .) 

அத்திரயூகம் - ஒருவகைப்படைவகுப்பு . 
அந்திரசிகிற்சை - சத்திரவைத்தியம் . ( ச (உம் .) " அத்திரயூகமாக வரும் பெருஞ்சே 
ஜகிதா: கஜ ஆயுதம் ; பலிகிதா கையை வகுத்து ” ( பாரத . பதினெட் . கரு .) 
த 

( ஈஜ- அம்பு . வ்யூஹம் - படைவகுப்பு . ) 
த்தியம் . ) 
அத்திரதர் - இர தவீரரில் நான்காம் வகை 

அத்திரலாகவம் - அத்திரப்பிரயோகவன் 
யார் . ( இஃது , அர்த்தரதர் என்பதன் மரூஉ . ) 

( கஜவாவவ : கு - அம்பு . லாலுவம் - 
அத்திரதேவர் - மகோற்சவா திகாலங்களி 

இலகுத்துவம் . ) 
லே சுவாமிக்கு முன்னே கொண்டுபோகப்ப 

அத்திரவர் விசுவதேவர்களுளொருவர் . 
டும் ஆயுதவடிவமான ஓர் அதிகாரதேவதா 

( வி - ணி , உசகா. 

) 
விக்கிரகம் , அது ! பூத பிசாசாதிகளால் பிரா 
ணிகளுக் கிடையூறொன்று மணுகாமல் , இக் 

அத்திரவியம் --திரவியமல்லாதது .( உ -ம் . ) 
திராதியர்களால் திசைக்காவல் செய்வித்தற் 

அந்தவாணவமலம் அத்திரவிய ரூபமோ ” 
பொருட்டுக்கொண்டுபோகப்படுவது.(உ -ம் .) ( சி . சி . வாலாறு . சிவாக் ) 2. நன்கு மதிக்கப் 
“ செருவின் மலியத்திரதேவர் தமக்கு விழா 

படாதபொருள் . (கவ ) : அ 

எதிர்மறை 
முன் செய்திட்டு” (திருவானை . திருவிழா.சக .) ஒவ ) - பொருள் . ) 
( கஹவெ . ) 

அத்திரா - அரசமரம் . 
அத்திரப் பிரயோகம் 

அம்புசெலுத்து 

அத்திராகாரம் ஆயுதசாலை . ( சுஜா 
தல் , சுவை - அம்பு . வய 
அம்பு . வரயொம் - செ 

ப : கஜு - அம்பு . சூமாரம் - வீடு . ) 
லுத்துதல் . ) 
அத்திபரீட்சை 1. கலைஞாநம் அறுபத் 

அத்திராசம் -- அச்சமின்மை. ( சுதா : 
துகான்கனுளொன்று ; அது : வில்வித்தை. அ - எதிர்மறை தால - அச்சம் . ) 
2. வில்வித்தைகற்கை. ( கலவரீக்ஷா : க 

அந்திராதரம் - அம்புக்கூடு . 
வில் . பரீக்ஷா - ஆராய்தல் .) 

அத்திராதாரம் - அம்புக்கூடு . ( சஹ - ஆயு 
தர் 
அத்திரம் -1 . அம்பு . ( உ - ம் .) " அத்திரமென் 

தம் , சூயார - கூடு. ) 
மாரிகொண்டவன் றனை மறைத்தான் ( கம் அத்திராபரம் - அம்புக்கூடு . 
தபு . தருமகோ. சாஎ . ) 2. ஆயுதம் . 3. இலந் 

அத்திரி -- 1 . இடியேறு . 2. உலைத்துருத்தி . 
தை . 4. கடுக்காய்ப்பூ . 5. கழுதை . 6. குதி | ( பிங்க . கஎகசு . ) 3. உள் வஸ்திரம் . 4. ஏழுமு 
ரை . ( உ - ம் . ) “ அத்திரத்தாமா நீ ” ( பாகவத . 

அவர்களுளொருவன் . ( உ - ம் . ) " அத்திரிப்பெ 
பரீட் . க 0 .) 7. கைவிடுபடை . 8. நிலையின் 

யாந்தணன் ( பாரத , குருகு . நி . ) 5. ஒட்ட 
மை . ( உ - ம் . ) " அலவான் பொருள்கள் யாவு 

கம் . ( பிங்க . உசகக . ) 6. கணை . 7 . கழுதை. 
மத்திரமென்னும் ” ( கல் , பார . கிருட்டினா. 

( சூ . நிகண் . கூ : உங . ) 8. குதிரை . ( சூ . நிகண் . 
சக . ) 9. பதினொருமந்திரங்களுளொன் 

கக : உங . ) 9. கோவேறுகழுதை . ( உ - ம் . ) 
( உ - ம் . ) " ஒரு நூறத்திர நினைந்து " ( தணிகை. 

" வானவண்கையனத் திரியேற ” ( சிலப் . கட 
அகத் . கூ கூஅ . ) 10 . மலை . 11. முன் விடும் 

லாடு , ககக . ) 10. சூரியன் , 11. தரும நூல்ப 
அம்பு . 12 , வாள் . 13. வில் . [ 1 , 2 , 7 , 12 , தினெட்டினுளொன்று . (பிங்க. சசசு . ) 12 . 

அஸ்- எறிதல் . த.- ஒருகருவிப் புல்லிங்காபுஞ்சகலிங்கங்கள் . 13 : மாம் . 14 . 
பொருள் விகுதி . 8. கவன : அ - எதிர்மறை . லும் ( சந்தால் . நஉ .) 15. மேகம் . (1 , 10 , 

மலை . ( உ - ம் . ) " சிகராத்திரிகூறிட்டவே 
ஷா - நிலை . ) 
வழி 

13, 14 , 15. சு . 12 , சு 4. சுதி ) 
அத்திரமந்திரம் பதினொரு மந்திரங்களி 

த 
லொன்று ; சாந்தியாதீதகலைக்கான மூன்று மந் 

அத்திரிக்லை -- பூமி . கலி , கீலா: சுஷி 
திரங்களில் ஒன்று . (சி.லி. கிரி . உக .) மலை . கீலா - ஆப்புப்போலக்கொண்டது . ) 


- 


13. கஜு 


1 


110 


அத்து . 


ககக 


அத்துரோகம் . 


ஓ 


தொ 


ஜா : 


அத்திரிகை - ஓப்சரப்பெண் , 

காத்தின் முன்னும் வகரவுடம்படுமெய்பெறா 
அத்திரிசாதன்- 1. சந்திரன் . 2. முதன்மூ 

து கெட்டுவரும் . " அத்தினகரமகரமுனையில் 
ன்றுவருணத்தாருளொருவன் . ( 

சுஜாத் : 

லை ” யென்றாரிலக்கண நூலார் . அம்மீற்றுப் 

பெயர்ச்சொற்கள் ஐ , ஆல் , இன் , அது என்னும் 
சுதி--ஒருமுவேன். ஜாத 

பிறந்தவன் . அத் 

வேற்றுமையுரு பேர்கு விடத்து மரத்தை மர 
திரிமுநிவனுடைய கண்ணிற்பிறந்தவனென் 

த்தால் , மரத்தின் , மரத்தது என்பவற்றிற் 
றபடி . அ - எதிர்மறை , தி , ஜா த - மூன்று போல அத்துச்சாரியைபெற்றே வருதலும் 
தரம் பிறந்தவன் . மூன்று தரமல்லன் இருதர கு , கண் என்னும் வேற்றுமை யுருபேற்குமி 
ம்பிறந்தவன் என உ பநயன தாரிக்கு வந்த டத்து மரத்துக்கு , மரத்துக்கண் என்பவற்றி 
பெயர் . ) 

ற்போல அந்தச்சாரியைபெற்றும் மரக்கு , மா 
அத்திரிசாரம்- இரும்பு . ( சுழி வலார : சு 

க்கண் என்பவற்றிற்போல அந்தச்சாரியபெ 
- மலை . ஸார உள்ளீடு . ) 

சதும் வரும் . 9. கடப்பம்பட்டை . 

வைத் .) 10 . ( சிலவிடங்களில் வேற்றுமை யுரு 
அத்திரிசிருங்கம் 

மலையின்கொடுமுடி . பேற்குங்கால் ) அது என்னுஞ் சுட்டுப்பெயர் 
( கழி JOD - சுஜி - மலை . ர - ம திரிந்து வரும் ஒரு விகாரமொழி . ( உ - ம் . ) 
டு * .) 

அத்தொடொருமருவுகோண் ( சௌக் , 
அத்திரிசை- பார்வதிதேவி , ( க - ஜா கக . ) 11. சிவப்பு .( உ - ம் .) ( சூ . கெண் . கச . கஉ . ) 
ஜா - பிறந்தவள் . ) 

12. செவ்வை . 13. துவர் . ( உ - ம் .) " ஆடுநீரன 
அத்திரிநந்திநி - பார்வதிதேவி . ( 

சுந 

வத்து மண்களும் ” (சிந்தா. இலக்கணை . சக . ) 

14. தைப்பு . ( பிங்க , ங O ரு அ . ) 
தி.நீ : சுஜி - மலை . -நதி நீ . மகள் . ) 

அத்துகம் -ஆமணக்கமரம் 
அத்திரீசன் -1 . இமயமலை . 2. சிவன் . ( க 

அத்துகமானி- அரசமரம் . 
தீ : சுஜி - மலை , ஈு - தலைவன் . ) 

அத்துச்சம்- கிரகங்களின் அதிசவுச்சம் ; 
அத்திரு- அரசமரம் . 

சூரியனுக்கு மேடத்திற் க 0 - ஆம் பாகையும் , 
அத்திலை- செருப்படைப்பூண்டு . 

சந்திரனுக்கு இடபத்தில் கூ - ஆம் பா 

-ஆம் பாகையும் , 
அத்திவாரம்-- அத்திபாரம் . ( உ - ம் . ) " அத் 

செவ்வாய்க்கு மகரத்தில் உஅ - ஆம் பாகையும் , 
திவாரமிருத்திவெண்படிகத் தமைத்த தளத் 

புதனுக்குக் கன்னியில் கரு - ஆம்பாகையும் , வி 
ததாய் ” ( அரிச்ச , இந்தி . கக . ) ( அத்திபாரம் எ 

யாழனுக்குக் கற்கடகத்தில் -ஆம் பாசையும் , 
ன்றும் பாடம் .] 

சுக்கிரனுக்கு மீனத்தில் உஎ - ஆம் பாகையும் , 
அத்தின் - அதனின். ( உ - ம் . ) " தானத்தின் 

சரிக்குத் துலாத்தில் 20 - ஆம் பாகையும் , 
வேரா குந் தான் ” (சிவஞாகபோ . கூ : எ . வெ 

அத்தியுச்சத் தாகங்களாகும். ( வீமே , ககடு . ) 
ண்பா . ) [ அதனின் என்பது அத்தினென 
மருவிற்று . ) 

[ * 

சித ) ; இதில் யகங்கெட்டுத் தகரமி 
அத்து -1 - 3. அத்தென்னேவலுக் தெரி 

சட்டித்து அத்துச்சமென்றாயிற்று . ) 
நிலைவினைப்பகுதியும் வினை த்தொகையும். 4. 

அத்துணை-- அவ்வளவு . ( துணை - அளவு . ) 
அரைநாண் , அரைப்பட்டிகை. 5. அழிஞ்சில் அத்துதல் --- 1. அடைதல் . ( உ - ம் .) " அக் 
வேர்ப்பட்டை . ( இராசவைத் .) 6 . இருப்பதாக 

சச்சமாசாரம் எசமான் சாதிலுமத்திப்போயி 
எனப்பொருள் படும் ஒருவட்மொழியவ்விய ற்று ” 2. அப்பு தல் . ( உ - ம் . ) " மருந்தைக்கா 
யம் . ( உ - ம் . ) " சுபமஸ்து ” 7. எல்லை . ( தெலு யத்தின் மேலத்திவைத்தான் ” 3. அரத்தை 
ங்கு . ) ( உ - ம் . ) இவ்வளவு தூரம் போய்த் திரு ப்பூண்டு . 4. சார்தல் . ( உ - ம் . ) என் தோளை 
ம்புகிறதென்று ஒரு அத்தேற்படுத்திக்கொ யத்திக்கொண்டுவரலாகாதா ” 5. பொருத்தி 
ண்டு அந்த அத்துக்குள் இன்னவி தசகுகமா யிசைத்தல் . ( சூ . நிகண் . கக . கஉ . ) 
கவேண்டுமென்று ” (பிரபஞ்ச. சருரு . ) 8. ஒரு அத்துயம் - அரத்தை . 
சாரியை . ( உ - ம் . ) " அயிலுற்றிடுபொழுதத்தி அத்துமானி- அரசமரம் . 
னில் ” ( கந்தபு . சரவ . கூகூ . ) இந்த அத்து என் அத்துருக்கம் - அகழியாற் சூழப்பட்டகோ 
னுஞ் சாரியை மொழியின் கரம் மரத்தின் ட்டை . ( கஜும- : அப் - நீர் . --கோ 
றை யென்பதிற்போல மகரங்கெட விதியீ 

ட்டை 
சாய்நின்ற அகரத்தின் முன்னும் மகத்துக் 

அத்துரோகம் 

துரோகமின்மை. ( சு 
கையென்பதிற்போல இயல்பீராய்கின் 


111 


அத்துவரியு . 


ககஉ 


அத்துவாமூர்த்தி . 


வி . ) 


-- 


. ) 


வெராஹ.) 

ன்று நான் முகத் தோன்மிக்க பிரமனுற்கா 

தா " (மச்சபு . சந்திரோ. கஉ . ) (சுயயு . ) 
அத்துலாக்கி -- கருஞ்சீசுகப்பூண்டு, 
அத்துவகமதம்- பிரயாணஞ்செய்தல் ( சு அத்துவரியுவேதம்- யசுர்வேதம் . ( சுய 
N85 : சுயது . வழி . ம 3 ந . போதல் .) ய - வெ ...) 

அத்துவகன் -1 . தீர்த்தயாத்திரைக்கு வெ அத்துவலிங்கம் - ஆன்மதத்துவம் அடிப் 
ளிப்பட்டு வழிநடப்போனாய் உண்டியின் பொ பாகமும் வித்தியாதத்துவம் நடுப்பாகமுஞ் 
ருட்டுவந்த யாசகன் . ( பராசா, க . ) 2. வழிச் சிவதத்துவங் கடைப்பாகமுமாக அமைந்த 
செல்வோன் . ( கயூம: கயது - வழி . - - 

சிவலிங்கம் . ( உ - ம் . ) " மண்முதற்சிவமீறான 

வத்துவலிங்கந் தன்னை " ( திருவிளை . இந்திர 
செல்வோன் . ) 

ன்முடி , கங . ) 
அத்துவசுத்தி - ஆறத் துவாக்களினுங் கட் 
போகங்க ளெல்லாவற் 

அத்துவா 
டுப்பட்டிருக்கின்ற 

1. ஆன்மாக்களைப் பாகதிய 

டைவிக்கை காரணமாகியவழி ; அது : மந்தி 
றையும் ஏககாலத்திலே புசித்து த்தொலைப் 

ராத்துவா , பதாத்துவா , வர்ணாத்துவா , புவ 
பித்து மோட்சங்கொடுத்தல் . ( உ - ம் . ) " அரு 

நாத்துவா , தத்துவாத்துவா, கவாத்துவா என 
கமேநால்வர்க்குமத்துவசுத்தி ” ( சைவச . 
சாரி . சுச . ) ( சுய ஜி . சுய - வழி , 

ஆறு . இவற்றுள் ; மந்திரம் , கக . பதம் , அச . 
வர்ணம , ருக . புவரும் . உஉச . தத்துவம் , கூசு . 

கலை.ரு. ( உ - ம் . ) " அத்துவாசுத்தி " ( சைவச . 
அத்துவ சோதநை - அத்துவசுத்தி . ( சி.சி. ஆசாரி . சுச . உரை 

ஆசாரி . சுச . உரை .) 2. வழி . கயா 
அ : சு . சிவஞா . ) 

அத்துவாக்காயம் 1. கருஞ்சீரகம் , 2 . 
அத்துவத்திரயம் - அத்துவாக்கள் மூன்று ; சீகம் . 
அவை : சுத்தம் . சுத்தாசுத்தம் , அசுத்தமெ 

அத்துவாகாயாரோணம் 

ஒரு தீட்சை . 
ன்பன . ( சி.சி. உ : எசு . சிவாக் .) 

( த . பி . போ . உகக 
அத்துவ நிட்டம் - வழியிலிருப்பது . ( உ - ம் . ) 

அத்துவா சங்கற்பவாதி - அத் துவா வடிவா 
" அதை அத்துவநிஷ்டம் பண்ணி " (சி.சி.உ 

கச் சிவனைப்பாவிப்போன் , ( த.நி.போ. KOm .) 
சு : சிவாக் .) கய நிலா - இருத்தல் . ) 

அத்துவாசுத்தி ஆறத்துவாக்களிலுஞ் 
அத்துவம் - 1.இரண்டொன்றாயிருத்தல் . சஞ்சிதமாயிருந்த கன்மங்களையெல்லாம் கசி 
2. ஒன்றிப்பு . 3. சிவப்பு. 4. வழி . 

ப்பித்தல் . ( உ - ம் ) " அழிவிலாக் கிரியையினா 
அத்துவயதாரகம் -- யசுர்வேத உபநிடத் 

தல் 

* சத்திமத்தாலாத லத்துவாசுத்திய 
ங்களுளொன்று . ( கூர்மபு , அட்டமூ . உசு . ண்ணிமலமகற்றி ” ( சி . சி . அ : சு . சிவாக் . ) 
உரை. ) 
அத்துவயம்- 1. இரண்டன்மை . 2. ( வே 

அத்துவாசுத்திபண்ணல் 

அத்துவாக்க 

ளிலே சகநங்களுக்கு ஏதுவான கன்மங்களை 
தாந்தம் ) பிரமமும் பிரபஞ்சமுமொருபொ 

யெல்லாஞ் சுத்திகரித்தல் , ( சி.சி. அ : கா . ) 
ருளான தன்மை . ( சு உய : அ - எதிர்மறை 

அத்துவாசைவம் பதினாறுசைவங்களி 
இரண்டு . 

லொன்று ; அது : சத்திநிபாதம்வரப்பெற்ற 
அத்துவயவாதி- 1. பிரமமும் பிரபஞ்ச 

சீடன் சைவவேடங்களைத் தரித்து அத்துவ 
முமொன்றெனச்சாதிப்போன் . 2. பெளத் சோதநைசெய்து அத்துவாக்களின் முடிவை 
தன் . சு உயவாதிது : அ - எதிர்மறை ஆய 

த் தியாபித்துச் சிவனை வழிபடும் நெறி . 
வாதிது - இரண்டென்போன் . ) 

அத்துவாந்தம் - காலைமாலை வெளிச்சம் . 
அத்துவயன் - பௌத்தன் . ( சுவய :) 

( அ - எதிர்மறை. யாது . இருள் . ) 
அத்துவர் - பிரமஞாநிகள் . 

அத்துவா ழர்த்தி - மந்திரமுதலிய ஆறத்து 

வாக்களை யுந திருமேனியாகக்கொண்ட சதா 
அத்துவர்க்கயம் - கருஞ்சீரகம் . 

சிவர்க்குப் பிராணபூதமாகிய பரமசிவன் . 
அத்துவர்க்காயம் -- 1. கருஞ்சீரகம் . 2 . ( உ - ம் . ) " அத்துவாமூர்த்தியாசவறைகுவதெ 
சீரகம் . 

ன்னையென்னி - னித்தனாய் நிறைந்தவற்த 
அத்துவரியு -1 . யசுர்வேதம் .2 .யசுர்வேதஞா னீங்கிடாநிலைமையானுஞ்- சித்துடனசித்து 
நியாகிய யாகபுரோகிதன் . ( உ - ம் .) " வனறிற க்கெல்லாஞ்சேட்டிதனாகலானும் - வைத்ததா 
ல்வசுக்கள த்துவரியுநற் பிருகுவோ தாவொ மத்து வாவும் வடிவென மறைகளெல்லாம் " 


F 


லா 


| 
| 


112 


அத்துவிதீயம் . 


ககா 


அத்யுச்சம் . 


காடு . 


( சி . சி . க : ருகா.) ( சாந்திய தீதை , சாந்தி , வித் அத்துலை -1. காலம் . 2. தூரம் . 3. மூளை 
தை , பிரதிட்டை , நிவிர்த்தி என்னுங் கலை கோழைகளின் கரைவு . சுயா :) 
களைந்தும் முறையே முடி , முகம் , மார்பு , அத்துவைதம் -- 1 . இரண்டன்மை. 2. பா 
குய்யம் , முழந்தாள் பாதம் என்னும் அங்கங் மான் மாவுஞ் சீவான்மாவும் ஒரு பொருளெ 
களாகவும் , புவங்கள் உரோமங்களாகவும் , ன்று கொள்கை. 3. பிரமம் . ( கூடுசெக; அ 
வர்ணங்கள் தோலாகவும் , மந்திரங்கள் இரத் 

எதிர்மறை . உெ .5 - இருதன்மை . ) 
தமாகவும் , பதங்கள் நரம்பாகவும் , தத்துவங் 
கள் என்புந் தசையுமாகவுஞ், சதாசிவர்க்கு அத்துவைதவாதி - அத்து விதமே மெய்யெ 
ஆறத்துவாக்களுந் திருமேனியாயின. சுயா ன்று சாதிப்போன் ; இவன் , சிற்சத்தியே சக 
3- ) 

த்துக்கு உபாதானகாரணமென்பன் . ( உ - ம் . ) 

அத்வைதவாதிராசார்த்தமாக ” ( சி . சி . உ : 
அத்துவானம் - 1. செவ்வானம் . 2. பாழ்ங் 

சிவாக் . ) 

அத்துவைதி - அத்து விதக்கொள்கையுடை 
அத்துவிதநிலை - சிவமுமான் மாவுந்தம்மு 

யோன ( த . நி . போ . சரு . ) 
ள் வேற்ற ஒற்றுமைப்பட்டு நிற்றல் ( உ - ம் .) " அ அத்துரம் - மரமஞ்சள் . 
ப்பெற்றித்தாகிய வருட்கண்ணை முதல்வன அத்தேயம்- 1. களவு செய்ய நினையாமை . 
பருவம் பார்த்திருந்து கொடுக்கப்பெற்றுடை 

( உ - ம் . ) " ஏதிலார்தம் பொருள்களி லேதே 
யார்க்கேயவன் அறிவுக்கறிவாய்நின் றவ்வாறு னுங்கவரவெண்ணாமை - தீதிலாவத்தேயம் " 
உபகரித்திவரும் அத்துவித நிலையினிது விள 

சூத . ஞாந . சங . எ . ) 2. களவு செய்யாமை. 
ங்குமென்பதாம் " ( சி . சி . கக : அ . சிவஞா.) 

ய : அ - எதிர் மறை.. ஷய -சளவு . ) 
அத்துவிதபாஷியம் -- வியாசசூத்திரத்தி 
ற்குச் சங்கராசாரியர் செய்தபாஷியம் . இது அத்தை -1. அதனை . ( அதுவென்பது இர 
பரமான்ம ஐக்கியமான அத்துவித சுவரூப 

ண்டாம் வேற்றுமை யுருபேற்று நின்றது . 

. ) 
த்தைக் கூறுவது . 

( உ - ம் . ) " அத்தையறியானே 

யாதே சுட்டி ” ( தாயு . 
அத்துவிதம்-- 1. பேதப்பொருளிரண்டு ஆநந்தக்.கங . ) 2 . ஒருமுன்னிலையசைச்சொல் . 
தம்முள் தமாதற்குரிய சம்பந்த விசே ( உ - ம் . ) " நடுக்கின்றி நிலியரோவத்தை” ( புற 
டம் . அஃதாவது பொருளிரண்டாயிருந்தும் நா . உ ; உ O. ) 3. கற்றாழை . (இராசவைத் ) 4 . 
வேற்றக்கலந்து நிற்குந் தன்மை . ( சிவஞாக குருவின மனைவி . 5. தமக்கை . 6. தலைவி . 
போ . க உ . சூ . ரு . வெண்பா. சிவஞா . ) 2 . இரண்டு ( உ - ம் . ) " அத்தைக்குமெய்ப்பங்களித்தோய் ” 
பொருளாயிராமை. ( உ - ம் .) " உண்மைச்சுத்த ( புலியூர் . சுகா. ) 7. பிதாவுடன் பிறந்தாள் . 
வத்துவிதமான சுயம்பிரகாசமாகும் ” ( திரு (உ - ம் .) "கானிடையத்தைக்குற்ற குற்றமு 
விளை . வேதத்து . உக . ) ( கூதியம் : அ 

தி ( இராமா பாச . கக .) 8. பெண்கொடுத் 

தமாமி . ( உ - ம் . ) " மாமியை அத்தையைத் 
மறை . விய - இரண்டுவகை .) 

தோயின் " ( கூர்மபு . பிராய . க . ) 9. மாதா . 
அத்துவிதர் - பரமான்மாவோடிரண்டறக் [ 4 , 5 , 8 , 9 , 

[ 4 , 5 , 8 , 9 , அத்தா .) 
கலந்தவர் . ( உ - ம் . ) துகளற்ற - அத்துவிதர்க் அத்தோ- 1 , ஓர் அதிசய இரக்கச்சொல் . 
கேது முதியா " ( ஒழிவி . அ : கூ . ) 

2. ஓர் இரக்கச்சொல் , 
அத்துவிதாநந்தம் - எண்வகை யாநந்தங்க 

அத்தோதயம் - அர்த்தோதயம் . 
ளிலொன்று ; அது : சீவன் வேறு , பிரமம் 

சோ 

அத்தோர்யாமம் -- 1. ஒருயாகம் . 
வேறு எனக்கொள்ளுந் துவி தஞாநம நீங்கிய திட்டோமயாகத்தின் இறுவாயாகிய ஏழாம் 
விடத்துண்டான ஆநந்தம் . ( உ - ம் .) " விரியு பகுதி . (உ - ம் .) " அத்தோர்யாமத்திருப்பே 
முலகனைத்தும் பொய் மெய்ம்மைதா னென் 

ரீட்டுமகமிழைத்தபலத்தெட்டு மடங்கெய்தி 
னும் விவேகத்திற்றோன்றுவதே யத்துவிதா ! 

டுவன் " ( சேதுபு . பலதி . உ 0 . ) 2. சாமவேதத் 
நந்தம் " ( வேதா . சூ . கூரு.) கவிதா நாம் ச 

திலுள்ள ஒருசுலோகம் ; அது , அத்தோர்யா 

மமுடிவிலே அத்தியாயநஞ் செய்யப்படுவது . 
இரண்டின் மை . சூ - மகிழ்ச்சி .) ( கவொய -30 ) 
அத்துவிதீயும் ரண்டாவதில்லாமை . 

அத்யுச்சம் - அத்துச்சம் . ( உ - ம் . ) " அறிவுறு 
( சுஜி தீய : அ - எதிர்மறை . தீய . இரண் மத்யுச்சமாமதற்கேழ் நீசமன்னவையே ( வி 
டாவது . ) 

தாந. நட்பா . உ . ) ( அதி + உச்சம் . ) 


ம 


G 


வ் 


| 


வித 


113 


S 


அதசுரோதோபவம் . 


ககச 


அதநம் . 


அத்ர இங்கே அல்லது இதுகாரியத்தி பவமென்றும் - பற்றுறு சீர்சாலூர்த்துவசுரோ 
லெனப் பொருள் படும் ஒருவடமொழியவ்வி தோபவமென்றுமிருவகைப்படுமால் " "முன் 
யயம் . ( உ - ம் . ) " அத்ர சிற்சத்திப் பிரமாண னது காபாலாதி பேதத்தான் மொழிபலவிதப் 
மென்னும் பொதுப்பிரமாணமானது படு மதனிற் - பின்ன து காமிகாதிபேதத்தாற் 
தியாகாது " ( சி . சி . அளவை . க . சிவாக் .) | பேசிடு மிருபத்தெண்வகையாய் ” ( சூத . எக்கி . 
( சு ) 

பூ . உ 0 . கங , கச . ) 
அத்விதீயம் -1. இரண்டாவதாக உண்டெ அதட்டம்- 1. அரவின் நச்சுப்பல் . 2. அர 
ன்று சொல்ல ஒன்றில்லாமை , 2. ஒப்புமை வுயிர்ப்பு . ( ஆப்தியென்னும் அகராதிகாரரால் 
சொல்லவொன் றில்லாமை . 3. தனிமை . 4 . " பல்லில்லாதது ” “ பல்லில்லாப்பாம்பு ” " பல் 
பரப்பிரமம் . ( கவி தீய : அ - எதிர்மறை . தீலுப்பிடுங்கப்பட்ட பாம்பு ” எனவும் , சிந்தா . 
ய - இரண்டாவது . ) 

பதுமை- கஉக- ல் நச்சினார்க்கினியரால் " பா 

ம்பின் கீழ்வாய்ப்பல் ” எனவும் இச்சொற்குப் 
அத்விதீயன் 1. அத்விதீயத் தன்மையு ) பொருள் கூ 

பொருள் கூறப்பட்டன .) ( கடிஷ ;உஷ 
டையான் . 2. பரப்பிரமம் . ( சுஜி தீய : அ 

T ) 

பல் . ) 
எதிர்மறை , தீய .) 

அதட்டல் - 1. அமட்டல் , புரட்டு நியாயம் 
அத்வைதி அத்துவைதி . ( த . நி . போ . 

பேசல் . 2. உரப்புதல் . ( உ - ம் . ) " கார்போற் 
சடு . ) (சுஉெதி .) 

குழற்சரியவேவாய தட்டி ” ( திருப்பு . உசுச . ) 
அதக்குதல் - 1. இளக்குதல் . 2. கசக்குதல் . 3. உருக்குதல் . ( உ-- ம் . ) " உரத்ததொனியோ 
3. குதப்பல் . 4. கெடுத்தல் . ( உ - ம் . ) " மாவலி ட தட்டி ” ( நல் . பார , உத்தர நிரை . கூ . சு . ) 
யைக் குறும்பதக்கி ” ( நாலாயி . மரவடியை . அதட்டு - 1-3 . அதட்டென்னேவலுந் தெ 
திருவர . எ . ) 

ரிநிலை வினைப் பகுதியும் பெயரெச்சத் தொ 
அதகம் - 1. சுக்கு . ( தைல .) 2. பெருமரு கையும் . 4 , உறுக்கு . 
ந்துக்கொடி . 3. மருந்து . ( உ - ம் . ) " மலைமறை 
யதக மாற்றியவதுபோல் ” ( கல்லா. அ . ) ( கடி 

அதட்டுதல் - அதட்டல் . 

அதடம் - மலை முதலியவற்றின் சரிவில்லா 
10. ) 

இறக்கம் . சகட : அ- எதிர் மறை - 
அதகன் - வைத்தியன் . ( உ - ம் . ) " உறுதுய 
ரந் தீர்த்தவ தகன் ” (நாலாயி . மெய்ச்சூது . கா . ) 

சரிவு . ) 
[ சுமஉ : மெய்ந்நிலைமாற்றம் .) 

அதத்தணாலங்காரம் - பிறிதின்குணப் பே 

றின்மையணி , (குவல . என் 
அதங்கம் - ஈயம் . 
அதங்கோட்டாசான் - அகத்தியமுநிவரி 

ஓகாரன் . ) 
டங் கற்ற தொல்காப்பியா முதலிய பன்னி அதத்தம் – அபலக்கொடை . ( கஉத . அ 
ரு மாணவர்களிலொருவர் . ( உ - ம் . ) 

அதங் 

இன்மை , உத - பலக்கொடை .)) 
கோட்டாசாற் கரிறபத்தெரித்து ” ( தொல் . 

அதத்துவாவிருத்தி- சரீரம் முதலியவைக 
சிறப்புப்பா . ) 

ளை யுத்தியால் நேதிகளைந்து எஞ்சிநின் 
அதசம் - 1. ஆயுதம் . 2. ஆன்மா . 3. கா ன் மாவைத் தெரிவித்தல் . ( உ - ம் . ) " ஆக முத 
ற்று . 4. சணல் நூலினாலே செய்யப்பட்ட 

வனநேதியது செய்து நின் 
சீலை . [ அதஸ். ) 

ற வாருயிரையறிவி 
த்தலதத்துவாவி 

துவாவிருத்தி ” ( வேதா - சூ.உசு . ) ( சு 
அதசி-சணல் . ( அதஹீ . ] 
அதசிரசு - பரி 
பரிதாநம் வரங்குவோர் புகும் 

தகலாவதி 

சுத தீ அதுவல்லாதது . 

வசதி - நீக்குதல் , யகரங்கெட்டு வாவி 
அதசு - நாசம் , ( ஹத . ) 

ருத்தியென் றாயிற்று . ) 
அதசு 

சுரோதோபவம்- இருவகைச்சைவா 
கமங்களுளொன்று . " மற்றதிற்பிரமா கமமு 

அதத்துவியாவிருத்தம் - மற்றைப்பொரு 

ளிலிருந்து நீங்கி இலக்கியத்திலிருக்கும் இன் 
ரை தருமம் விசேடமா 

மாயனாக மஞ்சொ 

ச்சணம். ( சைவப் . உ .) ( சுத் தாவரத் . 
ன் - னற்றரு மந்தான தனினும் விசேட மத 
னினு நயச்சைவா கமஞ்சொல் 

அதநம்- 1. அதிகம . ( அதது என்பதன் 
ருமந்தான் விசேடமாம் புகலீததசுபோதோ திரிபு .) 2. போதல் , ( சுக ந .) 


எ .) ( சுதந் 

ಈ ೮೮ 


- 


நாகு . 


பொற்ற 


1 


114 





அதமதாநம் . 


ககரு 


அதர் , 


* 


ககேடு . (சுய 3 .) 


அதமசரீரம் , 


அதநு - 1. அற்பமல்லாதது . 2. பருமை டம் , கடப்பாடு முதலிய காரணம்பற்றிக் கொ 
யானது . கூகு: அ- எதிர்மறை தந - டுக்கப்படுங்கொடை .(திவாகா . கஉ . ) (கடம் 
அற்பம் .) 

இழிந்தது . உா ந . - கொடை . ) 
அதபம் -- குளிர்ச்சி , க.தவ. ) 

அதம பட்சம் -- மிகக்குறைந்தபடி . [ கசுயம் ; 
அதபலோகம்- ( பௌத்தம் ) 

( பௌத்தம் ) பிரமலோ 
கம் இருபதனுட் பதின்மூன்றாவது . ( மணி 

வக்ஷ . ) 
மே . பதிக . பக் . கூ . ) 

அதமபிருதகன்- சுமைகாரன் . ( கயலு 
அதம் --- 1 . அத்திமரம் . 2. கீழ் .3 , சங்காரம் . தக : சுய - கீழான . ஜரதகது - வேலைசெ 
( உ - ம் . ) " அதமுறமடிந்த பின்னர் ” ( ஞாநவா . 

ய்வோன் . ) 
வீமபா , கசு . ) 4. பள்ளம் . 5. பா தாலம் , 6 பின் 
பு . ( 2 , 4, 5. சுயஸி . 3. ஹத . 6. சுய ) 

அதமம் -1 . கடைத்தரம் . ( உ - ம் . ) " தங்கா 

வதமப்புகழ்க் கம்ப " ( கம்பரந் நிக .) 2. மிக் 
அதம்பம் - கற்பரிபாஷாணம் ; அது , இயற் 
கைப்பாஷாணம் முப்பத்திரண்டிலொன்று . 
அதம்புதல் - அதட்டு தல் , ( வழக் .) 

அதமர் கடையாயாா , கடைத் தரமான 
பரலோக இகலோகபுத்திக வர் . ( உ - ம் .) " கம்பவாழ்தருமந்தர 
ள் இல்லா திருக்கின்ற சீவனைக்கொண்டசரீ ட்டார் ” ( கம்பரங் . சுஉ .) 
ரம் : கற்பகவிருட்சம் , பாரிசாதம் முதலாயின 

அதமர்ணிகன் கடன் வாங்கினவன் . 
அதமசரீரம் . ( நாநா. கட் . கரு - வது . ) ( கய 8 ; ) (உ - ம் .) " உபாயமாவது அதமர்ணன் பந்து 
பா 

க்களைக்கொண்டு அவனுக்கு நல்வார்த்தை 
அதமசிருட்டி ஐவகைச் சிருட்டிகளுள் ஒ சொல்லியாவது ” ( மது . அ . சக . ) ( கயாணி 
ன்று ; இச்சிருட்டி காலத்திலே குணநிலயப் க : சுய - கீழான , கணிக 

கடனுடையவ 
பிரமவிட்டுணுக்களும் பிரமாண்டநிலயப்பி 

ன் . ) 
ரமவிட்டுணுக்களுங் குணாதிபிருதிவியாத பு அதமவாசான் -- மூவகைக் குரவருட் கடை 
வநங்களிற் போக்கியப்பொருள்களையும் தூல 

ததரமானவன் ; இவன் , வைசியர்க்குஞ் சூத் 
தேகங்களையும் தேவர்முதலிய தேகிகளையும் 

திரர்க்குங் குரு . ( உ - ம் . ) " நாய்கர் குலத்துள் 
த்துக் காப்பர் . ( சைவப் . ருஅ . ) [ க ளான தமவாசான் ” “ அதமவாசான் வைசியர் 
48 - கீழான . வழரஷி - படைப்பு . ) க்குமொழுக்கம்பூண்ட விழுக்குடிச்சூத்திரர் 

அதமத்தோற்கருவி முழவேழ்வகையி க்குமேதகு குசவனாவான் ” ( சூத . முத்தி . ரு : 
லொன்று ; அது : கணப்பறை முதலான புற 

ச , ரு . ) 
முழவும் , செய்தற்பறைமுதலான புறப்புற 

அதமவிஞ்சதி- பிரபவ முதலிய அறுபது 
முழவுமாம் . (சிலப் . அரங்கே . உஎ . உரை . ) 

வருடங்களிலே தீதாக விளங்குங் காலமாகிய 
அதமதமப்பிராரத்தம்- அதமதரப்பிரார 

பின்னிருபது வருடம் . ( பரகிதம் . ரு .) 
த்தத்தினும் அதிகப்பட்டபிராரத்தம் ; அது : 3- தாழ்ந்த . விதி - இருபது . ) 
ட்டப்படி நடத்தல் , புசித்தல் முதலிய பிர 

அதமன் - 1. அதிகங்கீழானவன் . 2. நாண 
மாதங்களுக்கேதுவானது . (விசாரசா. ஙசுக மில்லாக்காமி . ( கய 3 . ) 
[ கய வேரார . கயதே 3 - இழிந் 

அதமாங்கம் - பாதம் . ( ச 

சுயஜாம: சுயம் . 
தனபலவினிழிந்தது . வாரா 

தாழ்ந்த தம . உறுப்பு . ) 
ளிக்கத்தொடங்கும் வினை . ) 

அதமதரப்பிராரத்தம் - கரிட்டப்பிராரத் அதமாதமன் - மிகக்கீழ்மையானவன் . ( சு 
தத்தினும் அதிகப்பட்ட அதமமானபிராரத் யாேய . ) 
தம் . அது , முதலிலே நிவிர்த்திக்கும் பின் 
பிரவிர்த்திக்குங் காரணமானது . ( விசாரசா. 

அதர் - 1. ஆட்டின் கழுத்திலே கழலை 

போலத் தூங்குமது . 2. கிடங்கு . 3. நுண்ம 
கூசுக . பக் . ) [ சயதாவாா . சுய 

ணல் . 4. புழுதி . 5. முறைமை . ( இராசவை 
தா - இழிந்தவையிரண்டிற்றாழ்ந்தது ) 

த் ) 6. வழி . ( உ - ம் . ) " ஆனினங்கலித்தவதர் ” 
அதமதாநம் - கடைப்படு தாநம் ; அது : ஆ ( புறநா. கங அ .) 7. விலங்கு செல்வழி . ( உ - ம் . ) 
சை , புகழ் , அச்சம் , கைம்மாறு , கண்ணோட் " தேக்குயர்கல்லதர்கடிது சேணிடைப் - போ 


சுய 


பயன 


115 


ப 


அதர்வணவேதோப நிடதங்கள் . ககசு 


அதரிசநம் 


அ 


க்கிய பொருளெனக்கின்ற போந்ததால் ” ( இ காருடம் , தத்தாத்திரேயம் , அயக்கிரீவம் , கி 
ராமா . மந்தரைசூ . ருகூ . ) 

ருஷ்ணம், கோபாலதபகம் , பிரச்சிநம் , திரி 
அதர்க்கன் - குதர்க்கி ( அதர்க்க : அ-எதிர் பாத்வீயமகாநாராயணம் , இராமரகசியம் , மு 
--மறை . தர்க்க நியாயம் பேசுவோன் .) ண்டகம் , மாண்டூக்கியம் , அதர்வசிரசு , அதர் 

அதர் கொளல் - வழியிற் பறித்தல் :: வசிகை , கணபதி , மகாவாக்கியம் , பஸ்மசா 
அதாகோள்- வழிப்போக்கருடைய பொ பாலம் , பாவகை , தேவி , திரிபுராதபிரி , பர 
ருளைப் பறித்தல் . ( திவாகா . கூ -வது .)( அதர் - ப்பிரமம் , பாசுபதம் , ஆத்மம் , சூரியன் , அன் 
வழி . கோள் - கொள்ளல் . ) 

னபூரணை , பிருகச்சாபாலம் , நரசிம்மதாபதி, 
அதர்பறித்தல் - கிடங்குவெட்டல் . 

நாரதபரிவிராசகம் , சீதை , இராமதாபரி , சர 
அதர்மசாரி--- அதர்மவழியிற் செல்லுவோ பம் , சாண்டில்லியம் , பரமகம் பரிவிராசகம் 
ன் . சுய வாரிங் : சுய-- தருமமல் 

தருமமல் என்னுமுப்பத்தொன்றும் . ( கூர்மபு . அட்ட 
வாதது . சாரிந் - சார்பவன் 

அ , உசு . உரை 
ரை . ) 
அதர்மாசாரி - துராசாரி . அதர்ம ; ஆசாரி . ) அத வான் 

-சிவன் . கவண : கம் 
அதர்மம் - தருமமல்லாதது , பாவம் ; அது , வ- - நான்காம்வேதம் , ண - ஒருவிகுதி . ) 
வேதத்தில் விதிக்கப்பட்டன செய்யாமையும் 

அதர்வணி அதர்வவேதத்திலே நற்பயிற் 
விலக்கப்பட்டன செய்தலுமாம் . ( கய -ை : 

சியுடைய பிராமணன் . (கவணி: சுய 
의 எதிர்மறைய--நற்செயல் . ) வ- - நான்காம்வேதம் . ணி- ஒருவிகுதி . ) 
அதர்மன் சதருத்திரருள்ளே இயமதி 

அதர்வம் 

- நான்காம் வேதம் . ( உ - ம் . ) " 
சையி லிருக்குந் தசருத்திரருள் ஒருவன் . தர்வவேதம் ) 
( வி . ணி . உஎ .) 

அதர்வவேதம் -- நான்காம் வேதம் . ( உ - ம் ) 
அதர்மாத்திகாயம் - அதருமாத்திகாயம் . 

" விண்டத்தர்வவே தழ் ” (காஞ்சிபு . எவரவ . 
அதர்வசிகை - அதர்வணனே 
அதர்வணவேத உபநிடத . 

கஉ . ) ( கயவ - வெடி . ) 
த்தொன்று . ( உ - ம் .) " நான மறைத்தலையாம 
தர்வசிகை நவிலும் (காஞ்சிபு.சார்ந்தா.கசு . ) 

அதபபா நம்- அதமத்திலூறும் நீரைச்சு 
கபவ-பமிவா.) 

வைத்தல் . ( உ - ம் ) " பற்பலர்க்களித்தனாதா 

பானமே ”(உபதேச . திரிபுர.கசுப .) கயரo 
அதர்வசி சு --- அதர்வண வேத உபநிடத 
த்தொன் று . ( சி . சி . அ : கக . உரை . மறை . ) 

உதடு . பானம் - குடித்தல் . ) 
( கமவ- R 7 

அத ரம் - 1. இழிந்தது . 2. உதடு ( உ - ம் . ) 
அதர்வசிரம் - அதர்வசிரசு . 

" மணியதரம் புடைதுடிப்ப ” ( பெரியபு . திரு 
அதாவனாம் -நான்காம் வேதம் . ( உ - ம் .) 

ஞாந . சுஉ . ) 3 . கீழுதடு. ( பிங்க . கஙஎ . ) 4 . கீழு 
" வியன் புருடம் விழுத்தகு மதர்வண மயமா 

ள்ளது . 5. பெண்குறி , ( சுயா .) 
ம் ” ( திருவானை , கோச்செங் . கஉ எ . ) சுமந்து அத மதம்-- இதழூறல் . ( சுயா ; யு , 
முநிவர்க்கு உபதேசிக்க, அவர் வழியாகக் கப தேன் . ) 
ந்தர் , தேவதரிசர் , பத்தியர் , மேதன், பிரம 

அதரமது- . அதராமிர்தம் . 
பலி , சவுல்காயரி , பிப்பலா தன் , சாபாலி , 
குமுதாதி , சௌநகர் முதலாயினோர்க்கு உப 

அதமாமிர்தம் - அதர ஊறல் . ( கயா 
தேசிக்கப் பட்டமையால் ஐம்பதுசாகைகளா த . சுயா 

உதடு . கதே . ) 
யிற்று . ( கூர்மபு . வருணா . கஉ . உரை .) இது அதராவலேர்பம்- இதழதுக்கல் . ( சுய 
முன்னைய மூன்று வேதமும் போலாது இ 
டையாய வேதமென்றும் வேள்வி முதலிய 

ராவலொவ : கயா- உதடு , கவலொவ . 
ஒழுக்கங் கூறாது பெரும்பான்மையும் உயிர் அதுக்கல் . ) 
கட்கு ஆக்கமேயன்றிக் கேடு சூழும் மந்திரம் அதரிகொள்ளுதல் -- கடாவிடுதல் . ( உ - ம் . ) 
களையுங் கூறுமென்றும் , நச்சினார்க்கினியர் " அதரிகொள்பவர் ” ( மதுரைக் . கூச . ) 
சொல்வர் . ( தொல் . பொரு.எரு . உரை. ) [ ச அதரிசதம் ---- காணப்படாதிருத்தல் . 2.சொ 
19 வ -3 . ) 

ல்லுத்தொக்கு விற்றல் . 3. பார்வையின்மை . 
அதர்வயாவேதோபநிடதங்கள் - அதர்வ கலரு; அ- எதிர்மறை . உபந - பா 
ணவேதத்திற்குரிய உபநிடதங்கள் ; அவை; ர்வை . ) 


116 


அதள் . 


ககள் 


அதரிசநன் -1. கடவுள் . 2. குருடன் . ( சு அதள்புனையரணம் - தோற்கைத்தளமெ 
உ . : கடவுளுக்குக் , காணப்படாதவன் 

ன்னுங்கருவி . ( உ - ம் . ) " அதன் புனையாண 

ம் ” ( சிலப் , ஊர்காண் . கஎ 0 . ) 
என்பது பற்றியுங் ; குருடனுக்குப் பார்வை 
இல்லாதவன் என்பது 
பற்றியும் வந்தபெயர் . ) 

அதளி - ஆரவாரம் . வழக் .) 
அதரிசி - அதரிசகன் . 

அதளை -1 . ஒரு பெரும் பாத்திரம் . 2. நில 
அதரித்திரன் -1 . கன்னன் , 2. செல்வன் . 

ப்பீர்க்கஞ்செடி . ( உ - ம் .) " அதளைக்காய் வா 

ய்ச்குருசியாயிருக்கும் ” ( பதார்த்த . எ • o . ) 3 . 
கவரி :] 

புளியம்பழக்களியுண்டை . 4. வயலிற்கட்டுங் 
அதரிதிரித்தல் - கடாவிடல் . ( உ - ம் . ) " கோ காவற்குடில் . 
ட்டு மாப்பூட்டி வாட்கோலாக வாளழிவாங்கி அதறுதல்- பதறுதல் , (திசைச் . ] 
ய தரி திரித்த " ( சிலப் . கால்கோ . உங கூ . ) அதன்மம் - பாவம் . ( உ - ம் .) " அருளினாலு 
அதருமம் - அதர்மம் . ( தர்க்கபா . சுகூ ) 

ரைத்த நூலின் வழிவராததன் மஞ்செய்யின் 
அதருமாத்திகாயம் - அதன்மாத்திகாயம். (சி. சி.உ ங.. ( கயன் :) 
( உ - ம் . ) " நிரந்து கீழத் மாத்திகாயமது நித் அதன்மாத்திகாயம் -- சமண மதத்திற்சொ 
தமாயது நிறுத்திடும் ” (சி.சி.பா. நிகண் . எ . ) ல்லிய அசீவ பதார்த்தத்தினது நான்குவ 
அதலத்தலம்- கலகம் . ( வழக் . ) 

கையுள் ஒன்றாய்த் தீமைபயப்பதோரத்திகா 
அதலம் - கீழுலகத்திலே முதலாவதான யம் . (சிவஞாநபா . ந . ரு , ஙசு . பக் . ) பாவத்தி 
உலகம் . ( உ - ம் . ) " அதலவி தலமுதலந்தத் தல 

னாலெடுக்குந்தேகம் . ( சி . சி . பா . நிகண் . எ . 
ங்களென்னக் ” (திருப்பு .கஉரு . ) 2. பா தலம் . 

உரை . ) 
( உ - ம் . ) " வம்பறாவதலமேழும்பதங்களாய் ” அதாசலம் - காட்டு மல்லிகை, 
( நல்பார் , தருமசாத் . சு ) [ அதல : அ- எதிர் அதாதா - உலோபி . ( காதா : அ - எதிர் 
மறை . தல - அடி . ) 

மறை . உாதா - கொடையாளி.) 
அதலழலி -ஆடுதின்னாப்பாளை . 

அதாதிமந்தம் - அதாதிமந்தரோகம் ; அது : 
அதலன் - சிவன் . ( அதல . ) 

திமந்தரோகம் ஐவகையுள் ஒன்று . ( சீவர 
அதவம் -1 . அத்திமரம் . ( உ - ம் . ) " அதவ ட் . உருக . )( ஹதாயியை :) 
மாய் நறுநெயுண்டுலகிலன் பர் கருதிற் - றுதவு 
சேவடியினால மலனுந்து தலுமே " ( இராமா. 

அதாதிமந்தரோகம் - கண்களிலே விரண 

த்தைப் பிறப்பித்துப் பார்வையைக் கெடுக்கு 
விராதன்வதை . சாரு . ) (கதவம் . ) 

ம் ஒருவகை நோய் . ( சீவரட் , உருக . ) 
அதவா- அல்லதென்பதை யுணர்த்தும் 

அதாதிரு -1. லோபி , 2. ( மகளை ) விவாக 
ஒருவடமொழி யவ்வியயம் , ( உ - ம் . ) " மழுவா ம்பண்ணிக்கொடாதவன் . 
ளியுரைசெய்த சாபத்தையுறவுன்னினான் 
அதவாமுரட்போர் தனக் கஞ்சுமோவென்று 

அதாது - தாதுவல்லாதது . (உ - ம் . ) " அரு 
மடலங்கர்கோன் ” ( பாரத . பதினே . உ . உ 

பதினே. உ ..உ .) த்தவத்தாதப்பிரத்தியமாகித் - திருத்தகநிற் 

பது பிராதிபதிகம் ” ( பி . வி . எ . உரை . ) ( சு 
( சுயவா . ) 

யாது : அ- எதிர் மறையாக 

வினைப் 
அதவிடம் - அதிவிடயமூலிகை . ( இது அதி 
விடயமென்பதன் மரூஉ . ) 

அதவு -1 . அத்திமரம் , (உ - ம் .) " அதவுதி அதாயன்- தாயத்துக் குரிமையில்லாதவ 
ரரிசியன்ன ”( கல்லா . கூ . அ . ) 2. பள்ளம் , சுய ன் . ( சகாய . அ - எதிர்மறை . உாய - தாய 
ஹி ] 

த்திற்குரியவன் . ) 
அதவுதல் - கொல்லுதல் . ( 2-- ம் . ) " முதலை அதாரன் - விவாகஞ்செயயாதவன் . ( கா 
மடுவினிலதவிய புயலென ” (திருப்பு.உ எ அ .) 

IT : அ- எதிர்மறை . உாா- மனையாளையுடை 
அதழ்- பூவிதழ். ( உ - ம் . ) ஞெகிழதழ்க்கோ 

யவன் . ) 
டலும் " ( கலித்தொகை . முல்லை . க . ) 
அதள் -1. களகம்பளம் . 2. தோல் .(உ - ம் .) 

அதாலத்து - நியாயஸ்தலம். ( அராபி . ) 
" அதலெறிந்தன்ன ( புறநா . கக கூ . ) 3. பட் அதி- அதிகம் , அப்பால் , மேல் , மேன் 
டை . ( உ - ம் .) " வேங்கையதள் ” ( தைல . தை மையென்பவைகளையுணர்த்தும் ஒருபசர்க்க 
லவ . சக . ) 

ம் . ( அதி . ) 


1 


117 


. 


அதிக்கிராமம் . 


ககஅ 


அதிகமாதம் . 


யானை . 


அதிக்கம் - மேன்மை . ( உ - ம் . ) " அதிக்கம் அதிக்குதி -1. ஒவ்வாத கடை . 2. செருக்கா 
ன்னவர் முகம் " ( இரகு . கடிமண , ச O. ) ன நடை . ( வழக் . அதிகக்குதி என்பது அதிக் 
அதிக்கிரமம் -1. அசட்டை , 2. அதிகப்ப 

க்குதி என மரீஇயிற்றுப் போலும் . ) 
டல் . 3. கடந்துபோதல் . 4. கேடுசெய்தல் , அதிகசிதம்- பெருஞ்சிரிப்பு. ( அதிஹஸி 
( உ - ம் . ) " அன்ன தன்மையன திக்கிரமங்கள் த : அதி - அதிகம் . ஹத O - சிரிப்பு .) 
கேட்டு " ( இராமா : உத்த . வரையெடு . உ .) 

அதிகடம் 
5. மாறுபடுதல் , 6. மீறுதல் . ( சுதிக 3 : அதி 

அதிகண்டம் - நித்திய யோகங்களிருபத் 
அப்பால் . க - 8 - போதல் .) 

தேழனுள் ஆறாவது . இதில் ஆதியில் எழுநா 

ழிகை கழித்து எஞ்சியகாலஞ் சுபகாரியத்தி 
அதிக்கிரமித்தல்-- 1. அசட்டைசெய்தல் . ற்குக்சொள்ளப்படும் . (உ - ம் .)" கண்டா திகண் 
2. இல்லாது போதல் . 3. கடத்தல் . ( உ - ம் . ) 

டத்துக்கேழ் கன்னல் " ( விதரந . பஞ்சாங்க . 
“ அழிவற்றபாமேசான் நியதியாகப்பொருக் ( உச , உடு .) ( கூகிமண :) 2. மாணாவத்தை , 
திய இதை யார் அதிக்கிரமிப்பார்கள் ” ( ஞாக அதிகதம் -1 . அடையப்பட்டது .2 . அறிய 
வர் , புசுண் . ருக . உரை.) 4. கழித்தல் , நீக்கு ப்பட்டது . 3.சென்றது . 4.படிக்கப்பட்டது . 
தல் . 5. குறுக்கே போதல் . 6. தப்பிப்போத 

(ச 

சுயிமத . கயி மேல் . மத - சென்றது . ) 
ல் , விலகுதல் . 7. போகவிடுதல் . 8. மேற்படு 
தல் . ( உ - ம் . ) " காமங்கோபமதிக்கிரமிக்கு அதிகதை - பயனில்சொல் , வீண்பேச்சு .. 
மண்மேல் ( மச்சபு . மந்வந்தர . கூகூ .) 9. விடு [சதிகயா : அதி அதிகம் . கயா - பேச்சு .) 
தல் . 10. விலகுதல் . 

அதிகந்தம் - 1. அதிகமணமுடையது . 2 . 
அதிக்கிராந்தம் - 1. அவமதிக்கப்பட்டது . ஒரு வாசனைப்புல்லு . 3. கெந்தகம் . 4. சண்ப 
2. எல்லைகடந்தது . 3. சென்று போனது . 41 . கமரம் . சுயமாய : அதி - மேன்மை . மாய 
மட்டற்றது , மிகுந்தது . 5. வெறுக்கப்பட்ட 

வாசனை . ) 
து . ( அதிக்ராந்த : அதி - மேல் . க்ராந்த- போ 

அதிக நாரி - கொடிவேலிப் பூண்டு . 
னது . ) 

அதிகப்பிரசங்கம் 1. தன் மேம்பாட்டு 
அதிக்கிராந்தவிந்துகபாசிவம் - அதிக்கிரா 

ரை , 2. மட்டுக்குமிஞ்சிப்பேசுதல் 
ந்தவிந்துகபரசிவன் , ( கூர்மபு . திருக்கல் . சு . 
உரை .) 

அதிகப்பிரசங்கி- மட்டுக்கு மிஞ்சிப்பேசு 
அதிக்கிராந்தவிந்துகபரசிவன் - சிவன் 

வோன் . ( வழக் . ) 
ன்மாக்களுடையஅறிவுக்குப் புலப்படும் பொ 

அதிகம் - 1. அடையாளம் . 2. இலாபம் . 
டுத் தனது சிற்சத்தி சந்நிதிமாத்திரத்தி 

3. ஏற்றம் . ( உ - ம் . ) “ போகந்துய்ப்பரொன்ற 
லே தோற்றுவித்த சிவபேதம் ஒன்பதனுள் 

ற்கொன்றதிகமாக ( சூத , முத்தி . உ : உசு 
முதலாவதாகிய நிட்கள சிவம் . இவர் விந்து 4. ஓரலங்காரம் ; அது : - " உலகமுழுதடங்கு 
வை நீங்கிய இலயராதலால் அதிக்கிராந்த வி மாவிசும்பிலுன்ற , னல 

ற , னலகில் குண மடங்காவா 
ந்துகபரசிவனெனப் பட்டார் . ( சி.சி. 2 ; எச . 

ம் ” என்றாற்போலப் பெரிய ஆதாரத்தினும் 
ஞாநப் . ) 

ஆதேயத்தைப் பெரிதாகச் சொல்லுதலு 
அதிக்கிராந்தவிந்துகபராசத்தி- சுத்த மா 

ம் " மன்சீருலகெவ்வளவு பெருமைத் தளவி 
யையாகிய விந்துவுக்கு மேற்பட்ட விந்து லுன் சீரடங்கியுள என்றாற்போற் பெரிய 
வை யதிட்டிப்பவளாய் அதிக்கிராந்தவிந்துக ஆதேயத்தினும் ஆதாரத்தைப் பெரிதாகச் 
பரசிவத்துக்குச்சத்தியாக நிற்பவள் ; இந்தச்ச சொல்லுதலுமாம் .( இலக்கணவினா. பக்.ககூக . 
த்தியை அதிக்கிராந்தவிந்து கபரசிவந்தோற் விசாக . ) 5. குருக்கத்திமரம் . 6. சேனை . 7 . 
றுவித்தது . ( சி . சி . உ : எச . ஞா.கப் . ) 

நிக்கிரகத்தாநம் இருபத்திரண்டு ளொன்று ; 
அதிக்கிராமகன் - கிரமந் தவறி நடப்பவ 

அது : ஒன்றற்குப் பல கூறுதல் . ( சி.சி. அள 
சூராகே : அதி - அப்பால் . க 

வை . கச . ) 8. பொலிவு . 9. மிகுதி . ( உ - ம் . ) 

காகே - 
நடப்பவன் .) 

நூநங்கள திக நோக்கி நுகர்விப்பன் ( சி.சி. 

உ : உக . ) 10. மேன்மை . ( உ - ம் . ) " அதிகமா 
அதிக்கிராமம் வைத்தீசுரன் கோயில் . யின திருப்பணி " ( பெரியபு . ஏயர்கோ . எ . ) 
(உ.ம். ) " அம்பலமாரூர்காசி காளத்தி வி ( அயிக .) 
த்தகிரி அதிக்கிராமம் ( கடம்பவன . இலீலா அதிகமாதம் - இரண்டு சங்கிரமங்களுக்கி 

யில் , இரண்டு சந்திரோதயம் வரும் மாத 


ன் . 


( கூதி 


சங் . அஉ . ) 


118 


அதிகவுச்சம் . 


ககக 


அதிகாரசிவன் . 


. 


ம் , அது : சூரியகெதியால் முப்பத்திரண்டு புதிய புகர்க்கேமீனிலிருபத்தேழ்பாகைபுகழ் 
மாசமும் பதினாறுநாளும் முப்பது நாழிகையு ச்சரிக்குக் கோலிலிருப்பது பாகையென்பார் " 
ம் ஐம்பத்தைந்து வினாழிகையுஞ்செல்லச்செ ( சாதகசிந் . கஉக . ) ( கய ; உது . ) 
ல்லவரும் . ( விதாக . குணாகுண . அக , அஉ . 

அதிகற்றதி- கொடிவேலிப்பூண்டு . 
உரை . ) ( சுயிகாைல . ) 

அதிகன் 

1. ஆதிக்கன் , மேற்பட்டவன் . 
அதிகமாதாபவாதம் – அதிகமாஸதோஷ ( உ - ம் . ) " மூவர் தம்மினும திகனென்றால் ” ( இ 
விர்த்தி . ( விதாந . குணாகுண . அச - ஆங் கவி 

ராமா . ஊர்தேடு கஉ . ) 2. ஒருவள்ளல் ; இவ 
முகம் . ) 

ன் , தனக்குக்கிடைத்த அமிழ்து விளையுங் 
அதிகரித்தபி -- இருபத்து நால்வகை அக்கில் கருநெல்லிக் கனியைத் தானுண்டு உடம்பு 
கீடங்களுளொன்று . ( சீவரட் . கூச கூ .) பெறாதே ஒளவைக்குக்கொடுத்தோன் . ( சிறு 

அதிகரணத்துவம் - அதிகாணமாயிருக்கு பா , பக் . அக . ) 3. சிவன் . ( உ - ம் .) " அதிகன்வே 
தன்மை . 

ணியிலார் தரு கஙகையை ” ( கந்தபு . திருக்கயி . 
அதிகரணம் -1 . அதிட்டித்தல் . (சி .சி . க : 20. ) ( சுயிக . ) 
காரு . மறை .) 2. இருப்பு . (உ - ம் . ) " அதிகா 
ரத்தோட திகரணத்தினாமே ” (சி . சி . க : சுரு . 

அதிகாகம் - காகத்தின் மேல் , ( பி . வி . கா 
ஞாநப் . ) 3. உரிமை . 4. தன்னாற் கூறப்படும் 

ரக . சு.உரை . ) ( அயிகாக : அயி - மேல் . கா 

கம் - ஒருபறவை . ) 
பொருளும் , அதன்கணையப்பாடும் , அதற்கு 
ப் பிறர் கூறும் பக்கமும் , அதனை மறுத்துரை 

அதிகாங்கிஷை . - பேராசை . ( த . நி . போ , 
க்குஞ்சித்தாந்தத்துணிவும் , இயைபுமென் உ எஎ .) [ அதி - அதிகம் . காபக்ஷா- விருப்பம் . ) 
னுமிவற்றது நிலைக்களம் . (சிவஞாநபோ . க : அதிகாசம் - பெருஞ்சிரிப்பு .( சு.திஹாவ . 
வார்த்தி . கருத்துரை . சிவஞா. ) 5. பதார்த் 

கதி - அதிகம் . ஹால - சிரிப்பு . ) 
தம் . 6. பிரதிஞ்ஞை. 7. மேன்மை , 
ட்டம் , ( அயிகரண : அயி - மேல் , கரண 

அதிகாந்தம்- 1. ஒருவிலையுயர்ந்தகல் , 2 . 
செயல் . ) 

செவ்வானம் . 3. போழகு . ( சுயி - அதிகம் . 
அதிகரித்தல் -1 . அதிகப்படுதல் . ( உ - ம் . ) | காந்தம்- உயர்ந்தால் , க- சூரியன் . அந்த- மு 
" தீ - அதிகரித்த குந்தணை ( தைல . தைல டிவு ; காந்தம் - அழகு . ) 
வ . கங . ) 2 . அதிகாரஞ் செலுத்துதல் , ஆணை அதிகாயன் -- 1.இராவணன் புதல்வருளொ 
யினடப்பச்செய்தல் . ( நன் . விருத் . எழுத்ததி 

ருவன் . ( இராமா . அதிகாய , எக ) 2. மிசப்பெ 
காரம் என்பதனுரை . ) 3. அதிகாரத்தோடு 

ருஞ் சரீரமுடையவன் . ( அதிகாய : அதி - அ 
பொருந் தவருதல் . ( உ - ம் . ) அதிகாரமாவது 

திகம் . காய - சரீரம் . ) 
எடுத்துக் கொண்ட அதிகாரமிதுவாதலின் 

அதிகாரசத்தி -1 , சிருட்டியாதி அதிசாக 
ச்சூத்திரத்த திகரித்த பொருள் இதுவென 

ஞ்செய்யுஞ் சாமார்த்தியம் . ( உ - ம் . ) " புரைத் 
அவ்வதிகாரத்தோடு பொருந்த உரைத்தல் . 

ததிகாரசத்தி புண்ணியனண்ணலாலே " ( சி . 
( நன் . பொது . உக . விருத் . ) 4. உரிமைபூண் 

சி . க ; ஙச . ஞாநப் ) 2. சிவன் ; இலயம் , போ 
டுகொண்டாடல் . ( உ - ம் .) " மறைமொழிகளை 

கம் , அதிகாரம் என்பவைகளுள் அதிகாரவவ 
யதிகரிக்கும் பிராமணர் ” ( சிவதரு . பாயிர . 
க . உரை.)5.தலைமைப் பட்டுநிற்றல் . (உ - ம் .) தி . (சி.சி. உ . எரு. மறை ) 

த்தையிலிருக்கும் போ தவரோடு நிற்குஞ் சாத் 
எழுத்ததிகாரம் என்பதற்கு எழுத்து அதி 

தி ; . கயிகாரம் 

பதி . ) 
கரித்தல் எனப் பொருள் கூறுவாருமுண்டு . அதிகாரசத்திகள் - பிரமாவை யதிட்டித் 
( நன் . எழுத்ததி , இராமா.) ( அயிகார.மூல . ) | துச் சிருட்டி செய்யும் வாமையும் , விட்டுணு 
அதிகல்- காட்டு மல்லிகைச்செடி. 

வை யதிட்டித்துத் திதிசெய்யுஞ் சேட்டை 

யுங் , காலருத்திரரை யதிட்டித்துச் சங்கார 
அதிகவுச்சம் -- அத்துச்சம். ( உ - ம் . ) " அதி 

ஞ்செய்யும் ரோதயித்திரியுமாகிய சத்திகள் . 
கவுச்சந்தனையுரைக்கிற் கதிரவனுக்குத்தானா 

(சி . சி . க : ஙச . மறை ) 
ன மேடந்தனிலே பாகையொருபத்தா - ம தி 

அதிகாரசிவன் - மகேசர் ; இவர் சுத்தமா 
தனக் கேரிடபத்திற்றான் மூன்றுபா கைவரு 

யையிலே உற்பந்நகாரியத்தைச் செய்வதினால் 
ஞ்சேய்க்கு மகரத்திலிருபத்தெட்டாகுந் - து 

அதிகார சிவன் எனப்படுவார் .( பௌட் , பதி . 
திபுதற்குக் கன்னியினிற் பதினைந்து பாகை 

உசு . ) ( சுயிகாாலிவ :) 
சொற் குருவுக் கேகடகந்தனிலைந்து பாகை - 


119 


அதிகாரமுத்தி . 


க 20 


அதிகாரியர் . 


அதிகாரத்திரயம் - கர்மம் , ஞாநம் , பத்தி . வெண்பா . சிற்றுரை.) கயிகாதி: சுய 
அதிகாரதத்துவம் - ஈசுரதத்துவம் . ( சி.சி. காா ; முக்தி - வீடு . ) 
க : சுசு . ஞாநப் . ) 

அதிகாரமுறைமை - ஒருத்தி ; அது : முன் 
அதிகாரபஞ்சகம் - கர்மி , முமூட்சு , அப்பி னின் றசூத்திரப்பொருண்மை பின்வருஞ்சூ 
யாசி , அனுபவி , ஆருடன் என்னும் அதிகார த்திரத்திற்கும் பெறற்பாலன பெறவைத்த 
ரைவர் ; அவருள் மூடத்தனத்தாற்றன் சாதி ல் . ( உ - ம் . ) தொல்காப்பியத்து நசு ஆஞ் சூத் 
கர்ம மாததிரம் பிடித்துச் சதசென்மத்தில் திரத்தில் " குற்றியலிகரம் நிற்றல் வேண்டு 
முத்தனாகிறவனே கர்மி , சகம் அசத்தென்று ம் ” என்பதில் " நிற்றல் வேண்டும் " என்பத 
தெளிந்து ஆத்மகர்ம நிட்டனாய் மூன்று செ னை உசு - ஞ்சூத்திரத்துக் குற்றியலுகரம்வல் 
ன்மத்தின் முத்தனாகிறவனே முமூட்சு , சொ லா றூர்ந்து " என்பதனோடு ஒட்டி நிற்றல் வே 
ப்பனம் போலப் பிரபஞ்சம் மித்தையென்ற ண்டுமெனக் கொள்ள வைத்தல் . ( தொல்.பொ 
றிந்து அப்பியந்தரத்திலே தியாநாதி கர்மயு ருள் . சுசுசு . உரை . ) 
க்தனாய் இரண்டுசென்மத்திலே முத்தனாகி அதிகாரர் - தூலபஞ்சகிருத்தியத்திலே 
றவனே அப்பியாசி , விவகாராபேட்சைவிட் உன் முகமாயிருந்த கிரியாசத்திக்குப் பின் 
டு விவேக தற்பரனாகி ஏக்சென்மத்தில் முத் துே இப்படியாகக் கடவதென்று சங்கற்ப 
தனாகிறவனே அநுபவி , விசுவவிகிர்தி தோ ததைப்பண்ணுஞ் சங்கற்ப இச்சாசத்திரூப 
ன்றாமல் ஆத்மஞாநத்தாற் சத்தியோ முத்தி மாயிருந்த ஈசா..( ப.பாச . ) சுத்தமாயையானது 
யடைபவனே ஆரூடன . ( வி - ணி . உ . ) | க உறபதநகாரியத்தையுடைய தாகச செய்பவா . 
யகார : பஞ்சகம் - ஐந்து . ) 

அதிகாரவுரை 

நூலுரை பதினானகனு 

ளொன்று ; அஃது : - அதிகாரத்தால் வருவிக் 
அதிகாரம் -- 1 . அதிகரித்தல் . ( நன் . எழுத் கப்பட்டதென அதிகாரத்தோடு பொருந்தக் 
ததி . இரா . ) 2. ஆரமபம் . 3. இடம் . ( தொல். 

காட்டி எழுதுமுரை. ( கன் . உக . இராமா . ) 
பொருள் . சுசுசு . உரை ) 4. உடையனாந்தன் 

L 

கய காரு ; உரை . ) 
மை . 5 , உரிமை , யோக்கியம் . ( உ - ம் . ) “ விரு 
ம்பிய மந்திராதிகார மர்ச்சநா திகா மேவும் 

அதிகாசன் -1 . மகேசுவரன் . ( சி.சி. க : ருசு . 
யோகா திகாரமெனச் சமயவிசேடம் வரும் " 

இராமலி . ) 2. மேல்விசாரணை செய்வோன் . 
( சிவப்பிர , க . இலக் , ) 6. ஒரு ஏலிலே ஒரு 

( சுயகார் :) 
பொருள் கருதிவரும் பலவியல்களின் தொ 

அதிகாரி- உடையவன் ( உ - ம் . ) " தநாதி 
குதி , ( தொல் , சொல் . க . சேனா. ) 7. ஒருவி 

காரி ” 2. நூல் கற்றற்குரியோன் . (சிவஞா 
ஷயத்தைப்பற்றிவரும் பலவாக்கியத்தொகு 

நபோ . பாயிர , சிவஞா. ) 3. நூல் செய்வித்தோ 
தி , ஒன்றன திலக்கணம்பற்றி வரும் பலசூத் 

ன் . 4. பக்குவன் . ( உ - ம . ) " இத்தகு ஞாநசாத 
திரத்தொகுதி . ( தொல் . சொல் . க . சேனா.) நக்கதிகாரிகளெவராவரென்றிடினே ” ( சூத . 
8. தநதிரமாகிய நூல் . ( பிங்க . உ O ரு எ .) . தலை சிவ . எ : no . ) 5. பாட்டுடைத்தலைவன் . 6 . 
மை . ( உ - ம .) " பையாடாவோனடி பற்றுவரே , 

மகேசுவரன் . ( உ - ம் . ) “ ஞா கப்பிரகாசமேதிரு 
லையாவதிகாரநடத்துவரே ” ( உபதேச . சிவநா 

மேனியாகவுடைய சிவன் இலயி எனவும் , 
ம . 30.) 10. நன்மைப்பேறு . 11. பக்குவம் . போகி எனவும் , அதிகாரி எனவும் , சிவன் 
( உ - ம் . ) " அனை யவன ததிகாரம் தெரிந்தருளா 

சதாசிவன் மகேசுவாராக இம்மூவருங்கிருத் 
னேக்கி " ( வேதா . சூ . கக . ) 12. பண்பு . 13 . தியங்களுக் கீடாகப பெயர்களைப் பெற்று 
முறைமை. ( தொல் . பொருள் . சுசு சு . உரை . ) ( சி.சி. க : சுரு . மறை ) 7. மேல்விசாரணை செ 
( அயிகார : அதி - மேல் . கார - செயல் ) ய்வோன் . ( சுயிகாரிங் : சுய - மேல் , கா 

அதிகாரமலம்-- மலபரிபாகமாந்தியமுடை ரிங்- செய்வோன் .) 
யரான விஞ்ஞானாகலரைச் சுத்தாத்துவாக்க 

அதிகாரித்துவம் 
ளில் அதிகாரமுடையராக நிறுத்தும் பெல 

உடையனாந்தன்மை. 
முடையமலம் . ( சி.சி.அ : உ . மறை .) [ அதிகா 

றை )( அதிகா சயகாரிது . சுயிகாரிது - உடையவ 
ர ; மலம் . ) 

த - தன்மை . ) 
அதிகாரழத்தி -- ஆன்மா சுத்த தத்துவத்தி அதிகாரியர் 

அதிகாரமுடையவர் . ( உ - ம் . ) 
லே அதிகாரமலததோடு மாத்திரம் இருப்ப "" ஆக்கையுடையவதிகாரியர்க்கெல்லாம் ” ( சி .. 
தாகிய முத்தி . (சிவஞாநபோ, சு - ஞ்சூ . சு - ஆம் சி.அ : கஎ . மறை 


ன் , த - 


120 


அதிகுணன் . 


கக 


அதிசகதி . 


கல்பமாக 


அதிகாரை --சாதிகாரதீக்ஷை . ( அதிகாரத் அதிரும்பை - பொற்றலைக் கையாந்தகரை. 
தோடு கூடியது .)(சி.சி. அ . ரு சிவாக் ) கயி 2. பொற்றா. 
காரா . ) 

அதிதய்யாஷ்டகர் - தேயுதத்துவத்திலிரு 
அதிகாலங்காரம் - பெருமையணி. (குவல . ன் , மாதகேச்சுவரன் , மகாகாளன் , மத்திமன் , 

க்கும் அரிச்சந்திரன் , ஸ்ரீசைலன , 
க்க . ) ( சுயிக; அலங்காரம் ,) 

கேதாரன் , வைரவன் 

என்னும் எண்மர் . 
அதிகாலம் - விடியற்காலம் . ( உ - ம் . ) " அத் ( சி . சி . அ : உ . மறை .) 
திருங்கழிந்தமற்றை யதிகாலந்தன்னில் " ( மச் அதிதரு - அதிகபாரம் . கூதி . சு 
ஈம் . வீமத்துவா. க அ .) 

தி - அதிகம் . - பாரம் . ] 
அதிகாலை- விடியற்காலம் , 

அதிகை - 1. அதிகமானது . 

( உ - ம் . ) " பலா 
அதிகிருச்சிரம் - பன்னிரண்டு நாளைக்கு 

பன்னிரண்டு நாளைக்கு திசையானால் ” ( பௌட் . மாயா . குரு . உரை ) 
அனுட்டிக்கப்படும் ஒருவிரதம் . அதனை அநு 2. நடுநாட்டிலுள்ள ஒரு சிவஸ்தலம் . ( பெரி 
ட்டிப்பவன் முன் மூன்று நாள்களிலும் பகலி யபு . திருமூல . கா . ) கூகா:) 
ல் ஒவ்வொரு கவளமும் , அதன்பின் மூன்று 

அதிகை வீரட்டனார் - அதிக வீரட்டமென் 
( வில் ஒவ்வொரு கவளமும் , னுந்தலமுடையவர் . 
அதன்பின் மூன்று நாள்களிலும் , யாசியாது 
வந்த உணவில் ஒவ்வொரு கவளமும் உண்டு , தெட்டுள் மூன்றாநாகம் . (உ - ம்.) " கோரமது 

அதிகோரம் - தொகை நரகங்கள் இருபத் 
அதன்பின் மூன்றுநாளும் உபவாசமிருந்து 
முடித்தல் வேண்டும் . ( மது.கச ,உச . ) (சுதி 

தான் முதனரகங்கூறுமதன் கீழ்க்கவின் கோ 

ரங் - கோரமதன் முன்னதிகூட்டிக் கூறுமது 
சுகி - அதிகம் . சு .J , பிரயாசம் . ) மூன்றாநாகம் ( சிவதரு . சுவர் . களை .) 
அதிகிருதர் - அதிகரித்தவர் , ( உ - ம் . ) “ அவ அதிகோலம் - அழிஞ்சின் மரம் . 
ற்றினதி கிருதராகிச் சிறந்தமா புருடர்க்கு ” 

அதிகோவம் - அழிஞ்சின்மரம் . 
(வேதா. சூ. சுசுச . ) ( சுயிகா-க: சுய- மேல் . அதிங்கம்- அதிமதுரப்பூண்டு . ( உ - ம் . ) 

கணியதிங்கம் வகுளம் " (காஞ்சிபு, சனற்கு 
கிருதர் - செய்யப்பட்டவர் .) 

மார . கா . ) 
அதிகிருதன் - 1 , அத்தியக்ஷன் . 2. பிராட் 

அதிச்சத்திரகம் - அதிச்சத்திரம் . சகி 
இவிவாகன் . (மிருதி , 5. ) 3. வரவு செலவுக் 
சணக்க திசாரி (சுயிக / க : சுயி - மேல் , 

தக : அதி - மேல் . உத - குடை . க . ஓர் 

வ - விகுதி . ) 
அர -5 - செய்யப்பட்டவன் . ) 

அதிச்சத்திரம் -1. காளான் . 2. நட்சத்திர 
அதிகிருதி - ஒருகவிச்சந்தம் ; அஃது : - அடி சீரகப்பூண்டு , ( கூகிவது அதி - மேல் , 20 
யொன்றிற்கு இருபத்தைந்தசையுடைய நா 

த-குடை ,) 
ன்கடி கொண்டதாய் வருவது . கதி 

அதிசக்கரீ- ஒருகவிச்சந்தம் ; அது அடி 
சடதி - அதிகம் . காசி - செயல் , ) 

யொன்றிற்குப்பதினைந் தசையுடைய நாலடி 
அதிகிருதை- அதிகாரமுடையவன் .( பௌ கொண்டதாய் வருவது . ( க்கியது ரீ : அதி 
ட் . கச . ) சுயிசுக்கா .) 

மேல் , ரீ - ஒருசந்தம் .) 

அதிசக்தவரி -- அதிசக்கரி ; ஒத்தமைந்த சந் 
அதிகுணம் - நற்குணம் , மேலானகுணம் , 
கதிரண: அதி . மேலான .மண- தன் தப்பொதுப்பெயர். ( சு.திகாரி , ( வெதரு . 
மை .] 

உ : கூ . உரை ) 

அதிசக்தி -- 1 , நெருங்கிய ஒற்றுமை, 
அதிகுணன்-1. அருகன் . ( திவாகா . ) 2 . 

. 
சடவுள் . 3. சிவன் . ( உ -ம்.) “ களிறாபிளிறி ( சு.திவாதி : அதி- அதிகம் . தி - ஒன்றிப்பு , 
டவுரிசெய் தவதிகுணன் ” ( தேவார . திரும 2. பெரியவல்லமை . சாதிகை : " தி - வல் 
றை . து . சம்பந் .) 4. நற்குணன் , மேலான கு 

லமை . ) 
ணமுள்ளவன் . கதி மாண : கதி - மேலா 

அதிசகதி - ஒருகவிச்சந்தம் ; அது ; அடியொ 
ன . நாண.- குணமுடையவன் . ) 

ன்றிற்குப் பதின்மூன்றசையுடைய கான்கடி 


( 


121 


அதிசயவுவமை . 


கஉஉ . 


அதிசநகி . 


. 


= 


வால் வருவது . ( சு.நிஜம , சு.கி - மேல், ஐ டோ - மதுவொன்று செந்தாமரைக்கு (கண் 

( 
- ஒருசந்தம் . ) ( சிவதரு . உ : க . உரை . ) டி ... உ .) 
அதிசங்கலிதம் - ஒன்றென்னும் எண்ணை அதிசயன்- அருகன் . ( திவாகா . ) 
யிரண்டாற்பெருக்கி வந்தகுணிதமாகிய இர அதிசயித்தல் - அதிசயங்கொள்ளல் . ( உ - ம் . ) 
ண்டென்பதைப் பின்வைத்ததனை இரண் அலமந்தேங்கியதிசயித்து ” கருதபு .திருமண , 
டாற் பெருக்கி வந்தகுணிதமாகிய நான்கெ ங க . ) 
ன்பதனை யதன் பின்வைத் ததனை இரண்டா . அதி.சயேந- மிகுதியாய் . ( உ - ம் .) “ ஆதி 
ந்பெருக்கி வந்தகுணிதமாகிய , எட்டென்ப 

சயோ சிவோகமென்று பாவிக்கப்படுவதாம் ” 
னை யதன் பின்வைத்திப்படியே யிரண் டெ 

( சி . சி . சு : எ . சிவாக் . ) ( இது மூன்றாம் வேற் 
ன்பதனைக் குணமாகக்கொண்டு - வருங்குணி 
தந்தை யதன் பின் எழுதிப்பெருக்கி , க, உ , பணியா: க.திய - மிகுதி . உரு 

றுமை யேற்று நின்ற ஒரு வடமொழி . சக்தி 

மூன் 
ச, அ , கசு , ஙஉ, காச , கஉ அ . என்றிவை முத . 
லாகப் பெறும் தொடர் . சு.சி - அதிகம்... நாம் வேற்றுமையுருபின் றிரிபு. ) 
கவிதா - கூட்டப்பட்டது .) 

அதிசயோக்தி - உயர்வுநவிற்சியணி; அஃதும் 

ஒருபொருளானது தன் சொல்லாற் சொல்லப் 
அதிசஞ்சயம் - 1. அதிகமாகக்கூட்டுதல் . 2 . 

படாமிற்கேட்போரை மகிழ்விப்பதும் , இஃது , 
பெருங்குவியல் . ( கூதி வலய: சுதி - அதி - பஃதன்றென்று தெரிந்துந் தன்னிச்சையா 
அதிகம் . வலதுய- கூட்டு தல் . ) 

லாமென்று கொள்ளப்படுவதுமாகிய ஆதோம் , 
அதிசந்தாநம் -1, ஏய்த்தல் , 2. பொய் , 3 . 

நிச்சயத்திற்கு விடயமாகுதல் . ( உ - ம் . ) " புய 
வஞ்சகம் . சு.சிவலபயா ந : அதி - அதிகம் , 

லேசுமந்து பிறையேயணிந்து பொருவி 

லு 
லெபயா ந - பந்தித்தல் . ) 

டன் - கயலேமணந்த கமலமலர்ந் 
தாரு கற 

பகத்தி- னயலே பசுமபொற்கொடிரின்றதா 
அதிசயச்சொல்- அதிசயத்தைக்குறிக்கு 

ல் ” (வாண . க . ) இங்கே புயன் முதலிய உப 
ஞ் சொல் . 

மானச்சொற்களாற்கூந்தன் முதலிய உபமே 
அதிசயம் - ஓரலங்காரம் ; அது : கவிஞன் 

யங்கள் இலக்கணையாகச் சொல்லப்பட்டன . 
தான் சொல்லக்கருதிய பொருளின் வனப் 

( இலச்கணவினா. கஎ அ . விசாக . ) 2. மிக 
பை யுவந்து சொல்லுங்கால் உலகநடையி 

பேசுதல் . ( சு.பாயொதி : கட்சியமிகு 

பிற 
வாமல் உயர்ந்தோர் வியப்புறச் சொல்லுதல்.தி. உதி - பேச்சு . ) 
( தண்டி . ருச . ) 2. புதிதாயாவது வழக்கத்தி அதிசயோத்தி-- அதிசயோத்தி . 
னின்றும் விகற்பமாயாவது ஒன்று தோன் அதிசரணயோநிரோகம் - பெண்களுடை 
றுதலால் உண்டாகும் மனக்கிளர்ச்சி ( உ - ம் . ) ய யோநியிலே வரும் ஒருவகைரோதம் . (சீவ 
“ ஆரிவனெதிர் நிற்பானென்ற திசய நீரனானா 
ன் ” ( கந்தபு . திக்கு. அக . ) 3. மிகுதி . 4. மே 

ரட் , ங உ ங .. ) (சுகி - அதிகம் , சரணம்- ச 
ன்மை . ( உ - ம் . ) " அடிகளிவ்வழிபோந்தவதி 

சரித்தல் ; யோகி ; ரொம . நோய் . ) - 
சயமறியேனே ” ( தேவார . திருக்கூட . க . சுந் 

அதிசரம்-- 1. நிலைபெற்றது , சற்று நேரம் 
தா . ) சு.தியாய : கூதி - அதிகம் . ய . ) 

நிற்பது . ( க.கிவா; ) 2. நெட்டுயிர்ப்பு . ( க 
அதிசயவிரக்கச்சொல் - இரக்கத்தோடு 

இரக்கத்தோடு தி ; மா - போதல் .) 
கூடிய அதிசயத்தை விளக்குஞ்சொல் . 

அதிசான்- 1. அப்பாற் போகிறவன் ... 2 . 
அதிசயவுவமை - உவமையலங்காரவகை 

வழிகாட்டி , ( சகிலா : கூதி - அப்பால் , வல 
ளான்று ; அது : உபமாநம் , உபமேய [ T - செல்பவன் . ) 
மென் மிரண்டற்குஞ் சார்பிடத்தாலன்றி அதிசரித்தல் 

- அப்பாற்போதல் . ( மூ . அதி 
ஒப்புமைக்குரிய குணத்தினாலே தம்முள்ளே ஸா .) 
பேதமில்லையென அதிசயந்தோன் றச்சொல் 
லப்படுவது . ( அதிசயவுவமைக்கு தாரணம் 

ம் ) “ நி 

அதிசருச்சநம் -1 . உதாரத்துவம் . 3. கொ 
ன்னுழையே நின் முகங்காண்டு பெருந்தடா 

டை . 3. கொலை . ( ச.திவஜக : கதி . அதில் 
தன்னுழையே தன்னையுங்காண் குவ - 

மின் 

கம் . வலஜ- ந O - படைத்தல் . ) 
ஓ -மிதுவொன்றுமேயன்றி வேற்றுமையுண் அதிசநசி - கொடிவேலி . 


களு 


... 


122 


கஉங 


உ 


, . " 
அதிசாரவக்கிரம் . 

அதிசூக்குமத்துவம் . 
அத சாக்கிரதை - மிகுவிழிப்பு. கதி, ஜா தனவெண்ணகையாய் முன்னிலோரை பல 
ஆசா - விழிப்பு . ) 

த்தனவே . என்னும் ( விதாதா கோசர , பதி 
அதிசாந்திரன் -- சந்திரன. 

னைந்தாஞ்செய்யுளாற் பெறப்படும் .) 
அதிசாமியை - வெண்குன்றிச்செடி .. [க ரோகம் ; அது . அடிளவின்கீழ் நுனிநாவைப் 

அதிசிதவை - நாக்கிலே வரும் ஒருவகை 
திவாகா . ) 

போலத் தடித்து வீங்குவது . (சீவரட் உ அரு . ) 
அதிசாரசிலேட்டுமரோகம் சிலேட்டும் கதி ; ஹா 

கதி ; ஜிஜா - நாக்கு . ) 
ரோகங்களுளொருவகை ; அது : சிவந்தபேதி , 
வயிற்றிலிரைச்சல் , குத்தல் , விலாவிற் சூலை, அதிசித்திரம் - தாளப்பிரமாணம் பத்துவ 
பொருமல் , மார்பிலும் நெஞ்சிலும் நோவு , கையுளொன்றாகிய மார்க்கம் என்பதன் பிரி 
வாய்வறளல் , இருமல் , சுவாகம் , தாகம் , எரி வுகளாறனு ளொன்று ; அது : கான்மாத்தி 
ச்சல் . என்னுங் குணங்களையுடையது . ( சீவர ரை ஒருகளையாகக்கொண்டது . 
ட் கங ) கூதிவலார் ,ஜெஷ , ரொம் ) அதிசீக்கிரம்- அதிகவிரைவு . சுகி ; மீ 
அதிசாரணம் -மாவிலிங்கமரம் . 

வர்- விரைவு .) 
அதிசாரத்திரவியம்- அதிசாரநோயைத் அதிசிரயணம்- அனல் கொளுத்தல் , சூடு 
தீர்க்கும் மருந்துக்குச் சேர்க்கப்படுஞ்சரக்குக | காட்டல் . இஃது ஆச்சியத்துக்குச் செய்யும்-1 
ள் ; அவை : வெட்பாலையரிசி , அதிவிடயம் , தினெட்டுச் சம்ஸ்காரங்களிலொன்றாகச்சொ 
வட்டத் திருப்பி வறட்சுண்டி , சுக்கு , கீழ்கா ல்லப்பட்டிருக்கிறது . ( சுயிருயண . ) 
ய்நெல்லி , இலவம்பிசின் , ஓமம் , கஞ்சா , மா 
விரை , திப்பிலி , சிருகாஞ்சொறி , இருபூலா, 

அதிசீதம் - இருபத்தெட்டுத் தொகை நா 
(வறட்பூலா, நீர்ப்பூலா,) சாதிக்காய் , நீர்முள் கங்களுள் முதலாவதாகிய கோரத்துக்குள்ள 
ளிவிதை , முத்தக்காசு , குங்குலியம் , காட்டா 

ஐந்து நாயக நரகங்களுளொன்று . ( உ - ம் . ) 
ரை , புளியம்வேர் , வாழை , மாதுளம் பிஞ்சு, 

மிக்க தமஞ் - சிந்தைகலு ழதிசீதமதிவெப்ப 
வெள்ளிலோத்திரம் , கருவேல் , தேன் , புளி 

மனத் தெரித்த - வைந்தினையுமுதனிரயத் 
யங்கோட்டை தோல் , தென்னம்பாளையெ ததிபதிக ளெனவறிக ” (சிவதரு . சுவர், ககஉ. ) 

( அதிபரீத : கதி அதிகம் . பரீத - குளிர் , ) 
அதிசாரம் -1. அதிமதுரம் . 2. கிரகங்கள் 
ஓரிராசியினின்று தமது வழக்கமான காலம் 

அதிசீர்ணம் - மிகுந்த சீரணம் . ( உ - ம் .) " 
றைகின்ற 

சீரணமாயசீரணமாயதிசீர்ணமா 
நீக்குமுன் மற்றோரிராசிக்குச் செல்லுதல் . 3 . 

முறைகின்றவுடலுக்குக் கூற்றமா 
வயிற்றுளைவு ; து சிலகாரணங்களால் வாயு 
அதிகரித்துத் தாதுக்களையும் , உதராக்கிரி 

ம் நாடியுயிருலைவினாலே " ( ஞாநவா . சிகித்து . 

சஎ . ) 
யையும் கெடுத்து மலப்பையிற் சேர்ந்துகொ 
ண்டு மலத்தைச் சல்மாக்கி யபாநத்தாலே 

அதிசுட்கம் - ஒரு நோய் ; அது : சரீரத்தை 
ஒழுகச் செய்யுமென்பர் .(உ-ம்.) “ குன்மமதி வாட்டுவது . (சீவாட் உ OR . ) சுகி சஷ 
சாரவெப்புக் கொடுஞ்சூலை ” (சிவாநந்தமாலை ) வாட்சி . ) 
( க - வலரா , சு.சி - அதிசம்.- வலா போ அதிசுத்தம் - மிகுசுத்தம் . ( உ - ம் .) " மாயா 
தல . ) 4. விரைவாய்ப்போதல் . ( 2,4, சுதி சரீரமதிசுத்தமாய் வரும் ” ( சி.சி. க : சக . ஞா 
வார் : சு.சி - அதிகம் . வாராம் . போதல் . ) / நம் . ) ( சுதி ; - சுத்தமானது. ) 

அதிசாரவக்கிரம் - 1 ஓரிராசியினின்று போ அதிசூக்குமசித்து-- தூலசித்துப் போலா 
குங் கிரகங்கள் தமக்கு வழக்கமாக நியமிக்கப் மிக நுண்ணியதான சித்துப் பொருள் . 
பட்டகாலங் கழியுமுன்னே அல்லிராசிக்கு 

அல்விராசிக்கு ( உ - ம் . ) " சிவமதிசூக்கும சித்தாதலினாண்ட 
மீண்டுவருதல் அ.திவார ; வசூ 

சத்து நிற்றலாற்றாது ” { சி.சி.எ.கூ. சிவஞாக .) 
ங்குதல் . ) 2 , பத்துத்திநம் புகர்மாலவற்குப்ப 

( க-கி , 
தினைந்து பூமற் - கொத்துறுமொன் றரைமா 

அதிசூக்குமத்துவம் 
வைத்துறுமாதங் 

மிகு நுண்மைத்த 
தங்குருவிற்குயர்சநிக்கு 

ன்மை . (சி.சி. பர , நிகண்ட.ரு . உரை . ( சுகி 
கண்மூன்ற திசாரத்தில் வக்கிரத்தின் - முத் 


வி 


பன . 


கியன்ன 


மீளமட் 


123 


அதிட்டம் . 


அதிட்டாம்பூதை. 


கம் 


) 


- ra : சுதி - அதிகம் , வ பரியந்தம் இருக்குஞ் சம்ஸ்காரமாகிய சூக்கு 

மகன்மம் . 5.மிளகு . 6. முன்னறியப்படா 
. ] 
நுண்மைத்தன்மை . 

மல் வருஞ்சம்பவம் . [ 1 , 2 , 3 , 4 , 6 , சஉ J 
அதிசூக்குமம் - மிகநுண்மை . ( உ - ம் . ) " தொ 
ழுதகைய துலஞ்சூக்குமமதிசூக் குமமாய்ச் ஷ : அ- எதிர் மறை .உஷ 

அ- எதிர்மறை . உ J ஷ -காணப்பட்ட.) 
சத்தி சம்பந்தமாயபரசிவனை ” ( சூத . அதிட்டவலி- அதிட்ட பெலம் . ( உ - ம் . ) 
எக்கி . பூ . ச : உச .) சுசி - அதிகம் . " நானறிந்தறியாமையாய்ப் போனா லதிட்டவ 

லிவெல்லவெளிதோ ” ( தாயு . ஆனந்த . எ . ) 
க்ஷ 80 - நுண்மை . 

அதிட்டா காரர் - அறியப்படா தவுருவமு 
அதிசூக்குமவாக்கு - மிகச்சூக்குமமானவா 
க்கு . ( சி.சி. க : உ ங . சிவஞா.) ( சாந்திகலாபு 

டையவர் . ( உ - ம் . ) " ஸ்ரீகண்ட ரூபியாயிருக்கி 
வருவாசிகளுள்ளே சூக்குமை முதலிய நான் ற சிவன் அதிட்டாகாரராதவால் " ( சி . சி . 
குவாக்கும் அதிசூக்குமமாய்ச் சீவிக்குமென் க . ச.அ. உரை . ஞாகப் . ) ( க- J + - அறிய 
று மறைஞாநதேசிகர் சொல்வர் . ) ( சி.சி. க : ப்படாத . ஆகாரர் - வடிவமுடையவர் . ) 
உசு , உரை . ) ( கதி - அதிகம் . வல 

அதிட்டாத்திரி 1. அதிட்டிக்கிறவள் . 
நுண்மை . வாழி - சொல் . ) 

( உ - ம் . ) சிவன் நாதாதிட்டாதாவானபொழு 

துவிந்து அதிட்டாத்திரியானசத்தியாய் ” ( சி . 
அதிசூக்குமிப்பித்தல் மிக நுண்மையா 

சி , உ ; எரு . உரை , சிவாக் ) 2. ஆளுதல் செய் 
க்கள் . 

கிறாள் . ( சுயிஷாதி .. 
அதிசூக்குமை - ஒரு சத்திகலை . 

) 
அதிசூரன் -1 . சிங்கமுகாசுரனுடைய ஒரு 

அதிட்டாதா -1. அதிட்டிக்கிறவன் . ( உம் . ) 
மகன் . ( கந்தபு. புதல்வர் . கஅ . ) 2. மிக்கவீ அதிட்டாத்திரி ” பார் . ( சி . சி . உ : எரு .உரை 
ரன் . ( உ - ம் . ) " வீரவதிசூரர் கிளைவேர்மாள சிவாக் .) 2. ஆளுமதிபதி . (கயிஷாதா: ச 
வே ” ( திருப்பு , கசச .) ( அதி ; சூச - வீரன் .) பி . மேல் . மாதா- நிற்போன் . ) 
அதிசோபநை - உமாதேவி . ( உ - ம் . ) " வர 

அதிட்டா நன் கூடஸ்தன் . ( உ - ம் . ) 
தையதிசோபநைமாபெலைகாந்தை " ( கூர் 

" சீவனொன் றிடுமூ வகைய 

திட்டானன் சே 
மபு. திருக்கல். உஉ . ) ( அதி - அதிகம் . சோழ 

னந்தரியாமி - யாவலின நுசர் தாத்திருசுயஞ்ச 
நா- அழகுள்ளவள் . ] 

த்தார்த்தனோடவிச்சிந்நசீவன் - ருவரும்பார 
அதிசௌரபம் 1. தேமாமரம் . 2. பரி 

மார்த்திகன் றுரியன் சான்றினன் பிரத்திகான் 
மளத் திரவியம் , ( அதிஸௗரலு : அதி - அதி 

மேவமி றொம் பதத்திலக்கியார்த்த 
கம் . ளை பல - வாசனையுடையது . ) 

னென்ப கூடத்தநாமங்கள் ” ( வியாவகாரிக 
அதிக்ஷேபம் நிந்தித்துத் தள்ளல் . 

னாகிய சீவத்திரயம் முதலியவைகட் காதார 
( க - திக்ஷெவ : அதி - மேல் . க்ஷெவ ) , எறி மாயிருத்தலின் வந்தபெயர் . ) வேதா - சூ.டூஉ , 
தல் ] 

அதிட்டாநசைதந்நியம் - 1. சுத்தசைந்நிய 
அதிட்டக்காரன் அதிட்டவான் . ( மூ . மான பிரமம் . ( உ - ம் . ) " ஏாதிட்டாகசைதந்நிய 
சு " J ஷ :) 

த்திற்கு நாசமில்லை ” ( சூத . எக்கி . பூ . உ : எ . 

) 
அதிட்டகன்மம் - அதிருட்டகன்மம் . சுவர் 

இது கூடஸ் தபிரம அதிட்டாநத்தை 
க்க நரகங்களிலே யநுபவிக்கப்படுவன. ( சிவ 

றாகக்காணும் அசிபதார்த்தம் . ( கைவல் . தத் 
ப்பிர . 2 : கூ . உரை . சிதம்பர .)கஷ 

வ . கரு . ) ( வியாவசாரிகனாதிய சீவத்திரா 
காணப்படாதது . கர்ம - செயல் . ) 

முதலியவைகளுக்கு ஆதாரமாயிருத்தலின் 

வந்தபெயர் . ) ( கயிஷாநவெதம் ).) 
அதிட்டச் செல்லி இந்திரபாஷாணம் . 
[ இதிற்செல்லியென்பது சொல்லியென்று 

அதிட்டாநபூதம் - அதிட்டிக்கும் அது . 
சில வைத்திய அகராதிகளிற் காணப்படுகின் ( உ - ம் . ) " ஆன்மாவுடைய ஞாநக்கிரியைக்கு 
றது .] 

அதிட்டாக பூதமாயிருக்கும் ” ( சி .சி.உ : அ . 
அதிட்டம் - 1. காணப்படாமை . ( உ - ம் . ) சிவாக் ) (கயிஷா - ஆதாரம் , ல 

ஊத 
" திட்டமும திட்டமுமில்சிட்ட " ( சேதுபு . 
சருவ . உசு . ) 2. காணப்படாதது . 3. காத்தி அதிட்டா நபூதை - அதிட்டிக்கும் அவள் . 
ராமல் வரும் அபாயம். 4. புத்தி தத்துவத் (உ - ம் .) " சிருட்டியா திகிருத்தியத்திற்குக்கா 
திற்சமவாய சம்பந்தியாய்வைக்கப்பட்டுப்பல ரணமாகிய சத்தியே உ பாதாகமாகிய விக் 


மாவா 


-- 


ஆனது . ) 


124 


| 


அதிட்டேயத்தாநம் . 


கஉரு 


அதிதா நம் . 


விற்க திட்டாக பூதையாய்த் தன் காரியத்தை அதிட்டேய பேதம் - அதிட்டித்தற்குயோ 
ச்செய்கிறதென்னுங் கருத்துவிளங்க " ( சித் க்கியமான பொருள்களின் பேதம் . ( உ - ம் .) 
தா . சாரா .. கூ.ஆஞ்சுலோ . உரை 

சுயிஷா " சிவபேதமென்னும் நவபேதத்தை யொரு 
ந ; கா . ஆனவன் . ) 

பொருளாகிய சிவன் தானே யதிட்டேயபே 

தத்தையொட்டி யபிநயித்துத் தடத்த கற்ப 
அதிட்டா நம் - 1. அடக்கியாளும திகாரம் , 

நையினாலே காண்பிப்பன் ) ( சி . சி . உ : எச . 
2. ஆசநம் . 3. இடம் . 4. இளைப்பாறுமிடம் . 
( உ - ம் . ) “ சாற்று மாயா நிவிர்த்தி தான திட்டா 

ஞாகப் .) ( வெஉ- வகை . ) 
நமாய " ( சூத . எக்கி , பூ . உ : கா . ) 5. சமீபமா அதிட்டேயம் அதிட்டிக்கப்படும் பொரு 
ய்நிற்றல் . 6. சமீபமாயிருத்தல் . 7. தேர்முத ள் , ( உ - ம் .) " அதிட்டேயத்தாரும் ” 
லியவற்றினுருள் . 8. நகரம் . 9. நிலயம் . 10 . அதிட்டேயருபிணி- அதிட்டிக்கப்படுதற்கு 
நிலை . 11. மகத்துவம் . 12. மூலகாரணம் . யோக்கியமான ரூபமுடையவள் . ( பௌட் .. 
13. வசிக்கு மிடம் . 14. வாழ்த்து , 15. விதிக் பதி . கச .) ( கயிஷெயா - விணி .) 
சப்பட்ட பிரமாணம் . ( கயிஷா - க . ) 
அதிட்டாதன் - பரப்பிரமம் . ( உ - ம் . ) " ஈச 

அதிதந்தம் - குட்டிப்பல் . ( சுயிஉது . ] 
னொன்றிடு மூவகைய திட்டாகனியம் பருமொ 

அதிதந்தரோகம் பல்லில் வரும் ஓர் உரோ 
ருபமப்பிரமம் " ( வேதா. சூ . திருக்குவி . ருங .) 

கம் ; அது ; பற்களின் சந்திலே குட்டிப்பல்லு 
( சுபிஷா ந - ஆதாரம் . ஈசனுக் காதாரமாயி 

முளைப்பதனால் வரும் உபத்திரவம் . ( சீவரட் . 

உ.அக.) ( கயிஉதரொமல . ) 
ருத்தலின் வந்தபெயர் .) 

அதிதடாநகிருச்சிரம் - கிருச்சிர விரதவகை 
அதிட்டானுமாநம் - கருதலது மாநம் ; ஒரு யுள் ஒன்று ; அது : இருபத்தொரு நாளைக்கு 
வன் சொன்ன வார்த்தையைக் கொண்டே 

மூன்று பலம் பசுப்பாலுண்டு செய்யும் விர 
யவனுக்கிவ்வளவு ஞாகமுண்டாயிருந்த தெ 

( உ - ம் ) அருந்து தன் முப்பலப்பா 

ன் மூவைந்தாறு திகமுமதிதபநம பென்றேய 
ன்றறிதல் . ( சி.சி. அளவை . கஉ . நிரம்ப . ) றிக " (சிவதரு . பரிகா . உ 

றிக ” ( சிவதரு . பரிகா. உரு - ஆம் உரையும் .) 
( சுரேஷாக ரை .) 

அதிதபதம் - மிகவாட்டு தல்.க - கட்டம் . ) 
அதிட்டித்தல் -1 நிலைக்களமாகக்கொண் அதிதபதம் - அதிதபநகிருச்சிரம் . ( உ - ம் . ) 
ெெசலுத்துதல் . ( உ.ம். ) ( சைவவினா. டு . பக் . “ அதிதபாகிருச்சிகம் ” பார் . 
" குருதேகங்களைய திட்டித்துத் தீக்ஷை செய் 

அதிதமம்- முதலாந்தொகை நரகமாகிய 
யா திருந்தால் " ( சி . சி . க : சசு . ஞாகப் . ) வாயி கோரமென்பதற்குள்ள ஐந்து நாயக நரகங்க 
லாக்கோடல் . (உ - ம் .) " சத்திதான் பிரேரித்ளுளொன்று . (சிவதரு . எ : ககஉ - 

. க உரை 
துப் பின் றான 

திட்டித்துக்கொண்டே 
ட - மதி யும் .) ( அதிதமம் . ) 
னாற்புத்திமுத்தியளித்தலால் ” ( சி.சி.க : ருஅ . ) 
2. விரித்தல் . 

அதிதலசிலேட்டுமம் - ஒருவகைநோய் , 
அதிட்டிதம் -1. தாபிக்கப்பட்டது . ( பௌ 

அதிதவளம் - மிகுவெண்மை. ( உ - ம் . ) " அ 
ட் . பசு , சு o . ) 2. நியமிக்கப்பட்டது . ( பௌ 

தவள மத்சவாரணமும் ” ( பார்த . பன்னிர . 
ட் . பசு.கா.) 3. நிலைப்படுத்தப்பட்டது .( பௌ 

சடு ,) ( சு -கியவன். ( கதி- அதிகம், யவ 
- . பசு . கா .) 4. பிரேரிக்கப்பட்டது . ( பௌ உ . வெண்மை . ] 
ட் . பசு . சு 0 .) 5. மேல்விசாரணைசெய்யப்பட் 

அதிதனு - பொன் . 
டது . ( ஆயிஷித : சுய- மேல் . ஜி.க. நிற் அதிதாதா- பெருங் கொடையாளன் . ( ச 
றல் . ) 
அதிட்டேயத்தாநம் --- அதிட்டித்தற்குயோ 

அதிதாதிரு - பெருங்கொடையாளன் . ( சு 
க்கியமான தாநம், நிலைக்கள் மாகக்கொண்டு 
செலுத்துர் தாகம் . (உ -ம்.) “ சுாதத்துவம் திஷா . J. ) 
மகேசுவரனுக்கு அதிட்டேயத் தாகமாயிருக் அதிதாநம்-- அதிகமாகக் கொடுத்தல் . ( சு 
கும் ” (சி . சி . க :சுசு . சிவாக். ) கயிஷெய திஷா- ம் .; ச.தி - அதிகம் .. உா ) - கொடுத் 
ஜா ந ..] 

தல் . ) 


திஉாதா . ) 


ப 


125 


அதிதியர். 


கஉசு 


அதிநிந்திதம் 


தி - 


அதிதாபகவாதம் - சரீரத்தைத் தபிக்கப்ப தியரிவரையுபசரிப்போர் ” ( சூத எக்கி . பூரு . 
ண்ணும் ஒருவகை வாதம் . ( சீவரட் . கஎக . ) க . எ . ) 
அதிதாரம்- இலந்தைமரம்.. 

அதிதீட்சணழலிகை- 1. முள்ளிக்கீரை : 

2. சித்திரமூலம் , 3. மொந்தன் வரிழை..4 . 
அதிதி- 1. இரவிலே நிகழும் பத்தாம் 

செங்கீரை . 5. சீந்தில் . ( தைல . தைலவ . 
முகூர்த்தம் ; அது : புநர்பூசமெனவும் பெயர் 

கஙரு. உரை . ) 
பெறும் . (விதாரு . குணாகு . எங - ஆம் உரை 

அதிதீரன்- அதிகவீரன் . ( உ - ம் .) " அசசது 
யும் .) 2. ஒருவனுடைய ஆச்சிரமத்திலே மு 
ன்னொருகாலமும் அறியப்படாதவனாய்ப்பசி பொடி செய்த வதிதீரா ” (திருப்பு . காப்பு .) 
த்துவந்த பரதேசி . ( உ - ம் . ) " அதிதியர்க்கும் அதிதீவிரம் - அதிகக்கடுமை கூதி தீவ . ) 
ங்கலத்தாற்பூசைவகுத்து " ( சைவச . மாணா.. அதிதும்மற்பீநசம் --- அதிகத்தும் மலைய 
உஎ .) 3 . 

ஓரா 

ரசன் , இவன் தசரதராமன் மகனா ண்டாக்கும் ஒருவகைப் பீசரோகம் .(சீவரட் . 
கிய குசன் புத்திரன் . 4 , சிராத்தஞ்செய்யத் உளசு . ) 
தகாத திதி ; அது : குறித்த ஒருதிதியிலே செ 
ய்ய வேண்டிய சிராத்தம் அத்திதி முன்னாளி ய்யும் ஒருவகை நோய் . ( சீவரட் . உலக 

அதிதூலரோகம்-- சரீரத்தைப்பருக்கச்செ 
லேனும் பின்னாளிலேனும் -பிதிர்காலத்ததி 
வியாப்தியடைவதினால் செய்யத்தகாத தாயி அதிகம் . ஜூ - பருமை. ரொம் 
ருப்பது , 5. தக்கன் மகளுங் காசிபன் மனைவி நோய் . ) 
யுமாகிய ஒரு பெண் ; இவளைத்தேவர்களுக்கு 
த் தாயென்பர் . ( இராமா.சடாயு .உரு. )6 .பிதிர 

- 
ர்கள் எழுவரிலொருவர் . 7.பூமி . 8.விருந்தின 

ஆளுக்தெய்வம் . ( சி சி . க : சு அ . மறை 2 . 

மேலானதெய்வம் . ( உ - ம் . ) " பூதிரங்குழைத் 
ன் . ( உ - ம் . ) " மறுகினின் றோர்பசுக் கறக்கு 
நேரமதி திவரனோக்கி ( கூர்மபு . நித்தியகர் . 

துப் புரம் பொடிப்படுத்த புண்ணியனே யதி 

தெய்வம் ” ( சூத . எக்கி . பூ . சு : ச . ) 
கசு . ) ( 1,5,7 . சுமதி . 2 , 3 , 4 , 6 , 8. கதியி . ) 

அதிதேசம்- ஒப்புமைகாட்டியுணர்த்துவ 
அதிதிகிரியை - விருந்தோம்பல் . ( கதி 

து . ( தர்க்கபா . உ அ . ) ( உ - ம் .) " அதிதேசவா 
யகி - யா : சு.கியி - விருந்தினன் , கி.யா- க்கியம் ” ( சு.பொ: சுய - அப்பால் செ 

--மாட்டு தல் . ] 
அதிதிசேவை- விருந்தினனையுபசரித்தல் . அதிதேசவாக்கியம் - ஒருபொருளையறியா 
( கதியி - விருந்தினன் . ஸேவா உ.பசரி 

தவனுக்கு அதுபோன்ற வேறொரு பொருளை 
த்தல் . ) 

க்காட்டி அறிவிக்கும் வாக்கியம் . ( உ - ம் .) " அது 
அதிதிநாள் - புநர்பூசம் . ( பிங்க . உசாரு . ) 

தேசவாக்கியப் பொருணினைவோடு கூடிய ஆ 

வொப்புமை விசிட்டபிண்ட ஞாநமுவ மாகம் ? 
அதிதிப்பம் - பசியின்மை . 

( தர்க்கபா. உக.) ( கூதி , பெயா ; வாக ) செ 
அதிதிபூசதம் - அதிதிபூசை. ( சு.கியி 

ற்கட்டம் . ) 
வஜந . சுதியி - விருந்தினன் . வா அதிதேவதை -1. அதிட்டித்துநிற்குந் தே 
ஜூ 50 - பூசை . ) 

வதை . 2. குலதெய்வம் . சுயஉெவதா : சு 
அதிதி பூசை - தன்னாச்சிரமத்திலே பசித்து J - மேன்மை . வெவதா - தெய்வம் . ) 
வந்த விருந்தினனுக்குப் பாத்தியாதிகளால் 
உபசரித்து அந்தமூட்டல் . ( உ - ம் . ) “ கமழ்சு 

அதிதேவன் - 1. மேலான கடவுள் . 2. குல 
வையடிசிலான திதிபூசையும் " (காஞ்சிபு . நகர , 

தெய்வம் . ( சுயிஜெவ . கயி -மேன்மை. ஜெ 
காங . ) விருந்தினரையுபசரித்தல் . ( கூர்மபு . 

கடவுள் . ) 
பருணா. கக .) கதியி ; பூஜா- உபசாரம் .) அதிதைவம்- அதிட்டிக்குந்தெய்வம் , ஆளு 
அதீதியர் -1 . சூரியர் , ( உ - ம் . ) " அதிதிபுத 

தெய்வம் . ( கயிெெவவ : கயி - மேன்மை . 
ல்வரா தலினாலதிதியப்பேரொடுங்களிப்பிற்- ெெவவ - தெய்வம் . ) 
போக்கருஞ்செல்வத்தொடுமிருவிசும்பிற் புங் 

அதிநீந்திதம் - அதிகம் நிந்திக்கப்பட்டது . 
கவரேத்த வாழ்கின்றார் ” ( கூர்மபு . அந்த கங .) ( சைவப் , சஉ ) [ அதி- அதிகம் . நிந்தித சிந்திக் 

V.கிஜ .)2. விருந்தினர் . (உ - ம்.) “ தீநாதி கப்பட்டது .) 


செயல் .) 


126 


அதிபாமாப்தர் . 


கஉஎ 


அதிபாதகர் . 


அதிநுட்பம்- 1. அதிகநுட்பமுடையது . பெயர்பெற்றனர் . ( சைவச . பொது . கூ உ.அ . ) 
(உ - ம் .) " அதிநுட்பம் யாவுள " (வள் . சுஙக .) | [ அதிபரம் - மிகமேவான . ஆப்தர் - உள்ளது 
2. அதிக நுண்மை . ( அதி - அதிகம் . நுட்பம் - கூறுவோர் . ) 
நுண்மை . ] 

அதிபரன் - 1. தன்சத்துருவை வென்ற 
அதிப்பிரகாசம் - பெரிதும் அறியப்பட்ட வன் . 2. பெரியசத்துரு. சதிவா : சுதி - 
து . காதிவராகா ; சதி - அதிகம் . வ 
வரா 

மேல் , அதிகம் , உா - பகைவன் . ) 
கா - ஒளி . ] 

அதிபால - நிவிர்த்திகலையிற் பிருதிவிதத் 
அதிப்பிரசங்கம் - 1. அதிக நட்பு . 2. அதி 

துவத்திலிருக்கும் நூற்றெட்டுப் புவநங்களு 
கமாகப் பேசுதல் , 3. அதிகமான அவமரியா 

ளொன்று . (சித்தா , சாரா . கிரியா . உச-ஆஞ் 
தை .4 , அதிவியாத்திதோஷம் . 5. நெருங்கிய 

சுலோகவுரை . ) 
ஒற்றுமை . 6.பேசியதையே மேலும் மேலும் 

அதிபலம் --- மிகுபெலம் . ( உ - ம் ) " அமரிடு . 
பேசுதல் . ( கதி .ஆவ on : கதி - அதிகம் . 

மதிபலவாசர் ” ( இரகு . திக்கு . உ .) (சுதி @ை . 

மானிப்பாயகராதியிலும் , காசிச் செட்டியா 
வரவ y - கூடுதல் .] 
அதிப்பிரதா நம் - அதிகப்பிரதாகம் . ( சைவப் , 

ருடைய மலையகராதி அநுபந்தத்திலும் இத 

ற்கு நேர்வாளமென்னும் பொருளுமமைந்தி 
நீ எ . ) கூதி - அதிகம் வரயா ந - சிரேட் 

ருக்கின்றது . ) 
டம் . ) 

அதிபலன் - சதருத்திரருள்ளே வருணதி 
* அதிப்பிரவிருத்தப்பிரபிதாமகன் - பிரவி க்கில ருக்கும் பதினான்கு ருத்திரரு 

திரருளொருவ 
ருத்தப்பிரபிதாமகனுடைய தந்தை . ( அகம் ன் . ( வி - ணி , உஎ , சி . லி . கிரி . உரு . தாற் .) 
ஞ்ச . அ . ) ( சு.கிவவவ , வி.கா 3 ஹ .) அதிபலை - 1. இவன் கொலை செய்தபூதத் 
அதிப்பிரவிருத்தப்பிர பௌத்திரன்-- பிர 

தின் றேகம் தேவாகள் வாசம்பண்ணுதற்கி 
விருத்தப் பிரபெளத்திரனுடைய புத்திரன் . 

டமாய் வாஸ்து புருடனென்னும் பெயர்பெ 
( அகபஞ்ச. அ . ) (சுகிவரவவவள இததென்பர் , சதாடருக்கு விசுவாமித் 

திரரால் உபதேசிக்கப்பட்ட 
து . ) 

ரங்களுளொன்று ; அது : தாகத்தைப்போக்கு 
அதிபக்தவர் மிக்கபக்குவமுடையவர். தற்கும் , ஊக்கம் , உடல் வலி முதலியவற்றை 
( சி . சி.அ : உ . மறை . ) ( அதி - அதிகம் . பக்வ . த் தருதற்கும் பயன்படுமென்பர் . ( இராமா. 
பக்குவமுடையவர் . ) 

பால . தாட . கஅ . உரை .) 
அதிபசமி - கொன்றைமரம் . 

அதிபறிச்சம் - வாலுழுவையரிசி . 
அதிபத்தர் அறுபத்து மூன்று நாயன் அதிபன் -1 . அரசன் . 2. எப்பொருட்குமி 
மாருளொருவர் . ( பெரியபு . அதிபத் . கக . ) றைவன் . ( பிங்க . அகூ வு . ) 3 . 

அதிபத்தி நீ - ஆளுகை செய்கிறவள் , எசமா ய - மேல்.வ- காப்பவன் . ) 
ட்டி , பெருமாட்டி ( கயிவதி: கயி - மே 

அதிபாதகம் -- மிகப்பெரும்பாதகம் ; இது , 
ண்மை . தி . ) 

சிவனுக்குஞ் சிவனடியார்க்குஞ் , சிவனைப்பூசி 
அதிபதி -1. அரசன் . (உ - ம் .) " வேடர்க்கதி க்குங் குருவுக்கும் , விரோதமாகச்செய்யப்படு 
பதி நாகனென்பான் ” ( பெரியபு . கண்ணப்ப வது . சிவநிந்தை , சிவத்திரவியம் புசித்தல் , கூ 
எ ) . 2. சண்பகமரம் . 3. தலைவன் . ( உ - ம் . ) லிக்குப்பூசித்தல் , தருநிந்தை , குருதிரவிய 
" சதாசிவராதியதிபதிகளொடுக்கம் ” ( சிவப் ம் புசித்தல் , சிவனடியார் நிந்தை , வேதாகமதி 
பிர . உ : க . சிதம்பா.) ( கயிவதி . சுய - மே ந்தை யென்பன அதிபாதகமென்பர் . ( சை 

வச . பொது . உசக . உரை.) ( உ - ம் . ) " பிழை 
ன்மை . வதி - தலைவன் . ) 

த்தவதிபாதகந் தீர்த்திலங்குகவே " (சீகாழி 
அதிபதிச்சங்கம் - வாலுழுவையரிசி . 

ப்பு . ஸ்ரீகாளிபுர , ச O. ) ( கூதிவாதக : க 

கதி 
அதிபதுங்கி - கொடிவேலிப்பூண்டு, 
அதிபர் முதல்வர் . ( உ - ம் .) " அத்தகு 

அதிகம் . வாதக - குற்றம் .) 
தொண்டர்க்கெல்லாமதிபரா மவரை நோக் அதிபாதகர் - மிகுந்த பாதகமுடையவர் . 
கி ” (வாதவூ . திருப் . சக . ) 

உ - ம் . ) அதிபாதகர்களெம்பெருமாற்கன் ) 
அதிபரமாப்தர் - சதாசிவர் ; இவர் , தம்மி பாகியதென்னென வயிர்த்தார் ” ( ஞாநவா . 
ன்மேலாகிய ஆப்தர் பிறரின்மையின் இப் 

பிரகலா . க 0 . ) 


தலைவன் , 


சு 


127 


அதிமாதம் , 


கஉஅ 


அதிமுத்தம் . 


ரொம் . ) 


+ 


அதிபாதம் -1 . எல்லைகடத்தல் , 2. நியாய அதிமாநுடன் - 1. உத்தமபுருடன் .2. சிர 
ப்பிரமாணத்தையாவது தேகவழக்கத்தையா ஞ்சீவி . 3. தேவன் . 4. மநுடனுக்கு மேற்ப 
வது மீறிநடத்தல் . கதி - அப்பால் , வாதா - ட்டவன் . ( அதிமாநுஷ : அதி - அப்பால் . மா 
போதல் . ) 

துஷமா நுடன் . ] 
அதிபா நம் - மதுபாகம் . 

அதிமாமிசகம்- ஒருவகைத் தந்தரோகம் . 
அதிபாரகம் - கோவேறு கழுதை . சுதி ( கரை O வலக : உண்ணாக்கில் வரும் அழற்சி 
வாரம் : சதி - அதிகம் . வாரம் - சுமைகொ என்பதுமொன்று . ) 

அதிமாமிசம் 

கண்ணில் வரும் ஒருவகை 
ண்டுசெல்வது . ] 

த்தசைச்சுரப்புநோய் . கயரைபலை : சாயி - 
அதிபாரகன் - மிகு நிபுணன் . சுதிவார 

மேல் , ஜாஸ தசை . ) 
ம . சுதி - அப்பால் . வாரம் கரைகடந்து 

அதிமாமிசரோகம் பற்களிலே வரும் 
செல்வோன் . ) 

ஒருவகை நோய் . அது : பல்லின் வேர்ச்சந்து 
அதிபாரம் - மிகுபாரம் . ( உ - ம் . ) " அதனா 

களிலே ஆணியையொத்த கட்டிகளைப்பிற 
லேகாவில்லாப் பல்லுயிராலற நெருங்கு மதி 
பாரத்தை - யெதினாலே தீர்வயென ” ( ஞ 25 ண்டாக்கும். ( சீவாட் , உஅ ங .) சுபிஜா.வ v 

ப்பித்துக் காதுகளிலுந்தாடையிலும் நோவு 
வா . அருச்சுனன் . கூ . ) ( சுதிவார ; சுதி - அ 
திகம் . வால் சுமை . ) 

அதிமாமிசார்ம ரோகம் --கண்ணில் வரும் 
அதிபாவம் - பெருக்குற்றம் . ( உ - ம் . ) " வில் 
லாளி கூரம் பொடிராமன் கையடலம்பு முவம் ஒரு நோய் ; அது : வெள்ளை விழியிலே அதிக 

மாமிசம் வளர்வது . (சீவாட் . உரு .. ) 
க்கில திபாவமே " ( பாரத . பன்னிர . அஅ . ) 

அதிமாயம்- மாயையினின்றும் நீங்கின 
( அதி - பாவ . ) 
அதிபீடிதம் -- அதிகமாக இருக்குதல் . ( கொ 

து . ( அதிமாய : அதி - அப்பால் , மாய - மாயை .) 

அதிமார்க்க நூல் - பரசமயங்களுக்கப்பாற் 
க்கோ, சு ; உசடு . ) ( வீவி.க.) 

பட்டு உட்சமயமாய்ச் சித்தாந்தமல்லாததா 
அதிபூச்சியர் --- அதிகம் பூசிக்கப்படத்தக் யுள்ள ஞானத்தைப் போதிக்குஞ் சாத்திரம் ; 
கவர் . ( வி - ணி . உச உ .) [ வஜ ) . ) 

அது : பாசுபதம் , காபாலம் , மகா விரதம் என 
அதிபூதம் -1 . சரீரத்துக்கு வேறாயும் , இந் மூன்றுவகைப்படும் . ( சைவச . பொது . கூ கூ அ . 
திரியங்களுக்கு விடயமாயும் இருக்கும் பொரு 

உரை ; சதாசிவ . ச ... ) ( இவை உருத்திரர்க 
ள் , ( விசாரசா . உகூ . ) 2. பரமாத்துமா , 

மே ளாற் செய்யப்பட்டன என்பர் . ( சி . பி . கை . 

பக் கஉ . ) 
லானவஸ்து. ( கயிலு-52 .) 

அதிமார்க்கம் - பரசமயங்களுக்கப்பாற்ப 
அதிபெலம் -- அதிபெலமென்னும் புவகம் . ட்டு உட்சமயமாய்ச் சித்தாந்தமல்லாததாயு 
( கந்தபு, கணங்கள் . க . உரை.)( கூதிவை ] ள்ள சமயம் . (சதாசிவ . சங . ) ( சுயி - அப் 

அதிமதுரம் -- 1 . ஒருசாக்கு . ( உ - ம் . ) " அரு பால் , ஜாம- - சமயம் . ) 
ந்ததிமதுரம் " ( மச்சபு . சருவபல , அ . ) 2. குன் 

அதிமித்திரன் - கணவன் , ( அதி - அதிகம் 
றிவேர் . 3. மிக்க இனிமை . ( உ - ம் . ) " அதிய மித்திரன் 

மித்திரன் - நண்பன் . ) 
துரக்கனியொன்று " ( பெரியபு . காரைக் . 

அதிமிதம்- 1. அளவின் மிக்கது . 2. கா 
உடு . ) 4. வெண்குன்றி . 

ய்ந்தது , ஈரமில்லாதது . (அதி; மித- அளவு . 
அதிமத்தம் - சர்வநேத்திரரோகம் மூன்று 

அதிமித : அ- எதிர்மறை . திமித- ஈரம் . 
வகையு ளொன்று , அது : வா தாதிமந்தம் , பித் 
தாதிமந்தம் , சிலேட்டு மாதிமந்தம் , இரத்தா 

அதிமீ b- அதிக்குதி . ( வழக் . ) 
திமந்தம் , அதாதி மந்தம் என ஐந்தாக விரி அதிமீருத்தியாதிமாத்திரை - கோரோச 
யும் . ( சீவரட் . உரு அ . ) 

மாத்திரை. ( சுதி ; த 

- மரணம் ; 
அதிமலம் - மாவிலிங்கைமரம் . 

ஆதி ; ஜாதா . ) 
அதிமாத்திரம் - அளவுக்கு மேற்பட்டது . 
( சு.கிாேத.. ) 

அதிழத்தம்- 1. குருக்கத்திக்கொடி . 2 . 
அதிமாதம் - அதிகமாதம் . ( சரசோ . குணா 

தேகம் நீங்கி யடையும் முத்தி . (கதித: 
குண , உ . ) 

சு.சி - அதிகம் . 75 - விடப்பட்டது . ) 


/ 


கை 


128 


17 


அதிர்த்தல். 


கம்கூ 


அதிராத்திரம் . 


କଣ 


அதிழத்தி - சாயுச்சியமுத்தி. ( ச.3- A : | தெனவாய்விட்டதிர்த்த” (கந்தபு. ததிசியத் 
சு.தி - மேல் , 8 - தி - விடுதல் .) 

R. -ரு.) 5. சொல்லுதல் . ( பிங்க , உ 00 + :) " 6 , 
அதிழர்க்கம் - ககடுங்கோபம் . 

அசைத்துத் சள்ளுதல் . ( உ - ம் . ) ஞ்செழு 
அதிழர்க்கன்-- கடுங்கோபி . 

த்தால திர்த்தெழுந்து " ( கோயிற்பு. பாயிர ...) 
அதிமோகம் 1. அதிகசிற்றின்ப ஆசை . 

அதிர்தல் -1. அசைதல் . ( உ - ம் . ) “ பெண் 
2. அநேகம் . 3. ஒருதலைக்காமம் . 

ணாருத்தி பேசிற் பெரும் பூமிதானதிரும் 
அதிமோட்சம் - அதிமுத்தி. ( க.கிகோ ( நீதிவெண் .) 2. ஒலித்தல் . ( உ - ம்.)“ அதிர்ந்து 
r ; சு.தி - அதிகம் , ஜொக்ஷ வீடு . ) 

வீசினான் ” ( பாரத . குருகுல . நி .) 3 ... நடுங் 
அதியட்டி - அடியொன்றிர்குப்பதினே சஉசு .) 

சல் . ( உ - ம் .) " அதிரவருவதோர் நோய் (வள் . 
ழு அசையுடைய தாய் நான் கடியால் வரும் 
ஒரு கவிச்சந்தம் . (சிவதரு . உ : க . 

அதிர்வெடி -- 1. சிறுபீரங்கி , 2. திருக்காட் 

உரை ) 
( க.க ஷி : சுதி - அதிகம் . கஷி - ஒரு 

டத்தையுண்டாக்குஞ் சிறுபீரங்கிச்சத்தம் . 
சந்தம் . ) 

அதிவேட்டு - அதிர்வெடி , 
அதியம் - ஒருமருந்து . 

அதிரசம் - 1. உப்பு. ( உ - ம் .) " தனித்தபு 
அத்யாதரம் - மிகுவிருப்பம் . ( உ - ம் . ) " அ 

ராதனத்தெளிவும் புத்தனமும திரசத்தைத் 
தியாதரத்தொடழையா ” ( பாரத . பதினெட் . 

தள்ளி " ( தைல . தைல்வ . க 0 எ . ) 2 . 
ச . ) ( க.தி - அதிகம் . சூகா - விருப்பம் .) 

ணிகாரம் . ( திருவாத . திருப்பெரு . எ 0 . வி 
அத்யாமம் - 1. அறுகம்புல் , 2.முயற்புல் , த்தியுரை ,) 3. ஒருபாகம் . 4. மிக்க இரசம் . 
அதியுக்கிரகண்டன் - ஓர் யமதூதன் .வி- ( உ -ம் .) " அன்னமும் பாலுந்தேனும் திரசக்க 

ஓர் யமதூதன் .(வி - னியல்கி ” ( திருநெல் , சுவேத . ருஅ .) (அதி 
ணி . உஅக . 
உ அக.) சுதி ; உ கடுமை. கண்டன் .) 

ரம . ] 
அதியோகம் - சென்ம லக்கினத்துக்காவ அதிரதம் - ஓர் பண்ணிகாரம் . 2. ஓர் பாகம் . 
சந்திரலக்கினத்துக்காவது ஆறாமேழா 3. நால்வகைத்தேர்களும் 

மேழா 3. நால்வகைத்தேர்களுளொன்று . சதிர 
மெட்டாமிடங்களிற் சுபக்கிரகம் இருக்கு நி 
து : ஞாநம் , கீர்த்தி , இராசபிரியம் , 

ய : கதி - அதிகம் . (T - தேர் . ) 
முதலய சுபகாரியங்களைக் கொடுககும் யோகம் அதிரதர் - தம்மையுந் தமது தேரையும் சா 
என்பர் . (விதாந. சாதச . உ ங . உமை . ) ( கதி - 

ரதியை யுந் தேர்க்கு திரைகளையுஞ் சேனைக 
மேல் , யொம் .) 

ளையுங் காத்துககொண்டு பகைவரை அழிவு 
காணவல்ல 

தேர்வீயர் ; முழுத்தேர்வீரர் . 
அதிர் - 1-3 . அதிரென்னேவலும் , தெரிநி ( உ - ம் . ) " அதிரதர் மாய்ந்தார் ” 

ரதர் மாய்ந்தார் ” ( பாரத . பதி 
லைவினைப் பகுதியும் , பெயரெச்சத்தொகை 

னான் . கச . ) 
யும் . ( உ - ம் .) " அதிர்கடல் சூழ்புவி ” ( சூத . எக்கி . 

அதிரதன்- 1. சத்தியகர்மன் மசன் . இவ 
பூ . சு : உஉ . பெ - சை . ) 4. ஒலி . 5. நடுக்கம் . 6 . 

ன் சங்கைக்கரையில் வந்தடைந்த குநதி சிசு 
பயம் . 

வாகிய கன்னனை யெடுத்து வளர்த்தவன . 
அதிர்ச்சி - 1. அசைவு . 2. அதிகப்படுதல் . இவன் மனைவி இராதை . ( அபிதா,) 2. முழு 
3. ஆரவாரம் , குமுறல் . ( உ - ம் . ) " சாய்சினக்க 

த்தோர்சன் . 
ளிறதிர்ந்திடு மதிர்ச்சி ” ( உபதேச . விபூதி . 

அதிரல் - 1. அதிர்தல் . 2. புனவி மரம் , 
கக அ .) 4. நடுக்கம் . 5. பயம் . 

" அதிரல்பூத்தவாடுகொடிப்ப 
அதிர்ச்சியம்-- 1. காணப்படடோக்கியமா 

டா அர் ” ( முல்லை. ருக . ) 3. மோசிமல்லிகைக் 
காதது . ( உ - ம் .) " அதிர்ச்சியமுமன்றென்று. 

| கொடி . ( உ - ம் ) " விரிமலரதிரலும் ” (சிலப். புற 
சொல்லி ” ( சி , சி . உ : க . ஞாகப் . ) 2. காணப் 

ஞ்சே . சருசு . ) 4. விரி தூறு. ( திவாகா .) 
படாமை . ( ச PJ ): சு - எதிர்மறை . ) 

அதிராகம் -- கெந்தகம் . 
காணப்பட்டது . ) 

அதிராசன் 1 .. அரசலுக்கு மேற்பட்ட 
அதிர்த்தல்- ] : அசைத்தல் . 2. அதட்டல் , வன் . 2. சிரேட்டராசன் . கயிராஜ : கயி - 
உரப்பல் . ( பிங்க, உகக்கூ .) ( உ - ம் . ) " அரிப்ப 

மேன்மை . -ராஜ - அரசன் . )) 
தாகனுரகப்பதாகனையதிர்த்து ” ( பாரத. பதி 
னெ ; க அசு .) 3 . அதிரச்செய்தல் . 4. ஒவித்தல் . அதிராத்திரம் - யாகமிருபத்தொன்றினோ 
( உ - ம் . ) “ மதித்த வேலையவ்வேலையினுடைந் ன்று ; இது , சோதிட்டோம யாசத்தினொரு 


லை . 


( உஉ - ம் . ) 


129 


அதிருட்ட போக்கியம் . 


ககம் 


அதிரேகமாயை , 


ர 


பகுதி .(உ - ம் . ) பின்பனிக்காலக் தூசினீர்நிற் மந்தேகாந்தத்திலே சுவர்க்கத்திலா தல் , நரக 
கிற்சொல்லதிகாத்திரந் துலங்கியமகப்பயனத்திலாதல் , மற்றொருபிறப்பிலாதல் பவிப் 
டைவர் ” ( மச்சபு . தடாகவி . உஎ . ) 

து . (சி . சி . உ : ங க . ஞாநப் ) ( க 

[ 5 - J டி 
அதிராம்பை பொற்றலைத்தகசைப்பூண்டு. காணப்படாத . லொம ) - புசிப்பு. ) 
அதிராயம் - அதிசயம் . 
அதிரித்தம்- மிகுதி . ( சு.கிரிது : சு.தி ; அதிநட்டம் - 1. இந்திரியங்களாற் காணப் 
சிக. ) 

படாதது . (சித்தா . சாரா . ஞாந . எ - ஆஞ்சுலோ 

கவுரை .)2. பார்வைக்கெட்டாதது . ( வி - ணி ) 
அதிருக்கு -- குருடு . (க.கி : சு- எதிர்ம 3. பாவபுண்ணியத் தொழிலினாற் புத்திதத் 
றை . உக - கண் . ) 

துவத்திற் சமவாயசம் பந்தியாய் வைக்கப்ப 
அதிருச்சியம் - காணப்படும் பொருளைச்கா ட்டுப் பலபரியந்தமிருக்குஞ் சம்ஸ்காரமாகிய 
ணாமற்போகச்செய்வது . ( உ - ம் . ) " அகரமா 

சூக்குமசன்மம் . இது சுவர்க்க நரசபூமிகளுக்கு 
திமூன்றாகியவாகருடணமே புகரிலாவதி ஆன்மாவடன் சுக்கும் தேகத்தில் இருந்து 
ருச்சியமஞ்சநம் " ( திருவிளை . எல்லாம் .கஎ .) 

போதலும் வருதலும் உடையதென்பர் . ( சி . 
( PJ ). “ அதிர்ச்சியம் ” என்றதன்பொ | சி.உக்கக . ஞாகப் .)( க . J ஷ : க- எதிர்மறை . 
ருள் எல்லாம் இதற்கும் வரும் . ) 

உசஷ 

- காணப்பட்டது . ] 
அதிருசம் -- அதிருசியம் . ( சு ).) அதிருட்டாநுமாநம் அதிட்டாது மாநம் 
அதிருசன்- ( 

குருடன் , காலி , சு - எதிர் ( சி.சி. அளவை. கஉ . மறை . ) [ ஷ . 
மறை , உரி - கண்ணுள்ளவன் . ) 

ஆழமாகம் . ) 
அதிருசியந்தி- அருந்ததி . 

அதிருட்டி -- குரூரமாகிய பார்வை . ( இலிங் 
அதிருசியம் - 1. அறுபத்து நான்கு கலைஞா கா .) ( கஷி ) 
நங்களுள் ஒன்று . [ அது காணப்படும் பொரு 
ாைக்காணப்படாமற்போகச் செய்யுஞ் சித்தி பேய் . இது : குழந்தைகளை வருத்தும் எழு 

அதிருட்டிபூதநா-- ஒரு குருட்டுப் பெண் 
யையுரைப்பது . ) 2. காட்சிக்கு விடயமாகா 
தது . (உ - ம் .) "உணர்வரிதாயதிருசியப்பொ ( சீவரட் , உஉஉ .) ( கஷ 

பெண் பேய்களுள் ஒன்றென்று சொல்வர் . 

கண்ணில்லா 
ருளாய் ” ( சூத . முத்தி . சு . க க . ) 
படயோக்கியம் இல்லாதது . 4. தாமதகுண 

தது . வதநா - ஒருபசாசு . ) 
சித்திகளுள் ஒன்று ; அது : காணப்படும்பொ அதிருட்டிபூதநாக்கிரகதோஷம்- திரு 
ருளைக் காணாமற்போகச்செய்வது . ( கூர்மபு . ட்டிபூததையென்னும் பெண்பேயினாற் குழந் 
உ . கங . உரை . ) [ க- Jு சா- எதிர்மறை தைகளுக்கு வருந்தோஷம் . அது : அற்பபார் 
J ) - காணப்படத்தக்கது .) 

வை , வாந்திசுரம் , இருமல் , மலபேதம் , தே 

கநிறமாறுதல் , 
அதிருசியன் - கடவள் , பரசிவன் . ( உ - ம் .) வீசுதல் , அல்லது அசங்கியநாற்றம் ,இளை 

அத்தேசத்திற் றூர்க்கந்தம் 
" சீர்மொய்த்தவந்தரியாமி - சாலவேத்திடுதி 

த்தல் , 

சொற்ப நித்திரை, உதடு நோவு , 
ருசியநாயகன் சாற்ற திருசியன்னே ” ( சூத . 

தினவு , விக்கல் , பயம் , முலைப்பாலில் அசங் 
எக்கி . பூ . கூ கூ : அ . ) ( க ) சு- எதிர்மகியம் , ஈநத்தொனி, நடுக்க முதலிய குணங்க 
றை . - ) - காணப்படுகிறவன் .) ளையுண்டாக்கும் . ( சீவரட் . உஉ = . ) ( உ . J 

அதிருட்டகன்மம் - மறுமையிலே சுவர்க்க ஷிவ த நா வொஷ .) 
நரகங்களைய நுபவித்தற்குக்காரணமாக 

அதிருத்தி- திருத்தியின்மை. (சு.ரஷ 
க்கும் இம்மையிற் செய்யப்பட்ட கன்மம் . 
க்கருத்து " 

அதிருட்ட மாவது , இம்மையிலே சு - எதிர்மறை . தரவி -சிறைவு .) 
செய்த கன்மம் மறுமையிற் சுவர்க்க நாகங்க அதிருபம் மிகச்சிறந்தவடிவம் . ( அதிரூப .) 
ளை யநுபவிக்கை ” 

என . ( சி . சி . உ . கஉ . ) அதிரேகம் - 1. அதிசயம் . 2. அளவுக்கதி 
உரையிலே மறைஞா சம்பந்தர் கூறியதாற் கம் . 3. மிகுதி . ( உ - ம் . ) " அதிசேச மாயை ) 
பெறப்படும் . ( க- J 

காணப்படாத . க 

4 .. மேன்மை . 

( கதிரெசு : கதி - அதிகம் . 
ஐ-- கிரியை . ) 

ரொக - கடந்தது . ) 
அதிருட்டபோக்கியம் - ஒருவர் செய்த கன் அதிரேகமாயை - பெரிதாகிய மய்க்கம் 


- 


3. காண 


ப் 


வ 


கல 


180 


அதிவ்ய சம்பந்தம் . 


கருக 


அதிவாதி . 


ஓஹணி ) 


பட்டமை . 


( உ - ம் . ) " ஆரிவ்வதிரேகமாயையறிவார் ” ( இசா அதிவ்வியம் - திவ்வியமல்லாதது . ( உ - ம் .) 
மா . நாகபாச . உரு உ . ) 

" அதிவ்வியசம்பந்தம் ” ( திவ ) .) 
அதிரோகணி -- அதிரோகிணி .( கயிரோ 

அதிவசநம் -1. பட்சபாதமான பேச்சு . 2 . 

பெயர் . ( கயிவம்.) 
அதிரோகம் - 1. கயரோகம் . 2. மிகுபிணி , 
(கதிரொம : சுகி -அதிகம்.ரொம - நோய் . ) டந்து வேதாந்த மகாவாக்கியக் கேள்வியினா 

அதிவர்ணாச்சிரமி - வருணாச்சிரமங்களைக்க 
3. மேலோங்கியது . ( சுயரொஹ : சுய - லே கடவுளையும் தன்னையும் அறிந்த ஐக்கியா 
மேல் , ரொஹ . ஏறுதல் . ] 

த்மஞாநி . (கதிவணாது: சு.தி - அப் 
அதிரோகிணி-- எணி . (கயிரோஹிணி , பால் , வண -3 - குலம் . சூ 8 - நிலை . ) 
கயி - அப்பால் , ரொஹிணி - ஏறுதற்கு 

அதிவருணர் அதிவர்ணாச்சிரமத்தோர் , 
ரியது . ) 

( உ - ம் . ) " ஐயமற்ற வதிவருணர்க்கெலாங்கை 
அதிரோகிதபாவம் - மறைக்கப்படாதிருத்யிலாமலகக்கனியாகிய மெய்யனே ” ( தாயு . 
தல் . ( பௌட் . பசு . கருக . ) ( கதிரோஹி பொன் . ஙக . ) 
தவாவ : சு - எதிர்மறை . திரொஹி தலா அதிவன்னச்சிரமி - அதிவர்ணாச்சிரமி . 
வ - மறைக்கப்பட்டிருத்தல் . ) 

( உ - ம் .) " உலகமுழுதுஞ் சொப்பகம் போலு 

றக்கண்டிடுவானெவ்னாளும் இலகுநம்பே 
அதிரோசிதம் மறைபடாதிருக்கை. ரொளிப்பிழம்பினிலீமோவானெவனிதனான் 
( க- எதிர்மறை . திரோஹித - மறைக்கப் -மலரும்வருணாச்சிரமதன் மம்வழுவவறிதரா 

னெவனல் வலகில் சீர்த்தியுடையானேய 
அதிரோபிதம் - மேலாக உயர்த்தப்பட்ட வன்னாச்சிரமியாவான் ” ( குத. முத்தி . ரு . 
து , மேலாகவைக்கப்பட்டது. ( கயிரொவி கசு .) 
த : சபி - மேல் . ரொவித - உயர்த்தப்ப 

அதிவா சநம் - 1. கவாமியை விக்கிரகத் 

தில்வருவித்துப் பிரதிட்டை செய்தல் . 2 . 
ட்டது . ) 

மணமூட்டுதல் . (சுயிவாவம்.) 
அதிலவோடாகம் - அடிலவோடகச்செடி . 

அதிவாசம்- 1. அயல் . 2. இடம் , 3 , பிடி 
அதிலுத்தன் பாருளில் மிக்க ஆசை 

வாதமாய்க் கேட்டல் , 4 , மணமூட்டுதல் . 5.மி 
யுடையோன் . (சுதிஷு - ஆசை குமணம் . 6. யாகாரம்பத்திற்கு முதனாளிலே 
க்காரன் . ) 

தெய்வங்களை யாவாகித்துத் தாபிக்குங் கிரி 
அதிலோகம் - 1. இரசகர்ப்பூரம் . 2. உல யை . ( உ - ம் .) " அற்றிகழ்வொன்று சடங்கதிவா 
கத்தில் . 3. சர்வலோகம் , அசிற்பிரபஞ்சம் . 1 சமமைத்தார்கள் ” ( கோயிற்பு. திருவிழா. சு .) 
( சுயி - மேல் , மொக . ) 

7. வஸ்திரம் . 8. வாசஸ் தாகம் . (கயவர் 
அதிலோபம் - 1. தன்பொருளைப்பிறர்க்கு வலந் ; கயி - மேல் . வாஸ இருத்தல் ; ம 
க்கொடுக்க விரும்பாமை . ( உ - ம் . ) " ஆய்ந்து 

ணம் . ) 
பொருளொருவர்க் கீயாவதிலோப- மாந்தர் ” 
(சிந்தா , முத்தி . ங எக . ) 2. மிக்கபொருளா 

அதீவாதம் - 1. சுவாமியை விக்கிரகத்தி 
சை . (சி . சி . அ : கஉ . மறை .) ( சுகிலொல . ) பிரதிட்டைக்கிரியை. ( 

லே திருமேனிகொண்டுறையும்படி செய்யும் 

( உ - ம் . ) " விதி நூ 
அதிவ்ய சம்பந்தம் - அறுவகைச்சம்பந்தத் 

ன் முறையேய்திவாதவினையு மற்றைலினைய 
துள் ஒன்று ; அது : ( ஆகமவுபதேசத்தைப்ப 

னைத்தும் - பதியாம்பரமன் றன க்கிசையப்ப் 
ற்றிக் ) குருவுக்குஞ் சீடனுக்குமுள்ள சம்பந் ண்ணியிடுக " (சிவதரு . உ . ! 

- 
தம் . ( சி . சி . க : சு . மறை ) சுவ திவ் 

மேல் , வாஸம் வாதம் . ) 2. நிந்தைமொழி , 
யமல்லாத . விபவாய - தொடர்ச்சி . ) விரோதமான பேச்சு .. ( சதிவாஉ . சுதி 
ஷிய இருடியிடத் திருந்து சிஷ்யனான மது அதிகம் . வாடி- பேச்சு . ) 3. பெருங்காற்று . 
ஷனிடத்தில் வந்த ஆகமசம்பந்தம் ; இ [ அதிவாத : கதி - அதிகம் . வாத - காற்று .) 
ஆறாவதுசம்பந்தம் . ( சி . லி . சரி . உ . ) அதிவாதி- 1. பிறமதங்களெல்லாவற் 
வவவ ய : சிவ ,) - தேவர்க்குரியது . ) றையுங்கண்டித்துத் தன் மதத்தாபிப்போன் , 


எக . ) [ கயி 


( கதி 


131 


அதிவியயம் .. 


கக் 


அதீச்சுரன் 


2. மிக வாய்ச்சாலமாய்ப் பேசுவோன் . கூதி அதிவியா - பெருஞ்செலவாளி . சதிவு 
வாதி : கூதி - அப்பால் வாதி - வாதிப் .]] 
போன் ] 

அதிவியாத்தீ- 1. மூன்று தூஷண் 
அதிவாலகன் - குழந்தை . [ அதிவாலக ; ளொன்று ; அது : ஒருபொருளுக்குச் சொல்ல 
கதி - அதிகம் . வாலக --இளையோன் .) ப்படும் இலக்கணம் அஃதல்லாத பொருளிலு 
அதிவிகடம் - துட்டத்தன்மையான. யா 

ம் இருத்தல் ; பசுக்கொம்புடையதென்று சொ 
னை : அதிவிகட்ம் : விகடம் - பயங்கரப்படத் 

ல்லுமிடத்துக்கொம்புடைமையாகிய அவ்வி 
தக்கது . ) : 

லக்கணம் பசு அல்லாத யானை முதலிய மிரு 
அதிவிகடன் - மிக்ககோபி . ( அதிவிகட .) கங்களுக்கு மிருத்தலால் அதிவியாத்தி . ( தர் 
அதிவிசித்திரம் - மிகுந்த ஆச்சரியம் . [ க 

க்கச அன்ன . ரு . பக் . ) 2. விதிப்பிரமாண 
தி - அதிகம் , விசித்ரம் - ஆச்சரியம். ) 

மொன் றனைக் கருதியதற்கு மேலேபாரித் 
அதிவிடம் - அதிவிடயம் . விஷத்தைக்கண் தல் .. ( சதி - அதிகம் . வியாப்தி - வியாபித் 
டிக்கும் ஒரு மருந்து . ( கதிவிஷ : கதி-அப்தல் . ) 
பால் , விஷ - நஞ்சு .] 

அதிவிரகன் - 1. அதிக உபாயமுள்ளவன் . 
அதிவிடயம் - ஒரு பூண்டு ; இதன்வேர் (உ -ம் ) " கள்ளத்தாலருந்ததி விரகன தருளி 

னால் " ( பாரத. அருச்சுனன் றீ . எசு . ) ( சுதி - 
ஓரங்குல நீளமாயும் , வெண்மைநிறமுடைய அதிகம் . விரசன் - உபாயமுடையவன் .) 2 . 
தாயும் , மிகுகசப்பாயுமிருக்கும் . 

மிக்சகாமி . சகி - அதிகம் . விரகம் - காமம் . 
அதிவிடை - அதிவிடயம் , ( உ - ம் . ) “ திரி அதிவிருட்டி-- அதிகமழை.( சு.சிவரஷி : 
பலைமரீசமம்பதிவிடைகுபேரிகை சிகிப்பீலி சுதி- அதிகம் . வரஷி - மழை . ) 
யொலிசாதிசந் திரிபூரம்வெட்பாலைபங்கிவி 
த்தரிசனந்திவிபிநாமங்குன் றிவேர் - கிருமிய 

அதிவெப்பம் -- இருபத்தெட்டுத்தொகை 
ரிசிஞ்சைவித்துரியொருபதொடு நவங் கிளர்வ 

நாகங்களிலே முதலாவதாகிய கோரத்துக்கு 
கைக்கொருகஃசெலாங்கிண்டியிழை " ( தை 

ள்ள ஐந்து நாயக நரகங்களில் ஒன்று . (சிவதரு . 
ல . தைலவ . ச . ) (விஷத்தன்மையுடைமை 

எ : கக கூ .) கதி - அதிகம் . வெப்பம் - வெம்மை . ) 
யால் வந்தபெயர் .) ஒரு மரம் . இது: மருந்து 

அதிவெள்ளைச் சிந்தூரம் - சவ்வீரம் . பறங் 

இப்பாஷாணம் . 
க்குபயோகமானது . இதன் பட்டை சாயங் 

அதிவேகம்- மிகுகதி . 
கொடுத்தற்குப்பிரயோகிக்கப்படும் . ( கதிவி 
ஷா . ) 

அதிவேதநம் - 1. அதிகக்கூலி . ( கதி - அதி 
அதிவித்தரம் - அதிக விஸ்தாரம் . ( பௌ 

கம் . வேதநம் -கூலி .) 2. முன்விவாகஞ்செய்த 

மனைவியிருக்கப் பின்னும் ஒருத்தியை விவா 
- ) (கதி - அதிகம் விஸ்தரம் - கஞ்செய்தல் (கயிவெடி : சுய - அப்பால் , 
விஸ் தாரம் . ) 

வெஉந - விவாகம் .) 
அதிவிந்தை - தன் கணவன் வேறொருத் 
தியை விவாகஞ்செய்தற்குக் காரணமாயி 

அதீக்கிதர் - தீக்கைபெறாதவர் . ( உ - ம் .) 
ந்த முதன் மனைவி . ( பராசர் . கங . எ . ) ( 

கவி 

அதீக்கிதரொழியமற்றைமூவருள் ” ( சைவச . 
ஞா : - கயி - மேல் . - விஞா- அடைந்தவள் .) 

பாது ; ங கஉ . உரை. ) ( தீக்ஷக : சு - எ 

ர்மறை . தீக்ஷத - தீக்கை பெற்றவர் . ) 
அதிவிநயம் 1. அதிகங்கீழ்ப்படிவு . 2. அதிக்கையோர் 

தீட்சையில்லாதவர் . 
மாரீசாசாரம் , (சுதி - அதிகம் . விநயம் - வண 

( உ - ம் .) " அதீக்கையோர் கொணர்ந்தனவும் ” 
க்கம் . ] 

( திருநெல் . விபூதி . உக . ) 
அதிவியதை : - மிக்க உபத்திரவ 

ரவம் . [ சதி 

அதீச்சன் - மிக்க இச்சையுடையோன் .( க 
வயா:சுதி - அதிகம். வயா - வருத்தம் . ) தீவ : கதி - அதிகம் . உன் 

ஆ - இச்சையுள்ள 
அதிவியப்பு-- அதிக வியப்பு : ( உ - ம் :) “ 

வன் . ) 
ழியான திவியப்பெய்திய ( இராமா . உத்கார் 

அதீச்சுான் - 1. அதிபதி . 2. கடவுள் . 3 . 
த்த.க.) ( கதி - அதிகம் . வியப்பு - மேன்மை . ) 
அதிவியயம்- அதிகச்செலவு . சு.கி - அதி 

தலைவன் . ( உ - ம் .) " துகளறு சாமவேதத்துக் 

கதீச்சுரனேயென்றும் ” ( மச்சபு : நட்சத் . கசு . ) 
கம் , வ yo - செல்வு . ) 

சுகீ- மேல் . ரமா- கடவுள் .) 


க 


132 


அதீதன் . 


கஙா 


பாமா 


பூர் 


அதீநதை 


கூ . ) 2 . 


அதீசன் - 1. அதிபதி . 2. ஏகசக்கரவர்த்தி . ( சூத . ஞாக . க . உ O ) " பாவனாதீதன் ” ( சி . 
3. கடவுள் . ( காயம் : சுயி - மேல் , பராக சி . சு : எ . சிவாக் . ) 2. பாசத்தினின்று விடுவி 
தலைவன் . ) 

க்கப்பட்டவன் . ( அதீத : அதி; உக - போன .)) 
அதீசாரம் - அதிசாரம் . ( அதீஸார . ) அதீதாவத்தை --- கீழாலவத்தை ஐந்தனுள் 
அதீட்சணதை - கூர்மையின்மை. ( அதீக்ஷ ஒன்று ; அது ; சருவிகளெல்லாம் நீங்கி யொ 
ணதா : சு- எதிர்மறை . தீக்ஷணதா- கூர்மை . ன்றும் அறியாமற்கிடக்கும் அவத்தை . இதி 

அதீட்சணன் கூர்மையில்லான் . ( அதீ லே புருட தத்துவம் ஒன்றுமே சீலிப்பது . 
க்ஷண. ) 

இந்த அவத்தையிலே வெம்மையற்ற இரும் 
அதீதகலை - ஐந்துக்கலைகளுளொன்றாகிய புபோலவும் , பிறவிக்குருடன் அந்தகாரத்தி 
சாத்திய தீதகலை ; அது : விகற்பஞாநஞ் சாந்த லே விழித்திருக்குந் தன்மை போலவும் அறி 
மானதென்கின்ற நினைவுங் கழன்று 

வவல கெட்டிருக்கும் என்பர் . ( சிவப்பிர.சு : க . 
காச ரூபமாய் நிற்பது . ( சிவப்பிர . உ : ங உரை , சிதம்பர . ) 
உரை . இலக்.சிதம் .) சுதீத - கடந்த . கா . ) அதீதியம் - ஆசையின்மை . 

அதீதகாலம் - இறந்தகாலம் . ( பௌட் : பா அதீந்திரியம்-- 1. இச்திரியத்திற்கெட்டா 
சபதா.எரு . ) (சதீ தகா : சு தீத- சென்ற ; 

தது . ( உ - ம் . ) " செறிதரு மந்தகாரஞ் சிதை 
கால . ) 

ததீந்திரியமாகி ” ( மச்சபு . பிரமாண்ட . கஎ . 
அதீதப்பிரமம் - மேலான பிரமம். ( சுசீக 2. மகம் . ( கதிரிய : கூதி - அப்பால் , உறி 
வற . ) 

ய - இந்திரிய சம்பந்தமுடையது . ) 
அத்தம் - 1. ஆன்மாவில் ஆணவமலம்பரி 

அதீநத்துவம் -7 1. வயப்பட்டிருத்தல் . 
ணமாயிருக்குங் கேவலாவத்தையாகியத 

[ சுயீ கூ ) , ) 2 . 
ன்மை . ( உ - ம் .) “ நீக்கமிலதீதமாசு நிறைந்த 
கேவலமாநீர்மை (சிவப்பிர. ச : 

அடிமைத்தன்மை . 3. கீழ்ப்படிதல் . 4. சா 

ர்ந் திருத்தல் . ( கயீ நகா. ) 
இறந்தகாலம் . ( பௌட் , பாசபதா . சக . ) 3 . 
எட்டாதது , கடந்து மேலே போனது . ( உ - ம் . ) அதீதம் -1 . உடைமை . 2. கீழ்ப்பட்டது . 
" சிந்தையாரதீதமான சிவசத்தி " (சி.சி.க : ருஎ ) 3. சார்ந்திருப்பது . ( உ - ம் . ) " சந்தமுறு பிரா 
4. றது . 5. தடையினின்று விடுக்கப்ப 

ணவளிய தீருமேயாய் மூலாதாரத் தேத்து ” 
ட்டது . 6. தாளப்பிரமாணம் பத்து வகைய ( சூத . எக்கி , பூ . ச : ச . ) ( சுயீ . ) 
ளொன்ச கிய கிரகமென்பதன் பிரிவு நான் 

அதீரம் - 1. கரையின்மை . 2. தைரியமி 
கனுளொன்று ; அது : குரல் முன்னும் தாளம் 

ன்மை . 3. நிலையின்மை . ( சதீர : சு எதிர் 
பின்னுமாய் வருவது . 7. துரியாதீதம் ; அது : 
கருவிகளெல்லாம் நீங்க ஆணவமலம் நீங்கா மறை , தீரா - கரை . யீர - நிலை. ) 
திருக்க மூலாதாரத்திலே புருடனின்ற அவ அதீரை -1 . அமையாதவள் . 2. பிணங் 
தரம் . ( உ - ம் . ) " தனிய தீத முயிர்க்குண்மை கிறமனைவி . 3. மின்னல் கயீரா - எ 
யெனவுணர்த்துமன்றே " ( சிவப்பிர . : க . ) 

யீரா - நிலையுடையவள் -து . ) 
எண்ணமொன்றில்லாததீதம் " (சிவப்பிர . 
ச.க. ) 8. பொன் , 9. மரித்தது .( உ - ம் . ) எல்லா 

அது - 1. அஃறிணைப்பிரபஞ்சம் . ( உ - ம் . ) 
மதீதமயமான தன்றோ” (தாயு . ஆன - ப . க . ) அவனவள துவெனுமவை மூவினைமையில் , 
10. மேற்பட்டது . [ அதி - அப்பால் , உத 

( சிவஞா. போ . க . ) 2. அஃறிணையொன் றன்பா 
போனது . ) 

லிற்சேய்மைத்தாகிய ஒன்றைச் சுட்டி வரும் 

எருபெயர்.( உ - ம் ) " அதுகண்டுநடந்தறுமாமு 
அதீதர் -1 . முரிவர் . 2. மேலோர் . 3. வா 
னோர் . ( அதீத : உலகப்பற்றையொழித்தவ ல்வரும் ஒரு பகுதிப்பொருள் விகுதி. ( உ - ம் .) 

கவன் ” ( கந்தபு . தெய்வ .உகஎ .)3 .ஒன்றன் பாலி 

" உருவினுயிர்வடிவதுவுமுணர்ந்திலர் ” ( சி . 
அதீதவேதன் - வேதம் முற்றக்கற்றவன் . 

சி.அ : ஙசு . ) 4. ஒன்றோடொன் றிணைந்துவ 
( கயீதவெடி , சுயீத- படிக்கப்பட்ட . வெ 

ரும் இரண்டு பெயர்ச் சொற்களில் நிலைமொ 
உ- வேதமுடையோன் . ) 

ழியோடணைந் தொற்றுமைபற்றிய சம்பந்த 
அதீதன்-எட்டாதவன், கடந்தவன் . ( உ - ம் . ) ப்பொருளிலாவது வேற்றுமைபற்றிய சம்ப 
“ வாக்கெவைக்கு மத்தனாமப்பிரானருளால் ந்தப் பொருளிலாவது ஆரும் வேற்றுமை 


ர்மறை 


ரென்றபடி 


133 


அதுலன் . 


கங்சி 


அதோகதி . 


1 


கஎக . 


க 


யில் வரும் உருபுகளுள் ஒன்று . (கன் பெய . அதுலிதம் - ஒப்பாக்கப்படாதது .2 . நிறுக்க 

ப்படாதது . ( கூ - எதிர்மறை . த த - ஒப் 
அதுக்ககரம் - துக்கமின்மையைச் செய் 

பாக்கப்பட்டது , நிறுக்கப்பட்டது . ) 
வது. ( பௌட் , விந்துபட , ச 0 இ .) கடிவ 

அதூரம் -- சமீபம் . ( உ - ம் . ) " அதூரத்தோ 
கர் : சு- எதிர் மறை . ஃவகா- துக்கஞ் டும் புந்திவிழியால் ( ஞாவோ , சிகித்து. திரு .) 
செய்வது . ] 

( சு . எதிர்மறை , 

உ சமீபமல்லாதது . 
அதுக்கம்- 1. அடிப்பு . 2. அமுக்குதல் . அதூவபந்தம் - (சமணம் . ) விட்டுவிட்டுப் 
3. ஒதுக்குதல் . 4. துக்கமின்மை . 

பந்திக்குஞ் சொரூபத்தது . ( சி.சி. பா . ங்க 
அதுக்கல் -1. அடித்தல் . ( உ - ம் . ) " முலை 

ண் . ரு . ) 
க்கருங் கண்சேந்து , கலங்கவதுக்கினாள் ” (சிங். அதெந்து- பயப்படாதேயெனப்பொருள் 
பதுமை . உ 0 எ . ) 2. அமுக்குதல் . 3. கடித் படும் ஒரு திசைச்சொல் , ( உ - ம் .) “ ஆதியே 
தல் . ( உ - ம் . ) " நகையாச்சினவியிதழதுக்கி ” யடியே னாதரித்தழைத்தாலதெந்துவேயெ 
( கூர்மபு . தக்கன் வேள் . கூ...) 4. கருக்கல் . | ன்றருளாயே ” (திருவா, அருட்பத் . க . ) ( தெ 
( உ - ம்:) “ வீரநோய்வெகுளிதோற்றி விழுப்ப | லுங்கு . ) 
-றவதுக்கியிட்டுக்காரகற்பொரிப்பர் ” (சிந்.முத் . அதேகி - தேகமில்லாதவன் . ( உ - ம் .) " தே 

கூ . ) 5. மெல்லுதல் . ( உ - ம் . ) " வாயினிலது கியதேகி யெனினுமுத்தனையமில்லை ” ( ஞா 
க்கிப்பார்த்து ” ( பெரியபு . கண்ணப்ப . ககஅ . ) நவா . உற்பத் . நி ..) [ சு - எதிர்மறை.செ 
அதுங்கல் -1. அமுங்கல் . 2. ஒதுங்கல் . ஹிங் - ரே 

ஹி - தேகமுடையவன் . ) 
அதுட்டவிரணம் - சீள் , இரத்தம் ,சிலைத்த 

அதேயதா நம் -- கொடுக்கத்தகாததைக் 
ண்ணீர் முதலியவைகளைக்காட்டிக்கொண்டி 
ருந்தாலுஞ் சிலநாட்பொறுத்துச் சிகிச்சையி 

கொடுத்தல் . ( கூஜெயா ந .) 
னால் ஆற்றப்படும் விரணம் . ( சீவரட் , உகரு . ) 

அதேயம் - சொடுக்கத் தகாதது . ( உ - ம் . ) 
அதுட்டி- துக்கம் . ( உ - ம்.) “ அதுட்டியா | " அதோ தாகம் ” ( சு - எதிர்மறை . ஷெயா 
தி நூறு குணத்தையு முடையதாய் " ( சி . சி . கொடுக்கத் தக்கது . ) 
உ –.அ . சிவாக்.) சு.குஷிஷி- மகி அதைத்தல் -1. தாக்கிமீளல் . ( உ - ம் . )" 

அ 
ழ்ச்சி . ) 

தைத்து விழுந்தபந்து ” 2. வீங்குதல் : ( உ - ம் ) 
அதுநா --இப்பொழுது. ( சுய - நா . ) 

) 

" அதைத் தருகம் ” ( வழக் ) 

அதைப்பு -1 . தாக்கியெழுகை. 2. வீக்கம் . 
அதுநாதநம் 

இப்பொழுதைக் குரியது . அதைரியம்-- தைரியமின்மை. கெெய 
( கய நாத ந : சுயநா- இப்பொழுது . 
தந- ஒரு - வ - வி ) 

ய- : சு- எதிர்மறை . ெெயய- -- தீரமு 
அதுநாடாவம்- இப்பொழுதுள்ளது . ( சு 

டைமை . ) 
யநாவாவ : சுய நர் - இப்பொழுது . 

அதோ -1. கவனிப்பித்தற்காகத் தூரத்தி 

லேதோன்றும் ஒன்றனைச் சுட்டிக்காட்டிச் 
ஷாவ - இருத்தல் . ] 

சொல்லும் ஒருசொல் . 2. கீழ் . ( உ - ம் .) " அ 
அதுல்லியம்-- ஒப்பின்மை . ( த ) : 

தோகதி ” ( சுயஷி என்பது வேறுமொழி 
சு- எதிர்மறை . Fre ) - ஒப்பு . ) 

யோடு புணரும்போது , சுயொ எனத்திரிக் 
அதுலம்-1 . ஒப்பின்மை. (உ - ம் . ) " அச 

துவரும் . ) 
டமநாயமசங்கவதுல நிரந்தரம் ” ( கைவல் . அதோகத் தோஷம் - சலரோகசம்பந்தமா 
சந்தே . கங் எ . ) 2. ஓரெண் . ( க 00 , 0000000 , 

ன ஐவகைத் தோஷங்களுளொன்று ; இது : 
0000000 , 0000000, 0000000.)[ ச.து.சு. 

நாபித்தாநத்தின் கீழ் வாயுவைச் சஞ்சரிக்கச் 

செய் தடிக்கடி மலம் நழுவல் , வாயுலர்தல் 
எதிர்மறை . தயா- ஒப்பு . ) 

என்னுங்குணங்களை யுண்டாக்கும் ஒரு நோய் . 
அதுலன் - ஒப்பிலி . ( உ - ம் . ) “ வான்மிசை (சீவரட் : சுக )( கயொம கெஜொஷ : கயொ 
யதுலனாதியோராசையாட்சியும் ” (காஞ்சிபு , 

மத . கீழிறங்கிய, வெர்ஷ- குறை . ) 
இரணீச . ரு . ) . 2. கடவுள் , சு - எதிர்மறை . 
- - ஒப்புடையவன் .) 

அதோகதி - 1. இழிவடைதல் . 2. இறங் 
கல் . 3. கீழேபோதல் . 4. நர்கத்திற்குப் போ 


134 


அதோமிது நம் 


கஙரு 


அதோமுகியான் . 


ே 


தல் . 5. நாகம் . ( உ - ம் . ) “ மதுகம்வாழ்வெ அதோமுகக்கட்டு - வயிற்றிலேனும் இடை 
னவதோகதியின் வீழ்ந்து " (மச்சபு. கபால யிலேனுங் சருநிறத்துடன் பெரிதாக எழு 
மோ . கடு .) ( கயொமகி : சுய- கீழ் . கொக்கும் ஒருவகைக் கட்ட . ( சீவாட் 

, 
மதி- போதல் . ) 

உங . ) 
அதோங்கம் - 1. அபா நவாயில் . 2. பாதமு அதோழகம் -1. ஆற்றுநீர்க்கழிமுகம் . 2 . 
தல் இடைவரைக்கு மான அங்கப் பகுப்பு . கீழ்நோக்கிய நட்சத்திரங்கள் ; அவை , விசாகம் , 
( தைல . தைலவ , ருச . உரை .) 3. பெண் குறி . ஆயிலியம் , கார்த்திகை, பூரத்திரயம் , மகம் , 
( கயொ : கயஹி - கீழ் . கலம் உறுப்பு.) மூலம் , பரணி என்பன . ( உ - ம் .) " முற்றிலகா 

அதோசாதி- கீழ்ச்சாதி . ( உ - ம் . ) " அதோ வழல் பூரமூன்று மகம் விற்பரணியதோ மு 
சாதியகத்தினருந்தினனும் ” (சிவதரு. பரி , 

கம் " (விதாக . பஞ்சாங்க . கஅ . ) 3. கீழ்நோக் 

கிய முகம் . ( உ - ம் . ) " ஐந்து திருமுகத்தோட 
க.க.) ( கூயஸ் - கீழ் . ஜா கி- வருணம் .) 

தோமுகமுந்தந்து திருமுகங்களாறாகி " ( கந் 
அதோட்சசன் - விட்டுணு. ( சுவொஜ. ) தர்கலி . எஅ . ) 4. தலைகீழாதல் , ( உ - ம் . ) " அ 

அதோநியாமிகாசத்தி- ஆன்மாக்களுக்கு தாமுகமாகியாங் கோரும்பரின் கொம்பர் 
ப் போக நுகர்ச்சியை விளைவிக்கும் ஆணவம 

நாலு மொருவனை ( இருக்கு . சம்புக . சாக .) 5 . 
வசத்தி . ( உ - ம் .) " ஆவாரகசத்தியினாலான் மா லை குனிந்து பார்த்தல் , கீழ் நோக்குதல் . 
வினது சர்வஞ்ஞத்துவ சர்வகர்த்திருத்துவ ( கடொவ : க ம - கீழ்.வ. ) 
ரூப சிவத்துவத்தை மறைத்திருந்து அதோ 
நியாமிதாசத்தியினாலே போக்கியாசத்தியை 

அதோமுகரத்தபித்தம் - இரத்தபித்தரோ 
ப்பண்ணி " ( சி . சி . 2 : அ . ஞாநப் . ) ( சுய 

கத்தில் ஒருவகை ; அது ; சலத்துவாரம் , மல 

துவாரம் , ரோமத்து வாரம் என்னும் மூவ 
- கீழ் . நியாமிகா - நியமிப்பவள் . பதி 

னகத் துவாரங்களினாலும் இரத்தம் போகச் 
வல்லமை , ) 

செய்யும் ஒரு வகை நோய் , ( சீகரட் .. ரூஉ . ) 
அதோபாகம்-- அடிப்பக்கம் , கீழ்ப்பாகம் . ( கயொ - வ ; ச்த ; பித்த . ) 
உ - ம் ) " அறைந்தாஞ் 

அதோ 

நின்ற 
பிரமாண்டத்ததோபாகம் ” (சிவதிரு . கோ 

( உ - ம் . ) “ மேனோக்கிய முகமென்பர் வெய்யோ 
பு " . B.0 .) ( கயொவாம் , சுய , ழே . 

ன் விட்டவோரை நின்று - தானோக்கு மோரை 
வாம் - பக்கம் . ) 

யதோகமாகும் ( விதா . குணாகண . கா கா . ) 
அதோபுடம் -கீழ்ப்புறம் . ( சி . சி . உ : எ .. 

( கயொ வார : சுயொவ - கீழ் 

நோக்கிய சா . ) 
மறை . ) ( கயொட. கயஸீ - கீழ் , 

அதோழகவாதம் - மார்பிலும் வயிற்றிலுங் 
வட . ) 

கீழ்வயிற்றிலுங் சவுட்டியிலுங் கீழேயிரங்கி 
அதோபுவநம்-- பூமியின் கீழுள்ள புவநம் , வேதனை செய்யும் ஒருவசைவாதநோய் , சீவ 
அயொடிவ - ந : சுயம் - கீழ். வ -5 - ரட் . சுஎச . ) ( கயொ ?-வவாத, கயொ 
பூமி :) 

வ . கீழ்நோக்கிய . வாத - வாயு . ) 
அதோமாயை - அசுத்தமாயை , சுத்தமா அதோழகா - ஆற்று நீர்க்கழிமுகம் . ( உ - ம் . ) 
யையின் அசோபாசமாதலால் ) ( சி.சி. உ : " கயற்குலவதோமுசாநற்கழிக்கரை ” ( இரகு . 
அ 0 . சிலாக். ) யொகாயா . சுயாலி - கீழ் , நாட் . காங . ) 

அதோமுகி- 1. கவிழ் தும்பைச் செடி , 2 . 
ஜாயா . ] 

மூன்றாம் மருதாதாரமேகஸ்தானத்தில் இரு 
அதோமார்க்கம் - கீழ்மார்க்சமாகிய சரி 

க்கும் யோகிநியருள் ஒருத்தி .( வி - ணி , உசக . ) 
யை முதலியன . ( சி . சி . உ : டூக . சிவாக் .) ( + 

( கயொலி கயா - கீழ் , வி - முக 
யொகாம் . சுய - கீழ் . ஜாம-- வழி . ) 

முடையவள் - து . ) 
அதோமிதுநம் - சாந்திரமானத்தால் சே 

. அதோமுகியான் 

- சன்றீன்று கொண்டிருக் 
ட்ட மாதங்கலந்த சௌரமா 5 ஆனிமாசம் . 
(சி . லி . சரி . இ. காற்.) அயொதிய- 
ம . ) யேப்புறவளித்து ( மச்சபு . வசுமான் . கக .) 

கும்பா. ( 2 - ம் . ) " நனியதோமுகியான் கோடி 


2 


135 


அந்தக்கரணசாபேட்சம் கூசு 


அந்தக்கேணி . 


+ 


லூவகம் 


( கயொவி-கீழ்நோக்கியமுகமுடையது . த :காணலாவெக்ஷ. அந்த : கரண - 

உட்கரு 
ஆன் - பசு ) 

வி . ஸாவெக்ஷ- அபேட்சையோடு கூடியது .) 
அதோலம்பம்- 1. ஓரிரேகை மற்றோரி 

அந்தக்கரணசைதந்நியர் - அந்தக்கரணங் 
ரேகையின் இடையினின் றெழுந்து தன்னி 

களே ஆன்மாவென்று சொல்லும் மதஸ்தர் . 
ருபக்கத்திலும் வருங் கோணங்கள் சமகோ ( த.நி. போ . சரு . ) ( அந்த கரண- உட்கருவி 
ணங்களாயுற நிற்பது . 2. கீழேதுங்குதல் . ெெவதம் ) - அறவு .) 
( சுயொனல் : கயல் - கீழ் . பவ- தூங் அந்தக்கரணபுவநம்-- அந்தக்கரணதத்து 

வங்களிலேயிருக்கும் புவநம் . அவை : மநோ 
குதல் . ) 

த்துவத்தில் தூலேசுரமென்னும் புவநமொ 
அதோலோகம் - கீழுலகம், ( கயொஜொ 
க : சுய - கீழ் . வொக - உலகம் . ) 

ன்றும் , அகங்காரதத்துவத்தில் தலேசுரம் 

என்னும் புவநமொன்றும் , புத்திதத்துவத்தி 
அதோவதம் - அதோமுகம் . ( கயொவ ல் பைசாச ,இராக்ஷ , யாக்ஷ, காந்தர்வ , ஐந் 
உரு , சுய - கீழ் . வஉரு - முகம் . ) 

திர , சௌமிய , பிராசேச , பிரம்ம ஆகிய புவ 

நங்களெட்டும் - ம் . (சித்தா . சாரா . கிரியா . 
அதோவாயு- அபாகவாயு . ( கயொவா 2-ஆஞ்சுலோகவுரை . ) [ அந்த : கண ; 
ய : கடமி - கீழ் . வாய- காற்று . ) 

உலகம் . ) 
அதோளி- அவ்விடம் . ( தொல்.எழு.தொ 

அந்தக்கரணம் - ஒருவனுடைய அகத்தி 
கை : கஎ , உரை .) 

னின்று தொழில் செய்யும் உணர்வுக்கருவி ; 
அந் உயிரெழுத்தை முதலா கவுடைய 

அது : மகம் , புத்தி , சித்தம் , அகங்காரமென 
வடமொழிப்பெயர்ச்சொற்கு முன் வரும் நஞ் 

நான்குவகையது . உயிரான் அதிட்டிக்கப்ப 

ட்டு ஐம்பொறிகளறிந்த விடயங்களுளொன் 
என்னும் வடமொழி அவ்வியயத்தின்றிரிபு. 
அஃது : " அநங்கன் " என்பதிற்போல ஒப்பு 

றனை இஃதியாதாகற்பாற்றெனச் சித்தஞ்சிந் 

ற் 
மையுள்ளிட்ட அன்மைப்பொருளிலும் " அநா 

தித்தறியும் . மநம் அதனை யிஃதின்னதாக 
ரியன் என்பதிற்போல அந்தியங்கருதும் 

பாற்றெனவும் அஃதாமோ அன்றோ 
அன்மைப் பொருளிலும் " அநாகு தி " என் 

வும் இவ்வாறு சங்கற்பவிகற்பஞ் செய்தறியு 

ம் . அகங்காரமதனை யின்னதெனத்துணிவே 
பதிற் போலத் தகுதியின்மையுள்ளிட்ட மறு 

ன் யானென்றொருப்பட்டெழுந்தறியும் . புத் 
தலைப் பொருளிலும் " அநாகாரம் என்ப 
திற்போல இன்மைப்பொருளிலும் " அநுத 

தியின்னதிதுவென நிச்சயித்தறியும் . ( சிவ 
ரை ” என்பதிற்போல அற்பங்கருதிய இன் 

ஞா . போ . ச -ஆஞ் சூ . க . அதிகாணம் .) ( அந் 

தகரண . அந்த - உள் . கரண- செயல் , கருவி .) 
மைப்பொருளிலும் " அநிட்டம் ” என்ப 
போல விரோதங்கருதிய மறுதலைப் பொரு 

அந்தக்காணான்மவாதி-- அந்தக்கரணங்க 
ளிலும்வரும் . ( அகாரியன் - ஆரியனல்லாதா 

ளொன்றே யான்மா என்று சாதிக்கும் 
ன் : சூத்திரன் , அநிட்டம் வெறுப்பு . அநா 

மதஸ்தன் . ( உ - ம் .) " அவையே அந்தக்கர 
காமம் - உணவின்மை . அநாகுதி - தகுதியற் 

ணம் தனித்தனியான் மாவென்றல் அமைவு 
றபாகம் . அநுதரை - சிறுவயிற்றினள் .) 

டைத்தென அந்தக்கரணன்மவாதிகள் கூறு 
அந்த - சேய்மைச்சுட்டுப்பொருளிற்பெய 

ங்கடாவை யாசங்கித்து ” (சிவஞா. போ.ச.க. 
ர்ச்சொற்கு முன்னாக வரும் ஓரிடைச்சொல் . 

அதி , கருத்துரை . சிவஞா.) ( அந்தக்காண 
( உ - ம் .) " அந்தவேலை ”(பாரத பதினா. உகஉ .) அந்தர்க்கரணம் . சூது - ஆன்ம வாதிங் 
அந்தக்கரண சதுட்டயம் மநம் , புத்தி , 

வாதிப்போன் . ] 
சித்தம் , அகங்காரம் என்னும் நான்கு அந்த அந்தக் கிருத்தசாங்கம் அங்காகமத்து 
க்காணம் , ( த . நி . போ . கக கூ . ) (சுது ; கா 

ளொருபகுப்பு . ( சில . நாடு . கஅக . உரை . 
ணவஷய : சுத காண - உட்கருவி . குறிப்பு .) 

அந்தக்கேடு -- அழகீதம் . ( அந்த - அழகு . 
அதுஷய- நான் கன் கூட்டம் . ) 

கேடு - கெட்டது . ) 
அந்தக்கரணசாபேட்சம் - பாகியேந்திரிய 

அந்தக்கேணி உள்ளே மறைந்த நீரையு 
ங்களினாலே கண்டபதார்த்தங்களைச் சிற்சத் டைய கிணறு ; இது , சுரப்பு நீர்க்கேணியெ 
தியானது அந்தக்கரணங்களோடு கூடிநின்று னப்படும் . ( மணிமேகலை . கஎஉ . பக் .)( அ 

அந்த - 
சிந்திப்பது . ( சி . சி . அளவை . க . சிவாக் .) அந் உள் . கேணி - நீர்நிலை . ) 


றா என 


ளு 


136 


அந்தகாரம் . 


கஙஎ 


அந்தசூ நியம் . 


வ 


} 


அந்தக சயன் 

யமனை வென்றோன் , சிவ காலை ” ( சூத . சிவ . கஉ , உ . ) கநகார . சு 
ன் ( அந்தகஜய : அந்தக - யமன் . ஜயன் - வெ 
ன்றவன் . ) 

- குருடு , கார- செய்வது .) 3. நரகம் . 
அந்தகசந்நிபாதசுரம் - ஒருவகைச்சந்நிபா 

அந்தகாரி -1 . சிவன் . ( உ - ம் . ) " தக்கவெ 

க்கிய விநாசகனந்தகாரி ” ( சூத . எக்கி . 
தசுரம் ; அது : மறதி , 
மறதி , அடிக்கடி 

பூ . 
க்கமுதலிய குணங்களை யுண்டாக்கும் . ( சீவ நட: சு .) ( அந்தக . அ ? - பகைவன் ,) 
ரட் . உஅ .) ( அந்தக - முடிவு . ஸந்நிபாத - விழு அந்தகாலம் - மரண காலம் . (நாலாயிர . மு 
தல் . ஜ்வா - காய்ச்சல் . ) 

த . ருஎ , பக் . ) ( அந்த - முடிவு . காவ . ) 
அந்தகம் - 1. ஆமணக்கமரம் . 2. ஒரு சந் அந்தகூபம் - 1. ஒருநரகம் . 2. செடிகள் 
நிநோய் , 

வளர்ந்து வாய் மறைந்திருக்குங்கிணறு . ( சுந் 
அந்தகர் -1 , அறிவிலிகள் . ( சு நக ) 

கவ ச ந - குருடு . க வ - கிணறு :) 
2. குருடர் . ( உ - ம் . ) " அந்தகர்செவிடராது 
லர் ” ( கல் . பார் . வேள்வி . ருக .)[ சு நக . 

அந்தகோ - ஐயோ எனப் பொருள் படும் 

ஓர் இரக்கச்சொல் . ( உ - ம் . ) " அந்த கோவிது 
அந்தகரணம் குருடாக்கல் , ( க.நகா வருவதே யெனக்கென வயர்ந் தான் ” ( வே 
ண : க ந - குருடு . காண - செய்தல் . ) தார . பிரமசா . உஉ . ) 
அந்தகான்- அழிப்போன் . ( அந்தகா : அ 

அந்தகோரம் 

நெல்லிமரம் . 

அந்த கோலம் 
ந்த- அழிவு. கர.செய்கிறவன் . ) 
அந்தகரிபு - சிவன் . ( கனகாரி : அந் அந்தகோலாங்கூலநியாயம் -- மீமாஞ்சை 

யிற் சொல்லப்பட்ட நியாயங்களுளொன்று ; 
தக - ஓரசுரன் , ரிவு - பகைவன் . ) 

அது ஒருகுருடன் பிறர் வார்த்தையை நம்பி 
அந்தகன் -1 . அந்தம்வரையுஞ் செல்லுகி ஊர்க்குப் போகலாமென்று ஓசெருத்தின் வா 
றவன் , நன்நாகப்பயின்றவன் . ( சுனம் : அந் லைவிடாமற்பிடித்துப்போய் நட்டம் அடைந் 

ததுபோலப்பிறர் வார்த்தையை நம்பி நட்ட 
த- முடிவு . ம - செல்லுகிறவன் .) 2. அழிப் 

மடைதலைக்காட்டுவது . ( விசாரசா . கூகூகூ . ) 
போன் . ( அந்தக .) 3.யமன். ( உ - ம் .) " இரு ச ந - குருடன் . கோ- எருது . வா . 
ளுடலந்தகன் ” ( கல்லா . உக .) [ அந்தக : அந்த 
முடிவு . க - விகுதி . ) 4. ஓர் யமதூதன் . ( உ - ம் . ) 

வால் . நாய .) 
" நெரித்தபுருவத்தினொடந்தகனுநீட ” ( சிவ அந்தகோளம் -- நெல்லிமரம் .. 
தரு . சுவர்க்க நரக . அஎ . ) ( அந்தக .) 5. ஓரசு . அந்தசடகநியாயம் - மீமாஞ்சையிற் சொ 
ன் . ( உ - ம் . ) " அவுணரிற்கள் வனானவந்தகற் ல்லப்பட்ட நியாயங்களுள் ஒன்று ; 
காய்த்து ” (திருவிளை . அருச் . கசு . ) ( க நக . ஓர் அவிவேகியாற் சொல்லப்படுவதொன்று 
6 . குருடன் . [ சு நக : கந்- குருடு . - 

வி ஒரு குருடன் ஊர்க்குருவியைப் பிடித்துக் 

கொண்டது போலப்பலிக்கவருவது. இது ,கரு 
குதி . ) 7. சரி . 8. சவுக்காரம் . 9. புல்லுருவி . 
10. மரித்தவன் . ( சுதம் ; அந்த முடிவு. ம - 

த்தினாலே குணாக்ஷரநியாயத்தையொத்தது . 
சென்றவன் . ) 11. அக்கிங் . 

காலயவடக ந வாய் . சமய - குருடன் . வட 

க - ஊர்க்குருவி . நாய் . ) 
அந்தகாசுகிருத்து- சிவன் . ( கதகாவு 
ஹரதி . கனக : ஓரசுரன் . க 

அந்த சூநியம் - (சித்தாந்தம் .) மூன்றுவ 
7.బట్ 

கைச்சூநியங்களுள் ஒன்று ; அது : பிராசாதத் 
பகைவன் . ] 

தியாகஞ்செய்யும் போது அகாரமுதல் உந்ம 
அந்தகாந்தகன் - சிவன் . ( உ - ம் . ) " அந்தகா நையிறு தியான பன்னிரண்டுக்கலைகளில் இறு 
ந்தககம் " ( பாகவத . கைலா . கஎ .) அந்தக - தியிலுள்ள மூன்று கலைகளையொழித்து எஞ்சி 
யமன் . அந்தகன் - முடிவுசெய்தோன் . ) நின்ற ஒன்பது கலைகளிற்கடைநின்ற மூன்று 

கலைகளைத் தள்ளுவதும் பன்னிரண்டுகலைகளி 
அந்தகாரம் - 1. அஞ்ஞாநம் . ( உ - ம் . ) “ இ 
ருவினைமும்மலம் போர்த்தவந்தகாரப்படல 

ற்கடைநின்ற மூன்று கலைகளில் இறுதியான 
விருணீத்து ” ( மச்சபு . கடவு . சசு . ) 2. இருள் . 

. 

உந்மதையைத் தள்ளுவதும் ஆம், ( சி.லி.கிரி. 
( உ - ம் .) “ பகவருமந்தகாரம் படர்தரவிருந்த 

அ , உரை . ) சுன 


சுர 


vog 


137 


அந்தணன் . 


கஅ 


அந்தத்ரன் . 


. 


வேதா 


அந்தஸ்தம் - ஒரு மந்திரம் , ( சி . லி . சரி . ணளியுடையவன் . ) 9. பிராமணச்சாதிப் பா 
கச . உரை.) ( கத ஐய் ர் ல் வ் என்னுமி ம்பு . ( உ - ம் . ) " அந்தணனாறு மான் பாலவியி 
டையெழுத்து . ) 

னை ” (சிந்தா. பதுமை . கஉஉ ) 10. முநிவன் . 
அந்தண் - அந்தணர்குலம் . (உ - ம் . ) “ அந்த ! ( உ - ம் .) “ திசைமுகமுநி செவ்வே - தந்தனவு 

யிரெல்லாந்தன்னுயிரென நல்கு - மந்தணன் 
ண்மாமுதுகுரவரென் றுன்னினன் ( கந்தபு. 

இராமா . அயோத் , வநம்புகு . உஉ . ) 
தவங்காண் . கஉ . ) 
அந்தணத்துவம் - அந்தணனாந் தன்மை . 

அந்தணாளர் - 1. அழகிய தண்ணளியுடை 
( உ - ம் .) " ஒருவனோற்றுலவாவந்தணத்துவம் 

யவர் . ( உ - ம் . ) " செய்ய தீவண்ணரந்தணாளர் 
டந்தனன் ” ( உபதேச .சிவவி . ந ங எ .) ( அந் 

கண்டீர்” ( தேவார . அந்நியூர் . சு . திருநாவு . ) 
தணன் - பிராமணன் , கூ - தன்மை. ) 

2. பார்ப்பார் . ( உ - ம் . ) " அருந்தவமுநிவரும 

ந்தணாளரும் " ( இராமா , திருவவ . ச . ) 3. மு 
அந்தணநாபி - விஷத்தைப் போக்கும் ஒரு 

நிவர் . [ அந்தண் - அழகிய தண்ணளி, ஆளர் 
மருந்து . 

ஆள்பவர் . ) 
அந்தணமை அந்தணன் றன்மை . (உ - ம் . ) 

அந்தணாளன் -1 . அழகிய தண்ணளியுடை 
" குளித்து மூன்றனலையோம்புங் குறிகொள் 

யவன் . 2. பிராமணன் . (உ.ம் ) " அந்தணா 
ந்தணமைதன்னை ( காலாயிர . திருமாலை . 

ளனுமதிசயித்தரும் பெறன் மகட் 

மகட்குச் ) 
உரு . ) ( இது கன்னியப்ப முதலியார் பிரதி 

விளை விருத்தகுமார . ரு . ) 3. முநிவன் ( உ - ம் . 
யில் அந்தண்மையென்றிருக்கின்றது .) 

" அந்தணாளனுன்னடைக்கலம் புகுத " ( தே 
அந்தணர் - 1. பார்ப்பார் . ( உ - ம் . ) " ஆற்றி 

வார , திருப்புன் . க . சுந் . ) 
யந்தணர்க்கருமறை பலபகர்ந்து " (கலித்தொ 
கை.க.) ( இங்கே நச்சினார்க்கினியர் " ஆந்தத் யுடையவளென் றபடி .) (உ - ம் .) " உலகடைய 

அந்தணி -1. உமை . ( அழகிய தண்ணளி 
தை அணவுவார் அந்தணர் ; என்றது , 
ந்தத்தையே பொருளென்று மேற்கொண்டு 

ப்பெற்றவுந்தியந்தணி " ( திருப்பு . சஉ .. ) 2 . 
பார்ப்பா ரென்றவா 

பிராமணப்பெண் . ( பிராயச்சித்தசமுச் .) 

என்றார் .) 2. முங் 
வர் . ( உ - ம் . ) " அந்தணரென்போரறவோர் ” 

அந்தத்தம் - அந்தத் தாக்காம் . ( உ - ம் .) " ய 

காரமே ரகாரமிலங்கிய லகாரமேவகாரமெ 
( வள் . கூ o . ) ( அம் - அழகிய . தணர்- தண்ண 
ளியுடையவர் . ) 

ன்னு மிந்நான்கந்தத்தமென்றுரைப்பர் ” ( மச் 
அந்தணர்வாக்கு - வேதம். ( அந்தணர்- பா 14.) ( அந்தர் -இடை . ஐ நிற்றல் .) 
ர்ப்பார் . வாக்கு- சொல் ) 

அந்தத் தாக்காம் - ய , ர , ல , வ என்னும் 
அந்தணரறு தொழில் - பிராமணருக்குரிய இடையெழுத்துக்கள் . ( கத : ஜாக்ஷர 
அறுவகைத் தொழில்கள் ; அவை : ஓதல் , ஓ அந்தர் - இடை . ஜா - நிற்றல் . சாக்ஷர - எழு 
துவித்தல் , வேட்டல் , வேட்பித்தல் , ஈதல் , த்து .) 
ஏற்றல் என்பன . 

அந்தத்தாபம் - உள்ளே தபிக்கை . ( பௌ 
அந்தணன்- 1. அபிசித்து முகூர்த்தம் ; ட் , பசு . கா . ) கதஜாவ் : அந்தர்- உள். 
( இது : பகலிலே நிகழும் எட்டாவதான மு தாப- தபித்தல் . ) 
கூர்த்தமென்றும் , நூறாயிரங் குற்றத்தைப் 
போக்குமென்றுஞ் சொல்லப்படும் .) ( உ - ம் . ) 

அந்தஸ்து -1 . ஒழுங்கு . 2. நிலை .( உ - ம் .) “உன் 
" அரன் பாம்பனுடமகம்புட்புனலாடியந்தண 

னந்தஸ்துக்கிதுயோக்கியமல்ல ” ( இஃது இக் 
ன்றேர் ( விதாந . குணாகு . எஉ , எங . ) 2 . 

துஸ்தானி .) 
அருகதேவன் , 3. கடவுள் . 4. சரி . 5. சிவன் . 

அந்ததமசம் -- மிக்க இருள் .( சு .ந .53 . 
( உ - ம் .) " அந்தண னாதியென்றே யேவரையி 

சு ந - குருடு , தமை 

இருள் . ) 
சைத்தவம்மா வெல்லையின் மறைகளெல்லா 
ம் ” ( கந்தபு . ததீசி.உக.) 6 , பார்ப்பான் .(உ - ம் .) மென்னுமந்ததர சிந்தை ” (சிவஞா . 

அந்ததாம் - சித்தாந்தம் . ( உ - ம் . ) " சிவ 

போ . 
“ அந்தணனேவையெல்லாம் ” ( பாரத . பதி 
னே . கக . ) 7. பிரமன் . ( உ - ம் . ) " அறத்தை வேதாந்தம் . தர- உயர்ந்தது .) 

கஉ . அ . சிவஞாகமுநிவருரைப்படி .) ( அந்த 
நல்கலினந்தணன் போல்வன” ( கந்தபு . சிங்க . 
கூ அச . ) 8. வியாழனென்னுக்கிரகம் . ( உ - ம் ) 

அந்ததரன் - ( சர்வான்மாக்களுக்கும் ) பிரா 
" மற்றவன்மேலுயரந்தணனுலவும் ” ( கூர்மபு . தான் ” ( சிவஞா . போ . கஉ . 

ணனாயுள்ளவன் . ( உ - ம் . ) “ சிவமென்னுமந்த 
மண்டல. கக . ) . ( அம் - அழகு . தணன் . தண் 

தான் " ( சிவஞா. போ . கஉ . அ . பாண்டிப் 
அழகு . தணன் . தண் பெருமாளுரைப்படி .) 


188 


அந்தர் . 


காக 


அந்தர்ப்பவித்தல் . 


ஐவகை 


தாசின் 


வற 


உஹரு 


அந்ததாமிச்சிரம் - 1. ஒரு நாகம் . 2. தமோ 2. உள் . 3. கீழ் . ( அந்த .) 4. குருடர்.(உ - ம் . ) 
சிருட்டியாகிய 

யஞ்ஞாகத்துள் ஐக் " அந்தரினலமந்தஞ்சி ( இராமா . யுத் . வரு 
தாவது ; அது : திவ்வியாதிவ்விய பேதத்தி 

ண , சுசு . " அந்தன் ” பார் .) 5. நடு . ( அந்தர் .) 
லே சத்தாதிகள் பத்தும் அணிமாதி சித்தி அந்தர்க்கதம் - 1. உள்ளானது . ( உ - ம் . ) 
கள் எட்டும் பெற்று அதிலே மிகப்பற்றுவை " அந்தர்க்க தமானசத்தத்தை " ( சி.சி. க : உக . 
த்தல் . ( பௌட் . பும் . கக அ ; சி.சி. உ . ரு அ . சிவாக் .) 2. மறைந்திருக்கை . சுகம் : 
சிவாக் .) 3. மிகுந்த இருள் . ( சு.ந.தாசி 

: அந்தர் - உள் . மத O அடைந்தது .) 
சு.ந - குருடு . தாசி - இருள் . ) 

அந்தர் கீகதவுவமை உள்ளுறையுவ 
அந்ததாமிசிரம்- அந்ததாமிச்சிரம் .(உ - ம் . ) 

மை . ( கதை ; உவளை . ) 
" அந்ததாமிசிரமென விவைநாளும் " ( சூத . 
பிரமசிரு. Ⓡ .) ( ச.ந.தாசின . ) 

அந்தரீகீகிருகம்- உள்வீடு , ( கஞமஹ; 
அந்தர் - உள் . 

வீடு . ] 
அந்தந்த அந்த அந்த . என்னும் சுட்டடு 
க்கு . [ இடைநின்ற அகரங்கெட்டது . ) 

அந்தர்ச்சடாம் - அந்தாசயம் . ( சுருஜ 
அந்தப்புரம் -1 . பெண்களுடைய அறை . 

OrT : அந்தர் - உள் . ஜா - வயிறு . ) 
மன்னன் றேவியில்லம் . ( உ - ம் . ) " அடைதரு அந்தர்த்தகநம் - 1. உள்ளனல் . 2. மது 
தனியேயந்தப்புறத்தினில் " ( சி . சி . க : ஙஉ ) நீர்வடித்தல் , (சுக ஹந : அந்தர்- உள் . 
( கதவா : சஞ - உள் . வா - வீடு . ) 

அநல் . ) 
அந்தப் போதிகை பின்னங்காலிற்சங் 

அந்தரீத்தசை- சோதிடத்திற்சொல்லப்ப 
கிலி . ( உ - ம் .) " அந்தப்போ திகைபரிந்தழன் ட்ட மகாதசையில் இடைவருக்கிரகங்களு 
றதே ” ( சிந்தா. கநக . உ எரு. ) 

டைய அதிகாரத்தோடு பொருந்தியகாலம் . 
அந்தபரம்பரா நியாயம்- மீமாஞ்சையிற் 

மீமாஞ்சையிற் களுஉபா: அந்தர் - இடை . உபா - நிலை . ) 
சொல்லப்பட்ட நியாயங்களுளொன்று ; அது 

அந்தர்த்தாதம் -- 1. மறைவு . ( உ - ம் ) " அந் 
குருடனைக்குருடன் பின் தொடர்வது போல 

தர்த்தாநமாநேர்ந்து போவார் ” ( மச்சபு. அசு 
த்தான் செய்வதின்னதென ஆலோசியாமல் 

ர , கூக. )( ஆயா ந . , ) 
ஒருவன் மற்றொருவன் செய்வதுபோற் செ 
ய்தல் . ( க நவாவாநாய : க ந - குரு 

அந்தர்த்துவாரம் 

உள்வாயில் . (கத 
டன் . வாபவரா - தொடர்ச்சி . ந 

2 -ாா : அந்தர் - உள் . வார- வாயில் . ] 
நியாயம் . ) 

அந்தர் நியமதம் உள்ளே யடக்குதல் , 
அந்தம் - 1. அவயவம் . 2. அழகு . ( உ - ம் . ) 

( உ - ம் .) " சிவன் 

" சிவன் அந்தர்ப்பகிர்வியாப்தனாகி 

நின்று சுவதந்திரகர்த்தாவாகித் தேகேந்திரி 
" வரகந்தமாதாவாழ்வோருணற்கு ” ( கம்பரர் . 
எப .) 3. அள விடல் , ( உ - ம .) " அந்தமில்ல 

ரதிகளுக்கு ஆன்மாப்போல ஆன்மாக்களை 
யந்தர் நியமநத்தையும் 

பகிர்ப்பிரவர்த்தகத் 
தோராயிழைமாரொடு " ( கந்தபு . பாநுகோ 

தையும் பண்ணுவரென்றும் . ( சி . சி . ரு . க . 
ககூச . ) 4. இருள் . 5. இறுதி. ( உ - ம் . ) " அந் 

சிவாக் . ) ( நியம 5 ம் - அடக்குதல் . ) 
தமுமாதியும் ” ( தாயு . ஆசையெனு. கா .) 6 . 
எல்லை . 7. கஸ்தூரி . 8. குருடு . 9. சுபா அந்தர்ப்பகிர்வியாப்தன்- உள்ளும்பு : மு 
வம் , தன்மை . 10 , நாசம் . ( உ - ம் . ) " சதமக 

செறிந்திருப்போன் . ( உ - ம் ) " அந்தர்நிய 
ன் வாழ்வினுக் -கந்தமாகியதோ ” ( கந்தபு. சுக் மனம்பார் " ( சி.சி. ரு . க . சிலாக் . ) ( ககு 
கிர . கஉ .) 11. நிச்சயம் . 12. நீர் . 18. மர 

வஹிவ - பாவ : அந்தர் - உள் . வஹிர் 
ணம் . ( உ - ம் . ) " நெஞ்சமேயுடலந்தமாதியை 

வெளி வாவு 
விடாநிற்க ( வைராக்கியசத. கரு . ) 14. வே வதாலு . நிறைந் தவன் . ) 
தாந்தம் . ( சிவஞாபோ. கட . அ . சிவஞா. ) அந்தர்ப்பலம்-- 1. உள்ளா தல் . 2. உள் 
4 , 8 , 12 , (கரு . ) 

ளே பிறத்தல் . கஞல - வ : கவரி - உள் . 

ஒவ் - பிறத்தல் . ) 
அந்தழள் - குறிஞ்சா. ( இது வடநாட்டார் 

அந்தர்ப்பவித்தல் - 1. உள்ளாக்குதல் . 
வழக்கு . ) 

. 
அந்தர் - 1. அறிவில்லார் , கடையாயார் . ( உ - ம் .) " மேற்சொல்லிய பி.மாணங்களை 
( உ - ம் . ) " அந்தர்கடம்மினும் ” ( கல்லா . க . ) இம்மூன்று பிரமாணங்களுள்ளே அந்தர்ப்ப 


139 


அந்தர்முகியோ நி . 


கச O 


அந்தரங்கம் . 


லாவ . ) 


ல் . சு 


ஜா 


L 


வித்து ” ( சி.சி. அளவை . க . சிவாக் .) 2.உள் உள்ளே நோக்கிய முகமுடையது . யோர் 
ளாதல் . ( உ - ம் . ) " அந்த எல்லாப்பிரமாணங் பிறப்பிடம் .) 
களும் - மூன்று பிரமாணங்களில் அந்தர்ப்ப அந்தர்யசநம்-- அந்தரியாகம் . ( சி.சி. . 
விக்கும் ” (சி . சி . அளவை , க . ஞாநம் ) ( கன கக . சிவாக் :) ( கயை - ஜ.ந : அந்தர் - உள் . 

யஜு - யாகம் . ) 
அந்தர்ப்பாவநை-- உள்ளத்திற்பாவித்த அந்தர்யாகம் - கண்களை மூடியல்லது மூக் 
கனடாவ நா : அந்தர் - உள் . 

கு நுனியைப்பார்த்து ஞாநமுத்திரையோடி 

ருந்து கொண்டு தன்னுள்ளே குண்ட முத 
வ நா - தியாகம் . ) 

லிய எல்லா உபகரணங்களையும் தேடியதா 
அந்தர்ப்பாவிதகருமம் - அகநிலைச்செயப் கவும் புறத்திற் செய்யுமாறே உள்ளே அக்கி 
படுபொருள் . ( உ - ம் . ) " வந்தான் " இங்கேவனிகாரியஞ்செய்யப்படுகிறதாகவும் பாவித் 
ருதலைச்செய்தானெனப்பொருள்பட்டுச் செ 

துச்செய்யும் வழிபாடு . (சித்தா. கிரியா.ச.அ . ) 
யப்படுவதாகிய வருதல் அகநிலையாதலறிக, 

அந்தர்வஞ்சிசன் - அரசனுடைய அந்தப்பு 
( அந்தர் - உள் , வாவித - அடைந்த, கர்மந் 

ரத்திலே காவலாளனாக நியமிக்கப்பட்டவன் . 
செயப்படுபொருள் . ) ( பி . வி . கஉ . உரை.) சுவை - பக : 

க : அந்தர்-உள். வலமிக- குடும் 
அந்தர்ப்பாவிதணிச்சு- பிறவினை விகுதி 

பமுடையவன் . ) 
கள் தொக்கு நிற்பது . ( பி . வி . கூடு . உரை. ) 
சுகுலாவிதணி : E-ஒரு பிறவி 

அந்தர்வேதி -1 . இரண்டு யாறுகளுக்கு நடு 
னை விகுதி . ) ( "இருணீங்கியின் பம் பயக்கும் " யே யேகம்பமுதலா மாலயத் தந்தருவேதி 

வேயுள்ள சமபூமி . ( உ - ம் . ) " அங்க வற்றிடை 

) 
என்புழி நீங்கி என்பது போல்வது . ) 

கந்தபு . நகர , எசு . ) 2. பிரயாகைதொடங்கி 
அந்தப்பிரஞ்ஞன் தன்னையறிகிறவன் . கங்கைக்கும் யமுகைக்கும் 156 வேயுள்ள தே 
[ அந்தர் - உள் . பாஞ்ஞ - அறிகிறவன் . ) 

சம் . ( உ - ம் . ) " அவர்களையந்தர்வேதி சென்று 
அந்தர்ப்பூதம் உள்ளிருப்பது . ( உ - ம் . ) டன் கொணர்வாயென்று திருமுரியருளிச்செ 
அந்த முப்பத்தாறு தத்துவங்களும் , இந்தாய்தான் " ( கோயிற்பு . இரணிய . 40 எ ) க 
ச்சாரத்தில் அந்தர்ப் பூதமாயிருக்கிறபடியி வெ - தி- அர்தர் - நடு . வெ சமபூமி .) 
னால் " ( வாசுதே . உ 02 . ) 
அந்தர்மலக்கிருமி - தேகத்திலே கபத்திட்ட எண்வகைக்கணங்களுளொன்று ; அது : 

அந்தரகணம் - டாட்டியலுட்சொல்லப்ப 
லும் உதிரத்திலும் பிறக்கின்ற கிருமிகள் ; 

விரை நிரை நேர் 
நேர் என் 

னு மூவசையாலாகிய 
மது ராங்கம் , வெல்லம் , பால் , தயிர் , மா , மழை 
த்தண்ணீர் இவ்வஸ்துக்களைத்தின்பதினாற்பி ளின் முதற்சீராக வரலாகாதென்றும், வரு 

ஒரு சீர் . இஃதொரு நூலின் முதற்செய்யு 
றக்கின்ற கிருமிகள் . (சீவாட் . சருக .) ( அந் மாயிற்பாட்டுடைத்தலைவனுடைய வாழ்நாளை 
தர் - உள் . மலம் - அழுக்கு . கிருமி - புழு .) 

யகற்று மென்றுங்கூறுவர் . ( உ - ம் .) " அந்த 
அந்தர்முகம் - உள் நோக்கிய முகம் . (உ - ம் .) பகணமே வாணாள கற்றும் " ( இலக்கணவி . 
" அந்தர் முகத்திலே சனது சை தந்நியத்தை பொருள் . பாட்டி , 50. ) [ 

ச சுவா 

ஆகாயம் . 
யடைய ( ஞாநவா . முமூட்சு . உ . உரை. ) 

மண -சீர் . ) 
( அந்தர் - உள் . 3 - வ ) 
அந்தர்ழகி - அடங்கிய மருத்தன் , உள்ளே 

அந்தரங்ககிருத்தியம் - தன்னாலே நேரே 

சய்யப்படுங்கிருத்தியம் . ( உ - ம் .) அந்தரங் 
கோக்கிய முகமுடையவன் . ( உ - ம் . ) 

ருத்தியம் பகிரங்ககிருத்தியம் இரண் 
சையானது அந்தர்முகியையும் பகிர்முகியா 
க்குமென்பார் 

முறைமையிற் சாக்ஷாத்தன்னாலும் பிறரை 
( ஞாநவா . வைராக் 
வைராக் சுகூ 

ச்செலுத்தியவர் தானாகி மறைவாலும் நடக்கு 
உரை.) 

கவி 
: அந்தர் - உள் . முலி - மென்று கூறுகின்றார் ” (சி . சி . க . ச . கரு 
முகமுடையவன் . ) 

த்துரை . ஞாகப் .) கதாம- தன்னுடைய 
அந்தர்முகியோநிவாயு அதிகரித்து அங்க J ) - செயல் . ) 
தர்முகமாக எழும்பிப்பெண்களுக்கு யோரித் 

அந்தரங்கத்தியா நி-- ஆமை . 
தாநத்திலே உபத்திரவஞ்செய்யும் ஒருவகை 
சோகம் . ( சீவாட் . ந. உஉ . ) ( சுதுவி : 

அந்தரங்கம் -1. அதிகம் நேசிக்கப்பட்ட 
து , அருமையானது . 2. ஆலோசனை . 3. இர 


கத 


ச் 


140 


அந்தரதாமசர் . 


கசக 


அந்தரம் . 


பார . 


கசியம் , ( உ - ம் . ) " அந்தரங்கத்திற்பொருந் அந்தரதிசை - கோணத்திசை, இடையிலு 
துறு புருடனோடு மாசநத்திற்பொருந்துதல் ” ள்ள திசை. ( அந்தர - உள் . விரலா - திக்கு . ) 
( நல் . உமாம . ங O எ . ) 4. உள்ளம் . 

அந்தரதுந்துபி - ஒரு வாச்சியம் . ( உ - ம் . ) 
5. உள்ளானது . 6. தன்னுடையது . ( உ - ம் . ) " சங்ககாத மந்தர துந்து பிமுதலாமளவில்பெ 
" அந்தரங்ககிருத்தியம் " ( கன D : அந்ருகொலிதழைப்ப ” ( பெரியபு . திருஞாந.க.அ . ) 
தர் - உள் , கமை அவயவம் . கசாப் உள் . [ கதா - தேவ . உநஹி - ஒருவகைவா 
பூ - போவது . ) 

ச்சியம் . ) 
அந்தரங்கன் 1. அதிகம் நேசிக்கப்பட்ட அந்தரநடநர் - கழைக்கூத்தர். அந்தர ஆகா 
வன் , அருமையானவன் , 2. இரகசியங்கே யம் , நடநர் கூத்தர் . ) 
ட்டுவைத்திருப்போன் , விஷயங்களில் நம்ப அந்தர நதி ஆகாயத்திலுள்ள கங்கை . 
த்தக்கவன் . 3. உற்ற நண்பன் . (கதாப்ப - ( உ - ம் . ) " அந்தரநதியைநாடி ( பாகவத 
அந்தர் - உள் . கறை - உறுப்பு . ) 

சுபத் .க அ . ) அந்தர - ஆகாயம் . நதீ - யாறு .) 
அந்தரச்சிந்து- கற்பாஷாணம் .இது : முப் அந்தரநாதன் - இந்திரன் . ( உ - ம் . ) " அன் 
பத்திரண்டு பாஷாணங்களுள் ஒன்று . 

னதொர்காலையிலந்தரநாதன் ” ( கந்தபு . தெ 
அந்தாசரிதர்- ஆகாயத்திலே திரிபவர் . 

ய்வ உசக .) அந்தரம் - ே 

தேவுலகு . நாய் 
உ - ம் . ) " அந்தரசரிதர் கொண்டேகாமல் " தலைவன்.ன் - ஆண்பாலில் வரும் ஒரு இறு 
( பாரத . உலூக . கஅ . ) [ அந்தர - ஆகாயம் . திநிலை . ) 
சரிதர் - திரிவோர் . ) 

அந்தரபவனி- 1. ஆகாயகதி . 2. ஆகாயக 
அந்தரசாதி - வேறு சாதி . ( உ - ம் . ) “ சந்தி மநம் . 3. மிகுவேகம் . ( அந்தர - ஆகாயம் . 
ரகலையானெக்குநீர்பொழிவ சந்திரகாந்தமே பவனி - உலா, ] 
யல்லா - லந்தரசாதிச் சிலையிலுண்டாகாது 

அந்தரபுத்தி - கிரகங்களினுட்கதி . ( த . நி . 
( அரிச்ச. விவாக .2.0 .) ( அக்தா - வேறு ஜாதி- போ . உ அரு .) ( அந்தர - உள் . ஜுக்தி- சதி .) 
குலம் .] 
அந்தரசாரி- ஆகாயசாரி . ( உ - ம் . ) “ அந்த 

அந்தரபுருஷன் - உடம்பினுளிருக்கும் ஆன் 
ரசாரிகளறைந்தனர் ” ( சிலப் . நாடு .. கக . ) 

( சுஞால்ஷ : 
அந்தர - ஆகாயம் . சாரி - செல்வோன் . ) 

அத்தரசைவம் -- ஒருவகைச்சைவம் . ( இத அந்தரம் - 1. அந்தரிப்பு . ( வழக் ) 2. ஆகா 
னிலக்கணஞ் சைவமென்னுஞ் சொல்லிற்கா யம் . ( உ - ம் .) " அண்டமவையடுக்கடுக்காயந்த 
] 

ரத்தினிறுத்து மவதாநம்போல ( தாயு . ம 
அந்தரசைவர் - அந்தரசைவத்தைத் தழு 

ண்டல , க . ) 3. ஆதரவின்மை . 4. இடைக் 
வினோர் . ( த.நி. போ . கசுக . ) 

காலம் . 5. இடையிடம் . 6 . 

டையிடம் . 6. இருள் . ( பிங்க . 
பொவ - சிவசமயி . ) 

கூ . சுேக . ) 7. உட்பக்கத்திலிருப்பது . 8. உடு 

ப்பு . 9. டள் வெளி, 10. உள்ளீடு . 11. உள் 
அந்தர சௌசம் - உட்சுத்தி . ( த.நி. போளுக்கிருக்கும் பொருள் . 12. ஒத்தது . 13 . 
உகக . ) கா - உள் . பௌவ - சுத்தி . ) ஒப்பு . ( உ -ம் . ) “ பொசர்க்கு நீ கொலந் தாமெ 

அந்தாத்தர் - சுவர்க்கலோக வாசிகள் .( உ - ம் .) னக்கெனா” ( பாரத . வாரணா. சுரு .) 14. கா 
" அந்தரத்தரிலொருவனேயினையவரங்கை ” லம் . 15. கூட்டம் . ( பிங்க .கூ 0 சுக . ) 16 , ( க 
( கந்தபு . சூரன் றண்ட , உச . ) சதா ; அந் 

ணிதம் ) சேடம் . 17. சொந்தம் . 18. தனி 
தர - ஆகாயம் . ஐ - இருக்கிறவன் .) 

மை . ( பிங்க . கூ மகாக . ) 19. தூரம் . 20. தே 

வராலயம் . ( பிங்க , கூசுக . ) 21. நடு , 22. பா 
அந்தரத்தாநம் ஆதாரமில்லாத நிலை , 

மான்மா . 23. பலக்கேடு . ( உ - ம் . ) " விண் 
இடைவெளியினிற்கும் நிலை . ( அந்தர - ஆதா 

ணோர்காறும் வென்றவெனக் கென்மனைவர் 
ரமின்மை , இடைவெளி, 

ழும் - பெண்ணால் வந்த தந்தரமென்னப்பெறு 
அந்தரத்தாமரை ஆகாயத்தாமரைப்பூ வேே இராமா . கைகேசி . ச O. ) 24. புற 
ண்டு , ( பதார்த்த . ந ஙசு 

த்திலுள்ளது . 25. பேதம் . ( உ - ம் .) " அந்த 
அந்தரதாமசர்- இடையிற்கருமையடைந் ரஞ்சிறிதுமின்றி " ( கந்தபு . வள் உருரு .) 26 . 
தவர் . ( த.நி. போ . காச . ) [ அந்தர- இடை . மேன்மை . ( உ - ம் .) " 

( உ - ம் . ) " அந்தந்தீர்ந்துலகளிக் 
தாமஸர் - கரியவர் . தமஸ் - இருள் .) 

கும் நீரினால் தந்தையுங் கொடியன் ( இரா 


மா . 


அந்தர 


உள் 


- 


புருஷ , ) 


ண்க . 


சதா ; 


ஓலாக - நிலை . ) 


ை 


141 


அந்தராத்மா 


கசஉ 


அந்தரான்மா . 


ந.அ. 


க ? 


பதா - பிள் 


மா . மந்தரை. சுப . ) 27. வேறு .. ( உ - ம் . ) ந்நியம் . ( உ - ம் . ) " தாமரையிலையினீர் போல 
" தூலதேகம் விட்டுச் சூக்குமதேகத்தோடு | த்தோய்ந்துள குடும்பப் பெருவிவகாரந்தோ 
போய்த் தூலதேகாந்தரத்தைப் பொருந் துத ய் விலனந்தராத்மாவாம் ” ( வே . சூ . ஙக . ) 
ற்கு உவமையுரைக்கிறார் " (சி.சி. உ . ( அந்தர ; சூ - தா- சீவன் . ) 
ஞாகப் ) [ அந்த - முடிவு . ர - கொடுப்பது .) 
அந்தரமகளிர் - அரம்பையர்கள் . (உ - ம்.) யில் உள்ளுக்குள்ளான தசாகாலம் . ( த.நி. 

அந்தராந்தரதசை - கிரகங்களினது தசை 
அந்தரமகளிர்பாட ( திருவிளை . உக்கிர . 

போ . உ அரு . ) ( அந்தராந்தர - வசையின்வ 
. ) ( அந்தர - தேவுலகம் , மகளிர் - பெண் 

கை . ) 
கள் . ) 

அந்த சாபத்தியை- கருப்பஸ்திரீ . ( கன 
அந்தரர்- தேவர் .(உ - ம் .) " அந்தரர் கோனா 
தனத்தில் ( திருவிளை . பதிக . க .) ( அந்தர சத : கதா 

உள் . கவத 
சுவர்க்கம் . ர்- ஒருபலர்பால் விகுதி .) ளையுடையவள் .) 

அந்தரவல்லி - கருடன் கிழங்குப்பூண்டு, அந்தராயம் -1. இடையூறு . 2. தீமை . 3 . 
கொல்லன் கோவை , [ அந்தர - ஆகாயம் . துக்கம் . ( சி . சி . பர , நிகண் . உ.. உரை .) ( அந் 
வல்லி - கொடி :) 

தர- இடை . அயம் - போதல் .) 
அந்தரவநசம் - கொடிப்பாசி . ( அந்தரம் - அந்தயாயாமவாதம்- தேகத்தின் உட்பு 
உள் . வகம் - நீர் . ஜ 0 - பிறந்தது . நீருட்பிற றநரம்புகளைப்பற்றிய ஒருநோய் , ( சீவரட் , 
ப்ப தென் றபடி . ) 

கசுசு . ) ( அந்தர- உள் . ஆயாமம்- சஞ்சரித்த 
அந்தரவநம் - ஊர்க்குப்புறத்திலிருக்குங் ல் . தேகத்தின் உட்புறநாம்புகளைப் பற்றி 
காடு . ( அந்தர - புறம் . வரும் - காடு . 

யதால் வந்த பெயா. ) 
அந்தாவாசம் 1. ஆகாயத்தில் வசிக்கை . 

அந்தராள சம்பந்தம் - ஆகமம் உபதேசஞ் 
2. கொட்டைப்பாசிப்பூண்டு. ( அந்தா ஆ செய்த ஸ்ரீகண்டர்க்கும் உபதேசங்கேட்ட 
தாரமில்லது . வாஸ - வசித்தல் . ) 

தேவர்க்கும் உள் ளசம்பந்தம் . ( சி.சி க : சசு . 
அந்தரலாணி அசரீரிவாக்கு . ( உ - ம் . ) மறை . ) ( இது மூன்றாவது சம்பந்தம் என் 
அந்தரவாணிகேட்டு " ( கூர்மபு..கண்ணன பர் . ( சி.லி. சரி . உ . ) [ அந்தராள கடு . 
வ . உ . ) ( அந்தர - ஆகாயம் . வாணி - வார்த் ஸ M ந . தொடர்பு . ) 

ந 
தை , ) 

அந்தராளதிக்கு- கோணத்திசை . ( சுது 
அத்தரவாயு - 1. அண்டவாத நோய் . 2 . 
புறம்பிலுள்ள கன்மேந்திரியங்களுக்கும் அக 

ராகி, கனரா @ - இடையிடம் . அக - 
த்திலுள்ள அந்தக்கரணங்களுக்கும் இடையி திசை 
லுள்ள 

ஞாநேந்திரியங்களை யசைப்பிக்கின் அந்தராளயகரணம்-- அந்தக்காணம் . ( சி - 
நனவாகச் சொல்லப்படும் , பிராணன் , அபா 

லி . கிரி , அ 2 . ) 
நன் , சமாநன் , உதாநன் ; வியான் என்னும் அந்தராளம் - 1.இடைக்காலம் . 2. இடை 
ஐந்து வாயுக்கள் . ( வேதா . சூ . எசு . ர . ) யிடம் . 3. உட்பாகம் , 4 , நடுப்பாகம் . ( உ - ம் . ) 
அத்தரவாயுக்கிரகணி 

ஒருவகைக் கிரக " ஒன்பதினாயிரம்யோசனையந்தராள முண்டா 
ணரோகம் ; அது : இரைச்சல் , அசதி, தாகம் , ய் ( த . நி . போ . கூ கூ கூ . ) 
தளர்ச்சி , புசித்தவுடன் பேதியாதல் , விலா அந்தராளன்- அநுலோமத்தந்தைக்குப்பிர 
வில் இசிவு , சரீரம்வெளிறல் , விக்கல் என் திலோமத்தாயிடத்திற் பிறந்தவன் . ( உ - ம் . ) 
னும் இக்குணங்களை யுண்டாக்கும் . ( சீவாட் . மருவநுலோமத்தந்தை வளர் பிரதிலோமத் 

தாய்பாலொரு வறப்பிறந்த பிள்ளை யுறுபெ 
அந்தரவீச்சு 1 . 

அந்தரத்தில் வீசுதல் . ய ரந்தராளன் " ( சூத . சிவ . கஉ : எ . ) 
2 , ஆதாரமின்மை. ( அந்தரம் ; வீச்சு 

அந்தரான்மா -1. ஆகாயத்தில் அந்தரமா 

கத்திரியும் ஆன்மா. ( உ - ம் .) " தூலசரீரத்து 
அந்தாவீணை 

இருபத்திரண்டுவகைவீ க்கேற்ற கன்மம் பரிபக்குவம் இல்லாதிருந் 
ணைகளுள் ஒன்று . ( வி - ணி . உஉ 0 . ) 

தால் அதற்கேற்றபரிபாகம் வரும் வரைக்கு 
அந்தராத்மா- ( வேதாந்தம் . ) தாமரையி ஞ் சூக்கும சரீரத்தோடு கூடி அறிவின்றி ஆ 
லையின் நீர்போலச் சமுசாரத்திலுள்ள பெரி காயத்தைப் பற்றி அந்தரான் மாவாயிருந்து 
ய விவகாரங்களைக்கலந்துங் கலவாது சொப் கன்மபரிபாகத்திற் காலாந்தரத்தில் உடலு 
பகத்திற்குச் சாட்சியா யிருக்கும் பிரமசைத றும் ” ( சி . சி . உ : உஎ . ஞாநப் . ) 2. உள்ளு 


ச . ) 


உரை . 


அரு . ) 


-- 


தல் . ] 


142 


அந்தரியாமி 


கச 


அந்தன் . 


ப 


சிய 


ணர்வு . 3. உள்ளேயிருக்கும் ஆன்மா . 4. மது திருத்தலின்வந் தபெயர் . ) 2. ஆன்மா. 3. உ 
டன் உள்ளத்திலிருக்கும் பரமான்மா . [ அந்ள்ளீடாயிருப்பவன் . ( உ - ம் . ) " சிவனெல்லா 
தர - ஆகாயம் , உள் . ஆத்மா- சீவன் . ) வஸ்துக்களிலு மந்தரியாமியாக நின்றமையு 

அந்தரி - 1 - 3. அந்தரியென்னேவலுந் , ம் ( சி . சி . அ : கூச . சிவாக் ) 4. கடவுள் . 5 . 
தெரிநிலை வினைப் பகுதியும் , பெயரெச்சத் கூடஸ்தன் . ( உ - ம் . ) " சீவனொன்றிடு மூவ 
தாகையும் . 4. ஆகாயவாணி . 5. ஒருவகை கைய திட்டானன் சேதானந்தரியாமி 

- ஆவலி 
த்தோற்கருவி . ( சிலப் . அரங்சே. உ எ . ன நுசந்தாத் திருசுயஞ்சத்தார்த்தனோடவிச் 

T. ) 6. துர்க்கை . ( உ - ம் . ) " அந்தரியிருந்த சிநக சீவன் - தாவரும்பாரமார்த்திகன்றூரியன் 
விந்த் மால்வரை (மணிமே. உ 0 . கா . கககா . ) சான்றினன் பிரத்திகான் மாவா - மேவமிறொம் 
7. பார்ப்பதி . ( உ - ம் . ) " அந்தரிபோற்றின பதத்திலக்கியார்த்தனென்ப கூடத்தனாமங் 
ளன்புறு " ( கந்தபு . திருமண . கூ அ .) 8. காளி. கள் ” ( வேதா . சூ . ருஉ .) 6. சிவன் . ( உ - ம் . 

உ - ம் . ) அந்தரியா மளையமலையாலகாலி " சீர்மொய்த்த வந்தரியாமிசால வேத்திடுதி 
( அரிச்ச. பாயி . எ . ) 

நாயகன் சாற்ற திருசியன்னே " ( சூத. 
அந்தரிட்சம் - பறவை முதலியனசெல்லு எக்கி . பூ . கூ கூ : அ . ) 7. சீவசாட்சி . 8. மா 
தற் கிடமாகப் பூமிக்குஞ் சூரியனுக்கும் இ யையாகிய சத்துவகுணத்திற் பிரதிவிம்பி 
டையிலுள்ளவெளி. ( உ - ம் .) சத்தாசா மாநிய த்த பிரமச்சாயையாகிய ஈசன் . ( உ - ம் . ) " அ . 
மானது வியாபிக்க அந்தரிட்சலோகம் நசிக் 

கிலகாரணமா 

மாயையைமருவி யந்தரியாமி 
கும் " ( ஞாநவா . வைராக் . கக அ .உரை ) ( சு யாய் ” ( வேதா . சூ . ச ச .) 9. வாயு . ( அந்தரியா 
தரிக்ஷ : சஞரி - உள் . ரக்ஷ- பார்த் மி : அந்தரி - உள் . யாஜி - நடத்துபவன் . ] 
தல் , க்ஷ - நட்சத்திரம் , தன்னுள் நட்சத்தி அந்தரியாமித்துவம் - 1. ஆன்மாவோடுக 
ரங்களையுடையது , அல்லது உலகங்கள் பா லந்திருத்தல் 2. உள்ளீடாயிருக்குந்தன்மை . 
ரத்தற்குரியது என்றபடி .) 

( உ - ம் .) " சர்வாந் தரியாமித்தவம் ( வேதா. 
அந்தரித்தல் - 1. அலைதல் . ( உ - ம் . ) " வே சூ . சஎ . உரை .) 3. கடவுள் . ( சுளுயாஜ 
டந்தரித்து விதியந்தரிக்கொழுகி " ( திருநூ 
நூற். கடவுள் . 210 - தன்மை. ) 
சஉ . ) 2. ஒருதொகையை மற்றொரு 

அந்தரிலம்பம் - குகோணம் , அஃது ஒடுங் 
கையிற் கழித்துச் சேடம் அறிதல் . 3. உத 

கியமூன்று கோணங்களையுடைய வடிவம் . 
வியற்றிருத்தல் . 4. தனித்திருத்தல் , 5. நிலை 
கெடுதல் . 6. மநந்தடுமாறுதல் . 

( சு 

கனலவ: கதர் - உள் . இவை 
அந்தரிதம்-- 1. ( கணக்கதிகாரம் .) ஒன் குதல் . ) 
றையொன்றிற்கழித்தலால் வருஞ் சேடம் . 

அந்தரீட்சம்- அந்தரிட்சய் . 
2. தேகவியோகம் . 3 . மறைக்கப்பட்டது . 
( உ - ம் . ) " படிகாந் தரிதமாயிருக்கிறவஸ்து ” 

அந்தரீபம் - தீவு . ( சுதரீவ கரி- 
சி .. சி . உ : சு 0 . சிவாக் .) 4. விபாகம் , பிரிவு . உள் . சூவ - நீர் . இது பாவ என்றாயிற்று .) 
அந்தரிதம் . ] 

அந்தரியம் 

உள்ளுடை . ( பௌட் . பதி . 
அந்தரிந்திரியம்- 1. மகம் , ( தர்க்காமி . ) 
( அந்தர்- உள் . உறி , ய- பொறி . ) 

க . ) ( கனரீய : சுவரி - உள் , 
அந்தரிப்பு - அந்தரித்தல் , 

அந்தருத்திரேகம் உட்டொடச்சம் . ( உ.-ம். )) 
அந்தரியாகம் - உட்பூசை . (உ - ம் .) " அந்த " சூக்குமயோசநசாத்த சவிகற்பத்தினது அந் 
ரியாகந்தன்னை ” ( சி . சி . கூ : க O.) [ அந்தர்- உ தருத்திரேகத்தைப் பண்ணிக் கிரியாசத்தி 
ள் . யாமல் பூசை . ) 

பேதமாகிய இச்சாசத்தியாயிருத்தல் அதிகா 
அந்தரியாமி 1. அகவாயுக்களைந்தனு 

ரம் ” ( சி . சி . பாயி . உ . " ஈசன ஞாநம் . ) 
ளொன்று ; அது ; சித்தத்தை யசைப்பிக்கு அந்தளம் - கவசம் . 
மென்பர் . ( உ - ம் . ) " சாற்றின் வயிரம்பன் முக் அந்தளி - தேவர்கோவில் . 
கியன் பிரபஞ்சநன் அந்தரியாமியொடு மகா அந்தன் -1. அழகன் . ( உ - ம் . ) " சங்கை சூ 
ப்பிராணனென்னும் பெயர்கொள் - காற்றிவை டும்பிரான் மைந்தனே யந்தனே " ( திருப்பு . 
கள் சீவசம்பந்தமாயே உட்கரணங்களியக்கி ச O. ) 2. கடுக்காய் . 3. குருடன் . ( உ - ம் . ) " அ 
விடும் ” ( வேதா. சூ . என . ) ( அகத்தின் நிறைத் ந்தனண்ணிய கண்ணுமொத்த ” ( ஞா வா . 


வ சா 


ரயை 


ஒரு . வ . வி . ) 


ரூ 


ளி 


143 


அந்தி . 


கசச 


அந்தி மலர்ந்தான் . 


ன் 


ய : 


வைரா . கூ அ .) 4. சங் . [ 1. அந்த அழகு . 3 , லைமரம் . 9. பாலையாழ்த்திறத்தின் ஒன்று . 
4 , சு ந- குருடு ,. இருள் போலுங்கருமை . ) ( பிங்கல . கங அக . ) 10. மாலைக் காலம் . 

அந்தா ஒருமகிழ்ச்சிக்குறிப்புமொழி . ( உ - ம் . ) “ அந்தியர் தணாருங்கடனிறுக்கும் 
(( உ - ம் .) " அந்தாவுய்ந்தேன் ” ( கந்தபு . அசுரர் புறநா. உ .) 11. முடிவு , பொருத்து . ( உ - ம் .) 
தோ . க .) [ இது " ஹந்த என்னும் வடமொ 

" அந்திக்கடலிற்கடிதோடா. ” ( திருப்பு . ங . அ .) 
ழித்திரிபு போலும் .) 

12. முச்சந்தி , முத்தெருக்கூடுமிடம் , ( பிங்க , 
அந்தாதி - 1. அடிதோறும் இறுதிக்கண் கசங . ) 
நின்ற எழுத்தாவது அசையாவது சீராவ 

அந்திக்கோன் --- சந்திரன் , ( உ - ம் . ) " அந்தி 
அடுத்து வரும் அடிக்கு முதலாய் அல்லது அ 

க்கோன் றனக்கேயருள் செய்தவர் ” ( தேவார , 
வ்வடிமுழுதும் மற்றையவடியாய் வரத்தொ திருப்பாசூர்.க . திருநாவு.) அந்தி- மாலை.கோ 
டுக்குந் தொடை . ( உ - ம் . ) " அந்தமுதலாத் 

தலைவன் .) 
தொடுப்பதந்தாதி ( யா . காரிகை . உறுப்பி . அந்திகம்-1.அயல் . 2. கொளுவுகொம்பு . 
கச . ) 2. ஒருசெய்யுளின் இறுதியில் நின்ற 

3. சமீபம் . (கதிக .) 
சீராவது சீரின் ஓருறுப்பாவது அடுத்துவரு அந்திகாசிரயம் - கொளுவுகொம்பு போல 
ஞ் செய்யுளுக்கு முதலா கவரச் செய்யப்படும் 

அடுத்திருக்கும் ஆதரவு , கதிகாலை 
நூல் . ( உ - ம் . ) " இரட்டைமாலையந்தாதியெ திக - சமீபம் . 
குத்துப்பாடி ” ( பெரியபு . காரைக் . ருசு . ) 

சூய- ஆதரவு . ) 
அந்தாதித்தல் அந்தாதியாகத்தொடுத் 

அந்திகாவலன் 1. சந்திரன் . ( உ - ம் . ) 
தல் . 

" அந்திகாவலனமுதுறு பசுங்கதிர் " (நாலாயிர. 
அந்தாதித் தொடை - அடிதோறும் இறுதி 

பெரியதிரு. அ - வது பத்து . ரு.க. ) ( அந்தி - 
க்கண் நின்ற எழுத்தேனும் அசையேனும் , 

மாலை . காவலன் . அரசன் . ) 
சீரேனும் மற்றை அடிக்கு ஆதியாகவருவது . 

அந்திகை -1 . ( நாடகம் . ) அக்காள் . 2. அ 
( உ - ம் .) " அடியுஞ் சீருமசையுமெழுத் மு 

டுப்பு . 3. இரவு . 4. ஒருவகைக்கண்ணோய் . 
டிவுமுதலாச்செய்யுண்மொழியின் அந்தா 

5. சமீபம் . 6. மாநுடப்பெண் . (கலிகர் ] 
தித்தொடையென் றறைதல் வேண்டும் " ( இ அந்திசந்தி-- காலையும் , மாலையும் , 
லக்கணவி . எஉரு . ) 

அந்தித்தல் - 1. கிட்டுதல் . ( உ - ம் . ) " வே 
அந்தாதி மடக்கு ஓரடியின் இறுதியில் 
வந்தசொல்லேவேறு பொருளோடு மற்றைய 

தமந்தித்து மறியான் செய்த திருவிளையாடல் 

கேட்டும் ” ( திருவிளை . நகா . காசு . ) 2. சந்தி 
அடிக்கு முதலா கவருவது . ( தண்டி . கூ - வது . 

த்தல் . ( உ - ம் . ) யமபடையெனவந்திக்குங்கட் 
ரு . ) ( அந்த - முடிவு . சூதி - முதல் . மடக்கு 

கடையாலே " ( திருப்பு . அரு . ) 3. நியமித் 
மடங்கிவருவது . ) 

தல் . ( உ - ம் . ) " அந்தித்தநின் புணர்ப்பை ” 
அந்தாளி குறிஞ்சிய ழ்த்திறன் வகை மு 

( கந்தபு . சயந்தன்பு ரு அ . ) 4. பொருந்து தல் . 
ப்பத்திரண்டில் ஒன்று . ( பிங்க . கங அஉ . ) அந்திப்பூ- அந்திமல்லிகை.( அந்தி- மாலை 
( உ - ம் .) “ கோலக்குறிஞ்சியந்தாளிக்குறிஞ்சி 

அந்திபகல்- 1. இராப்பகல் , ( உ - ம் . )" அக் 
இரகு . அவதா . கசு . ) 

திபகலாச்சிவனையா தரித்து 

பட்டணத் 
அந்தாளிபாடை - 1. ஒருபண் . திவாகா . ) 2. கேவலகலாவத்தைகளைக் கருதும் 
பத்தா .) 2. பாலையாழ்த்திறன் வகையில் ஒன் ஒரு குறிப்பு மொழி . ( உ - ம் . ) " அந்திபகலெ 
று . ( பிங்க . கூ அக.) 

ன்றிரண்டையு மொழித் இந்திரிய சஞ்சலங்க 
அந்தி -1. (நாடகம் .) அக்காள் . ( அந்தி . ) | ளையறுத்து ” ( திருப்பு . சஉ .) ( அந்தி - இரா . 
2-4 . அந்தியென்னேவலுந் தெரிநிலைவினைப் பகல் . ) 
பகுதியும் பெயரெச்சத்தொகையும் . ( உ - ம் . ) அந்திமந்தாரம்- அந்திமந்தாரை , ( அந்தி - 
" பத்தர்சித்தமெய்யிற் செவ்வந்திநீ ( கந்தர. மாலை . ) 
எ . ) 5. இரா . ( சூ . நிகண் . கக : நகர . ) அந்திமந்தாரை - ஒருமாம் . ( அந்தி மாலை 
6. இருட்புலர்வுக்குஞ்சூரியோ தயத்திற்கும் இது அந்திக்காலத்திற்புட்பிக்கும் . ) 
இடைக்காலம் . ( உ - ம் . ) " காலையந்தியும் அந்திமல்லிகை - ஒருவகைப்பூண்டு . [ ஆம் 
( புறநா . கூச . ) 7. சூரியாத்தமயத்திலே தோ தி - மாலை . ) 
ன் றுஞ்செவ்வானம் . ( உ - ம் .) " அந்திவேணி அந்திமலர்ந்தான்- அந்திப்பூ . [ அந்தி - மா 
யண்ணல் ( கந்தபு . காமதக . எச . ) 8. தில் லை . மலர்ந்தான் - மலர்தலுடையது . ) 


3 


144 


அந்தியம் 


-கசரு 


அந்திரு 


( சுதிய 


சுதே 


அந்திமான் - இடையெழுவள்ளல்களுளெர் ந்த ( இராமா . உத் . அநுமகாசு , ) 3. முடிவ 
ருவன் . ( கந்தபு . கந்தவிர . அ .) 

இறுதி ய - ஒரு வ , வி . 
அந்திமாலை - பகற்காலத்தின் முடிவில்வ அநீதியயாகம்- அந்தியேட்டி , ( சி - வி . இரி . 
ருமுன்னிசவு . (இராமா. மிதிலை . சுடு . ) . 2. ) ( சதயாம : ] 

அந்தியகருமம் - மரணத்தின் பின் செய்யு அந்தியர் - கீழ்மக்கள் . ( சுத - இறுதி . ) - 
ம் பிரேதக்கிரியை இறந்த ஆன்மாவை ஈடே 

அந்தியவருணம் - 1. நான்காம்வருணம் . 2 . 
ற்ற எண்ணிச் செய்யுங்கிரியை . கணியக.ை 

மிகக்கீழான வருணம் ( கத வண கது 
கூதிப் - இறுதி . க3-- கிரியை .) 

இறுதி . வர்ண - குலம் . ) 
அந்தியகாலம் . - மரணகாலம் . ( உ - ம் . ) " உந் அந்தியாவசாயி- நிஷர்தமாதுக்குஞ் சண் 
தியகாலந்தன்னிலணிவயிற்றிரதற்கில் ” ( வி 

டாளனுக்கும் பிறந்தவன் ; இவன் றொழில் 
ருத்தாசல் . சிவபூ . சாக 

சிவபூ . சக .) (கதிய 
க .) (கதிய - இறுதி . 

சண்டாளத்தொழிலுஞ் சுடுகாடுகாத்தலும். 
காலம் - பொழுது . ) 

2 , வேட்டையாடு தற்றொழிலுடைய ஒருவரு 

ணத்தார் . (கதிய இறுதி . சுவவாயிங் . 
அந்தியகிரியை அந்தியகருமம் . 

வெட்டுவோன . ] 
அந்தியசன் 1. தாழ்ந்தவருணத்தோன் . 

அந்தியாவயவி - இறுதியிலே வரும் அவ 
2. தம்பி . (சுதிய - இறுதி .ஜ - பிறந்தவன் .) 

ய்வமுடைய பிண்டம் . ( உ - ம் .) " பரமாணுக் 

துவயங்கள் சேர்ந்து துவியணுகங்கடோன் 
யசாதி-- மிகக்கீழான சாதி . ( உ - ம் . ) | றும் . துவியணுகங்கள் மூன்று சேர்ந்து திரி 
அநதியசாதியின் பாண்டத்துச் சலபதலிய சரேணுகந்தோன்றும் ; இங்ஙனமே சதுரணு 
வற்றைக்குடித்தற்குப்பிராயச்சித்தம் ” ( பா 

கம் முதலியன முறையானே தோன்றலின் 
ச . வரதா . பிராயச்சி . கூ , கூ 0 , ங க . ) : வண் 

அந்தியாவயவிகளாகிய மகாபிருதிவி , மகா 
ணான் , முச்சி , கூத்தாடி , பாய்க்குடிசையிலி 

சலம் , மகாதேயு , மகாலாயுத்தோன்றும் . ( தர் 
ருப்பவனான குரு விக்காரன் , செம்படவன் , 

க்காமிர் . பக் . கச . ) சுதிய இறுதி , அவய 
மேதரவனென்னும் மூங்கிற்பாய்வேலைசெ 

வி - அவயவமுடயது . ) 
ய்யுமொருவிதசாதியான , வேடன் அல்லது 
கிய இந்த ஏழுசாதிகளும் அந் 

அந்தியேட்டி- மரணத்தின் பின் செய்யும் 
யசாதிகளாம் . கூன 
கூன ஜாதி .) 

யாகம் . ( ஆசௌச தீபிகை. ருக .) { உ - ம் . ) 

" எண்ணவருமந்தியேட்டி மந்திரத்தாற்றகம் 
அந்தியசைவர் - சிவ தீக்ஷை பெற்ற பிரதி மிலை " ( கதியெஷி : கதிய - இறுதி.உஷி - 
லோமர் முதலிய சாதியார் . ( உ - ம் . ) அரிய 

யாகம் . ] 
சதாசிவனென்போனகாதிசைவனவன் பால 

அத்தியை- மீ லேச்சப்பெயருடையவன் 
வதரித்த சிலமறையோராதிசைவரிவர்பால் 

( பராசர் , சுஉ . ) [ கூத - இறுதி . யா - ஒரு 
உரிய சிவதீக்கை பெற்ற பூசுரர்மாசைவருயர்ந் 
தவாசன் வணிகன நுசைவராவார் - பெரியகுவ 

வ - வி . ) 
ளைப்புயத்தோ னவாந்தரசைவன் சீர்பெறுசவ 

அந்திரக்கண்மணி-- நீலக்கல் , ! 
ன்னனாதிய நுலோ மர்பிரவரராம்- விரியவனிமி அந்திரக்கொடிச்சி- செந்தகம் . 
சையொழிந்தோரந்தியசைவத்தோர் விரிந்தி அந்திரம் - குடர் . 

குடர் . ( கதா : க - பிரி 
மேழ்சைவவிதமிவையென நூல் விளம்பும் ஸ் . ஒரு - வ . வி . உணவினைப்பிரிப்படுத்த 
( ஆசௌசதீபிகை. உ 0 . ) சுதிய 

ன்னும் பொருட்டு . ) 
சைவர் - சிவசமயத்தோர் . ) 

அந்திரவசநம் கொட்டைப்பாக்கு . 
அத்தியபம்- இரேவதி , 2 , மீநாசி . ( சுதி அந்திரன்- ஓரிழிந்தஜா தியான் ; இவன் 
யல : சுதிய - இறுதி . நக்ஷத்திரம் 

தந்தை வைதேகனுக தாய் சாராவரப்டெ 

ண்ணும் ஆவர் . இவன் காட்டுப்பசுக்களைக் 
( பிருகச்சாதக . க . அ . ) 

Dani வயிறு வளர்க்கிறலன் . ( பரா . கருக . ) 
அத்தியம் - 1. ( கணிதம் ) சமுத்திரம் பத் 

அந்திந-- சிவிர்த்திககையிற் பிருதிவி தத்து 
துக்கொண்ட எண் , ( பிங்க , உஉ எஎ . ) 2. மர த்தில் உள்ளனவாதம் சொல்லப்படும்புவத 
ணம் , ( உ - ம் . ) ( அடல்வாலியத்தியத் திலதை ங்கள் நூற்றெட்டனும் தென்மேற்றிசையில் 


நளன் 


2 


றுதி . 


VO 


145 


அந்தோட்டம் . 


கச்சு 


அந்நசுத்தி . 


ஓஷ : - உதடு . ) 


கா 


-- 


இருக்கும்பத்துப்புவருங்களுள் - ஒன்று . ( பி.லி. போது பிறந்து உதடுகளிலே வெடிப்பையு. 
கிரி . உக. உரை. ) ( வத :) 

ண்டாக்குவதென்பர் . ( சீவரட் . உஎக . ) ( அ 
அந்தில் --1. அவ்விடம் . ( உ - ம் .) " அந்தில 

ந்த - நாசம் . 
ரங்கத்தகன் பொழில் ” (சிலப். காடு . சு . ) 2 . அந்தோர்- நெல்லிமரம் , 
ஓரசைச்சொல் ” ( உ - ம் . ) " அந்தில் செம்பொ அந்நக்களை- பெலவீநமான நேரத்திலே 
னணிமணிக்கோயிலின் ( கந்தபு . பாயிர . கா . ) யந்நத்தைய திகம்புசித்தலால்வருங் களை . அந் 
3. வெண்கடுகு . ( பிங்க , உக . கா . ) 

நம்- சோறு . களை - இளைப்பு . ) 
அந்திவண்ணர்-- சிவன் . ( உ -ம் . ) " அந்திவ அந்தக்காவடி -1. யாசகர்பொருட்டு வீடு 
ண்ணர் தமடியவர்க்கு " ( பெரியபு . அமர்நீ தோறும் யாசித்துவாங்கிய அந்தங்கொண்டு 
தி . கூ . ) ( அந்தி - செவ்வானம் . வர்ணர் - நிற போகுங் காவடி . 2. விக்கிரகத்துக்குகைவே 
முடையவர் . ர் - ஒருமைச்சிறப்பில்வந்தது .] திக்கும்படி யந்தங்கொண்டு போகுங்காவடி . 
அந்தீ கிருதன் குருடனாக்கப்பட்டவன் . அக்கம்- சோறு . 

காவுதல் . அடி அடுத் 
(சுகரக- சுய- குருடன், சரக - ஆதது . ) 
க்கப்பட்டவன் . ) 

அந்தக்கொடி - தருமமாகச்சோறு கொடுக் 
அந்தீபூதன் 

கப்படும் என்பதை அறிவித்தற்குச் சாத்திர 
குருடனானவன் . 
வைன் . [காம் 

த்திற் கட்டிய கொடி . ( அந்தம் ; கொடி .) 
ஹக : கஈய குருடன் . ஓத - ஆன அந்நக்கொடை - அந்நதாநம் . ( அந்தம் - 
வன் . ) 

சோறு . கொடை- கொடுத்தல் . ] 
அந்து - 1. எருது . ( ஹந்து . ) 2. கிணறு . அந்நகந்தி - வயிற்றுளைவு.( களும் நபி : க 
[ கு . ) 3. கொலை . ( உ - ம் . ) " அந்து செய் ஜூ- சோறு . ம - மணமுடையது . ) 
குவனென ” ( இராமா . யுத் . இராவணன் வ 

அந்ரகாலம் - போசநகாலம் . ( அந்தகால : 
தை .சாக .) 4. நெல்வண்டு.( உ - ம் .)" அந்தேயள 

அந்தம் - உணவு . காலம் - பொழுது .) 
வுமளியில்சிறியேன் 30 ( கந்தபு . காவிரிநீ . 

அந்தகோட்டகம் தானியம் வைக்கும் 
சுச .) 5. பாதகிண்கிணி . [ #ு . ] 

வீடு ; ( களுகொஷக : களு 

தாரியம் . 
அந்துகம் -1. சங்கிலி. 2. பாத்திண் கிணி , கொடிக - சாலை . ) 
3. யானைக்காவிற் கட்டுஞ்சங்கிலி . ( கஈக 

) 
ஆதி- கட்டுதல் . ) 

அந்தகோட்டகன்- 1. சூரியன் , 2. விட் 

சுளுகொஷ க : 
அந்துளியிந்துளியாத்தல் -1 . சூறையாட கொஷக - கொள்ளுமிடம் . ) 
ல். 2. தலைச்சுழற்சி . 3. பதைபதைத்தல் . 
( அந்த ; உளி . இந்த ; உளி :உளி- இடம் வழக் ) 

அந்தகோட்டம் தாரியம்வைக்கும் வீடு . 
அந்தூகம் - யானையைக் காலிற்கட்டுஞ் 

[களுகொஷ : கண்- தாநியம் . கொஷ 
சங்கிலி . ( க + க ; கசி - கட்டுதல் . ) 

சாலை . ) 
அந்தேசம் -1. அக்தரிப்பு . ( அந்தே - முடி | குஞ்சத்திரம். ( க y- சோறு.வலத - வீடு . ) 

அந்நசத்திரம் - தருமமாகச் சோறு கொடுக் 
வில் . ஜூ - பிறந்தது . ( வழக் .) 2. அபலம் . 
அத்தேவாசி - மாணாக்கன் , ( அக்தே- சமீ 

அந்நசலம் - 1. கஞ்சி . 2. சீவனுக்காதா 
பத்தில் , வாவி நீ - வசிப்போன் .] 

ரம் , வெற்றுணவு . 3. சோருந்தண்ணீரும் . 

( அந்நஜல : அந்தம்- சோறு . ஜல - நீர் . ) 
அந்தை- ஒருநிறை. ( தொல் . எழுத் . தொ 

அந்நசாரம் - 1. அந்நாசம் . ( உ - ம் . ) " மன் 
கை . உ அ . நச் .) 

னியவந்நசாரமிருதயமலரின்வாய்த்துத் - து 
அந்தோ- இரக்கத்தினை யுணர்த்தும் ஒரு ன்னியநாடிதோறுஞ்சொரிந்தியம் ( சிவத 
குறிப்புச்சொல் . ( உ - ம் .) " பெற்றிலடவமந் செநநமாண . கூ .) 2. கஞ்சி . [ அந்தம் --- 
தோபெருநிலமகள் ( இராமா . அயோ. வ ணவு, ஸாரம் - சாரம் .) 
நம் உரு . ) ( இதனை நச்சினார்க்கினியர் சிங்க 
எச்சொல் என்பர் . ) ( தொல் , சொல் , ச on . 

அந்தசாலை - அந்நசத்திரம் . ( அக்கம் - சோறு . 

பாவா- வீடு . ] 
உரை .) 

அந்தோட்டம் - கண்டோட்டம் என்னும் அந்நசுத்தி- கெய் . (களூ - சோறு. 
ஓர் உரோகம் ; அது : வாயு உதட்டிற்சேரும் சுத்தஞ்செய்வது . ) ( வழக் . ) 


ணு 


சுளு 


உணவு 


1 


146 


அந்தபோதி . 


க்சன் 


அந்தரசம் . 


அந்ததன் -- , போசநங்கொடுப்போன் . ( சு தஞ்செய்வது . அந்நத்திலே போடச் சலமு 
ஹ : களுப்- சோறு . -- கொடுப்பவன் . ] ண்டாதலால் ; இந்தப் பெயரால் இரண்டுவ 
அந்நதாதா - அந்தங்கொடுக்குந் தருமவா 

கையான சரக்குகள் கடையில் விற்கப்படுகி 
ன் . ( உ - ம் . ) " அக்க- தாதாவுமுதலான தயா 

ன்றன என்றும் ஒளஷதத்துக்குப் பிரயோ 
வினோ ” ( இராமா. உத் - திக்கு . நிக . ) ( சுளு 

கிக்கப்படும் அந்த பேதி பிரகாசமான பச்சை 

நிறமுள்ள தாய்ப் பளிங்குக்கற்போல இருக் 
உாதா களு 0 - உணவு . உாதா 

கொடுப் 

கின்றதென்றுஞ்சொல்லப்படுகிறது .) 
போன் , 

அந்தம் --- 1 . உணவு . ( உ - ம் . ) " பூதத்தேய 
அத்ததானம் --சோற்றுக்கொடை . ( உ - ம் . ) ந்தமாகியந்தத்தாலுடம்புபுத்தி (சி . சி.பா. 
அருட்படுதாநந்தம்முள் விழுமிதாமந்ததாக லோகா . மதம் . கங .) 2. சோறு . ( உ - ம் . ) 
ம் ” ( திருவிளை : மூர்த்தி . அ . ) ( சுஹா5 " முல்லை முகையின் பொற்பமைந்தவக்கஞ் 
களு - சோறு . உா - கொடை . 

சொரிந்து கருனை கொட்டி ( கூர்மபு . தென் 
ரு . ) 3. தாதியம் . [ க : சு 

களு : கதி - உண்ணல் . 
அந்தப்பாத -- அக்காசம் . ( அக்கம் -உணவு 

செயப்படுபொருள் விகுதி . ) அந்தம் - 
அந்தப்பால் - கஞ்சி . ( அக்கம் - சோறு.பால்- | [ " சு ” என்னும் வடமொழியின் விகாச 
பால்போல்வது .) 

மாய்ச் சம்யுக்தபதங்களில் இரண்டாம்பகமா 
அந்நப்பிராசநம் - குழந்தைக்கு முதலி 

ய் நிற்பது . ) . ஆறு நாழிகை கொண்ட பகற் 
ற்சோறூட்டுங்கிரியை . ( உ - ம் . ) " பூணிரு 

கூறு . இது : பூர்வாங் கம் , பரா 

பூர்வாங்கம் , பராந்தம் , மத்தியா 
துசங்கமகங்கருப்பாதாநம் புஞ்சவகஞ் சீமந் 

ங்கம் , அபராந்தம் , சாயாங்கம் என ஐவகைப்ப 
தஞ்சாதகன்மம் -பேணுமுத்தாபநநாமகரண 
மக்கப்பிராசமேபிரவாசம் பிண்டவிர்த்தி - கா 

அந்தமய கோசம் - தூலதேகம் ) இது தா 
ணலுறுசவுள முபநயனங் கண்டோபக்கிரகம 

ய் தந்தையர் புசித்த அந்தத்தினாலே அவர்க 
ணங்காண்ட மோசநஞ்சீர் - மாணுசமாவர்த்த 

ளுடைய சுக்கிலசுரோணிதங்களாற் பிறந்த 
நமேவிவாகமின்ன வகுத்தபதினாறுமெனம 

தாயும் பாலினாலும் , அன்னத்தினாலும் , வள 
திக்க மன்னா” ( திருவானை . கோச்செங் . கச . ) 

ர்ந்ததாயும் இருப்பது . ( வாசுதே. ககஎ . ) 

உணவிலேயுண்டாகிய தோல் , எலும்பு , நா 
( சுவரரு: க y- சோறு . வராக 

ம்பு , மச்சை , சோரி , சுக்கிலம் என்னும் ஆறு 
ந - விதிமுறையுண்பித்தல் .) 

தாதுக்களுங்கூடிவந்த கோசம் . (சி . சி.பா. 
அந்நபாதம் - சோறுந்தண்ணீரும் . ( அக்க மாயா . மதம் . அ . ) ( க ys - சோறு . கொ 
ம் - சோறு . பாகம் - குடிப்பது .) 

170 - உறை .) 
அந்தடானோற்காரம் - சோற்றையும் நீரை 

அந்நமயம் -1. அங்கமயகோசம் . ( உ - ம் . ) 
யும் வாந்தி செய்தல் . ( த . நி . போ . கககூ . ) 

" மதமுறு நல்லந்தமயம் பிராணமயத்தால் 
( அந்தம் - சோறு , பாகம் - குடிப்பது . உதரா ( சூத . எக்கி , உத் . க : கக .) 2. சரீரம் , போச 
உமிழ்தல் . ) 

நத்தாலாயது . (கயை: க - சோறு . 
அத்தபூமி - சோற்றுச்குவியல். (கல 9 

ய- ஆயது என்னும் பொருளுடைய ஒரு 
சி :க- சோறு . உ.சி- குவியல் . ) 

வ -வி . ] 
அந்தபூர்ணி- துர்க்கை, (களூவ அந்நமலம் - 1. அமேத்தியம் . 2. மஸ்து 

அந்தபூர்ணை ணா : நளு - சோறு , நீர் . ( க y @ : கரூ- சோறு . 3 @ 0 - சளிநீர் , 
வணா 
- பூரணமுடையவள் , பூரணமா வேர்வை நீர் , அழுக்கு . ) 
கக்கொடுப்பவள் . ] 

அந்தமழகி- ஒருவகையரிசி . ( உ - ம் . ) " அக் 
அந்நபூரணை அதர்வணவேத உபநிடத நமழகியரிசியாரோக்கியங்கொடுக்கும் ( பதா 
த்தொன்று . (கூர்மபு. அட்டமூ. உசு . உரை .) ர்த்த . • oP . ) 

அந்நரசம் - 1. இரத்தம் முதலியவாக மா 
அந்நபேதி- சோற்றினை நீராக மாறச்செ 

றும் அக்கத்தின் சாரம் . 2. கஞ்சி . ( சுஹா 
ய்யுஞ் சத்தியுடையதெனச் சொல்லப்படும் 
ஒருமருந்து . ( 

க- சோறு.வெ நீ - பே ல : களு- உணவு . - சாரம் , சலம் .] 


2 


பு 


147 


அந்நியகாமி . 


கசஅ 


அந்நியதாஞா நம் . 


ண . 


உணவு 


அந்நவாகிசுரோதம் கண்டத்தினின் அந்நியகுணசகநம் - தயாவிருத்திபதினா 
றுணவை யக்கா சயத்துக்குக் கொண்டுசெல் ன்கினொனறு ; அது : பிறர் குணத்திலே அ 
லும் கால்வாய் . ( காஹிபெரா - ழுக்காறின்றிப் பொறுத்தல் கரு 
களு- சோறு . வாஹி- கொண்டு சேல்வது . பிறர்குணம் . விஹரு . பொறுத்தல் .) 
ஹேகம் - கால்வாய் . ) 

அந்நியத்துவம்- 

அக்கியமா யிருக்குத்தன் 

மை . ( உ - ம் . ) " அப்போதந்தானயப்பவுண்டா 
அந்தவிகாரம்- சுக்கிலம் . ( அங்கவிகாசம் : | நாத்தனத்தியத்துவம் வந்திடுமே ” (சூத. 61 
அந்தம் - உணவு . விகாரம்- பரிணாமம் .) 

க்கி , பூ . க 0 : உக . ) (கந்து வேறு . கூ - த 
அந்தவூறல்--கஞ்சி . ( அக்கம் - சேறு . ஊ 

ன் மை ) 
றல் - ஊறியது . ) 

அத்தியதாகந்மசீம் இரண்டில் ஒன் றன் 
அந்தவேதி- அக்கபேதி . 

கன் மத்தாற்பி றந்தது .( தர்க் காமிர். )( கந .) 
அந்நாகாரம் - சோறுணவு. ( அந்தம் - சோ தா - இரண்டிலொன்று . க 2 ஜப - கன்மத் 
று . ஆகாரம் - உணவு.1. ) 

தாற்பிறந்தது . ) 
அந்நாசயம் - 

வயிற்றினுள்ளே 
போய்த் தங்குமிடம் . ( கஞாய: களு 

அந்நியதரம்- இரண்டினுளொன்று , 
சோறு -- சூபாயா- தங்குமிடம் . ) 

அந்நியதான் - இருவரில் ஒருவன் ( எதிரி .) 

( அநுமா . பக் . 20 ) 
அந்நாதரம் - சோறு புசித்தலிலுண்டாகு 
ம் விருப்பம் . ( உ - ம் .) " அக்காதாம்போய்த்த 

அந்நியதராசித்தம் - ஏதுப்போலிவகையு 
வஞ்செய் தவிழ்பன்ன மூணாய் " ( ஞா நவா . 

ளொன்று . ( உ - ம் . ) " உபயாசித்தமன்னியதா 
சுரகு . ந ரு . ) [ க - சோறு . சூஉா- விரு 

சித்தம் " ( மணிமே . உ க - அந்நியதரன் இ 

ருவரிலொருவன் . அசித்தம் - பெறப்படா 
ப்பம் .) 

" அந்நியதராசித்தமாவது , உ . பயவா 
அந்நாதன் - 1. பிறனுடைய உணவையு திகளில் ஒருவனால் உள்ளதாகக்கொள்ளப்ப 
கண்போன் , 2. விட்டுணு. ( கஞாஉ களு) டாத பொருளை எதுவாகக் கூறுவது ( அநு 
உணவு , சுஉ - உண்போன் . ) 

மா . பக் . கக . 
அந்நாபிடேகம் - விக்கிரகத்துக்கக்கத்தா அந்நியதா -- 1 . தவருய் , திருத்தமில்லாத 
ற் செய்யும் அபிடேகம் . ( அந்தம்- சோறு . அ 

சாய் . 2. வேறுவிதமாய் . அத்தையறியா 
பிஷேகம்- முழுகச்செய்தல் . ) 

மலந்நிய தாவாகச் சொல்வார்கள் ” ( சி . சி . க : 
அநீதாலத்தி- விக்கிரகத்துக்குமுன்னும் சுக , சிவாக் . ) 3 , வேறொருபொழுது . [ 1 , 2 , 
மணவாளனுக்கு முன்னுங் ணூறுசழித் சநயா: சந ) 

- வேறு . யா விதம் . 3 . 
தற்குச் செய்யுஞ் சோற்றாலத்தி . ( வழக் ) க.நா.) 
( அந்தம் - சோறு . ஆரதி - தீபங்காட்டல் . " 
ரதி " ஆலத்தியென மருவிற்று . நெருப்புக் 

அத் நியதாகர் த்ருத்துவம் -- ஈச்சுரனுடைய 
கொள்ளியைக் கருதும் ஆலாதம் என்னும் வ 

பிரபுத்துவ சாமர்த்திய குணங்கள் மூன் றனு 
பு மொழியாகுபெயராய் மருவிவந்து ஆலத் 

ள் ஒன்று ; அது : கடத்தைப் படமாகச் செ 
தியாயிற்றெனினும் இழுக்காது . ) 

ய்வது போல ஒன்றை மற்றொன்றாகச் செய் 
அந்நாவிந்தவாதம் - ஒருவகை ஆவிருதவா 

யுஞ்சாமர்த்தியம் . ( வேதா. சூ . சஎ , உரை . ) 
தம் ; அது : அசீரணப்பட்டு கோவைத்தரு ( க யா . வேறுவிதமான . 

வேறு விதமான . கூத JM 
கின்ற அன்னத்தை வாயு ஆவரணமாகச்சூ கர்த்தாவின் செயல் . ) 
ழும்போது பிறப்பதோர் கோய் . ( சீவாட் 

அந்நியதாசித்தி- எடுத்துக்கொண்டசாதம் 
கக அ .) ( களு சூவதகாத . ) 

த்தினின்று கருதிய தவ்லாதவேறு சாத்தி 
அந்நாள் - அக்காலம் . ( உ - ம் . ) " அந்நாளு யஞ் சித்தித்தல் . 2. போலியாய்ச்சித் தித்த 
ற்றதெல்லாமவளுக்கரசனறைவான் ” ( இரா ல். ( க - யாலி : கயா- வேறு . வலி 
மா . நகர் நீ . எங .) ( அ- அந்து . நாள் - காலம். ) 
அந்நியகாமி - பரதாரகமகஞ் செய்கிறவன் . 

ஓ- பேறு . ) 

அந்நியதா ஞா நம் -- ஒன்றை வேறொன்றாய் 
(சமாதி : மாஜி - போகிறவன் . ) 
அறிதல் . ( உ - ம் . ) " ஒன்றையொன்றாகக்கரு 


கண் 


கா 


1 


148 , 


அந்நியர் . 


கசக 


அந்நியோந்நியவிரோதம் . 


னுமி 


துதலேயந்தியதாஞா கமெனில் ” ( சிவப்பிர . மையொழித்த னையேத்து தி ” ( காஞ்சிபு . தி 
உ . உ . உரை, சிதம்பர ) ( கநயா - வேறு ருநெறி . .. ) 
விதம் . தோ ந - அறிதல் . ) 

அநியவாதி-- 1. ஒவ்வா மற்பேசுவோன் . 

2. புட்டிப்பேசுவோன் . (க-- வாசி. நீ : சு 
அத்தியதாபிரதிபத்தி - போலி. அஃது .அந - வேறு . வா நீ 

ந - வேறு . வா நீ - பேசுவோன் . ) 
ன்று நின்றவிடத்து அது போன்ற வேறொ 

அந்நியவோடாலிகாகிரகம் - பாலர்களைத் 
ன்று வந்தடைதல் . (கூ நயா- வேறுவிதம் . 

தாடருகின்ற பன்னிரண்டுபெண்கிரகங்க 
பிரதிபத்தி - விசித்தல் , கம்புதல் . ) 

ளுளொன்று ; அது : குழந்தை பிறந்த எட்டா 
அந்நிய தோவாதரோகம் சர்வநேத்திர 

ம் நாளிலாவ தெட்டாம் மாதத்திலாவ தெ 
ரோகபேதத்திலொன்றாகிய சங்கரோகம் ஏ ட்டாம் 

வருஷத்திலாவது சிசுவை யல்லது 
ழுவகைகளுள் ஒன்று ; இது : கண் , நெற்றி , தாயைப்பிடிக்கும் . அப்போது அந்தத்து வே 
வாதாரமபு , மற்றையநரம்பாகிய இந்த இட ஷம் , அடிக்கடி காவை நீட்டுதல் , இளைத்தல் , 
ங்களில் வாயுதங்கிச் சஞ்சரிக்கும் போது பிற நோவு , சதா அழுகை, கண் மூடல் என் 
ந்து , கண்களிற் சிவப்பு, வீக்கம் , அதிக நோ க்குணங்களையுண்டாக்கும் . ( சீவரட் . உஉ எ . ) 
வு , நீர்க்கம்ம லென்னுமிக் குணங்களை யுண் | அந்நியன்-- பிறன் . (உ - ம் .) " அந்தியன் 
டாக்கும் . (சீவரட் , உருகா. ) வாயுவானது 

னைக்கொண்டாங்கருமகம் நடத்துகின்ற ” ( இ 
தனக் கந்நிய ஸ்தாநமாகிய பித்த சிலேஷ்ம ராமா . உத். இலவண . கரு . ) ( க ) . ) 
நரம்புகளிலும் வியாபித்து நேத்திரத்திற்கு அந்நியா தீ நன்- பிறருக்குக்கீழ்ப்பட்டிருக் 
பத்திரவத்தைக் கொடுப்பதால் வந்த பெயர் .) கிறவன் , பிறரைச் சார்ந்திருக்கிறவன் . ( சு 

அந்நியநாத்தி -- வேறன்மை ( உ - ம் . ) “ அத் நயீம் , சுயீம் - சார்த் திருத்தல் . ) 
விசமென்ற சொல்லேயந்திய நாத்தியையு அரி நியாயம் --- அரிதி . ( உ - ம் . ) " என்னைய 
ணர்த்துமாயிட்டு " (சிவஞாகபோ. 2 ; க . அ நியாயத்தாலே யெரிவித்தசாபம் ” ( இராமா . 
தி . வார்த்திக . ) ( க ) - வேறு . மாஹி- உத் . இலவண . கசு . ) ( சு. யாய : சு - எதி 
மை . ) 

ர்மறை . run - நீதி . ) 
அந்நியபாவம்-- வேராயிருக்சை . ( உ - ம் . ) அந்நியை-- ] . பிந்நாசத்தி . ( பௌட் . +0 . ) 
ஆன்மாசிவனுக் கந்திய பாவத்தையு மடை [ சந .] 2. பிறள் . 
ந்து ” (சி.சி.அ . க . சிவாக் ) துய- வேறு . அந்நியோந்தியகலகம் - ஒருவரோடொரு 
இருக்கை . ) 

வர் இளையாது செய்யுங் கலகம் . (கநெவர் 
அந்நியபுட்டம் - குயிற்பறவை . ( சந . 

குயிற்பறவை . ( க ) நகஹ: கநொரு ஒருவருக்கொரு 
வுஷ : க ) - பிறிது . வடி : - வள் 

சண்டை .) 
ர்க்கப்பட்டது . காகத்தினாலே வளர்க்கப்ப அந்நியோர் நியம் - ஒன்றற்கொன்றிருக்கு 
ட்டதென்றபடி .) 

ஞ்சம்பந்தம் . ( கூநொ- ): சு . + ...) 
அந்நியம்-- வேறு . ( உ - ம். ) “ அத்தியமின் வேறு . ) 

அந்நியேர் நீதியவத்தியாசம் - இந்த வஸ் 
மையி னபன் கழல்செலுமே” (சிவஞாநபோ , 

வின் தர்மம் அந்த வஸ்துவினிடத்தும் , அந்த 
அ - ஆஞ்- சூத் . ) ( ச .) ) 

வஸ்தவின் தர்மம் இந்த வஸ்துவினிடத்து 
அந்நியமநஸ்கம் - கவனம் வேராயிருத்த 

மாகத் தோற்றப்பட்டது . ( வாசுதே . எஎ . ) 
ல் . ( சுரு, 3.5 ஜ : சு...) - வேறு . 85- ( நாம் ) - ஒன்றற்கொன்று . காயம் 

விபரீதம் . ) 
மாங்கொள்ளல் , ) 

அந்நியோந்தியவிருத்தம் - ஒன்றற்கொன் 
அரீதியயோகவியவச்சேதம்- பிறிதினி 

று மாறுபட்டது. (கநொ - ஒன்றற்கொ 
கயைபு நீக்குதல் . ( பி . வி . ரு 0 .) [ க நயொ 

ன்று . விரு - மாறுபட்டது 
UO - பிறிதினியைபு . வவஜெ - - பிரித் அந்நியோநீநியவிரோதம்- ஒன் றந்கொ 
- தல் , ) 

ன்று விரோதம் . ( உ - ம் . ) " சகலவிஷயங்களு 
அந்தியர் -- பிறர் . ( உ - ம் . ) " அக்கியர்த க்கும் சித்தியத்துவஞ்சாதிக்கின்ற மெய்ஞ் 


வாலும் 


வர் . கனஹ 


வறு 


149 


அந்நுவயம் . 


கரு 0 


அந் நுவர்காரியம் . 


ஞாநத்துக்கும் அவ்விடயங்களுக்குச் சாத்திய சூ . அ . ) 3. காரண காரியங்களினது உடம்பு 
த்துவஞ்சாதிக்கின் றதேகத்தினால் அநுபவி ட்டுரூபமான சம்பந்தம் . 4. சம்பந்தம் . 5.பின் 
க்கும் பிராரத்தவினைக்கும் அந்தியோந்நிய போதல் . 6. வமிசத்தொடர்ச்சி . 

சதய 
விரோதமாய் " ( வேதா . சூ . கசுடு , உரை . ) வ - பின் . சுயம் - போதல் . ) 
( கநொந - ஒன்றுக்கொன்று . விரோ 

அந்துவயலக்கணம் -- பொருத்தமான பத 
முரண் . ) 

ல்லையெடுத்துச்கோத்துச் சொல்லப்படும் 
அந்நியோந்தியாச்சிரயதோஷம் 

வாக்கியத்திற்குரிய இலக்கணங்கள் ; அவை : 
பொருள்களுள் ஒன்றற் கொன்று பற்று சு கருத்தா, கருமம் , கிரியை , விசேடணம் , 
கோடாயிருக்குமென்னுந் தோம்; அது : விசேடியம் என்பன . ( உ - ம் . ) 

கோத்து 
இருவினைகள் உடலின் காரியமாயும் , உடல் மைசெய்விச - விசேடியங்கருத்தாக்கருமங் 

ருவினையின் காரியயாயு மிருக்கு மென் சொள் கிரியை யிவையைத் தந்து வய விலக்க 
சொல்லுதல்போல்வது . (சி.சி. உ : க 0 . ணா ( வேதா . சூ . அ . ) சமய கூட்டி 
வாக் ) கநொ - ஒன்றுக்கொன்று . சூ கொள்ளுதல் . க்ஷண .) 
ரய - பற்றுக்கோடு , வொஷ- குற்றம் . ) 

அந்நுவயவியத்போகி மார்த்தாநயார் 
அந்நியோந்நியாச்சிரயம் இருபொருட் வகையுளொன்று ; அது : அந்துவயத்தானும் 
கள் ஒன்றுக்கொன்று பற்றுக்கோடாக இரு வியதிரேசத்தானும் வியாத்தியுடையது ." யா 
த்தல் . ( சி . சி . அ உரை . சிவாக் ) ண்டுப்புகை , ஆண்டுத்த ; எங்ஙனம் ; அட்டி 
( சநொநய - ஒன்றையொன்று . சூப்பர் லில் என்பது அந்துவயவியாத்தி யாண்டு 
ய - பற்றுதல் 

த்தியில்லை , ஆண்கப்பசையுமில்லை, 

மில்லை , எங்கன 
அந்திபோ நயாபாவம் - ஒன்றிலெ 

ம் ; மடுவில் என்பது வியாதியேக வியாத்தி . 
ல்லா திருக்கை . ( உ - ம் . ) “ கடத்திற்படமும் இப்படியிருவகை வியாத்தியினாலு மலைக்குத் 
படத்திற்கடமும் இல்லயென்பது " ( வே 

தீயுண்மை சாதிக்கப்படக்கிடந்ததனால் இந்த 

. 
தா . சூ . கூரு . உரை.) கநொந -- ஒன் 

சியாயம் அந்துவயவியதியேகி . ( தர்க்கபா 
றுக்கொன்று . கஷாவப் - இன்மை . 

உ.க. ) ( ச நயவ கிரகிது : சமய . உட 

ன்பாடு . 
அந்நியோந்நயாலங்காரம் ஒன்றுக்கொ 

வ கிரோகிது - எதிர்மறையுடை 
ன்று தவியணி ; அது : ஒன்றற்கொன்று பக யது . ) 
ரித்தலைச்சொல்லுதல் . ( உ - ம . ) " திங்களிர அந்நுவபவியத்ரேசிய நுமா நம் பிரதிஞ் 
வால் விளங்குஞ் செப்பியவத் திங்களினாற் ஞை , எது , திருட்டாந்தம் , உபாயம் , நிகம 
கங்குன்ரிகவிளங்குங் காண் ( இலக்கணவி நம் என்னும் ரூபங்கள் ஐந்தினால் அந்துவய 
னா . ககூஉ . விசாக ) சமிநாம ) - ஒன்று விய திரேக வியாத்திகளைக்கொண்டு சொல்ல 
க்கொன்று . அலங்காரம் - அணி . ) 

ப்படும் அது மாகம் . ( சி . சி . க : க . உரை. 

வாக் . ) 
அத்துவயச்சொல் - பரார்த்தா நுமாக மெ 
ன்று சொல்லப்பட்ட சொல்லினொருவகை; 

அந்நுவயவியாத்தி " யாண்டுப்புகை ஆண் 

டுத்தீ என்பதிற்போல அந்துவய உண்மை 
அது : திருட்டாந்த பூர்வமாகப் போதிக்கும் 
உடம்பாட்டுச்சொல் . ( உ - ம் . ) " தொக்கவிவ 

யது காட்சியைச்சொல்லும் உடனிகழ்ச்சி நீ 

யமம் . ( தர்க்கபா. உக . ) 
ற்றாற்பிறர்தெளியச் சொல்லலாகுமச்சொல் 
லு , மிக்கவந்துவயத்தினொடுவெதிரேகச் சொ 

க நய - உடன்பாடு , 

வாவி - தவறாது 
ல் லெனவிரண்டாம் " (சி.சி. அளவை . அ .) உடனிகழ்தல் . ) 
( ச.நய - உடன்பாடு . சொல் - வாக்கியம் . 

அந்துவயா நுமாதம் - அந்துவயவியாத்தியு 
அந்நுவயம் 1. அந்து வயச் சொல் . ள்ளது . ( அநுமா. பக் . சு . ) 
( உ - ம் . ) " புசையா லாலுண்ட்டுக்களை போலெ 

அந்துவாகாரியபசநம்-- தக்ஷிணாக்கிரி . சு 
ன்னப்புகறலந்து வயம் " ( சி.சி. அளவை . கக ) 

நாஹாய - ஒரு சிரார்த்தம் . 
2. ஒருவாக்கியத்திலே எழுவாய் , பயனிலை , 
செயப்படு பொருள் என்னுமிவைகளை வெ 

அக்கிரி. 
ளிப்படுத்தற்குப் பொருத்தமான பதங்களை அந்நுவாகாரியம் .-- 1. இறந்த பெற்றாரு 
யெடுத்துக் கூட்டிக்கொள்ளுதல் . ( வேதா.க்கு முதல்வருடத்திலேமாசந்தோறுஞ்செய் 


2.1 


சி 


சுநயம் . 


சா 


வது நல 


150 


அந்வாசயம் . 


கருக 


அநகம் . 


க - வ 


சு.ந. 


யப்படும் மாசிக சிரார்த்தம் .2 . மாசந்தோறும் ர்த்துச் சொல்லல் . ( வராவய : க ந --பின் 
வரும் அமாவாசித் திருத்திலே பிதிரருக்குச் ஆங் - முன் . வி - சேர்த்தல் . கூ 
செய்யுஞ்சிரார்த்தம் . அது புதிதாயும் நாற்ற 

வி . ) 
மில்லா ததாயும் இருக்கிற மாமிசத்தாற்செய் சொள்ளும் எதிர்மறையும்மை ; அது சாத்த 

அர்வாசயவும்மை- ஒரு பெயர் இருவினை 
யத்தக்கது . ( மது . கூ : கஉ ங . ) (சுநாமா 

ன் பசுமேய்ததும் வருவன் என்னுங்கால் , 
ய - சுந் பின் . ஹாய - உண்ண 

மேய்க்காதும் வருவன் எனப் பினனும் ஒரு 
ப்பட்டது . ) 

வினைகொள்ளுவது போல்வது . ( பி.வி. உ .. 
அந் நுவாசநம்- 1. அபா நவாயிலால் உள் உரை. ) கராய இணை த்தல் . உம்மை 
ளே புகப்படு ம கெய்ப்பற்றுள்ள ஒரு மருந்து . " உம் " என்னும் ஓரிடைச்சொல் .) 
2. உபத்திரவம் . 3. துக்கம , 4. தொழில் 

அந்விதம்- கூடி வருவது , தொடர்ந்துவ 
செய்யுமிடம் . [ க நாவல ந : 

பின் . 

ருவது . ( உ - ம் . ) " யுத்தியாவிசதர்க்கபாஷை 
சூவல ந - இருப்பு . ) 

யை ( தர்க்கபா.க. ) ( சக : சு ந -- பின் 
அந்நுவாதேயம் - சணவனுடைய சுற்றத் 

போதல் . ) 
தாராற் பெண்ணுக்கு விவாசத்தின் பின் 
கொடுக்கப்படும் பொருள . fa_ யெய ; சு 

அரக்கம் -- குருடு . ( க நக்ஷ : ச நீ - எதி 

ர்மறை . சுக்ஷ - கண் . ) 
பின் . சூயெய - எடுக்கப்படுவது . 

அரக்காய் -1. சொல்லத்தகாதது . 2. நிந் 
அந்நுவாரோகணப் பெண்ணானவள் தை . சாக்ஷா . க நீ - எதிர்மறை . சக்ஷ 
இறந்த தன் நாயகனோ டலன் பிரேதஞ்சடுக 

எழுத்து . ) 
ட்டையிலாவது பின வேறாக அடுக்கப்பட்ட 

அரக்கான் -- 1 . ஊமை . 2. சல்வியில்லாத 
சுடு கட்டையிலாவது சகிக்கப்படும்படி யேறு 

வன் . 3. சொல்லத் தகாதது 

சொல் வோன . 
தல் . (சுநாரொஹண : சுந . பின . 

( சர் : 

சரி - எதிர்மறை. சுக்ஷா 
சாஹண ஏறுதல் . ) 

எழுத்து . ) 
அந்யதாகர்த்திருத்துவம் அக்நியதாகர் 

அாக்கி 

அக்கியேல்லாத வஸ்து . 2 . 
த் திருத்துவம் . ( உ - ம் .) “ கர்த்திருத்தவமோ அககிரியில்லாமை. 3. உ . சராக்கிரியின் சேட் 
டகர் திருத்து ஓம்பின நநியதா கர்த் திருத்து டையற்றவன் . 4. விவாகம்பண்ணாதவன் . 
வமே யத்தன் மெய்ப்பிரபுத்துவ வலி ” ( வே 

[ 

சுந : சதி - எதிர் மறை . சுழி - நெரு 
தா . சூ . ச எ . ) 
சஎ . ) கயா - வேறு விதம் , சு 

ப்பு . ) 
J- கூ - செய்வோன் றன்மை. ) 

அநகங்காரம் 

அகங்கரரமின்மை . தா 
அத்யாயம் - அந்நியாயம் . ( சு- எதிர்மறை .. 

னென்கிற அகங்காரமின்மை, ( பகவர் . 
நாய - நீதி . ] 

கங : உ . ) ( உ - ம் . ) " தேகே திரியங்களிற் 
அந்வயம்- 1. பொருத்தமுள்ளது. உடம் நானெனகிற அகங்காரமற்றிருப்பதுந் தன் 
பாடாய்வருவது . ( தி . சி . அளவை . 

னுடையதல்லாத வஸ்துக்களின் தன்னுடைய 
வாக் ) 2. " அந்துவயம் என்னும்பதித்திற் 

தென்கிற அபிமாகமற்றிருப்பதும் . ” ( பகவற் 
குண்டாகிய அர்த்தங்கள் இதர்குமர்த்தங்க 

க் , ங : கஉ . ரா .) தன்னிடத்தில் இல்லாம 
ளாகும் . [ க நய : சு 

பின் . சுய 

லிருக்கிற குணங்கள் தன்னிடத்திலிருப்ப 

எண்ணி யஞ்ஞாகமடையாதிருத்தல் . 
அந்வயித்தல் - சோரல் , கூடுதல் , ( உ - ம் . ) ( பகவர்சீ, ங . கஉ . நீ , வி . ) [ க நவகோ 

T : * நீ - எதிர்மறை , சுபகாரகர்வம் . ) 
" தொன்மையிற் றொடர்ந்த வாய்மையறத 
தாடும் தொடர்ந்திலோரை யாவயித்தோ அநகம் -1 . அழகியது . 2. இன்பமானது . 
ரும் ” ( இராமா இரணிய . கஙக . ) ( மூ , அந் 3. பாமின்மை . ( உ - ம் . ) " அநகமாநெறிப 
வய . 1 

டரடிசணும்மலால் ” ( இராமா. சடாயுவுயிர் . 
அந்வா சயம் -1 . அந்வாசயவும்மை . ( உ - ம் . ) ங க . ) 4 , புல்லுருவி . 5. மாசின்மை . ( உ - ம் . ) 
" மன் மொழித்தோற்றஞ் சமுச்சயத தோடு அநசமார்ந்துடலமுந்தன் வசப்படும் ” ( சூத . 
மந்வாசயமே ” ( பி . வி . உங . ) 2. பிரசா 5 அர . கடீ : கக. ) ( சுநவ : க - எதிர்ம 
விஷயத்தோ டப்பிரதா நமான கனறைச் சே 

றை . சபை தவறு , மாசு , பாவம் . ) 


- 


-- 


போதல் . ) 


151 


அநங்கன் 


கரு உ அநத்தியவசாயாத்துமா. 


| 


( சு நீ . 


அநக 


அநகர் -1 . அழகுடைய ஆடவர் . ( உ - ம் .) , அநங்கு -- மன்மதன் . (உ - ம் .) " தடங்கடன 
அக்கருமணங்கனாரு மம் மலர்ச சோலைநின் ஞ்சுண் டகங்கைக்காயந்த பிரான் ( தேவா . 
று " ( இராமா. நீர்விளை.க . ) 2.அழகுள்ளவர் . 3 . கைச், ந.சம் . ) ( கநீ - எதிர்மறை , சுபம - உ 
பாவமற்றவர் , மறுவற்றவர் . ( உ - ம் . ) " அநகர 

டம்பு , கடைக்குறை. 
நாளாங்கிதர் தமை " ( திருப்பு . சகூரு . ) 4 . 
மேன் மக்கள் . ( ச நீ - எதிர் மறை . கவ O 

அதச் சுவம் - குதிரையல் காத்து . ( பி . வி . 

உக.உரை.) சந :சு நீ - எதிரமறை . - 
தவறு , ப 

பாவம் . ) 
அநகன் -1 . அருகன் . ( சூ . நிகண் . க : க . ) குதிரை. ) 
2. கடவுள் . ( உ - ம் . ) அநகன் கண்டதற்கரு அநசநம்- உட வாசம் . ( உ - ம் . ) தவம் , சா 
ள் செய்தேகினான் ” ( கந்தபு . தெயவ . உ 0 அ . ) கதிராயணம் , கிருச்சிரம் , மாசோபவாசம் 
3 , சிவன் . 4. - னாரா மநுவின் காலத்து அட்டமியாதி அநசநவிரதங்கள் 
ள்ள எ ழுமுநிவருளொருவன் . (கூர்மபு . மதுவ . எதிர்மறை , சு- உணவு . ) 
உசு . ) 5. பாவமில்லா தவன் . ( உ - ம் . ) " 
னச்சுத னுருத்திரன் ( சிவதரு . 

அநசூயம் - அழுக்காறின்மை. 2. பிறர்கு 

ஐவகை. 
ங ங . ) 6. விஷ்ணு , ( க 
( க -நவ : க 

சுரு 
ணத்திலே குற்றமேற்று தலின்மை, 

எதிர்ம 
றை . சவ பாவமுடையோன் . ) 

வய: சு நீ 

: க நீ - எதிர்மறை . க !! - அ 
அநங்கதிலகை- ஓர் அட்சாஸ்திரீ , தெய் ழுக்காறு ; பிறர்குணத்திற்குற்றமேற்றள் . ) 
வமகள் . 

அநசூயை-- 1 . ழுக்காறின்மை . ( கந் 
அதங்கம்-- 1. ஆகாயம் . 2. இருவாட்சிப் ஸ யா : ச நீ - எதிர்மறை. கல யா - 
பூச்செடி. 3. உடலின்மை. ( உ - ம் . ) " அங்க 
மநங்கமான மரனாருடன் " (பாரத . அருச்சு (இராமா. விராத . டு . ) 

பொருமை .) 2. அத்திரிமுநியின் மனைவி , 
னன்றீ . கா . ) 4 , மகம் . 3. மல்லிகைக்கொடி . 
6. வாயு . ( சநம: ச நீ- எதிர்மறை . கம . 

அநஞ்சநம் -1. அஞ்ச மின்மை . 2. ஆசா 
உடல் , உறுப்பு . உறுப்புப் போல ஒருவர் வி 

யம் . 3 பரப்பிரமம் . (கநபஜ : சு நீ- எதி 
ரும்பத் தக்க பூவுடையவாயும் உறுப்பல்லா ர்மறை . சபஜ ந - குற்றம் . ) 
திருத்தல்பற்றி உ - ம் –-ம் பொருட்களுக்கு அநட்சரசத்தம் 

எழுத்தொலியல்லாத 
ப் பெயராயிற்று .) ( உ - ம் . ) ( சூ . நி . சக , 40 ) ) ஒலி . ( சு நக்ஷ TUT று : சுநக்ஷா 

எழுத் 
அதங்கமாதா -1. அர்க்கு . 2. செம்பஞ்சு . தல்லாத , வ - ஒலி .) 
அநங்கர் மதநனெனப்படுவார் பலர் . 
( உ - ம் . ) " கோடிகோடி யாங்கரெய்தார்கொ 

அநட்சராத்மகம் - எழுத்தல்லாததனாலா 
லோ ( திருவிளை . மாபாத . நு . ) ( சு நீ- எதி 4 ஓசை . ( த . நி . போ . 2 - அஉ . ) ( க -நக்ஷ r 
ர்மறை . சம - உடம்பு . ) 

எழுத்தல்லாத, சூதக - சொரூபம் . ) 
அநங்கலீலை 

மதநநூல் வழியாடும் வி அநறு -- 1 , அணுவின்மை.. 2. அற்பமா 
ளையாட்டு . ( உ- ம் . ) அநங்கலீலையிற்றோய் 

[ க நண் . க நீ எதிர்மறை . 
காம வமுது " ( இரகு . மாலை . க 0 க . ) ( க .நம 

அற்பம் . சாண . நுண்ணயது . ) 
மன்மதன் . லீலா விளையாட்டு . ) 

அதத்தம்-- . 

--பயனற்றது . ( 2 -ம் . ) " அருத்த 
அநங்கன் - உடம்பில்லாதவன் . ( உ - ம் . ) மானவுள்ளாதான ( ஞாநவா . உபசாக . கக . ) 
" உடம்பிழந்தகங்கனாய மன்மதன் . ( தேவார . ( க நீ எதிர்மறை, ச9- - பயன் . ) 
திருத்துருத்தி . அ . சம் . ) 2. மன்மதன் . 
( உ - ம் .) " அநங்கனையொழியா மண்ணிலாடவ 

அருத்தியயநம்- ஓதுதலொழிந்திருக்கவே 
ற்றெதிர் ( நைடத . அன்னத்தைக்கண் . 

ண்டிய காலம் . ( பராசர . ஆசார் . உ 0 . ) ( கரு 
ச . ) ச நம : ச நீ - எதிர்மறை சம- உட யய - ந : க நீ - எதிர்மறை .சுயந -ஒது 
ம்புடையவன் . ஆகமில்லாமையினாலும் அ 

தல் . ) 
ங்கமுடையான் போல இருத்தலைக்கருதுவ அநத்தியவசாயாத்துமா - பாவம் ; அது : 
தொருபெயர் . " கநு " ஒப்புமை யுள்ளிட்ட கிராக்க ஆத்துமாவினுடைய சுபாவம் . ( பௌ 
அன்மைப் பொருளில் வந்தது . ) 

ட் . பும்ஸ் . - - இ . ) ( சநய வலாயாதா.) 


ன அணு 


| 


152 


அந்திகாரி . 


கருக 


அநந்தசதுர்த்தசி . 


E 


- 


- 


கடவாத 


சு நத 


கடநத 


அநத்தியாயம் - அநத்தியயரும் . ( பராசர . அந்திசயம் - அதிசயமின்மை . ( ச நீ - எதி 
ஆசார , உ o . ) ( அநத்தியாய திநத்தின் முதனா 
ளிராத்திரி . சு -நயாய : க நீ - எதிர்மறை . 

ர் மறை . கதியாயம் - மேன்மை .) 

அந்திதேசம் - அதிதேசமின்றி யுணர்த்து 
கயாய - அத்தியயாம் . ) 

து கடந்தி :ெ சு நீ 

எதிர்மறை . ச 
அந்திக்கிரமம்- அதிக்கிரமமின்மை . [ சு | திவெ - மாட்டெறிந்து சொல்லுதல். ) 
நதிக , 3 ; சு ! நீ - எதிர்மறை . சு.திக - 8 அந்திரேகம்-- அதிரேகமின்மை. 

எதிரேகமின்மை . ( சுநீ- 
கடத்தல் . ) 

எதிர்மறை , சு.கிரெக 0 - மிகுதி . ) 
அந்திக்கிரர் ந்தம்-- கடவாதது . (கந்தி அதந்த- 1. நிவிர்த்திகலையிற் பிருதிவி 
காபத: சு நீ- எதிர்மறை . சுதிகாபத 

துவத்திலுள்ள நூற்றெட்டுப் புவநங்களு 

கராக 
கடந்தது . ) 

ளான்று . ( சி - வி , கிரி . உக . தாற் . ) 2. வி 

தியாகலையிலே இராக தத்துவத்திலுள்ள 
அதிக்கிராந்தவிந்துகபரசிவம் 

ஐந்து புவநங்களுளொன்று , ( சி- லி . கிரி , 
வை நீங்காத நிலையர் ; இவர் மகாமாயையின 

உக . தாற் . ) ( கூநத.) 
து பரநாதப் பிரதேசத்தை யதிட்டிப்பவர் . 

அநந்த கீர்த்தி- அளவிறந்த 

அளவிறந்த கீர்த்தியுடைய 
( சி . சி . எச . ஞாநப் . ) ( கந்திகராக வர் . ( உ - ம் .) " அச்சு தன நந்தகீர்த்தியாதியக் 
விதுக 

விந்துவையுடைய . தமில்லவன் " ( நாலாயிர , திருச்சந்த . ககஎ . ) 
வாலிவ மேலானசிவம் . ) 

அளவற்ற . கீதி - புகழ் . ) 
அதிக்கிராந்தவிந்துகபாசத்தி சிவனு 

அநந்தகோடி எண்ணத்தொலையாதன . 
டைய தத்துளொனறு ; அது : பாவிக ( 2 -ம் .) " தேர்நிரைய நந்தகோடி செறிந்தன 
துவை யதிட்டிக்குஞ்சிவசத்தி . ( சி , சி . 2 : திசைகளெங்கும் " ( கந்தபு . தெய்வ . ககக . ) 
எச . ஞாநப் ) (வாதி - மேலானசத்தி . ) 

அளவற்ற . கொடி - ஓரெண் , ) 
அநதிகதம் -- 1 . அறியப்படாதது . 2. படிச் 

அநந்தசத்தி -1 . அளவிலாற்றலுடைமை ; 
காதது . ( சி . சி . அளவை. க . சிவாக் . ) (கந இது : 

து : கடவுளுடைய ஆறு குணங்களுளொ 
யமத : ச நீ 

ன்று . ( உ - ம் . ) " குறையாமல் வளர்சத்தி யங் 
எதிர்மறை . கயிமத- அறி 

நதசத்தி ” ( கூாமபு . பிரபஞ்ச. சு . ) 2. கட 
யப்பட்டது . ) 

வுள் . ( சுந்த தி : 

அளவற்ற . 
அநதிகதார்த்தகந்திரு-- ஒருகாலுமறியாத 

பதி - வலிமை . ) 
வஸ்துவை யறிவிப்பது . ( உ -ம் .) " பாட்டர் 

அநந்தசத்தித்துவம்- அளவற்ற சத்தியு 
அந்திகதார்த்தகத்திரு பிரமாண மென்பர் 
( சி . சி . அளவை, க . சிவாக் ) ( கநயமதா 

டைமை . ( சி . வி . கிரி . அஎ . ) ( க நதி 
- மத J : சு நயிம் தாய- ; -J - அ 
றிவிப்பது . ) 

அநந்தசதுட்டயம்- ஆருகதமதத்திற்சொ 
. 

ல்லப்பட்ட மோக்ஷத்திற் பெறும்பயனா 
அநதிகதார்த்தம்- அறியப்படாத வஸ்து . 

துநந்தஞாநம் , அநநத தரிசநம் , அருந்த வீரி 
( சி . சி . அளவை , க . சிவாக் ) ( க -நயிடதா 

யம் , அநந்தசுகம என்னும் நான்கு வகை . 
w- : ச நயிமத - அறியப்படாத . சுய-- | ( உ - ம் . ) " அநந்தசதுட்டயமவையெய்த ”( யா . 
வஸ்து . ) 

காரிகை. உறுப் . க . உதாரணப்பாட்டு . ) 
அந்திகாரம் - அதிகாரமின்மை. ( சநய (சநத-முடிவில்லாத . வதஷய -நான் 

கன்கூட்டம் . ] 
காா : ச நீ - எதிர்மறை . கயிகாா . ) 

அநந்தசதுர்த்தசி புரட்டாசி மாசத்துச 
அந்திகாரி -- 1 . அதிகாரமில்லாதது , அதி 

சுக்கிலப்பக்க சதுர்த்தசி திதி ; இ : 
காரமில்லா தவன் . ( உ - ம் . ) மேல்வினை 

ணுவைப் பூசிக்குமொரு விசேடதிகம் 
கூடாதநதி காரியா தலினால் " ( வேதா. சூ 

நஞவதஉலி: சு நஞ - அ.நந்தன் . அ 
உ . ) ( சு நீ- எதிர்மறை, சுயகாரி - அதி 
காரமுடையவன் - அதிகாரமுடையது . ) 

த - உ பலி - பதினான் காந்திதி . )] 


சுநது 


கூம் . ) 


சு 


153 


அநந்ததிருதியை. 


கருச 


அநந்தமுடிச்சு . 


சுந 


அளவி 


அநந்தசயநம்- சர்ப்பசயகம் . 2 : மலையாள மகந்த திருதியைவிரதந்தன்னை ” (மச்சபு . அந 
தேசத்துள்ள ஒருவிட்டுணுதலம் . 

ஒருவிட்டுணுதலம் . [ க நந்த. க .) ( சுந்த ; சூரதீயா மூன்றாந்திதி .) 
ஆதிசேடன் . பலய நப படுக்கை . ) அநந்த தீர்த்தகிருத்- பதினான்காஞ் சமண 
அநந்தசயநன் விட்டுணு. ( உ - ம் . ) “ அக் தீர்த்தகன் . (கல் தீய - கர .) 
குவடமுடுத்தாமைத் தாலி பூண்ட வருந்தசய அநந்த தீர்த்தம் சிதம்பாத்திலே திருக் 
நன் ” ( நாலாயிர . தளர்நடை , உ .) கந்தா கோயிலுக்கு மேற்கே திருவநந்தேச்சுரத்து 
ய ந : சநன - ஆதிசேடன் . பயந் நீ - படு க்கு முன்னுள்ள ஒரு தீர்த்தம் . ( கோயிற்பு . 

வரலா . கா . ) ( சநத ஆதிசேடன் . தீய 
க்கையாகவுடையவன் .) 

பவித்திரநீர் . ) 
அநந்தசாயி விட்டுணு. ( உ - ம் . ) " கருகிற 

அநந்ததேவன் 1. அக்தேசுவரன் , 2 . 
த்தநந்தசாயி ( பாரத . பதினைந் . அ . ) [( சு திசேடன் . 3. சேடசயநத்திற் றுயில்சொ 
ஞாயி : சுநத - ஆதிசேடன் . பலாயிந் கிட ள்ளுகிற விட்டுணு. சநதஉெவ : சு நீ - எதி 
ப்போன் . ) 

மறை , கஞ முடிவு ; சுருது - ஆதிசேட 
அநந்த சீரிடை வாசுகியின் மனைவி . 

( சு ன் , வெவ - தேவன் . ) 
நதஸ்ரீரிஷா: கூநது அநேகம் . ஸ்ரீரரி அநந்ததை . - நித்தியம் . ( சுநத.சா. ) 
ஷா - தலை . ) 

அநந்தன் -- சர்வேசன் . [சநத 
அநந்த சுகம் - வரம்பிலா இன்பம் . ( த . நி . 

றந்தவைகளுக்கு . நாய - தலைவன் . ) 
போ . உ எஉ . ) ( கூந்து அளவற்ற .வவ 

அநந்தநான்மை - ஆநந்தச துட்டயம் . ( உ - ம் . ) 
இன்பம் . ) 

" ஆடெழிற்றோளினாயகந்தநான்மையே ” (சிந் 
அநந்தசொருபி ---கடவுள் . ( உ - ம் . ) " சோதி தா . முத்தி . உ.சஅ. ) ( அநந்த- முடிவில்லாத . 
யேசுடரேயநந்தசொரூபியே ” ( கல்.பார.பாச 

நான்மை நான்கு தன்மை . ) 
றை . ஙசு . ) ( கூ நன அளவில்லாத , அநந்தம்- 1. அந்த கெட்டது , அழகின் 
ஈ - வி - இயல் புடையோன் . ) 

மை . 2. அறுகு . 3. ஆகாயம் . 4. எண்ணத் 

தொலையாதது , ( உ - ம் . ) " இக்கதையுமநந்த 
அநந்த ஞாநம் -- வரம்பிலா வறிவு . ( த . நி . 

மாம்பே தமாகும் ( கந்தபு . அவையட . கரு . ) 
போ . உ எஉ . 
உஎஉ . [ 
( சநஜ அளவில்லாத 

ஐ " 5. எல்லையின்மை . 6. ஓரெண் - பத்துக்கோடி 
ந ) - அறிவு . ) 

கோடாகோடி . 7. குப்பைமேனி . 8. கோ 
அதந்த ஞாநி - 1. கடவுள் . 2. பார்ப்பதி, ளகபாஷாணம் . 9. சிறுகாஞ்சொறி , 10. நித் 
3. பிரமன் . ( சுசுநத அளவில்லாத . 

தியமானது . 11. பரப்பிரமம் . 12. பெருந 
ஆ " 

ன்னாரி , 13. பொன் . ( சூ - ரி . கக : னகர , க 0 . ) 
அறிவுடையவன் - வள் . ) 

14. முடிவில்லாதது . ( உ - ம் . ) " அருந்தமான 
அநந்தத்துவம் அநந்தமாயிருக்கு தன் 

தற்பதத்தி லிருந்தும் ” 

ஞாநவா . தாசூர் . 
மை . ( உ - ம் . ) " அந்தவகந்தத்துவ தன் மமா உக . ) 15. மேகம் . 16. சராசரமாகவிளங்கு 
னது ” ( பௌட் . பசு . எஎ , உரை. ) ( சுநளு 

வது . ( ஞாங்க . தத்துவதெரிசனம் ) (சுந 
அளவில்லாத . கூ - தன்மை .) 

திர்மறை. 
அநந்ததரிசநம் - வரம்பில்லாக்காட்சி . ( த . அநந்தமயன் - அதரியாமி . ( உ - ம் . ) " சூ , 
நி . போ . உ எஉ . ) ( கநது - அளவில்லாத. திரான மகனென்பெயர்முதலாகச்சொற்றன 
உரு - காட்சி .) 

ரிரணிய கருப்பற் - கேத்து காரணமா முடம் 
அநந்ததிருட்டி -- 1 . இந்திரன் ; ஆயிரநாண் 

புறுசமட்டியெனுமபிமாரி யவ்வியத்தன் - வா 
ணுடைமையின் . 2. சிவன் . எங்கும் பாரத் 

யத்தகாரணமாமுபாதிகன நந்தமயன் பரதே 
லால் . ) ( 5 உரஷி : சு.த - அந்தங்கெ 

வதை பரம னார்தததற்பதமுக்கியார்த்தனெ 

ன் பெயர்முனநதரியாமி பெற்றிடுமே " ( வே 
ட்ட ; அளவில்லாத , உஷி - கண் . ) தா.சூ. சஉ . ) (சுநஞயை : 

- ) (சுநஞயை : முடிவினறி வியா 
அநந்த திருதியை புரட்டாசி , மார்கழி , பித்திருத்தலின் வந்தபெயர் . ) 
வைகாசியென்னும மாசங்களில்வருஞ்சுக்கி 

அநந்தழடிச்சு பெண்களணிகிற ஒரு 
லபக்கத்திருதியை. ( 2-- ம் . ) " தேவருந்தொழு 

காதணி . 


வா 


IT 


- 


தரி : சு 


முடிவு . ) 


8 


154 


அநந்தவாதம் . 


அநந்தன் , 


க 


தம 


அநந்தயோகம் - அநந்தேசுவாருடைய நி முகமுங் கழுத்துஞ்சோரும்படிசெய் 
யோகம் . ( சி.லி. ஞாந.க O. ) 

வது . ( அந்தவாத : அருந்த - அந்தமின்மை . 
அநந்தர் - சுத்ததத்துவங்களுள் ஒன்றாகிய வாத - வாயு . ) 
ஈசுரதத்துவத்திலிருக்கும் அட்டவித்தியே அநந்தவிசயம் - சுவாயம்புவ ஆசமத்திற் 
சுரர்களுள்ளே தலையை பெற்றவராகி யசுத்தா சொல்லப்படும் மண்டலம் . ( இதனிலக் 
த்துவ கர்த்தாவாயிருக்கிறவர் . ( சி . பி . கை . கணம் சி - லி . கிரி . குரு - ஆஞ்சுலோகத்திற் 
சு . ) இவர் மா 

வர் மாயைக்குமேற் சுத்தவித்தைக் காண்க . ) 2. பாண்டவருள் தருமனுடைய 
குக் கீழிருந்த விஞ்ஞானகலருணின்று மல ஒரு சங்கு , ( பகவற்கீ . கசு . ) [ அநநத விஜய : 
பரிபாசத்திற்குத் தக்கபடி ஈசுர தத்துவத் அருந்த - அளவினமை . விஜயம - வெற்றி . 
திற் போகப்பெற்றவர். (சி - லி . ஞா . க - ம் , வெற்றி தருமென்பதால் வந்தபெயா .) 

-ஞ் சுலோ . தாற் :) இவர் அசுத்த மாயை அநந்த விரதம் - புரட்டாசிமாசச் சுலகில 
யின் ஏகதேசத்தைக் கலக்கிக் கலைமுதலிய சதுர்த்தசியிலே விட்டுணுசமயத்தார் அது 
வற்றைத் தோற்றுவிப்பர் . ( உ - ம . ) “ அருத் ட்டிக்கும் ஒரு விதம் , ( சு .நளுவ - த . சு.ந 
திமிகுங்கலைகால நியதியுடன் விததையராக 
மிவை யருந்தான் மாயைதனிலாகும் ” ( சிவப் 

எத - விட்டுணு . வாக நியமம் . இவ்விரத 
பிர . 2 : அ . ) இவருக்கு அசுத்தமாயாகிருத் 

பளர்ணிமையிற் கொள்ளப்படுகிற தென் 
தியம் ஐந்தும் நடந்தாலுஞ் சுத்த மாடைய பர் . ) 
லே திசோதாக்கிருத்தியம் நடவாதிருந்தா 

அநந்தவிபவை-- உமாதேவி . ( உ - ம் . ) " சிந் 
லும் திரோதா கிருத்தியம் பிரதாநம் , ( சி.சி. 

மயை யாந் தவிபவை ” ( கூர்மபு . திருக்கல் . 
ச : * 0. ஞாநப் . ) இவரேயசுத்தாத்து வாவிற் 

உங 
Ⓡ . ) ( கூநத - அளவில்லாத. விலவா 
கலைமுதலானவற்றால் உண்டாகிய சூக்கும் ( செல்வமுடைய . ] 
சேகமுள்ள பிரளயாகலர்களையும நூற்றுப் அநந்த வீரம் - அளவில்லா தவீரம். ( த . ரி . 
பதினெட்டுருத்திரர்களையுஞ் சிருட்டித்துப் போ , உ எஉ .) அநத- அளவின்மை, வீரம் - 
புரியட்டக்தேகமுள்ள பிரம விஷ்ணு முத 

ரம விஷ்ணு முத ஆற்றல் . ) 
லானவர்களைக் கர்மா நு குணமாயவருஞ் சம் 

அநந்த வீரியம்- அருந்த வீரம . ( சிலப் . நாடு . 
சாரத்திற் புவநாதிபதிகளாகச் செய்கிறாா. ( சி 

க அஅ . உரை. ) ( அருந்த - அளவில்லா க . வீர் 
லி . ஞா 16. கக - ம் உரையும் . ) 

ஆற்றல் ) 
அநந்தரம் --- 1 . அடுத்தது . ( உ - ம் . ) " அர 

அநந்த வீரியன் 

சைகத்திற் சொல்லப்ப 
வுயர்ததவனுக் கநாதரமான தம்பியுடன ” (பாடும் இருபத்து மூன்றாந் தீர்த்தகரன் . ( சுந 
ரத , பதினாறா . ஈ 2 . ) ( அத்தரமான தம்பி 

இவீய ) . ) 
துரியோதனனுக்கு நேரே இளையதம்பி ) 2 . 
இடைக்காலம் இல்லாதது . 3. இடையிடம் அநந்தன் அட்டநாகங்களு ளொன்று ; 
இல்லாதது . 4. உடனே , ( உ - ம ) அருந்த 

அது . தெனசிழக்குத் திசையில் இருக்கிறது 
ரம்பொரற்கு நீகொல் தரம்மெனக கெனாத - 

அதனபடத்திலே 

த்திலே வெண்டாமரைப் பூப்போ 
தநஞ்சயன் செயிர்த்தல்கண்டு ” ( பாரத . வா லும புள்ளிகளுவ ளன எனபர் . ( சட். 
ணா. சுரு . ) 5 , உள்ளே துவாரம் இல்லாதது . நஙக . ) 2. அருகதேவன் . 3. ஆதிசேடன் . 
6 சமீபம் . 7. பரப்பிரமம் . 8. பின்பு . 9. / ( உ - ம் . ) " வெவ்வாயா விலாதத ஸ் ” ( கூாமபு , 
மயிலின்சிகை . ( பிங்க . உஙககூ . ) ( சுநதா : 

திருக்கல் . கூசு . ) 4. இருபததெட்டாசயநக 

ளுள்ளே சந்தி ஞா நமேனனும கமோப 
க நீ - எதிர்மறை . கதா - இடை .) 

தசம் பெற்ற ஒருதொண்டன . த . . 
அநந்தருபன் -1 . அளவிறந்த ரூபங்களைக் போ . கருக . ) 5. கிருட்டிணனுடைய தமைய 
கொண்டவன் . 2. சிவன் . ( உ - ம் . ) " முத்த கிய பலதேவன .6 . சாகத்தவாசனாகிய மே 
ன் பூரணனனந்தரூபன " ( சூத.எக்கி பூ கூ . : தாதியின் எழுபுத்திராகளுள் ஒருவன் . ( சவ 
ரு . ) 3. விட்டுணு . ( அ 55 த- அளவில்லாத . தரு . கோபுர , சுசு . உல .) 7. சாந்திகலையில் 
ரூபன் உருவமுடையவன் .) 

எசுரதத்துவத்திலுள்ள எட்டுப்புவங்களுள் 
அநந்தலோசநன் -1. கடவுள் . 2. புத்தன் . ஒன்று , ( சி - ல , கிரி . உக . தாற் . ) 8. சிவன் . 
( திவாகர : எ . ) ( அருந்த - அளவின்மை . 

லோ 9. சைநமதத்திற் சொல்லப்பட்ட பதினான் 

காக தீர்த்தகரன . 10. சோரபாஷாணம் . 
சந - கண்ணுடையவன் . ) 
அநந்தவாதம்- ஒருவகை வாதரோகம் ; (சட்டமு. உச . ) 11. பதஞ்சலி , ( உ - ம் . ) 


யம் 


- 


ை 


155 


அநந்தை . 


கருகா 


அந்நுபாடணம் . 


ஒன்று ; 


அதன் 


வியோம் 


துவாத 


அ ருதுவயமாவது எது சரி 


" கூடுமநந்தன் கூடு மருந்தங்கொடுவெம்மை கொத்தான் கொடி . ( தைல . தைலவ . கஉரு ) 
( கோயிற்பு . நடரா . ங எ . ) 12. பரப்பிரமம் . 5. சாதியத்தகலையிலே சிவதததுவத்திலே 
13. புத்தன் . 14. வாசுகியென்னுஞ்சர்ப்ப யிருக்கும் பதினைந்து புவகைகளுள் ஒன்று . 
ராசன் , 15. விட்டுணு . ( உ - ம் . ) " 

( உ - ம் . ) " ஆரமார்ப ( சி - லி. கிரி . உக . தாற் .) 6. நெல்லிமரம் . 
னரங்கன நந்தன் " (நாலாயிர , மெய்யில் . கூ . ) 7. பார்ப்பதி , பிராசாத சோடசகலைகளில் 
16. அநந்தேசுவரன் ; அவன சுத்தாசுத்தாத் 

அது : கண்ணாடியொளிபோல்வது . 
துவாவிற்குக்கர்த்தா . 

(சி- லி . 
ஞாக , 2 . 

வடிவு வட்டம் 
தாற் . ) ( கூ நத . ) ( அகந்த : அந் - எதிர்ம ரூபிரிக்குமேல் 

ஓர குலத்திலே 
றை . அந்த - முடிவு . ) 

சாந்தத் துள்ளே யிருக்கிறதாகப் பாவிக்கப் 
அநந்தா - ( சைவசித்தாந்தம். ) " பிரமரந்தி படும் பிராசாதகலைத்தியாநம் ; ( த.நி. போ , 
ரத்திலிருக்கும் நாதத்திலுண்டான பத்துக் கூருை .) 9. பூமி . 10. வான்மிளகு . ( கருஞா : 
கலைகளிலொனறு , ( சி - லி , கரி , உ 2 . தாம் . ) க நீ - எதிர்மறை . கதா- முடிவுடையது . ) 

அநந்தாசநம்- பஞ்சாசகங்களுளொன்று . அநந்நியம்- அந்நியமல்லாதது . ( உ - ம் . ) 
அது : சர்ப்பாசகம் . ( சி.சி. பர . மாயா . மதம் ; " வீட்டின்பமுயிர்க் காந்தியமாதலின் ” ( வை 
கரு . உரை1.) ( அருந்த - ஆதிசேடன் , ஆஸநம் - 

- 

ராக் . தீப , கக . உரை . ) 2. ஒற்றுமை . ( உ - ம் . ) 
இருக்கை .) 

" கடத்தொடு மட்கந ரியமென் வாக்கியமே 
அநந்தாநந்தம்- வரம்பிலா ஆநந்தம் . ( த . போல் " ( வேதா . சூ . கஉ எ . ) (கநா: கந் 
நி . போ . உ உ . ) (கந்து அளவில்லாத . 

எதிர்மறை , கரு 
சூ.நான் - மகிழ்ச்சி . ) 

ந - வேறு . ) 

அநந்தியை-- அ.பிரகாசத்தி . ( பௌட் , பதி . 
அநந்தியம்-- அழிவற்றிருக்கை . 2. எண் 
ணற்றிருக்கை. ( உ - ம் .) "ஆரியாநந்தியம் ” (சி . வேறானவள . 

10.) (கம் ந : சு நீ எதிர்மறை கதா 
சி . க : சுங , ஞாநப் . ) 3. நித்தியம் . ( க நீ 

) 

அநந்நுவயம் 
ர்மறை . அந்தியம் - முடிவு . ) 

த்தியங்களின்றொடர்டையுணர்த்தும் அந்த 
அநந்தீச்சுரம் - சிதம்பரத்திலே பதஞ்சலி | வயவியாத்திவசனமின்றி ச திட்டாந் தவுறுப் 
முநிவராலேதாபிக்கப்பட்ட கோயில் , ( உ - ம . ) புக் கூறுவது . ( உ - ம் . ) “ இம்மலை நெருப்பு 
" ஆங்கிடமாகநாளும மர்ந்தநந்தேச்சுரத்தும் " டைத்து ; புகையுடைமையால் ; பாகசாலை 
( கோயிற்பு . பதஞ்சலி . கசு . ) ( சுநரை 

போல என்பதாம் . இதனுள் யாது 
ஞ்சலி . TouTTO - ஈசன் கோயில் . ) புகையுடைத்து அது அது நெருப்புடைத்து 

என்னும் அந் நுவயவியாததி வரனம 
அநந்தேசுசர் - அக்தேசுரர். ( சுநஜெ 

கூறப் 
படாமையால் இஃது அநம் நுவயமாயிற்று . 

( அனுமா , பக் , ங .) ( உ - ம் . ) " அநாநுவயமா 
அநந்தேசுவரர் 1. ஈசுரதத்துவத்திலு சாதனசாத்திய - தம்மிற்கூட்டமாத்தி 
ள்ள எட்டுப்புவநங்களிலொன்று , ( சி.சி. அ . 

ரஞ்சொல்லாதே - யிரண்டனுடையவுண்மை 
மறை . ) 2. சுத்தாசுத்தாத்துவாவிற் 

யைக்காட்டுதல் . (மணிமே. உ . - ஆம் கா 
குக் கர்த்தராகிய அநாதர் ; இவர் : ஈசுரதத் 

தை . கூ அசு - ஆம் அடி ) 
துவத்தை தமதிருப்பாகக்கொண்டு அத்த அநந்நுவயாநுமாநம் - அந்துவயவியாத்தி 
த் துவத்திற் கபிமாக தேவதையாயிருக்கிற ) யில்லது . ( அநுமா , பக் . சு . ) 
வர் . ( சி . சி . 2 : எஉ . சிவாக . சி . லி . ஞாந . 

அநந்வயாலங்காரம் இயைபின்மைய 
தாற் . ) இவராலே மூலப் பிரகிருதிக்கு ணி . ( குவல . உ .) கந நய - இயைபில்லா 
மேலாயுள்ள ஆறு தத்துவமும் ஒடுங்குவதும் 
தோற்றுவதும் . ( சி . சி . உ : எஉ . சிவஞா, ) 

தது . அலங்காரம் - அணி . ) 
" அநந்தர் ) என மேலேசொல்லப்பட்டவா அந்நுபாடணம் -- தோல்வித்தாகம் இருப் 
இவரே . “ அநந்தர் ” பார் . ( சு.நவெர .) 

திரண்டனுள் ஒன்று ; அது : பிறன் கூறிய 
அநந்தை- அழிவில்லாதவள் . ( உ - ம் . ) 

பாருளைய நுவதிக்கமாட்டாமை . (சி.சி. அள 
" பொருவரியசிவையாகி யநாதையாயேகை 

வை . கச.மறை .)( க- நவாஷண : க நீ - 
யாய் ” ( கூர்மபு . திருக்கல் , ங . ) 2. அறுகு . 

எதிர்மறை . சுநஹாஷண அநுவதித் 
3. ஒரு சத்தி . ( பௌட் , மந்திர . க.இ. ) 4. தல் . ) 


யாது 


T. ) 


வது 


* 


| 


156 


அநபிகிதகருத்தா . 


கருஎ 


அநயம் . 


. 


அநப்பியாசம்- அப்பியாசமின்மை ( ச நீ- | விகுதியினால் விளங்கச் சொல்லப்படாதது . 
எதிர் மறை . சவால் 

பயிற்சி . ) 

கர்த்தா - செய்பவன . சப்தசங் . கசக ) 
அநபக்கிரியை 1. கடன் இறுக்காமை , 

அநபிகிதகருமம்- செய்வினைக்செழுவாயா 
2. அபகாரம் செய்யாமை, நேர்ப்படுத்தாமை. 

காது உ - ஆம் , கூ - ஆம் , ச - ஆம் , சு- ஆம் வேற் 
3. பழிக்குப்பழிவாங்காமை , ( சு .நவகியா 

றுமைகளுள் ஒன்றானது ரூபமாக வருஞ் செ 

யப்படுபொருள் , அது :" மரத்தைக் குறைத்தா 
சு நீ - எதிர்மறை , சவகியா- தீக்கு , கட ன் ” " ஆலத் தினாலமிர் தாக்கியகோன் “ 

அவு 
னிறுத்தல் . ) 

ட்குக்கொள்ளுமிவ்கணிகலம் " " குடும்பத்தி 
அநபத்தியம் - பிள்ளையின்மை, சு . நவ னது குற்ற மறைப்பான் ” என்பவற்றிற்போ 

லவருவது . ஆதியதென்பரபிகிதகன்மமநபி 
: க நீ- எதிர் மறை கவத் - பிள்ளை . ) 
த ) . 

கி 

த - மாதியைந் தேழொழிந்தல்லாதனபெறு 
அதபரன் --பி ) மன் . கூ நவா: சு நீ - எதி மாரணங்கே ” ( பி . வி . கச - ம் உரையும் . ) 
ர்மறை . சுவாநீ - பின்னுளான . ) ( க 

சுநஹிஹிதக- : சுநஹிஹித - சொல் 
அநபாயம் -1. அழிவின்மை . 2. குறைவி லப்படாத க2-3- செயப்படுபொருள் . வினை 
ன்மை , 3. தேய்வின்மை . ( சு நவாய : சு நீ - | விகுதியினால் விளங்கச்சொல்லப்படாதது . 
எதிர்மறை. சுவாய அழிவு , நிலையாத் அநபிகிதம்- 1. சொல்லப்படாநிலை . 2 . 
தன்மை . ) 

தெரியாநிலை . ( உ - ம் .) " சொல்லப்படு நிலைசொ 

ல்லப்படாநிலை - யபிதிதநேபிகிதமெனமொ 
அநபாயன் 1. அநபாயனென்னுஞ்சோ 

ழிய - தெரிநிலைதெரியாநிலையெனவும் பெ 
ழச்சக்கரவர்த்தி . ( உ - ம் . ) " வென்றிபுனையாக 
பாயன விளங்கியபூநசழல் போற்றி ” ( கோயி 

றூஉம் " ( பி . வி . கக , உரைச்சூத்திரம் .) 
அநபிமதம் சம்மதமின்மை, ( 

சுஜித : 
ற்பு . பாயிர,) 2 அழிவில்லாதவன் . 3. சிவன் . 
4. நிலையாயிருக்கிறவன் . ( கநவாய : சு நீ - கது எதிர்மறை . கஜி 240 - சம்மதம் . ) 
எதிர்மறை . கவாய நீ - அழிவுடையவன் , அநபிவியத்தம்- வெளிப்படையாகாதது . 

[ 2 - ம் . ) " அவ்விருத்திகாசமாம் போதான பி 
குறைவுரு தவன் . ) 

வியத்தமான கோதிலாசசிதாகாரம் " ( சுத . 
அநபாயோகம் - சந்திரனுக்குப் பன்னிர 
ரண்டாம் இடத்திற் சுபக்கிரகங்கள் 

நிற்கும் 

எக்கி , பூ.கக : கா . ) (சநஜிவகை : க ங எதி 
நிலை . ( உ - ம் . ) " மதிக்கிருபாலு நற்கோளெ ர்மறை , சுஹிவக) - வெளிப்படை ] 
ழில் வாழ்வுடனாயுமிகும் - விதிக்கு மநபைசுக அநபிவியத்தி- வெளிப்படையாகாமை . 
பை " (விதாக . சாதக . உ க -ஆம் உரை 

உரையும் . ) ( உ - ம் . ) " ஆன்மாவிற் சிவத்துவம அப்போ 
அநபிகிதகருத்தன் - ஆ 5 பிகிதகருத்தா. ( பி . தப்பிரவர்த்திரூப அநபிவியத் சத் 

திரூபமாயிருந்து ( சி . சி . எ ! உ . ஞாநப் .) 
அநபிகிதகருத்தா - தன்செயலை யுணர்த்தும் ( சுவிவ ,திசு எதிர்மறை , சுவிவதி 
வினைக்கு எழுவாயாகாது மூனறாம வேற் 

வெளிப்படை . ) 
மையிலே யல்லது நான்காம் வேற்றுமையி 

அறபேட்கன் அபேட்சையில்லாதவன் , 
வே நிறகுங்கருத்தா . " மகன் 
மகன் றாதையால் அ ஆசையில்லாதவன் , ( பகவற்கீ , சஉ : சு 

- )( கடா 
டிக்கப்பட்டான் ” எனனும் வாக்கியத்திலே 

வெக்ஷ : கது 

எதிர்மறை . கவெ.க்ஷ - 
அடித்தலைச்செய்த " தகதை மூன்றாம் வேற் 
றுமையினிற்பதும் , அவர்க்குசசெயயத் தகும் ஆசையுடையவன் . ) 
அக்காரியம் ” எனனும வாக்கியத்திலே செய் அந்பை-- அநபாயோகம் . ( உ - ம் . ) " அநபா 
தற்கருத்தாவாகிய " அவர் ” நான்காம் வேற்று ரோகம் பார் . 
மையின் நிற்பதும் போல்வது , ( 2. - ம் .) " ஆதி அநம் - சோறு . ( உ - ம் . ) " உறையுமவர்க்க 
யதென்பர பிகி தகர்த்தாவாபிகித- மாதிவிட் 

நாமு தவுவார்கள் " ( சிவதரு . உ : எடு . ) ( கூந 
t டாறொடு மூன்றும் பெறுமென்பராய்ந்துண 

. ) 
ர்ந்தோர் . ( பி . வி . ச .) சு நஹிஹித: சு நீ 

அநம்பு -1. சாதகப்புள் . 2. நீரில்லாதது . 
திர்மறை . கஹிஹி.த- சொல்லப்பட்டது . ) 

( சுது 

- எதிர் மறை . சு . 
குவ்வுருபு . 

அநயம் - அதிட்டமின்மை . 2. தீங்கு . 3 . 


12 


வி . கக . 


க . ) 


று 


நீர் . ) 


157 


அநல்வென்றி . 


கருஅ 


அநலி. 


( வா 


வருத்தம். (சு : கது- எதிர்மறை . சுய அநலக்கிரி- அண்ணாமலை . ( திருச்செந் .) 
அதிட்டம் . ) 

( + @ - அக்கிரி , மிரி - மலை . ) 
அநர்க்களம்- தடையின்மை . ( க நம : அநலநட்சத்திரம் - செவ்வாயநின் 

செவ்வாயநின்ற நாளுக் 
சுது - எதிர்மறை , கமழ் - தாழக்கோல் . ) கேழாநாள் , பதினான்காநாள் , பதினாறாநாள் , 

இருபத்தைந்தா நாளாய வந்து தோஷம் அ 
அநர்த்தகம்- பிரயோசனமின்மை . ( சு.ந 

டைந்தநாள் . ( விதாந . குணாகுண.ச . உரை 
- க : சது - எதிர்மறை. சுய- - பிர ( கூ நⓇ நெருப்பு . நக்ஷத் 

விண்மீன் .) 
யோசநம் . க - ஒருவிகுதி . ) 

அநலப்பிரியை சுவாகாதேவி . ( ச_நன 
அநர்த்தம் -1 . அர்த்தம் இல்லாதது , பய 

விரயா . ) 
ன் இல்லாதது . 2. இடுக்கண் . ( 2.-ம். ) மெ 
ய்தரிநிமித்தமாகத் தரிப்பதாம விளம்புஞ்சு 

அநலபித்தம் -உண்பதைச் சீரணிக்கச் செ 
த்த - மெய்தினர்பிறவியானவார்த்தத்திலே ய்யும் உதசாக்கிரி. ( சீவரட் , ச . ) ( சு. ஓ - அக் 
ன்றுமெய்தார் ” ( ஞாதவா . வைராக் , உசு . ) 3 . கிரி . பித்தம் சரீரத்திலுள்ள ஒருதாது . அக் 
பிரயோசநமற்றது . ( உ - ம் .) " அருத்தங்கள் கிநித்தொழிலைச்செய்யுங்காரணத்தால் வந்த 
கர்த்தமாகும் ” ( ஞாநவா, வீமபா. ரு . ) 4. புத் பெயர் ) 
தியின்மை . 5. பொல்லாங்கு . ( உ - ம் . ) " எல் அநலபித்தரோகம் - ஒருவகைப்பித்தரோ 
லாவநர்த்தங்கட்கு மூலமாகிய ஆணவமலத் கம் ; அது : சர்வாங்கத்திலுந்தடிப்பு , நித்தி 
தைப் போக்கு தற்பொருட்டும் ” ( சி . சி . உ : ரைபங்கம் தலைவலிமுதலியகுணங்களை யுண் 
எக . சிவஞா. ) ( சு . நயு- ; கரு - எதிர்மறை, டாக்கும் . ( சீவரட் . கஅச . ) 
சுய பிரயோசகம் , பொருள் . ) 

அநலம் --1 . அககிரி . ( உ - ம் . ) " அனையான 

ருட்புனலாலநங்காகல் மாற்று சற்கே " 
அநாண்ணியன் சூரியவமிசத்திலே பிற 

ணன் . கூ கூ . ) 2. அநலநட்சத்திரம் . ( உ - ம் . ) 
ந்த அயோத்தியரசரிலொருவன் . ( இராமா . 

" செய்யவனின் ற நாட்கேழிருபததைந்து சேர் 
உத் , திச்கு . . . .) ( சு .நாண) .) 

பதினாறையபன்னான்கு மநலமென்றார் ” ( வி 
அநாலன்-- 1. பஞ்சபட்சிபாஷாணம். 2 . 

தாக . குணாகுண . 50. ) 3. உட்டணம் . 4. சித் 
வேந்தோன்றிப்பூண்டு. 

திரமூலப்பூண்டு , ( தைல . தைலவ . கூரு . ) 5 . 
அநருகம் - தகுதியின்மை. (கூநஹ- : கது சிவாகமம் இருபத்தெட்டினொன்று . 6. திரு 
எதிர்மறை . கஹ- - தகுதி . ) 

ப்தியற்றது . ( பகவற்கீ . கூகூகூ . ) 7. பித்தம் . 

( சது - எதிர்மறை . கலம் நிறைவு . ) 
அநருகர்- தகுதியற்றவர் ( சு.நஹ- :கது 

அதலர் - 1.அக்கிநியுடையவர். ( உ - ம் . ) " பொ 
எதிர்மறை . கஹ- - தகுதி . ர் -ஒருவிகுதி . ) ஙகார்சடையர் புனலாகலர் " ( தேவார , நறை 

அநல் -1 . அக்கிரி . ( உ - ம் . ) " அனலுமாகி " யூர் . தக்கே . உ . சம் . ) 2. அக்கிரிமண்டலத் 
( பெரியபு . திருஞாக . சுங .) 2-4 . அனலெ திலே யுள்ளார் . ( அநல் - அக்கிங் . அர்- ஒரு 
னனேவலுந் தெரிநிலைவினைப் பகுதியும் பெ விகுதி . ) 
யரெசசத்தொகையும் . 5. இடி . ( உ - ம் .) " பக அநலல் - கனலுதல் , வெப்பமாயிருத்தல் . 
டுசுற்றலைப் பைம்புனலோடந - லகட்டகி உ - ம் . ) " அகலுமுதுகானகமகன்று " ( பாரத . 
( இரகு . ஆற் ச . ) 6. உட்டணம் . 7. கொடி 

வெளிப் . எ . ) 
வேலி . ( தைல . தைவை . கஉ கா . ) 8. பித்தம் . அநலன்- 1. அக்கிநிதேவன் . 2. அட்ட 
( இராகவைத் .) 9. மூலாக்கிங். ( உ - ம் . ) அரு வசுக்களிலொருவன் . ( அநலன் : அ - எ 

எதிர் 
லை யம்மைகுண்டலியடிக்கலைமதியினூகிதா மறை . அலம் - திருப்தி , உணவினாலே நிறை 
க்கி ” ( தாயு . தேசோ. க . ) 10. வன்னியிலை . வடையா தவன் . ) 
( இகாசவைத். ) ( மூ- க -5 @ . ) 

அநலாடி -- சிவன . ( உ - ம் . ) " போருலாவு 
அநல்காலி-- சூரியகாந்தக்கல் . ( அநல் - 

மழுவானநலாடி ” ( தேவார. கறை . தக்க. சு . 

சம . ) ( அகல் - நெருப்பு . ஆடி- ஆடினவன் . 
நெருப்பு . காலி - காலுவது . ) 

அநலி-- சூரியன் . ( உ - ம் . ) " அநலயேயரி 
அதல்வென்றி - தங்கம் . ( அநல் - நெருப்பு . யேபா நு ( சூ . நி . முத . உ ( ) . ) 2. நெருப்பு . 
வென்றி - வெற்றியடைவது . அகலிலேயழி ( உ - ம் . ) " அநலியுண்ணவிவேனோ விவ்வூரே 
யாதது . ) 

ன்னும் " ( கந்தபு. அக்கிரி.க க எ .) ( அநல் ; இ . ) 


158 


அநவத்தைப்படுதல் . 


கநக 


அநாகதசிவமூர்த்தி . 


ணம் . 


ம. ) ராம 


அநலுதல் கனலுதல் . 

மாரோவுன் பாழியிருப்பாரிதனையறை 
அதலேறு - இடியேறு . ( அல் - அக்கிது. யே ( சி . சி. பர , சௌ , மறு . அ . ) 
ஏறுவது . ) 

அநவதா நம் - அவதாநமின்மை . ( ச நவ 
அநலோடுவேந்தன் கார்முகிற் பாஷா யா ந.சுநு - எதிர்மறை . கவயா ந - கவனம் . ) 
அநவ்வியயகிருத்து -- அவ்வியயமல்லாத 

அநவபாசம் - தோற்றாமை , 

தோற்றாமை , வெளிப்படா 
கிருத்து ; வேண்டும் , தகும் , படும் என்னுங் 

மை . ( காது - எதிர்மறை . சுவலாவ - வெளி 
ருத்துப் பிரத்தியயம் மூன்றும் ஒன்றற்ப்படல் .) 
கொன்று பிரதிபதமாய் இருதிணையைம்பா அநவரதம் - எப்பொழுதும் , ( உ - ம் . ) " அக 
ன் மூவிடத்தினு நிற்றலின் அநவ்வியயகிரு வரதம் பதைத்துலாவி ” ( ஞா வா .சநக.கசு . ) 
த்தாமென்பர் . ( பி - வி . சக . உரை . ) [ க நவாத.கது - எதிர்மறை . சுவாத 

அநவச்சிந்நத்துவம்-- அநவச்சிக்கமாயிருக் ஓய்வு .) 
குந்தன்மை . ( சி . சி . உ : ருச . சிவாக் .) ( கூந அநவலோபதம் - கருப்பந்தரித்த மூன் 
ரூ- எல்லைப்படாதது . வ - தன்மை . 

மாதத்திற செய்யப்படுங் கர்ப்பக்கிரி 
அநவச்சிந்தம்-- எல்லைப்படாதது . (உ -ம் .) ய்யப்படும் கர்ப்பக்கிரினய . ( உ - ம் .) " கர்ப்ப 

யை . சீமந்தத்தின் பின் நாலா மாதத்திற் செ 
காலாநவச் சிந்தத்துவமே ” ( சி.சி. உ : ருச . 

ந்தரித்த இரண்டல்லது மூன்றாக திங்களி 
சிவாக் .) ( ச நவவிளு : கரு எதிர்மறை . லெந்தத் திருத்திலாண் நக்ஷத்திரத்தோடு சந் 
கவஜிளு எல்லைப்பட்டது .) 

திரன் கூடியிருக்கின்றானோ அந்தத்திநம்பும் 
அநவசரம் --- 1 . அகாலம் . 2. ஓய்வுநேரமி 

ஸவகாநவலோபாமென ங் கருமத்தைச்செ 
ன்மை . ( ச நவவலா : சுது - 

எதிர்மறை. 

ய்யவேண்டும் " ( என்று பராசா . க -ஆங்காண் 
சவலா - ஓய்வுகாலம் . ) 

ம் . உ - ஆம் அத்தியாயத்திற்கூறப்பட்ட 

சுருவவொரு.) 
அநவத்தாதோஷம்-- முடிவுகாணாமையா 
கிய தோஷம் . ( வேதா . சூ . கஙரு . உரை ) 

அநவலோபம்- இச்சித்த பண்டங்களைத் 

தந்து திருத்தி செய்தல் . ( பராசா . க - ஆங் கா . 

- குற் 
( சு . நவஜா - முடிவின்மை .வொஷ 

பும்ஸவப்பிரகரணம். )( கடகவலொல காது - 
நம் ) 

எதிர்மறை சுவஜொல - துராசை . 
அநவத்தா நம் 1 . 

* தவறான நிலை . 2. நிலை 
யின்மை . 3. வாயு . ( கூ நவஜாம் : சுது- எதி அநற்கல் --சிக்கிக்கல் என்னும் ஒரு சிலை . 
ர்மறை . கவஜாந நிலை . ) 

( தைல . தைலவ . கஉ எ . ) ( அகல் - நெருப்பு . 

கல் - சிலை . ) 
அநவத்திதம்- நிலையற்றது ( சு . வழிக . அநற்பம் - அதிகம் . ( கூ நன : சுது - எதி 
சுது - எதிர்மறை சுவஹித 

நிலையுடை 

ர்மறை . கல சிறிது . ) 
அநற்புதம்-- அற்புதமின்மை . ( வாசுதே . 

. 
அநவத்தை-1 அருவத்தாதோஷம் . ( உ - ம் .) சுரு. ( க எதிரமறை . 

சத 
" அந்தவயிரனைத்திற்கு மிலையோ தானிவ்வா 

சயம் . ) 
றருவத்தை நீக்கலரிதநேகவுயி ரெனலால் 3 ) 

அநற்றல் -1 . எரித்தல் , கனலச்செய்தல் . 
( வேதா. சூ . கநரு . ) 2. நிலையின்மை . ( கரு 

( உ - ம் . ) " அனற்றினானல்லனென்றிக்காலத் 
வஷா : கரு - எதிர்மறை . சவஷா - நீலை .) தும் வெறுத்தா ராதோ ” ( காஞ்சிபு . கழு 
அநவத்தைப்படுதல் -- முடிவுகாணாது மு 

வாய் , கஎக . ) 
ட்டுப்படுதல் . ( உ - ம் . ) " முன்னாகப்பலவறங் அநற்றிரள் - சோதிரூபி . ( உ - ம் . ) " சிவனு 
கள் பூரித் தெம்மிறைவன முழுதுணர் திங் மநற்றிரளல்லன் ( சோயிற்பு . பாயிர , உ .. 

. ) 
கருளினா லுயிர்கண் முத்தியடையப்- பினனா ( அல் அக்கிரி . திரள் கூட்டம . ) 
கப்பிடக நு லுரைத்தானென்று பேசினாயிவ அதற்று - 1-3 . அதற்றென்னேவலு , 
ன் முன்புபோறங்கள் புரி நூல் . சொன்னாரா ரிநிலை வினைப்பகுதியும் , பெயரெச்தொகை 
ரிவனைப்போன் முன்னொருவனென்னிலவ யும் . 
னுக்குச் சொன்னாராரெனத தொடர்ச்சியாகி . அநற்றுதல் - ] . எரித்தல் , சுடுதல் . 
யன்னாய் பினநவத்தைப்படு மொருவனின் அதாகத சிவழர்த்தி- அநாகத சிவமூர்த்தங் 


) 


[ 9 


- 


159 


அநாகாரம் . 


கா ) 


அநாசிரிதர் . 


4. 


ஞா 


ஞாந . 


க . 


- 


கா 


பிரமாக 


கொண்டது . ( உ - ம் . ) " அப்பெயர்பெறுஞ்ச அநாகாலபிருதன் - பஞ்சகாலத்திலே தன் 
மநாகலையாகும் அநாகதசிவமூர்த்தியாஞ்சத்னைக காத்துக்கொள்ளும்படி ஒருவனுக் கடி 
திகலையுமதிலடங்கும் " ( சி . சி . 2 : எரு மையானவன் , ( மிருதிசந் , கூசு . ) ( ச.நாகா 
கப் . உரை .) கநாஹ தலிவன தி .) 

ஒலரக : சு நாகா - பஞ்சகாலம் . 

J5 
அநாகதசிவன் 

பரசிவத்திலிருந்து தோ 
ன் றினவருஞ் சதாசிவத்தைத்தோற்றுவித்த 

அடியவன் . ) 

அநாகாலம் - பஞ்சகாலம் . ( ச நாகா : 
ருஞ் சகள நிட்கள் போகருமான சிவன் ; 
வர் : வியா பி.திக்குமேல் நாலங்குல அளவி 

உணவு . சகா - காலமல்லாதது . 

1. ) 
லிருக்கின்ற வியோம என்னுஞ் சமகையின் அதாசத்தன் - விருப்பமில்லா தவன் . ( உ - ம் . ) 
தாநத்தை வியாபித்தவர் . ( சி - லி . 

" சாக்கிரத்திலேயந்த இசசா ஞாநககிரியைக 
உரை . ) இவர் பிரமரந்திரத்தாகத்துக்கப்பால் 

ளிருக்கையிலும் , அனாசத்தனான புருஷனுக் 
துவாதசாந்தம் வரையில் வியாப்தியுள்ள சத்குப் போகமில்லாமலிருக்கையினாலும் " ( சி . 
தி , வியாபிநி , சமகை, உன் மதையாகிய சி.உ : நசு . சிவாக் .){ காது எதிரமறை . தல 
ன்குகலைகளுக்குங் காரணேசுவரர் . ( சி - லி . 

தம் - விருப்புடையவன் . ) 
கிரி . க . தாற் . ) ச .நாஹ தலிவ .) 

அநாசரணம்- ஒழுக்கந்தவறியநடை . ( க 
அநாகதநாதம் -- பராசத்தி . ( உ - ம் .) " நின் 

நாவாண : சது- எதிர்மறை சூவாண ) 
மலதுரியாதீதத்துக்குக் காரணமாகிய அநா 
கதநாதமுஞ் சிவாநந்தானுபவியாகிய உள்ள 

ஒழுக்கம் . ) 
மும் அதீதாவஸ்தாவஸ்தா கமாகிய 

அநாசரித்தல் -- துராசாரமாய் நடத்தல் . 
திரத்திலேநின்று ” ( சி . சி . ச : ச . சிவாக் .) 

அநாசாரம்- 1. உபசாரமின்மை , மரியா 
அநாகதம் -1. அடிக்கப்படாமை . 2. அறி 

தையின்மை. 2. உலக நடைக்குமாறு . 3. நல் 
யப்படாதது . 3. சம்பாதித்துக்கொள்ளப்ப 

லொழுக்கமின்மை . ( உ - ம் . ) " 

அடியார் செ 
டாதது . 4. சொல்லப்படாதது . 5. கோப்ப 

ய்தவாசாரம் பொறுத்தருளி ” ( தேவார . 
டுத்தப்படாமை . 6. வெளுக்கப்படாததும் 

திருமாம் . திருத்தாண்டக . ரு . திருநாவு . ) 
புதிது மான( சீலை.)7. மாநுடசரீரத்திலேயுள் 4. நிருவாணம் , சீலையுடாமை . (கநாவார : 
ளவாகச் சொல்லப்படும் ஆறா தாரங்க 

ரங்களிலே கநு - எதிர் மறை , சு வார - ஒழுக்கம் , சீலை . ) 
நான்காவது ; இது : மணிபூரகத்துக்குப் பத 

அநாசாரன்- நல்லொழுக்கமில்லாதவன் . 
து விரற் பிரமாணத்துக்கு மேலே இருதய ( உ - ம் . ) " அசடவாசாரனை யவலனை யாபா 
கமலத்தில் முக்கோண வடிவின தாயப்பன்னி சனை யடியவபோடாள் 
ரண்டி தழுடையதாயிருக்கும் (சி.சி.அ : உக . ம 

( திருப்பு . ருகூரு . ) ( கது - எதிர்மறை . சூவா 
றை .) 8 . வந்தடையாமை . 9.வருங்காலம் . ( 1 , 
5 , 6 , 7. அநாஹத : அந்- எதிர்மறை . ஆஹத - 

பது - ஒழுக்கமுடையவன் . ) 
அடிக்கப்பட்டது , விளங்கினது ; 2 , 3 , 4 , 8 அநாசிகன் - மூக்கில்லா தவன் . [ சு நாவலி 
9. சு நாடிது ; சுது - எதிர்மறை . 

கா : ச - எதிர்மறை . நாவலிகா - மூக்கு . ) 
வருதல் . ) 

அநாசிரயம் - சார்பின்மை , பற்றுக்கோடா 
அநாகந்துகம்- அநாதியாயுள்ளது தலின்மை , ( சு .நாயை : சுது - எதிர்மறை, 
யில் வந்ததல்லாதது . ( பௌட் . பக .ககக இ .)) 

சார்பு .) 
(சுநாமஜுக: கது - எதிர்மறை . 
க சூம 

தம் , 

அநாசிரிதபுவநம்- சாநதியாதீதகலையிலு 
டையிலுள்ளது . ) 

ள்ள ஒருபுவரம் . ( சி - லி . கிரி . எரு , உரை . ) 
அநாகாமி ( பௌத்த . ) தியாகங்களைந்த [ 4 

சு நாதுவ.ந .) 
னுள்ளே மூன்றாவது . ( மணிமேக . பக் , சுரு . ) 

அநா சிரிதம் -- சார்பில்லாதது , பற்றுக்கோ 
(சுது - எதிர்மறை சூமாது - வருதல் . ) டுபெறாதது . (க-எதிர்மறை . குரல் 
அதாகாரம் 1. உணவின்மை . ( சுநா 

பற்றுக்கோடுடையது . ) 
ஹாா : சது - எதிர்மறை . 

எதிர்மறை . சூ ஹா ( ர- உண அநா சிரிதர் -அநாசிரிதையைப் பொருந்தி 
வு . ) 2. வடிவமின்மை.( க நாகா :கது - எதி 

னவர் , ஒன்றைப் பற்றுக்கோடாகப்பெறாத 

வர் . ( உ - ம் . ) " உன மகை சத்திசகிதரான அ 
ர்மறை . சூ மார வடிவு . ) 

மாசிரிதரை " ( சி.சி. கஉ : ங . சிவாக் .) கது 


மொ 


ருநாளே 


) 


بید 


கா 


( 


160 


அதாதம் . 


கசுக 


அநாதிகாரணம் . 


சவு . 


னை ” 


எதிர்மறை சூறு , கரி - ஒன்றனைப்பற்றுக் றது . (ச நாய : க எதிர்மறை நாய் - பாது 
கேகாடாகவுடையவர் .) 

காப்பு .) 
அநாசிரிதை -1 . சாந்தியாதீதகலையிற்சிவத அநாதர் - பாதுகாப்போரையில்லாதவர். 
த்துவத்திலிருக்கும் பத்துப்புவருங்களுளொ ( உ - ம் . ) " அநாதர்களாயுனை யடையுமவர்தம் 
ன்று . ( சி . சி . அ ; 

மறை ; சி - லி . கிரி . 

. 

பால் ” ( சேதுபு . கவிசம்பு . கூ எ . ) (கநீ எதிர் 
உக - ஆஞ் சுலோ . தாற் . ) 2. சோடசகலைப்பி 

மறை , நாய் - பாதுகாப்போன் . 
ரசாதத்திற் பதினான்காவது கலை ; இது : வி 
யாபிரிகலைக் கப்பாலுஞ் சமதை கலைக்கிப்பா 

அநாதரம் -1 . அவமதித்தல் . ( சைவப். சுஉ .) 
லும் நடுவிலிருக்கின்ற நான்குகலைகளில் நா 

2. அன்பின்மை . 3. கவநமின்மை . [ க நா 
ன்காவதும் , அந்த நான்கிலொன் 

லான்றான அநா 

உா : கது - எதிர்மறை . சூஉா - விருப்பு .) 
தை கலைக்குமேலோரங்குலத்தில் துவாதசா 

அநாதரவு - அலட்சியம் , உதவியின்மை . 
ந்தத் துள்ளிருக்கிறது மானது ; அதன் வடிவு [ அநாதரம் என்பதன் சிதைவு .) 
வட்டமென்றுஞ் சொல்வர் . ( பிராசாதகலைத் 
தியாநம் .) ( சி - லி . கிரி . எ . த . நி . போ . ங. எசு . ) 

அதா தரித்தல் - பற்றிக்கொள்ளாது விடு 

தல் , ( உ - ம் . ) " உள்ளபடிமுடியுமென்று நான் 
3. திபோதராக சத்தி . ( த . நி . போ . க . எசு . ) சொல்லவும் அதையநாதரித்து நீ வேறொன் 
( கநாழிகா.) 

றைப் பற்றிக்கொண்டு ” ( தாயு . நினைவொ. 
அநாசிரியர் - ஆசிரியராகா தவர் . (உபதே சா . உரை . ) ( அ . ச நாகா . ) 
கூ . அவதாரிகை .) [ கது - எதிர்மறை. 

அதாதன்-- 1. தனக்கொரு தலைவனையில் 
சூவாய் - குரு . ) 

லாதவன் . ( உ - ம் . ) " ஞாலம் விழுங்குமநாத 
அநாட்யம் - சிவபூசைக் காதாரமான நா 

( நாலாயிர . இயற்பா. திருவிருத் , எக . ) 
ன் குவித லிங்கங்களுளொன்று . அதில் இரு 

2. பாதுகாப்போரில்லா தவன் . ( உ - ம் . ) " அ 
பத்து நாலில் ஏழேமுக்காற் பங்கு அடியில் பிர நாதா ” பார் . ( கூநாய , சு . எதிர்மறை . - நாய 
மபாகமென்றும் எட்டுப்பங்கு நடுவில் விட்டு தலைவன் , பாதுகாப்பு . ) 
ணுபாகமென்றும் எட்டேகாற்பங்கு மேலே 

அநாதா- பிரமரந்திரத்திலிருக்கும் நாதத் 
உருத்திரபாகமென்றுஞ் சொல்லப்படும் . ( சி- திலுண்டான கலைகளிலொன்று . (சி - லி . கிரி . 
லி , சரி . கக . ) ( க.நா ). ) 

உஉ . தாற் .) 
அதாத்தன் --ஆத்தனல்லா தவன் . ( சைவப் . 

அநாதி -- 1 . உமாதேவி . ( கூர்மபு . திருக் 
ங கா . ) ( க நாவ : காது எதிர்மறை . கவ - கல் . உங .) 2. கடவுள் . 3. சிவன் , 4. தனக்கு 
உள்ளது கூறுவோன் . ) 

மேலாச ஒரு சிரேட்டமில்லாதவன் . ( உ - ம் .) 
அநாத்மலட்சணம்- ( வேதாந்தம் . ) ஆத்து " ஆதியநாதியுமாகி , யெனக்காநந்தமாயறிவாய் 
மா அல்லாத தன் இலட்சணம் ; அவ்விலட்ச நின்றிலங்கும் ” ( தாயு . ஆநந்தக்.க . ) 5. தொ 
ணங்கள் : அசத்து , சடமென்பன . ( வாசுதே . டங்காதுள்ள சித்தியகாலத்திலிருக்கிறவன் . 
கூஉ . ) ( சுநாத . ஆன்மா அல்லாதது . ஓக்ஷ ஆதியற்றவன் . ( பகவற்கீ . க 0 : ங .. ) 6. தொ 

டங்காதுள்ள நித்தியகாலம் . ( உ - ம் . ) " உல 

கநாதியாக மன்னியதென்பர் ” ( சி . சி . க : 2 . ) 
அநாத்துமா - ஆத்துமா அல்லாத பதார் 

7. விட்டுணு . [கூநாதி : சது எதிர்மறை . 
த்தம் . ( உ - ம் . )" அரசன் ஆத்து மதரிசஞ்செ 
ய்யும்பொருட்டு 

சூதி - முதல் , காரணம் . ) 
ருட்டு அநாத்மாவான தேகத்தை 
நேதி செய்தல் ” ( ஞாநவா. சுாகு . உசு . உரை.) அதாதிகரம்பு - நெடுநாட்பாழாய்க் கிடந்த 
( கரு - எதிர்மறை . சூதா - சீவன் . ) நிலம் , ( அநாதி - அறியப்பட்ட காலத்துக்கு 

அநாத்தை - 1. நிலையின்மை . 2. விருப்ப முந்தியகாலம் . கரம்பு - பாழ்நிலம் .) 
மின்மை . (கநாழா: கநு - எதிர்மறை . சூ 

அநாதிகாரணம் - பிரபஞ்சத்தினது முத 

ற்காமணமாகிய மாயை . ( உ - ம் .) " அ.கா திகா 
வா - நிலை , விருப்பம் . ) 

ரணமாகிய மாயையினையீண்டுக்கூ றாது ஆதி 
அநாதபம் -- 1 , குளிர்ச்சி . 2. நிழல் . (கது 

காரணமாகிய செவிப்புலனாமணுத்திரளையெ 
எதிர்மறை, சூ.தவ - வெயில் . ) 

ழுத்திற்கு முதற்காரணமென்றார் " ( நன் .எழு 

தி . கூ . சங்கா .) ( சநாதி காரண . 
அநாதம் - 1. அந்தரித்தது . 2. ஆதரவற் 

. ] 


ன . ) 


161 


அநாதிபெத்தன் . 


கசு . 


அநாதியமலன் . 


- 


சு நாதி . 


அநாதிசடிலன் - சிவன் . ( அநாதியாய்ச்ச அநாதிபோதம் - இயல்பாகவே ஞாநமு 
டையுடையவர் . ( கூ நாசி ; ஜ NG ) 

டைமை . இக்குணம் மலாகிதமான ஆன்மா 
அதாதிசித்தபதி - அநாதியாய்ச்சித்தித் 

வுக்குரியதாதலால் இதனை அநா திமுத்தத்த 
பதிந்து வமுடையவர்.(சுநாவஜவலி .) விதைபோதி மடக்கலருஞ்சுதந்திருதை 

அடக்குவர் . ( - ம் 
அநாதிசித்தன்- அருகக்கடவுள் . (சிவஞா 
நபா. கா .) (கநா - இயல்பு . - 

( கூர்மபு . பிரபஞ்ச . சு . ) ( சுநாதி - இயல்பு, 
சித்தி 

வொய - அறிவு . ) 
யுடையவன் .) 
அநாதிசைவம் - பதினாறுவகைச்சைவத்து 

அநாதிபோதன் நித்தியஞாகமுடையவ 
ளொன்று ; இது : பதி, பசு , பாசமென்னும் 

னாகியகடவுள் . ( உ - ம் . ) " அடைவுதரின் முடி 
மூன்றும் . அநாதிநித்தமாய் வியாத்தமாயிரு 

வின்கணநாதிபோதன் - சொன்னானாம் ( சி . 
க்கின்றன என்றும் , பதிப்பொருளாகிய சிவ 

சி . பர , சௌத் . மத . மறு . கா . ) ( கூ நாதி - இய 
னை --முக்குண விகற்பமில்லாதவராய்க்கண்டுல்பு. வொய் : அறிவன் .) 
விபூதி, உருத்திராக்கம் , பஞ்சாட்சரம் , அநாதிமலழத்தர் - இயல்பாகவே பாசங்க 
விங்கவேடம் பொருளாய்க்கொண்டு சிவபூ ளின் நீங்கினவர் . ( உ - ம் ) " முப்பொழுதும 
சைசெய்து பாசம் நீங்கி யான்மாவானது சிவ நாதிமலமுத்தனையர்ச்சித்து ” 

( அருணகிரி 
னுடன் சேர்ந்து அவரைக்கும் பிட்டிருத்தல் 
பரமுத்தியென்றுஞ் சொல்லும் . ( த.நி.போ. 

பு . பாயிர , உ .) (கூநாதி - தொடக்கமில் 
உடுக .) (சுநாதிெெபவ. 

லாத நித்தியகாலம் . 8 @ 375 

மலத்தால் 

விடப்பட்டவர் . ) 
அநாதிசைவன் - 1.சதாசிவமூர்த்தி . (உ - ம் .) 
அரியசதாசிவனென் போனநாதிசைவன் 

அநாதிமாந் அநாதியுள்ளதாயிருப்பது . 
ஆசௌசதீ , உ 0 . ) 2. பதினாறுசைவத் துளொ 

( பௌட் . பசு.க கூ கா. ) [ க நாதிரை , சு 
னறாகிய அநாதிசைவத்தைத் தழுவினவன் . 

ஆதியின்மை . காது - ஒருவிகுதி . ) 
( சு .நாெெவ ) 

அநாதிழத்தசித்து - இயல்பாகவே பாசங்க 
அநாதித்துவம் -- தொடக்கமில்லாத நித்தி 

ளினீங்கினவராகியகடவுள் . ( உ - ம் . ) 
யத்தன்மை. ( வாசுதே. கஉச . ) ( உ - ம் .) “ இத 

திமுத்தசித்துருமன்னிநின்றே ( சி . சி . க : 
னாலே கன் மமநாதித்துவமும் ஆதித்துவமு 

க ) ( கநாது 

இயல்பாகப் பாசங்களி 
ங்கூறவே கன்மக்ஷயங் கூறியதாயிற்று . (சி . னீங்கிய . விதி - அறிவடைப்பொருள் .) 
சி. கக : கூ . மறை ) ( கூநாதி - ஆதியல்லாதது . 
கூ - தன்மை. 

அநாதிழத்த சிவன் -- அநாதியே மலபந்தமி 
ம . ) 

னறி யிருக்குஞ்சிவன் . ( உ - ம் .) " பதிப்தார்த் 
அநாதி நின்மலன் - அநாதியாகவே மலாகி தத்து ளநாதிமுத்த சிவனுக்கு (சி.சி. அள 
தமாயிருக்கிறவன் . ( சி.சி. ரு : சு . சிவாக் . ) வை . இ . ஞாநப் . ) [ க நாதனிவ :) 
(சநாதி - ஆதியின்மை . நிஜது - மலமி 
ல்லா தவன் .) 

அநாதிழத்தத்துவம் - இறைவனது குண 

ங்களுளொன்று ; அஃது : இயல்பாகவே பாச 
அநாதிபந்தம் அநாதியாயுள்ள பந்தம் . ங்களின் நீங்கியிருக்குத் தன்மை . (சுநா 
( உ - ம் . ) " அநாதி பந்தமோடநுபந்தமாவது 
மலமே ” ( தணிகை . நந்தி . கக .) (சநாதி - கூ : சுநாது- அநாதியே மலத்தால் 
தியல்லாதது . வங் - கட்டு . ) 

விடப்பட்டிருக்கிற . கூ . - தன்மை . ) 
அநாதிபெத்தசித்து- அநாதியே ஆண 

அநாதிழத்தன் --அநாதியே மலத்தாற் பக் 
லத்திலே கட்டுண்டுகிடந்த ஆன்மா . ( சி . சி . 

திக்கப்படாத கடவுள் . ( உ - ம் . ) " அநாதிமுத 
க : க . சிவஞா . ) சு நாதி - இயல்பு . வ கட் 

தனாதியே கலந்தருளமலன் ( தணிகை . நந் 
இப்பட்ட , விதி - அறிவுடைப்பொருள் .) 

தியும் , கசு . ) சு நாதிஜ - க : 

த : 

ச நாதி - தொட 
க்கமில்லாத நித்தியகாலம் . த 

விடப்ப 
அநாதிபெத்தன் - அநாதியேமலத் திற்கட் 
இண்டவன் . ( சிவஞாநபா . 30. ) ( சு_நாசி - இய 

ட்டவன் . ) 

அநாதியமலன்- அநாதியே மலமில்லதா 
ல்பு . வ - கட்டப்பட்டவன் . ) 

நிட்கள சிவன் . ( உ - ம் . ) " அநாதியமலன் றரு 


" அநா 


11 


- 


ணவம் 


* 


162 


அநாமிகை . 


கங 


அநாரியர் . 


மாசு , 


நூல் ” ( சி . சி . அ : கரு . ) ( சு_நாதி ; கலை- மல மபு . சுத்தாசம . க .) [ க - எதிர்மறை. நா 
மில்லாதவன் . ) 

கா - பெயருடையது . ) 
அநாதியன் அநாதியாயுள்ள 

கடவுள் . 
( உ - ம் . ) " அநாதியனை மழுமான் சரத்தனை மா 

அநாமை - அநாமிகை. க நாஜா : க - எதி 
ல்விடையானை ” ( பட்டணத்துப்பி . பொது , 

ர்மறை . நாரை - பெயருடையது . )) 
ருகா . ) ( ச நாதி ; அன் - விகுதி . ) 

அநாயகம் - அரசாட்சியின்மை . 2. முத 
அநாதியுருத்திரர் ஈசுவரதத்துவத்திலிரு ன்மையின்மை , [ க - எதிர்மறை . நாய்கள் - 
க்கிற பதினெட்டுருத்தியருள் ஒருவர்; இவ முதன்மை . 

விசயாகமம் உபதேசிக்கப்பட்டது . 
(சி- லி . சரி . க . உரை. ) 

அநாயதம் -- தடையினில்லாதது . 2. நீள 

மில்லாதது . 3. பிரிவின்றி நெருங்கிய தொட 
அநாதிரேக்கியம் - மிகுதியின்மை. ( அன் ; | ராயிருப்பது , க_நாயக : ச நீ - எதிர்மறை . 
ஆதிரேக்கியம் - மிகுதி . ) 

சூயத - 

தடை , நீளம் . ) 
அநா தீநவம் 

ஆதீநவமின்மை , சுத்தம் . அதாயம் - அநியாயம் . ( உ - ம் . ) " அநாயமே 
[ காதீநவம்: அங் - எதிர்மறை , ஆதீநவம் யுகுத்தேனைய " ( இராமா . கும்ப . கச O. ) [ க 
. ) 

| 

எதிர்மறை நாய - நீதி . ) 
அநாதுரம் -1. அவாவின்மை. 2. சிரமம் 
டையாமை . 3. தைரியம் . 4. நோயின்மை . 

அநாயாசகவாதம் - ஒருவகைவாதம் ; அது : 
( கநாத : காது எதிர்மறை. சூ ) 

வேகமான ஓட்டம் , மலசல முதலிய பதினான் 

கு வேகத்தையடக்கிவிடுதல் சீதளவஸ்து , 
அவா , நோய் . ) 

க்ஷயபோஜநம் இவைகளினாற் பிறந்து சகல 
அநாதை - 1. ஒருசத்தி ; அது : ஞாந சொ தாதுக்களிலும் வியாபித்துச் சரீரத்தில் மத 
ரூபமாய் ஞா.சத்தியாயிருக்கும் . ( த . நீ போ . த்தல் , குத்தல் , கனத்தல் முதலிய நாநாவித 
ங எகா . ) 2. சாந்தியா தீதகலையிற் சிவதத்துவ வருத்தங்களை யுண்டாக்கும் . ( சீவரட்கசு அ . ) 
த்திலிருக்கும் பத்துப் புவருங்களுளொன்று . (சுநா - பிராணன் . 

பிராணன் . சூயால் - வருத்தம் . ) 
( சி . சி . அ : க . மறை . ) 3. சோடசகலைப்பிரா 
சாதத்திற் பதின் மூன்றாவதுகலை ; இது :வியா 

அநாயாசம் -1 . அலைவில்லாதது . ( உம் . ) 
பிரிகலைக்கப்பாலுஞ்சமகைகலைக்கிப் பாலும் 

அழியாதது மநாயாசமானது மாகிய தேவரீ 
நடுவிலிருக்கின்ற நான்குகலைகளில் மூன்றா 

ரது வாழ்வை விரும்புவோன் " ( கந்தபு . சய 
வதும் அந்த நான் கிலொன்றான அகநதை 

ந்த . எசு . உரை. ) 2. இலகு . 3. சோம்பின் 
க்கு மேலோரங்குலத்திற் றுவாதசாந்தத் துளி 

மை . [ சு நாயாவ : ச நீ - எதிர்மறை . சூ 
ருக்கிறது மனது . ( சி - லி . கிரி . எ . ) 

வருத்தம் , இளைப்பு . ) 
அநாந்தம் - இறுதியல்லாதது . ! அந ; ஆந்த . அநாயு- தக்கன் மக்களிலொருத்தி ; இவள் 
இறுதியுள்ளது . ) 

விருத்திராசுரன் முதலிய நாற்பது பிள்ளைக் 
அதாமத்துப்புட்டோடம் - ஒருவகைப்பட் 

ளுக்குந்தாய் . ( வி - ணி . உதிரு . பிதா . ) 
சிதோஷம் ; அது : நெஞ்சிலுமுண்ணாக்கிலும் அநார் சீசவம் -1 . மநக்கோட்டம் , மருதோ 
தடித்தலானவீக்கம் , பால் தங்காமல் கக்குத மையின்மை . 2. வளைவு . 3. வியாதி . ( க.நா 
ல் , தேகத்தில் நோவு , கால்கை 

நாசியென் 

ஜவ : கூ நீ - எதிர்மறை . குஜ - வ - நேர்மை . ) 
னும் இவைகளில் எரிச்சல் ஆகிய இக்குணங் 
களையுண்டாக்கும் . (சீவாட் . உங 0. ) 

அநாரதம்-- 1 , இடையறாமை . 2. ஓய்வி 

ன்மை , ( சு நாரத : சு நீ எதிர்மறை. 
அநாமயம் நோயின்மை . ( உ - ம் . ) 
டமகாமயா ” ( கைவல் , சந்தேக , கஙஎ ; ( சு 

சூாத - ஓய்வு . ) 
நாயை : கது - எதிர்மறை . சூயை - நோய் . ) 

அநாரம்பம் - தொடக்கமின்மை. ( சூ.நா 

T ஜ : சு நீ - எதிர்மறை . சூர- தொட 
அநாமயன் -- 1 . கடவுள் . 2. நோயில்லாத 
வன் .(க_நாயே : சங் - எதிர்மறை : சூயோ - க்கம் . ) 
நோயுடையவன் . ) 

அநாரியதித்தம்- 1. நிலவேம்பு .(கநாய 
அநாமிகை 1.ஆழிவிரல் . ( உ - ம் . ) பெரு யிது: சு நாய் - இழிந்த . யிக - 

த - கசப்பு . ) 
விரலை யநாமிகையோடியையக்கூட்டி " ( கூர் அநாரியர் - 1. ஆரியரல்லாதவர் .2 . மிலேச 


( 


பா 


( 


163 


அநிச்சாப்பிராரத்தம் . 


கசுச 


அநித்தம் . 


த 


2. மறு 


னும் ” 


சர் . ( சூ . நிகண் . உ : ங க . ) ( சு நாய - . ச நீ வித்தலிச்சைசெய்யேனெனினு மன்னவர் 
எதிர்மறை . சூய - மதிக்கத்தக்கவர் . ) 

ம்மாணை போற் செய்வித்தல விச்சை - யிச்சை 

யமிச்சைகளின்றி யிருந்து மயலோராலின்ப 
அநாரோக்கியம் - நோய் . (சு . நாரொம் ); 

துன்பநுகர்வித்தல் பிறரிச்சை வினையாம் . 
சு நீ - எதிர்மறை . சூரொம் ) - நோயின்மை , 

( வேதா. சூ . கஎரு- ஆம் உரையும் . பார் . ) 
சுகம் . ) 

நிவா இச்சையின்மை 

வராவ . ) 
அநாவிருட்டி - மலை 
- மழையின்மை . ( உ - ம் .) " இ 

அநிச்சிதம் - நிச்சயிக்கப்படாதது . ( தர்க்க 
ன்றுதொட்டநாவிருட்டி யெய்து நூறாண்டி 

பா . உங . ) [ சு - எதிர்மறை . நிதித 

நிச்ச 
வற்றுள் - வென்றி வெங்கதிரோன்காய வெந் 

யிக்கப்பட்டது . ) 
திடுந் தரணியெல்லாம் " ( மச்சபு . பிரமாண் 

அநிச்சை - இச்சையின்மை . ( உ - ம் . ) " அநி 
ட . உ . ) ( நாவரஷி . சு நீ - எதிர்மறைற . சூ 

ச்சாப்பிராரத்தம் " ( பார் . ) க நீ- எதிர்மறை. 
வ ரஷி - மழை . ) 
அநாவிருத்தி -1 . திரும்பிவாரா 

பாராமை . 

உலா - விருப்பு . ) 
தரம் பிறவாமை . ( பகவற்கீ . அ : உசு . ) 3. பாச 

அநிசம் - 1. ஓயாமல் , இடைவிடாமல் . 2 . 
முத்தி . ( க நாவரதி : சு நீ எதிர்மறை . 

நித்தியம் . ( உ - ம் . ) " சிவத்துவமநிசந் - தோ 

யநல்கலாற் சதாசிவமெனப்பெயர் துன் 
சூவ J- தி - திரும்பிவருதல் . ) 

( வேதாரணியபு . வேதநதி . ரு அ . ) 
அநாவிலம் -1. கலங்கலின்மை . 2 . தெ 

அதிட்ட நிவிர்த்தி-- வேண்டாதன ஒழிதல் . 
ளிவு . [ சு நாவி : சு நீ எதிர்மறை. 

( உ - ம் .) " ஆன்மாவைக்கஞ்சுகம்போல ஆவ 
குவி - கலங்கல் . ) 

ரிததேகதேச விருத்திபண்ணிக்கொண்டு தி 
அநாவிலன்-- சுக்கிரன் . ( க நீ - எதிர்ம ரியும் பும்ஸ தவமலம்போகையால் ஜாதமரண 
றை . சூவிய அழுக்கு , கருமைநிறம் . ) 

மு மதனாலுண்டான பிராந்தியும் விகாரமும் 

இல்லையாம் ; இது : அவிட்ட நிவிர்த்தி " ( சி.சி. 
அநான்மா- 1 , ஆன்மா அல்லாதது . 2 . க : உ . சிவாக் ) ( கூ நி 

பிரியமில்லாதது . 

ஷ 
ஆன்மா அல்லா ததேகாதிப்பிரபஞ்சம் . 3.தே நிவி.தி. - ஒழிதல் . ) 
கம் .. (சி . சி . ச : ரு . ஞாநப் .) ( க நீ - எதிர்ம 

அதிட்டப்பிரசங்கம் தர்க்கபாலையிற் 
றை . சுதா சீவன் . ) 

சொல்லப்படும் எட்டாம் பதார்த்தமாகிய 
அநீ - நெற்பொரி . ( இராசவைத். ) 

தர்க்கம் , அது : சித்தமான வியாத்தியை 
அதிகம் - 1. சங்கம் மூன்று கொண்டசே 

டைய தருமங்களுள் , வியாப்பிய அங்கீகாா 
நை . 2. சேநை . ( உ - ம் . ) " அங்கமோடலும் 

த்தால் வியாபகத்தின் வரவு . ( உ - ம் .) " இம் 
( சேதுபு . இராமதி . கூடு .) ( கநீக .) 

மலைதீயுடையதோ இல்லதோ என்னும் ஐய 

த்தின் பின் ஒருவன் தீயில்லது என்று கரு 
அநிகர் - சேநையானோர் . ( உ - ம் .) " கவிய 

தின் , அப்போதவனைக்குறித்துத் தீயில்லா 
நிகர்க்கெதிர் ” ( சேதுபு . இராமனரு. கரு எ . ) 

தாயின் , அதனால் புகையில்லது மாக வேண்டு 
அநிகேதன் - நிலையான வாசஸ்தாநமில்லா மென் 

று புகையில்லாமையின் வரவுபண்ணப் 
தவன் . ( பகவற்கீ . கஉ : கக. ) ( ச - எதிர்மறை. 
நிகெத் - வீடு . ) 

படுதல் ” ( தர்க்கபா . எங . ) ( கூ நிஷ - இட்ட 
அநிச்சகன் - விருப்பில்லாதவன் . ( சு நிவூக: 

மில்லாத . வவலம - வரவு , சாத்தியம் . ) 
சு நீ- எதிர்மறை . உக - விருப்புள்ளவன் . ) 

அநிட்டம் பட்டமல்லாதது , விரும்பப் 

படாதது . ( உ - ம் . ) “ அநிட்டநின் றகற்றி ” ( நெ 
அநிச்சாப்பிராரத்தம்- ஒருவருக்குப்பிரி 

டுங்கழில். ச . சிவப்பிரகாசர் . பிரபந்த . ) 2 . 
யமில்லாதிருந்தும் வலாற்காரத்தினால் அவ 

இடையூறு , இடுக்கண் . 3. உவப்பாய்க்கொள் 
ரைப்பயன நுபலிக்கச் செய்யும் முன்னைவி ளப்படாதது . ( க.நிஷ .) 
னை . ( உ - ம் . ) " இச்சையுடனநிச்சைபிறரிச் 

அநிட்டை - நிலையின்மை . 
சை யெனுமிவற்றா லியம்பலுறு பிராரத்தமூ 

(கநிஷா: சு - 
ன்றுவகைப்படுமா லச்சுரர்களானும் விலக் எதிர்மறை . நிஷா - நிலை . ) 

தற்கரியவாகு மபத்தியஞ் செய்திடறனக் அநித்தம் -1. இடையிடையே நிகழ்வது , 
கே கேடெனவிங்கறிந்தும் - வைச்சுமது புரி நிலைப்படவழங்காதது . ( உ - ம் . ) " நித்தமநித் 


8 


--- 


164 


அநித்தியலிங்கம் . 


காரு 


அநியதகன்மம் . 


த .)- நித்ய 


உ 


வருத 


தமலுக்குலுக்காந் தொகைநின்றநிலை - மெய் விசேடியமாய் வரும் பதத்துக்கு ஒத்ததாக 
த்தகிடக்கை முறைத்தொகைப்பாந்தம் விய மற்றொன்றாக வரும் லிங்கம் . 

வட நூலார் 
ரியமாம் - பொய்த்தொகையாறும் ” ( பி . வி . கர்மதாபயனெனனும் பண்புத் தொகைக்கு 
உ எ . ) நிச்சயமல்லாத்து , சந்தேகம் . 3. நித் ப்பண்புவேறொரு லிங்கமாக நின்றாலும் பண் 
யகாலத்துக்கில்லாமை . ( உ - ம் . ) " தருமா புடைப்பொருள் எந்தலிங்கமாம் அந்தலிங்க 
திகாயமழிவித்த நித்தமதுபண்ணிடும் ” ( சி . மாக்கிப் புணர்த்துவராதலின் , அடையாக நி 
சி . பா . சிகண் . மதம் , எ . ) 4. நித்தியமல்லா ன் 

றகுணலிங்கத்தை அரித்தியலிங்க மென் 
தகாலம் . (கநித் ) : " நித்ய ” என்பதில் யக பர் ” ( பி.வி. சக . உரை 

ர.)( சு. நித ) - 

நித்தியமி 
ரங்கெட்டுவந்தது . ) 

ன்மை , ஒருபடித்தாய்வராமை . வி ம ) - ஆ 
அதித்தியசமம் - தர்க்கசாஸ்திர விதிப்படி | ண் , பெண் , அலி என் லும்பகுப்பு . ) 
யன்றித் திருட்டாந்தத்தைக்கொண்டு ஞா 

அநித்திரைச்சுரம் 

அறுபத்து நான் 

குவ 
யம் பேசுதல் . (அ.நிதவ 3 : சு.நி 

கைச் சுரரோகங்களுளொன்று ; அது : நித்தி 
மல்லாதது . 2- போல்வது . எப்போதும் 

ரையின்மை , தேக எரிச்சல் , தாகம் , மயக்கம் , 

தலை திருப்பல் , நாவும் வாயுமுலரல் , மேற் 
பலங்கொள்ளாத ஞாயமென்றபடி . ) 

சுவாசம் , சீதளமதிகரித்தல் , 

தளமதிகரித்தல் , மிகு கூச்சல் , 
அநித்தியசமாசம் - நித்தியசமாசமல்லாத அடித்தொடைச் சதையும் முழங்காற் சதை 
சமாசம் ; வேறு ரூபமாகப் புணர்வதும் விலக 

யும் நோவு , ஈநத்தொரியான வார்த்தை , சதா 
கப்படாத ஒருவகைப்புணர்மொழி . அசித்தி இருமல் , மூர்ச்சையென்னு மிக்குணங்களை 
யசமாசத்திற்கு தாரணம் : எண்டிசை ; அது யுண்டாக்கும் . ( சீவரட் . சஅ . ) 
எட்டு , திசையென்னுஞ் சொற்கள் புணர்ந்து 

அதிதம் - அளவுபடாமை . ( 2 , -ம் . ) " அந்த 
சமாசமாகுமிடத்து எண்டிசையென 

கோடி யணிமுடிமாலையும் " ( பெரியபு . திரு 
லன்றி யெட்டுத்திசையெனவரலுமாம் , ஆத 

மலை . ரு ) 
லால் எண் டிசை ” யெனபதநித்தியசமாசம் . 

அநிதா நம் -1 . ஆதாரமின்மை . 2. ஒழியா 
( பி . வி . உஎ- ஆங் கவியுரை பார். ( சமிது 

( கமித மை , ஓயாமை . 3. காரணமின்மை . [ சு நி 
ஸஜா- எப்போழ்தும் வரவேண்டியவகை உா ந : சு - எதிர்மறை . நிஷாந் காரணம் , 
மிதுவேயென ஒருநியமமில்லாததால் வந்த ஓய்வு . ) 
பெயர் . ) 

அநீந்திதை-1 , உமாதேவியாருடையதோ 
அநித்தியத்துவப் பிரசங்கம் - அங்த்தியத் ழிப் பெண்களுளொருத்தி . ( பெரியபு . திரு 
துவஞ்சாதித்தல் . ( உ - ம் . ) " அப்படியாகில் மலை , உச . ) 2. நிந்திக்கப்படாதவள் . ( க 
தன்மதன் மிகளுக்கு வியாபகபேதமாதலாற் எதிரமறை . நிதிதா திகதிக்கப்பட்டவள் . ) 
றனமிக்கு மநித்தியத்துவப் பிரசங்கமவரும் ” 

அநிமிடம் -- 1 . இமை வெட்டாமை . 2. மற் 
(சி.சி.எ :உ.ஞாகப் ) ( அ.நி.த ) 10 - அத்தியத்த 

சம . ( ச : - எதிர்மறை . நி 3 டி - இமைத்தல் . ) 
ன்மையினமை. வ o சாதித்தல் . ) 

அநிமிடன் - 1. கண்ணிமைக்காதிருக்கிற 
அநித்தியத்துவம் நித்தியத் துவமல்லா வன் , 2. தேவன் . 3. விட்டுணு . 
( உ - ம . ) " அநித்தியத்துவததையறை 

அநிமீலதம் - இறவாமை . ( ச- எதிர்மறை 
யா நிற்கும் ” ( சூத , எக்கி . பூ . க அ : ச . 

நில ந - இறத்தல் . ) 
நி.க கூ 0 - அழியாவியல்பு . ) 

அதிமேடம் 

1. பிசாச . 2. மீன் , ( கர் 
அநித்தியதை-- அநித்தியத்துவம் . ( சி . சி . 

ஜெஷ : கா - எதிர்மறை நிஜெ 6.40 - இமை 
உ : உ . சிவாக் ) ( கமித்தா. ) 

த்தலுடையது ) 
அநித்தியம் -1.இடையிடையே நிகழ்வது , 
நிலைப்பட்டவழக்கம இல்லாதது 

அநிமேடன் -- 1.இமையாது கண்னூன் 3 
2. நித்திய 

ப்பாரப்போன் . 2. கடவுள் . ( சந் ,ெ : ச 
மல்லாசகாலம் . ( உ - ம் . ) அமமவோ சீயி 
ந்தவநித்திய வாழ்வு வேண்டேன் ” (காஞ்சிபு . எதிர்மறை, நிஜெக்ஷ 

இமைத்துப் பார்ட் 
திருநெறி . க அ . ) 

போன் . ) 
அநித்தியலிங்கம் - வடமொழியில் விசேட அநியதகன்மம் -- ஈட்டியமுறையில் வரா 
ணமாகிவரும் பதம் ஒருலிங்கத்தில் நின்றது மற்பக்குவம் வந்துழிப்பு சிக்க வருங்கன்மம் ; 


மை . 


165 


அநியாயம் . 


கர்சா 


அநிருத்தன் . 


மெய் . ) 


! அசுவமேதமும்பிரமகத்தியும் ஒருகால கே யடர்ந்தரசுபண்ணி ” ( தாயு . சுகவா . கஉ .) 
திற் செய்யப்பட்டுப்பக்குவம் வந்துழி யொ [ க நாய : ச எதிர்மறை நாய் - நீதி . ) 
ங்கே இரண்டும் புசிக்கப்படாமையிற் கரு 
த்தா இன்னகாலத்தில் இதுவென்று உறுத் 

அநிர்தம் - அநிருதம் . ( வி.ணி. ) ( உ - ம் . ) 
திப்புசிப்பிக்குமது போல்வது . ( சிவப்பிர . உ : 

அநிர்தசடதுக்கம் ” ( க நீ - எதிர்மறை. இத 
கங . உரை . சிதம்பர . ) ( கநியத- நியமமல் 

வினை . ) 
லாத , சு 

அநிர்வசரம் - வசநித்தற்கியலாத இல் பொ 

ருள் . ( உ - ம் . ) " அநிர்வசாத்திலுலகந்தோன் 
அநியதகாலம் - நியமமல்லாதகாலம் .( டௌ 

றும் என்னுமாயாவாதத்தை 

( சி . சி . க : 
ட் , பசு . கூக . ) ( சநியது - நியமமல்லாத . 

உ எ . சிவஞா. ) ( க- எதிர்மனை 

ர்மறை . நிவ - வந் 
காறு - சமயம் . ) 

பேச்சு . ) 
அநியதகாலோபபோக்கியம்-- இன்ன வே அதிர்வசறீயம் -- வசநிக்கப்படக்கூடாதது . 
ளை புசிக்கப்படுமென் றறியப்படாத கன்மம் . ( ச நிவ அநீய : சு எதிர்மறை . நிவ - து 
( பௌட் . பசு . ந . க . ) ( க நிய தகா : உவ நீய - இலக்கண முதலியவைகளாற் சொ 
வொம் ) - புசிக்கப்படுவது .) 

ல்லத்தக்கது . ) 
அநியதம் 

1. கிரமத்தில்வாபாசது . 2 . அநிர்வாகம் - 1. இயைபின்மை . 2. உண 
நியதமில்லாதது . ( அ - எதிர்மறை . நியத 

. 

வுக்குவழியின்மை , 3. ஒவ்வாமை . 4. பூரண 
நியமம் . ) 

மின்மை . (கநிவாஹ: க - எதிர்மறை. 
அநியம் - அந்நியம் . ( உ - ம் . ) " தனக்குடல நிவாஹ - இயைபு . ) 
நியமுணர் தரின் ” ( வைரா . தீப.கசு . ) ( க ) . ) 

அநிராகரித்திருசம்பிரதா நம்- ( இலக்கண . ) 
அறியமச்சிலேடை-- ஓரலங்காரம் ; அது : கேளாதேற்றலில் " முக்கண்மூர்த்திக்குப் பூ 
சிலேடித்தபொருள் நியமஞ்செய்யப்பட்ட 

விட்டான் என்பதிற்போல்வரும் நான்காம் 
னோக பிறிதுமொன்றைச் சேர்த்தல் .( உ - ம் .) 

வேற்றுமை . ( பி . வி . கங . உரை .) [ இதனை 
“ சிறைபடுவ புட்குலமே தீம்புனலு மன்ன ” 

வீரசோழியகாரர் கிடப்புக் கோளி என்பர் . 
( தண்டி . எசு . ) ( க நிப 3 - நியமமின்மை . ) ( வீரசோ. உபகாரக, ங .0 .) ( ச) - எதிர்மறை . 
பெஷா - பலபொருட்சொற்றொடர் .) நிராகத--தள்ளுதல் .] 
அநியமம் -1 . அநாசாரம் , அதர்மம் .( உ - ம் .) அநிராகருத்தா 

அநிராகர்த்திருசம்பிர 
" அநியமபரியாயமான வதன்மத்துக்கும் " ( சி , தாநம் . ( உ- ம் .) " பெடைமயிலேய நிராகருத் 
சி . உ : சாரு. சிவாக் .) 2. சந்தேகம , நிச்சயமி தாவும்பிபோகமுங் - கொடையெதிர் கூற்ற 
ன்மை . 3. மரியாதைத் தப்பான நடை . 4 . நுமந்தாவுமாமென்பர் கொள்பவனே " ( பி . 
விதகற்பிக்கப்படாதது . ( ச நிய 3 ) :சு- எதி 

வி . கூ . ) 
ர்மறை . நிய - ஒழுக்கநிலை .) 

அநிருத்தபதம் - 1. ஆகாயம் . 2. தடையற் 

றவழி . ( சுநிரலவய : க எதிர்மறை. 
அநியமவுவமை - உவமையலங்காரத்தி 

நி - தடை . ) 
னொருவகை; அது ; இன்ன தற்கின்ன தேயு 
வமையாகுமென்று துணிந்து நியமித்த உவ அதிருத்தபாவிதி- அநிருத்தன் மனை வியா 
மையோடு பிறிதும் ஒருவமையைச் சேர் கிய உஷை. [கநிலைாவி . நீ : வாவி நீ 
த்தல் . ( உ - ம் . ) மதுவார் கவிரேமின்வா சௌந்தரியமானபெண் ,) 
ய்போல்வதன்றி யதுபோல்வதுண்டெனி அநிருத்தம் - 1. தடையின்மை . ( கரி 
னுமாம் ( தண்டி . கூ 0 . ) [ கமியா - நிய 

TT ; ச 

எதிர்மறை . நி - தடை . ) 
மமின்மை . உவரை - ஓரலங்காரம் . 

2. நன்கு விளக்காமை. க நி ச - எதி 
அநியாயசம் - அநியாயத்தாலுண்டாயி 

ர்மறை . நிரக - சொல்லப்பட்டது .) 
ப்பது . ( உ - ம் . ) ( பௌட் . பும் . ருஅ . ) ( ச 
நாயக , க.நாய் ) - அநீதி 20 - பிறந்தது ) 

அநிருத்தன்-- 1. ஒற்ரன் . 2. தன்னிட்ட 

மாய்த் திரிவோன் . 3. பிரத்தியுமிநனுடைய 
அநியாயம் - கொடுமை , நியாயமின்மை .. ஒருமகன் . ( உ - ம் . ) " கண்ணன் சேய்பெறு ம் 
(உ - ம் . ) " அநியாயமாயெமையடக்கிக் குறுக் பொங்கெழிலநிருத்தன் ” (காஞ்சிபு . வாணீ . 


166 


அநிவாரிதம் . 


கசுஎ 


அநீதி . 


உங . ) [ க நிர : க - எதிர்மறை , நிர காசசுவரூபனாகவும் " ( சி . சி . எ : உ . சிவாக் . ) 
தடுக்கப்படுவோன் . ] 

( க - எதிர்மறை . 

நிவாரித் - தடுக்கப் 
அநிருதம் - உள்ள தல்லாதது , 

பொய் . ( க பட்டது . ) 
நரக : சு நீ - எதிர்மறை . த - உண்மை .) 

அநீகம் - 1. கவகமின்மை . ( அநீஹ. ) 2 . 
அநிருதவாதி - பொய் பேசுவோன் . ( கர சேகை . ( உ - ம் . ) " அலகிலானை யநீகமொடெ 
சவாதீ : சுதா - பொய் . வாதீ - சொல் ய்தினான் ” (திருவிளை . உக்கிர . வேல்வளை 

கஎ. ) 3. சேனைத்தொகையிலொன்று . ( திவா 
வோன் . ) 

[ 

.) ( உ - ம் 

3 , 4- அநீக . ) 
எதிர்மறை . நி3_ @ S - சுத்தம் .) 

அநீகிதம் - விரும்பப்படாதது . ( க.நீஹி.த . 
அதிருதவசநம் - சொல்லொணாதது . ( சிவ சுறு - எதிர்மறை . orTU.50 - விருப்பம் .) 
ஞாநபா . கள ) சு . மிவ - வ_ந . ) 

அநீ AG - 1 . சேதை . ( உ - ம் . ) " அ நீகிநித்து 
அநிலச்சூலை - வாதசூலை . ( உ - ம் . ) " கொ ளிகண்புதைத்தசென்று ” ( பாரத . வாபணா 
டுவிட வநிலச்சூலைக் குலம் " ( தைல . தைலவ . எசு . ) 2. தாமரை 3. படைத்தொகைகளு 
ககக . ) ( க.நி ; ுவா.) 

ளொன்று ; அஃது : இரண்டாயிரத்து நூற் 
அநிலசகன்- நெருப்பு . [ ச நிலவ 

க. . றெண்பத்தேழு யானைகளும் , அவ்வளவுதே 
சு நினா - க 

நண்பன் . ) 
- காற்று , ஸவ 

ர்களும் , ஆறாயிரத்தைந்நூற்றறுபத்தேழுகு 

திரைகளும் , பதினாயிரத்துத்தொளாயிர 
அநிலநாள் -1 . சோதிநாள் . 2. விசாகநாள் . 

முப்பத்தைந்து காலாட்களுங்கொண்டது ; 
( அநில - காற்று , நாள் - நட்சத்திரம் .) 

இஃதக்குரோணியின் பத்திலொருபங்கு . ( அநீ 
அநிலம் - 1. காற்று . ( உ - ம் . ) " பரிசதன் AG : அநீக - யுத்தம் , இரி - ஒருவிகுதி . ) 
மாத்திரையடையுமநிலம் ” ( கூர்மபு . பிரகிரு . 

அநீச்சரவாதி கடவுள் இல்லையென்ப 
கஉ .) 2. பிறப்பு . 3. வாதரோகம் . ( உ - ம் .) வன் . க.நா.சு நீ எதிர்மறை - 
" அநிலக்குழுவை பிநாகி முன்னெதிர் ம 

கடவுள் , வாதி . ) 
மாம் ( தைல . தைலவ . க ... ) ( சு ந - பிரா 
ணன் . உன 

அநீச்சுவான் - 1. கடவுள் இல்லையென்கி 
அநிலன் – 1. அட்டவசுக்களிலொருவன்.றவன் . 2. சாமர்த்தியம் இல்லாதவன் . 3 . 

தனக்கொருமுதல்வன் இல்லா தவன் . 
( உ - ம் . ) ( " பாமத . குருகு . சுகூ . அரும்பத . " ) 

அநீசன்- 1. சாமர்த்தியம் இல்லாதவன் 
2. ஒரிராக்கதன் . 3. பிராணவாயு . ( உ - ம் . ) 
ஆனததுவதனிலுறு மநிலனையுமியக்கிய ( பௌட் . பதிபட . அக .) [ க நீ . சு நீ 
வப்பிர . உ : உரு . ) 4. வாயுதேவன் . ( உ - ம் . ) பர- தலைவன் . ) 3. நீசனல்லாதவன் . ( சு 
" அநிலன் மன்னுதிக்கினில் ” (வேதாரணியபு . நீ : சு : நீசன் - கீழ்மகன் .) 
சபை . கச . ) 

அநீசுலாவாதி-- கடவுள் இல்லையென்னும் 
அநிலாசநம் - உபவாசம் , காற்றையுண் 

மதஸ்தன் . ( சநீராவாதி .) 
ணுதல் . ( உ - ம் .) " நிலாதவநிலாசநரியாயபரி 
பாலவா ” (திருப்பு . கூ கூ 0. ) ( சு. நில - காற்று . 

அநீ சுவரன் - ஈசுவரனல்லா தவன் . ( உ - ம் . ) 
சுநப உணவு . ) 

" இவர்களுக்குச் சிருட்டியாதி பஞ்சகிருத்திய 

முஞ்செய்தற்குவல்லமையிருந்தும் இல்லாத 
அநிலாத்துமசன் -1 . அநுமான் . 2. வீமன் . 

வர்போல அநீசுவரர்களாயிருப்பவர்கள் . ( சி - 
( சா.தஜ: ச நி - காற்று . சூத- புத் லி . கிரி . உ . தாற் .) ( சு நீ Tr.) 
திரன் . ) 

அநீதம் - நீதம் இன்மை . ( கூநீத 
அநிலாமயம் - வாதநோய் . ( அநில - வாயு . லொ 
லொழுக்கம் . 
ஆமயம் - நோய் . ) 

அநீதர் -- நீதம் அற்றவர் . ( சு- நீ -க . ) 
அரிலி - சோதிநாள் . ( அநீலி : அநில 
ற்று . ஈ - ஓர்விகுதி .) 

அநீதி- நீதியின்மை . ( உ - ம் . ) " கேடுசெய் 

யக் கிளர்ந்த தந்தியே " (திருநெல் . சத்த - கலி . 
அநிவாரிதம் - தடுக்கப்படாதது . ( உ - ம் . ) 

கக . ) ( க ; நீதி - நல்லொழுக்கம் .) 
சிவனைப்போலே அரிவாரித சிற்சத்திப்பிர 


ஒரு வ - வி . ) 


நல் 


- 


167 


அநுக்கிரகம் . 


ககா அ 


அநுக்கிராகி . 


யுடையவர் . ) 


அது 


ஆயுதம் . 2 . 


நமஹ: 


கநப 


பின் : 


தல் . ( சு 


அநீதிமாந்- நீதியில்லாதவன் . ( த.நி. போ . அவர்களுக்குள்ளே மகாசங்காரகாலத்தில் 
உ அரு . ) [ நீதிமாந் - நீதியுடையவன் . ) 

மலபரிபாகம் வந்தவர் முத்தராவார்கள் ; வா 
அநீதியர் - நீதியில்லாதவர் . ( நீதியர் - நீதி ராதவர் தத்த தாநத்தைத் தரித்துக்கொண் 

டிருப்பார்கள் . சுத்தாத்துவா திகாரிகளாகிய 
1. 2. இன எழுத்தால் அந்த தாதிகள் 

சர்வோத்கிருஷ்டமான 
வரும மோனை ; இன எழுத்தாவன : அ , ஆ , மோக்ஷமென்னும சிவசுவரூபத்தையடை 
ஐ , ஒள ஓரினமும் , இ , ஈ , எ, ஏ ஓரினமும் , கின்றார்கள் . இது தான சிவனுடைய அநுக் 
உ , ஊ , ஒ , ஓ ஓரினமும் , ஞ ந ஓரினமும், ரக்கிருத்தியம் " ( சி - லி . ஞாந. கஉஅ . தாற் .) 
ம , வ ஓரினமும் , ச , த ஓரினமுமாகும் . 2. தீக்ஷைசெய்தல் . ( சி . சி . க : ஙஎ . ஞாகப் .) 
( உ - ம் . ) " அகரமொடாகாரமைகாரமெளகா- 3. தீமையை விலக்கி நன்மையையதிகப்படு 
னிகாமொடகாரமே எ உகரடொ 

டூகார த்தலாகிய தயவு . ( உ - ம் .) " புலனமைவிற் 
மொழி ஞகமவதச்சகா - மாகாதவல்லவ நு றகச்செய்ய நுக்கிரகமெலாஞ் சிலரொருபாற் 
( இலக்கணவிள . செய்யுளிய .. உரை . ஙக . ) புகழ்ந்து பாட ” ( சூத , சிவமான் . எ . உ ங ; 
3. கதுப்பு . 4. சீவநாகஞ்செய்தல் , ( உ 
" கடவுள் வேடன் றருங்கனை கரத்திற்கொ 

அவ 

எடுத்தல் , ) 
ண்டு தானுடைத்த நூவிற்பூட்டிய துப்படச் 

அநுகீகீபகாங்தாம்-- அநுக்கிரகமுண்டா 
சமைந்ததோரார் ( பாரத . நிவாதக . கச . ) 
5. நோய் , 6. பின , போல , சீழ் , கூட , 

தயை . 

அங்குரம் 
நீள 
மாய , சமீபம் , உறுப்ப , தனித்தனி , குறி 

முனை , ) 
த்து , வரிசை யென்னும் பொருள்களைக் கா 

அநுக்கிரகித்தல் - அநுக்கிரகஞ்செய்தல் . 
ட்டும் ஓர் உபசர்க்கம் . 7. மரணம் . 8. முலை 

அநுக்கிரகிப்பு - அநுக்கிரகித்தல் , 
ப்பால் . ( இராகவைத . ) 9. வேசி . [ 1 , 3 , 4 , 

அநுக்கிரமணம் -1 . கிரமமாகாடத்துதல் . 
5 , 6 , 7 , 9 ு . ) 

2. பின் போதல் . ( க கணே : சு . 

பின் . 
அநுக்கம் -- 1 , சந்தநம் . 2. பாம்பு . 3. வரு 

5 - ணே 

போ 

பாதல் . ) 
த்தம் . ( உ - ம் .) " மனவருக்கம் விடத்தனித் அநுக்கிரமணி - அநுக்கிர மணிகை . ( உ - ம் . ) 
தனி , " ( இராமா. அயோத் . கை கே . 

க . ருஉ . ) சீர்பெறு மச்சபுராணவத்தியாயச் சிறப்புறு 
அநுக்காட்டல் சாடை காண்பித்தல் . 

பெயரினை வகுத்தே - யேர்பெற வுரைப்பலி 
[ *ு - அமசம் . ) 

தன் பெயர் புராணத்தநுக்கிர மணியென வி 

சைப்பர் ” ( மச்சபு . அநுக்கிர. க . ) ( கு 
அநுக்கிரககர்த்தா-- அநுக்கிரக்கிருத்திய 
ஞ்செய்யு ந கடவுள் . ( சுந 

வரிசை . க னி - செல்வது . )) 
நது 

அநுக்கிரகமணிகை- நூலினிடத் தடங் 
கதடா - செய்வோன் .) 

கியவிஷயங்கள் இவையெனச் சுருக்கிச் சொ 
அதுக்கிரகபரை 1. அநுக்கிரகத்தை ல்லும்பாகம் . பொருளட்டவணை . ( க 
முக்கியமாக உடையது . 2.பராசக்தி .( உ - ம் . ) 
" பரமசிவத்தில் ஆயிரககொரு அமிசமாகப் 

வரிசை . கவனிகா - கிரமமுடையது . ) 
பராசத்தியானது ஆவிர்ப்பவித்து அநுக்கிர அநுக்கிரமம் - கிரமப்படி நிகழ்தல் . ( சு ந 
கபரையாயிருக்கும் ( சி . சி . உ : எச . சிவாக் .) 

பின் . க 3 - போதல் . ) 
(சுற ருபை . வார் 

அநுக்கியாகம் அநுக்கிரகஞ்செய்வது . 
யமாக உடையது . ) 

( சி . சி . உ ; உ . ஞாநப் . ) [ காஹக : 
அககிரகம்- சிவனுடைய பஞ்சகிருத்தி 
ளானறு ; அது : பசுவாகிய ஆன்மா 

பின் . மாறக - எடுத்தல் . ) 
வில் மலம் நீக்கிச் சிவத்துவம் வருவித்தல் . 

அநுக்கிராககன் 

அநுக்கிரகஞ்செய்வோ 
( சி . சி . க : ங . எ . ஞா கப் . ) " மகாசங்காரத்திற் ன் . ( பௌட் .பசு.சஙஇ ) [ 

சுமராக : 
சததிரூபமாக மாயையிலிருக்கும் புவனங்க 

சு- பின் . பராஹக எடுப்பவன் . ) 
ளில் அதிசூட்சும சரீரமுள்ள வாகளாய் 
தள்ள அதிகாரிகளும் பிரகிருதிமுதலான 

அநுக்கிராகி- அநுக்கிரகிப்பவன் ( ச 
புவனங்களிலிருக்கும் புவபேதிகளும் வியா மராஹிது : கந் பின . ராஹி நீ - கிர 
பாரத்தை விட்டு விஞ்ஞாநகலராவார்கள் . கப்போன் . 


பிற 


தயை , 


முக்கி க : சு ந 


யங்களு 


சந 


168 


அநுகம் , 


ககூ 


அநுகன் . 


பின . மர்ம 


--- 


மதர்ம து ) 


ரர் 


கூ 


அது கமம் 


மாந் 


வ ow 


அநுக்கிராகிணி - அநுக்கிரகஞ்செய்பவள் . ) 3. பின் போதல் . [ 1 , 3. சுநம ; கா ந -- பின் . 
( சுநஹினி: ச . 

போசல் . ) 
ஹிணி - எடுப்பவள் . ) 

அநுகம்பநம் - இரக்கம் , கிருபை . [ க ந 
அதுக்கிராகியத்துவம் - அநுக்கிரகிக்கப்ப 
டயோக்கியமாயிருத்தல் . ( கு 

க வரு .) 
பின் . அநுகம்பம் 

இரக்கம் , கிருபை . ( உ - ம் . ) 
கிரகிக்கத்தக்க தன் றன்மை . 

ஓத்துணரு சாரந்தாழ்ச்சி யுறவநுகம் பங் 
அநுக்கிராகியம்- அநுக்கிரகிக்கப்படயோ 

சோபக் தீர்த்தி - லென்னுமைந்து படை 
க்கியமானது . ( உ - ம் . ) " அநுக்கிராகியாதுக் 

யரே சிறந்தார்தேரில் ” ( சிவதரு . பல.ந.கூ. ) 
கிரகசம்பந்தம் ” பார் . ( 
கமராவ .) 

( 

கசவ ) 
அநுக்கிராகியன் - அநுக்கிரகிக்கப்படுதற்கு அநுகம்பை -1. அதுக்கிரகம் . (பகவற்கீ TO : 
யோக்கியமுள்ளவன் .(பௌட் மாயா , சுஉ இ .) கக . ) 2 இரக்கம் , சு . கா ச ந -- பின் .. 

அநுக்கிராகியாநுக்கிராககசம்பந்தம் - அ காவா - நடுக்கம் .) 
நுக்கியகிக்கப்படுவதும அநுக்கிரகிப்ப 

அங்கமநம்- 1. கூடப் போதல் . 2. தன 
கிய சம்பந்தம் . ( உ - ம் . ) பெத்தரிடத்தவே 

து நாயகனேடுடன் சுட் 
யேகதேசத்திலே சிவசத்திக்கொவ்யா மாசி 

யேறுதல் , 3. பின் போதல் , சமந: 
ற்சத்திவிளங்கு தலால் அநுக்கிராகியா நுக்கி 
ராக்கசம்பந்தமென்றுஞ் சாற்றப்படும் . ( சி . 

சு.ந- - பின் . ஐ.ப - போதல் . ) 
சி . உ : உ . ஞாகப் ) (கமரா 

அநுகரணம் - 1. ஒப்பாதல் . 2. வேறொ 

ன் 
ராஹகவிபவாம் :சபா ) 

று செய்வது போலச் செய்தல் . ( கூருகா 
க்கிரகிக் + ப்படத்தக்கது . சு நமஹக - ண : சு- போல . காண - செய்தல் . ) 
அநுக்கிரகிப்பது . 

தொடர்பு . ) அநுகாணவோசை- வேறொன்று செய்வ 
அநுக்குசோசம் - இரக்கம் . நகொ துபோலச் செய்யும் ஒலி . ( க.ந - காண : 
0 : சு ந பின் . கொ அழுகை . ) ஒசை - ஒலி . ) 

அநுகருடணம் - 1 , ஆகருஷணம் ; அது : 
அநுக்கை அநுஞ்ஞை ( உ - ம் . ) " சோம 

மந்திரத்தினாலேயே யழைத்தல் . 2. இழுத் 
சுத்தானநு கையானீர்ச்செந்துக்கடோன்றா 

பின் . 
த்தீர்த்தம ” ( கடம்பவம். தீர்த்த . 

தல் . [ சு கஷண: க . 

2. ) 
அநுகதநம்- சம்பாஷணை .( சு பய ந : கஷணை - இழுத்தல் . ] 
கூட . மய ந - பேசுதல் . ) 

அநுக வீநன் - இடையன் . ( சு.ந - மவீரு. 
அநுகதம் -1 . ஈட்டப்பட்டது . 2. தொட 

பின் . வீரு - பசுவுக்குரியோன் . ) 
ர்பு . ( உ - ம் . ) " அநுகதமாயப்பொழுதே பெய அநுகற்பம் -1 . உபவிதி . 2. பிரதமகற்ப 
ர்களெல்லையா தியாம் பார்வைகள வந்தடை மாகிய உரிய பொருள் கிடையாத காலத்துக் 
யாவற்கும் . ” ( ஞாநவா . தாசூர் , உக . ) 3. கச்ச கொள்ளப்படும் இரண்டாம்பொருள் . 3. பிர 
யிக்கப்பட்டது . ( உ - ம் . ) " உரையுமிலிங்கமும திவிதி . 4. மூவகை விபூதிகளுளொன்று ; 
போலவங்கதாகாரத்தை யகப்படுத்தலில் . " அது : காட்டிலே யுலர்ந்து கிடந்த கோமய 

படத் 
( தர்க்கபா . ந க . ) ( கூ -- பின் . மதப- போ 

யடுத்திடித்துத் தூளாக்கி மந்திரத் 

தோடு கோசலம் விட்டுப் பிசைந்து உண்டை 
தல் . ) 
அங்கதன் - பின் தொடர்வோன் . கந யாக்கி அச்கிரியில் வைத்தெடுக்கப்படுவது . 

( உ - ம் . ) இனிய நுகற்பந்தனையு - மிட்டரறக் 
மது : சு - பின் . மத - செல்வேன். ) 

கூறுவம " ( சைவச . பொது . கக.) ( கு 
அதுகதி - பின் போதல் .( க.ந - மகி :சு . நு . 

கல : கூ - பின் , கரு 

க - விதி . ] 
பின் , மதி - போதல் . ) 

அநுகன் -1, கணவன , 2. காம இச்சையு 
அங்கதிகம் - அநுகதி . ( சு மதிகப் ! ள்ளவன. 3. பின் தொடர்வோன் . 4. பசயா 
க - பின் , மதிக - போதல் . ) 

நன் . 5. வேலைக்காரன . [ 1 , 2 , 3 , 4 , 5 . 
கந T9 : சு நு - 

பின் . - செல்வோன . 

எ . ) 
அநுகம் - 1. இசைதல் . 2. செஞ்சந்தநம் . 


பு 


- 


- 


சுந 


රැය 5 


169 


அநுகூலி . 


கஎம் 


அநுசயம் . 


. 


அநுகாமி-கூடச்செல்வோன் . 2. தோழன் . அநுகோதம்.- மூளையின் பிற்பக்கத்துக்கீ 
( கம் பாசி : க ந -- பின் . மாசி நீ செல் | ழ்ப்பிரிவாகிய சிறிய மூளை . ( கூந - பின் . 
வோன் . ) 

சொ ? - மூளை . ) 
அங்காரம் -1. ஒப்புமை 2. வேறொன்று அநுச் சுவாரம் 

உயிரின் பின்வரும் மகா 
செய்வது போலச் செய்தல் . ( க ந - கார o : 

ரவிக ரமாகிய புள்ளி ; இது : வடமொழியி 
ஈ - போல . கார - செய்தல் . ) 

லுயிர் வருக்கத்துப் பதினைந்தா மெழுத்து 
அங்கிருதி - அங்காணம் , ஒத்தசெய்கை. சு நவாம்--பின் . ஓரா-தொநீ . ) 
( உ - ம் . ) " தர்மாதுகிருதிலட்சணை ” ( சி.சி. சு ! அநுச்சூநகம்- வடுப்படாது பற்குறிவை 
உ அ . சிவாக் . )( கா -- போல . கதி- செயல் . ) | த்தல் . ( கொக்கோ . ந : சுசு . ) (ும்- வீக் 

அநுயிலாதன் - இரணியகசிபுவின் மக்க கம் . )) 
ளுளொருவன . ( உ - ம் . ) " அநுகிலாதனுயர் அநுச்சை -- உத்தரவு . ( உ - ம் . ) " அவ்வண் 
கொற்றவெஞ்சிலை குனிசது ” ( கூர்மபு . உந் ணஞ் செய்வதேயென் 

றரசனு மநுச்சைசெ 
தகா.ருரு . ) ( 

கபாடி : சு - பின் . டய " ( திருவிளை . சமணரை . கா .) 
ஹா - மகிழ்தல் ) 

அநுசீயூதன்- கந்தவன் . ( உ - ம் . ) “ பஞ் 
அது . கீதை- வேதாந்தகிரந்தங்களுள் ஒன் 

சாயஸ் சாநுச்யூசன் . சி.சி. க 2 : எ . சிவாக் .) 
று ; அது : பாரதத்தில் அசுவமேதபருவத்தி ( ச .நவ 

( சு . ந - வ .) த : கூ - பின . வல - 
ற்சொல்லப்பட்டுள்ளது . ( அபிதா.) 

தொடர்ந்த . ) 
அநுகீரீத்தநம் - பி.சிச்சஞ் செய்தல்.( உ - ம் . ) அநுசங்கம் -1 . அதிகாரத்தால் வருவித்து 
ஆயந்த நாகராரூபத்தது கீர்த்தகத்தினாலு முடிப்பது . ( பி . வி . ரு 0 . ) 2. இரக்கம் . 3 . 
ம் ” ( மச்சபு . அநுக்கர . உ.ச.) ( கூநு - பின காரண காரியத் தொடர்ச்சி . 4. சம்பந்தம் . 
கீத ந - சொல்லுதல் . ) 

( உ . ம் . ) “ அகஙசாராநுஷஙசமாயிருக்கிற பிரா 
அநுகணம் -- ஏற்றது , அநுகூலமானது . 

ணாதி வாயுக்களுக்கும் ( சி.சி.உ : சுரு .சிவாக் .) 
. 

5 , சொறபுணா-சி . 6. புணர்ச்சி .7 . விருப்பம் . 
( உ - ய . ) " அறைதரு மிருதியெல்லாம் வைக்க 

பின் . ஷம - தழு 
குணமா " திருவிளை . கசு ; சக . ) ( 

க- நடி : கூ - 
தன்மை . ) 

வுதல் . ) 

அநுசந்தாதம் -- 1 . ஆயத்தப்படுதல் , ஒழுங் 
அங்கணாலங்காரம்- தன் குண மிகையணி ; 

குசெய்தல் 2. இடையருது சிந்தத்தல் , செ 
அது : மறறொன்றன சார்பிஞ லே தனதியற் பஞ்செயதல் . ( உ - ம் . ) “ ஓகாராதிகள நுகம் 
கைக்குணமிகுதல் . ( உ- ( . ) " வார்செய்கேர் தாகத்தால் " ( வேதா.சூ. ங. அ . ) 3. இலக்குப் 
காவிமலர்மானனையாய்கன் சடைக்கட் , பார் பார்த்தல் , 4.போனன தநினைத்தல் . ( உ - ம் . ) 
கையினான் மிகக்கரும்பண்பு ” ( இலக்கணவி . " சசெற்பவேட்கைய நுசந்தரநஙகணந்தோறு 
எஅ - வது உணி . விசாக , குவல . எ- . ) 

ந்தவிாததியென்னின் 

மங்குற்றமநோலயக் 
அநுகூலசாத்திரம் ஆத்தவாக்கியமாகி தான துவாகும் " ( ஞாநவா . உத்தால . கூ . ) 
யிகமை + நாட்டவைகளையும் கோட்சாரத்தங்க 

கடவடகலா நக நல பின , வியா ந ; 
களையும் குற்ற மறவுணாத்திச் சுருதியின மு இருப்பு . ) 
தனமையை விளக்கப் போதிக்க னற வழி 

அநுசந்தித்தல் 
நூல் . ( சைவப் , க . ச . ) ( சுநாக வ 

கிரமமாகச் செய்தல் . 

( p - u . ) " அதுதித்தால் " ( ஞ நவா . ம . 
மை . p ஹ ஏல் . ) 

ச . உரை. ) 2. சிந்தித்தல் . ( உ - ம் .) " நான் 

வேதவாக்கிடங்களில் எந்தவாச்சியத்தை அ 
அதுகூலம் -- நன்மை . 

நுதுக்கினும் ( தாயு . சருணா . எ . உரை 
ரை . ) 
அதுகூலர் - அநுகூலரடையவர் . ( உ - ம் . ) 
" குருகளுகா துகூலமாய். ” ( நாலாயிர நாவ . 

அநுசர் தேயம் - 1. விசாணைக்குப் பாத்தி 

2. விசாரிக் த்தக்க | கூநஈ 
உ . ) 

அநுகூலன் -1 . உ பசாரி . 2. சிங்கார நாய 
கர் நால் வருளொருவன் , 3. சிநேன . 

1. ஒரு பொருளிற் சம்பந்தப் 
அநுகூல- சகாயஞ்செய்வோன் . 

பட்டிருத்தல் . ( உ - ம் .) " அநுசயப்பட்ட 


அநுகூல . நண 


- 


--- 


கன் 


- 


து 


மானது , 


வ நெய்ய . ) 


உநுகயம் 


வி 


170 


அநுசாரணம் . 


கக 


அநுஞ்ஞாலங்காரம் . 


வோன் ) 


. 


பு- ண 


- 


வித ந 


துவென்னாதே ( தேவார . பூவ நூர். 

( சு திரு அநுசாரம் --- 1 . ஒப்புமை . 2. காரியம் . 3 . 
நாவுக் .) 2. பசைமை . (உ - ம் .) " அநுசயத்தை கிரக வக்கிரம் . 4. நியாயப்பிரமாண 
யற்று நீரருணவெற்பகத்துனீர் 
வெற்பாத்துனீர் " ( அருணகி ரத்தை 

அங்கீகரித்சல் . 5. பின்செல்லல் . 
ரிபு . வலம்புரி , சச. அ . ) 3. பற்று . 4. மநஸ்தா ( உ - ம் . ) " காமாநுசாரம் " ( பௌட் . பாச 
பம் . ( சநய: சு -பின .ய 

கிய ச இ . ) 6. பொருட்சுபாவம் . 
த்தல் . ) 

அநுசாரீ - உதவி செய்வோன் , 2. சார்ந்து 
அநுசர் - தம்பியர் . ( உ - ம் . ) " ஆல்வரும்பு 

நடப்பவன் . 3. வழிபடுவோன் , பின் செல் 
ரவித்திண்டேடாரறன் மகனநுசரான- நால்ல 

வோன் . [ ந -- பின் . வாரி நீ - செல் 
ரும் " (பாரத . இராய . சுசு ) ( சு_ - பின் , 
ஜ - பிறந்தவன் . ) 

அநுசாரே -- அநுசரித்தலினால் . ( சி.சி. 
அதுசரணம் -1 . ஒன் தன் காரியம் . 2. ஒன் உ : சுக . சிவாக் ) ( க உர: கு - சரி 
சிடனாகிய சைவு . 3. பழக்கம் . 4. பின் 

த்தல் . இத - வ . 

வ . மூன்றாம் வேற்றுமையுரு 
தொடர்தல் . 5. வழக்கம் . ( கூ நவாண : 

விகாரம . ) 
சுந பின் லாண போவது . ) 

அநுசிதம் - 1. தக்கதல்லாதது . ( உ - ம் ) 

செல்யானையனுசிதமென்றதனைச் சிதைக்க " 
அநுசரணை- அநுசரணம் . 

( பெரியபு . கோச்செ . ச . ) 2. பொய் . ( திவா 
அநுசரன் -1 . கூடச்செல்வோன் . 2. தோ 

கர , க .) ( 

கவிதா: கந் எதிர்மறை . 
ழன் . 3. பின்செல்வோன் , ( கூ நவா: 

உ . சிரம் - தக்கது . ) 
பின் . வா செல்வோன் . ) 

அநுசிந்த நம் - முன்னறிந்த விஷயத்தை 
அநுசரிக்கை - அநுசரித்தல் . 

நினைத்தல் . ( க ந -வித ந : க ந - பின் . 
அநுசரித்தல் - சாரந்து நடத்தல் , பின்செ 

நினைத்தல் .) 
லெல் . (உ- ம் . ) மகாபுராணங்களிசைத்தி 
டும் பொருளெலா பிசைத்தே யவைய நுசரிக் 

அது சிந்தை - தியாரித்தல் . 5 வினா: 
குமென்று " ( மச்சபு . கை விசா . ஈ o . ) 

க - பின் . விதா 

நினைத்தல் . ) 
அதுசரிதம் தொடர்ந்தசரித்திரம். ( உ - ம் . ) 

அநுசிரஞ்சவாதம் மகாவா தமிருபத்து 
வம் வியாது சரிதம் ” ( மச்சபு . 

கை மிசா . 
நான்கு வளூை ளொன் 

தாடி 
உ எ ) ( சு_ ~ - பின் . அரித - சரித்திரம் . ) . யின் பூட்டையனுசரித்து எரேமும் வா 
அநுசரிப்பு - அநுசரித்தல் . 

யைத் திறந்தாவது மூடியாவது இருக்கச் செ 
அநுசன் - தம்பி . ( உ - ம் . ) " அநுசனிற்ற 

ய்யும . ” ( சீவரட் . கஎக . ) ( 

க- பின் . சிர 
சொல் ( இயாமா . பாசப் . உ . ) ( சுஜ : 

ஞ்சம - தளர்தல் . ) 

அதுசீவி- ஒருவரையடைந்து சீவிப்போ 
சு ந D - பின் . பிறந்தவன் . ) 

ன் . 2. வேலைக்காரன் . கந வி நீ : 
அநுசாசகன் - ஆளுபவன் . ( ச நா 

பின் . ஜீவி நீ - சீவிப்போன் ) 
ஸக : க நு - பின் , பலாகஆளுவோ 
வான் . ) 

அது தத்துவம் - இடையறாமை . 
அநுசாசநம்- கட்டளை . ( க_பாவந: 

அநுசூதம் நீங்காது கூடியிருப்பது . ( உ - ம் .) 
சு உபசர்க்கம் . பலல_ரு கட்டளை .) 

" 

மமூனறு பிரமாணத்சாலும் அது சூதமா 

யிருக்கிற ஆன் மசிற்சத்தியான ( சி : சி . 
அநுசாத்தி கட்டளை . ( க நாளி : 

அளவை.க.சிவாக்.) 

ச.க 
சு - உபசர்க்கம் . பலாஜி - கட்டளை . ) 

பின . 15 - இயைபு . ) 
அநுசாதன்- தம்பி . ( சுஜாத : சு நு . 

அநுசை - தங்கை . ( 

கஜா: கூ -- 
பின் . ஜாத பிறந்தவன் . ] 

பின் ஜா - பிறந்தவள் . ) 
அநுசாதை தங்கை . [ ச ஜாதா: 

அநுசைவர் - சிவதீக்ஷைபெற்ற க்ஷத்திரி 
க - பின் , ஜாதா - பிறந்தவள் .) யரும் வைசியரும் . ( உ - ம் . ) “உயர் கசவரான 

அநுசாரணம் - பின்தொடர்தல் . [ க வண கன நுசைவராவ ” ( ஆசௌசதீ . 20. )) 
வாரணப் : பன் . வாரண ) - போ கு - பின் . பெவ 

| 
தல் . ) 

அநுஞ்ஞாலங்காரம் வேண்டலணி : அது ; 


கநல 


( 


171 


அநுட்டுப்பு . 


கஎஉ அநுத்தரோபபாதிகதசாங்கம் 


ட 


) 


ஐ - அறிதல் . ) 


-- 


E ன 


ண 


குணமல்லாததனாற் குணமுண்டாதலை அநுட்டுபு - 1. சூரியனுடைய தே 

தேருருஞ் 
றிந்து அக்குணமல்லாததனை வேண்டுதல் . சந்சச்சாநவாப்பரி ஏழின் பெயர்கரூபொன் 
( உ - ம் . ) " வெண்டிருநீறு ,னையுமா தவர்க்கு று . ( ஏழ்பரியினாயங்கள் உதாரணச் செய்யுள் 

து செய்து றுடெருமிடியுங் - கொண்டா ற்காண்க .) ( உ - ம் . ) " நுகது தியரசினுற்றத்தி 
ல் விரதத்திளைக்கும் யாக்சையு நீ சொடியனே நுவல் பக்கமாகு - மகிழ்சந்தனை வட்ட 
கருளுநாளுளதோ. ” ( இலக்கணவினா. சகூ கூ . பாயோழினாமா - திகழ்காயத் திரியினோடு திரு 
விசாக ; குவல எக . ) ( கூநாஜா வேண்டு ட்டுபு சொதிவென்றி - மிகு நுட்டுட நற்பாத 
கோள் . அலங்காரம் . ) 

ரகதிவிளங்கியோங்கும் 

மருவுமுட்டி 

ணுகுவென்னும்வயப்பரியேழுபூண் விட 
அநுஞ்ஞை 1. உத்தரவு , 2. கட்டளை . 
( உ - ம் .) " இரு நூல் சொல்லியது பெரியோரது 

தநல்லச்சு " ( மச்சுபு . சூரியாத . உஉ . ) ( சு. 
ஞ்ஞை காண்டாகையாலும் ( வைராக்கிய ஷம .) 
தீப . எ . உரை . ) 3. சம்மதம் . 4. விடுகை . அநுடப் - இருபத்தேழுநக்ஷத்திரங்களுள் 

ளே 
( கூந -ஐ . ) 

ட தினேழாவது நக்ஷத்திரம் . ( உ- . 

களங்க மிலநுடமூலமிவையினுங் கதிரோன் 
அநு -ை கட்டளை . ( உ - ம் . ) " தன்னது 
ஞையாலே யண்ணலங் கணத்தினேரை மூ 

செல்வன் " ( மச்சபு . சூரியசந் . உரு. ) 2. பகலி 
ழ்குவித்து ” (திருவிளை . தீர்த்த . கரு .) கு 

லே நிகழும் மூனறாம முகூர்த்தம் . ( விதாரு. 

குணாகுண . எரு . ) கநஷ . ) 
பின் . . 

அநுத்தசித்தப் - சொல்லப்படாமற்சித்தி 
அநுட்டணம் 

1.உற்பலம் . 2. குளிர்ந்தது . யானது . ( உ - ம் . ) " சத்திநிபாதத்துக்கு மல 
3. சூடற்றது . ( 
சஷ: கது-எதிர்மறை 

பரிபாகமே யேது என்பது மூவகையான் மா 
வெம்மை . ) 

க்களுக்கு மநுத்த சித்தமாகையாலும் ” ( சி.சி. 
அ : உ . சிவாக .) கூநஈக 

சொல்லப்படாத 
அநுட்டணாசீதம் - சூடுங்குளிர்ச்சியுமில்ல 

ஏற்பட்டது . ) 
து . (சி - வி . ஞா . க க . தாற் . ) (சநஷ- வெ | 
ப்பமில்லது . கபரீத - குளிரில்லது . ) 

அநுத்தம் - 1.சொல்லப்படாதது . சு 
க : கது - எதிர்மறை . உக 

சொல்லப்பட் 
அநுட்டயம் அநுட்டிக்கப்படுவது . 
( உ - ம் . ) " ஆனகன் மவநுட்டயங்களந்தக்கா 
ணசுத்திதரும் ” ( சி . சி . பா . மாயா . மத.கூ.) 

அநுத்தம்பவாதம் 

ஒருவகை வாசரோ 
( கூநஷய . ) 

கம் ; அது : வாயினிரு பக்க மூலங்களினுங்கா 

தினடிகளினும் வருவது . ( சீவாட் . க எ 0 . ) 
அநுட்டாதா-1. அநுட்டிக்கிறவன் . ( சி . ஹ ந - கதுப்பு . வாவ தம்பித்தல் . ) 
சி . 2 : எங . மறை . ) 2. தொழின முயன்று 
செய்வோன் . ( 
கூவாதா .) அநுத்தமம் - 1. உத்தமமல்லாதது . 

2 . 
எல்லாவற்றினும் மிக்க உத்தமம் , தனக்கு 
அநுட்டாநம்- ஒழுக்கம் . ( உ - ம் . ) “ வய மேல த உத்தமமான 

ஒன்மையில்லாத 
ங்கநுட்டாநம்பண்ணப் பிதிர்முறை தர்ப்ப ( பகவற்கீ. எ : உச . ) க த 3 : சரி - 61 

எதி 
ணஞ்செய்து ( மச்சபு , வீம . 
வீம . உச.) ( கநா 

மறை , உத 35 - சிரேட்ட ம . ) 
ஓர் ந : சு - பின் . ஷா 
ஷா - நிற்பது . ) 

அநுத்தரம் - 1. உத்தமம் . 2. உறுதிநிலை . 
அநுட்டித்தல்- 1. ஒழுகுதல் . ( உ - ம் . ) " சி 

3. 

தெற்கு . 4 . மற்றொன்று கூறு மறு 
வாகம முறையினீரிருபா தமு மநுட்டித்து " 

மொழி . 5. மறுமொழி சொல்லக்கூடாமை , 
(காஞ்சிபு, நகர . கக . ) 2. நோற்றல் . ( உ - ம் .) 

பேசாதிருத்தல் . 6 . மாறுகொளக்கூறுமறு 
ருமநுட்டத்து " ( திருவிளை . இந்திர 

மொழி .7. மிகச்சிரேட்டம் , தனக்கு மே 
ன் முடி . உ கூ . ) 

லாக ஒன்றில்லாதது . 8. மேன்மை . 
அநுட்டிப்பு-- அநுட்டித்தல் . 

ர : ச நீ - எதிர்மறை . உதா - மேல் , 
அநுட்டுப்பு- முப்பத்திரண்டசைகளையு 

விடை , வடக்கு . ] 
டைய ஒரு வடமொழிச் சந்தம் . 
மொழிச் சந்தம் . ( சுரு 

அநுத்தரோபபாதிகதசாங்கம் - அங்காக 
ஷ V. ) 

மத்தினொருபகுப்பு. (சிலப் . நாடு . கஅ எ .உரை. ) 


து . ஸில் 


து . ) 


தர : 


|| 


172 


அது நயம் . 


க . 


அதுபசங்காரம் . 


வலிகா . 


நவ - வி 


மௌளச் 


அநுத்தா நம் முகங்குப்புறக்கிடத்தல் , ரையுபசரித்தல் . கந ந ய : ச ந --பின் . 
[ க தா : சுநீ - எதிர்மறை . உதாரு - நய - நடத்துவது . ) 
மேல் . ) 
அநுத்திரதபஞ்சமம்- 1. குறிஞ்சியாழ்த் 

அநுநாசிகம் - மெல்லெழுத்து . ( பி . வி . 

ரு . ) சாரு நாவக: சந் கூட , நாஹிக - 
திறவகையினொன்று . ( பிங்கல . கூ அஉ . ) 
( கூ - பின . உக- செல்வது . பஞ்சமம் 

நாசியையுடையது , மூக்கினார் பிறந்ததனால் 

வந்தபெயர் . ) 
ஓரிசை . ) 
அநுத்துருதம் -1. (இசை நூல் .) ஒரு கால 

அதுநாசிகை - அதுநாசிகம் . [ கூந-நா 
அளவு ; அஃது : ஒரு துருதகாலததின பாதி 

கா . ) 
ஒரு மாத துரையின காற்பங்கு . 2. பின் தொ 

அநுநாதம் -1. எதிரொலி . 2. ஒலி . கூந- 
டாப்பட்டது . கஉ. J -5 : சு --பின் . 

நாஉ : க - - பின . நாஉ - ஒலி . ) 
உத செய்கின்றது .. ] 

அநுப்பிரவிட்டம்- உட்டகுந்தது . ( உ - ம் .) 
அதுத்துவயம் - இருக துப்பு . (த.நி.போ. 

) 

" மாயா தநு முதலியவற்றி நுெப்பிரவிட்டா 
உமரு .) --- சதுப்பு . உய-இரண்டு.) கவியாபத்து 

கவியாபதது " ( சி . சி . அ : ங ச . மலை க 
அநுதாம் - 1. சிற்றிடை . [ 

சு உ . 

4 : 

வரவிடி 
க நீ - அற்பம். உஉர o டை . ) 2. தோ 

உட்புகுந்தது . 
ணிமுதலியவற்றினே ற்று மதிக்கூவி . ( சு. 

அநுட்பிரவேசம் 1. அநுக்கிரகம் . 
தா : க 

சம்பந்த . தா தோணி . ) அது : போகவாசனையைநீக்கித்தெளிவித்தல் . 
அநுதரித்தல்-- 1. படகிலேற்றல் . ( உ - ம் .) " ஆக்சலளித்தல் போக்குதல் சமந்தா- 

னெய்த்திட லகற்று மதுப்பிரவேசமென்பன 
அநுதாத்தம் - படுத்தலோசை , 

வீசனைெ 
சொல்லுதல் . ( உ - ம் . ) " உதாத்தவோசைய நு 

N லே ( வேதா . சூ . சஎ . ) 2 . 

உட்புகுத்திருத்தல் . 3. ஒருவா சருத்துக்கு 
தாத்தசொரிதந்தழுவவோதி " (( திருவிளை . 

த்தனனையிசைவாக்கல் . சுநவ- வெல : 
தடாதகை , அ . ) சுஜாத : சு நீ - எதிர் 

வ 

-வெ- அடைதல் . ) 
மறை , உகாத - எடுத்துச்சொல்லல் . ) 
அநுதாபம் - கழிவிரக்கம் , நட 
கழிவிரக்கம் , நடந்ததற்குவி 

அநுப்பிரவேசி - உமாதேலி . ( உ - ம் . ) 
யசப்படல் , ( க - தாவ : சுந - யின் . 

“ நிததைய நுப்பிர வேசி ” ( கூர்மபு . திருக்கல் . 
தாவ - வெப்பம் .) 

உக . ) [கூவ வெலி: கூட் 

வெறி - அடைந்திருக்கிறவள் . ) 
அநுதர்வநம் -1 . ஆராய்தல் . 2. சுத்திசெ 
ய்தல் 3.பின் தொடர் தல் . [ ச நயாவ ந . அநுப்பிராசம் --1 . உநுராகம் , 2. வழியெ 
பின் , யாவரு - ஓடுதல் . ) 

அது ; ஒருசெய்யுளடியில் வரும் பல 

சீர்களிலிரண்டாபெழுத்து முதலடன ஒன் 
அநுதிநம்- நாடோறும் . ( உ - ம் . ) “ அதுதி 

றிவருதல் , பின்வரு முதாரணச் செய்யுளா 
நமரன் புகழ்சாற்று சைவபுராண நூல் ” ( திரு 

லி து நன்கு புலப்படும் . " மண்டலம் பண்டு 
விளை . விடையில. ச . ) சுந ந : கு 

ண்ட திண்டேர்வா குணன்றொண்டியின் வாய் 
தோறும் . ஒரு - நாள் . ) 

க் -கண்டலக தண்டுறைக்கண்டதொன றுண் 
அநுதோடம் -- உபபாதகம் . ( உ - ம் . ) கொ தகனமகர குண்டலங்கெண்டையிரண்டொ 
கைகளவாதி செய்வோர் தம்முடன் குழீஇயபா டுந்தொண்டையுங்கொண்டொர் திங்கண் . ம 

ண்டலம் 

வண்டலம்பக்கொண்டசாழவரு 
வந்- தொலைவுறுங்கணமதொன்றிலவைக்க நு 
தோடந்தானும் " சேதுபு . சங்கரபா . எக . ) ன்றதே ” ( இலககணவிள . செய்யு . கூக . 
( கூந ஜொஷ : ச ந பின் . வொஷ 

பின் . 
உமை ) ( 

சுவராவில் : சும் 
குற்றம் . ) 

வராம 

மேன்மையாயிருப்பது .) 3. விர 
அநுநயம் - 1. ஆசாரக்கிரமம் . 2. சாந்தி 
செய்தல் . 3. பயிற்றுதல் . 4. மரியாதை . அநுபசங்காரம் -- முடிவுபெறாமை . ( அது 
5. விண்ணப்பம் . 6. விருந்தர் முதலியோ மா . கூரு. ) 


சு .ந 


கூட . 


துகை . 


க . 


173 


அநுப்பத்தி . 


கச 


அநுபவபூமி . 


சு .நவto 


அநுபசங்காரி - சவ்வியபிசாரமாகிய ஏது வல்லதல்லாசது ( உ - ம் . ) " ஓதநுப்பத்திஞா 
ப்போலிவகையுளொன்றாகிய முடிவுபெறா நத்தாலேயுற்பத்தியாகு - மாதாவுடையஞாக 
மை , அந்நுவய திருட்டாந்தம் வெதிரேகதி மருத்தாபத்தியெனச்சொல்வர் ” ( சூ ச.எகி . 
ருட்டாந்த மிரண்டு வில்லாதது . அது எல் பூ . 10 : கச . ) 2. சித்தாந்தமாகாத நியாயம் . 
லாப்பொருளும் நிமித்தம் அளவையா னளக் 3. சித்தியாகாமை . 4. தகுதியின்மை , பொ 
கற்பால காகலின் என்பதிற்போல . (ஈண்டு ருத்தமின்மை . 

மை . ( உ - ம் .) அநுப்பத்திச்சொ 
முழுவதும் பக்கமாயிருத்தலிற் றிருட்டாந்த ன் மயந்தோன் றப்பொருள் வேறுணர்த்தில் ” 
மில்லை .) ( தாக்கசங் . சு o . ) { 

( பி.வி.சஎ.) 5.நிறைவேறாமை , 6. பிரயோகி 
ஹாரி நீ : சு நீ - எதிர்மறை உவஹா க்கப்படாமை . 7. யுத்தியின்மை . (கநவ 
ரிநீ - முடிவுடையது .) 

பதி : • நீ - எதிர்மறை , உவவதி- தகுதி , 
அநுபதிதம் 

இறங்கினது . 

கினது . 2. பின் பிறத்தல் , யுத்தி . ) 
சாடப்பட்டது . 3. விழுந்தது . சுரு அநுபமம் - தனக்கு நிகரில்லாதது . ( 2-- ம் . ) 
வதிய : க - பின் , வதிய - விழும் 

தெரிவரிதாய பயமாய் ” ( தத்துவ . பதி . 

கூ .. ) 2. மிகச்சிபேட்டமானது , ( சுருவம் : 
போனது . )) 

சு நீ - எதிர்மறை . உவ 2 - ஒப்பு . ) 
அநுபந்தசதுட்டயம் - ஒரு நூல்செய்வோ 
ன் அந்நூலோடு சேர்த்துத் தந்துரைக்கும் நா அநுபமை -1 . உவமையின்மை . 2. குமு 
ன் பொருள்கள் ; அவை:விடயம் , சம்பந்தம் , தமென்னும் தென் மேற்குத்திசையானையின் 
பயன் , அதிகாரியென்பன . ( உ - ம் . ) " சாத்து 

பெண்யானை . 3. மிகச்சிரேட்டமானது . 

( சு 
மநுபந் தச துட்டய நூற் தவிடயஞ்சம்பந்தம் நவா: சு நீ - எதிர்மறை, உவ 33 - ஒப்பு . ) 
பயன திகாரிகளென நான்கறியே ( வேதா, 
சூ . அ . ) ( க.நவநதுகனடிய கு . 

அநுடயம் இரண்டு மல்லாதது . ( தர்க்க 
பின் , வய கூடிநிற்றல் . வதடிய 

பா . அக . ) ( க நீ - எதிர்மறை . உஷயம் - இர 

ண்டு . ) . 
நான்கன் கூட்டம் . சம்பந்த நீக்கி ஆதந்தரியங் 
கூட்டி கான்கென்பாருமுளர் .) (கன் . விரு செய்யுளின் இரண்டாமுறுப்பு . 

அநுபல்லவி - பதமென்று வழங்கப்படும் 
த்தி . சிறப் , உரை .) 

அநுபந்தம் . 1. அடுத்துயாக்கப்படுவது . அநுபலத்தம் -1. அடையாமை . ( தர்க்க 
2. அநுசரித்தல் , 3. இம்மையிலுண்டாகின் 

எசு . ) 2. காணப்படாதது . ( பௌட் .. 
றான்மைதீமைகள் . 4. இடையறாத் தொட பசு . க o ரு . ) (சு .நவ : நீ எதிர்மறை 
ர்ச்சி . 5. ஒற்றுமை , ஒன்றிப்பு . 6. ஒன் றனோ உவ ை- அடைதல் .) 
டணைக்கப்பட்டது . 7. கட்டுதல் , 8. காரிய 
த் தொடர்ச்சி . 9.கூடுதல் , 10.சிசு . 11. தடை . 

அநுபலத்தி -1. அநுபலத்தியலங்காரம் .2 . 
12. தொடக்கம் . 13. தொடர்சசி , 14. பிர 

அறுவகைப்பிரமாணத்து ளொன்று . ( உ - ம் . ) 
யோசமான செய்கையைச் செய்யப்பழகல் . 

அநுபலத்தியது - சீதமின்மைபனியின்மை 

காட்டல்போலும் ( சி . சி . அளவை . 50 . ) 
( க.ந யெல் : சந- பின் . வய கூடி 

3. அறியப்படாமை . சு நவஜி: சு 
நிற்றல் . ) 

எதிர்மறை . உவமே அறிதல் . 
அதுபந்தன் - 1 , உடன்பட்டவன் . ( உ - ம் . ) 
" காயு மவர்க் கநுபந்தருமாயுள் சளித்தீரே அநுபலத்தியலங்காரம் - நுகர்ச்சியின்மை 
(சிவசரு . சுவர் . ககரு . ) 2. குருயைப்பின் யணி . ( குவல . கககூ . ) 
சாடர்ந்து நடக்குஞ் சீடன் . 3. பெற்றோ 

அது பவப்படல் - உற்றறிதல் . 
ரைப் பின்றொடர்ந்து நடக்கும் பிள்ளை , ( க 
நவ . ச ந பின் , வால் - தொடர் 

அநுபவபூமி 

இருவகை ஞாபூ 

ஞாநபூமிகளு 

ளொன்று ; அது : சத்துவாபத்தி , அசஞ்சத்து , 
ப்பாடுடையவன் . ) 

பதார்த்தாபாவலை, துரியயென 
அநுபந்தை -1 . தாகம் . 2. விக்கல் . ( கரு- வகைப்படும் . ( வேதா . சூ . கசஅ . உரை . ) 
வாயா : கரு--- பின் . வா - க -டுவது . ) | [ சு நலவலு 3 ; சுவை- தானேயறி 
அதுப்பத்தி - 1. சாத்தியத்தைச் சாதிக்க யுமறிவு . வ - நிலை ) 


. 


நான் 


174 


1 


அநுபாடணம் . 


கஎரு 


அநுபூதம் . 


ன் 


சிபு . அ 


அநுபவம் 1. அநுபோகம் . ( உ-- ம் . ) அநுபாடித்தல் -1 . அதுதித்தால் , ஒருவர் 
" கண்ட பேரின்ப வநுபவக் கருத்தினோடெ சொன்னதை யெடுத்துச்செல்லல் . (உ - ம் .) 
முந்து " (காஞ்சிபு . தழுவ , ககஉ . ) 2. காரி சுத்தமாடையிலசுத்தமாயை தோன்றுமே 
யம் . 3. கைவல்லியம் . ( உ - ம் . ) " அதுபவரி 

சூக்கும் தேசத்திற் றூலதேசந்தோ 
லையுஞ்சேருமோ " ( தாயு . ஆரண , க . ) 4. சுக மென்றுஞ்சொல்லுஞ் 

சை புராணிக 
போகம் . ( உ- ம் . ) " பிறை நுதல்வஞ்சிய நு மதா நுசாரிகளாயிருக்கின்ற ஆசாரியாம சம 
பவமுண்டு " ( மதுரைப்பதிற்றுப்பத் . ருஅ . ) நுபாஷித்து " ( சி . சி . 2 : ருக 

( சி . சி . 2 : ருக ஞாப் . ) 2 . 
5 தானே கண்டறியுயறிவு , நினைவிற்கும்வ சொல்லுதல் . ( மூ . கூந - வாஷ : கூ - 
ராகிய உணர்வு . ( உ - ம . ) " யதார்த்தா நுபவ பின் . வாஷித்தல் - சொல்லல் . ) 
ப்பிரமை " ( தர்க்கபா . ங .) க நலவாசி 
பின் , வவ - இருக்சை 

அநுபாதகம் மசாபா தக துல்லியம் , 
] 

( உ - ம் . ) “ பஞ்சபாவந்தனச்சநுபாதச - பெஞ் 
அதுபவி உலக விவகாரங்களை நினையா சலில்லனயாவையுமெஞ்சுமால் " ( 
மல் ஆத்துமவிவேகத்சை யடைந்து ஒரு சக தநூகோ. உக . ) - ஒப்பு . உாக - 
நத்துலே சீவன்முத்தனாவோன . ( உ - ம் ) " வீடு 

தீங்கு . ) 
லகவிவகாரம் நினையாமல் விவேகமேவியோ 

அநுபாதம் - 1. ( மதநல்) காணங்களி 
ர்பிறப்பினாமுத்தன நுபவியே " ( வேதா. சூ 

லொன்று . ( கதைபு. ஆந்திர புரி . ச.எ. ) 2 ( கண 
கச . )கலவி : சு நவ; இ- ஒரு வ - வி . ) 

க்கதிகாரம் . ) சங்கல் தம 3 , ( ணசகதியார 
அநுபவித்தல் - துய்த்தல் . ( உ - ம் . ) " இச்ம் ) திரயாசிகம் . 4. பின்றொடர்தல் , 
சாபமுமநு - வத்தல்லது விடாதால் ” ( காஞ் வாத : சு 

பின்.வாத - விழுதல் . ) 
- அரிசா . கந .) 

அநுபா தேயம்-- அங்கீகரிக்கப்படாதது . 
அநுபவிப்பு -- அநுபோகம் . 

[ • உாஜெயா ) 
அநுபவியம் - அது பவிக்கப்படுது . ( உ - ம் . ) 
" 

அநுபாதேயன்-- அங்கீகரிக்கப்படச்கூடா 
வனானவன் நனது பிரியத்தைத் தகாதிவி 
டயங்களின் மேல்வைத்து அவைகளையின்ப 

| உாயெ : சு நீ - எதிர்ம 
மாயநுபவிக்கு விடத்த நுபவிப்பானு மநுபவ 

றை . உஉாயெ - அங்கீகரிக்கப்படக்கூடி 
முமா கிய இரண்டு வின்றி " ( வேதா . சூ . ஙரு . யவன் . ) 
உரை . ) கலாவக வை , ய- ஒரு 

அநுபாநம்- 1. மருந்தையுட்ட குத்தக்கு 
வ- வி . ) 

க்கொள்ளும் பாநம் , மருந்துடன் , குடிக்கும் 

பாகம் . 2. மருந்து டனருந்தும் பதார்த்தம் . 
அதுபவை பார்ப்பதி . ( அநுபவமுள்ள 
வள் . ) ( உ - ம் .) " இமகிரிகுமாபத்தைய நுபவை 

( உ - ம் . ) " அரசாதி . யநுபாநமது ” ( இராச 

பின் பா ந 
பராசத்தி " ( திருப்பு . கூ அச .) ( க நலவா வைத் . க 0 க .) ( ச.நு . கூட , பின் . 
க நலவா 

வடமொழி ஆவீறு தமிழில் குடித்தல் . ) 
ஐயீருயிற்று . ) 

அநுபாலம் - 1 , கீழ்ப்படிதல் , ( உ - ம் . ) 

“ ஆஞ்ஞாநுபாலரும் ” ( பௌட் , பும் . கஉ . ) 
அதுடாவைகவேத்தியம் * நுபவமொன் 

2. பாதுகாத்தல் . சுவா ந . 

( . ) 
ராலேயறியத்தக்கது . ( உ - ம் . ) " பரமசிவம் 

அதுபாவம் 

1. , 

கண்சாட்டு , சைகாட்டு 
ஸவரூப ஞாநா நுபவைகவேத்திய ” ( சி . சி . 
பாயி ரு . சிவாக் .) (கநவ; ஏக - ஒன்று . 

முதலய உங்க சேட்டைகளினால் பாக்கருத் 

தை விளக்குங்க . 2. திடமான எண்ணம் . 
வெடி ) - அறியத்தக்- சி . ) 

3. தேசசு . 4. நிச்சயம் , 5. மகத்துவம் . ( க 
அதுபாடணம் 1. கண்டிக்கும் பொருட் 

நாவால் சு ; வாவ - கருத்து , இருத் 
டாக ஒரு பிரதிஞ்ஞையைத் திரும்ப எடுத் 
துச் சொல்லுதல் . 2. சொனனதைப்பினனு 

தல் , ) 
ஞ்சொல்லுதல் . ( உ - ம் . ) யாமமறைபொ 

அநுபவிக்சத்தச்சது . 
முதலரைந்தவநுபாடணத்தால் (சிவதரு . ) ( உ - ம் .) " ஸவா நுபவா நுபாவியபாம் " ( சி . சி . 
சிவஞா யோ.எரு .)( கூ ஹாஷண : சு . 

அ : கூ ச . ஞாநப் . ) ( கூநஉவ ).) 
பின் , வாஷண சொல்லுதல் . ) 

1. அறிந்து கொள்ளப்பட்ட 
து . ( உ - ம் . ) " பூர்வத்திலேய நுபூதமான பேரி 


சவன . 


--- 


அதுபாவியம் 


அநுபூதம் - 


175 


அநுமதி . 


கஎக 


அதுமாத் 


வந்தது . 


8 சிய .) 


- 


யா திசத்தசாதியங்கள் என்று நிச்சயிக்கப்ப கையோடு முரைத் தநுமதி பெற்றங்கண் 
டும் " ( சி . சி . உ : சுக . சிவாக் .) 2. காரியமாக ( சேதுபு . சேதுயா . கரு . ) 3. சுக்கிலபக்க சது 
கூவது. ) 

ரத்தசியோடு கூடிய பெளர்ணிமை.( ச 
அநுபூதி- 1. தானே கண்டறிந்தும் பிறர் கூட . 3 தி - சம்மதமுடையது . ) 
க்தச் சொல்ல இயல ததுமான அறிவு . ( உ - ம் ) 

அநுமதீயம் - பாவராக தாளங்களென்று 
“ பேசாவநுபூதியையடியேன் பெற்றுப்பிழை மூன்றினிலக்ஷணங்களையுங்கு அநும் 
க்க ” ( தாயு . சொல்லற். ங . ) 2. நினைவிற்சய னாற் செய்யப்பட்ட பாதசாததிரம . ( ஹ - 
லாய் வேறாகிய உணர்வு . ( உ - ம் .) அநுபூதி 
யாவது ல மிருதுவிய திரிக்தஞாநம் ” (சி . சி . 
அளவை . க . சிவாக். ) (கநதி. அனுமந் - அநுமார் . ( ந -23 . ) 
ந --பின். மதி - யானது . ) 

அநுமந்தன் --அநுமான் . ( உ - ம் . ) அநும 
அதுபூதிகம்- அநுபவிக்கத் தக்கது . ( உ - ம் . ) ந்த னடித்தானே ” ( இராமநா 
" சிவானு வஞ் சுவா நுபூதிகமாம் " ( சி.சி. அ: அநுமந்தா - சம்மதித்தவன் போலிருக்கி 
ங ச . சிவாக. ) [ சூதிக , சந ரவன . ( பகவற்கீ. கூ . உ ங . ஸ்ரீ . ) தேகேந் 
பின் . ஓதி - ஆனது . க - ஒரு வ - வி . ) திரிய வியாபாரங்களில் தான் பிரவிருத்திய 
அநுபோகம் 1. அநுபூதி . ( உ - ம் . ) " தா 

ற்றவனானாலும் பிர விருத்தியுள்ள வலைப்போ 

வத்தோற்றப்படுகின் றயன . ( ஷை o ). செவ் 
னே தானாயனுபோகக் தன்னில் ” ( சி . சி . 
பா . மாயா , பத . கச . ) 2. அப்பிபாகம் . ( 2.- ம் .) 

வையாயேவுகிறவன் . ( ஷை 81) . செய்யவே 

ண்டியகாரியங்களி லாலோசனை சொல்லுகி 
" அவன் இராமபாணக்குளிகை செய்வதிலநு 
போகப்பட்டவன் ( us. ) 3. இனயம் 

. 

றவன் , ( க்ஷர் . வீ ) . [ சு ந 8 ஞா . ) 
( உ - ம் . ) " சிவயாது -னே யநுபோகமதாய்ச் அநுமந்திரு சம்பிரதாநம் ( இலக்கண . ) 
சிவஞா முதேபசயாற " ( திருப்பு . ருகஎ . ) சம்மதமாயேற்றற்பொருளில்வரும் நான்கா 
4 , சுகவாழ்வு . ( உ - ம் . ) " நீதியநு போகநெறிக் ம் வேற்றுமையுருபு. " ஆசிரியன் மாணாக்கனுக் 
ன்று " ( இராமா தூற்பய . அ . ) 5. புணர்ச்சி . க்கசையடி கொடுத்தான் ” என்பதிற் போல . 
( உ - ம் . ) " குறமாதினின் பவநுபோக சரசக் ( பி . வி . கூ . உரை ) க ந -3 - சம்மதி 
கார " (திருப்பு கூடு .) ( க - கூட . வொம் த்தவன் , வராக . (கொடை ) நான்கா 
உண்ணல் . ) 

ம்வேற்றுமை . ) 
அதுபோகி - அநுபோகங்கொள்ளுவோன் . 

அநுமாணம் 
( உ - ம் .) "தகைலோகமெலாம் நுபோக " (திரு 

இறந்தசணவனோடுடன்க 
ப்பு . ரு எ . ) ( சு_ு கூட . மொமி நீ உண் 

ட்டையேறி மரித்தல் . ( உ - ம் .) " பந்தமுறவ 

நுமரணஞ்செய்தவுருக்குமணி முதற்பாவை 
போன் . ) 

மார்கள் . ” ( கல் . பார . முத்தியடை . சு . ) 
அநுபோகித்தல் - அதுபவித்தல் , 

சநாண : கு . கூட . காண - அற 
அதுக்கோடிபோன் - அருச்சுகன் . ( ச 
- நீ - அநுமக்குரங்கு . ) 

த்தல் . ) 
அநுமதண்டம் - சே.திவிலுள்ள ஒரு தீர்த் 

அநுமலோசை - சூரிய சமுகத்து நடிக்கும் 
தம் . ( உ - ம் . ) " அநுமகுண்டவியனீராடி ” 

மாதர்களிலொருத்தி . ( கூர்மபு . 

( கூர்மபு . ஆதவர் 

றப் . க 0 . ) 
( சேதுபு . சேதுயா. உ அ .) ( சு . குண . ) 
அதுமதம் - 1. அன்பு 2. சம்மதி . ( உ - ம் ) 

அநுமாந் -1 , அஞ்சகை யென்னும் பெண் 
ஆற்று நிறைவேற வநுமதஞ்செய்கென 

ணினுடையமகன் ; இவன் கிட்கிந்தை மலையி 
( சிவதரு . சிவஞா. தாற் . உஎ . ) 3. பிரியம் . 

லே சுக்கிரீவனுடைய சேகையை சேர்ந்திரு 

ந்து இராமச்ச சதிகனுக்குத் துணைவனு 
[ சு நு 35 : சு கூட . 85 - கருதப்ப 

தனு மானவன் . இந்திரனுடைய ஐராவதயா 
ட்டது . ) 

னையிற் பாய்ந் அவனுடைய வச்சிராயுதத் 
அது பதி- 1. கட்டளை . ( உ - ம் .) " அநுமதி தினால் ஊறுபட்ட சதுப்புடைமையால் அது 
கொடுதொழுது ” ( திருவிளை , நாக . கச . ) 2 . மானெனப்பெயர்பெற்றான் என்பர் . ( உ - ம் ) 
சம்மதி . (உ.ம்.) " தெளிதருபுனலின் மூழ்க " கூர்பற்றிய வென் குல சத்தாற்கூறுபடு புண் 
த்திருவருள் 

வருள் செய்தியென்னா - வுள் மல்யுவ வடுத்தீர்க- வார்பெற்றார் பெற்றது கின்னது 


176 


அநுமா நாகம்மியம் . 


கஎஎ 


அநுரஞ்ச நம் . 


கா 


அதுமா 


( 


வற்றிடலாலநு மனெனும்- பேர்பெற்று " ( இ அநுமா நபாசம்-- அநுமாநப்போலி . ( சி . 
ராமா .உத்.அது . கூ . ச . ) ( க - காது - சிற்ப சி . அளவை . கச . மறை ) ( கநஜா ந -கரு 
நூல் முப்பத்திரண்டிலொன்று . ) 

தலளவை . சூவால - போலி . ) 
அநுமாநசாமக்கிரி 

அநுமாதத்திற்குவே அதுமாதித்தல் - அநுமாகப்பிரமாணத்தா 
ண்டும் உறுப்புக்கள் . ( அளவை . கூ .சிவஞா.) | லறிதல் . 2. ஐயத்தோடெண்ணுதல் . 3. குதி 
( கநரை நம ஓளவை . வலாமி 

ரைகனைத்தல் . ( உ - ம் . ) " குதிரை தற்செயலா 
ணசமூகம் . ) 

யாவது வாங்குகிற ஆளைக்கண்டாவது அது 

மாநித்தாலுங் கூத்தாடினாலும் ” ( அசுவசாத் . 
அநுமாநப்பிரமானாலங்காரம் 
நப் பிரமாண அணி . ( குவல . கரக . ) 

கஎ . ) 
அநுமாநப்போலி - சா தநம் பக்ஷத்திலிரு 

அநுமா நிதம் - குதிரைக்கனைப்பு . 
க்கையின்மை , சபக்ஷத்திலிருக்கையின்மை , 

அநுமாபகம் அநுமிக்கப்பண்ணுவது 
விபக்ஷத்தினீக்கமின்மையென்னுங் குற்றங் 

ஏதுவாகி அறிவிப்பது . ( பௌட் . பதி . எஇ 
களோடு கூடியுஞ் சிலரூபயோகத்தால் அது 

சு - நஜாவக . ) 
மாகம் போலத் தோற்றும் போலிநியாயம் . 

அநுமித்தல்- அநுமாகப்பிரமாணத்தினா 
( சைவப்பி , கரு . தர்க்கபா . எச 

ச . ) 

லறிதல் . ( உ - ம் .) மாயையிடையையுளண் 
அநுமா நம்- 1. ஐயததோடெண்ணு தல் . 

முலையான் மற்றைமாதர்போலென்று தூய 
2. ஐயம் . ( உ - ம் . ) " இனியிங்கிதற்குமநுமாக 

மதிஞா நுமித்துச்சொல்லுமருங்குற் றோகை 
மோ ( தாயு . அகிலா . க . ) . தர்க்கசாத்திர 

தான் . ( பிரபுலி . பிரபுதே . கூ எ . ) 
த்திற் சொல்லப்பட்ட பிரமாணங்களுளொ 

அநுமிதி அநுமாநத்தினாற் றோன்றும் 
கிய கருதலளவை . இது நேபே யறியப் 

அறிவு . ( தர்க்கபா . கஎ . ) ( 

சுஜிதி .) 
படாது சாதித்துப் பெறற்பாலதாய் மறைந் 

அநுமேயம்- அநுமாகப் பிரமாணத்தால் 
து நினறபொருளை யதனை விட்டு நீங்காது யா 

அறியத் தக்கது . 
ண்டும உடனாய்நிகழும் ஏதுவைக் கொண்டு 

அநுமை அநுமாநத்தினால் வரும் அறிவு , 
உணர்வதாகிய ஆன்மாவின் ஞாநசத்தி ; அது : | ( கந ar 

சுந . ) 
புகையைக் கண்டு 

காணப்படாத நெருப்பை அநுமோதநம் - 1. அங்கீகரிப்பு . 2. ஒத்து 
யுண்டென்றுணர்தல் போல்வது . எதுக்களை மகிழ்தல் . 3. சம்மதம் . ( ச ந - ஜோடி ந : 
க்கொண்டு மறைந்தபொருள்களை யறிதல் . 

க- கூட . ஜொஉந - மகிழ்தல் .) 
( சி . சி . அளவை . உ . நிரம்ப . ) ( க . 

அநுயாத்திரி- யாத்திரையிற் கூடப் 
ஜா ந : சு .ந D - பன் . ar_ ந - அளவை . 

1 ) 

அநுயாத்திரிகள்- போவோன் . ( கு 
அநுமா நவாக்கியம் - அநுமாநப்பிரமாண தி.க. - கூட , யா தி - பயணகாரன் .] 
த்தால் ஒருவன் அறிந்ததைப்பிறன் அறியு அநுயோகம் -1. கண்டித்தல் , 2 , தேவத் 
ம்படியுணர்த்தும் வாக்கியம் , இவ்வாக்கியத் 

தியாகம் . 3. வருந்திக்கேட்டல் . 4. விசார 
திற்குப்பிரதிஞ்ஞை, எது , உதாரணம், உப ணை , 5 . 

வி ( க - யொம : சு_ு - பின் . 
நயம் , நிகமாம் என்பன அவயவங்கள் - ( உ -ம் . ) யொம் - இணைத்தல் .] 
அநுமாந வாக்கியத்தினுடைய ஏகதேசங் 
கள் அவயவங்கள் . ” ( தர்க்கபா. எஉ . ) [ சு ந 

அநுயோகி -1. கூடியிருக்குமது . ( தர்க்க 
தா நவாக 
வாக ) .) 

பா , கச . ) 2. விதிவினை . ( 2 -ம் . ) " விதிய நு 

யோகி மறைபிரதியோகி ( பி . வி . கசு . 
அநுமாநவிருத்தம் - அநுமானப்பிரமாண 

உசை. ) ( சு நயொமிது .) 
த்துக்கு மாறாகப்பக்கவுறுப்புக்கூறுவது . ( அ 
நுமா . பக்.க.) 

அநுயோ சநம்- வினா . ( க நயொஜ. ந . 
அநுமா நவுறுப்பு - பக்கம் , எது , திருட் 

பின் . யொஜந - இணைத்தல் . ) 
டாத்தம் , உபநயம் , ரீகமனம் என ஐந்தாம் . 

அநுரஞ்சகம்-திருத்தியாக்குவது . ( சு 
• ( அநுமா . பக் . சு . ) 
அநுமா நாகம்மியம் --- அநுமாநத்தால் அ 

ஐக ; சுநு- கூட . ரூக பிரியமாதல் . ) 
றியப்படாதது . ( சி . சி . 2 : எ . . சிவாக் . ) அநுாஞ்சநம்- ] . நேசித்தல் , 2. பிரியப்படு 
( க - ந- ar ந - கருதலளவை . சு.3 

த்துதல் ( 

சர ந ; கூ -- கூட . W 
யப்படாதது , ) 

பிரியமாக்குவது . ) 


யாதி 


பை 


சுந D 


-- அறி 


177 


அநுவகன் . 


காஅ 


அநுவாதம் . 


அதுலாபம் 


அநுராகம் -1 . சிற்றின் பவிருப்பம் . ( உ - ம் ) வகன தன்மே - லோங்கிநின்றதோர் பரிவக 
" இதழைக்கொடுத்த நுராகத்துருக்கி " ( திரு . னெனும் பெயருடைய - தீங்கில் வாயு சக்கர 
ப்பு , உசு. ) 2. சிநேகம் . 3. மிகுபிரியம் . ங்களேழுந் தனிசிறக்கும் . ( கூர்மபு . மண் 
( சு . நுராம் . ) 

டல . ச . ) 
அநுராகமாலை 

அநுவதித்தல் -முன்னர்ச்கூறிய ஒருபொ 
ஒரு 

பிரபந்தம் ; அது : 
தலைவன் கனவின்கண் ஒருத்தியைக்கண்டுகே 

ளை யொருநிமித்தத்தாற் பின்னும் எடுத்து 
ட்டு உண்டு உயிர்த்து இனிமையுறப் புணர் 

கூறுதல் . ( உ - ம் . ) " இருவர் சொல்வழக்குமே 
ந்ததைத் தன்னுயிர்ப்பாங்கற்கு உரைத்த 

ற்கொண்ட நுவதித்து ( திருவிளை . மாமனா. 
தாக நேரிசைக் கலிவெண்பாவாற் கூறுவது 

B.0 . பி , வி . BC . உரைர . ) 
( தொன் னூல் . உ அகூ . உரை . ) ( 

சுராம அநுவமிசம்- வமிசவரலாறு . (கநவ : 
8rer ) 

வரிசை . வ- - மரபு . ) 
அதுருபம்- 1 , இணக்கம் , ஏற்றது . 2 . அநுவயித்தல்-- ஒரு வாக்கியத்திலே இல 
ஒத்தது. 3. தக்கது . ( உ - ம் . ) " முநிவர்தோ க்கண முறைப்படி யெழுவாய் பயனிலைகள் 
னறினர்கருமவநு ரூபமாய்ச்சிவாபாக்கினையா வெளிப்படத்தோன்றுமாறு சொற்களைக் கூ 
ல " ( சூத . சிவ . கக : ச .) ( க.நாவ ; ட்டிச் சொல்லுதல் . 
சுநு - ஒத்த . ஈ - வ- வடிவம் . ) 

அநுவர்ணநை வர்ணித்துச் சொல்லல் . 

( உ - ம் . ) " பெருகுபிதிர்வஞ்சா நு வர்ணதை 3 
அநுரோதம் - இணக்கம் . 
அடிக்கடி பேசுதல் , மறுப 

( மச்சபு . அநுக்கிர. சு .) ( ச ந - வண- நா . ) 
டியும்பேசுதல் .( லிங்கா.கஎ ... )( சு_ுஜாவ 

அநுவர்த்தநம் -1. காரியம் . 2. கீழ்ப்படி 
பின் . லாவ - பேசுதல் . ) 

தல் . 3. சம்மதித்தல் , 4. தொடருதல் . 5 . 
சு நீ 

பிரியப்படுத்துதல் , 6 முற்சூத்திரத்திற்சொ 
அநுலேபகம் - சந்து முதலிய பூசுங்கருவி . ல்லப்பட்டதைக்கொண்டு குறைநிரப்புதல் . 
[ சுகந - வெவக : சுந- கூட . 

வெல்க - 

( சுநுவ.த - ந : சு - பின் . வ.த --நப 
பூசுவது . ) 

விருத்தியாதல் , தாபித்தல் .) 
அநுலேபநம்- 1. அபிடேகஞ்செய்த 
அதுலேபம் ல் . 2. அபிடேகத்திரவி 

அநுவர்த்தி - அநுசரித்தல் . ( உ - ம் . ) " த்த 
யம் . 3. தைலமுதலியவற்றை யுடம்பிற்பூசு 

நுவர்த்தியாயிருக்கிற புத்தியாதிபிருதிவியக் 
தல் . ( உ - ம் . ) " குங்குமகற்பூரசந்தநாதி யநு 

தமான தத்துவங்களும் " ( சி . சி . 
லேபநமாகவும் ” ( சி - லி . கிரி , கக . உரை. ) 

சிவாக் . ) ( கு ; வதி - - இருத்தல் . ) 
( க -ந - நெ : சு - கூட , வெவ . 

அநுவர்த்தித்தல் - தொடருதல் , ( உ - ம் . ) 
பூசுதல் , ) 

"அந்தச்செய்தகருமம் நசித்ததினாலொருஆ 
அனுலோமசன் - அநுலோ மன . ( கூ - பூர்வஞ்செரித்துப்பலபரியந்தஞ் சம்ஸ்காரா 
Gerag ; ) 

ன் மாவாய் அநுவர்த்திக்கும் ” (சி.சி. உ : ரு.அ 

சிவாக் ) 
அதுலோமன்- நாற்குலத்துள் , உயர்குல அநுவழி- புதன் . ( சூ . நிகண் . க ; சுக . ) 
த்தாடவன் இழிகுலப் பெண்ணை விவாகஞ் 

அநுவாக்கியை 

யாகத்திலே தேவதை 
செய்து பெற்ற பிள்ளை. (உ - ம் . ) " குலமுயரா யை யழைத்தற்குச்சா தநமான ஒரு வேதமந் 
ணுந் தாழ்ந்தகுலமுறுபெண்ணுங் கூடி - ய லம 

திரம் . [சு நவாக : 

சுவாக ) 
றப்பிறந்தமைந்தன நுலோ மனென்னும் பே 

கா . ) 
ரான் ( சூத . சிவ . கஉ : சு , ) இப்படிப்பிறதை 

அநுவாகம் - வேதத்தின் உட்பகுப்பு . 
அநுலோமர் : சவர்ணன் , அம்பட்டன் , பார 

அநுவாசரம்- ) 1. அனபு . 2. கூடியி 

அநுவாசம் 
சவன் , மற்குரு , உக்கிரன் , சூசுகன் என அ 

ருத்தல் . 3. வாசனையூட் 
றுவகையர் . ( சைவச . பொது . சசுசு . உரை . ) 

டுதல் . 4. வேலைச்சாலை . ( க நவாஸ் : சு 
( சு - வொ 3 : சு - கிரமம் , வொ 2 - நு - கூட . வால - இருத்தல் , பரிமளம் . ) 
தொடர்பு . ) 

அநுவாசிதம் வாசனையூட்டப்பட்டது . 
அதுவகன் வாயுசக்காங்களுளொன்று . ( 

சுவாமிக . ) 
உ - ம் . ) " ஆங்கணவகன் பிரவகன நுவகன் அநுவாதம் - 1. சம்மதம் . 2. நிந்தித்தல் , 
சிறப்பின் - வீங்குசக்ஙகனிவகன்மேற் . பரா 3. முன்னர்க்கூறிய ஒரு பொருளை யொ 


} 


--- 


178 


அநுவிருத்தி 


கஎக 


அநூர்த்துவாத்தி . 


வாறு கூ 


- 


மித்தத்தாற் பின்னும் எடுத்துக் கூறுதல் . ருத்தியாயிருக்கையினாலே " (சி . சி . உ : 10 . 
( பி . வி . ரு 0 . ) வாதிகூறிய பொருளை நீயிவ் சிவாக் .) 8. புறநடை ( கநவரது : சு நீ 

றினையெனக் கண்டநஞ்செய்தற்பொ | பின் . 
ருட்டுப்பிரதிவாதியுங்கூறுதல். ( உ - ம் .) " ஆங்க 

வரதி - தொழில் . ) 
வன்னுரைத்த மொழிகேட்டவன்பர தனை அதுவுரு- ஒத்தரூபம் . ( உ - ம் . ) " பார்ப்ப 
யநுவாதஞ் செய்து " ( பெரியபு . திருஞாந . 

னமாக்களினிடையே பாண்டுமைந்தர நுவுரு 
க.கள. ) (சுவாஉ : சு_ு 

பின் . வா ? 

க்கொண்டிருந்த தன்மை " ( பாரத . திரௌ . 
சொல்லுதல் . ) 

சுகூ . ) ( க ஒத்த . உா - ரூபம் . ) 
அநுவாதி--. 1. அநுவாதம் செய்பவன் . 2 . அநுவுலோமன் --- அரலோமன் , ( உ - ம் . ) 
சமணரிவொருவன் . ( சி . சி . பா . நிகண் . 

" அரும்பிரதிலோ மனு 

மநுவுலோமனும் 
மதம் . ச . உரை. ) 

( நல் , பார , கன்னிகா.உச .) ( க நலொ8. ) 
அநுவாதித்தல் -- அநுவதித்தல் . ( உ - ம் . ) அநுவேதம் - 1. கூட்டு தல் , 2. சம்பந்தம் . 
" சொன்ன நூலநுவாதித்து ” ( திருவிளை . த ( உ - ம் . ) " சங்க மறு சச்சிதாநந்தவொளியுருவந் 
டாத . ருச . ) 

தானெனச்சிந்தித்திடலுட் சத்தா நுவேதம் ” 
அநுவித்தம் - 1. கலக்கப்பட்டது . 2. கல ( வேதா. சூ ... கருக . ) க ந வெய : சுந் 
ந்து பிந்தப்பட்டது . 3. குயிற்றப்பட்டது . 4 . கூட . வெய - துளைத்தல் .) 
கூடினது . 5. சம்பந்தப்பட்டது . 6. துளை 
க்கப்பட்டது . 7. பலவன்னப்பட்டது . ( சு 

அநுற்பத்தி -1 . சித்தியின்மை . 2. பிறப் 
ந -வி : சு ; வி . ) 

பின்மை. ( 

கதி: சங் - எதிர்மறை . 
அநுவிதாயி-- அநுசரிப்பது , இணங்கி உக.சி - பிறப்பு . ) 
யது . ( உ - ம் . ) " ஈசுவரனுடைய இச்சா நுவி அநுற்பூதம் - காணப்படாதது . ( உ - ம் .) 
தாயிநீயாகமாயையானது ஆன்மாவாரகமா " அநூற்பூதசத்தம் ” ( சி . சி . உ : சுரு . சிவாக் . ) 
கிய ஆணவம் நீங்கும்படிக்குக் கலையாதி தத் (சு.த.க எதிர்மறை. உஉ 

வங்களைத் தன்னிடத்திலே யுதிப்பிக்கும் காணப்படுவது . ) 
சி . சி . 2 : அச . சிலாச் . ) ( சு_ுவியாயி நீ : 

அநூகம் -1 . ஆமோதித்தல் . 2. ஒழுக்கம் . 
சு - பின் , வியா . நீ - விதிகளையனுச 

3. கழிந்த பிறப்பு . 4. குணம் , தன்மை . 5 . 

கோத்திரம் . ( க - க . ) 
ரிப்பது . ) 

அநூடன்- விவாகஞ்செய்யாதவன் . ( சு 
அநுவியவசாயம் - பிரத்தியக்ஷப் பிரமா 

ந -2 : கங் - எதிர்மறை. 2 விவாக 
ணத்தினால் உணர்ந்ததை யுணர்ந்தேன் என 
ஒருவனுக்குப் பின்னிகழுமுணர்வு . ( தர்க்கா ஞ்செய்தவன் .) 
மிர்த .சுகூ .) கு பின் . வ 

அநூநகன் - குறைவில்லாதவன் .( க 
வவவலாயம் 

நக : சுது 

- எதிர்மறை , உநக குறை 
உணாவு , செயல் . ) 

வுடையோன் . ) 
அதுவிாசநம்-- வழிவிட்டனுப்புதல் , ( சு 
நவ 

ந - போ அநூநம் -1 . குறைவின்மை. 2. முழுமை 
வஜ. ந : ச_ - பின் . வு - ஐ.ந . 

யும் . கந : கது- எதிர்மறை . ஊ.ந 
தல் . ) 
அநுவிருத்தம் - 1.முட்டைவடிவம் . 2. முன் 

டைவடிவம் . 2. முன் குறைவு . ) 
சூத்திரத்திலிருந்து அவாய்நிலையாற் பின் அநூபசம் -இஞ்சிப் பூண்டு , ( க_வஜ : 

த்திரத்துக்கெடுத்துக்கொள்ளப்படுஞ்சொ நவ - ஈரம் . ஜ - பிறந்தது . ) 
ல் முதலியன . (கவJ ) 

அநூபம் - 1 , ஈரம் , 2. எருமை . 3. தவளை . 
அநுவிருத்தி - 1. இசையச் செய்தல் . 2 . 

4. நீர்நிலை . 5. நீரருகுள்ள நிலம் . 6. யானை . 
ணங்கல் . 3. உபசாரம் . 4. ஒப்பாகச்செய் நவ: சு - சமீபம் . சூவீ - நீர் . 
தல் . 5. கூடிநின்று செய்தல் . ( உ - ம் . ) " அவ் து , ஊப என்றாயிற்று . ) 
வொருவனே யென்று - மான் றலில நுவிரு . 

அநூர்த்துவாத்தி - மேற்கதுப்பினெலும்பு . 
தியாயிருக்கும் வகையினால் ” ( சூத . எக் . பூ . 

ஹயாஷி : ம கதுப்பு . 
கக : க O. ) 6. சேர்ந்திருத்தல் . 7. தொடர்ச்சி . 
( உ - ம் .) " ஆகில் எங்கும் ஞாநமானது அரவி ஊய - மேல் . க- எலும்பு . ) 


ஹந 


179 


அநேகன் . 


க அ 


அநேகேச்சுரவாதம் . 


நேக 


பல் . கூ . 


- 


அநூரு- 1. சூரியனுடைய தேர்ப்பாகன ஆன்மா. ( உ - ம் . ) " ஏகனசேகனிருள் கருமமா 
கிய அருணன் . 2. தொடையில்லாதவன் . யை ” ( திருவருட்பய , சு ; 2. இது சாதி 
( கரு : க - எதிர்மறை, ஊா யொருமை.) 3. பலயோநிகளிலும் நிற்பவன . 
தொடை . 
- . ] 3. புதன் , 4. விடியற்காலம் . 

( உ - ம் . ) " ஏகனநேகன் ” ( சங்கற்பமாயாவாதி . 
அநேகத்துவம் - அநேகமாயிருக்குந்தன் சங . அ . அடி . ) ( சது - எதிர்மறை . மேக 
மை , ( தாயு . எனக்கென . கஉ . உரை1. ) ( அ | ஒன்றாயிருப்பவன் . ) 
தன்மை .) 

அநேகாங்கம்- 1. அநேகாங்க வுருவகம் . 
அநேகதங்காவதம் காஞ்சிபுரத்துள்ள ( உ - ம் . ) "உருவகமேகாங்கமநேகாங்கமெனா” 
ஒரு சிவஸ்தலம் . ( பெரியபு . ஏயர் . ககச .) ( தண்டி . கூ சு .) 2. பல அங்கம் . ( கநெக ; 
அநேகபம் - 1. அநேசபேசம் என்னுந்த 

சம.) 
லம் . ( உ - ம் . ) " பச்சிமாலயநல்லநேகபங் கட 
ம்பை ” ( கந்தபு , நகர , அக . ) 2. யானை . ( க 

அநேகாங்கவுருவகம் - 

உருவக அணிவ 
நெக ). கநெக - பல . வ- குடிப்பது . கையுளொன்று ; அஃது : ஒன் றன் அங்கங் 
கையினாலும் வாயினாலுங் குடிப்ப தென் 

கள் பலவற்றையு முருவகஞ்செய்து சொல் 

லுவது . ( உ - ம் . ) கைத் தளிராற் கொங்கை 
படி . ) 
அநேகபேசம் - காஞ்சி நகரத்துள்ள இரு 

முகிழ்தாங்கிக் கண்ணென் மைத்தடஞ் 

சேனமைந்தர் மநங்கலங்க 
பது சிவாலயங்களுளொன்று ; இது : விநாய 

வைத்ததோர் 
கர் கயமுகனைக் கொன்று அவன் கொம்பிலு 

மின் னுள தான் மேகமிசையுள தான் மற்றது 
ள்ள முத்துக்களாற் சிவனைப்பூசித தமையால் 

மென்னுள தா நண்பாவினி ” என்னுங்க 
வந்தபெயர் என்பர் . ( கந்தபு.நகா.அக.உரை7. ) 

வியிற் போல . ( சண்டி, ஙசு . உரை . ) ( கநெ 
(கநெகவ 

யானை . யே 

ஈசுரனிரு காமாவக . ) 
க்குமிடம் . ) 

அநேகா சிரிததணம்- இரண்டு அல்லது 
அநேகம் - ஒன்றுக்கு மேற்பட்டது , பல . ரண்டுக்கதிமாகிய பல திரவியங்களையா 
( உ - ம் . ) இந்நகரநேகநாளிருநதவெல்லையில் ” தாரமாகக் கொண்ட சையோகம் முதலிய 
( பாரத , லேத்திர. ங எ. ) ( கநெக ; சுது - ணம் . ( தர்க்காமிர் . உ கூ . ) ( கநெக - பல . 
எதிர் மறை . வணக ஒன்று . ) 

சூர் , க 0 - பற்றியது . ) 
அநேகழத்தி- கடவுள் . ( சுநெக3-5 

அநேகாந்தம்- சநதேகமாந்து , பலமுடிவு . 
A -3, கநக - பல . 8-9A - 3 - மூர்த்தமு ( கநெகாக , க ெநக- பல. கத முடிவு . ) 
டையவன் . ) 
அநேகர் - பலர் . ( உ - ம் . ) “ அடலாக்காகே 

அநேகாந்தவாதம் ஆருகதவாதம் . ( சி . 
கருடன் அடுபோர் செய்து ” ( பாரத . புட்ப 

சி . சு : 20. சிவாக் .) ( கநெகாஞ - பலமுடிவு . 
யா , கக . ) 

வாஉ . - பேச்சு .) 
அநேகவற்பாவி முன்மொழியெண்ணா அநேகார்த்தம் - பலபொருள் . ( உ - ம் . ) 
யும் பின்மொழிதத்திதார்த்தமாயும் வந்து ஆன்மாவின்வடிவுதானுமநேகார்த்த கூட்ட 
பலரையாவது பலபொருளை யாவது கருதி மென்னில் ” ( சி . சி . ச : ரு . ) ( சநகெ 
ற்குஞ் சமாசம் . "பஞ்சபாண்டவ " ரென்ப 

சுய- - பொருள் .) 
திற்போல . ( உ - ம் . ) " தொகைத்து விகு - முற் 
பதமெண்பிற் பதந்தத்தி தார்த்த முடித்து 

அநேகான்மவாதி- ஆன்மாக்கள் அநேகம் 
மெழூஉம் 

பற்பல வேகவற்பாவியநேகவற் என்றுவாதிப்போன் . ( உ - ம் .)" வியங்கிய விய 
பாவியென்றே ” ( பி . வி . உக .) ( சுநெக - ஞ்சக பாவசம்பந்தத்தோடு வியாப்பிய வியா 
பல . வதி - போல , ஆக . வாவி இருப்பது .) 

பக பாவசம்பந்த சம்பந்தியாயிருப்பனென் 

நேகான்ம வாதியாய் நீர் சொன்ன தேதென் 
அநேகன் -1 . கடவுள் . ( உ - ம் . ) " ஏகனு னில் ( சி . சி . உ : உ . ஞாநப் .) ( கநெக - பல . 
மாகியநேகனுமான வனாதனுமானானென் 

பற ” ( திருவுத்தி . 6. ) ( அவன வளது சூ நவாதிது - ஆன்மா என்போன் . ) 
வென்றுபலவாய் நிற்கத்தக்கவனென் 
றபடி . அநேகேச்சுரவாதம் - பலகடவுளருளரெ 
மேற்படி . . 

சிற்றம்ப . உரை . ) 2. பசுவாகிய ன்று வாதித்தல் . ( உ - ம் . ) " அற்றேல் அநே 


பல . 


ற 


க் 


180 


அதைதிகம் . 


க அக 


அப்பம் . 


- 


றும் 


று 


--- 


பேச்சுரவாதம் பரிகரித்தற்பொருட்டு ” ( சி அநோக்கம் - - 1. மரப்பொது . 2. மரம் . 
சி . # : சு 0 . சிவஞா. ) [ கநெக : பரமோ அப்சரசு சேவுலகத்துள்ள வேசிகள் . 
வாஉ ) 

( சுவாமி , சுவி - சலம் . வபாஸி - சரிப்ப 
அநேகே சுவாத்வம் - ஈசுவரர்பலராயிருக் வர் .) இவர் கந்தருவருடைய மனைவியரென் 
குந்தன்மை . ( உ - ம் . ) “ சத்திமானும் நேகமாய் ஸ்நாநஞ்செய்வதிலே மிகப்பிரியரென் 
அநேகேசுவரத்வம் வரும் ” ( சி . சி . க : றும் , சூரிய சகாயரான ஏழு கணத்தவர்க்ளு 
சிவாக் . ) ( சுநெகெர 

நகெ -பலகடவுளர் . கூம் ள்ளேயொருகணத்தவரென்றும் அவர் கிரு 
தன்மை . ) 

தஸ்தலை , புஞ்சிதஸ்தலை , மோகை , சகசநி 
அநேகை - அநேக மாயிருக்கிறவள் ( உ - ம் ) 

யை , பிரமலோசை , அநுமிலோசா , கிருதா 
" சத்தியநேகையென்னில் ” ( ) , சி . க : சுக . ) 

சி , விசுவாசி , ஊர்வசி , பூர்வசித்தி , திலோத் 
சிவாக் . ) ( நெகா . ) 

தமை , அரம்பையெனப் பன்னிருவரென் 

ம் , முறையே சித்திரை முதலிய மாசந்தோ 
- அநேடழகன் 1. கபடமுடையவன் . 

றுந்தனித்தனி சூரியனோடு போக்குவரவுடை 
2. செவிடு மூமையுமானவன் . 3. துர்ச்சகன் 

யரென்றுஞ் சொல்லப்படுவர் . ஊர்வசி , மே 
( கநெ 293 - ஆக : சு நீ - ஒப்பு . ன - செ 

நசை , அரம்பை , மிசிரகேசி , அலம்புடை , 
விடு . 8 க - ஊமை .) 

விசுவாசி , கிருதாசி , பஞ்சசூடை , திலோத் 
அநேடன் --அறிவில்லாதவன் . ( கநெம: தமை , பாநுவதி , அபலை , 

தி , அபலை , இரம்மியையென 

ப்பன்னிருவரென்பர் . இவரினனும் போதித் 
க நீ - ஒப்பு . பாலை செவிடு . ) 

துக்கூறப்படுவர் . 
அநைகிகம் 

அரைக்கியம் . ( கலந அப்தம்- வருடம் , ( உ - ம் . ) சசாப்தம் ” 
சு ) .. ) 

( க .) 
அதைக்கியம்- 1. ஒற்றுமையின்மை . 2 , அட் தோரியாமம் -1 . சோதிட்டோமயாக 
ஒன்றனமை, பன்மை . 
பன்மை. கெெநக 

நகசு 
சு நீ- | த்தின் ஏழாமங்கமாய் இறுதியிற்செய்யப்ப 

டும் பாகம் . ( உ - ம் .) " வடக்குநோக்கிய முக 
எதிர்மறை . மொக ) . ஏகத்துவம் . ) 

த்தினின்றும் அதர்வணவேதமும் , அப்தோ 
அநைகாந்தம் - ஏதுப்போலி மூன்றுவ 

யாமமென்னும் யாகமும் , அநுட்டுப்பு என் 
கையுளொன்று ; அது : விபக்ஷத்தினீங்கிப் 

னுஞ்சந்தமும் , வஞ்சிப்பாவும் , எனையவுந் 
பக்ஷசபக்ஷங்களிலிருத்தலாகிய நியமமல்லா 

தோன்றின ( கூர்மபு . பலவ . உச . உரை .) 
த ஏது . இது பொது அதைகாந்தம் , சிறப்பு 2 , இந்த யாகத்தினிறுதியிலே யத்தியயகஞ் 
அரைகாந்தம் என இரண்டாய் விரியும் . ( சை செய்யுஞ் சாமவேத வாக்கியம் . [ கவோ 
வப் . 4 .. ) ( சு நீ எதிர்மறை . வெனகாது .. 

யா 3 . ) 
ஏகாந்த சம்பந்தம் . ) 

அப்ப -1 , அப்பனையழைக்கும் அண் 
அதைகாந்திகம் -- 1 . ஆறுவகை . அவையா 

விளி . 2. ஓரதிசயச்சொல் . ( வழக் .) 
" சாதாரணம் , அசாதாரணம் , சபக் 

அப்பட்டா - வட்டத்திருப்பிப்பூண்டு . ( வை 
கைக தச விருத்தி விபக்கவியாபி , விபக்கை 
தேசவிருத்தி சபக்க வியாபி , உபயைகதேச 

த்திய அகராதிகாரர் " அப்பட்டர்” என்பர் . ) 
விருத்தி , விருத்தவியபிசாரி " ( அநுமாக . 

அப்படா - ஓரதிசயச்சொல் . ( வழக் . ) 

அப்படி - அவ்வண்ணம் . ( உ - ம் .) " அப்ப 
ஆம் பக் . ) அரைகாந்தம் . ( உ - ம் . ) 
“ ஆசையால் ரூபாரூபமென்னும் விருத்த டியொருத்தி செல்ல ” ( கந்தபு . தெய்வ . அக .) 

அ - ஒருசுட்டெழுத்து . படி வண்ணம் .) 
ருமத்வயாசிரயத்துவம் அகைகாந்திகதோஷ 
மென்றி தன் பொருள் ” ( சி , சி.ச : கஉ.சிவாக் . ) அப்பணை -1 . ஆதாரம் . 2. உத்தரவு . 3 . 
(சுநீ - எதிர்மறை . வெனகாதிகள் 

பிணை . ( திசைச் .) 
தசம்பந்தமுடையது .) 

அப்பத்தாள் அப்பனைப்பெற்றதாய் . 
அநைசுவரியம்- ஐசுவரியமின்மை . ( வழக் . ) 

அப்பதி- 1. கடல் . 2 , வருணன் . [ அப் 
அநைதிகம் -- ஐதிகமல்லாதது . கெெடரு 

பதி : அப் - நீர் . பதி - தலைவன் . ) 
திகள் : கது- எதிர்மறை . வெண்திகள் - பரம் 

அப்பப்ப - ஓர திசயச்சொல் . ( வழக் .) 
பரையானது . ) 

அப்பம் - ஒருவகைச் சிற்றுண்டி. ( உ - ம் .) 


வன : 


2 . 


ஏ கரங் 


181 


அபபன் . 


கஅடி 


அப்பியந்தரகரணம் . 


ஒரு சொல் . 


எனலெட்பொரியொ ட ப்பமிவையென்பவு வால , திருவிய , ங.. சம் . ) ( அப்பு - நீர் . ) 3 . 
ணரா ” (உபதேச வாணா.கசு கா . ) 2. புட்டுத்தி பிதா . ( உ - ம் . ) " அப்பனென்று மன்னையெ 
ருப்பிப்பூண்டு . 3. வட்டத்திருப்பிப்பூண்டு . ன்று மாரியனென்று முனையே செப்புவது ” 

அப்பர் -1 . ஆண் ஆட்டின் பெயர்களுளொ ( தாயு . பரா . உ அஉ . ) 
ன்று ; இஃது : இப்போது வழக்கமில்லை . இப் அப்பா- 1. அதிசயந் துக்கம் முதலிய 
பெயர் குரங்குக்கு மாமென்பது நசசினார்க்கி வைகளைக்காட்டும் ஒரு சொல் . ( உ - ம் . ) " என் 
னியார் " அப்பர்குாங்கென்றலுமாம் ” என்ற னப்பா மற்றிவ்வெழுபது வெள்ள முமொரு 
தனாற்பெற்றாம் . ( தொல் . பொரு . சுங , ) வன் - றின்னப்போது மோதேவரில் வலிய 
2. சிவன் . ( பெரியபு . நமிநந் . க . ) 3. சைவ ரோ " ( இராமா, மூலபல . ச O. ) 2. பிதாவைப் 
சமயகுரவர் நால்வருளொருவராகிய திருநா பிள்ளை யழைக்கும் ஒரு விளிப்பெயர் . 3 . 
வுக்கரசர் . ( பெரிய . திருஞாந . சகரு . ) 4. தந் ளைஞர் தாம் நன்குமதிக்கு முதியோரை விளி 
தையார். (உ - ம் .) “ விற்பரமாப்பாருள் வித்த க்கும்போதும் , முதியோர் இளைஞரை யன் 
கமருப்புடைய பெருமாளே (திருப்பு . கா புகாட்டி விளிக்கும்போதும் பிரயோகிக்கும் 
ப்பு . க . ) 

அப்பல் -1 . ஒற்றுதல் , ( உ - ம் . ) “ யாக்கை அப்பாகம் - வாலுளுவை . 
யினப்பும் ” ( இராமா . இராவணன் . சோக . ) அப்பாட்டன் பாட்டனுடையபிதா. (திசை) 
கூக. ) 2. பூசுதல் . 

அப்பாயி - தகப்பனைப்பெற்ற பாட்டி . 
அப்பவருக்கம்- சிற்றுண்டியினம் . அபூ அப்பால் --1 , அதன்பின் . 2. அதன் மே 
பம் , இலையடை , கஞ்சம் , சஃகுல்லி , 

ல் . ( உ -ம் ) " பின்னவன்பெற்ற செல்வமடிய 
யல் , பூரிகை, பொள்ளல் , போநகம் , மண்டி னேன் பெற்றதன்றோ - வென்னினியுறுதிய 
கை , மெல்லடையெனப்பத்தும் அப்பவருக் ப்பால் ” ( இராமா . கைகேசி . கக .) 3. அப்ப 
கம் எனப்படும் . 

க்கம் . ( உ - ம் . ) " அப்பாலிருநதவநசரிதரைவர் 
அப்பவாணிகர் 

ஒருவகைச்சாதியார் ; க்கு ( பாரத . நச்சுப் , கசு . ) ( அ ; பால் .) 
இவர் : அப்பஞ்செய்து விற்பவர் . ( மனிமே . அப்பாவி - பேதை. ( வழக் . ) 
உ சாக . ) 

அப்பிங்கநம்- அப்பியங்கநம் பார் . 
அப்பளக்காரம்-உறைப்பும் , உவர்ப்புமு ( க ) ம.. ) 
ள்ள ஒருவஸ்து . ( உ - ம் . ) " குடல்வாதஞ்சூலை 
கொடிதானவா த - மடல்புரியுமையமறுக்கும் - 

அப்பியங்கநம்-- அப்பியங்கம் . ( உ - ம் . ) 
நெடுவயிற்றி- னுப்பிசத்தினோடேயுயர்குன்ம 

" தேகமுழுதும் நனையும்படி முதலில் , சிர 
நோயகற்று . மப்பளக்கார மது ” ( பதார்த்த சிர்சொரிந்து ஸ்நாகஞ்செய்வதுவே யப்பிய 

ங்க நமாம் " ( தைல . பாயிர , டுக . உரை . ) 
கககக . ) 

அப்பளம்- ஒருவகையப்பம் ; இது : உழு | ( 4 ) .....) 
த்தினாலும் அரிசியினாலும் செய்யப்படுவது . அப்பியங்கம் - 1. உடம்பிலே தைலம்பூ 
( உ - ம் . ) " வாதத்தையுண்டாக்கு மாபலத்தை சுதல் . ( உ - ம் .) " அப்பியங்கஞ்செய்யிற் செ 
யுங்கொடுக்குஞ்- சீதத்தைமேவுகபந் தீர்க்கு விடுண்ணாக்கு மகலும் ” ( தைல . தைலவ . 
ங்காண் - ஓது முழுக்- தப்பளஞ்சோற்றப்பள சு அ . ) 2. கண்ணுக்குமைதீட்டல் , 3. பிண் 
ங்காலா திகள் விஞ்சாது நிலை - யொப்பவளஞ் ணாக்கு . ( க ) 2 . ) 
செய்யுமுனர ” ( பதார்த்த . கருக அ . ) 

அப்பியசித்தல்- அப்பியாசஞ்செய்தல் . 
அப்பளாக்காரம்-உறைப்பும் உவர்ப்பும் ( உ - ம் . ) " மறுமைக்குபயோகமான வேதாந்த 
உள்ள ஒருவஸ்து . 

சாத்திரங்களையும் நாடோறும் அப்பியசிக்க 
அப்பறுத்தூணி 1. அம்புதொலையாமல் வேண்டியது " ( மது . : க்கூ . ) 
இருக்கும் கூடு . 2. சரகாண்ட பாஷாணம் . அப்பியஞ்சநம் - 1. எண்ணெய்ப்பதார்த் 
தனை யப்பறாத்தூணியென்பர் . வைத்திய தம் . 2. கண் மடலில் மை தீட்டல் . 3. தேக 
அகராதிகாரர் . [ அம்பு - பாணம் . அறா - நீங் த்தில் எண்ணெய் பூசுதல் . (கஜந: சுறி ; 
காத . தூணி - கூடு . ) 
அப்பன் -1 . சவசமய குரவரு 

ரவருளொருவ 

சுகந . ) 
ராகிய திருநாவுக்கரசுநாயனார் . ( உ த . கட 

அப்பியந்தம் - தாமதம் , பின் போடுதல் 
வுள் . எ .) 2. நீருடையவன் . ( உ - ம் .) " ஆட அப்பியந்தர்காணம் - அகத்து நிகழ்கரு 
னீள் சடைமேவியவப்பனே ” ( தேவார , திரு வி . ( உ - ம் . ) " அப்பியந்தரமேவாகியமென் 


182 


அப்பியாசயோகம் . 


கஅரு 


அப்பியுப்பத்தி . 


- 


- எதிர் . 


னச் செப்பியகாண மகம்புறமாகும் ” ( பி.வி. பலகாலுஞ் செய்யும் தியாகம் . ( 

சுல 
கஉ . உரைச்சூத்திரம் ) (கதாகாண : பலகாலுஞ்செய்தல் . யொம் - தியாகம் . ] 
தா - உள் . காண கருவி . ) 

அப்பியாசி- 1. அப்பியாசமுடையவன் . 
அப்பியந்தாம் - 1. இடைக்காலம் . 2.உள் 

2. ( வேதாந்த . ) ஐந்ததிகாரிகளில் ஒருவன் ; 
வீதி. 3. உள்ளிடம் , தடை . ( 

சதா: 

இவன் சற்கருமமுதிர்ச்சியால்கனவைப்போ 
முன் . சுதா உள் . ) 

ல மநத்தோற்றரவே செகமெனக்கருதி இர 

ண்டுசென்மத்திற் சீவன் முத்தனாகுமவன் . 
அப்பியமேகம் - ஒருவகை மேகரோகம் ( உ - ம் . ) " உலகங் கனவெனக்கண்டுள்ள 
அதன் தன்மை : மூத்திரமானது யானையின் கற்கருமஞ்சேர்ந்து பிறப்பிரண்டினி லப்பி 
மலசலத்தைப் போல அதிவிரைவாய் ஒவ் யாசி ” (வேதா. சூ . கச . ) ( கலா . ) 
வொரு வேளைக்கொருபடியளவாக இறங்குவ 
துங்காய்ச்சினால் உவர்மண்ணைப்போல அடி 

அப்பியாசித்தல் - அப்பியாசஞ்செய்தல் . 
யில் வண்டல்படிவதும் ஆம் . ( சீவரட் . க o ரு . ) 

( மூ . கலா . ) 
அப்பியாகதன் - 1. சந்திக்கவந்தோன் . 2 அப்பியா தாநம்-- தொடக்கம் . [ கல 
முன்னரறியப்படாதுவந்தோன் . ( உ - ம் . ) " அ உா . கஜி ; சூஉா ந - எடுத்தல் . ) 
ப்பியாகதரோடுத்தமவதிதிபூசையும் புரிதல் ” 
( திருவானை . கோச்செங் . கசு 0 . ) 3. வந்து 

அப்பியாமர்த்தம் - யுத்தம் . ( கலா .. 
ர்ந்தவன் . . ( காமத : கலி . சூ கஜி ; சூ39-- மிதித்தல் . ) 
நத - வந்தவன் . ] 

அப்பியுக்கணம் -- 1. கனைத்தல் . 2 நால் 
அப்பியாகமநம் - 1. சந்தித்தல் . 2. வந் வகைச்சுத்திகளுளொன்று ; அது : கவிழ்ந்த 
துசேருதல் . ( சுவாமந . சுஜி எதிர் 

பதாகைமுத்திரையையுடைய கைத்தலத்தி 

னால் பதார்த்தத்தினிடத்துத்தோன்றியசித் 
சூம்கரு வருதல் .) 

தினது பிரகாசமானது தன்னுடைய தாநத் 
அப்பியாகமம் - 1. அடித்தல் . 2. அயல் தை விட்டு நீங்காமலிருக்கும் பொருட்டு மூடு 
3. எழும்புதல் . 4. சொலை . 5. சந்தித்தல் . 

வது . ( 2 - ம் . ) " அருகங்கவசந்தானப்பியுக்க 
6. பகை . 7. யுத்தம் . 8. வந்து சேருதல் , வரு 

ணத்தென் - றுரை செய்வர் ” ( சைவச . 

சைவச.பொது . 
தல் , ( சுலாம : சுவி - கிட்ட சூம் ங ருரு .) 3. நீர் தெளித்தல் . ( கலக்ஷண 
வருதல் , ) 

கதி . உக்ஷண நனைத்தல் .) 
அப்பியாகாரம் 1. உண்ணுதல் . 2 . அப்பியுத்தா நம் -1 , இருக்கையிலிருந்தே 
களவு . (கவலாஹோர் : சுவி ; சூஹார ழும்புதல் . 2. உயர் தல் , மேம்படல் , 3. கீர்த் 
உண்பது , எடுப்பது . ) 

தி . 4. சித்தியடைதல் . 5. சூரியோதயம் . 6 . 
அப்பியாசபூமி - ஞாநபாதத்துக்குச்சாத மேலெழுகை. ( பசவற். ச : எ . ) [ கவ ) 

* 
நமாகிய சுவேச்சை , விசாரணை , தநுமாகசி சமா ந : சமி ; உமா ந - எழும்புதல் . ) 
யென்னும் நிலைகள் . ( வேதா . சூ . 

அப்பியுதயம்- 1. ( கிரகம் முதலியவைக 
உரை. ) ( கலால - பலகாற்செய்தல் . ளின் ) உதயம் . 2. சித்தியடைதல் . 3. சூரி 

, 
ஜி - நிலை ) 

யோ தயம் . 4. திருவிழா. 5. தொடக்கம் . 6 . 
அப்பியாசம் -- 1. இருமுறை கூறுதல் வளர்ச்சி , நல்வாழ்வு . 7. வர்த்திப்பு . ( க 
2. சமீபம் . 3. தொழில் கொள்ளுகை. 4. பல உய : க ; உஉய - உதித்தல் . ) 
சாலுஞ்செய்திருக்கை . 5. பலகாலுஞ்சொ அப்பியுடாகமம்- 1. அணித்தாகுகை, போ 
ல்லுகை . ( உ - ம் .) " மதுவப்பியாசஞ்செயலு 

ய்ச்சேருகை. 2. இயைபு . 3. மெய்யென்றே 
மது " ( சூத . ஞாந . கச : கங . ) 5. பலகாலும் 

த்துக்கொள்ளுகை . 4. வாக்குத் தாநம் , உட 
அறிந்திருக்கை, 7 , பழக்கம். ( பகவற் . சு : 

ன்பாடு .( 

சுவ ; சுவி ,உவமம் போ 
கூகூ.உரை . ) 8.( கணக்கதிகாரம் ) பெருக்கல்.9 
வாய்ப்பாடம் பண்ணுதல் . ( கலாவல : ஹி : தல் .) 

அப்பியுப்பத்தி- 1. உடன்பாட்டுப்பெ 
சூவல . ) 

த்தம் . 2 , உதவிக்குப் போதல் . 3. தயவு , 
அப்பியாசயோகம் - கடவுளைக்குறித்துப் ரங்குகை . 4. தேற்றுகை . 5. பாதுகாப்பு . 


சசிஅ . 


183 


அப்பிரசந்தம் . 


கஅச 


அப்பிரத்தியக்ஷம் . 


லாஉ . ) 


(சுவ்வதி: சு ; உவவதி - போ 

பெற்றிராமை . 

. 

3. பிரியவீனமாயிருத்தல் , 
தல் , ) 

[ கவாவல : சு எதிர்மறை . வலௗ 
அப்பியுபாயநம்-- 1. கைக்கூலி . 2. புகழ் தெளிவு , பிரியமானது . ) 
ந்து கொடுக்கும் உபகாரம்.சு ( வாய ந . அப்பிரசம் -1. சந்ததியில்லாதது . 2. சக 
கதி : உவாய ந - உபகாரம் . ) 

ங்களில்லாதது . ( கவ -2 : சு - எதிர்மறை . 
அப்பியுபாயம் -2. உடன்பாட்டுப்பொரு வஜா - சந்ததி , சநம் . ) 
த்தம் . 2. மிக்க உபாயம் . ( 

சுவாய் : 

அப்பிரசன் சந்ததியில் வாதவன் . [ சு 
சாவி ; உவாய - போவது .) 

வரஜ : கவரஜா - சந்ததி . ) 
அப்பிரககற்பம் ஒரு வைத்திய நூல் ; 

அப்பிரசாதம் தயவின்மை . ( சுவ 
அது : அப்பிரகத்தைப்பற்றிச் சொல்வது . 

அப்பிரகபற்பை- அப்பிரகற்பம் . ( இரா அப்பிரசாதை-- மலடி . 
சவைத் . எ . ) 

அப்பிரசித்தம்- 1.பிரசித்த மின்மை , வெ 
அப்பிரகபாஷாணம்-- விளைவுபாஷாண ளிப்படையாகாமை . 

2. அறியப்படாதது . 
த்தொன்று . இது இரசப்பிரீதி. ( கல , க; ( அநுமாக.கரு -பக் .) ( கவ , வலி . ) 
வஷாண ] 

அப்பிரசித்தவிசேடணம் - பக்கப்போலி 
அப்பிரகம் - ஒருவகை நிரசவஸ்து ; இது : வகையுளொன்று ; அது : எதிரிக்கு 

திரிக்கு வெளிப்ப 
பொன்னப்பிரகம் , வெள்ளியப்பிரகம் , தே டையில்லா தபொருளைத் துணிபொருளாக 
னப்பிரகம் , கிருட்டிணாப்பிரகம் , கெந்தகாட வைத்துப்பக்கவறுப்புக்கூறுவது . ( கவரவ 
பிரகம் என நிறம் பற்றியைவகைப்படும் . ( இ 10 - வெளிப்படையின்மை . விசேடணம்- து 
வையெல்லாம் நூற்றிருபதுவகை யுலோகங் 
சனிற் சேர்கசவைகள்.( உ - ம். ) “ அப்பிகணிபொருள் . ( சுவ வலில விபெஷண . 
மென் றறைதாலண்டமகோதரமும் - எப்பி அப்பிரசித்தவிசேடியம் - பக்கப்போலிவ 
ரமயங்களுமுன்னீரிழிவும் - வெப்பூரற்- பே கையுளொன்று ; அது : எதிரிக்கு வெளிப்ப 
தமும்போக 

பாகாமேகப் பித்தமுங்கண்ணோயும் டையில்லாத பொருளைப்பக்கவுறுப்பின் வி 
பல் - வாதமும் போந்தா துவுமாமால் ” ( பதா சேடியமாகக் கூறுவது . ( கவரவலில்வியொ 
ர்த்த , உக . ) ( கவ ) க . ) 

ஷ . ) 
அப்பிரகலோகம் -- ( பௌத்த ) பிரமலோ அப்பிரசித்தாசம்பந்தம் -- பக்கப்போலி 
கம் இருபதினுள் ளே பன்னிரண்டாவது 

கையுளொன் 

" தமக்குமாறாய்நின்ற 
( மமணிமே . க . ) 

வன் , ஆராயநது துணிந்தபொருளைத்தானு 
அப்பிரகாசத்துவம் - பிரகாசமில்லாதத 

ம் அவனுக்குப் பொருந்தச்சாதித்துக்கொடுத் 
ன்மை . (( வாசுதே . ககச . ) (கவரகாவம்: 

தல் ” ( உ - ம் .) " அப்பிரசித்தாசம்பந்தமாவது 

எதிரிக்கிசைந்தபொருள் சாதித்தல் " (மணி 
எதிர்மறை , வ , காபலகூட 

பிரகாசத் மே . உக : கஅசு . ) ( கவரவில் 

வெளிப்ப 
மை . ) 

டையாகாத . சவஈய 
. 

விசேடிய விசே 
அப்பிரகாசம் - 1. இருள் , 2. பிரகாசமி 

டணசம்பந்தமின்மை. 
ன்மை . ( உ - ம் .) " ஒருகாலத்துப்பிரகாசமொ 
ருகாலத் தப்பிரகாச மருவாநிற்குமோசத்து " . ) 
( சூத . எக்கி , பூ . ச எ : உ எ . 3. ) பிரசித்தமல் 

அப்பிரசித்தோபயம் - பக்கப்போலிவகை 
லாதது . 4. மறைவிலிருப்பது . 5. வெளிப் 

யுளொன்று ; அது : எதிரிக்கு வெளிப்படை 
படையல்லாதது . ( சவகால: சு - எதிர் யில்லாத விசேடண விசேடியங்களைப்பக்கவு 
றை . வரகா - ஒளி .) 

றுப்பாகக்கூறுவது . ( கவரஸ்லொலுயா. 
அப்பிரகிருட்டம் - காக்கை 

அப்பிரத்தியக்ஷம் இந்திரியங்களுக்குவி 
அப்பிரகை அப்பிரகற்பம் . ( இராசவை 

டயமாகாதது . ( உ - ம் ) " அமூர்த்தமாய அப் 
த் . எ . ) 

பிரத்தியக்ஷமா ” ( சி . சி . க ; கூ 0 . ஞாநப் . ) 
அப்பிரசந்தம்- 1. கலங்கல் . 2. திருத்தி ( கவ க்ஷ : க ; வாத ) 


கவர வலிவலவ 


184 


அப்பிரதிபை . 


கஅரு 


அப்பிரயோச்சியம் . 


ண : வ 


அப்பிரத்தியயம் - 1. அறிவில்லாமை . 2 . அப்பிரநாகம் - அயிராவதயானை . ( கல 
சந்தேகம் . 3. நம்பிக்கையின்மை . 4. விகுதி 

நாம : கல 

தேவுலகம் . நாம் - 

கர 
யன்மை . ( உ - ம் . ) " அதாது " பார் . 5. விகுதி 

யானை . ) 
யின்மை , ( கவ - தய: சு - எதிர்மறை . 

அப்பிரபுட்பம் - 1. ஆகாயப்பூ , இல்பொ 
ருள் . 2. நீர் . 3. மழை. ( 

கஷ 
: சுலு 
வரகயை - வித்தி , நிச்சயம் , நம்பிக்கை ,, 

மேகம் . வஷ - பூ . ) 
அறிவு . ) 
அப்பிரத்துதப்பிரசஞ்சாலங்காரம்- புனை அப்பிரம் -- 1 . அப்பிரகம் : 2 . 

ஆகாயம் . 3 . 
விலி புகழ்ச்சியணி ; அது : அவர்ணியத்தை வர் ( கணக்கதி ) சுன் . 4.தேவலோகம் . 5.பொன் . 
ணிக்க அதனது சம்பந்தத்தால் வர்ணியந் 6. மேகம் . ( உ - ம் . ) " மேகநண்ணு நீர்பொழி 
தோன்றுதல் . ( குவல . ) ( சுவஸுவ 

தலாலப்பிரமெனுநாமஞ்சாரும் ” ( மசசபு .சூரி 
பலாகா ) 

யாத . கஎ . ) ( க . ) 
அப்பிரத்துதம் - 1. சம்பந்தப்படாதது . 

அப்பிரமாணம் 1. அளக்கப்படாதது. 
2. தொடங்காதது . 3. புகழப்படாதது . 4 . 

2. எல்லைக்குட்படாதது . 3. பிரமாணமல்லா 
வழக்கமில்லாதது . ( கவரஸுத: சு ; வர 

தது . ( உ - ம் .) " சாத்திரவசநமப்பிரமாணமாய் 
த - புகழ்ச்சி . ) 

விடும் ” ( விசாரசா. ருக , ) ( சுவரரான 
அப்பிரதக்கிணம் - இடப்பக்கத்திலிருந்து 

ஜாண - அளவை . ) 
வலப்பக்கமாகப்போதல் . ( சுவடிக்ஷண : 

அப்பிரமாணாபலோகம் - (பௌத்த .) பிர 

மலோகம் ருபதனுள் ஐந்தாவது . ( மணி 
சி ; வyV ண o - வலம் வருதல் . ) 

மேக . கூ . ) 
அப்பிரதட்சிணம்- அப்பிரதக்கிணம். ( சு அப்பிரமாதம்- சாக்கிரதை . ( உ - ம் . ) “ புத் 

திகற்போ தமப்பி . . சமுமளித்தாள் ” ( கூர் 
வக்ஷிண . ) 

மபு , தமோ . 50. ) ( சுவாடி : சு - எதிர்ம 
அப்பிரதாநம் - 1. கீழான நிலை , சிரேட்ட 

) 
நிலை . 2 . 

றை . பா - அவதாநமின்மை . 
தலைமையில் பொருள் . 
{ உ - ம் . ) " பிரதாநத்தோடப்பிரதாநந் - தலை 

அப்பிரமாலை- மேகசமூகம் , மேகநிரை . 
மைப்பொருளொடு தலைமையில் பொருளே ” ( ( கல காமா: சுல - மேகம் . ரோஜா - வரிசை. ) 
( பி . வி . கசு , உரைச் சூத்திரம் .) 3. முக்கியம அப்பிரா- அப்பிரமை , ஐராவதயானையி 
ற்றசெயல் , ( கவாயா ந : சு ; வரயாந 

ன் பெண்யானை . 
தலைமை , முக்கியம் .) 

அப்பிரமேயம் - 1. எல்லைப்படாதது . 2 . 
அப்பிரதிகரம் --ஒருநரகம் . ( சிவதரு . சுவ 

ஓரொரண் ; அது : தசமகா பூரி . 3. பிரமம் . 4 . 
ர்க்கநரகவி . க 20 . ) 

பிரமாணத்தினாலறியப்படாதது . 
அப்பிரதிட்டம் - ஒருநரகம் ; இதில் கொடி ஜெய : சு ; வாயே - அளக்கப்பட்டது . ) 
யபாவிகள் யந்திரங்களிலிடப்பட்டு அரைக்க 

அப்பிரமேயன்- 1. கடவுள் . 2. சிவன் . 
ப்படுவர்கள் . 

( உ - ம் .) “ புகழ்கொளப்பிர மேயன் ” ( சூத . 
அப்பிரதிபத்தி- 1 , தோல்வித்தாகம் இர 

எக்கி . பூ . கூ கூ : கா . ) 3. பிரமாணங்களாலறி 
ண்டனுள் ஒன்று ; அஃது ; அர்த்தநதெரியா 

யப்படாதவன் . ( உ - ம் . ) " அத்துவாமூர்த்தி 
தது . ( சி . சி . அளனவ , தச . சிவாக் . ) 2. உண் 

யாகியப்பிரமேயனாகி ” ( சூத. ஞாந . கக : கவு .) 
மையாகக்கொள்ளாமை. 

( கவரஜெய . சர்வஜெய 
அப்பிரதிபை -1 . தடுமாறு தல் . 2. திகை 

டவன் . ) 
த்தல் . 3. தோற்றாமை . ( சி . சி . கூ : சி 

அப்பிரமை 
மை - பொய்யறிவு . [ க - எதிர்ம 
வாக் . ) 4. விடைசொல்லத் தெரியாது வே 

சாரு கருத்துடையான் போன்றிருத்தலா றை . வரை - மெய்யறிவு . ) 
கிய தோல்வித்தாகம் . ( சி . சி . அளவை . கச அப்பிரயோச்சியம்- 1. ஏவப்படாதது , 
சிவாக், சிவஞா; தர்க்கபா . அச .) ( கவதி 2. பிரயோகிக்கப்படாதது . ( க- எதிர்மறை . 
லா : சு திர்மறை வாகிலா - ஒளி , அறி வாயொவ ) - ஏவப்படுவது , பிரயோகிக்கப் 
வின் விளக்கம் . ) 

படுவது . ) 


மில்லாத 


( சுவ 


அளக்கப்பட் 


1 . 


ந . ச . 


185 


அப்பிராத்தகாலம் . 


க அசு 


அப்பு . 


> 


அப்பிரயோசநம் பிரயோசகமின்மை . அப்பிராத்தம் --1 . அடையாதது . 2. வரா 
( உ - ம் .) " அநிர்வசநீயமாயப்பிரயோசநமாய் ” தது . 3. விதிப்படிவராதது . ( உ - ம் . ) " ஏத்து 
( சி . சி.கா: கு . ஞாகப் .) ( கவயொஜ : சு ; மப்பிராத்தப் பிராத்தியபேதமெனில் " ( சூத . 

எக்கி , பூ . ங . அ : ச .) ( சுவராவ : சு ; வரா 
வயொஜ.ந. ) 

அடைந்தது . ) 
அப்பிரவர்த்தகம் -1. செய்ய எவாமை . 2 . 

அப்பிராந்தி -1 . தடுமாற்றமின்மை. 2. மெ 
செயலின்மை . ( கவரவத - கே . கா - எதிர்ம 

ய்யுணர்வு . 
றை . வரவ.க - க - எழுப்புதல் , ஏவுதல் , ) 

அப்பிராட்பியம் அடையத் தகாதது . 
அப்பிரவர்த்தநம் - 1. ஏற்படாமை . 2. ( உ - ம் . ) " அப்பிராப்பியமென்றுரைக்கினம் 
சம்பவியாமை . 3. செய்ய எவாமை . 4. செய் முத்திக்கமைந்தசாதநந் தழுவுதலென் - னொ 
யாதொழிதல் . 5. துராசாரம் . 6. தொடங்கா ப்பவாதலினால் ” ( சூத . எக்கி , பூ . கூ அ . கரு . ) 
மை . 7. முன் போகாமை . ( சுவரவ.த- ந : அப்பிராமணன்-- 1. பிராமணனல்லாத 

வன் . 2. பிராமணனைப்போன்றும் பிராமண 
சு ; வரவத - 5 - சம்பவித்தல் , ஆசாரம் , 

னல்லா தவன் . ( பி . வி . உக . உரை . ) [ க- அ 
தொடக்கம் , போதல் .) 

ன்மை , ஒப்புமையுள்ளிட்ட அன்மை . 
அப்பிரவிருத்தன் — பிரவிருத்தியற்றவன் . 

அப்பிராமாணியம் - பிரமாணத்தாலே நிச 
( கவவாத : சு- எதிர்மறை வ 

வரவரத சயம் பண்ணப்படாதது . ( உ - ம் . ) " பவுதிகா 
தொழில், செய்கை .) 

சாரியர்பவுதிகர்க்குத்தீக்ஷை பண்ணக் கடவ 

ர்களென்னும் வச 5 ம் நிஷ்பலமாய் அப்பிரா 
அப்பிரவிருத்தி -- 1. செயலொழிந்திருக் 

மாண்ணிய ததாநமாய்ப்போகாதோ ( சி . சி . 
கை . 2. முயற்சியின்மை! ( உ - ம் . ) " ஆன்மா 

அ : ரு.ஞாநப் . )“ இதரமாமார்க்கங்களுக்கு மப்பி 
விற்சிவத்துவம் அப்போதப்பிரவர்த்திரூப 

ராமாணிய மெடுத்தியம்பல் கூடாது ( சூத 
வநபிவியத்தியெனுஞ் சத்திரூபமாயிருந் 
( சி.சி. எ : உ . ஞாநப் . ) ( சுவரவரதி : 

எக்கி . பூ 

பூ . உஉ : கங . ) ( சுவராகரண ): சு - எ 

ர்மறை வராகரண ) -பிரமாண 
எதிர்மறை . வரவ JA - செயல் , முயற்சி . ) 

பிரமாணமுடையது .) 

அப்பிரியதரு - ஒதியமரம் . 
அப்பிராகிருதம் -- 1 . பாகதமல்லாதது . 2 . அப்பிரியம் -1. மேகசம்பந்தமானது . ( சு 
பிரகிருதி சம்பந்த மல்லாதது . ( உ - ம் . ) " அப் 
பிராகிருத லோகம் நித்தியம் ” ( சி.சி.உ : எஉ . 

ஜி - ய ): சு , -மேகம் .) 2. வெறுப்பு. ( உ - ம் . ) 
சிவாக்.) 3. விசேடமானது . ( கவராகக: (நல் . பார் . இந்திர , எஎ . ) ( சுவிரய : விரய . 

நேர்ந்தெனக்கப் பிரியத்தையாற்றினை 
க - எதிர்மறை . வராகத - பிரகிருதிசம் 

விருப்பம் . ) 
பந்தமுடையது , கோடிய பேச்சு .) 

அப்பிரியன்- சத்துரு. ( சவிரய : வீரய 
அப்பிராணம்- சுவாசமின்மை . ( சு ; வரா 

நண்பன் . ) 
ண - சுவாசம் .) 

அப்பிரீதி - 1. சிநேசமின்மை . 2. பகை 
அப்பிராணி- 1 .1. உயிரில்லாதது . 2. வலி 

மை . 3. வெறுப்பு . (சுவீ , கி : வீ கி -விரு 
யற்றவன் . 

ப்பு . ) 

அப்பிரேரகசா தநம் - தன்னை யேவுவோ 
அப்பிராத்தகாலம் - 1. ( தர்க்க . ) நிக்கிரக னில்லாத கருவி ; அது : பறவைக்குச சிறை 
த்தாநங்களுளொன்று ; அது : பிரதிஞ்ஞைமு 

யுங் காலும் போல்து . (மணிமே, உசு 0. ) ( க ; 
தலிய ஐந்து அவயவங்களையும் முறைபிறழப் வெரா 
பிரயோகித்தல் . ( உ - ம் . ) " அப்பிராத்தகால 

ஏவுவோன் . ( மா.த ந - கருவி . ) 
மாவது - வா தம்பண்ணுமிடத்து வாதியான 

அப்பீரகம்- புளிமா . 
வன்பஞ்சாவயவங்களை யடைவின் மாறிப்பிர 

அப்பு -1 . அப்பென்னேவலுந் தெரி விலை 
யோகித்தலெனவறிக ” (சி.சி. அளவை . 

வினைப் பகுதியும் வினை தொகையும் . 2. அ 
மறை .) 2. பிராத்தகாலமல்லாதது . ( கவரா 

ம்பு . ( உ - ம் . ) " வில்லுமிழப்பொடு ” ( கந்தபு . 

ரண் . சூரபன் . சக . ) ( அம்பு என்பதன் 
வகா : சு ; வராவகான அடைந்தகால 

விகாரம் . ) 3. கடல் . 4. சடன் . 5. தந்தை 

( . 
முடையது . ) 

நீர் ; இது குளிர்ந்து பிறபொருள்களை நெகிழ 


, 


க 


186 


அப்புறம் . 


க அஎ 


அபகமம் . 


செய்யும் . ( உ - ம் .) " துப்பாயின தாய்த்து வரத் அப்பூதி - அப்பூதியமகள் . ( உ - ம் . ) " ஒருநம் 
தகைசே - ரப்பாயுவாற்றழிவில்பொருளின் பியப்பூதி ” (திருத்தொண்டத்தொகை . ச . 
வைப்பாய ( கந்தபு . காளிந் . சு . ) 7 . முப்பத் சுந்தர .) 
தாறு தத்துவங்களுளொன்று . அது சிற்றண் 
டத்திலே பிருதிவிபூதத் திற்கும் அக்கிரிபூத 

அப்பை- 1. அப்பைக் கோவை . 2. கற் 

கொவ்வை . 3. கொன்றைமரம் . 
ததற்கும் இடையிலிருக்கும் ஓர் அசாதா அப்பைக்கோவை-- ஒருவகைக்கோவைக் 
ண பூதமாயப் பிறைவடிவமுடைய தாய் வெ கொடி . ( பதார்த் நசுஎ . ) 
ண்ணிறமுடைய தாய்த் தாமரைப் பூவாகிய அப்பொழுதை - அப்பொழுது . ஐ -சாரியை. 
அடையாளமுடையதாய இருக்கும் என்றும், அப்போதைக்கப்போது - ( ஒன்று வேண் 
( சி . சி . உ : சுசு - ஆம் சுஎ - ஆம சுஅ - ஆய் உரை டியதாகக் கண்ட அந்தந்தக்காலம் ) ( உ - ம் . ) 
களும் . ) பேரண்டத்திலே தூலபூத பிருதிவி " அஞ்சலஞ்சலென் றடிமைக் கப்போதைக்க 
தத்துவத்துக்கப்பால் தசகுணமதிகமாக ஆ ப்போதே - நெஞ்சிலுணர்த்து நிறைவேபராப 
வரித்திருக்குமென்றுஞ்சொல்வர் . ( வி.ணி. ரமே . " ( தாயு . பரா , கஉச 
உ எக .) 8 . பாதிரிமரம் . 9. பூராடநாள் . 10. பக 

அப்ரத்துதபிரசஞ்சாலங்காரம் - புனைவி 
ல் முகூர்த்தம் பதினைந்திலொன்று . ( விதாக . 

லிபுகழ்ச்சியணி . (குவல.உ.அ .) (சுவரஜுத . 
குணகுண . எங . உரை. ) 
அப்புத்திரட்டி கட்டுக்கொடிப் பூண்டு . 

புனை யாமை . வரலா - புகழ்தல் . ]] 
அப்புதத்துவம் -- முப்பத்தாறு தத்துவங் அட - அபாவம் , இயற்கையல்லாமை , இழ 
களுளொனறு ( " தத்துவம் ” பார் . ) 

த்தல் , எதிர்மறை , தவறு, நீக்கம் எனப் பொ 
அப்புதல் -- 1. அறைதல் . 2. ஒற்றுதல் . ருள் படும் ஒரு வடமொழி உபசர்க்கம் . கீழ் 
( உ - ம் . ) " இருவரும் புயங்களினப்பிமொத்தி மையெனவும் வித்தியாசமெனவும் பொரு 
னர் ( பாரத . பதினே . கசஎ . ) 3. கும்முதல் . ள் படும் . ( கவ . ) 
4. கொட்டுதல் . 5. கௌவல் . 6. சாத்துதல் . அபக்கியாதி - 1. அபகீர்த்தி . 2. நிந்தை . 
7. பூசுதல் . ( உ - ம் . ) " அரைபடு மகிலுஞ்சாந் ( சுவவாதி : சுவ- எதிர்மறை , வா 

தி - 
துமப்பி ” ( திருவிளை . நாட் . கங . ) 

புகழ் .) 
அப்புது யானையைப் பாகன் அதட்டும் 

அபக்கிரமம் -1. கிரமமின்மை. 2. தோற் 
ஓசைகளுளொன்று . ( உ - ம் . ) " அக்கையந்தல 

றோடுதல் . 3. போதல் , 4. விலகியோடுதல் 
ததினாலப்பு தாதையென ” ( சிந்தா.காக . உ எஅ . ) 

[ ச 

கல் - இயற்கையல்லாமை.க 
அப்புபூதவா திமதம் - அப்பு என்னும் பூத 

க- அடிவை 
யே பிரமம் என்பவனுடைய மதம் . ( த . நி . 

த்தல் ,) 
போ . உ அ 0 . ) 

அபக்கிரியை - அபகாரம் . ( சுவகியா: 
அப்புருவம் -1. உப்பு . 2. நவசாரம் . கவ ; கி - யா - செயல் .) 
அப்புலிங்கத்தலம் திருவானைக்கா என் 

அபக்குவம் -1. சீர்ணமாகாதது . 2. பக்கு 
னுஞ்சிவதலம் . இத்தலத்தில் இருக்கிறகோ 

வமின்மை . 3. பாகம்பண்ணப்படாதது . 4 
யிலிலேமூலத்தானத்திலே சலமேலிங்காகா 

பூரணப்படாதது . 5. முதிராதது . ( சவக 
ரமாகத் திரண்டிருப்பதனால் அப்பா கார சிவ 
லிங்கமென்பர் . ( திருவானை . மூர்த்தி . கூ . ) சு - எதிர்மறை வக - முதிர்ந்தது . ) 
அப்புவின் கோபம் - சேத்துமம் . 

அபக்குவர் - பக்குவரல்லாதவர் . ( உ - ம் . ) 

" அபக்குவர்க்கோவந்நலந்தான் விளங்கும் " 
அப்புளண்டம் - தகரை . 

( தாயு . நினை . அ ) [ க- எதிர்மறை . பக்குவர் - 
அப்புறப்படல் - குறித்த ஓரிடத்துக்கப் 

பக்குவமுடையவர் .) 
பாற்போதல் . 

அபக்குவி- பக்குவமில்லாதவன் . ( உ - ம் . ) 
அப்புறப்படுத்தல் - இடமாற்று தல் . 

அபக்குவியாகி என்னிலையைப் பற்றி " 
அப்புறம் -1 . அப்பக்கம் , மற்றைப்பக்கம். ( தாயு . எங்கு , எ . உரை . 

r . ) (சுவக - பக்குவ 
உ - ம் . ) " அப்புறவுலகினுள்ளாரறிகதிடயா 

மின்மை . இ - ஒருவிகுதி . ) 
னே சென்று - செப்புவனென்பான் போல ” 

அபகடம் - அவகடம் . ( உ - ம் . ) " அபாடம் 
( கந்தபு . தேவகி , கூ . ) 2. அதன்பின் . 3. வெ 

னைவிகள் ( திருப்பு . உ . உ . ) ( கவகடம் . ) 
ளிப்பக்கம் . ( உ - ம் . ) " சுற்றமப்புறநிற்க . 
( இராமா ; சங்கை . கூ எ .) 

அபகமம் -1 , புறப்பட்டுப்போதல் . 2. மர 


187 


அபகாரம் . 


கஅஅ 


அபசதர் . 


அவ்வி 


தவறு , 


- 


னம் . 3. மறைந்து போதல் . (கவமா:கவ மறைத்துவைத்தல் , 6. தீயசெயல் . ( உ - ம் . ) 
நீக்கம் . ம 2 - போதல் . ) 

" அவநிச்செநர்க்கபகாரமெத்தனை புரிவான் " 
அபகர்டசமை ( தர்க்கம் . ) அசத்தான 

( நல் . பாரத . அரசநீ . கருகா . ) [ 1 , 4 , 5. கவ 
உத்தரசாதியில் ஒருவகை; அது : அவ்வியா ஹாா : சவ - தவறு . ஹார - எடுத்தல் .. 
த்தமான திட்டாந்த தருமத்தால் , 

2 , 3 , 6. சுவகாா : கவ - தவறு . கார 
யாபகமான தருமத்தின தபாவத்தைப் பொரு 
ளுக்கு வருவித்தல் . ( உ - ம் . ) " சத்தம் அநித் 

செயல் . ) 
யம் , காரியத்துவத்தால் , கடம் போல " என 

அபகாரி- அபகாரஞ்செய்வோன் . [ கவ 
று சொல்லுதற்கண் 
லுதற்கண் ஒருவன் இங்ஙனஞ் சா 

காரிது .) 
ல்லாநின்றான் காரியத் துவ ஏதுவாற் கடம் அபகிருதி -1 . இடுக்கண்செய்கை . 2. துர்ச் 
போலச் சத்தம் அதித்தியமாயின் ; அந்த ஏது செய்கை . 3. பகைமை . ( சுவகரதி : கவ 
வாற்கடம்போலச் சத்தமுஞ் செவியாற்கவ 
மப்படாததாகவேண்டும் . கடஞ்செவியினாற் தவறு . கதி - செயல் . ) 
கவர்வதன்றே என . ( தர்க்க - பா.ச. ) [ கல அபகீர்த்தி- 1. துர்க்கீர்த்தி . 2. நிகதை . 
கஷ - வ . ) 

( உ - ம் ) " நாம்பகைவர்களையடக்காமல் வாழு 

தல் அபகீர்த்திக்கிடம் " ( கந்தபு . சூரனமை. 
அபகர்த்தா -1 . அகற்றுவோன் . 2. அப 

ஙக . உரை ) ( கவதி- : கவ 
சரிப்போன் , 3. கள்ளன் . சுற 

அபகரணம் -1 . அபகரித்தல் . 2 களவுசெ 
ய்தல் . 3. தவறுசெயதல் . ( கவ - தவறு . 

அபதண்டனம் - சுற்றல் , 

அபங்கம் -1. கோளகபாஷாணம் . 2. பங் 
ஹாணப எடுத்தல் . காண - செய்தல் . ) 

கமின்மை . ( கவலம் . ) 
அபகரித்தல் -1 . எடுத்துக் கொண்டு போ 

அபங்கன் 

நாசமில்லா தவன் , பங்கமில் 
தல் . 2. சவர்தல் , ( உ - ம் . ) " என் மயமெனக் 

லாதவன் . ( உ - ம் . ) " மங்கையுமைபங்குறை 
குக்காட்டாதெனையபகரிக்கவந்தசின் மயம் ) 

யபங்க " ( சேதுபு. சருவ . உ 0 . ) ( ச - இன்மை . 
( தாயு . ஆசை . ந.கூ. ) 3. வஞ்சனையாய்க்சவர் 
தல் . ( உ - ம் . ) " குதிரைகளையும் வேகத்தை 

பங்கமுடையவன் . ) 
யுடைய யானைகளுடன் அபகரிக்கச் சென்றா 

அபச்சாயை 1. சாயையில்லாதது . 2 . 
ர்கள் . ( காதபு . திக்கு . கூடு . உரை . ) [ அ.தள்ளுபடியானசாயை . 3. தீமையைக்குறிக் 
சவாா . ) 

குஞ்சாயை , பிசாசின் தோற்றம் . ( கவவா 

யா : சுவ - கேடு , வாயா - நிழல் . ) 
அபகருடசமை --- அபகர்ஷசமை . ( சுவ 

அபச்சுமாரம் - 1. காக்காயவலி . 2 பைத் 
கஷ iar , ) 

தியம் . ( வஷார் : சவ 

நீக்கம் . ஷார . 
அபகருமம் -1. இடுக்கண்செய்தல் . 2. கட 

நினைப்பு . ) 
னிறுத்தல் , 3. தகாத செயல் . 4. தூர்க்கரு 
மம் . 5. பொல்லாங்கு . ( பகநு: சுவ . 

அபசகுநம் - துன்னிமித்தம். ( வாக 

நல : சுவ- தவறு . க ந - நினைப்பு .) 
தவறு . கஉ - செயல் . ) 

அபசங்கம் - அச்சப்படாமை . ( MU ஜ : 
அபகளங்கம்- தீராவசை. ( வகம். ) 
அபகாசம்- வீண் சிரிப்பு . ( சுவஹால : 
தவறு . ஹா - சிரிப்பு . ) 

அபசத்தம் -- 1 . அமங்கலமொழி . ( உ - ம் . ) 
அபகாதம் -1 . அடித்தல் . 2. கொல்லல் . 

" சுசத்தவபசத்தசொரூபமாய் ” ( சூத . எக்கி . 

ச . கஅ . ) 2. வழுமொழி . 3. வீண்பேச்சு. 
3. வெட்டல் . 

. 
( வஜ: சுவ் - தவறு . ஜி - சொல்லு .) 
கள்ளன் . ( சுவஹாாக : 
அபகாரகன் 

அபசதம் -- கீழ்மை . 
கவர்வோன் . ) 
தவறு , ஹாாக - 

அபசதர் -1 . அநுலோமராகிய கீழ்ச்சாதி 
அபகாரம் - 1. களவு செய்தல் . 2. கொடுங் 
கோன்மை . 3. பகைமை . 4. பிறருடையை 

யார் . ( மது . க : 0. ) 2. கீழ்மக்கள் . [ கவ 
யை நியாயமின்றி எடுத்துச்செலவிடல் . 5 . லடி : சுவ- கீழ் . வஉ - இருப்பவன் . ) 


3 


ஜு - பயம் . ) 


- 


188 


அபசுமாரம் . 


க அக 


அபத்தியாநம் . 


கக , 


சு 


அபசதன்- 1. அநுலோமனாகிய கீழ்ச்சா 

அபசுமாரரோகம் - புத்தியின் தெளிவை 
தியான் . 2. கீழ்மகன் . ( உ . ) 

நீக்கும் ஒருவகைரோகம் . ( சீவாட் . உச . ) 
அபசயப்படல் --தோல்வியடைதல் . 

( உஷார் 

பைத்தியம் . ரொம - நோய் .) 
அபசயம் - 1. குறைவு , தேய்வு . ( பி . வி . அட செயம் -- தோல்வி . ( கவஜய ) 
சுசு , உரைச்சூ .) ( சுவய. ) 2. சித்தியடை 

அபஞ்சீகிருதம் - ஐந்தாகப்பகுக்கப்படாத 
யாமை . ( அவஜய . ) 3. தோல்வி . ( உ - ம் . ) து , ( உ - ம் .) “ ஆயவபஞ்சிகிருதசூச்கும வாசா 
அசுரர்சேனைக ளுறுபுரத்தொடும் பசயந்து 

யமும் ” ( சூத . எக் , உத் . க : க . 
ன்ற " ( மச்சபு . திரிபுரவிச . உ . ) [ கவஜய . ) 

அபட்சணம்- உபவாசம் . ( கலக்ஷண : 
அபசரணம் --1 , பின்னிடுகை . 2. புறப்ப - எதிர்மறை . மக்ஷண உணவு . ) 
டுதல் , சுவலராண ; கவ ; வாண - போ அபட் சியம் 

உண்ணத்தகா 

த்தகாதது . ( உ - ம் . ) 
தல் . ) 

" அபட்சிய பட்சணப்பிராயசசித்தம் " ( மது . 
அபசரிதம் -1 . துர்ச்சரிதம் . 2. துராசாரம் . கசகூ . ) ( கலக்ஷ 

r ): 

எதிர்மறை . 
அபசருச்சநம்- 1. கைவிடுதல் . 2. சொல் வக்ஷ ) - உண்ணத்தக்கது .) 
லுதல் . 3. நன்கொடை . 4. பிறவி நீங்குதல் , 

அபட்டம் யானைத்தோட்டியின் நுனி . 
( கவல ஜ.ந : சுவ- தவறு . பஜ ---- 

( கவஷ : சுவ ; ஷொ - சுற்றுதல் . ) 
விடுதல் , ) 

அபட்டமம் -யானைத்தோட்டியின் நுனி . 
அபசவ்வியம்- வலப்பக்கம் . ( உ - ம் . ) நல 

( வஷம் ) 
த் தசவ்வியமேயபசவ்வியநாமம் " ( வேதார . 
பிரதக் கங 

அபடி-- திரைச்சீலை . [ அபடி . ) 
ங .. ) ( உ.வவ ): சுவ ) - நீக்கம் . 

அபத்தம் -- 1 . கட்டப்படாதது . 2 , தவறு . 
Swa ) - இடப்பக்கம் .) 

3 பயனில்சொல் . 4. பொய் . ( கலை : சு 
அபசாயம்- 1. இறுதி . 2. நிச்சயம் . 3 . 

எதிர்மறை . வக 

கட்டுப்பட்ட ] 
நிச்சயப்படுத்தல் . 

அபத்தியசத்துரு 
அபசாரம் --1 . உபசாரமின்மை . 2. குறை 

சுவது ) 
3. துராசாரம் . ( உ - ம் . ) “ அத்தகையபசா வத் :கத) 

. 
ரந்தானன்னவன் செய்தும் ( மச்சபு . சகதி 

விரோதி . ) 
ரோ . கஎ . ) 4. பத்தியபாகங்கவனியாமை . 5 . 

அபத்தியதை - மருத்துவிச்சி . 
- மருத்துலிச்சி . (கவத் 

( ) 
புறப்படுதல் . 6. போகும் வாயில் . 7. போதல் . 

உா சுவத - 

- 

பிள்ளை . உா - கொடுப்பவள் .) 
8. மரணம் . ( 1 , 2 , 3 , 4 , 8. சல்வார் . 5 , 

அபத்தியதோஷம் - தருணசுரத்தில் வரும் 
6,7 . சவலாா . ) 

எழுவகைத் தோஷங்களிலொன்று . ( சீவாட் . 
அடாசாரி -1. ஒழுக்கந் தவறினவள் , ஒழுக்கூ .. ) 
கந்தவறினவன் . 2. பொல்லாதவள் , பொல் அபத்தியபதம் -- யோரி. (கவத வய : 
லாதவன் . 

பிள்ளை . உய - வழி . ) 
அபசித்தாந்தம் தன் சித்தாந்தத்திற்கி 

அபத்தியம் -1. பத்தியந்தவறு தல் . ( உ - ம் .) 
ணங்காதன வற்றைச் சொல்லிச் சித்தாந்த 

இச்சையுடனநிச்சைபிறரிச்சையெனுமிவற் 
த்தல் . ( சி . சி . அளவை . கச . சிவஞா.) 

றாலியம்பலுறு பிராரத்த மூன்று வகைப்படு 
சித்தாந்தத்தின் கேடு ; அது : நிக்கிரகத்தாக 

லச்சுரர்களானும் விலக்கு தற்கரியவாகு 
த்துளொன்று . ( தர்க்கபா . அச . ) [கவ - தவறு . 

மபத்தியஞ்செய்திட றனக்கே கேடெனவிங் 
வலிமாஞ O முடிந்தமுடிபு . ) 

கறிந்தும் ” ( வேதா . சூ . கஎரு . ) 2. பிள்ளை . 
அபசிதம் -1 . குறைக்கப்பட்டது . 2. பொ [ 1. கவய ) . 2. கவ்க ).)) 
ருட்செலவுசெய்யப்பட்டது . 3.வாழ்த்தப்பட் 

அபத்தியவிக்கிரயி - 1. தன்மகட்கொண் 
டது . கலவிது . ] 

டாநிடம் பரிசம் வாங்கும் பிதா . 2. பிள்ளை 
அபசுமாரம் -1. காக்காய்வலி . 2. புத்திய யை விற்பவன் . (கவதவிகாயி : சுவது 
ன் தெளிவு நீங்குதல் . (சீவரட் . உச 0 . ) ( கவ ; பிள்ளை . விகா - விற்போன் .) 
வார . ) 

அபத்தியா நம் -1 , அவமதிப்பு . 2. கெட்ட 


நண்டு , ( சுவு 


வு . 


கவத ) - 


மா 


- 


189 


அபந்தலம் , 


ககள் 


அபமிருத்தியு . 


- 


--- 


L 


போதல் . ) 


சிந்தனை கள் . ( கவயாந : சுவ - 
தவறு . அடநயம் -1 . அகற்றல் . 2. அழித்தல் . 3 . 
யா ந - எண்ணம் . ) 

கடனிறுத்தல். 4. பிணதீர்த்தல் . 5. மரணம் . 
கலநய , சுவ 

நீக்கம் . நய கொண்டு 
அபத்திரபம் 

1. வெட்கக்கேடு , 2 . 
அபத்திரபை வெட்கப்படுகை . ( க 

அபநீதம் -1. அசற்றப்பட்டது . 2. இறுத் 
தவ ; சுவ ; தவ- வெட்கம். ) 

துத்தீர்ந்தது . 3. எடுக்கப்பட்டது . [ கவ 
அபதந்திரகவாதம் - ஒருவகைவா தரோகம் ; நீத : கவ- நீக்கம் . நீத- எடுக்கப்பட்டது. 
அது . ஊர்த்துவ காயத்திலிருந்து அதோகா 

அபநுத்தி -- அகற்றுதல் , துரத்துதல் . ( க 
யத்தை மரத்தலடையச் செய்தும் , அதோ 

வாதி : கவ . நத - அனுப்புதல் . ) 
காயத்திலிருந்து ஊர்த்துவ காயத்தை மா 
தலடையச் செய்தும் , மிகுந்த உபத்திரவத் அபநோ தநம் --- போக்குதல் , ( சுவநா 
தை விளைப்பதும் , அங்கத்தை விற்போலவ 

உ .: சுவ . முன் . ந த அனுப்புதல் . ) 
ளைத்து வருத்தமுற நெட்டுயிர்ப்பையெழுப் 
புவதுமான ஒரு நோய் . ( சீவரட் . கசு .. ) 

அபநுதியுருவகம் பொருளை மறுத்துவ 
அபதம் - மகாதீத பூரண நின் மல சிவம் . மையையுடன் படுத்துரைப்பது .( உ - ம் . ) " கை 
( உ - ம் . ) " புரையாருஞசத்தமே பதமநாதீத 

யல்லகாந்தண் மலர் ” ( தண்டி . ரு 0 . பக் . ) 
பூரணநின் மலசிவமேயபதமெனப்படுமால் அப்நோதம் -1. நீக்குகை . 2. பிராயச்சித் 
( சூத , எக்கி . பூ . ஈ : கசு . ) ( சுவடி . ) தம் , ( கவ ; ந -5 . ) 
அபதர்ப்பணம்-- 1. திருப்தியில்லாமை. 

அபப்பிரசாதை - வயிற்றிற் கரு அழியப் 
2. நோயுற்றுழிப் பசிபொறுத்தல் . ( சவ 

பெற்றவள் . ( வ , ஜா தா . கவ் கேடு . 
தவமண : சுவ- எதி , தவணை - தி 

வரஜாசா - பிள்ளை பெற்றவள் . ) 
ப்தி ] 

அபப்பிரஞ்சம்-- பாமரசாதிகளான இழிச 
அபதாந்தரம் - அடுத்தது , உடன் . ( கவ 

( 

. 
தாதா : சு - எதிர்மறை . வடிகால் . கதா 
இடை .) 

ஓ00- வழுவுதல் , 
அபதாநகம் 

ஒருவகைவாதநோய் ; அது : அப்பாசகத்துகம் - சர்வபதார்த்தங்களை 
அபதநதிரகவாதம் . 2. சுத்தமான ஒழுக்கம் . யும் அறிந்து கொண்டிருத்தல் . ( வாசுதே . 
3. நன்கு முற்றுப்பெற்ற தொழில் . 4. மேன் 

கஉ . ) 
மையான தொழில் ( 1. சுவதாநக : சுவ , அப்பாசம் - ஒளிவிளங்கச் செய்தல் . ( கவ ; 

பரவுதல் , சகல நரம்புகளிலும் பர வால - ஒளி . ) 
வுதலால் வந்தபெயர் . 2 , 3 , 4. சுவா நக .) 

அபமம்- கீழ்க்கதி ; அது : சூரியன் தக்கி 
அபதாநம் -1 . நன்குமுற்றுப்பெற்றதொ 

ணாயநத்திலாவது உத்தராயணத்திலாவது இ 
ழில் , 2. வியந்து கொள்ளப்பட்ட தொழில். 

றங்குதல் போல்வது . ( வ : கவ 

( : - கீழ் . 
அபதூறு -1. கொள்ளை . 2. துர்க்கீர்த்தி . 

அளத்தல் . ) 
அபதேசம் -1 . இலக்கு . 2. உபாயம் . 3 . 

அபமரணம் - துன்மரணம் . ( சுவ - கேடு . 

. 
கீர்த்தி . 4. திக்கு , இடம் . 5. பிறர்பொருட் 

மரணம் - சாவு . ) 
டநுமாகத்தில் ஐந்தவயவங்களுளொன்றாகிய 

அபமாநம்- மாநக்கேடு . ( கவனா ந .) 
6. புரளி , வாய்ப்புரட்டு . 7. பெயர்சொ 

அபமார்க்கம்- 1 , ஒருபக்கத்தாற்போகும் 
ல்லிப்பொருளைத் தெரிவித்தல் , 8. மறுத் 
தல் . 9. வஞ்கம் . 10. வீண்சாட்டு . 11. வே 

வழி .2 . கெட்டவழி .3 . சுத்திசெய்தல் , 4.துன் 

மார்க்கம் . 5. புன் சமயம் , ( சுவஜாம . ) 
ஷந்தரித்தல் . ( சுவவெல: கவ - கேடு . 
வெ - காண்பிப்பது . ) 

அபமார்க்கி- செந்நாயுருவி . ( உ - ம் . ) " சங் 

கெட்கோ தபமார்க்கி மூன்றுஞ் சுட்டசாம்ப 
அபதேவதை - பைசாசம் , ( கவடிவ_தா : ரிடை ” ( தைல , தைலவ . ககஅ . ) 
கவ - கேடு , உெவதா - தெய்வம் . ) 

அபமிருத்தியு -1 . சடுதிமாணம் , 2. நோ 
அபந்தலம் -- செங்கத்தரி .. 

ய்முதலிய காரணமில்லாத மரணம் . ( கவ 


நர்மொழி . ( சுவலு 


OUO 


சவ . கேடு . 


1 


190 


அபயவத்தம் . 


ககக 


அபரசன் 


11 


- 


அபாணை 


- 


சுக - இயற்கையல்லாமை . - ண்டமிருகையுமாட்சியி - னெஞ்சுற நோக்கி 
மரணம் . ) 

நெகிழ்ந்து நிற்பதுவே ” (சிலப் . அரங்கே. க அ . 
அபமிருத்து - அபமரணம்ம் . கவரது. ) 

உரை. ) ( கலய ; ஹஜு . ) 
அபயக்கை அபயகரம் . ( உ - ம் .) " வரத அபயவாக்து அஞ்சாதே யென்னுஞ் 
மோடபயக்கைகண் முறைமையினோங்க சொல் . (கயவாகி : கவய - பயமின்மை . 
( தாயு . தேன் முக . ரு . ) 

வாகி - சொல் . ) 
அபயகரம்- ஒருவன் பயப்படாதிருக்கும் 
படிக்கான கருத்தைக்குறிப்பிக்குங் கைகா 

அபயன் -1. அச்சமறுப்போன் , 2. அருக 
ட்டு . சுலய - பயமினமை , 

கால் கை .) 

க்கடவுள் . ( திவாகர ) 3 . ஒருவகைக்கடுக்காய் . 

( உ - ம் . ) " அபயனென்னுங் கடுக்காயங்க நோ 
அபயகுலசேகரன்- அபயகுலசேகரசோ 

யெல்லாமபயமிட்டோடவடிக்கும் ” ( பதார்த் . 
ழன் . ( திருமுறைகண் . க . ) 

க 0 நி .. ) 4. கடவுள் . 5. சோழன் . 6. துரி 
அபயங்கொடுத்தல் - பயப்படாதிருக்கும் 

யோ தநன்றம்பிமாருளொருவன . ( பாரத . எ 
படி யொருவரைத்திடஞ்செய்தல், 

ட்டாம் . சு . ) 7. பயமில்லா தவன் . ( உ - ம் . ) 
அபயதன் - அபயங்கொடுக்கிறவன் , அச் 

“ செய்யகோலபயன் ” ( பெரியபு . திருமலை . 
சமகற்றுகிறவன் . ( கலயஉ : உ - கொடுக் 

உ . ) 8. வீரன் . ) ( சஷய : வய - அச்சமு 
கிறவன் . ) 

டையவன் . ) 
அபயதாநம் - அபயங்கொடுத்தல் . ( கலய 

1. இலையில்லாதவன் . 2. பார் 
பயமின்மை. உா - கொடுத்தல் . ) 

வதிதேவி . ( கவண் - : சு ; வண் - இலை. 
அபயப்பிரதாநம் அபயங்கொடுத்தல் . சிவனை கோச்கித்தவஞ்செய்தகாலத்தில் இலை 
( உ - ம் . ) " சக்கரபாணிதேவர்ககபயப்பிரதாக யிற்புசியாதிருந்தமையாற் பார்வதிதேவிக்கு 
வாறும் ” ( மசசபு . அதுக்கிர , ங எ . ) [ கவிய இப்பெயர் வநதது . ) 
வாரு : கலய - பயமின்மை . வராக அபாகாத்திரம்- 1. கால் . 2. பின்கால் , 
கொடை . ) 

( உ - ம் . ) " சடாம் பிறைமருப்புத்திண்கை யப் 
அபயம் - 1. அச்சநீங்கியிருத்தற்குச்சா 

ரகாத்திரங்கடம்மால் ” (சிந் . காந்தரு . ஙகச . ) 

கவா 
ண்புகல் , அடைக்கலம் . ( உ - ம் . ) " அவரிப 

சிரேட்டமல்லாத . ( " அவரம் " சி 
ரெலா மபயமபயமென்றடிவணங்கவே ( பா தைந்து நின்றது . ) அபரம் - பின் , சிரேட்ட 
ரத . ராச , சச . ) 2. அச்சமின்மை. ( உ - ம் . ) 

மல்லாதது . ( பாது 

உறுப்பு . " வரகாத்தி 
" விசயைகண்ணபயம்வைத்தான் ” ( சிக . முத ரமென்பதனைத்தலையென்றும் , அவரகாத் 
ஙககூ .) 3. ஒருவகை வாசனைப்புல் , 4. ஓலம், திரமென்பதனைக்காலென்றும் 
வடநூலார் 
முறையிடுதல் , 5 , பயந்தீர்க்குங்கரம் . ( கயை 

கூறுவாராதலிற்றேவரதனைச்சிதைத்து அப 
சு ; ஓய . ) 

ரகாத்திரமென்றார் ; ஐராவதம் ஐகாபதமே 
அபயமிடல் - அடைக்கலம் புகுதல் , முறை 

ன்றாற்போலஎனவே 

அபரகாத்திரமென்ற 

காவென்பாருமு 

து கால்களை . இனிப்பின் 
யிடுதல் . ( உ - ம் .) " அபயமிடு குரலறியாயோ ” 
( திருப்பு . கஅ ..) 

ளர் ” என உதாரணச்செய்யுளுரையில் நச்சி 
அபயமிடுதல் - அபயமிடல் . 

னார்க்கினியர் கூறுவர் . ) 
அபயர் --1 . சோழர் . ( உ - ம் . ) “ சமரிற்பிற அடரசத்திதத்துவம் -- அபரவிந்து . ( உ.-ம். ) 
கிடுமுதியரு மபயருமெதிரிட்டமராட ” (மீனா " நிவிர்த்தி , பிரதிட்டை , வித்தை, சாந்தி , சா 
ட்சியம்மை பி . சப்பாணி . எ . ) 2. போாவீரர் . ந்தியத்தை யென்கின்ற பஞ்சகலா கர்ப்ப சத் 
அபயலே- இலாமிச்சம்வேர் . ( உ - ம் .)( தை 

தரூப ஆர்த்தரூப சத்திசலைகளும் , அர்த்தரூ 
ல . தைலவ . கூச . ) 

பமாத்திர சத்திகலா புவாங்களும் , அபரசத் 

திதததுவமென்கின்ற அபரவிந்துவாக வறி 
அபயவத்தம் -- 1 . அபயகரம் . ( உ - ம் . ) " வர 

யப்படும் " ( சி.சி. 2 : எச . ஞாநம் . ) ( கவோ : 
தாபயவத்தங்கள் ( சூத . எக்கி . பூ . க : ச . ) 
2. இணைக்கை பதினைந்துவகையுளொன்று ; /ுதி ; ககூ . ) 
அது : இருகையுஞ்சுகதுண்டமாக நெஞ்சுற 

அபரசன் - பின் பிறந்தோன் . 

பின் பிறந்தோன் . ( கவாஜ: 
நோக்கிநெகிழ்ந்து நிற்பது . ( உ - 
நிற்பது . ( உ - ம் . ) " அபயவ 

கவா பின் . ஜ - பிறந்தோன் . ) 
த்தம்மேயறிவு றக்கிளப்பின் - வஞ்சமில்சுகது 


ம 


191 


அபரப்பிரணவம் . 


ககூஉ 


அபரமந்திரேசுவரர் . 


ளாய் 


அபரசாத்திரம் -- பாசாத்திரமல்லாதது . ( திருவிளையாடற்புராணத்தில் . கசு : ங , சு . ) 
( சி -லி . கிரி . கஉ . ) 

( கூ றியது. உமென்க . ) ( கவாவணவ . ) 
அபாசாமா நியம் - அற்ப விடயங்களினு 

அபரப்பிரமம் - சகுணப்பிரமம் . ( விசார . ) 
ள தாகிய சாமாநியத்தன்மை . திரவியத்துவ 

( கவா ; வ ஐது . ) 
முதலியன போல . ( தர்க்கபா . சுசு 

அபரசிவதத்துவம் - அபரநாதம் . ( உ - ம் . ) அபரபக்கம் - பௌர்ணிமைக்குப்பின்வ 
" பிரமரந்திரத்துக்குள் இந்திகை , தீபிகை , ) ரும் பதினைந்து திதிகொண்ட பக்கம் .( உ - ம் .) 
ரோசிகை , ஊர்த்துவகையென்கின் றபஞ்சக அடரிருளபாபக்கமதனி " ( இரகு . மாலையீ . 
லாகர்ப்பசத்தரூப அர்த்தரூப சிவகலைகளும் , கசு . ) ( கவாவக்ஷ : சுவா- பின் ,பக்ஷ. ) 
அர்த்தரூபமாத்திர சிவ கலாபுவனங்களும் , 

அபரபட்சம் - அபரபக்கம் . 
அபரசிவதத்துவ மென்கின்றற நாதநாதாந்த 
அபரநாதமாக அறியப்படும் " ( சி சி.உ : எசு . 

அபரபதி-- ஆணவமலம் நீங்கி யிடைக்கா 

லத்திலே பதித்தன்மையடைந்த ஆன்மா . 
ஞாந .) ( கவா , பவ ; தகூ .) 

( உ - ம் . ) " மலநீங்கியதிகாரமலமாத்திரர்க 
அபரஞ்சி -புடமிட்டபொன் . ( உ - ம் . ) " 

அபரபதிகளாய்க் கடந்து போனவர் ) 
யிரத்தெட்டு மாற்றின பரஞ்சியதனாற்செய்த ” ( சி . சி . க : உரு . ஞாநப் . ) ( சுவா ; வதி . ) 
( மச்சபு . தாரகாசுரவத . உச . ) (தெலுங்கு . ) 
அபரஞாநம் --கீழ்ப்பட்டஞாநம் ; அது : சா 

அபரபுத்தி-- 1 , கீழ்ப்போகங்கள் . ( உ - ம் . ) 
த்திரங்கற்றலால் வரும்ஞாநம் . ( ஒழிவி . கிரி 

" சரீராந்தத்திற்றானேவரும் பராபரபுத்தியப் 
யை . கக . ) 2. காமிகமுதலிய திவ்வியாகமங் 

புத்தி போகவாஞ்சை மாத்திரத்தினாலேயு 
( திருவிளை . வரகுண . சசு . உரை , ) 

ii. ”( சி.சி.அ: ரு . ஞாநப் .) ( சுவா;ுகி . ) 
( சுவா ; தாந . ) 

அபாபுநடார்த்தம் - நான்குபுருடார்த்தங் 
அபரத்துவம்- இடத் தாலாவது காலத்தா 

களிற்கீழ்ப்பட்டன ; அவை : அறம்பொருள் 
லாவது பின்னாக நிற்குந்தன்மை . ( தர்க்கபா. 

இன்பம் என்பன . ( மகாவாக்கிய . பாயிர , க . ) 
ரு.அ. ) (கவாகம் : சுவா- பின் . கூப - தன் சுவாஷாய .) 
மை . ) 

அபரபோகம்- சீழ்ப்பட்டபோகாநுபவம் ; 
அபரதி- ஒழிகை , நிவிர்த்தி . ( கூவாதி : அது ; அசுத்தமாயாகாரியமாகிய புவகங்களி 
கவ- நீக்கம் . ரதி - இன்ப . ) 

லிருக்கும் அமரேசரா தியான உருத்திரர்கள் 

புசித்திருக்கும்போகம் .(சி.சி . அ . உசு , மறை . ) 
அபரநாதகலைகள் 

ந்திகை, தீபிகை , 
தீபிகை , ( கவா ; 

சுவா ; வொம் . ) 
ரோசிகை, மோசிகை , ஊர்த்துவகாமி யெ 
ன்னும் ஐந்து கலைகள் . ( சதாசிவ . கக . ) 

அபரம் - 1. உருத்திரருக்குப்தேசித்தவிஜ 

யம் முதலிய பதினெண் ஆகமம் . ( சி- லி . 
அபரநாதம் -1 . அபரசிவதத்துவம் . ( சி . 

சரி . க . ) 2. எதிர்காலம் . 3. ஒப்பற்றது . 4 . 
சி . உ : எசு . ஞாநப் . ) 2. எதிரொலி , 3. ( மகா 
மாயையென்னுங் குண்டலி ) சத்தியினது 

கப்பலின் பிற்பக்கம் . 5. கவசம் . ( பிங்க . 
முதல்க்ஷோபத்தாலுண்டாகும் துவதி ரூப 

கசு 0 அ . ) 6. ( காலத்தாலாவது , இடத்தாலா 
மான நாதம் . ( சி- லி . ஞாக . கஉ . தாற் . ) (சி.சி. க : குரு . மறை . ) 8. நரகம் . ( பிங்கள் 

வது வரும் ) பின் . ( தர்க்கபா, ரு அ .)7. சகளம். 
( சுவா . நாஉ . ) 

கூ. 0 சு ச . ) 9. பிணக்கு. ( சூ . நிகண் . க : சுந . ) 
அபரப்பிரணவம் சத்தப்பிரணவம் . 10. பிந்தினது , அடுத்துப்பின் வருவது . 

11 . 
( உ - ம் .) " மருவபரப்பிரணவமென்பது மாயா பிற்பக்கம் . ( பிங்க . கூசுசு . ) 12. பொய் . 
சொரூபமாய் வயங் குசத்த - வுருவயேயிம்மது ( பிங்க , கூ 0 சு சு . ) 13. மற்றையது . 14. மு 
வினாற் சிவதத்துவவுண்மைஞானமென்னும் துகு . ( பிங்க . கஉ க . ) 15. மேற்குத்திசை. 
பொருவில் பிரகருடமுண்டாகிப் புதிய மகத் 

16. யானைப்பின்கால் . ( சவா . ) 
துவமெய்பொலிவாக்குத் - திருவமுறவுறு த அபரமந்திரே சுவரர் - ஸ்ரீகண்டர் , வீரபத் 
லிற்பிரணவமென மொழி வரிதைத் தெளிந் திரர் முதலிய அபரமுத்தசிவரூபர் ; இவர்கள் 
தோர்யாரும் " ( சூத . எக்கி . பூ . ரு : ங பிரளயாகலருட் பரிபக்குவ மலர்களாய்ச் சி 
வே " உம்பர்நாயகன் றிருவாக்கிற்- பிரணவமு வா நுக்கிரகம் பெற்றுப் பதிபதார்த்தங்களா 
தித்தததனிடைவேதம் பிறந்தன என் 

வர்கள் . ( உ - ம் . ) பிரளயாகலருட் பரிபக்கு 


192 


அபரவித்தை . 


" ககக 


அபராணம் . 


-- 


க 


வமலர்கள்சிவா நுக்கிரகம் பெற்றுப் பதிப்தா பநிடதம்பரவித்தை ” ( சூத எக்கி . உத் எ.கூ.) 
ர்த்தங்களாய் ஆதிமுத்தசிவரூபர்களாயும் ஸ்ரீ | 2. உதயாதி யுதயாந்தமாகக்கொள்ளப்படும் 
கண்டர் , வீரபத்திரர் முதலிய அபரமந்திரே ஒருநாளிலே பின்னுறச்சில 

னுறச்சிலநாழிகை ம 
சுவரர்கள் புவநவாசிகள் என்னும் அபரமுத் ருதி திவந்து கூடிநிற்கப்பெறுநதிதி . ( ஸ்மிரு 
தசிவரூபர்கள் யும் போயிருப்பார்கள் " ( சி . திமுத்த பலம் ) (கவாவி உலா : சுவா 
சி.அ : உ . ஞாநம்.) (கவாது ; fro . ] பின் . விகா - கலப்புடையது . ) 
அபரழத்தசிவன் அபரமுத்தியடைந்து 

அபரவிந்து - 1. அந்திக்கிராந்த விந்துக்க 
சிவத்துவம் பெற்றிருக்கும் ஆன்மா . அணு 

பராசத்தி ; இது : அந்திக்கிராந்தவிந்துக பர 
சதாசிவர் , அந 5.தாதிகள் , மந்திரர்கள் , ஸ்ரீக 

சிவம் என்னும் அபரநாதத்தாற்றோற்றுவிக் 
ண்டர் , வீரபத்திரா முதலிய அபரமநதிரேசு கப்பட்டடது . ( சி . சி . உ : எ எ . ஞராப் . ) 2. அப 
வரர் என்பவர்களும் , இன்னுஞ் சிவா நுக்கி 

ரசத்திதத்துவம் ; அர்த்தசந்திரன் , நிரோதி 
ரகம்பெற்று நாநாபத முத்தராயிருக்கிறவர் 

யன்னுமிரண்டும் இதிலடங்கும் . ( சி.சி. உ : 
களும் கிய இவர்களிலொவ்வொருவரும் 

எச . ஞாநப் . ) 3. மூலோபாதாநமான குண் 
அபர முத்தசிவன் எனப்படுவர். ( சி.சி. அ : 2 . 

டலியினின்றுண்டான குணாத்மகங்கள் மூன் 
ஞாகப் . ) ( கவானகரிவ : சுவா - கீழ் . றிலொன்று . " அபா விந்து , மோகிரி , மகான் 
2ுகி - விடுதலை . ) 

என்பவைகளே மூன்றுகுணாத்மகங்களாம் ” 

( சி . சி . க : ருஎ , சிவாக் . ) 4 . மகாமாயையே 
அபாழத்தி- சுத்த மாயா புவநத்தையடை ன்னுங் குண்டலி நீ சத்தியின் இரண்டாவது 
ந்திருத்தல் ; அது : பதமுத்தி . ( சி . சி . பாயிர , சோபத்தாலுண்டாகுஞ் சங்கற்பரூபமான 
உ . ஞாநப் .) 

விந்து . ( சி - லி . ஞாந . கஉ . தாற் .) ( ச 

( கவா 
அபரர் - கீழ்ப்பட்டவர் . 

விரு . ) 
அபரராத்திரம் இராத்திரியின் பிற்சாமம் . 

அபரவிந்துகலை - நிவிர்த்தி , பிரதிட்டை 
[ கவாராத : சவா 

விததை , 

சாந்தி , சாந்தியதீதையென்னும் 
ராத்திரி . ) 

பஞ்சகலைகள் . ( உ - ம் . ) " முந்துரைநிவிர்த்தி 
அபரலோகம் -1 . கீழ்ப்பட்டலோகம் . 2 . முதலிய வபா - விந்துகலையென விளம்பிய 
மற்ற உலகம் . ( சுவா - கீழ் , வருகாலம் . வைந்தே ” (சதாசிவ . கூ. அ . ) ( கவாவி 


பின் . ராத் 


- 


லொக ) 


கலா . ) 


உயர்ச்சி 


-- 


மாயோ 


அபரவயசு முதிர்ந்தவயசு . ( சுவா அபரன் தாழ்வுடையோன் . ( சைவப் . 
பின் , வயஸ ; ] 

உக . ) [ கா - எதிர்மறை . வா 
அபரவாக்கியம்- பிரதானவாக்கியத்திற் யுடையவன் . ) 
குப்பின்வரும் வாக்கியம் . ( சவா பின் , 

அபராங்கம் - சரீரத்தின் பிற்பாகம் .( உ - ம் . ) 
வாக ,) - சொற்றொடர் . ) 

( வேடனதனபராங்கம் பிளக்கவெய் தான் " 
அபரவா கீசுவார் 

பாவாகீசுவரரல்லாத (பாரத அருச்சு . தவ.க .)[கவா - பின் , சு.ஐ 
வர் , அபரமாகிய வாக்குக்கதிபர் . ( உ - ம் . ) | சரீரம் . ) 
" அருக்தேசுவரத்துவாரத்தினாலே 

அபரர் சிதன் - வெல்லப்படாதவன் . ( பக 
பாதி புவனோபாதிமணந்து , அபரவாக்சுவரி 
அபாவாகீசுராகளாயும் " ( சி . சி . 2 : எ எ . ஞா 

வற் . க : கஅ . ) ( சுவராஜித : R ; வராஜித 
நம் ) (கவாவாமீயா .) 

வெல்லப்பட்டவன் . ) 
அபரலாகீசுவரி பரவாகீசுவரியல்லாத அபராசிதை - விசய தசமியில் வணங்கப்ப 
சத்தி , அபரமானவாக்குக் கதிபதியானவள் . இந்துர்ககை. ( கவராஜிதா 
( 2 - ம் . ) " அபரவாகீசுவார் ” பார் .) ( சி . சி . உ : 

அபராணம் - மத்தியாநத்தை யடுத்துப்பி 
எ எ . ஞாகப் . (சுவாவாமீமாரி .) ன் வரும் ஆறு நாழிகைகொண்டநேமம் .( உ - ம் ) 
அபரவித்தை- 1. வேதவேதாங்கம முத 

“ நிரைத்தபின் முகூர்த்த மூன்றை நிகழபரா 
லியன . ( உ - ம் .) " வேதவேதாங்கமாதிகள பர 

ணமென்ப ” ( மச்சபு . சூரிய சந்திர ங எ . 
வித்தை பரமார்த்தத்திற்குப் போதகமாமு 

( சவு 
சுவராஹ: கவா- பின் , கஹ . நாள் . ) 


L 


ண 


193 


அபரிச்சிந்தத்துவம் . 


கககூச 


அபரிபூதம் . 


உள்ளது 


அபராத்தர் - பின்னான ஆப்தர் . ( சைவப் . ப்படாத தன்மை . 2. தேசத்தாலுங் , காலத் 
உக . ) ( சுவா - பின் . சூரி 

தாலும் , வஸ்துவாலும் எல்லைப்படாமை . ( வா 
கூறுவோர் . ) 

சுதே . ககஎ . ) ( கவரி விஹகூ : சு - 

எதிர் 
அபராத்தன் --1 , தவறு செய்கிறவன் , 2 . மறை . வரிஜிளுகூ எல்லைப்படுந் தன் 
தீங்குசெய்கிறவன் . 3. பின்னான ஆப்தன் . 

மை . ) 
( சைவப் . உக . ) [ 1,2 . கவராகவ - கேடு . 

அபரிச்சிந்நம்- கண்டஞ்செய்யப்படாமை . 
ரா 2 - செய்தல் , 3. சுவராவ : கவா ; ( சுவரிவி 30; சி ; வரி 

( - எ ல்லைப் 
ரூவு . ) 

படுதல் . ) 
அபராத்திரம்- க்டைச்சாமம் . 

அபரிச்சேதம் --- 1 . எல்லைப்படாமை , கண் 
அபராதம் - 1. கட்டளையைமீறுதல் . 2 . 

டிக்கப்படாமை . ( உ - ம் . ) " அசுத்தமாயாகா 
குற்றமான செயல் , பாபச்செயல் . ( உ - ம் . ) 

லத்தினா லபரிச்சேதமாகையால் ” ( சி . சி . க : 
" அடியனேன் முன்னஞ்செய்தவபராத மிர் 

சுசு , சிவாக் .) 2. ஒழுங்கின்மை . 3. பிரிவின் 
ண்டுந்தீரும் - படி பொறுத்தருள்வாயென்று " 
( திருவிளை . கக : உரு . ) " வசையபராதமாயவு 

மை , (கவரிகெஉ.சு ;உரிவெடி - எல்லை 
வரோ தநீங்கும் ” ( தேவார திருநாரை , டு , சம் . ) ப்படுத்தல் , ) 
3. தண்டம் . கவராய : கவ - கேடு . ராய அபரிசதட்டரோகம் 

ஒருவகைக்குட்ட 
நிறைவேற்றல் . ) 

சோகம ; அது : சர்வாங்கத்திலுங் கறுத்தரரத் 
அபராதர் - கட்டளையை மீறுவோர் . ( உ - ம் . ) தம் வடிதல் , நோவு , தொடப்படக்கூடாமை ,, 
அரையனும் வேறேயபராதர்வேறே- யவர் வீக்கம் , வெடிப்பு முதலிய குணங்களுடை 
பலமும் வேறென் றறி ” ( சி . சி . பா . மாயா . யது . ( சீவரட் , கருஉ . ) 
மறு . க 0 . உரை . ) 
1. ) [ கவராய . ) 

அபரிசரம் 

துடுக்க இராதது , தூரம் . 
அபாாதி- தீக்குசெய்கிறவன் . ( உ - ம் . ) ( சுவரிவா : சு ; வாசிவா - சமீபம் . ) 
" உறவினுக் கபராதியும் " ( சிவதரு . பாவ . 
சு.அ.) ( சுவராயிது . ) 

அபரிட்சயம் -- நாசமின்மை . ( பௌட் . பசு . 
அபராந்தம் - மேற்குக்கடற்கரையிலுள்ள 

கரு . ) ( கவரிக்ஷய : க ; வரிக்ஷய -நாசம் . ) 
தேசம் . ( சுவராது : சுவா - மேற்கு . கத 

அபரிணயநம்- இல்வாழ்க்கைப்படாதிரு 
முடிவு . ) 

த்தல் . ( சுவரிணய ந க எதிர்மறை . 
அபராந்தர் - மேற்குக்கடற்கரையிலிருக் வரிணய ந - விவாகம் , ) 
கிறவர் . ( உ - ம் . ) " வாசத்தண்டொடையல் 
வாகு வாள பராந்தர் ( இரகு . திக்கு . க . 

விவாகஞ் செய்யாதவள் . 

எ . 
அபராந்தம்- மத்தியாகத்தையடுத்துப்பி 

( கவரிணீதா : சு ; வரிணீதா 

வரிணீதா - விவாக 
ன்வரும் ஆறுநாழிகைகொண்டநேரம் . (உ - ம் .) 

ஞ்செயதவள் . ) 
" செப்புங்காலந் - தவ்வலில்பிராதக் கால அபரிதம்- அளவில்லாதது . ( " அபரி பி 
சங்கமமத்தியாந்ந - மவ்வபராந்நஞ்சாயா நநம் 

தம் என்பதன் விகாரம் . ) 
மொன்றுக்காறாங் கனனல் ” ( மச்சபு . தீர்த்த அபரிபக்குவமலர் விட்டுநீங்கப்பக்குவ 
சிரா . ஙக.)( கவாராஹாசுவா- பின் . கஹ மாகாத ஆணவ மலத்தையுடைய ஆன்மாக் 
நாள் . ) 

கள் . ( உ - ம் . ) 

" விஞ்ஞாநகலருள் அபரிய 
அபரிகாரம் - விலக்காமை . ( உ - ம் . ) செ க்குவ மலர்கள் மாயைக்குமேற் சுத்த வித் 
ல்லுகிறவர்களுக்கு அபரிகாரமாக இடிவிழுவ தைக்குக் கீழ் ஆணவ மலமொன்று மேயுடை 
துபோலச்சங்கையும்வரும் . ” ( வாசுதே.ககக .) யவராயப் பசுபதார்த்தங்கலாய் இருப்பார்க 
(சுவரிஹார ஈ -6 : திர்மறை , வரிஹார - இருட்டிகாலத்திற் சகலசாவார்கள் என்றுஞ் சக 

ள் என்றும் , பிரளயாகலருள் அபரிபக்குவமலர் 
விலக்குதல் . ) 
அபச்சரிதம்- உடையின்மை . ( கவரி இருக்குள் அபரிபக்குவமலர் சஞ்சாரிகளாயி 

ருப்பார்கள் என்றுஞ் சொல்வார்கள் ” ( சி.சி. 
** : சு ; வரி - - மூடுகை . ) 

அ : உ . ஞாநப் . ) 
அபரிச்சிந்நத்துவம் - 1. கண்டஞ்செய்ய அபரிபூதம் - சரியாதது , பூரணப்படா 


அபரிணீதை 


ன 


194 


அபரோட்சம் . 


ககூரு 


அபவாதம் . 


ய 


த- எல் 


லமின்மை , 


த 


தது , முதிராத ஏ . (கவரி .க : சு ,வரி , தியக்ஷம் . ( சி . ஞா . ) [ சுவரொக்ஷ : சு ; 
ஓ த - பூரணமானது .) 

வராக்ஷ 

காணப்படாதது . ) 
அபரிமாணம் - அளக்கக்கூடாதது , அள 

அபரோட்சன் - பிரமசை தந்திய தரிசநன் . 
வுபடாதது . ( சுவரிஜாண : க ; வரி ) ( சுவராக்ஷ .) 
அளவ . ) 

அபலம் -1. அடைக்குந்தாழ் . 2. ஆண்ட 
அபரிமிதம் -- 1 . அளவுபடாதது , எல்லைப் 

ன்மையின்மை . 3 , கனிகொடாதது . 4. கை 
படாதது . ( உ - ம் . ) " அபரிமிதமின்சொலாக ம்மாறு வேண்டாதது . 5. பிரயோசநமில்லா 
வுரைசெய்தே ” ( பாரத . பதின் மூ . சரு . ) 2 . 

தது . ( உ - ம் . ) “ தப்பில் பலாபலமிவற்றில் 
பெருமை . [ கவரிது: சு ; வரிசி விருப்பமற " ( ஞாநவா . விரதசூ , க 0 . ) 6. பெ 

பெலவீநம் . ( 1 , 2 , 3 , 4 , 5 . 
லைப்பட்டது .) 

• se : சு ; 3. 6. கவன : சு ; வ . ) 
அபரியந்தம் - எல்லையற்றது . ( சு ; வய 

அபலன் - பெலவீநன் . (சுவ . ) 
ஞ - எல்லை . ) 
அபரியாத்தம் --- வல்லமையற்றது . ( பக 2. நேசம் . 3. பிதற்றல் . ( கவாவ : கவ ; 

அபலாடம் - 1. அறிந்ததை மறைத்தல் . 
வற் . 4 : 5 ) . ) [ சுவரியாவு ) : சு; வரி 

வாவ - பேசுதல் . ) 
யாவ வல்லமையுடையது . 

அபவம் -1 . அபாவம் , இராமை . 2. உல 
அபரியாத்தி --- பூரணமில்லாமை . ( சுவ கமுடிவு . 3. திம்ங்கிலம் . [ 1 , 2. கலவ : சு ; 
யாஷி : சு ; வயாஷி - பூரணம் . ) வவ - இருத்தல் . )) 

அபரீபாத்திரம் தசவித பாத்திரதகளி அபவர்க்கம் அபவருக்கம் . ( உ - ம் . ) " மை 
லான்று . ( வி - ணி . உஉ உ .) 

ஞ்ஞான் றகண்டனருள் கூருமபவர்க்கம் ” சே 
துபு.துராசார ,உஎ. 

எ .) 

தனில் " அபவர்க்கம் " 
அடாநடம்- அவலட்சண ரூபம் , [ சுவ 

முத்தியென்னும் பொருட்டு .) ( கவவம் .] 
( T : கவ கேடு . வ - வடிவு . ) 

அபவர்த்தநம்-- 1. ஆட்டியசைத்தல் . 2 . 
அபரை -1 . சிவசத்தி மூன்றனுள் ஒன்று ; 

சுருக்குதல் . 3. நீக்குதல் . ( சுவவத - ந ) 
துவும் பிராமி , வைஷ்ணவி , சௌ 
ரௌத்திரி 

அபவர்த்தம் - 1. அகற்றியெடு . 2 . 
யன மூனறு விதப்படும் . இவற்றுள் பிராமி 

( வீசகணிதம் . ) ஒன்றுக்கொன்று வித்தியாச 
நூறு கோடியோசலை விசாலங்கொண்ட இர 

மான இரண்டு இராசியையாவது பலராசி 
த்தமண்டலததிலே சகல லோகங்களையுஞ் 

யையாவது சேடம் வராமல் அரிக்கும்வே 
ருட்டி ததல் காரணமாகவும் , வைஷ்ண 

றோர் இராசி . ( உ - ம் . ) " கரு ,க்கும் , உமக்கும் 
யிரண்டுசோடி போசறை விசாலங்கொண்ட 

ரு அபவர்த்தம் . ( கவவத- . ) 
சுவே சமண் - லத்திலேசகல லோகங்களையும் 
இரட்சித்தல் காரணமாகவும் , ரௌத்திரி மூ 

அபவரணம் - 1. அங்கவஸ்திரம் . 2. மறை 

த்தல் . 3. மூடுதல் . ( சுவவாண : சுவ ; 
ன்றுகோடி யோசலை விசாலங்கொண்ட விக் 
து மண்டலத்திலே சங்கரித்தல் காரணமாக 

மறைத்தல் . ) 
வும் இருப்பார்கள் என்பர் . ( சைவச . பொ 

அபவருக்கம் -1 . நிறைவேற்றம் . 2. பலம் . 
எசு . உரை. ) 2. சிவதன்ரிணி-தீக்ஷையிரண் 

3. முடிவு . 4. முத்தி . ( கவவம் .. ) 
டனுள் ஒன்று ; அது ; பவுதிகி தீக்ஷை . ( சி.சி. 

அபவருச்சநம் -1, நற்கொடை . 2. முத்தி . 
அ : ரு . ஞாநப் . ) 

3. விடுதல் . { சுவவஜ- ந .) 
அபரோட்சஞாநம் -1 . ( வேதாந்த . ) சீவா 
வத்தை யேழனுள் ஒன்று ; அது : குருகடா 

அபவருத்ததம்- அபவர்த்தகம் . 
ட்சத்தினாற் பரோட்சமாய்க் கேட்கப்பட்ட அபவருத்தம் - அபவர்த்தம் . 
பிரமசைதந்நியமேதானானது . ( உபரி . கள . அபவாகம் -1 . அருத்தாபத்தி . 2. ( கள் 
உரை .) 2. சுவாநுபூதியினால் வரும் ஞானம் . க்கதி ) கழித்தல் . 3. கொண்டு போதல் . ( கவ 

அபரோட்சம் - 1. அநுபவ அறிவு , அப வாஹ : சுவ ; வாஹ - கொண்டு போதல் . ) 
ரோட்சஞாநம் . ( உ - ம் .) தன்னிலைதானான 

அபவாதம் 

1 . உள்ளபடியுணர்தல் . 
துவே யப்போட்சம் ” ( உ நி . கஎ .) 2. பிரத் அது.சர்ப்பாகாரமாகத்தோன் றுங்கயிற்றைச் 


- 


வாண 


195 


அபவேட்டிதம் . 


ககூசு 


அபாடவம் . 


ம : 


க ; வாழ 


ப 


- 


த : சுவவிய 


சர்ப்பமன்று கயிறு தானென் றறிதல் . ஞாக அபாக்கியம் - நிர்ப்பாக்கியம் ( கலாம் 
சிட்ட உரைகாரர் . " அபவாதமாவது விப 

பாம் ) 

செல்வம் . ) 
ரீ த பாவநையாற் பார்க்கின்ற இல்லாத நாம 

அபாக்கியவான் 

நிர்ப் பாக்கியவான் . 
ரூப வடிவமாகிய சகத்தை யதார்த்தமான 
சச்சிதாநந்த வடிவமாகத் தெளிவினாற் சாண் 

( உம் . ) " பொருந்தியதரித்திரத்தைப்போல 
குதல் என்பர் . 2. ஒவ்வாப்பேச்சு . 3. கட் 

அபாக்கியவான்கள் எப்படி விளங்குவார்கள் ” 
ளையிடு தல் . 4. கண்டகஞ்செய்தல் . 5. குற் 

ஞாநவா . சிகித்து . உசு . உரை ) 
றம்பேசுதல் . 6. நிந்தித்தல் . ( உ - ம் . ) "உரை 

அபாக்கியன் - நிர்ப்பாக்கியன் .( கல 

சவா ) : 
யாதொழிதிமற்றொருவர்க்கபவாதம் " ( சே 

சு; வா ) - செல்வன் .) 
துபு . கவிசம் . சுக . ) 7. பழிச்சொல் . ( உ - ம் . ) 

அபாகசாகம் - இஞ்சி . ( சுவாகாக . ] 
அழுகையுங்கோளும் பொய்யு மயலபவாத 

அபாகம் - 1. சமியாக்குணம் . 2 , பாகம்ப 
தானும் " (சிவதருமோ. பாவ . சு . ) 8. எய்தி 

ண்ணப் படாதது . 3. முதிராதது . ( சுவாக : 
ய துவிலக்கிப்பிறி துவருஞ்சிறப்புவிதி . ( பி . 
வி : ரு 0 உரை .) ( கவலாஉ : சுவ- அபத்த 

சு ; வாக ) - பக்குவமானது .) 
ம் . வாஉ - பேச்சு . ) 

அபாகரணம் - 1. கடனிறுத்தல் . 2. நிரா 

கரணம் . ( சுவாகாண . ) 
அடவாரணம் 

1. தோற்றாதொழிதல். 
2. மறைவு . 3. மறைத்தல் , ( அமரகோசம். அபாகிரோகம் --மசூரிசைரோகவகையுள் 
அரு . ) [ கவவாரண 

ஒன்று ; அது : சரீரத்திலே தூரந்தூரமாக 

உலர்ந்தது போலுங்கருகினது போலுங்கொ 
அபவித்தபுத்திரன் தாய் தந்தையரால் 

ப்புளங்களாக எழும்பியிறக்கங கொள்ளாம 
நீக்கப்பட்டுப்பிறரால் எடுத்து வளர்க்கப்பட் 

ல் நெடுநாளைக்கு நின்று உபத்திரவஞ்செய் 
டபுத்திரன் . ( மது.கூ.கஎக . ) ( கவவில்வ 

யும் . ( சீவரட் . கசுச . ) 
சுவவி - நீக்கப்பட்ட .) 

அடாங்ககம்-- 1. அங்ககீரும் . 2. கடைக் 
அடவித்தன்- 1. அகற்றப்பட்டவன் . 2 . கண் . ( சுவாமமக ,) 
அபவித்தபுத்திரன. ( உ - ம் .)" ஒளரசன் , க்ஷே 
த்திரசன் , தத்தன் , கிருத திரிமன் , கூடோற் 

அபாங்கதரிசநம் - கடைக்கண் பார்வை . 
பந்நன் , அபவித்தன் இவ்வாறு புத்திரர்களும் 

அபாங்கம் -1, அங்கககம் . 2. கடைக்கண் . 
பிதுமாஸ்திக்கும் பிள்ளையில்லாத ஞாதிகளா 3. கடைக்கண் பார்வை , 4. நெற்றித் திலகம் . 
ஸ்திக்கு முரியவர்கள் ( மது . க : கருக . ) [ வாம்: கவ ; ஹ உறுப்பு . ) 
( வில .) 

அபாசங்கம் - அம்புக்கூடு . ( வாழ. ) 
அபவித்திரம் - அசுத்தம் . ( சவ்விது அபாசம்-- ஆசையின்மை . 2. ஆபாசம். 
சு ; வவித ) - சுத்தம் . ) 

( சுவா . ) 
அபவித்தியன் -- அசுத்தன் . 

அபாசிரயம் - முற்றத்திற்பந்தல் . [ வா 
அபவிதவ்வியம்-- வருங்காலத்துள தாகா ய : கவ கரய 

- பாதுகாப்பு . ) 
தது . ( கலவிதவவ ) : சு ; 

அபாசநம்- 1 , தெற்கிலுள்ளது . 2. தெ 
தாவது . ) 

ற்கு . கவாரு: சவா - தெற்கு , ந 
அபவியயம் அளவுக்கு மேற்பட்ட செலவு . 

ஒரு வ - வி . ) 
( சுவவய : சுவ- தவறு , வய - செலவு .) 

) 

அபா சுவரம்- ஒளியில்லாதது .( தர்க்காமி . 
அபவியயமா நம்- ( .கடனிறாமை . 2.விரு 
தாவாகச் செலவிடல் , ( வ ) யாக .) ஒளியுடையது .) 

உச . ) ( சுவாஜா : சு - எதிர்மறை . ஷாஷா 
அபவிருத்தி-- குறைவு . ( கவ - எதிர் . 

அபாடனம் - பேச்சின்மை.( கலாஷண 
வூரஜி - வளர்ச்சி .) 

சு ; ஹாடிண 

பேச்சு , ) 
அபவேட்டிதம்- கைவட்டணை கான்கனு 
ளொன்று ; அது : தர்ச்ச நிவிரல் முதலாக அக 

அபாடவம் -- 1. அந்தக்கேடு . 2. சாமர்த் 
ம்வாப் பிடிக்குந் தொழில் . ( சிந் , பதும . 

திய மின்மை . 3. நோய் . ( சுவாடவ : க ; 
சுஉ , உரை . ) 

வாடவ - சாமர்த்தியம் , சுகம் . ) 


ஓவிதவ 


- உள 


196 


அபா நவிருத்தி . 


ககூஎ 


அபராணை . 


* 


அபாண்டம் -1. அபாத்திரம் . 2. இடுநிந் ரூபமாயிருக்கும் " ( சூத . எக்கி . பூ . ச : க 

கரு . ) 
தை . பொய்க் குற்றச்சாட்டு . ( வழக் ) ( கவா நவ .) 
அபாத்திரம் - 1. அசற்பாத்திரம். ( உ - ம் . ) 

அபாநன் - அபாநவாயு , " அபா நன்குதத்தி 
தன்னைக்குறித்திரப்பான் றன்னை யபாத்தி 

லுற்றுச் சென்றொழிய மலசலங்களொழித் 
மென்றுன்னிவிடுவா " ( சைவச . பொது . 

தலுறும் " ( வேதா. சூ . எரு . ) பிங்கலங்க 
-உக . ) 2. கூடாதபாத்திரம். 

ண்டுகாரர் : ! உச்சத்தலத்திடைநிற்பதபா 
அபாத்திரீகரணம்-- 1. அயோக்கியமான 
கிரியைகளைச் செய்தல் ; அது : பிராமணன் சூ 

நன் ” எனபர் . ( பிங்கல . ங ச . ) ( கூவாம் . ) 
த்திரனுக்கு ஏவல் செய்தல் முதலியன .( உ - ம் .) 

அபா நீயம் --- குடிக்கத் தகாதது . [ கவா 
" நிந்திக்கப்பட்டவனிடத்துப் பொருள் வாங் நீய : சு ; வா நீய 

வா நீய - குடிக்கத்தக்கது .) 
கல் வர்த்தகஞ்செய்தல் சூத்திரசேவை செய் 

அபாபம் -1 . குற்றமின்மை. 2. பாபமின் 
தல் பொய்சொல்லல் இவையெல்லாம தனி 

மை . ( கவாவ : சு ; வாவ - புண்ணியம 
த்தனியே யபாத்திரீகரணம் ( மநு . கக : 

ல்லாதது . ) 
சுக . ) 2. அயோக்கியனென்று தள்ளுதல் , 
கவா தீ காண ) 

அபாம்பதி -1 . சமுத்திரம் . 2. வருணன் . 

( உ - ம் . ) அரியதோர்விண்டுவாகியபாம்பதி 
அடாதாநகாரகம் நீக்கப்பொருள் கொடு யாகி " ( சேதுபு சேதுயாத்.கூ . ) ( கவால் 
க்கும் ஐந்தாம் வேற்றுமை வினை யோடு முடி வதி : கவா நீருக்கு . வதி - தலைவன் . ) 
வது , ( பி . வி . கக . ) 

அபா தாநம் - ஐந்தாம் வேற்றுமையில் வரும் அடா மார்க்கநாரம்- சரீரத்தில் நாயுருவி 
நீக்கப் பொருள் . 

தடவிச்செய்யும் ஸ்நாநம் . ( பராமிரு . ஆசார 
அடா நத்தாநவித்திரதிக்கட்டி- ஒருவகை ஸ்நா 15. ங.அ. ) (சவாம- ஷாம் . ) 
வித்திரி திக்கட்டி ; இது : ஆசருத்திற் பலவி 

அபாமார்க்கம் - 1. நாயுருவி . 2. வெண் 
உபத்திரவங்களை யுண்டாக்கி மலத்துவாரத் 
தைக் கெடுக்குமென்பர் . ( சீவரட் , க o அ . ) 

ணாயுருவி . (சுவானாம . ) 
( சுவா ஷா நவிஉயி. ) 

அபாயம் -1 . அந்தம் . 2. ஆபத்து . ( உ - ம் . ) 

“ தேயத்து - வாய்த்தவபாயஞ்சிவவுற்சவ மிக் 
அபாதம் --- 1 . இரகசியஸ்தாநம் , மூத்திரம் காலங்களின் மெய் மயங்குமாறு - நீத்தவிழி 
முதலிய போகும் வழியென்பர் . ( உ - ம் .) “ நன் 

தர்களூறினுந் தோடமிலை " ( சூத . எக்கி . 

பூ . 
றுறு மபாக மின்றி யோர்மகவமையப் பெற் 

சச : கஅ . ) 3. இணக்கமின்மை. 4. கேடு . 5 . 
றான் ”( மச்சபு , தீர்க்கதம . ங.உ .) 2. கடுக்காய் . சதிசெய்தல் . 6. சேதம்பண்ணுதல் . 7. தோ 
3. குடிக்கக்கூடாதது . 4. மலவாயில் . ( சீவ ற்றப்படாமை . 8. நட்டம். 9. பிரிவு .10 . 
சட் . க o அ .) 5. மூலா தாரம் . சுவா ந : சுவ போதல் . 11. மோசம் . ( உ - ம் . ) " மற்றதுக்க 
கீழ் . சுரு - சுவாசித்தல் . 3. சு ; வாம் . ) ண்டு மைந்தன் வந்த திங்கபாயமென்று ” ( பெ 

ரியபு . திருவா . சிற . உச . ) ( சவாய் .) 
அபா நவாயு பத்துவாயுக்களுளொன்று ; 
நாபித்தாகத்திலே தோனறிக் 

றிக் குதத் அபார்த்தகம் ஒரு நிக்கிரகத்தாநம் ; அது : 
தையுங் குய்யத்தையும் பற்றிநின்று மலசல அவாய்நிலை , தகுதி , அண்மையில்லனவாப் 
ஙகள் கழியவகைசெய்யும் . ( த . வி . ச . ஒற் .) பேசல் . ( சி . சி . அளவை. கச , மறை ; சிவஞா.) 
சரீரத்திற்குள்ளிருக்கும் வாயு ஒன்றாயிருந்த ( வாய் - க . ) 
போதிலும் ஸ்தாநவியாபார பேதத்தினாலே 

அபாத்தகரணம் - வீண்வழக்கு .(சுவாய் 
யைந்தென்னப்படும் வாயுக்களு ளொன்று ; 
அது : கு தஸ் தாகத்திலேயிருநது மலம் , மூத் ண . ) 
திரம் , சுக்கிலம் இவற்றைக் கீழே தள்ளும் . அபார்த்தம் -1 . அர்த்தமில்லாதது , 2 , பிர 
( சி - லி , ஞா 5 , கஎ ,உரை. சீவரட் . ச. ) ( அபாக யோசனமில்லாதது . ( சவாய : சவ 

எதிர்மறை . சுய-- பொருள் , பிரயோசகம் . ) 
அபா நவிருத்தி- அபாகவாயுவாய்ச் சேட்டித் 

அபாரணை- பாபணைசெய்யாதொ . 
தல் . ( உ - ம் .) " அ 

த்தகுபிராணவளியின் சொ 
ரூப மூன்சொன்றதோமுகமாய்ப் பூரக சொ 
சா ( சு ; வாராணா- உபவாசமிருந்து பின்னுண் 
ரூபமாயமைய- வொத்தவபாதவிருத்தி சொ ணல் . ) 


கணன 


வாயு . ) 


197 


அபாவாபாவம் . 


கசஅ 


அபிகாதசுரம் . 


- 


அபாரம் - 1. அளவற்றது , எல்லைப்படா ளியுளீரம் புலராமையேறற்க ” என்பதிற்போ 
தது . ( உ - ம் . ) தேசகாலவஸ்துக்களால் அந்த ல எச்சமு முடிக்குஞ்சொல்லும் எதிர்மறுத்து 
மில்லாமல் அபாரமாயுமிருக்கிறது " ( விசார . உடன்பாட்டுப் பொருளில் வருவதொன்று . 
உ . ) 2. கடவுள் . 3. கரையற்றது . 4. தொ ( பி. வி . ந க . உரை.) ( சுலாவ ; கலாவ . ) 
லையாதது . ( சுவார் . ) 

அபி -1 . அதட்டுகை , கண்டித்தல் , கேள் 
அபாரமார்த்திகம் பரமார்த்தமில்லாத வி , சந்தேகம் , சையோகம் , நிகழக்கூடியத 
து , யதார்த்தமல்லாதது . [ கவா ரனாயி ) ன்மை , ஆவலான விசாரணை ஆகியவற்றின் 

ஒன்றன் பாற்படப்பொருள் விளைத்து நிற்ப 
க . ) 

தும் , பொருள் ஒன்றுமின்றி யசைத்து நிற் 
அபாவசதுட்டயம் 

முன்னில்லாமை , பதுமான ஒருவடமொழியுபசர்க்கம் .( கவி .) 
பின்னில்லாமை , ஒன்றி னொன்றில்லாமை , 2.இடத்திலாவது குலத் திலாவது அதிகார 
என்றுமில்லாமை யென்னும் அபாவம் நான்கு . த்திலாவது மேற்பட்டிருக்குந்தன்மை , 

சமீ 
( சுவாவது . enc . ) 

பம் , விருப்பம் , வேறாந்தன்மை யாகியவற்றி 
அபாவநம் -- மறப்பு . ( உ - ம் . ) " இம்மநத் 

ன் ஒன்றன் பாற்படப் பொருள் விளைத்து நி 
தையபாவமென்னுங் கத்தியினாற்கெடுப்பாய் ற்கும் ஒருபசர்க்கம் . ( கவி . ) 
( ஞாநவா . உற்பத்தி . எ . உரை.)(கலாவ ந . அபிக்கியாதம்-- அறியப்பட்டது . ( சுஜி 

அபாவதை-1 . தியாகமின்மை, 2. நிந்தை . வாக ; சுவி ; வாக0- அறியப்பட்டது . )) 
3. பகுத்தறிவின்மை . ( கஷாவ நா : சு ; வா 

அபிக்கியை - 1. அழகு . 2. அழைத்தல் . 
வ நா - கருதல் . ) 

3. கீர்த்தி . 4. சொல்லல், 5. துர்க்கீர்த்தி . 6 . 
அபாவப்பிரமாணம் 

ஓரளவை ; அது : காமம் . 7. பரியாயபதம் . 8. பிரகாசம் . 9 . 
இல்லதனை யில்லையென்றல் . " முயற்கோடி மேன்மை . ( சுவிவா. ) 
ல்லையென்றவழி யதனையுண்டோ என்று மய 
ங்கா மற்றானும இல்லையென்றுகோடல்போ அபிக்கிரகணம் - உடையவன் முன்னிலை 
ல்லது ” (சிவ . போ . விருத்தி . கருகா.) சலாவ யிலே யாதாயினுமொருபொருளைக் கவர்தல் , 

கொள்ளையிடல் , ( கவிழ ஹண : கஹி - சமீ 
வரண . ] 

பம் . 
அபாவம் - 1. அபாவப்பிரமாணம் . ( உ - ம் .) 

கவர்தல் . ) 
அளவைகாண்டல் கருதலுரையபாவம் ” ( சி . அபிக்கிரகம் -1 . திருடுதல் . 2. போர்க்க 
சி . அளவை . க .) 2. அபாவயோகம் . ( வேதா. றைகூவுதல் . 3. பலாற்காரமான களவு . ( சழி 
சூ . க ங.க. ) 3. அறியாமை . ( உ - ம் . ) " அகமின மஹ : சுவி ; 

ஹ - எடுத்தல் . ) 
துபாவா பாவங்கள் " ( வேதா . சூ . காசி . ) 4 . 
இன்மை , ( உ - ம் . ) " அந்நிவிர்த்திதானுமபாவ 

அபிக்கிரமம் -1 . அடர்த்தல் . 2. ஊறுபா 
மாம் " ( சூத . எக்கி . 
சூத . எக்கி . பூ . உ : சு . ) 5. நனவிற்சு 

டுசெய்ய முயலுதல் . 3. ஏறுதல் . 4. தொட 
ழுத்தி . 6. நிருமூலமான அழிவு , 

போ 
, முழுதும க்கம். (சுவி : கவி - மேல் . 
ழிதல் . 7. நினையாமை . ( உ - ம் .) " பாவமொ தல். ) 
டபாவமும் " ( தாயு . ஆநந்த . ரு . உரை .) 8 . அங்கதம் -- சமீபித்தது . ( சுஜித : சுதி . 
மரணம் . ( உ - ம் . ) “ நீண்டபாவாபாவம் " ( ஞா கிட்ட . உத - போனது . ) 
நவா . உபசா . கஎ ) (கஷாவ .) 

அபிகமநம் - சமீபமாகப்போ தல் . ( சுமி 
அபாவயோகம் - ஐவகையோகங்களுளொ 
ன்று ; ( த . பி . போ . கூ எச . ) அது : காணங்களு 

8.ந ; கஜி - சமீபம் . மஜந - போதல் . ) 
க்கெட்டாத பிரமத்திலே மநோலயமாவது அபிகமம் - சமீபமாகப்போதல் . ( கவி : 
( வேதா. சூ.ககக . உரை.)(கலாவயொம் .) கவி - சமீபம் . 8 - போதல் . ) 
அபாவர்த்தநம் - திரும்புதல் . ( சவா 

அபிகருடணம் -1 , உரிஞ்சுதல் , 2. பேய்க் 
வத- ந . ) 

கோட்படல் . (கவிவஷண: ஹி - சமீபம் . 
அபாவப்பிரமாணம் . 
அபாவவளவை 

வஷண - இடித்தல் , ) 
அபாவாபாவம் - ஓரலங்காரம் ; அது 

“ பள் 

அபிகாதசுரம் ஒருவகைச்சுரம் ; 


பண 


- 


198 


அபிகிதம் . 


ககூக 


அபிசர்க்கம் . 


வாடது 


குத்துக்காய முதலிய விரணங்களினாலும் அ தமெனமொழிப - தெரிநிலை தெரியாநிலை 
க்கிரி சமீபமாயிருந்து நடத்துக் தொழிலினா யனவும் பெயர்பெறூஉம் ” ( பி . வி . கக . 
லும் , அதிக நடையினாலும் , அதிக உழைப் உரை.) சஹிஹித ] 
பினாலும் வருவது . ( சீவரட் . கூக . ) ( கஹி 

அபிகிருதி- ஒருவகைச்சந்தம் ; அஃது : ஒற் 
கஜா கஹிவாத- குத்துக்காயம் ஜாப றொழித்து உயிராவது உயிர்மெய்யாவது அடி 
சுரம் . ) 

யொன்றற்கிருபத்தைந்தெழுத்தாய்வருவது . 
அபிகாதசோபை - ஆயுதக்காய முதலி 

( வீரசோ. யாப்பு . ங ங . உரை ) அபிகிருதிக் 
யவற்றால் உண்டாகும் ஒருவகை யோகம் . குதாரணம் ; " அங்குலிகமொன்று 

புனலாழ் 
(சீவாட் , க.அ. ) [கவாகெபெலாலா. ) தருகிணற்றில்விழவந்தமுமிதேடுமினெனப் 

புங்கபொடு புங்கமுறவெய்திவனெடுத்தமைபு 
அபிகாதம் - 1. அடித்தல் . 2. உபத்திர 
வம் . 3. காயப்படுத்துதல் . 4. நிருமூலமாய 

கன்றருகுநின்றவரை நீ - ரிங்கி தனிலைத்தொ 
ழித்தல் . 5. பரிசித்தல் , ( சுழிவாக . ) 

கைகள் யாவுமுருவப்பகழியேவுமினெனாமு 

ன் விசயன் - றுங்கவில் வளைத்தொரு சண 
அபிகா தவாதம் - அதிகமா கவழிநடத்தல் னில் வடத்திலை துளைத்தனனிலக்கிறொடை 
முதலிய காரணங்களாற் பிறந்து சரீர முழு யால் ” ( பாரத . வாரணா. ருக . ) 
தும் வியாபித் தடித்தாற்போல நோகச்செய் 

அபிசங்கசுரம் ஒருவகைச்சரம் ; இது : 
யும் ஒருவகைவாதநோய் . ( சீவரட் . கருசு . ) 

பூதாவேசசுரம் , ஒளஷதகந்தசுரம் , விஷசு 
( சுவிவா தவாது : சுஜிவாத - அடித்தல் .) 

ரம் , கோபச்சுரம் , பயச்சுரம் , துக்கச்சுரம், 
அபிகாதி - பகைவன் . ( விவாதிங் .) காமச்சுரம் என ஏழாகவிரியும் . (சீவாட் கூஉ .) 
அபிகாரம் - 1. உடையவன் முன்னிலையி ( சுவிஷமஜா : கஹிஷப்ம சேர்க்கை .) 
லே அவன்பொருளைப் பலாற்காரமாகக்கவர் அபிசங்கம் - அபிடங்கம் . ( கஜிஷம். ] 
தல் . 2. ஊறுபாடுசெய்ய ஊக்குதல் . 3. ஓம 
நீதிலே நெய்விடுதல் . வக்த்தத்தில் தனித்த சிந்தித்தல் . ( ஹிஷி : சுவி , ஷ - புக 

அபிசத்தி- 1. அபதூறு . 2. இரத்தல் . 3 . 
னியாகுதி கொடுப்பது . (சி.லி.கிரி.உ.எ. தாற் .) 
4. நெய் . 5. படைக்கலந் தரித்தல் . 6. படை 

ழ்தல் , கேட்டல். ) 
யெடுத்தல் . [ 1,2,5,6 . சுவிஹார் : 3 , 4. கஹி அபிசந்தாநம் -1. உடைந்தை . 2. ஏய்ப்பு . 

4. சமாதானம் பண்ணுதல் . 4. விசேடமான 
உடன்படிக்கை . ( சுஹிவலநயா ந 

ந . ) 
அபிகிதகர்த்தா - தன்செயலையுணர்த்தும் 

அபிசந்தாடம்- யுத்தம் . ( கஹிவாஜாவ : 
வினைக்கெழுவாயாக நிற்குங்கர்த்தா. ( பி . வி . 
கக :) " தந்தைமகனையடித்தான் என்பதில் , 

அதிகம் . லதாவ - வருத்தம் . ) 
தந்தை அபிகி தகர்த்தா. சுஹிஹிதக - கா ) 

அபிசந்தி -1 . ஏய்ப்பு . 2. சமாதாநஞ்செய் 

தல் , 3. நோக்கம் . 4, விசேடமான உடன்ப 
அபிகிதகர்மம் --- செயலையுணர்த்தும் வினை 

டிக்கை . ( ஹிவல : கஹி அதிகம் . லலி - 
செயப்பாட்டுவினையாய் வர அதற்கெழுவா 
யாக நிற்குஞ் செயப்படுபொருள் .( பி.வி.கஉ . ) உடன்பாடு . ) 
" மாடந்தச்சனாலியற்றப்பட்டது என்பதில் 

அபிசநம் - 1. கீர்த்தி . 2. பிறந்ததேயம் . 
மாடம் . ( கஹிஹிக்க- . ) 

3. வமிசத்தலைமை . 4. வமிசம் . ( சஹிஜ ந . 
அபிகிதகருத்தா - அபிகி தகர்த்தா, ( பி.வி. கஹி ; ஜ.ந - பிறந்தது . ) 
கக . ) ( கஹிஹி.தககடா . ) 

அபிசநவான் -- உயர்குலத்தோன் . (பசவற் . 

கசு : கரு. ) ( சுஹிஜ. நவாது . ) 
அபிகிதகன்மம்- அபிகி தகர்மம் . ( பி . வி . 

அபிசம்பந்தம் -1. இனத்தொடர்ச்சி . 2 . 
கஉ . ) ( சுவிவிதக.ை 

கூடுதல் . 3. மைதுகம் . (சுவலலய 
அபிகிதத்துவம் பிரமாணவாக்கியம் . 

அபிசம்பாதம் - 1. சாபம் . 2. யுத்தம் . 
( ஹிஹி.தகூ .) 

கலவாத் : கவி - முன் . விவாத 
அபிகிதம் - 1. சொல்லப்பட்டது . 2.சொ 

போதல் , ) 
ல்லப்படுநிலை , தெரிநிலை . ( உ - ம் . ) " சொல்ல 
ப்படுநிலை சொல்லப்படாநிலை - யபிகிதமநபி 

அபிசர்க்கம் - சிருட்டிப்பு . ( கஹிலம் ) 


வார் . ) 


கஜி 


199 


அபிசித்து . 


200 


அபிடேகதிரவியங்கள் . 


ஷு.க. ) 


4 


F4 


--D_ த 


அபிசர்ச்சநம் -1 . கொலை . 2. நற்கொடை சுவா . நட்சத்திர , அ . ) ( உ - ம் . ) " மகரத்தேவி 
( கஹிவாஜ- ந . ) 

ரவு மம்புலி விளங்கபிசித்திடைமேவுநாள் ” 
அபிசரன்- 1. அநுசரன் . 2. தோழன் . 

( வேதாரணியபு. பிரமயாத் . க . ) 3. பகலிலே 
( சுவிஷா: கஜி - பின் . வா - செல்வோன் . ) 

யெட்டாமுகூர்த்தம் ; ஒருமுகூர்த்தம் , இர 

ண்டு நாழிகை. ( விதாந. குணகுண . எங . ) 4 . 
அபிசவம் - 1. நாகஞ்செய்தல் . 2. புளிப் 

மத்தியாநகால அபிமாகதேவதை . ( பசவற் 
பேறின கஞ்சி . 3. யாகம் . ( 

கடிவ .) 

அ : உசை .) 5. விட்டுணு . ( கஹிஜி தி ) 
அபிசாததலம் - உயர்குலம் . ( கஹிஜாத 

அபிசிதம்- கூப்பிட்டுக் கொடுக்கும் அந்த 
கு @ U , ) 

ம்புசித்தல் . ( வி , ணி . ) 
அபிசாதம் - 1. அழகியது . 2. கணிக்கத் அபிசுதம்- புளிப்பேறின கஞ்சி . ( சாஹி 
தக்கது . 3. தகுதியானது . ( கஹிஜாத ) 

அபிசாதன் -- 1 . உயர்குலத்தோன் . 2 . சக் அபிஞ்ஞர் -1. அறிந்தவர் . ( உ - ம் . ) " தத் 
கோன் , 3. பண்டிதன் . (கஹிஜா 5 . 

தத் காரியாபிஞ்ஞரா யிருக்கிற ஆப்தராலும் ” 
அபிசாடம் -1 . அபராதபத்திரம் . 2. சபி ( சி. சி. : ச. சிவாக் .) 2. நிபுணர். ( கவிஐ .) 
த்தல் . 3. பொய்யாக அபராதமேற்றல் . ( கஹி அபிஞ்ஞாநம் -1 . அடையாளம் . 2. அறிவு . 
பலாவ : கஹி ; பாவ - சபித்தல் .) 

3. கறை . (சுஜா : சுஜி . சமீபம் . ஜாரு 
அபிசாகம் மந்திரத்தாற் கொல்லல் . அறிதல் . ) 
(கவராக .) 

அபிட்டம் -- பாதரசம் . 
அபிசாரசுரம் ஒருவகை சுரம் ; இது : 

அபிட்டு தம்- துதிக்கப்பட்டது . ( சுஹி 
அதர்வண வேத மாரண மந்திரங்களைக் கொ 
ண்டு ஒருவன் பேரைச்சொல்லியோமஞ்செய் 

5 ) 
தலினாற் பிறக்குமென்பர் . ( சீவாட் . கூஉ . ) அபிடங்கசுரம் - ஆகந்துகசுரத்தினொருவ 
சுவாாஜா - ஓமாகு திகளாற் பிறப்பதால் கை . ( சீவாட் . . உ .) ( கஹிஷம - சேர்க்கை .) 
இப்பெயர்பெற்றது . ) 

அபிடங்கம் -1 , அபசயப்படுத்தல் . 2. ஆ 
அபிசாரணம் -1 . சந்தித்தல் , 2. சமீபித் 

ணையிடுதல் . 3. ஒன்றித் துக் கூடுதல் . 4. சபித் 
தல் , 3. விரும்பிக்கேட்டல் .( அஹிவராண 

தல் , 5. தழுவுதல் . 6. பேய்பிடித்தல் . 7 . 
) 

பொய்யாக அபராதமேற்றல் . ( கஜிஷம . ) 
அபிசாரம்- 1. அதர்வணவேதத்திலுஞ் 
சில தந்திரங்களிலுஞ் சொல்லுகிறபடி பை 

அபிடவணம் -1 . நீரின் முழுகுதல் , 2. யா 
த்தியம , உறவு , பகைமை , 

காதி செய்தல் . ( கஹிஷவண 
உணர்ச்சியின் 

] 
மை , வாதம் , மரணம் என்னும் இவற்றிலொ அபிடவம்- ] , நீரின் முழுகுதல் . 2. புளிப் 
ன்றைவருவிக்கு மந்திர யந்திரங்கள் . ( கஜி பேறினகஞ்சி . 3. யாகத்துக்கங்கமான ஸ்.நா 
வார் .) 2. கருவி . 3. காமுகர் சந்தித்தற்கு நம் . ( கஹிஷவ . 

) 
நியமிக்கும் இடம் . 4. பெலன் . 5. யுத்தம் . அபிடித்தர் அபிடேகஞ்செய்யப்பட்ட 
[ 1 , 2 , 3 , 4. கஹிலார் . ) 

வர் . ( தணிகை. வரலாறு .) (கஹிஷிக. ) 
அபிசாரி -1 . மோகந வித்தைக்காரன் . 2 . 

அபிடியந்தம்- 1. கண்ணின் பெலவீநம் .. 
மோக நவித்தைக்காரி. 3. வேசி , ( 1 , 2. கஹி 

2. பாய்தல் . 3. பெருகுதல் . 4. பொசிதல் . 
வாரிது 3. கஜிவாரி .) 

5. மிஞ்சிபாகம் . ( 

கஷ, F : சுஜி ; ஷ ) 
அபிசாரிகை - நிய மித்துக்கொண்ட குறி 

சிந்து தல் . ) 
யிடத்திற்குச் செல்லும் பெண் . ( கஹிவலா 
ரிகா : கஜி - சமீபம் . மாரிகா 

அபிடுதம்-- புளிப்பேறின கஞ்சி . ( ஹி 
செல்ப 

ஷ 5 : சுஜி ; ஷத கலந்தது . ) 
வள் . ) 
அபிசித்து -1 . ஓர்யாகம் , 2. ஓரொட்டுநட் 

அபிடேகக்கூட்டு சுவாமிக்கபிடேகஞ் 
சத்திரம் ; இஃது : உத்தராடத்தின் நாலாங் 

செயதற்குச் சேர்க்குஞ்சாக்கு . 
கால் நாழிகைபதினைந்து திருவோணத்தின் அபிடேகதிரவியங்கள் - அபிடேகஞ்செ 
ஆதிகாழின் 

நாழிகைநான்குங் கொண்டது . ( குமார ய்தற்கு வேண்டிய திரவியங்கள் ; அவை : எண் 


--- 


200 


அபிதாமூலத்தொநி . 


உலக 


அபிநயக்கூத்து . 


ணெய்க்காப்பு , மாக்காப்பு , நெல்லிக்காப்பு , ம அபிதர் மூலம் -- அபிதாமூலத்தொரி . (கஹி 
ஞ்சட்காப்பு , பஞ்சகௌவியம் , இரசபஞ்சாமி யா : கவியா ? - பெயரடியாற் 
ர்தம் , பலபஞ்சாமிர்தம் , பால் , தயிர் , நெய் , பிறந்தது . ) 
தேன் , சர்க்கரை , கருப்பஞ்சாறு , எலுமிச்சம் 
பழச்சாறு , நாரத்தம்பழச்சாறு , தமரத்தம்பழ 

அபிதார்த்தம் - பதவுரை . ( த.நி. போ . 
ச்சாறு , குளஞ்சிப்பழச்சாறு , மாதுளாபழச் கஅ .) ( கஹியா - பெயர் . சுய - பொருள் .) 
சாறு , இளநீர் , சந்தநக்குழம்பு என்பவைகளாம் . அபிதாவகம் பின்றொடர்ந்தோடுதல் . 
அபிடேகம் 1 . குருவாய் அல்லது அர 

( கஹியாவகம் . ) 
சனாய் வருதற் காரம்பத்திலே செய்யப்படும் அபிதாவதம் -- பின்றொடர்ந்து துறத்து 
ஸ்நாநக்கிரியை . ( உ - ம் . ) " சமயவிசேட தல் . ( சுஹியாவ ந . கஜி - பின் . யாவரு 
வாண மபிடேகமிவற்றடங்குமன்றே " (சி . சி . 

. ஓடு தல் . ) 
அ : ரு . ) " அங்கண் மன்னனைப்பராசான்றானபி அபிதேயம் - 1. சொல்லப்படும் விடயம் , 
டேக- மங்கலத்தடநீரினாற்செய்து ” ( சேதுபு . சொல்லப்படுவது . ( சி.சி. சு : கூ. ஞாநப் . ) 
மங்கல . எகா . ) 2. திருமஞ்சநம் . ( உ - ம் .) " அர 2 . சொல்லின் மூலப்பொருள் . 3. சொற்பொ 
னுக்குப்பஞ்சவாமிர்தத்தினா லபிடேகஞ்செய் | ருள் . 4. நாமமிடத்தக்கது . ( சுஜியெய : 
வித்து ” ( உபதே ?. சிவவிரத . எ . ) 3. ஸ்நாக 

கடா - சொல்லு . வொய - ஒருசெயப்ப 
ஞ்செய்தல் . 4. கிரீடம் . { திருப்பு . இசு . ) பொருள் விகுதி .) 
[ கவிஷெக . ) 

அபிதை-1,செஞ்சொல் . ( பி.வி.ரு.உரைர . ) 
அபித்தியா நம்- 1. இச்சித்தல் . 2. தியா 

கற்றோர்க்குங் கல்லாதோர்க்கும் ஒப் 
வித்தல் . ( கஹியாந: சுவி ; " -ந - கினை பத்திரிசொற் போலாது தன்பொருளைத் தா 
த்தல் . ) 

னே விளக்கும் உலகவழக்கச் சொல் , 2. ( குறி 
அபித்தியை - 1. இச்சை . 2. பிறன் பொ 

ப்பிலக்கணைகளின் வேறாகிய ) சொல்லாற்ற 
ரூளையிச்சித்தல் . ( சுஹியா : ஹி - விருப் லென்னும் விருத்தி . 3. பெயர் . ( கஹியா ) 
பம் . யயா - நினைத்தல் , ) 

அபிந்நதை-- ஒன்றாந் தன்மை . [ சுஜிளு 
அபித்துரோகம் - 1 , கொடுமை . 2. நிந் 

தா : க ; ஹிரூதா - பிறிதாந்தன்மை . ) 
தனை . ( சுஹிகொஹ : சுஹி ; செரா 2 - அபிந்த நிமித்தோபாதா நதை - நிமித்தகார 
பலாற் காரம் , ) 

ணமும் உபதாநகாரணமும் வேறல்லாதிரு 
அபிதன்மபிடகம்.- பௌத்தருடையபிட க்குந்தன்மை . ( உ - ம் . ) " சிவனுடைய திருமே 
காகமங்கள் மூன்றனுள் ஒன்று . ( மணிமே. நியான சிற்சத்தி யபிந்நரிமித்தோபாநதையி 
உசுரு . ) 

னாலே ” ( சி . சி . க : அ . சிவாக் . ) ( கஜிளு - 
அபிதா- அபிதை . ( சுவியா . ) 

பிக்கமில்லாமை . நித; உவாவாந்தா . ) 
அபிதாநம் 1. சலாகை ( இராகவைத் . ) அபிந்நம் - 1. ஒற்றுமை . 2. பிக்கமல்லாத 
2. சொல்லுதல் . 3. பெயர் . ( உ - ம் . ) " அபி எண் , முற்றெண் , 3. பேதமின்மை , ( உ - ம் . ) 
தாநமுன்னான்காக ” (சீகாழிப்பு. தலவி , சரு . ) பிங்கமென்று மபிக்கமென்றும் பிந்நாபிக்க 
4. பெயரிடுதல் . ( கஹியா ந . ) 

மென்றும் " ( சூத . எக்கி . பூ . ங . அ : கா .) 4. மா 
அபிதாபம் - 1. கலக்கம் , மாச்சலகம் . 2. ற்றப்படாதது . கவிஞ : சு ; ஹிரூ - வெட் 
மிகுவெப்பம் , ( கஹிதாவ : கவி ; தாவ . டப்பட்டது , வேறுபட்டது . ) 
வெப்பம் . ) 

அபிந்தை வேற்றக் கூடியிருப்பவள் . 
அபிதாழலத்தொதி- பெயாடியாகத் தோ ( உ - ம் . ) “ ஈசுவரனுடைய சமவாயசத்தி பிரப 
ன்றிய குறிப்புப் பொருள் . " குடம்பை தனிஞ்சாநுசூதையா யபிந்தையாயிருக்கையினாலு 
த்தொழியப்புட்பறந்தற்றே- யுடம்போடுயிரி ம " ( சி . சி . உ : க . சிவாக் ) ( க ; விகா- பிருந 
டை நட்பு ” என்பதிலே நட்பென்பது குறிப் 

முடையவள் . ) 
புமொழியாய் நட்பின்றிப் போதலையுணர்த்து அபிநந்தை - விருப்பம் . ( கஹீ நநா. ) 
தல்போல்வது . ( பி.வி . நிற . உரை. ) கஹியா - 

அபிநயக்கூத்து - நிருத்தக்கை தழுவாது 
8 - அடி . யூ.நி - குறிப்பு . ) 

பாட்டினது பொருளுக்குக்கைகாட்டி வல்ல 


1 


201 


அபிநிரியாணம் . 


உஉ 


அபிமந்திரணம் , 


பஞ்செய்யும் பலவகைக்கூத்து . ( சிலப் , அர அபிநிவேசம் - 1. ஊக்கம் . 2. எனக்கி 
ங்கே , கஉ ) 

வேண்டுமென் றவாவிய பொருளினிடத்ரே 
அபிநயபிடகம் - பிடகசாத்திரங்கள் மூன் செல்லும் ஆசை .( உ - ம் . )" வருந்த பி.கவே மெ 
றனுள் ஒன்று . ( இது விம்மாயபிடகத்தை னுமவையைந்தும் ( கூாமபு . விபூ.கக; ) ( சி . 

ரனக்கொள்ளாதார் கூற்று . ) சி . உ : ருசு . ஞாநப் . ) 3. மரணபயத்தாற் = f 
(சி . சி . பா . சௌத் . உ . உரை .) 

ரத்தை யிரட்சிக்கவேண்டும் என்னுங்கலே 
அபிநயம் -1 . அபிநய நூல் , 2. அலங்கரித் ! சம் , ( விசார , -க . ) 4 , விடாப்பிடி , ச U P 
தல் . 3. உபசரணை . 4. கூதது . 

5. நடநபாவ 

வெ ; சுஹி ; நிவொ - பிரவேசிக்கை .) 
கை . 6. மநக்கருத்தைக் குறிப்பாய் விளக்கும் 
அங்க சேட்டை . (உ -ம் .) “கூத்தாடி யொரு - விளக்கும் அங்க சேட்டை . 3. மரியாதை. 

அபி நீதி --- 1. சிநேகம் . 2. மநக்குறிப்பை 
வனே யிராவணாதிகளைப்போல உரூபத்தை 
யும் பிறர்க்குக் காட்டி " (சி.சி. க : சுஎ . சிவாக் .) ( ஈவி நீதி : சுஜி , நீதி - ஒழுக்கம் .) 

கானவார் கூந்தலாமாத ரபிநயக்கைவழிக்க அபிப்பிராணயநம் -- பிராயச்சித்தம் . ( சஹி 
ண்கள் செல்ல ” ( சூத . சிவ . எ : உஉ . ) ( கஜி 
நய : கவி - மேல் , மிக , நய - அடைவித் 

வரணய : வணய ந - சுத்திகரித்தல் . ) 

அபிப்பிரணயம் -1. தயவு . 2. பிராயச்சி 
தல் . ) 

த்தம் . 
அபிநயர் - கூத்தர் . 
அபிநயித்தல் -- 1 . அபிநயஞ்செய்தல் . 2 . 

அபிப்பிராயம் - 1. கருத்து , நோக்கம் . 
நடித்தல் . ( உ - ம் . ) " சிவபேதமென்கின்ற நவ 

2. சொல்லினால் அல்லது வாக்கியத்தினாற் 
பேதத்தை யொருபொருளாகிய சிவன் , தா 

கருதப்பட்ட பொருள் . 3. விருப்பம் . ( கஜி 
னேயதிட்டேய பேதத்தையொட்டி பபியி வாய . ) 
த்துத் தடத்தக்கற்பனையினாலே காண்பிப்ப 

அப்பவநம் - 1 , கீழ்ப்படுத்தல் . 2. கீழ்ப்ப 
ன் ” ( சி . சி . உ : எச . ஞாநப் . ) 

டுதல் . 3. வியாதி முதலியவற்றால் அறிவுமா 
அபிநவம் -1 . மிகப்பு தியது . 2 , மிகு இள றுபடுதல் . ( கஜிலவ ந : ஊவந் - இருத்தல் . ) 
மையானது . ( உ - ம் . ) " அபிநவவிசால பூரண அபிபவம் -1 . அவமான மடைதல் . 2. கீழ் 
வம்பொற் கும்பத் தநமோதி ” (திருப்பு.ச .) ப்படுத்தல் . 3. கீழ்ப்படுதல் , 4. தோற்கச்செ 
( கஹி நவ : கஹி - மிக . நவ - புதுமை . ) 

யதல் . (கலவ : கவி - கீழ் . வை - இருத் 
அபிநாசசந்நி- ஒருவகைச் சந்நி . 

தல் . ) 
அபிநிட்கிரமணம் -- புறப்படுதல் , வெளியி 

அபிபூதம் --- 1 . அபசயப்பட்டது . 2. அறியப் 
ற்போதல் . ( கஹி நிஷணை : சஹி ; நிரீ 

படாதது . 3. கீழ்ப்படுத் தப்பட்டது . 4 , மழு 
போதல் , ) 

ங்கினது . ( கவி 5.) 
அபிநியாசசந்நிபாதசுரம் - ஒருவகைச்சந்தி 

அபிபூதி -1 . அவமாநம் . 2. கீழ்ப்படுத்தல் . 
பாதசுரம் ; இது : வாதமும் பித்தமுஞ் சிலே 3. தோற்கச்செய்தல் . ( சுஹில கி .) 
ஷ்மமுஞ்சமமாக அதிகரித்தலினாற் பிறப்ப 

அபிமதம் - ) . அங்கீகரிக்கப்பட்டது . 2 . 
ம் பசி நீங்குதல் , முகத்திற்பள பளப்பு , பே 

சம்மதமானது . 3.விரும்பப்பட்டது . ( உ - ம் . ) 
ச்சில்லாமை , துர்ப்பலம் , பஞ்சேந்திரியத்த 

அவாக்குளவபிமதமறைந்திடுமென்ன ( கல் . 
ன்மை குறைவு , மயங்கியநிததிரை , அறிவி பாண்டவர் து . சு . ) 4 . விருப்பம் . 
ன்மையென்னும் இக்குணங்களை யுண்டாக்கு (சுக: கஹி - மேல் . 35 

நினைவு . ) 
வதும் ஆம் . ( சீவரட் , உசு . ) ( தேகவியாபார 
ங்களை நீக்குதலால் வந்தபெயர் . ) 

அபிமந்- அபிமந்து . ( உ - ம் . ) " அதிரதாதி 
அபிநியாசவாதம் - ஒருவகை வாதநோய் ; பர்தானும்வீமனும் விசயனுந் திறலபி மதும் , 

( பாரத . அணிவ . உ . ) ( கூ Vு . ) 
து : வாத பித்த சிலேட்டுமங்களை யதிகரி 
க்கச் செய்து வருத்தும் . ( சீவரட் . ககஎ . ) 

அபிமந்தம் - கண்ணோய் . ( கவிதை ) 
அபிநிரியாணம்- படையெழுச்சி . ( கஜி அபிமந்திரணம் -1 . அழைத்தல் . 2. ஆலோ 
நியாண : சுஹி ; நிய மாண் - வெளியிற்போ சித்தல் . 3. விசேட மந்திரங்களாற்பிரதிட் 
தல் . ) 

டை செய்தல் . ( கவிதை ரண. ) 


சூணை 


பார . 


202 


அபிமாநம் . 


உமது 


அபிமுகன் . 


அபிமந்திரம் - மந்திரித்தல் . ( உ - ம் .) “ இல மகிமைபாமாட்டுதல் , 12 , மதிப்பு . 13. விரு 
ங்கு பாம்பபி மந்திரத் தடங்குமோவெனலு ம்பிக்கேட்டல் . 14. விரும்புதல் . (கஹிஜா ந : 
ம் ”(காஞ்சிபு. திருக்கண் , கசக .) கவிதை - ) சுஹி ; ஒரு 

[ . ) 8 - அறிதல் . ) 
அபிமந்திரித்தல் மந்தி உரு ஏற்றல் . 
( உ - ம் . ) " பாங்கினு தவு திருநீற்றைப்பகரும் 

அபிமாநவிருத்தி அகங்காரம் . (சஹிஜா ந 
வேத மந்திரத்தாற் றாங்கியபிமர் திரித்து வரவி .) 
( சூத . ஞாநயோககாண் . க : ரு . ) 

அபிமாநாக்கி நி-- அக்கி நிமண்டலத்திலே 
அபிமந்திரிதம் -1 . நால்வகைச்சுத்தியுளொ யுள்ள அக்கி தேவர்களாகிய அகலர் நாற்ப 
ன்று ; அது மந்திரித்தலாற் செய்யப்படுஞ்சுத் 

த்தொன்பதின்மரிலே தலைமைபெற்ற ஒரு . 
2 , மந்திரஞ்சொல்லப்பட்டது .(கவிஜி 

வன் . அவன்புத்திரர் : பாவகன் , பவமாநன் , 

சுசியென்னுமூவர் . 
அபிமந்து- பஞ்சபாண்டவருளொருவனா 
ய . அருச்சுநனுக்குச சுபத்திரைபெற்ற ஒரு 

அபிமா நீ -1 . அபிமானமுடையோன் . 2 . 
மகாவீரன் . ( உ - ம் .) " முந்தபிமந்துவந்தைவ 

க கவான் . 3. தனதாகப்பாவிக்கிறவன் , தன 
ரை வணங்கிநிற்றலும் " ( நல் . பார . புத்திர 

தாக நினைக்கிறவன் . ( உ - ம் . ) " இருதயா திகளி 
ககஎ . ) ( கஹி . ) 

லே யகாராதி யபிமாநிகளான பஞ்ச சத்தி 

களும் " ( சி . சி . ச ங ச . சிவாக் .) 4. மாந்தத் 
அபிமர்த்தம் -1 . உரிஞ்சுதல் . 2. தேய்த் திலுற்ற அக்கிரி . ( உ - ம் .) " அந்தவக்கிந்தன் 
தல் . 3. ( சத்துருவினால் ) நாடழிக்கப்படல் . பரை யபிமாநியென்பர் ( மச்சபு . அக்கிரி 
4. போர் . (கஜிஉ . ) 

வமிச . உ . ) 5. விருப்புடன் பொருந்தியிருப் 
அபிமரம்- 1. ஒருவனுக் கவன்பக்கத்தா 

போன் . (கஹிஜா நி . ) 
ராற் செய்யப்பட்டதுரோகம் . 2 கட்டி யல் அபிமா நித்தல்- 1 , அபிமாகஞ்செய்தல் ; 
லது விலங்குபூட்டிவைத்தல் , 3. கொலை . 4 . து : அகங்காரதத்துவத்தின்றொழில். ( உ - ம் . ) 
போர் . ( கவிதா : கதி , கா மரணம் . ) " சிந்தித்து விகற்பித்தல் , சங்கற்பித்தல் , அபி 

மாதித்தல் , நிச்சயித்தல் என்கின்ற நான்கு 
அபிமாந்தேவதை - ஒன்றைத் தன்னுடை 

வியாபாரங்களையும் " ( சி . சி . ச . க . ஞர்கப் . ) 
யதாகப் பாவிக்கும் அதிதெய்வம் . ( உ - ம் . ) 
தத்துவாபிமாநதேவதைகளுக்கு மந்தத்தத 

2. அளவிடல் . 3. ஒருதாநத்தில் விருப்புடன் 
துவ நாமங்களே ” ( சி . சி . 2 : எக . சிவாக் . ) 

பொருந்தியிருத்தல் . ( உ - ம் . ) “ இதுவே சீவ 

னுக்குசசொப்பனாவத்தை; இதையபி மாரித் 
( கஜினா ந.வெ தா . ) 

தசீவனுக்குத் தைசதெனென்றுபெயா ( உப 
அபிமாநபுத்திரன் -1 . தக்கவயது கழிந்தபின் தேசவு . சகா.) 4. கநம்பண்ணல் . 5. தனதா 
சுவீகரிக்கப்பட்ட புத்திரன் . ( உ - ம் .) " நரசிங் கப்பாவித்தல் . ( உ - ம் .) " அங்கதனையபிமாரித் 
கமுனையாது அ.பி மாநபுத்திரராய் ” ( பெரியபு . ததுவே தானென் றறைதலினால் ” ( நல் . பார . 
தடுத்தாட் . சு . உரை .) 2. வைப்பாட்டிபுத்தி கௌசிக . எ அ . ) 6. மதித்தல் , 7. மெச்சல் . 
என் . ( கா -2 ; வுத . ) 

8. விரும்புதல் . 
அபிமாநம்- 1. அறிவு , 2. ஒன்றைத் தன் அபிமா நிதம் -- புணர்ச்சி . ( சுஹிஜா நித ) 
னுடைய தாக நினைத்துத் தனதென்றல்லது 

அபிழகம்- 1. எதிர்நோக்கினது , வெளி 
தானென்று கொண்டாடுதல் . ( உ - ம் . ) " செயி நோக்குதல் , (உ -ம் .) “ விடயாபிமுகமாகாது ” 
ரினாலுடனானெனுமபிமாஞ்சேர்ந்தது " ( சூ (சி.சி. உ : ருரு. சிவாக் . ) 2. எதிர்முகம் . (உ - ம் .) 
த . சிவ . கஉ : க . அ . ) 3. கொலை , 4. செருக்கு . " வடக்கபிமுகம் " ( நல் . பார . கபிலை . அசு . ) 
5. தைசதாகங்காரம் . ( உ - ம் . ) “ இவற்றினைக் 

3. சமீபத்தில் , 4. முன்னிலை . ( உ - ம் . ) “ அங்க 
கருத்தாப் - புனையபிமாநம்புற்கலனான்மாச சீ 

ணாளர் தம்மபிமுகத்தினில் " ( பெரியபு . திரு 
வன் மந்தாவெனப்புகல் வார் " ( கூர்மபு . பிர 

ஞாந . க 0 அச . ) ( கஜிவ. ) 
கிருதி . அ . )6.நானே சகலமுமென்னும் அகங் 
காரம் , 7. நெறி தவறாதொழுகித் தன்மேன் 

அபிழகர் -1. அபிமுகமுடையவர். 2. பிரி 
மையைக் காக்கவேண்டும் என்னுஞ் சிந்த யமுற்றவர் .(உ - ம் .) " ஐவருமபிமுகராக நின்னு 
கை மேலிட்ட கருத்து , ( உ - ம் . ) " கொலைய 

ழை - மெயவருமந்திர மருந்து வேறுண்டோ 
பிமாநத்தல் ” ( மச்சபு. மாவர். யுக.உஉ .) 8. ( நல் , பார் , சத்தியபா, ச .) ( 

கூவ.] 
நேசம் . 9. நோப்படுத்தல் . 10. பெருமை. 11 . அபிழகன்- 1. அபிமுகமுடையான் . 2 . 


| 


203 


அபிராமி . 


உசே 


அபிவியத்தர் . 


து ) 


எதிர்நோக்கியமுகமுடையவன் . 3. பிரியமு பதி . ( உ - ம் .) " என்ற பிராமியிசைத்திட நோ 
ற்றவன் . ( உ - ம் .) " அபிமுகன்பூர்வத்து " ( சை க்கி " ( கல் . பார . உமாமகே . உகசு . ) 
வச . பொது . ருகூ அ .) ( 
சவ.) 

அபிருசி -- 1 , கீர்த்திப்பரியம் . 2. மிகு விரு 
அபிழகி - எதிர்நோக்கிய முகமுடையது . ப்பம் , கருவி : சுஜி ; ( வி.பிரியம் . ) 
( சி.சி. அளவை . க . சிஙாக் ) ( 

கலி 
.) 

அபிருபன் - அழகுள்ளவன் . ( கா 
அபியாதி - சத்துரு . ( சுஹியாதி : சஹி 

வ : கறி, ஈ - வ - அழகு . ) 
எதிர் . யாதி - செல்வோன் . ) 

அபிலாசம் 
அபியிதம் - சொல்லப்பட்டது . 

விருப்பம் . ( சஹிஜாஷ : 
அபியுத்தம் -1 . கடிந்துகொள்ளப்பட்டது . 

கவி , வாஷ - விருப்பம் . ] 
2. சத்துருவினாற் றாக்கப்பட்டது . 3. சொல் அபிலா சுகன் -1 . இச்சையுடையவன் . 2 . 
லப்பட்டது . 4. பகையெதிர்கொள்ளல் . 5 . விருப்பமுடையவன் . ( கயிலாஷக. ) 
முயற்சி . ( சுஜிய 

அபிலாபம் பேச்சு . ( கஹிவால ; சுஹி ; 
அபியுத்தன்-- 1. சாவதானமுடையவன் . ஒலு - பேசுதல் , ) 
2. படித்தவன் , வித்துவான் . ( கஜியது.) அபிலிகிதம்-- எழுதப்பட்டது . ( கஹிஜி 
அபியூட்சணம் அமைத்தல் . 

விது : கஜி; விவித - எழுதப்பட்டது 
அபியோகம் -1. அபராதமேற்றல் . 2. இ 
டித்துரை, 3. ஊறுசெய்ய ஊக்குதல் , 4 . 

அபிலேகநம்- எழுதுதல் . ( சுவிவெவ 
தடை செய்தல் . 5. போர் . 6. போர்க்கறைகூ 

ந : சு ஹி ; sெ Fo - எழுதுதல் .) 
வுதல் . 7. முயற்சி . 8. முறையீடு . ( உ - ம் .) " இ அபிவந்தநம்- வந்தநஞ்சொல்லுதல் . சஹி 
ராசத்துரோகஞ்செய்தவரென்றும் , வன்செய் 

வடி... ) 
கை செய்தவரென்றும் , பாதகஞ்செய்தவரெ 

அபிவாதநம் - பெரியோரை வாழ்த்துத் 
ன்றும் , திருடர் கூட்டுறவினாற் றிருடரென் 
றும் அபியோகம் பண்ணப்பட்டவர்களுக்கு 

ல் ; அது : கண்டவுடன் இருக்கைவிட் 
வாதி வழக்குத் தோல்வித்தண்டத்தை யொ 

தல் , பாதந்தொழுதல் முதலிய உபசாரங் 
ப்பு தல்வேண்டாமலே திவ்வியம் விதிக்கப்ப 

கள் செயது வாழ்த்துதல் . ( உ - ம . ) " அபிவாத 
டும் . ” ( மிரு . சந் . நஎ . ) ( கவியொம் .) 

நத்தாற்பெரியோரை வணங்குதல் ” ( கூர்மபு . 

வியாதர்கரு . அ . ) ( கஹிவாஉந : சுஜி 
அபியோகி -1 . ஊறுசெய்ய ஊக்குவோன் . 
2. குறை கூறுவோன் . 3. முழுமுயற்சி யுடை 

னிலையில் . வாஉந - சொல்லல் . ) 
யோன் . 4. முறையீடு செய்வோன் . 5. வாதி . அபிவிக்கியாதம்- 1. புகழ்பெற்றது . 2 . 
( கஹியொமி .] 

பெரும்பாலும் அறியப்பட்டது . 3. பேர்பெ 
அபியோத்தா -1. பகைவன் . 2. முறையீ ற்றது . ( விவாக ; சுஜி ; வி ; வா 
செய்கிறவன் . ( சுவியொ தா . ) 

அறியப்பட்டது . ) 
அபிரங்கி- கருநெல்லி மரம் . 

அபிவியஞ்சகம் 1. தோற்றுவிக்கும் 
அபிரட்சை- சர்வபரிபாலகம் , சர்வாட்சை 

துணைக்கருவி . (உ - ம் . ) " தீபமானது 
பூரணமான பாதுகாப்பு . ( கவிரக்ஷா : கஜி , தாபிவியஞ்சகமான பொழுது ” (சி.சி. உ : 
க்ஷா - காத்தல் ) 

சு 0.சிவாக்.)( சுவிவ ) ஜக ; சுவி ; வகை 
அபிரதி - 1. சந்தோஷம் 2. திருத்திகரம் . வெளியாக்கல் .) 
3. தொழில் (சுரதி : சுஜி , ர.சி - இன்பம் , ) அபிவியஞ்சகர் வெளிப்படுத்துவோர் . 
அபிராமம் -1. அழகு . 2. பிரியம் . ( வி ( பௌட், பசு . ச.அ : உரை . ) (கழிவகை:) 

அபிவியத்தம் - மிகுவிளக்கமுற்றது , 

ளிப்படை . ( உ - ம் . ) " தீதிலவியத்தமாஞ்சி 
அபிராமன் - அழகன் . ( உ - ம் . ) " அபிராம தாகாரம் " ( சூத . எக்கி 
விங்குவருக (திருப்பு . சு 0 . ) 

சுஜி - மிக . வ 
அபிராமி -- 1 . அழகுள்ளவள் . 2. சத்தமா 

வந்த் 

விளக்கம் . ) 
தர்களுள் ஒருத்தி . 3. சரஸ்வதி . 4. பார்ப் அபிவியத்தர்- வெளிப்பட்டவர் . ( உ - ம் . ) 


- 


ழு 


முன் 


பதார் 


Tr3 . ) 


வெ 


பூ.கக : கா . ) ( கஜி 


] 


204 


அபினி . 


20 ரு 


ரு 


அபுண்ணியம் . 


1 


ச 


T 


வ ).) 


" அந்த மந்திரமகேசுவரமந்திரேசுவரர்களிட டாஞ்சாதியுதிரச் சுத்திதான் " ( பதார்த்த 
த்திலவியத்தராய் " ( மிருகேந் . க . உக . ) கககூச . ) ( இந்துஸ் .) 
( வ ) க . ) 

அபீகன் 1. கணவன் . 2 , காமுகன் . 

3. சிவன் . 4. பயப்படாதவன் . 5. புலவன் . 
அபிவியத்தி- வெளிப்படுதல். ( உ - ம் . ) " சிக் 

விருப்பம் .) 
துதலில்விசேடமாயபி வியத்தியாயப் பொன் ( வீக : ஜீ ; க o 

அபீசு 

1. கலி நவார் . 2. கிரகணம் . 3 . 
போற்றிகழுமாதோ " ( சூத . எக்கி . பூ . ச.ச. ) 
( சுவிவதி .) 

கைவிரல் , [ . ] 

அபீட்சணம் - 1. எப்போதும் . 2. கணந் 
அபிவியாத்தம்- பரம்பியது . ( சுவிவா தோறும், 3, திரும்பத் திரும்ப. ( சுஷீக்ஷண : 

சுஜீ , க்ஷண . ) 
அபிவியாத்தி-1 . அந்தர்ப்பவித்தல் . 2. சர்வ 

அபீட்டம் - மிக விரும்பப்பட்டது ( உ - ம் . ) 
வியாபகத்துவம் . (சுஹிவபாஷ : கஹி- எங் " நவ்வியொண்கண்ணியுன் றனபீட்டமு நல் 
கும் . வராவி- பாம்புதல் . ) 

குவேனால் ” ( மச்சபு , யயாதிபுத . கங . 
அபிவியாபகம்- ஒருபொருண்முழுதிலும் 

ஹீஷ : ஜீ . உ 

- விரும்பப்பட்டது . ) 

உஷ 
பிறிதொருபொருள் வேற்றக் கலநதொற்று அபீட்டியம் துதிக்கத்தக்கது . [ • q ; 
மைப்பட்டிருப்பது . ( உ - ம் . )" வேற்றுமை நய 
த்தால் வேறேயாயினு - மொற்றுமை யேத் 
தாலொன்றபிலியாபகம் " ( பி.வி.கங.உரை.) 

அபீடங்கம்-- வைதல் . ( சுஜிஷ ) 
(சுவாவக; வாவக - பாத்தல் . ) அபீடநம் -1 சாந்தகுணம் . 2. தயாள சிக் 

தை . 3. வருத்தஞசெயயாமை . [ கரு : 
அபிவிர்த்தி- அபிவிருத்தி . ( உ - ம். ) சிஷ் 

எதிர்மறை . 

வீந - வருத்தம் . ) 
யசந்தாநாபிவிர்த்தியின் பொருட்டும் ( கி . 
சி . பாயிர .க . சிவாக் . ) (சுஹிவரவி . ) 

அபிதம் --பயமின்மை . 

அபீதன் - அச்சமில்லா தவன் . 
அபிவிருத்தி -1. அதிகப்படுதல் , மிகப்பெ 

அபீதி- அச்சமின்மை. ( கவிதி : சு - எதிர் 
ருகுதல் . 2. கூடுதல் , 3. சித்தியடை தல் . 4 . 

மறை , ஹீதி 

ஜீ F - பயம் . ) 
பருவாழ்வு . ( உ - ம் . ) “ இப்படியியற்றினோர் 
தங்குலமபிவிருத்தியெயதும் ” ( மசசபு . சபி அபீநசம் -- நேசமின்மை ; அது : சளியின்றி 
ண்டி . உக . ) 5. வளர்தல் . (கூவ J : சுவி , நாசிவறண்டிருத்தல் . ( க ; வீநவம் 

வீநவ - சளி . ) 
வ J - வளர்ச்சி . ) 

அபீநசரோகம்-- சிலேட்டுமத்தைக்கொ 

ண்டு மூக்கின் நரம்புகளையடைக்கும் ஒருவ 
அபிவெஞ்சகம் -- அபிவியஞ்சகம் . ( உ - ம் . ) 

கை நாசிகா சோகம் . இதனால் , அதிக உப 
" கூறிடுமிப்பிரமாணந்தனக்கபிவெஞ்சச மாய 
க்குறித்திடுவர் காண்டலனுமா வுரைதன் 

திரவமுஞ் சுவாசம் விடுமபோது குருகுரு 
னை , (த.வி. போ . ங கஅ . ) ( ஜிவ ) க .) யும் உண்டாகும் . ( சீவாட் . உஎஎ . ) ( க : 

என்னும் ஒருசத்தமும் நாசியிலே வேர்வை 
அபின் -- ஒருமருந்து . ( இந்துஸ். ) ( இதுக வீநவல, 

வீ நல , ரொம் ] 
சகசாச்செடியிலுள்ள முதிர்ந்த காயைக்கிள் 

அபீமா நம் -- அபிமாநம் . (சுஜா ந .) 
ள அதிலிருநது வருகிற பாலென்றும் , துரு 
க்கி , ஸ்மிரிகா, வங்காளம் , எகிப்து , ஐரோப் அபிரன் -1. மாட்டிடையன் . [ or :) 
பா கிய தேசங்களிலிருந்து கொண்டுவரப் 2. பிராமணனுக்கு அம்பட்டஸ்திரீயிடத்திற் 
படுகிறதென்றும் , அவற்றுள் ளே துருக்கி ஸ பிறந் தவன் . ( மது . க : கடு . ) 
மிரிநாத்தேசங்களிலிருந்து வருவதே முதற் அபிரு -1 . அச்சமில்லாதவன . 2. கடவுள் 
நாமென்றும் பதார்த்தகுண அருமபொருள ருள் ஒருவனாகச் சொல்லப்படும் வைரவன் . 
கராதியிற் சொல்லப்பட்டது . ) 

oு : க எதிர்மறை . ஹீ- அச்ச 
அபினி -- அபின் , ( உ - ம் .) " நல்லவபினிக்கு முள்ளோன் .) 
ணத்தை நாடறிய காம்புகல்வே - மல்லல் குன் 

அபுண்ணியம் 

பாபம் . ( சவாண 
மவாத மருஞ்செவிநோய்- பல்லின்வலி - பே 
திமந்தமத்திநோய்பீசம்போம் வன்மையுண் வண ) - நற்செயல் .) 


. 


205 


அபூர்வதை . 


உசேன் 


அபேதசட்டி . 


லு 


அபுத்தம் - 1. அநுபவிக்கப்படாதது . 2 . முரணாகக் கூடஸ்தபிரம ஐக்கியங்கூறும் வே 
உண்ணப்படாதது . 3 , செலவாகாதது . தவாக்கியத்தைக் கேட்டலாகிய சிரவணத் 
த : சு; 

க . ஆக உண்ணப்பட்டது . ) திற்குச் சொல்லப்படும் , ஆறு வித விங்கங்களி 
அபுத்தன் -1. அநுபவியா தவன் . 2. உண் 

ன் மூன்றாவதாகிய இலிங்கம் ; அது : கூடத் 
ச 

சனே பிரமமென அப்பியாசித்தனுபவித்த 
ணாதவன் . 3. புத்தியில்லாதவன் . [ 1 , 2. சு 

பொருளில் அதீதமாதல் . ( உ - ம் . ) " துரியன் 
த : சுவ . ) 

றிகழ்பிரமாணதீதனென்கை யபூர்வதையா 
அபுத்தி- !. மை . ( உ - ம் . ) " அபுத் ம் ” ( வேதா, சூ . கந.கூ. ) 
திபூருவமாய்வந்த சமயாசாரலோபத்திற்கு " அபூர்வம் -1 . அருமை . 2. ஆச்சரியமான 
( சி- லி . கிரி ரு . தாற் . ) 2. புத்தியின்மை . து . 3. ஒருகருமத்திற்குத் தூரத்திலே நிகழு 
கலவி : சு ; வ - அறிவு . ) 

ங்காரியம் . 4. ஒருவன் செய்யும் புண்ணியபா 
அபுத்திபூர்வம் -7 அறிவுடன் கூடாத . வங்களொழிந்த விடத்திலே அவற்றினால் சம் 
அபுத்திபூநவம்- ( செயல் . ) ( உ - ம் . ) " அ ஸ்கார ரூபமாகத் தோன்றிநின்று மறுமையி 
திசயம் பயப்பவபுத்தி பூருவமாவவனிடைத் லே பலத்தைக் கொடுக்குமது . ( உ -ம் . )" செ 
தமோமயசிருட்டி- பொதிதரத்தோன்றிற்று யலினபாவத்தேயபூர்வமெனுமது தோன்றி 
( சூத , சிவமான் . க 0 : உ . ) ( + : வ . 

; த்தருஞ்செயலின் றழிவின்பின்பலிப்பிப்பதா 

கும் ” ( சி . சி . பா . பிரபாக . மதம் . உ . ) 5 கிழ 
வ - வ--) 

க்கல்லாதது . 6. நூ தநமானது . 7. முதலாவ 
அபுத்திரகன் -- புத்திரனில்லா தவள் . [ 3 தல்லா தது . 8. முன்னில்லாதது . 9. மேன் 
வதரக : சு - எதிர்மறை . வதரக - புத் மையானது. ( கவவ- . ] 
திரனுடையவன் . ) 

அபூர்வவிதி- புதுவிதி . ( சுவ - வ 
அபுத்திரன் - ) 

அபுத்திரகன் . ( கவுது : விய : ச வ- - முன்னில்லாதது .) 
க ; வத ) 

அபூர்வன்- பரமான்மா . ( கவல ) 
அபூதம் - 1. அசுசி . 2. இறந்தகாலத்தில் 

அபூரணம் - அபூர்ணம் . ( உ - ம் . ) " துன்னு 
லாதது . ( கவத: க ; வத - சுசி . ) 

பூரண்சொரூபமே மாயையாலபூர்ணமாய்த் 
அபூதவுவமை 

உவமாலங்காசவகையு தோன்றும் ” ( சூத . எக்கி . பூ . கக : 40. ) 
ளான்று ; அது : முன்பில்ல தனை யுவமை ( கவண . ) 
யாக்கியுரைப்பது ; ( உ - ம் . ) " எல்லாக் கமலத் 
கழி லுந் திரண்டொன்றின்- வில்லேர் புருவ 

அபூரணி - இலவமரம் . ( கவ ரணி . ] 
வேனெடுங்கண் ணல்லீர் - முகம்போ 

அபூருவம்- அபூர்வம் . 
லும் ” என்பதிற்போல . ( தண்டி . ஙக . ) ( க 

அபெத்தன் - பந்தமில்லாதோன் . ( சுவல : 
5 : உவளை .] 

சு; வம் - தளை . ) 
அபூபம்- கோதுமை முதலியவற்றிற்செ அபேட்சன் அபேட்சையுடையவன் . 
ய்த அப்பவருககம் . ( சூ . கெ . சு : சுடு . ) ( பௌட் . பதி . அசு . ) ( சுவெக்ஷ . ) 
சவ - வ . ) 

அபேட்சித்தல் -1. அவாவுதல் . 2. மிகவி 
அபூர்ண காலசம் காலம் பூர்ணமாகு மு 

ரும்புதல் . 3. வேண்டிநிற்றல் ,பற்றல் . ( சி . சி . 
ன் பிறந்தது , முதிருமுன் பிறந்தது . [ சு 3. ) ( மூ . பக்ஷா.) 
ப - ண- கா @ ஜ ) : சுவ அண- காய - நி 

அபேட்சிப்பு -1. அவாவுகை . 2. வேண்டி 
றைவில்லாத காலம் . ஜ 0 பிறந்தது . ) நிற்கை . 
அபூர்ணகாலம் 

முற்று தற்குக்குறைவா அபேட்சை- 1. அவாய்நிலை . 2. ஆசை . 
ன காலம் . [ கவண காடு , 

8. ) 

3. எதிர்பார்த்திருத்தல் . 4. காரண காரியத் 
அபூர்ணம் - பூரணமாகாதது . 
பூரணமாகாதது . (கவ தொடர்பு . 5. ( தர்க்க சாதிவியக்தசம்பாதம் . 

தரு 

ணம் . 7. நன்கு மதிப்பு . ( கவெக்ஷா: 
அபூர்வதை - 1. அபூர்வமாயிருக்குத் தன் கவ ; ராக்ஷா - பார்த்தல் . ) 
மை . ( வாசுதே. கக எ .) 2. ( வேதாந்த ) நான் அபேதசட்டி - ஒருபொருள் தானேயுடை 
பிரமம் அலன் என்னும் அஞ்ஞாநத்துக்கு யாலும் உடைப்பொருளுமாகி வரும் ஆறாம் 


த 


6 
. 


ண . ) 


206 


அபேதாத்தியவசாயசாதாரணதர்மம் . 


உஎ 


அபோத்தா. 


لLم 


வேற்றுமை . ( உ - ம் . “ இராகுத்தலை ” ( பி . வி . செய்தல் சிரக்கம்பத்தாற் கொண்டாடி விள 
சஎ.உரை.) கவெ -ஒற்றுமை. ஷஜி - ஆறங்கச்செய்தலென்பவைகளுக்குச் சேகங்கொ 

ண்டேவிளங்கலென்னுஞ்சொல்லொற்றுமை 
அபேத சித்தாந்தம் - பணிபலவாயும்பொ யிருப்பதாலும் களத்தினுள்ளிருத்துதல் கண் 
ன் ஒன்றானாற்போல ஆன்மாவுஞ் சிவமும் 

- த்தினின்றும் வெளிவிடாமை யென்பவற் 
ஒன்றெனறுவாதிக்கும் மாயாவாதக் கோட் றிற்குக் களத துளே யடக்குவானெனுஞ்சொ 
பாடு . ( சி . பி . கை.எ.) ( கலெஉ ; விலாது - ல்லொற்றுமை யிருப்பதாலு மிது அபேதா 
முடிந்த முடிவு. ) 

த்திய வசாய சாதாரண தர்மமேயாம் . ( குவல . 
அபேதசைவம்- ரூபம் , அரூபம் , ரூபாரூ 

க . உரை . ) ( கலெஉ ; சுய வாய ; வா 
பம் என்னும் பேதமில்லாமல் இருக்குஞ்சிவ 

யாரண ; ய3-3 . ) 
னைச் சைவத்துக்குரிய வேடம் , விபூதி , ருத் அபேநம் --- 1 . அபின் . ( இப்பொருள் பிற் 
திராக்கம் , பஞ்சாட்சரம் , குருலிங்கவேடமு கால வழக்கு .) 2. நுரையின்மை . 

ரையின்மை . ( சு ; பெரு 
தலியவைகளைப் பொருளாகக்கொண்டு வழி 

நுரை. ) 
படுஞ் சைவம் . ( த . நி . போ .உசு. ) ( க அபேயபாநம் - குடிக்கத் தகாதது ; மது . 
லெ ; ெெபாவ . ) 

( உ - ம் . ) " அபேயபாநாதிாகிதருமாயிருக்கிற 
அபேதச்சிறப்பு- பொன்னும் பணியும் சூத்திரரிலும் ” (சி.சி. அளவை . கூ . சிவாக . ) 
போல ஒன்றினின்று தோன்றியும் அதனின் கவெயவா வெயவாம் - குடிக்கத் 
வேறாகாத தோற்றம் . ( உ.- ம் ) " பொற்பணி 

தக்கது . ) 
போலபோதப்பிறப்பில தாய் " (சிவப்பிர.வாழ் . 

அடை சுதம்- நேர்மை , சோடாமை . ( சு 
எ . ) 

ெெவாரு ; சு;ெெவ ந - கள்ளம் .) 
அபேதம் - ஒற்றுமையாய் நிற்றல் . ( உ - ம் .) 
" தக்கபரைபுருடனோ 

புருடனொடபேதத்தையெப்போ அபையம் - அபயம் . 
தநுசந்தாநம் பண்ணும் ” ( சூத . எக்கி . பூ . ச : 

அபோக்கியம் -1. அநுபவிக்கப்படாதது . 
கஉ , ) ( கவெ .) 

2. உண்ணத்தகாதது . ( உ - ம . ) " போக்கிய 
மானநஞ்சை ( தாயு . ஆசை . உஎ . உரை . 

- ) 
அபேதவாதம்-- சிவமும் ஆன்மாவும் ஒன் 
றென வாதிக்கும் வேதாந்தம் . ( கவெடிவா ( வொ ).) 

அபோகண்டம் - நெகிழ்சசிக்குண முடை 
உ . ) 

யபொருள் : ( கவொவட .) 
அபேதவாதி சிவமும் ஆன்மாவும் ஒன் 

அபோகண்டன் 1. அரசமுள்ளோன் . 
றெனவாதிக்கும் வேதாந்தி . ( கலெவா 

2. அவலட்சணமுடையவன் , 

3. குழநதை . 
அது . ) 

( சுவொம .. ) 
அபேதாத்தியவசாயசாதாரணதர்மம் - இ 

அபோகம் -1. தர்க்கத்தால் இயந்தீர்தல் , 
யற்கையில் வெவ்வேறாய் விளங்கினுங் கவி 

2. தாக்கித்தல . ( கவொஹ : கூவ எதா 
யின் கொள்கையால் அபேதமாய்க் கிரகிக்கப் 

. 
படுந்தன்மைகள் . ( உ - ம் . ) " இந்து விடத்தைச் ஊஹ - தர்க்கித்தல் .) 3. போகமின்மை 
சிவன்போ லேகுணங்குற்றத்தினைஞா 

( கவொம் : சு ; வொம் 

வொம - அதுபவம் . ) 
தெளிவானோன்கிரகணம்புரிந்து முந்தின 

அபோச்சியம் 

உண்ண சதகாதது , அச 
தைச் - சேகரங்கொண்டே விளங்கசசெயதுக 

த்தமானது . ( உ - ம் .) " போதமிகுஞாங்கட்க 
யுற்றதையம்- மாகளத்துளே யடக்குவா 

போச்சியமொன்றேனுமிலை " ( சூத . எக்கி . 
ன் ” இக்கவியில் சிவனும் ஞானந்தெளிவோ 

சரு . ந .. ) ( சுவொஜ , ) : * ; (ners ) - 
னுமாகிய உபமாக உபமேயாளுக்கு ஒருத 
ன்மையாயினும் பொதுவாக இணங்காவிடி 

ணத்தக்கது ) 
னும் விம்பப்பிரதி விம்பபாவத்தினால் இந்து அபோசநம்- உபவாசம் . - லொஜ.க : 
விடமென்பவற்றிற்கும் குணங் குற்றமென் வொஜரு உணவு . ) 
பவற்றிற்கும் அபேதமெனக் கொள்வதாலு 
செயகையுணர்சசியென்பவற்றிற்குக் கிர 

அபோத்தா- 1. அதுபோகமி . லாதவன் . 

2. உணவில்லா தவன் வாசுதே . ககசு . 
கணம் புரிதலென்னுஞ் சொல்லொற்றுமை 
ருப்பதாலும் முடியிலிருத்திப்பிரகாசிக்கச் ( கலொதா : க; வொகா - உன் பலன் . 


-- 


னக 


ஸ் 


| 


1 


207 


அம் . 


20 அ 


அம்பட்டத்தி . 


அபோத சுவருபன்- அறியப்படாத 

பாதசுவரூப யிடத்தாரை யுளப்படுத்தியும் , " அவனும் நா 
முடையவன் . ( வாசுதே . கக கா.) ( சுவொய னும் உண்டனம் " என்பதிற் போலப் படர்க் 

கையிடத்தாரை யுளப்படுத்தியும் , " அவனும் 
ஷா ) 

நானும் நீயும் உண்டனம் என்பதிற்போலமு 
அபோதம் -1 . அறியாமை . ( உ - ம் .) " ஓத ன்னிலையிடத்தாரையும் படர்க்கையிடத்தா 
வோதப்போ தங்கெட்ட போதமான தோங் ரையும் உளப்படுத்தியும் வரும் . ( நன் . வினை . 
கியதே ” ( இராமா , உத் . இராவணன் . பிறப். ககூ . இராமா.) 8. ஒரு தொழிற்பெயர்விகுதி ; 
கஎ. ) ( கவொய : சு ; வொய - அறிவு . ) ( உ - ம் .) " வாட்டம் ” ( நன் . பத.கூ. உரை.) 

அபோதார்த்தம் --- விபரீ தப்பொருள் . ( * 9. ஒருபண்புப்பெயர் விகுதி ; ( உ - ம் . ) “ நலம் ” 
வொப் - அறியாமை . சுய - பொருள் . ) ( நன் . பத.கூ. உரை. ) 10. ஒருவினை முதற் 
அபௌருஷேயம் - மனுஷனினின்று வரா 

பொருள் விகுதி ; ( உ - ம் . ) " எச்சம் " ( நன் . பத . 
தது . ( உ - ம் . ) " வேதமபௌருஷேயமாய் 

க க . உரை . ) 11. நீர் . ( உ - ம் .) " சென்னிய 
நித்தியமுமாகை யாற்பிரமாணமாம் ” ( சி . 

மோகந் தவிராமுதோகண் ( கந்தரங் . கூ. ) 

12. மேகம் . 13. ஓரசைச்சொல் .( உ - ம் .) " பொ 
சி . அளவை . கங . சிவாக் ) ( சுவெளா 

ய்யுரையன் றுகாணீர்போமினம (சிந்தா . ப 
ஷெய : சு ; வெளா ஷெய - புருடனால் 

துமை . உசசு . ) 
வந்தது . ) 

அம்சம்-- 1. அன்னப்பறவை . ( ஞாநவா . 
அம்- 1. அசபா ம கதிரத்தின் ஓர் உறுப்பு , 

சதவுருத் . கூ . உரை .) 2. உரிமைப்பங்கு . 
சீவான்மா , இது ஹஸ என்னும் மந்திர 

( உ - ம் . ) " யோகபூமியம் சம்விடாதுறலாற் 
தில் ஒருறுப்பாகியய ஹ 0 என்பது தமிழில் 

பழைய தீவினைபோம் ” ( ஞாநலா.நிருவா . கூ கூ . ) 
அம்மெனத் திரிந்து வந்தது . ( உ - ம் . ) " இம்ம 

3. ஒரு மந்திரம் . (உ - ம் . ) " அசபா ” பார் . 4 . 
வவின் பேருண்மையினு மியமபிற் சீவபா , 

( பாடீகணிதம் ) போகம் ; அது : பித்தத்தில் 
செம்மொழிவாசகமாகு தேரின கமெனுஞ்ச 

இத்தனை கூறுகொள்ளப்படவேண்டியதெ 
த்த , மெம்மலமுமிலீர் சீவற்கிடுகுறிவாசக 

ன்பதையுணர்த்தும் ஓரெண் . ( 1 , 3. ஹ o , 
மதனா, லம்மெனுமந் திரபாகக் கருததஞ்சீ 2 , 
வான் மாவே " ( சூத . எக்கி . பூ எ . சு . ) 2 . 

அம்சமந்திரம் - அசபா மந்திரம் . ( சி - லி . 
அழகு . ( உ - ம் . ) " பரமராம்பாலிகைச்செம் யோக , ( ரு . உரை 
பவளக்கொடி பங்கர் ” ( மறைசை . ங . ) 3. ஒரு 

ர . ) ( ஹபதை. ] 
கருவிப்பொருள் விகுதி . ( உ - ம் . ) " நோக்கம் " அம்சர் - அறுவகைச்சநநியாச ஆச்சிரமத் 
( நன் . பத.கூ. உரை . ) 4. ஒருசாரியை ; தாருளொருவகையர் . (கூர்மபு . வருணா.ச O. ) 
( உ - ம் .) " புளியங்காய் ( நன் . உருபு . ரு . ) 5 . ர . ) 
ஒருசெயப்படு பொருள் விகுதி ; ( உ . ம் . ) அம்சாம்சம்- பங்கிற்பங்கு ( சு ; சு ) 

தால்காப்பியம் ” ( நன் . பத . கங . உரை . ) அம்சாம்சி - பங்குபங்காக . ( க ; சு ] 
0. ஒருதத்தித விகுதி ; ( உ - ம் . ) " சிங்களம் " 
( வீரசோ. தத்தி . க . ) 7. ஒரு தன்மைப்பன் 

அம்சாம்சிபாவம் - பங்கும் பங்குடையது 
மை விகுதி ; இது : தெரிநிலையில் வரும்போ 

மாயிருத்தல் . (கல; சுபலி , ஜாவ .) 
து " படிப்பம் ” “ வருகுவம் ” என்பவற்றிற்போ அம்சுசஞ்ஞா- இருதயத்தானத்திலிருக் 
ல எதிர்கால இடைநிலையை நேரே புணர்ந் 

நிலையை நேரே புணர்ந் கும் அகாரத்திலுண்டாகியபத்துக்கலைகளுள் 
தும் , " படித்தனம் " " சென்றன நண் ஒன்று . ( சி - லி . கிரி . உஉ . ) (கதுவா .) 
-னம் என்பவற்றிறபோல இறந்தகால இ 

அம்பகம் 1. உத்தரவு . 2. எழுச்சி . ( தி 
டைநிலையையும் , " படிக்கின்றன ம ” " படியா 

சைச் .) 3. கண் , ( உ - ம் . ) " நெஞ்சுடனம்பகம 
என்பவற்றிற்போலக் " கிறு ” 

லர்ந்து ” ( பாரத . நச்சு . சு அ . ) 4. கூத்தாடிக்கு 
ஒழிந்த நிகழ்கால இடைநிலையையும் , " அன் ” 

ப்பொருந்தின கூலி . 
சாரியை இடையில்வா ஒட்டியும் , குறிப்புவி 

5. செம்பு . [ 3 , 5 . 
னையில் வரும்போது " குழையம் " குழையி 

(( சலவக . ) 
னம் " என்பவற்றிற் போல , " இன் ” சாரியை 

அம்பகன் - சீர்பந்தபாஷாணம் ; அது : முப் 
யிற் பெற்றும் பெறாதும பகுதியோடு 

பத்திரண்டு பாஷாணவகைகளுளொன்று . 
புணர்ந்தும் வரும் . இவ்விகுதி , " நீயும் நானு அம்பட்டச்சி- அம்பட்டப்பெண் . 
ம் உண்டனம் " என்பதிற் போல முன்னிலை அம்பட்டத்தி- அம்பட்டச்சி 


2 , 4. கா . ) 


உரை , 


நின்றன 


ம 


208 


அம்படலம் - 1. அம்மி . 2. ஈயம் , 3. ஒட 
அம்பர் , 

உலக 

அம்பல் . 
அம்பட்டன் - அறுவகைய நுலோமருளொ ரனுக்கு மடியேன் ( தேவார . திருத்தொண் . 
ருவன் . இவன் , பிராமணனுக்கு வைசியப்பெ ரு . சுந். ) 
ண்ணிடத்திற்பிறந்தவன் . (உ - ம் .) " நாய்கர் அம்பர்மாகாளம் - ஒரு தலம் . ( பெரியபு .. 
தம் மகளிர் வேதநற்குலத்தவனைக்கூடி - யாய் தடுத்தாட் . ககசு . ) 
தரவுயிர்த்த பிள்ளை யம்பட்டனெனும் பேரு 
ள்ளான் ( சூத . சிவமான் . கஉ . க . ) 2. சத்த்தவருடன்று சீறினுமொரம்பிலேயழிவர் ” 

அம்பரத்தவர் - தேவர் . ( உ - ம் .) " அம்பர 
திரியன் வணிகப்பெண்ணைக்கரவினிற்கூடி ( பாரத . கிருட் . கங எ. ) 
ப்பெற்ற பிள்ளை . ( உ - ம் . ) " புரவலன் வணிகர் 

அம்பரம் - 1. ஆகாயம் . ( உ - ம் . ) " அம்பர 
சாதிப்புணர்முலைப் பொற்பூங்கொம்பைக் - கர 

த்து மீனையுந்தடுத்து " (காஞ்சிபு . நகர . சஉ .) 
வினிற்கூடி யீன்றகான் முளைபெயாம்பட்ட 
ன் ” ( சூத. சிவமான் . கஉ . கரு . ) 3. நாவிதன் . விரிதரு திரைக்கரங்கொண்டி ரும்புறக்கவை 

2. கடல் . ( உ - ம் . ) “ விரும்பியம்பரமுநாளும் 
(கவஷ ] 

தாலன்ன விருங்கருங்கோட்டுப்புன்னை ” 
அம்பட்டன் கத்தி - 1. ஒருவித மீன் . 2 . ( சூத . முத் , கூ : சுஉ .) 3. சீலை . 4. திக்கு . 
சௌரம் பண்ணுங்கத்தி . 

( உ - ம் . ) " விஞ்சவம்பரமேவியபோதினும் ” 
அம்பட்டை - 1. அம்பட்டப்பெண் . அவள் ( ஞாநவா . தாமவியாள . உக . ) 5. பருத்தி . 6 . 
பிராமணனுக்கு வைசியப்பெண்ணிடம் பிற மஞ்சள் . 7. சித்திரை நட்சத்திரம் . ( வீமே 
தவள் . ( பரா . பக் . க o எ . ) 2. வட்டத்திருப் சுர . கஎ . ) ( 1 , 3 , 4 , 5 , 6. சுபவா . ) 
பிப்பூண்டு. ( உ - ம் . ) " பெண்ணிச்சைதரு முரு 
ங்கைப்பீசமம்பட்டைசுக்கு பெருமுன்னைவே 

அம்பரமணி- சூரியன் . ( கலவாணிை : 
ரிரத்தம்பிப்பலிதேக்கித்தொண்டும் ” ( தைல 

கலவா - ஆகாயம் . கணி- இரத்தினம் . ] 
தைலவ . கக . ) ( சுபவஷா. ) 

அம்பார்- அசுரர் . ( உ - ம் ") " அம்பாருயிர் ” 
அம்படம் - 1. ஆடுதின்னாப்பாளை . 2 . 

( கந்தரர். உ . ) சமவா - கடல் , கடலிடத் 

புழு 
க்கொல்லிச்செடி . 

தொருகேரில் வாழ்ந்தவராதலால் ] 

அம்பராந்தம் - 1. திகந்தம் . 2. புடவையி 
ம் . 4. தேர் . 5. மரக்கால் , 6. வாழை . 7. வெ னோரம் . ( சுபவா - வாநம் , சீலை . அத 
ள்ளி , 8. வெளி , 

முடிவு . ) 
அம்பணத்தி - துர்க்கை . ( உ - ம் . ) " அந்தங் 

அம்பராம்புயம் - 1. ஆகாசத்தாமரை. 2 . 
கரும்பள்ளி பாசாங்குசத்தி சொல்லம்பணத் 
தி " ( தனிப்பா . க . ) ( அம்பணம் - மரக்கால் ; 

பதுமநிதி . ( கலவா ; சுவைக. ) 
து : துர்க்கை நடனத்துக்கோர்பெயர் . அத் அம்பரான் - அம்பரென்னுத்தலத்திலிருப் 
து ; சாரியை இ விகுதி . ) 

பவன் . ( தேவார . திருவின்னம்பர் . க . திரு 
அம்பணம் -1 . ஆமை . 2. ஒருவகையாழ் . நாவு .) 
( உ - ம். ) " அம்பணகா தலிக " ( திருப்புகழ் . அம்பரீசம் - அம்பரீடம். 
காக .) 3 . அளவுகருவியாகியமரக்கால் . ( உ - ம் .) அம்பரீசன்- 1 , சிவன் . 2. திருமால் . 
" அம்பணவளவையரெங்கணுந்திரிதா ” ( சில ( கவரீஷ . 
ப் , ஊர்கா . உ 0 க . ) 4. துலாக்கோல் , 5. நீர் . 

அம்பரீடம் - 1 , ஒரு மகாநரகம் . 2. துக் 
6. நீர்ப்பத்தல் . இது , லோகத்தாற்குழாய்வடி கம் . 3. நெய்விட்டுப் பொரிக்குஞ்சட்டி 4 , யுத் 
வமாகச் செய்யப்பட்ட கருவி . ( மமணிமேக . 

தம் . 5 , விலங்கின் குட்டி . ( சுவரீஷ. 
உசு அ . பக் . ) 7. வாழை , 

அம்பரீடன் - 1. சிவன் . 2. சூரியன் . 3 . 
அம்பணவர் -- ஒருசாதியார் . இவர்கள் பா 

விட்டுணு , 4. விட்டுணுபத்தனான சூரியவமி 
ணர் என்று சிலப்பதிகார உரைகாரர் கூறு 

சத்தோரரசன் . ( இராமா , மிதிலை . கட O. ) 
வர் . ( சிலப் . புறஞ்சே . ககு, உரை . ) ( அம் - சத்தோராசன் . ( 
அழகு . பண் சை . ) 

(சுவரீஷ .) 
அம்பர் - 1. அவ்விடம் . { உ - ம் .) " அம்ப அம்பரை- ஒரு நிமிளை . 
ரேகுகர் " ( திருவானை . நகர . அக .) 2. ஒரு அம்பரைநாதம்- அப்பிரகம் . 
மரப்பிசின் . 3. ஓர்க்கோலை . இது , கடல்ப 

அம்பல் - 1. சிலாறிந்து தம்முட்புறங்கூ 
திெரவியங்களுளொன்று . 4. சோழதேசத் றுதல் . (உ -ம் . ) " அம்பலே சிலாறிந்திட்டது 
தோரூர் . ( உ - ம் .) " அம்பரான் சோமாசிமா | புறங்கூறலாகும் ” ( சூ.நிக . 0.அ.) 2.பரவாத 


209 


அம்பி . 


உகம் 


அம்பு . 


த 


கனவென்கா ( திருக்கோ . சு அம் . உரை ) 3. ம்பி . ( சூ . நிக . எ . ரு அ .) 5. சலசூத்திரம் . 6 . 
சேந்தனென்னும் பிரபுவுக்குடைய தாயிருந்த தெப்பம் . 7. மரக்கலம் . 8. மிடா : க- 
ஒருதேசம் ,4.- பழிச்கொல் . 

நீர் . இ - விகுதி . ) 
அம்பலக்கூத்தன்-- சிவன் - { உ - ம் . ) " அ 

அம்பிகாபதி - சிவன் .. ( உ - ம் . ) " அம்பிகா 
னைத்தும் வேடமா மம்பலக்கூத்தனை ( 

பதி புதத் தடைந்து ” ( சூத . சிவமான் . எ : அ . ) 
வார் . திருநா ஐந்தா.- திருக்குறு கோயி.உ : க.) கல்விகாவதி : சுவிகா - உமை . வதி 
அம்பலகாரன்- 1. கள்ளரென்னுஞ் சா 

நாயகன் . ) 
தியாரின் தலைவன் . 2. சபையாருடையகட்ட 

அம்பிகாவதம் - உ. மாதேவிக்குரிய ஒருசோ 
ளையைப் பிரசித்தஞ்செய்வோன் . 

லை . ( பெரியபு திருக்குறி , ருகூ . ) (கவிகா 
அம்பலத்தாடி - சிவன் . ( உ - ம் .) " புனையு 
மம்பலத்தாடி பொற்பாதமும் போற்றி ” ( சூத . வரு : வ ந - சோலை . ) 
எக்கி . பூ . சக : சசு .) 

அம்பிகாவல்லவர் - சிவன் . ( உ - ம் . ) " அம் 
அம்பலத்தி - 1. தான்றிமரம் . 2. தில்லை பிகாவல்லவர் செய்ய வடித்தாமரை ” ( பெரி 
மரம் . 

யபு . ஏயர் . ந உகா ) (கவிகா உமை , வல் 
அம்பலம் -1.சபை . ( உ - ம் .) " எழைசொல் 

லவர் - நாயகர் . ) 
அம்பலமேறுமா " ( வழக் .) - 2 . சித்திரகூடம் . 
3. சிதம்பரத்திற்சபை . ( உ - ம் .) " அம்பலத்னும் ஓரரசன் . ( உ - ம் .) " அம்பிகேயனமைச் 

அம்பிகேயன் - 1. திருதராட்டிரன் என் 
தெம்பரனருளாலுணர்ந்து " ( சூத . எக்கி . பூ . ரொடெண்ணினான் ( பாரத திரௌபதி . 
க : க O. ) 4. பலருங்கூத்துக்காணுமிடம். 5 . 

காஎ . ) 2. முருகமூர்த்தி . 3. விநாயகர் . கவி 
வெளி . 

அம்பலவன் - சிவன் . ( உ - ம் . ) " குவளைக்க கெய ; கவிகா-உமை; ஏய - ஒருவ - வி .) 
ளத்தம்பலவன் ” ( திருக்கோ. ங ங .)(கலை- அம்பிகை -1 , உமை . ( உ - ம் . ) " அல்லுறழ் 
சபை . ) 

மிடற்றவனுமம்பிகையுமாக ” { கந்தபு . தெ 
அம்பலவாணன் --சிவன் , ( உ - ம் . ) " ஆற் 

ய்வ . ஙஉ . ) 2. காளி .( உ - ம் . ) " அந்தரி ( பார் . ) 
றோத்தும்பை யணிந் தாடுமம்பலவாணர்தம் 

3. கோபதியென்பவரிடத்திலே சிநதியாகம் 
மை ” ( பட்டணத்து .) 

ங்கேட்ட அணுசதாசிவருளொருவர் . ( சை 
அம்பலவிருக்கம் - தில்லைமரம் . 

வச . பொது . ங ஙஎ, உரை . ) 4. சைநமதத்தா 
அம்பலீ ஒருவாச்சியம் . ( உ - ம் .) " அம்ப 

ருடைய தெய்வங்களுளொன் 

ளான்றாகிய தரும 
லிகணுவையூமை ” ( இராமா . யுத் . பிரமா. ரு .) தேவதை . 5. தாய் . 6. திருதராட்டிரன் 
தா 
அம்பறத்தூணி - அப்பறாத் தூணி . 

யாகிய ஒருபெண் . ( சுபவிகா . ) 
அம்பா -1 . தாய் . 2. துர்க்கை . ( சுபவா . ) அம்பிகைபாகன் - சிவன் . ( உ - ம். ) " அம் 
3. பசுககதறல் . ( கலவா . ) 

பிகை பாகற் போற்றி ” (காஞ்சிபு . அந்தர்வே . 
அம்பாயம் - 1. அக்கப்பாடு . 2. பிரசவவே 

» உ . ) ( கலவிகா-உமை . ஜாம - பங்கிலுவை 

யவன் . ) 
அம்பாரம் - அடுக்கு , குவியல் , 

அம்பியகமணை- தெப்பத்தின் உட்கட் 
அம்பாரி- அவுதா, யானை மேற்றவிசு . ( இந் டை . ( உ - ம் . ) " துறைபடியம்பியக மணையீ 

னும் . ” ( ஐங்குறு . கசு அ . ) 
அம்பால்- தோட்டம் . 

அம்பினடி -1 , திப்பலி . ( தைல .) 2. திப் 
அப்பாலிகை- 1. உமை . 2. தருமதேவ பலிமூலம் . ( உ - ம் . ) " திரிகடுகுவசம்போ மமம் 
தை . 3. தாய் , 4. தாய்போ லன்புள்ளவள் . பினடி சவ்வியஞ்சித்திரங்கோரைவிடயந்தி 
5.-பாண்டுராசாவின் தாயாகிய ஒரு பெண் . ரியலை விளங்கமர நிசி துளவு கோலமந் திட் 
( உ - ம் . ) அம்பிகைக்குமம்பாலிகைக்கும்பதி டிபாரங்கி குப்பை ( தைல . தைலவ . கூக : 
யெம்பியே 

( பாரத . குருகுலச் . கஉஅ . ) | ருக , பக் . ) 
( சுபவாவிகா. ) 

அம்பு -1, அஞ்சுமானென்னு மூலாக மத் 
அம்பாவனம் - சரபப்பட்சி . 

தை முதலிற்கேட்ட அணுசதாசிவருளொ 
அம்பி - 1.இறை கூடை. 2. ஓடம் . ( உ - ம் .) | ருவர் . ( சைவச . பொது , கூ கூ எ , உரை. ) 2 . 
“ ஆயிரமம்பிக்கு நாயகன் ” ( இராமா . அயோ . அஸ்திரம் . ( உ - ம் . ) எம்மம்புகடிவிடுது 
கங்கை . உஅ . ). 3. நீரிறைக்குங்கயிறு , 4.காரா ( புறநா கா . ) 3. ஆடுதின்னாப்பாளை . 4. எலுமி 


சநை. 


4 


துஸ் . ) 


210 


அம்புப்பிரசாதநம் 


. 


உகக் 


அம்புலிச்சோதரி 


ரட் . உகச . ) 


த 


சுப 


கெ T. ) 


ச்சை . 5. குடிநீர் . ( உ - ம் . ) " இருசத்தம்பில்வ உந. சுத்தி . இக்கொட்டையை உரைத்துவி 
ரும்பேசு ” ( தைல. பாயிர . K.0 .) 6. சரகாண் 

டுதலினாலே கலங்கனீர்தெளியுமென்பர் . ) 
டபாஷாணம் . 7. தண்ணீர்முட்டான் , 8. த 
ளிர் . 9. திப்பலி . ( உ - ம் . ) 

அம்பு பூரணரோகம் - சகசரோகம் . ( சீவ 

அம்பேல மிங் 
கொலி ” ( தைல . தைலவ . கககூ . ) 10 : நீர் . அம்புயத்தவன் - பிரமா . [ கஜ ; 
( உ - ம் . ) " வழிச்செல்வோர்க்கு மோதுகானலி 
னம்புமுறைமைபோல் ” ( ஞாநவா. வைராக் . * து ; சு , சுது . ] 
சுக . ) 11. பாதிரிமாம் . 12. மூங்கில் . 13 . அம்புயம் -1 . இறை கூடை . 2. தாமரை . 
மேகம் . 14. யானைத்திப்பலி . ( உ - ம் .) " அட் | ( உ - ம் .) " அம்புயத்தின் போதை ( களவெண் . 
டவர்க்கமம் பணிவேர் ” ( தைல. தைலவ . அக . ) கலிநீ . கக .) 3. நீரிற்பிறந்தது . 4. பதுமநிதி .. 
அம்புக்குப்பி- அம்புக்குழைச்சு . 

(கவஜ: சுவை -- நீர் . ஜ . - பிறந்தது . 
அம்புக்கூடு - அம்புவைத்திருக்குங்கூடு. அம்புயன் - பிரமா . ( உ - ம் ) " அங்கது தெரி 
அம்புகிராதம் - முதலை . ( 

காகிராத ; ந்து தொழுதம்புயனிசைப்பான் ”( கந்தபு . 
நீர் . கிராத - துட்டத்தனமுள் 

ய்வயா . உ உங . ) 

அம்புயா சநை இலக்குமி . [ சுவ 
ளது . ) 

ஜால நாக ஜ - தாமரைப்பூ .சூல நா 
அம்பு கேசரம் எலுமிச்சை . ( கலவு 

ஆசநமாகவுடையவள் .) 

அம்புயாதம் - தாமரை . [ சவ - ஜாத : 
அம்புசம் - 1. இடியேறு . 2. ஒருநரகம் . சவு - நீர் . ஜாத O - பிறந்தது . ) 
( மிருகே , கஉ ) . பக் . ) 3. தாமரைச்செடி . 4 . 
நீரிற் பிறந்தது . [சுவஜ: சுவா 

சுவல்- நீர் . 

அம்புயாதன்- பிரமா . ( கவுஜா.த . ) 
ஜ- பிறந்தது . ) 

அம்புயை - இலக்குமி . ( திருவரங்கத்தம் . 

ருசு . ) ( க - ஜா . ) 
அம்புசந்மம்-- தாமரை . ( கலை - 2 . அம்புரம் - கதவுநிலையின் கீழ்ப்படி . [ 50 
அம்புசாதம் - தாமரை . ( உ - ம் . ) " அத்தகு T.) 
பகலோன் முன்னரலர்செயுமம்புசாத - மொ 

அம்புராசி 

- கடல் . ( உ - ம் . ) " அம்புராசி 
த்தவர் ( திருவாத . திருப்பெ . சக . ) ( களை 

யைமான் மந்தரஞ்சுழற்றி " ( பாரத . குருகுல . 
ஜாத : கலை-- - நீர். ஜாத - பிறந்தது . ) . ) [கவராலி : கமல் -நீர் . ரா . 
அம்புசாதன் - பிரமா . [ கவுஜாத . ) கூட்டம் .) 
அம்பு செந்மம் - தாமரை . (கவஜ ந : அம்புருகம் -1 . தாமரை . 2. நீரில் வளரும் 

பூண்டு . ( சுவாஹ: சுவ நீர் . 
பிறந்தது . ) 

-ஹ - பிறந்தது . ) 
அம்புதம்- 1. கோரைக்கிழங்கு . 2. நீர் : 

அம்புரோகிணி - தாமரை . ( கலவரொ 
3. நீரைக்கொடுப்பது . 4. மேகம் . ( உ 

உ - ம் . ) 
" அள்ளல் 
வேலையு மம்பு தசாலமும் ” (இராமா. கிணீ : கவு- நீர் . ரொஹிங் -வளர்தல் . ) 
மிதிலை . க 0 . ) ( சவஉ: கவு 

நீர் . அம்புலி - சந்திரன் . ( உ - ம் . ) " ஆங்குநோ 
90 - கொடுப்பது . ) 

க்கினனகைத்தனனம்புலிக்கடவுள் ( உப 

தேச . சிவவிர , கூருக . ) 
அப்புதி- சமுத்திரம் . ( உ - ம் . ) " வேளுக்கு 
த்தான் முன் வந்தவம்பு திமுரசமாயிற்றாகை 

அம்புலிப்பருவம் - பிள்ளைத்தமிழில் ஒரு 
யால் ( கந்தபு . தேவகிரி. ரு . ) (கவ J : றுப்பு , அது : பிள்ளைக்குச் சந்திரனைக்காட்டி 

அப்பிள்ளையுடன் விளையாட அழைக்கும்பரு 
நீர்.ய உடையது . ) 

வம் . 
அம்புநிதி- சமுத்திரம் . ( 40ு GS : அம்புலிமான்- சந்திரன் . 
நீர் . மிய - பொக்கிஷம் . ) 

அம்புலிமணி-- சந்திரகாந்தக்கல்லு . ( இரகு . 

சீதைவ . உ ங . ) 
அம்புப்பிரசாதநம்- தேற்றாங்கொட்டை . 

அம்புலிச்சோதரி - இலக்குமி , ( உ - ம் . ) 
( சுவவவலாஉ : சுவை --நீர் . ஆவலா " அம்புலிச்சோதரியாடுகூத்தையும் ” ( ஒருது 


TE 


நீர் . ஜ . 


கறு 


க 


211 


அம்போதரங்கம் . 


உகஉ 


அமம் . 


முள 


-- 


றைக்கோ ) (கவவி - சந்திரன் . வொன்னும் நான்கு வகுப்பாய் வரும் .(உ - ம் .)" மன் 
தரி சகோதரி , பாற்கடலிலே சந்திரனோடு 

னியவீரடியிரண்டுமோரடியானான்கு 

மலிசிந்தடியெட்டுங்குறளடியீரெட்டு மொரு 
கூடப் பிறந்தமையால் வந்தபெயர் . ) 

ங்கியல்பேரெண் சிற்றெணிடையெண் 
அம்புவன் - அஞ்சுமானென்னும் ஆகமங் டளவெண் டளமலியம் போதரங்கமெனும் 
கேட்டவரு ளொருவன் . ( த.நி. போ . கரு.அ :) | பெயரானிலவும் ” ( வீரசோ. யாப்பு.க.உரை.) 

அம்புவாகம் - முகில் . ( கலவாஹ : [ கவா - நீர் . தாம் - திரை . ) 
கபவ 

நீர் . வாஹ o - சுமப்பது . ) அம்போதரங்கவொத்தாழிசை 
அம்புவாகன் - நீர்கொண்டு செல்வோன் . அம்போதரங்கவொத்தாழிசைக்கலிப்பா 
கவாய: சுலு - நீர் . வாஹநு - ஒருவகைக்கலிப்பா ; அது : தரவு , தாழிசை, 
காண்டு போவோன் . ) 

அம்போதரங்கம் , தனிச்சொல் , சுரிதகம் என் 
அம்புவாகிநி - 1. இறைகூடை. 2. நீரிறை னும் ஐந்துறுப்பும் பெற்றுவருவது . (வீரசோ. 
க்கும் பாத்திரம் . வாஹிநிலை -- யாப்பு . கக. உரை. ) 
நீர் . வாஹி நி - தாங்குவது . ) 

அம்போதரம்- முகில் , ( சுபவொயா : 
அம்புவாசி - 1. எலுமிச்சை . [ க - கவஸி - நீர் . யாம் - தரிப்பது .) 
வாலி நி : வ --நீர் . வாவலி நி - வசிப்பது . ) 

அம்போதி- 1.கடல் . ( உ - ம் . ) " அம் போரு 

- அம்பே 
அம்புவி- பூமி . ( உ - ம் . ) " அம்புவியெயி கசதரத்தன்னம்போலுப்பொ 
னர்போற்றும் வள்ளியை (சக்தபு . வள்ளி.க .) தியார்ந்தெழிலிநல்கமிழ்தம் . ” ( அரிச்சந்திர 

வெண் அரசா . ந . ) ( கலவொயி : கறி 
அம்புறைதூணி - அம்புக்கூடு . 

நீர் . ய- உடையது ) 2. காற்று . 3. பாட் 
அம்பை - 1. உமாதேவி . ( உ - ம் .) " 

" அம் 
பையொருபாகா ” ( சூத . சிவமான் . உ : ககா.) டின் பொருள் . 
2. காசிராசன் புத்திரிகளுளொருத்தி . (உ - ம் .) அம்போ நிதி - சமுத்திரம் . ( வொ நிய : 
" அமரநின்ற தறிந்துழியம்பையை ” (பாரத . க - நீர் . நிய 

- உடையது . ) 
குருகுல . கஉ எ .) 3. தாய் . 4. துர்க்கை . 5 . 

அம்போராசி-- சமுத்திரம் , ( சுலொ 
முத்திரக்கிரிச்சரம் . ( இராசவைத் .) 6. வெட் 
டிவேர் . [ 1 , 2 , 3 , 4 , 6.கவா . ) 

ரா : சபா - நீர் . ராலி - கூட்டம் .)) 
அம்போசம் - 1. தாமரை . 2 . 

நாரைப்ப 

அம்போருகம்- 1. தாமரை . ( உ - ம் . ) " அ 
றவை . 3. நீர்ப்பிறந்தது . (கவொஜ : சு 

ம்போருகச் சேக்கைநாடிவந்து ” ( காஞ்சிபு. 
ஓ நீர் . ஜ O - பிறந்தது . 

நாட் . கக . ) 2. நீரிற்பிறந்தது . [ காஹொ 

ஹ : சுவஸி - நீர் . ஹ -பிறந்தது .) 
அம்போசயோ நீ - பிரமன் . (கவொஜ 
யொ நி : கூவொஜ - தாமரை . யொ நி 

அம்போருகன் - பிரமா . ( உ - ம் . ) " அம்போ 

கன்மால் பணி " ( தாயு . பாய . உ .) ( கவொ 
பிறப்பிடமாகவுடையவன் . ) 

அம்போ தம்- முகில் . [ சுவொடி : சு .) 
ஒம் - நீர் .உ-கொடுப்பது . ) 

அம்போருகை - இலக்குமி . (உ - ம் . ) " அல் 
அம்போதரங்கம் - கலிப்பாவிற்குரிய உறு 

லியம்போருகை யன்னநின் " 

வாணன் கோ . 
ப்புக்கள் ஆறனுவொன்று ; அஃது : அம்போ 200 ) (சுவொஹா. ) 
தரங்க வொத்தாழிசைக்கலிப்பாவிலே தாழி அம்ம -1. ஓர திசயச்சொல் , ( உ - ம் . ) " மெ 
சைக்குந் தனிச்சொற்கும் நடுவிலும் , வண் ய்ம்மையி னல்கிய விதியினார்க்கியா 
ணகவொத்தாழிசைக்கலிப்பாவிலே அராகத் மசெய்கின்றதோரளவுண்டோவென்றான் " 
திற்குந்தனிச்சொற்குநடுவிலுங் கரைசாரக்க ( கந்தபு . அசுரர்தோற் . கச . ) 2. ஒருரையசை 
ரைசார ஒருகாலைக் கொருகாற் சுருங்கிவரும் ச்சொல் . (உ - ம் .)" அதுமற்றம்ம ” ( நன்.இடை . 
நீர்த்திரைபோல நாற்சீரடியும், முச்சீரடியும் , கக . உரை.) 3. கேட்பாயாக எனப் பொரு 
இருசீரடியுமாய்க்குறைந்து குறைந்து பேரெள்படும் ஓரிடைச்சொல் . (உ - ம். ) " அம்மவா 

அளவெண் , இடையெண் ,சிற்றெண்ணெ ழிதோழி ” (நன் . இடை . கக . உரை.) 


னம் 


212 


அம்மாச்சி 


உகங 


அம்மிலவிருட்சம் . 


அம்மகோ - ஓரிரக்கக்குறிப்புச்சொல் . அம்மாய் - தாயைப்பெற்றவள் . ( அம்மை 
( உ - ம் . ) " அம்மகோவெனும் விழுமழும் யின் ஆய் . ) 
( மதுரைக்கல . கச . ) 

அம்மாள் -- 1 . தாய் . 2. தாய்போல மதிக் 
அம்மட்டி- கொட்டிக்கிழங்கு . 

கப்படுகிறவள் . 
அம்மணம் 1.அசப்பியவார்த்தை . 2 . அம்மாறு - பெருங்கயிறு . ( வழக் .) 
சோரமார்க்கம் . 3. நிருவாணம் . 

அம்மான் -1 . அழகியபெரியோன் . ( உ - ம் .) 
அம்மணி தனக்குப் பந்துவல்லா தபெ " திகழத்திகழுமடிமுடியுங் காண்பான்கீழ்மே 
ண்ணை யழைக்கும் போது பிரயோகிக்கப்ப லயனுமாலும்- அகழப்பறந்துங்காணமாட்டா 
டும் ஒரு மரியாதை வார்த்தை . ( மது.க : கஉக . வம்மான் ” ( திருவாசக . புணர்ச்சிப்ப . ரு. ) 2 . 
உரை . ) இது அம்மனை என்பதன் மரூஉ . சிவன் . ( உ - ம் .) " அன்னவர்செய்யுஞ்சிருட்டி 
( வழக். ) 

யுமம்மானருளினாற் றன்வயத்தாக்கி ” 
அம்மம் - 1. பெண்களின் முலை . ( உ - ம் . ) சிவமான் . க : க எ .) 3. தகப்பன் . ( சூ . நிகண் . 
கொம்மையம் மமசைவுற ” ( இரகு . நாட்டு . உ : எரு . ) 4. பெண்கொடுத்த மாமன் . ( உ - ம் . ) 
ரு 0 ) 2. முலைப்பால் . ( உ - ம் .) அன்னேயுன் " உரியவம்மான் மாதுலன்றான் ( கூர்ம . 
னை யறிந்து கொண்டேனுனக்கஞ்சுவனம்மந் வியாதர்கரும.க .) 
தரவே " ( நாலாயிர, பெரியாழ் . கூ .) ( ஆகுபெ 

அம்மான்பச்சரிசி- சித்திர பாலாவிப்பூ 
யர் . ) 
அம்மம்ம - மிக்கவியப்பைக் குறிக்கும் ஓரி ரிசி ” என்றும் , " அம்மாம்பச்சரிசி " என்றும் , 

ண்டு . [ இது அகராதிகளில் " அம்மாபச்ச 
டைச்சொல் . ( உ - ம் . ) " அம்மம்மாவெல்லவெ 

எழுதிச் சிற்றிலைப்பாலாவி ” சீதேவியார் 
ளிதோ ( தாயு . சச்சி . ச . ) 

செங்கழுநீர் எனப் பொருளுங் கூறப்பட் 
அம்மல் -- 1 , சமியாக்குணம் . 2. மந்தாரம் . 

டது . ) 
3. மூடம் . 4. விறைப்பு . 

மிக்க வியப்பினைத் தரும் தத்தின் பதினெட் டுறுப்புக்களுளொன்று ; 
அம்மவம்ம 

அம்மானை -1 . கலம்பகமென்னும் பிரபந் 
ஓரிடைச்சொல் . ( உ - ம் . ) " அம்மவம் மகடவு 

அது : மகளிர் அம்மனை யாடும் போது பாடுவ 
ண்மகனான நின்னாலறிவுற்றேன் " ( ஞாநவா . 

தாகக் கருதிப்பாடப்படுவது . ( இலக்கணவி . 
சிகித்து , கங O. ) 

அகஉ . ) 2. மகளிர் அம்மனையெறிந்துவி 
அம்மவோ 

ரக்கக் குறிப்புச்சொல் . ளையாடும் விளையாட்டு . ( உ - ம் .) " ஆகங்கலந் 
(உ - ம். ) " அம்மவோவிதியேயென்னும் " ( கந் தொருவர்பாகம் பகிர்ந்த பெணம்மானையாடி 
தபு . அக்கி . ககச . ) 

யருளே (மீனாட்சியம் . பின் . அம்மானை . க . ) 
அம்மன் - தாய் , 
அம்மனை -1. அம்மானை . ( உ - ம் . ) " அம்ம 

அம்மி -1 . கறிச்சரக்குச் சாந்து முதலியன 
னை வேண்டுவதளித்தான் " ( இராமா . உத்தர , அசைக்குங்கல்லு . ( உ - ம் .) " உரலிலம்மியிலோ 
அசுவமே . கஉக . ) 2. அவ்வீடு , ( 2.- ம் .) " அம் ங்கு முலக்சையில் ” ( காசிகாண் . கற்பிலக் . 
மனைக்கம்மனை வழங்கும் ” ( பாரத . வாரணா 

உசு . ) 2. மாமி . 
கஉரு. ) 3. நெருப்பு . 4 , மாதா . ( உ - ம் . ) அம்மிக்கல் - 1. அம்மியில் அரைக்குங்கு 
அன்புடையம்மனையததனீங்கிவர் ” ( கந் ழவி . ( பிங்க , கசுகசு . ) 2. அம்மி . ( உ - ம் .) " பெ 
தபு . சயந்தன் . புல . உங . ) 

ருத்தவம்மிக்கன் முதலிய தாங்கிப் பேணிவி 
அம்மா - 1. ஓர் அசைச்சொல் . ( உ - ம் . ) ற்றுண்பனோவுணர்வீர் ” (சூத. ஞாந . கக :உஎ.) 

அம்மியம்- 1. கள் . 2. காளம் . 3. சிறுசி 
" அத்திரத்திருந்தைத் தேரோனாக்கினனி 

க்கம் , 
மைப்பினம்மா ” ( பாரத. திரெள . அ . ) 2. ஓர 

அம்மியை- மிண்டுத்தனம் . 
திசயச்சொல் . ( உ - ம் . ) “ சும்மாவிருசொல்ல 
றவென்றலுமே - அம்மா பொருளொன்றும அம்மிரம்- மாமரம் . ( சு ) 
றிந்திலனே ” ( கந்தரது . கஉ . ) 3. ஓரிரக்க 

அம்மிலசாரம் - காடி . (சுவலார : ச - 
ச்சொல் - ஐயோ.( உ - ம் .)" ஆலம்மாவம்மா வெ 

புளி , வலாரம் . ) 
ன்னம்மா வகன்றனையே - ( சிந்தா . கநக . 
உச அ .) 4. அம்மாளின் விளிப்பெயர் . 5. மா அம்மீலம் - புளிப்பு. [ 18.) 
விலிங்கை . ( இராசவைத் ) 

அம்மிலவிருட்சம்-- புளியமாம் . ( சுவே J 
அம்மாச்சி -1 . தாய் . 2. தாயைப்பெற்ற 
பாட்டி . ( வழக் . ) 

க்ஷ : சு - புளி . வரக்ஷ மரம் .] 


ஓரி 


213 


LL 


அம்மை வார்த்தல் . 


உகச 


அமதி . 


அம்மிலிகா - 1. புளிப்பு . 2. புளியமரம் . அம்ருதர் - சந்திரகலைகள் பதினாறிலொன் 
( ஜிகா . ) 

று . ( சி - லி . சரி . எ . தாற் ) 

அம்வந்தி- நீரிழிவு. ( ம.தி. ஙஉ . உரை. ) 
அம்ழதல் -1. அடைதல் . 2. அணாப்பு தல் . 

அமங்கலம் - 1. ஆமணக்கு . . 2. அசுப 
3. சூரியனொளிமறைத் திருண்டமந்தாரம். 4. காரியம். (உ - ம்.) “ மங்கலமா முனை வழுத்தா 
தலைகனத்தல் , விறைத்தல் . 

தார் தங்களுக்கு " ( காஞ்சிபு . அநேகத . அ . ) 
அம்மெனல் - ஓரநுகரண ஓசை . ( உ - ம் . ) ( சு 3 p : சு ; 3 - சுபம் . ) 
( சூ . நிகண் . பத் . சஅ . ) 

அமங்கலி 
அம்மை -1 . அமைதி . ( உ - ம் . ) " அம்மை 

--கைமை . ( சு ; 3.ம - மங்க 
யஞ்சொல்லார் ” (சிந்தா. முத்தி . ருக. ) 2. லமுடையவள் .) 
அழகு . ( பிங்க . சகசக .) 3. உமாதேவி . (உ - ம் .) அமங்கலை - கைமை . ( க மேெென . 
" அரன் விடை புரிதலுமம்மையாங்கவன் " (கம் மங்கலமுடையவள் . ) 
தபு . உமைவரு, கச . ) 4. கடுக்காய் . 5. செய் அமச்சன் -1 , மந்திரி . 2. வியாழன் . ( உ - ம் .) 
யுட்குரிய எண்வகை வனப்புக்களுளொன்று ; " இந்து சூரியரை - யமச்சனொழியப்பு தன்சநி 
அது : " அறிவினானாகுவது 

வதுண்டோபிறிதினோ நோக்கில் " ( விதாக, கர்ப்பா . சு .) 
ய் - தந்நோய்போற் போற்றாக்கடை " என்ப அமச்சு- அமைச்சு . 
திற்போ 
பாலச்சில அடியாகிச்சிலவாய மெல்லிய அமஞ்சி- வேகாரி , கூலிகொடாமற் செய் 
சொற்கரால் ஒள்ளிய பொருண்மேல் இனி விக்கும் வேலை . ( அந்நியபாடைச்சொல் .) 

தொடுக்கப்படுவது . ( உ - ம . ) " அம்மைதா அமட்டு-- 1.உறுக்குகை . 2. நிலைப்படா 
னே யடி நிமிர்வின்றிச்சின் மென்மொழியாற் திசைதல் . 
சீர்புனைந்தியாத்தலும் ” ( இலக்கணவி , எருசு .) அமட்டுகை 1. அதட்டுதல், உறுக்கு 
[ அமைதிப்படுத்தலி லம்மையெனப்பட்ட அமட்டுதல் -- தல் . 2. சிக்குப்படுத்தல் ,: 
து . ) 6. சைநகுலதெய்வமாகிய தருமதேவ 3. நிலைப்படாதசைதல் . 
தை . ( சூ . நிகண். க : ஙக .) 7. சைநசமயத்துத் அமடு -1 . சிக்குதல் . ( உ - ம் . ) " மாதராரொ 
தவப்பெண் . ( உ - ம் . ) " நந்தியபிண்டிவரமன ளிரமளிபீடத்தில் மடு படுவேனுக்கு " (திரு 
ன்னெறிவழாது நோற்பாள் - கந்தியேயவ்வை ப்பு . கூ . அச . ) 
யம்மைகந்தியே கவுந்தியென்ப " ( சூ . நிகண் . அமண்- 1. சமணசமயம் . ( உ - ம் . ) “ தீயம 
உ : சுஉ . ) 8. தாய் . ( உ - ம் . ) " அம்மையோடப் ண்கையர்கள் பிணித்து ” ( கந்தபு . கடவுள்வா . 
பனாகி ” ( சி . சி . பாயிர " அறுவகை " நிரம்ப . ) உக . ) 2. சமணர் . ( உ - ம் .) " வல்லமண்விடுத் 
9. மசூரிகைநோய் . ( வழக் . அம்மையின் விளை தவேழம் ” (திருவிளை . அங்கம் . ந ) 
யாட்டென்பதுபற்றி வந்தபெயர் . )10. முற்பி அமண்டம் - ஆமணக்கு . ( +300 . ) 
றப்பு . ( உ - ம் .) " அம்மையாற் றவங்கடாங்கி ” 

அமணம்- 1. இருபதினாயிரம்பாக்கு . 2 . 
( சூளா. மக்தி . கக .) 11. வருபிறப்பு .(உ - ம் .) நிர்வாணம் . ( " பதினாயிரங்கொட்டைப்பாக் 
" அம்மையில் வாழ்விடையற்றமுறாமே " ( கக் காயிருந்தனள் பைந்தொடியே ” என்னுங் 
தபு . தெய்வ . சக ) 12. சுவர்க்க நரகங்களாகிய 

கலிக்கூற்றிற் பதினாயிரங் கொட்டைப் பாக் 
மறுமை . ( சி . சி . உ : கக , ஞாநப் . ) 

கென்ப தரையமணமெனப் பொருள் பட்ட 
அம்மைதண்டலி தாயாகிய குண்டலிச மைத் துகிலின்றியிருந்தாள் எனச்சிலேஷார் 
த்தி . ( தாயு . தேசோ . க . ) 

த்தமாய் நின்றது . ) 
அம்மையப்பர் -சிவன் . ( பெரியபு .திருஞாக . அமணர் -1 . சமணர் . ( உ - ம் . ) " அமணர்க 
க 00 அ : உரை . ) ( அம்மையுமப்பருமாயான்ம ளிட்ட தீத்தழல் ( பெரியபு . திருஞாந . எஸ்ச . ) 
கோடிகளைப் பெற்றமையால் வந்த பெயரென் 2. மதிகேடர் . 
பர் . தாயுந்தந்தையுமானவர் .) 

அமத்திரம் -1 . உண்கலம் . 2. பகைவரை 
அம்மையார் கூந்தல் - கொடியார் கூந்த மேற்கொள்ளல் . 3. மண் முதலியவற்றாலாய 
வன்னும் பூண்டு . 

பாத்திரம் . 4. வலிமை . ( கதை ) 
அம்மைவனப்பு - செய்யுட்குரிய எண்வ அமதம் -1 . அறியப்படாதது . 2. காலம் . 
கைவனப்புக்களுளொன்று ; " அம்மை ” 5 . பார் . 3. சம்மதமின்மை . 4. நோய் . 5. மரணம் . 
அம்மைவார்த்தல்- மசூரிகை கோய்வாச் ( 185. ) 
செய்தல் , அம்மைப்பாலூற்றல் . 

அமதி -1 . அறிவின்மை . 2. கபடஞ்செய் 


214 


அமர்தல் . 


உகரு 


அமரம் . 


ச 


- 


சு ; 


வோன் , துட்டன் . 3. காலம் . 4. சந்திரன் . ள மர்கண்மடவாய் ” ( விதாந . குணாகு . கூ.அ . ) 
[ 1 , 2. சுதி- அறிவு , 3,4 . சுக போதல் , தி - 3. கிளராதடங்குதல் . (உ - ம் .) காற்றமர்ந் 
ஒரு வ . வி . ) 

தது ” (வழக்)4 . திருத்திப்பட்டமர் தல் . ( உ - ம் . ) 
| அமந்தம் - 1. உக்கிரமானது . 2. ஒரும 

புகழுநர்க்கரசுமுழுதுங் கொடுப்பினுமமரா 
ரம் . 3. காரியசாமர்த்தியம் . 4. சாக்கிரதை . 

நோக்கமொடு " ( மலைபடு , எச . ) 5. பொருந் 
5. மந்தமில்லாமை . ( க Eை .] 

துதல் . ( உ - ம் . ) " வள்ளியொடு நகையமர்ந் 

தன்றே ( திருமுருகா . கஉ . ) 6. பொலிவு . 
அமந்தலம் - செங்கத்தரிச் செடி . 

( திவாகர . கக .) 7. மிகுதி . ( திவாகா . கக . ) 
அமந்தி - ஒருமரம் . 
அமநஸ்கம் -1 இராசயோகத்தினொருவி மமர்ந்தது " 9. விரும்புதல் . ( உ - ம் .) " அக 

8. வாய்த்தல் . ( உ - ம் . ) " அவனுக்குச் சேவக 
தம் , இது : மநமிறந்து நிற்பது . ( த . நி . போ . 

னமர்ந்தீதலினன்றே ( வள் , கஉ . ) 
ங எச . ) 2. கவனமில்லாதது . 3. புத்தியில்லா 

அமர்ந்தான் - மேற்கொண்டான் . ( புறப் . 
தது . 4. மநத்தைக்கடந்தது . ( உ - ம் . ) " அத பக் , சுக .) 
ற்கப்பால் அமநஸ்கரான பரசிவமிருக்கிறார் " 
( சித் . சாரா . ஞாநபாத . க . சு . தாற் . ) 5. மநத் ருளொருவர் . ( பெரியபு . அமர்நீதி . உ . 

அமர் நீதியார் - அறுபத்து மூன்று நாயன்மா 
தையடக்கியாளுந் திறமில்லாதது . ( நை 

அமர்வித்தல் - தங்கச்செய்தல் . ( உ - ம் . ) 
ஷ . ) 

" தொட்டிலமர்வித்தார் " ( பெரியபு . திருஞாந . 
அமநசன் -- மகமுடையனல்லா தவன் , ( வா 

க . ) 
சுதே . க கூசு .) ( 3 நவல .) 

அமர 1. இருக்க எனப்பொருள்படும் 
அமதி- தெரு . ( க.க நி : கஜ - போதல் . நி . ஒருவினையெச்சம். ( உ - ம் . ) “ குமரவேளொரு 

புடையமா " ( கந்தபு.சரவண.உரு . ) 2. ஒருவ 
ஒரு வ . வி . ) 

மையுருபு . ( தொல் . பொரு . உ அசு . உரை . ) 
அமநோயோகம் - கவனமின்மை . [ சு அமரக்காரன் - ஆயிரங்காலாட்களுக்குத்த 
நொயொம் ; நொயொம் - கவனம் . ) லைவன் . 
அமம் - நோய் . ( க .. ) 

அமரகண்டம் - நருமதையாறு பாயும் ஓரி 
அமயம் - காலம் . ( உ - ம் . ) " ஆனதோரமய 

டம் . ( கூர்மபு , நருமதை . ச . ) ( கரைய .) 
ந் தன்னில் ( கந்தபு . திருக்கல் . எஉ .)(கவ .) சிங்கர் என்பவர் செய்த ஒரு நிகண்டு . 

அமரகோசம் - ஆரியபாஷையிலே அமா 
அமர் - 1-3 . அமரென்னேவலுந் தெரிநி 

( கரை 
லை வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4. கொ : கரை ; கொ - சொற்பொருள் 
நோயின் திகரிப்பாலாகிய உக்கிரம் , 5. மதில் அறிவிக்கும் நூல் . ) 
6. யுத்தம் . ( உ - ம் . ) " பூழி புனைந்தவர்பாலக 

அமரசிங்கர் செய்த நிக 
னோவமர்புரிவானே ” ( கந்தபு . வரவுகே . கூ . ) ண்டு . { பி , வி . உ . உரைT.) ( கரோலிம. ) 
7. அமைதி . (திருப்பு . ருகச .) 8. விருப்பம் , 

அமரசிங்கர் அமாகோசஞ் செய்தவர் ; 
.) 

இவர் : சைநசமயத்தவர்; விக்கிரமாதித்தனு 
அமர்க்களம் - யுத்தகளம் . ( உ - ம் . ) " இ டைய சபையிலிருந்த ஒன்பது வித்துவான்க 
டைந்திலாவமர்க்களத்திடை ” ( இரகு . திக்கு . ளுளொருவர். 
கஉ . ) ( கரிை - யுத்தம் . கலை - இடம் . ) அமாசிலைக்கெந்தகம் -- ஒருவகைக்கெந்த 

அமர்த்த-- 1. பொருந்திய . ( கலி . ருஎ . ) கம் ; அது : முப்பத்திரண்டுவகைப்பாஷாண 
2. போர் செய்த . (கலி . நஎ.) 3. விரும்பிய ங்களுளொன்று . 
( கலி . – எ .) 

அமாசிலைக்கெந்தம் - அமரசிலைககெந்த 
அமர்த்தல் - 1. அமாச்செய்தல் , 2. இரு கம் . 
துதல் . ( உ - ம் . ) " அவானோர் குடிபுகவமர்த் அமாத்துவம் - அழிவின்மை . ( கரைகூ : 
திவிட்ட சுவாமீ ” ( திருப்பு. அஎ ) 3. பொரு கரே - அழிவில்லாத . கூ - தன்மை .] 
தல் , மாறுபடுதல் . ( உ ம் . ) “ பேதைக்கமர்த்த 

அமாதை- அழிவின்மை. ( கரேகா: க 
ன கண் ” ( வள் . க 0 அச . ) 

வ - வி . ) 
அமர்தல் - 1.இருத்தல் . ( உ - ம் .) " திருப் -- அழிவில்லாத , தா 
பரங்குன்றமர்சேயைப் போற்றுவாம் ” 

அமரம்- 1. அமாசிங்கராற் செய்யப்பட்ட 
சம்ஸ்கிருத 

நிகண்டு . 
தபு . கடவு . க 2 . ) 2 , ஒப்பாதல் . ( உ - ம் . ) * வா 

2. அரசனாலொரு 


--- 


அமாசிங்கம் 


215 


அமரி . 


உகசு - 


அமரேந்திரமுநி . 


ண 


வனுக்குக்கொடுக்கப்படும் ஊர்வருவாய் . 3 . 

ஊர்வருவாய் . 3. கத்துரு. உஅ . ) 2. இந்திரனுலகம் . 3. கற்றா 
அழிவின்மை . 4. ஆயிரங்காலாட்களையாளு ழை . ( மலையகராதி . ) 4. துர்க்கை . ( உ - ம் . ) 
கை . 5. எலும்புக்குவை . 6. ஒருவிதக்கண் " பலர்தொழுமமரி ” ( சிலப் . வேட்டு . சுசு . 
ணோய் . ( உ - ம் .) " விழியருகலொடு நீர்க்கம்ம சுஎ .) 5. தெய்வப்பெண் . 6. மூத்திரம் . 7 . 
லும் அமாமுங்கண்ணோய மேகவழறலைநோயு விஷம் . ( 1 , 2 , 3, 4, 5. ரீ . ) 
மாமையஞ்சிறகாமரோ ” ( தைல . தைலவ . 

அமரிக்கை - அமைதி . 
கூச . பக் . அ . ) 7 . சுத்தம் . ( " அமலம் " என் 
பதன்றிரிபு போலும் .) 8. தோணியின் பின் 

அமரிதம் - கடுக்காய் . 
பக்கம் . [ " அபரம் ” என்பதன்றிரிபு . ) 9. பா 

அமரிய -- " பொருத ” எனப்பொருள் படும் 
தரசம் . 10. பொன் . ( 1 , 3 , 5 , 9, 10. அமர .) ஒருபெயரெச்சம். ( உ - ம் . ) " அமரிய சேநை. ” 
அமரர்-- 1. தேவர் . ( உ - ம் .) “ அடைந்தவி 

அமரியம் -1, குருந்தமரம் , 2. சண்பகப்பூ . 

3. சண்பகமரம் . 
யுண்டிடு மமரர்யாவரும் ” ( கந்தபு . கடவு . கக . ) 
[ சு 
சா - எதிர்மறை . ரே - அழிபவர் .) 

அமரியுப்பு - ஒருவகையுப்பு . ( இது மூத்தி 

ரத்திலிருந்தெடுக்கப்படுவது . அமரி - மூத் 
அமரபதி- 1. இந்திரன் . 2. கடவுள் , 3 . 

திரம் , உப்பு. ) 
தேவலோகம் . 4. ஒருபருப்பதம் , ( சி- லி . 

அமருடணம் - கோபமுள்ளது . ( கஜஷ 
சரி . உச .) கரைவதி : களே - தேவர் . வதி - 

: ச ஷ - தாங்குதல் . ) 
தலைவன் , நகர் . ] 
அமரயோநி -- வித்தியாதராதிபர் . ( உ - ம் . ) 

அமருதல் - 1. அமர்தல் . 2. விரும்புதல் . 
" அமரருமமரயோநிகளும் ( பாரத . பதினே . ( உ - ம் . ) " ஆத்திசூடியமர்ந்த தேவனை ) ( ஆத்தி 

சூடி . காப்பு . ) 3. அடங்குதல் . 
உசரு . ) ( காயொ நி . ) 
அமாலோகம் - தேவலோகம் . ( உ - ம் . ) | லகந்தம்மடைந்தார்க்கு ” ( தேவார , திருச்சாய் . 

அமருலகம் - தேவுலகம் . ( உ - ம் . ) " அமரு 
" அமரலோகமதாளுடையார்களே ( தே 

க . திருநாவு . ) [ அமா ; உலகம் . " அமரருல 
வார , திருக்கோழம் . 50. திருநாவு . ) ( கரோ கம் என்பதன் மரூஉ . ) 

அமருலகு - தேவுலகம் . ( உ - ம் .) " அமருல 
அமரன் 1. அமரசிங்கன் என்ற ஆசிரிய குதானின்ன தடியடைந்ததென்கோ ” ( சூளா . 
ன் . 2. தேவன் . ( உ - ம் . ) " தேவர்வணங்குமம துறவு . சுகா . ) ( அமா ; உலகம் . அமரருலகெ 
ரன் " ( தேவார் . திருவர . க . சுந் . ) ( கரை . ) ன்பதன்றிரிபு . ) 

அமராங்கநை தெய்வப்பெண் . ( க அமரேசன் -1 . இந்திரன் . ( உ - ம் . ) "என் 
ராம நா : கரை - தேவ . கலம நா- பெண் ] னுந்துணையி லமரேசனை யெந்தை நோக்கி - 

( கந்தபு . தெய்வ . கக . ) 2 . குய்யகாட்டகரிலொ 
அமராசயம் -- கருப்பை . 

ருவன் . ( வி - ணி . உஎக . ) 3. சிவலோகத்திலே 
அமராடல் - போராடல் . ( உ - ம் . ) " அந்த 

உத்தரதிசையோலக்கஞ் சேவிக்குமுக்கியமே 
ன்சேய்களுக் காயமராடு நின்-மைந்தன்றானு 

வர்களிலொருவன் . ( வி - ணி. உசுச . ) 4. பிரு 
மடிந்தனன் ” ( சேது . இராமதீ . ருச . ) 

கஸ்பதியாகிய தேவகுரு . ( உ - ம் . ) " அடை 
அமரர்பகை - தேவகங்கை . ( கரோவமா: 

லை.கல்வினைக் கென் றமரேசனறைந்தனனே ” 
கரை - தேவர் . சூவமா - நதி . ) 

( விதாந குணா . ந. எ .) ( ரொம் : சுஜா - 
அமராபதம் - தேவலோகம் .( சரோவடி : | தேவர். ப தலைவன் . ) 
கரோ ; வடி - இடம் . ) 

அமரேசுவரம் அமரேசபுவநம் , இது : 
அமரார் - பகைவர் . ( உ - ம் . ) " அமராரை அப்புதத்துவத்திலிருக்கிற எட்டுப் புவனங்க 
வெல்ல வல்லான் ” (வாணன்கோ. அ . ) ளுளொன்று. ( சிவபரா . கஙக . ) ( கரோ ; To 

அமராவதி- தேவலோகம் . ( உ - ம் .) " அற் 
பமென்னவமராவதியையே ” ( பாரத . வாரணா 

அமரேசுவரன்- இந்திரன் . (சாெரா : 
ககக . ) ( கரோவ தீ : சுதா- தேவர் . வதி 

சுரே- தேவர் . T 

தலைவன் . ) 
வ - வி . ) 
அமரீ -1 . அமிர்தம் . ( உ - ம் .) " அமரிவெள் 

அமரேந்திரழநி- சைநமுநிவரிலொருவர் . 
விக் - கதுமெனமீளுகென்றாள் " ( சேதுபு . ( த.நி. போ . உ எ .) [கரெ நி .) 

த 


லொக . ) 


Wா .. ) 


வ 


216 


அமலாவத்தை , 


உகள 


அமாதாநம் . 


(சிவ 


அமரை -- 1 . அறுகு . 2. கருப்பை . 3.கொதுரியம் , துரியாதீதமென ஐந்து வகைப்படு 
ப்பூழ்க்கொடி . 4. தேவலோகம் . 5. வீட்டுத்ம் . அவற்றுள் : பீசத்தையுச்சரித்தல் சாக்கி 
தூண் . 

ரம் ; விந்து பரிக்கிரகஞ்சொப்பகம் ; நாதசம் 
அமரோசை- தக்கோசை . ( உ- ம் . ) " ஆயோகஞ்சுழுத்தி ; சத்திசமாகமம் துரியம் ; 
ரோசை யமரோசைகளினமைத்தார் ” ( பெரி பரசிவதேசசில் சாந்தமாய் இலயிப்பது துரி 
யபு - ஆனாய . உ ச . உரை . 

யாதீதம் . ( சி - லி . யோக . அ : உரை .) 
அமசோர்- தேவர் . ( உ - ம் . ) " மாலயனோ 
டமரோரிளையோனெனவே மறையோத 

அமலுதல் - அமலல் . 

அமலை -1. இலக்குமி . 2. ஒலி . ( உ - ம் . ) 
( திருப்பு . ருகஎ .) 

அறைகழல் வீரரார்க்கு மமலையை யவிக்கு 
அமல் -- 1-3 . அமலென்னேவலுக் தெரிமன்றே ” ( நைடத . சாட்டு , கூ . ) 3. கட்டி , 
லை வினைப்பகுதியும் வினைத்கொகையும் . 4 . 4. கடுக்காய் . 5. காளி . ( உ - ம் . ) " அந்தரியாம 
மேல்விசாரணை . [ இது : அராபிச்சொல் . ) ளையமலையாலகாலியம்பிகை ( அரிச்சந் . பா 

அமல்தார் வரிப்பணம்வாங்ரும் ஊருத்விர. எ . ) 6. கொப்பூழ்க்கொடி . 7. சுத்தம் , 
தியோகஸ்தன் . ( அராபிச்சொல் , ) 

அழுக்கின்மை, ( உ - ம் . ) " அந்நகரணிவுறு மம 
அமலகம் - நெல்லிமரம் . ( ஆமலகமென்ப லைவானவர் - பொன்னகரியல்பெனப்பொலி 
திமுதற்குறுகியது . ) 

யுமேல்வையில் ( இராமா . மந்தரை . ஙக . ) 
அமலகமலம் -1 . கோசலம் . 2. மலினம 8. சுத்தமுடையவள் . ( உ - ம் .) “ நீயமலையென் 
ற்றநீர் . ( க 3 - சுத்தம்.கவை - நீர் . ) றும் " ( இராமா.சீதைவ , கூஉ . ) 9. சோறு . ( சூ . 

அமலசாந்தம் -- 1 . சுண்ணாம்பு . 2. பசுச்சா நிகண் . சு : உஉ . ) 10. திரட்சி , மிகுதி .( உ - ம் . ) 
ணி . ( + 83- கத்தம் . மானம் 

சாந்து . ) 

" அட்டவேந்தன் - வாளோராடும் மலையும் 
அமலம் - 1 , அழகு . ( உ - ம் .) " இருக்கமல 

தொல் . பொரு . எஉ . ) 11. திரளை . ( உ - ம் . ) 
மலா ” ( திருவானை . கோச்செங். ங .) 2. அழு 12. நெல்லிமரம் . 13. பார்வதி , சிவசத்தி. 

பெருஞ்சோற்றமலை " ( மணிமேக . க : உ . 
க்கின்மை , புநிதம் . ( உ - ம் . ) " ஆலமாமிடற் 
றோற்கானவமலமாம்பொருளையேற்று ” ” ( கந் 

( உ - ம் . ) " அமலைக்குவியா பகனேயரன் ” 
தபு . திருக்கல் , அக . ) 3. அறிவு . ( பிங்க . தரு . சிவஞாகயோக உ...) 14. கூத்து (புறப், 

பக் , சுகா.) [ 1 , 5 , 6 , 7 , 8 , 12 , 13 , சுலோ : 
கூ மகாகா . ) 4 , சிதம்பரம் . ( கோயில், வியாக் . 

) 
உக . ) 5. மரமஞ்சள் , 6. மலத்தினாற்பந்திக்க அமவாசி- அமாவாசி . ( உ - ம் .) " தென்பு 
ப்படாமை . (" அமலன் " பார் . ) 7. வெண்மை . 

லத்தோர்க்கூட்டிடுதற் கமவாசி ( கூர்மபு . 

சிராத்த . க . ) 
( 5 , 8 @ . ) 

அமளி -1 . ஆரவாரம் . ( வழக் . " அமலை ” 
அமலர் -1 . சிவன் . ( உ - ம் .) " ஏற்றமலர்க் 

யென்பதன் மரூஉப்போலும் . ) 2. மக்கட்படு 
கேகமுக்காலரைகா லென்ன விசையு மண்ட 

க்கை , மெத்தை . ( உ - ம் . ) “ ஐந்து மூன்றடுத் 
லங்களிரசித நாடோறும் ” ( தைல . தைலவ . 

தசெல்வத்தமளிமூன் றியற்றி ” ( சிந் . காந் . 
கங எ .) 2. மலம் நீங்கினவர் . ( உ - ம் . ) “ அருந் 

கூசசு5. ) 3. பள்ளியறை . 4. மிகுதி . 

. 
தேசுவராதிகள் சிவனால் அமலரானதுபோல ” 

அமளை - கடுரோகிணிப்பூண்டு , 
( சி . சி . உ : க . சிவாக் . ) ( சு , 
சிவாக் .) ( சு , 2.] 

அமறல் - மிகுதி . 
அமலல் - அதிகரித்தல் , மிகுதல் , ( உ - ம் . ) அமன் - பன்னிருசூரியர்களுள் ஒருவனா 
தருக்கமலமலமென்ன (திருவானை . கோச் கிய அரியமன் . ( உ - ம் . ) " உன்னுமமனொளிர் 
கூ . ) 2 , சேருதல் . ( உ - ம் . ) " அமலலக லமகல விட்டுணு " மச்சபு . காசிபர் . கூ .) 
லபய ” ( தண்டி , சொல்ல , கரு . ) 3. நெருங் 

அமன்ற - நெருங்கின . 
கல் , (உ - ம் . ) வேயமலகலறை " ( கலித்தொ 
கை . சரு . ) 4. பொருந்தல் . ( உ - ம் . ) " அமலும் 

அமாத்தியன் -1. ஆலோசநை சொல்வோ 
வேறிடமளவையின்றியே விமலரூபமாய்விர 

ன் . 2 , மந்திரி . ( கனா.த.) : கா - கிட்ட த 
ன் 

த - 
வும் ” ( சேதுபு. சிவதீர்த்த . எ 0 . ) 

ஒரு விகுதி . அரசனுக்குக்கிட்ட இருப்போ 
அமலன் - கடவுள் . மலத்தினாற்பந்திக்கப் னென்றபடி , வள் . சுங அ . பரி . உரை . ) 
படாதவன் . 

அமாதாநம்- 1. சேமித்துவைத்தல் . 2 . 
அமலா- நெல்லிமுள்ளி . 

அடக்கம் . ( கனரா ந : சுஜா - கிட்ட . சூஷா 
அமலாவத்தை - நிர்மலான்மாவின் நிலை 

ந - வாங்குதல் . ) 
மை . அது : சாக்கிரம் , சொப்பகம் , கழுத்தி , 


217 


அமிசம் 


உகஅ 


அமிர்தகலை . 


க 


தை . 


ல்லாதது . 


த 


பகை 


அமாநநம் - அவமாநம் . காரை ந ந - மதிப்பு .) " அராவருமல் குலாடனமிசத்தினணுவேயாயி 

( வேதாமணியபு . மணவாள . ருசு . ) 8 . 
அமாநம்- அளவின்மை . (சுனை ந . - அளவு. ) 
அமாநிதை -- 1 . செருக்கின்மை. 2. மரியா ( கணக்கதிகாரம் ) பிக்கக்கணக்கிற்பிரிக்கப் 

ட்ட கூறுகளில் எத்தனை கூறுகள் கொள்ள 

வேண்டியதென்று காட்டும் மேலிலக்கம் , 9 . 
அமார்க்கம் - 1. துன்மார்க்கம் . 2. வழிய 

( கணக்ச திசாரம் ) பிந்நம் . 10. புயம் , 11. பெ 

ருவாழ்வு . 12. லௌகிக அநுபோகம் . 
அமார்ச்சதம் - 1.உரிஞ்சுப்படாதிருக்கை , 

அமிசமம் - ) பிரமாவின் மாநசவாவி . 
தட்டாதிருக்கை . ( பௌட் . பும்ஸ் . ககஇ . ) 

அமிசமியம்- ( ஹஸ - அன்னம், க 3 - 
2. சுத்தியின்மை.( கரைஜ - ந : சுஜாஜ.நா- போதல் , அன்ன 

போதல் , அன்னஞ்சென்று தங்குமடம், ] 
உரிஞ்சுதல் , சுத்தி . ) 

அமிசு -1 , அணு . 2. சூரியன் . 3. பிரபை . 
அமாவசி- அமாவாசியை. 

( *ு . ) 
அமாவாச 

- அமாவாசியைத் திதி . ( உ - ம் .) அமி சுகம் -- 1 . இலை . 2. ஒளி . 3. மெல்லிய 
" ஆயிரம்வெதீ பாதமொப்போரமாவாசி ” ( சே சீலை. ( கப்புக .) 
துபு . சேது பல . நஎ . ) 

அமிஞ்சி- அமஞ்சி .( அந்நியபாடைச்சொல் . ) 
அமாவாசியை - 1.இடைபிங்கலைகளின் சக் அமிடம்- 1. சபடமின்மை. 2. சசை , 3 , 
தியைப் பிராணன் கூடுங்காலம் . ( உ - ம் . ) 

வாழ்வு . (கஷ. ) 
ழை தருமிடைபிங் கலையெனு மிரண்டின் சந்தி 
யைப் பிராணன் சேர்காலம் - விழைதரு மமா 

அமித்திரன் -1. ஒருமுநிவன் . ( உ - ம் . ) " அ 
வாசியை யெனவுரைப்பர் ” ( சூத . ஞா 5 சக : 

ந்நெடுவநத்திற்சின்னாளகன்ற பினமித்திரன் 
உ ங .. ) 2. சூரியனுஞ்சந்திரனுங்கூடிநிற்குருதி 

பேரென்னு மாமுநிவற் சென்றே " ( பாரத 
தி ; அது : அபரபக்க சதுர்த்தசியின் பின்ன 

பழம் . க . ) 2. சிநேகநல்வா தவன் . 3 . 
டுத்து வருந்திதி . (உ - ம்.) சோமகல்வாரக் -தவன் . (சது .) 
ங்க மாவாசியை கதிர்வாரஞ்சத்தமிபொன்னி அமீத்துரு- பசைவன். ( அது .) 
யாடிடினும் " ( சூத . எக்கி . பூ . சஉ : உ ங .) 
உடன் . வசித்தற்குரிய 

அமித்தை -- பொய்யல்லாதது . ( கசிய , : 
காலம் . ) 

சு - அன்மை , சியா - பொய் . ) 
அமாவாசை -அமாவாசியை. ( உ - ம் .) " பிற் 

அமிதம் 

அளவின்மை . ( உ - ம் . ) " அமித 
டைமறநாள மாவாசையில் ( உபதேச . சிவவி . மாகிய பெரும்படை ” ( சூளா. கல்யாண.சக .) 
உஉ க :) 

( 3.க. ) 
அமானி- 1. இராச விசாரணைக்குள்ளான அமிர்தக்கடுக்காய் - க 

- காசிதேசத்திலேஉற் 
நிலம் . 2. குத்தகை கொடாமல் அரசர்நேரே பத்தியான ஒருவிதக்கடுக்காய் . உ - ம் . ) " ஆமி 
திறைவாங்குதற்கிடமான நிலம் . ( அராபிச்ர்தமெனுங்கடுக்காடம்புவியிலுள்ள - திமிர்த 
சொல் . ) 3. புளியாரைப்பூண்டு. 

த்தீர்க்கும் - விமிதச் சசைப் 
அமிச்சை -ஞாகம் . ( சுகியா என்பதன் பற்கண்டாயிருக்குஞ்சாற்றில் தன்ரேசங் - க 

திக்சொத்தகாசியென்பார்காண் 
றிரிபு . ) 
அமிசகம் -- 1 . சௌரமாநதிநம் . 2. பங்கு . 

செய்யுளிற் காண்க . ( பதார்த்த . க 050 . ) 
( சு.க. ) 

அமீர் தக்குமரி - ஒருவகை த்தைலம் ; அது : 
அமீசகன் -1. தாயபாகமுடையோன் . 2. க்கப்படுவது . (இதனிலக்கணம் . தைல . எத 

சீந்திற்கொடி சற்ருழை முதலியவற்றில் வடி 
பங்காளி . [சுகக . ) 

லவ . உ . சு . கவியிற்பார் . ) மது பன்னிகன்னி 
அமீசம்- பிரித்தல் , ( சு .. ] பட்டமே சுத்திபுரிநாம மமிர்தக்குமரியித்தை 
அமிசம் -- 1 . அக்கபாகை . 2. அதிட்டம். 

அதிட்டம். லமே . 
3. அன்னப்பறவை . ( உ - ம் . ) " பிதாவின 

அ.மிந்தகலை -- சந்திரகலை. ( உ - ம் .)" அவனை 
பாதமென்னுங்குவியாத அம்போருகத்தை யமிர்தகலையினாலே அ.பிடேகம் பண்ணினதா 
அ செம்போல அனைந்து " ( ஞாநவா . வைராக் . 
உக . உரை .) 4. செல்வாக்கு . 5. தாயபாகம் . 

( சி.சி. அ : கூ . சிவாக் ) ( கதை - - விரும் 
6. யதார்த்தம் , நேர்மை . 7. பங்கு . ( உ - ம் . ) பத்தக்கது . கலெ - கூறு . ) 


( கரை 


வாஸா 


லேட்டுமத்தைத் 


என்னுஞ 


218 


அமிர்தம் 


உ க கா அமிர்தாமலகத்தைலம் 


வடார 


பாய 


அமீர் தகிரணன் - சந்திரன் . ( கஅத் --- விரு மூர்ச்சைதீர்த் துயிர் தருமருந்து . 17. மோட் 
ம்பத்தக்கது . கிரணப் - ஒளி . ) 

சம் . 18. மோர் . 19. யாகப்பொருளில் மிஞ் 

சியவை . 20. யாசியாது வந்த பொருள். ( உ - ம் . ) 
அமிர்தகொடி - சீந்திற்கொடி . 
அமிர்தசஞ்சீவதி- உயிர்தருமருந்து , குற் சிபு . ஒழுக், கூசு .) 21. விஷக்தீர்க்குமருந்து . 

ஒன்றிரவாமல் வருவதேயாமிர்தம் ” ( காஞ் 
றுயிர் தருமருந்து . ( க.த- : வஜீவ நி 

22. வெண்ணெய் . ( கரை : ச-எதிர்மறை 
உயிர் தருவது .) 

ரத - மரணம் . ) 
அமிர்தசஞ்சீவி- மரணத்தைப்போக்கி வா 
ழ்விப்பதாகிய ஒருமருந்து . ( உ - ம் . ) " அங்ஙன் 

அமிர்தழடியவிடம் --சுக்கு . ( தைல , தை 
பார் . [ கவித- வ o ஜீவிது - உயிர்தருவது .) 

லவ . க . ) 

அமிர்தழடுவிடம் --- மாச்சுக்கு . ( உ - ம் .) " சீர 
அமிர்தசாரம் - 1. கற்கண்டு , 2. வெண் 

மிர்தமூடுவிடமஃதை " ( தைல . தைலவ . க . ) 
ணெய் . . [ கதவலாா : 

கத- - பால் . 

அமிர்தயோகம் - சுபகாரியங்களுக்கு உப 
உள்ளீடு . ) 

யோகமான வாரமும் நட்சத்திரமுங்கூடிய 
அமிர்தசோதாம் - இந்திரனுடைய உச்சை ஒருகூட்டம் . (க.கயொம் .) 
யிச்சிரவம் என்னுங் குதிரை . (கதவெலா 

அமீர்தர் - 1. தேவர் . 2. மநுக்களுள் ஐந் 
உர : கத- அமுதம் . வெலாஉா சகோத 

காமநுக்காலத்திலுள்ள ஒருதேவவகுப்பினர். 
ரம் .) ( பாற்கடலிலே அமுதத்தோடு கூடப் ( உ - ம் .) " சிறப்புடை யைந்தாமநுவின்றிருநா 
பிறந்ததனால் வந்தபெயர் என்பர் . ) 

மமிரேவதனாமகவானாம் - மறத்துறைபோஞ் 
அமிர்தத்தாநம் - தேவயாந வழியாகச் செ சுகனாகுமமிர்தர றந்தருபாகநிரதர்நாளும் . ( கூ 
ல்லும் புண்ணியமுள்ளார் பிரமாவின் றிகமு மபு . மநுவந் . அ . ) 
டிவு வரையும் இன்பத்துடன் வாழ்தற்கேது அமிர்தவல்லி- சீந்திற்கொடி . ( சூ . நி . ச ! 

மோட்சமென உபசரிக்கப்படுவதாயு ங சு . ) 
ள்ள ஓரிடம் . ( கூர்மபு . பிரமா , ச . உரை . ) அமிர் தவிந்து -1 . யசுர்வேத உபநிடதங்களு 
( சுகேலா , ) 

ளொன்று . ( கூர்மபு . அட்டமூர் , உசு . உரை . ) 
அமிர்ததாங்கிணி- நிலவு . ( 

கத்தா) 2.ஆகாசத்தின் அடையாளம் . ( சி.சி. உ : 
மிணி: 43.க - அமுதம்.காமிணி - கடல் .) சசி . சிவாக் . உசை .) ( 135-கவி .) 

அமிர்தன் -1. கடவுள் . 2. தன்வந்திரியெ 
அமிர் ததாதம் - யசுர்வேத உபநிடதங்களு 

ன்னும் ஒரு தேதவவைத்தியன் . 3. மாணமற் 
ளொன்று . ( கூர்மபு . அட்டமூர் , உகா , உரை.) 

றவன் . ( க 2 J - 5 :) 
( 43J த நாஉ . ) 

அமிர்தபலம்- நெல்லிக்காய் . ( உ - ம் . ) அமிர்தாகரணன் - விட்டுணுவின் வாகள் 
" அமிர் தபல மெளிலாங்கோதிலிரதங்களும் ” மாதிய கருடப்பறவை . (சுபகாகாண : 
( தைல , தைல்வ . ச .அ .) ( க ? ; ) கசது . அமுதம் . சூஹாண- கவர்ந்தவன் . 

அமீர் தபிந்து- முப்பத்திரண்டு உபநிடத கருடன் முன்னொருமுறைஅமிர்தத்தைக்கவ 
ங்களுளொன்று . ( வேதா. சூ . சிறப் , ங :உரை.) | ர்ந்து கொணர்ந்தானென்பது புராணகதை . ) 
[சுது. ] 

அமிர்தாசநர் - அமிர்தபோசகமுடையவர் , 
அமிர்தம் - 1. அமிர்தபீசம் . ( உ - ம் . ) " நகவ தேவர் . ( தாந: க 3 J - அமுதம் . 
மிர்தத்தைப்பில்கும் " ( சூத , ஞாக . கஉ : அ . ) கரு - உணவு . ] 
2. அழிவில்லாதது . 3. இனிய பொருள் , உவ 

அமிர்தாமலகத்தைலம் - ஒருவகைத்தை 
க்கத்தக்க பொருள் . 4. உணவு . 5. சோமல 

லம் ; இது : சீந்திற்கொடி நெல்லிக்கனி முத 
தைச்சாறு . 6. சோறு . 7. நஞ்சு , 8. நீர் . 9 . 

லியவற்றிலிருந்து வடித்தெடுப்பது . இதனி 
நெய் , 10. பசுவின் பால் . ( உ - ம் .) " திலநெய் 

லக்கணக். தைல . தைலவ . ருசு - ஆங் கவியிற் 
யமிர்தம் வார நீர்க்கரையரை " ( தைல . தை 

காண்க . " குண்டலி சிவை . அமிர்தாமலகத் 
லவ . க .) 11. பாக்கியம் . 12. பாதரசம் , 13 . 

தைலமி தன் பெயரே " ( க 
பால் , 14. பாற்கடவிற் கடைந்தெடுக்கப்பட் 
டதென்னுந் தேவருணவு. 15. பொன் . 16. சூகை - நெல்லி . கெ - எண்ணெய் . ] 


- - சீந்தில் . 


219 


அமிருதம் . 


220 


அமுக்கி . 


அமிர்தாமிர்தை பஞ்சசத்திகலைகளுள் அமிநதை -1 . திப்பலி . 2. துளசி . 3. மது . 
ஒன்று . ( சி . சி . உ : எச . ஞாநப் . ) (சுதா (சுதா. ) 
தோ . ) 

அமிழ்த்தல் -நீரிலேயாழச்செய்தல். ( உ - ம் . ) 

" ஆடன் மைந்தரடங்கவமிழ்த்தினான் ” ( சே 
அமிர்தாரிவளை - சங்கநிதி . 

துபு . அக்கிரி . ங க . ) 
அமிர்தீகரணம் - பூசைமுதலியவற்றிற்கு அமிழ்தம்-- 1 , அமிர்தம் . ( உ - ம் .) " தான 
பயோகமாகத் தன்னுடம்பை அல்லதொரு மிழ்தமென்றுணர 

( வள் . கக . ) 
பொருளை மந்திரத்தினால் தகித்ததாகப்பா | [ இங்கே அமிர்தம் என்னும் வடமொழியில் 
வித்தும் அது பின் நிஷ்களங்கமாய்த் தோ ரகாம் ழகரமாயிற்று . ] 2 . இனிமை .( கதை .) 
ன்றியதாகப்பாலித்தும் அமிர்தமயமாகக்கற் 
பித்துக்கொள்ளுதல் , ( சிவப்பிரகாசர் . ) ( 35 பக்கடலூடேய மிழுவேனை ” (திருப்புகழ்.எஅ .) 

அமிழ்தல் - நீரிலேயாழ்தல் . ( உ - ம் .) “ இன் 
தீகாண . ) 

அமிழ்து -- 1 , அமிர்தம் . (உ- ii . ) “ அமிழ்தி 
அமிர்து - 1.அக்கம் , சோறு . ( உ - ம் . ) " அக்னுமாற்றவினிதே " (வள். சுச . ) 2. பசுவின் 

பால் . ( உ - ம் . ) “ இருதூணியமிழ்து குத்ததின் ” 
திரத்தாலந்நீரமிர்திற் புரோக்கிக்க " ( சைவச . 
பொது . உ அசு .) 2. திரவியம் . (உ - ம் .) " நாட் ( தைல . தைலவ . உஅ . ) 

அமிழ்ந்தல் -- அமிழ்தல் . ( உ - ம் . ) " ஆழ்ந்தபு 
டகத் தமிர்து களிகடலமிர்து நல்வரையமிர்த 

னற்கயமதனேர்விழுந் தமிழ்ந்திமீளவெழும் ” 
முமல்லாக் - காட்டகத்தமிர்துங்காண்வர ) 
( சிந்தா . மண் . கூ . ) 3 . பால் . ( உ - ம் . )" கனதன 

( சேதுபு. அகத் . கச .) 
த்திலூறு மமிர்தூட்டினளால் ” ( கந்தபு. வள் . 

அமிழ்வித்தல் - அமிழச்செய்தல் . ( உ - ம் . ) 
4. பாற்கடலிற்கடைந்தெடுக்கப்பட்ட மிழ்வித்தும் ” ( ஞாதவா. வஞ்சவி . 

" கேட்ட வேந்தன் மிகமுனிந்து கிளரு நீரில் 
தென்னுந் தேவருணவு. (உ - ம் .) " அமார்க்க மிழ்வித்தும் ” ( ஞாதவா,வஞ்சவி.க .) 
மிர்தீய ” (சிவதரு . சிவஞா . அக . ) ( 38J5 . ) 

அமிழல் - அமிழ்தல் . ( உ - ம் . ) “ இந்தமே 

கத்திலேகணத்தினீகனியமிழலுற்றனை ” ( ஞர் 
அமிர்தை -1, அழிவில்லா தவள் . 2. கள் . 

நவா . காதி . கூகூ . ) 
3. சந்திரனுடையசோடசகலைகளிலொன்று . 
4. சீந்தில் . ( உ - ம் . ) “ அமிர்தைவங்கம்புன் றே 

அமிழும் - அழும் எனப் பொருள் பட அமீ 
க்கரிக்காந்திநீடம்பின் மூலல்பிசாது விதத்த 

ழன்னும் வினைப்பகுதியடியாற் பிறந்த ஓர் 

எதிர்காலப்பெயரெசம் . (உ- ம் . ) " உழுந்த 
ருவரிசனத்துவயஞ்சகச்சிராட்சியும் ” ( தைல . 
தைலவ . உக .) 5. திப்பலி . 6. துளசி . 7.நெமிழு மாசமனமாவோரேழுகடலையும் பருக்கள் 
ல்லி . 8. நெல்லிக்காய் . ( உ - ம்.) கேரியகரிப்பால்லீர் "( தாயு . சித்தர் , க . ) செய்யுமென்னுமுற் 
னமிர்தைகாணி யிம்மூன்றிற் கசியிரத முப் 

அமீதுபம் -- செம்மறியாட்டுக்கடா . 
படி ” ( தைல தைலவ . உக . ) 9. பஞ்சசத்திக 

அமீவம் -1. பாபம் . 2. வருத்தம் .( கவே . ) 
ளான்று . ( சி . சி . உ : எசு . ஞாநப் .) 10 . 
பார்ப்பதி , ( உ - ம் . ) " அமிர்தையசலைசுமங்கலை ” அழக்கடி -1 , மந்தாரம் . 2. முட்டாயிருத் 
( கூர்மபு , திருக்கல் . உ 0 . ) 11. ரசாஞ்சநம் . 

20. ) 11. ரசாஞ்சநம் . தல் . 3. மூடமாயிருத்தல் . 4. மூடிக்கொள் 
( உ - ம் .) " அமிர்தைமுக்கடு சாதிதிரிபலை சுசா 

ளுதல் . 
திபல மட்டிமதுகம்பைசாசியப்பயலை தரிக்கும் அமுக்கல் - 1 , அமரச்செய்தல் , ( உ - ம் . ) 
வேர்காதுர்சாதந்தகரமரியுண் மூலஞ்சாரிபை " வெற்பினுச்சிதொட்டமுக்கின சிலகரம் 
( தைல . தைலவ . ஙச . ) 12 . வெள்ளைப்பூண்டு. (உபதேச . கூர்ம . கரு . ) 2. நீரிலேயமிழ்த்தல் , 
( உ - ம் . ) " நறியசோம்பசையமிர்தை " ( தைல . ( உ - ம் . ) " ஆழவமுக்கி முகக்கினும் " (வாக்குண் 
தைலவ . கக .) 13. அமிர்தக்கடுக்காய் . (பதா டாம் . கக . 
ர்த்த சுப்பிர . சுபசசு . ) 141, கடுக்காய்மரம் . 

அழக்கன் -- 1 . இரகசியத்திற் சருமமுடிப் 
( அமா . ) (சுதா. ) 

போன் . 2. உபாயமாகக்காரியம் பார்ப்போன் . 
அமிரம் - மிளகு . 

3. நித்திரையில் அமுக்கும் ஆவியெனப்படும் 
அமிருதம் -- 1 . அமிர்தம் . 2. சந்தியனுடைய ஓர்நோய் . 
சோடசகலைகளுளொன்று , ( வி - ணி . உசசு . ) அழக்கனங்கிழங்கு- அமுக்கிராக்கிழங்கு . 
3. தேவருணவு . ( உ - ம் . ) " பரமாநந்தாமிரு 

அழக்கி- நித்திரையிலே ஒருவர் நெஞ்சி 
தம் ” ( சி . சி . உ ; இக . சிவாக் . ) ( 355. ) லே அல்லது வயிற்றிலே ஒருபாரத்தினால் 


றுமாம் . 


220 


அமுதக்கடத்தோடுதித்தோன் . உஉக 


அமுதங்கம் , 


ரு 


அமுக்குண்டாற் போன்று அசையப் பேசச் ரு . ) ( சையிலமிர்தாடத்தோடு திருப்பாற்க 
சுவாசிக்கக் கூடாதிருக்கவும் பதறிய மநத் டலிற்பிறந்தவனென்பர். ) 
தோடு விழிக்கவுஞ் செய்யும் ஒரு நோய் . இத அமுதகடிகை - சில நட்சத்திரகாலங்களிற் 
னைப் பிற அகராதிக்காரர் அமுக்கன் என்பர் . சுபகருமங்களுக்கு யோக்கியமாயினவாசக்க 
அழக்கிரா- அமுக்குராச்செடி . 

ருதப்படும் நாழிகைகள் ; அவை : பரணி மிருக 
அழக்கிரி - அசுவகந்திக்கிழங்கு . ( உ - ம் . ) சீரிடம் பூரம் என்பவற்றிற்கு முப்பதின் மே 
பாதிரிநெரிஞ்சிறழுதாழைவணங்காரி பா லும் , பூசத்திற்குப் பதினொன்றின்மேலும் , 

சித்திரம் பருவாகைமூங்கைவிழு அச்சுவினிக்கு இருபத்தொன்றின் மேலும் ,, 
திந்திராணிமாகாளி பாலைசைரியமமுக்கிரி ) 

கார்த்திசைக்கு ஐம்பதின் மேலும் , திருவாதி 
( தைல , தைலவ . ஈஉ . ) 

ரை ஆயிலியம் என்பவற்றிற்கு நாற்பதின்மே 
அழக்கு - 1.அமுக்குதல் ( உ - ம் . )" அவனமு லும் , பூராடம் , பூரட்டாதி என்பவற்றிற்கு 
குண்டு கதறிக்கொண்டு கிடந்தான் " ( வழக் .) ப்பத்தின் மேலும் , அத்தத்திற்கு ஏழின் மே 
2. அமுக்குபாரம் . 3. 5. அமுக்கென்னேவலுந் லும் , உத்திரட்டாதிக்குப் பதினெட்டின்மே 
தெரிநிலைவினைப் பகுதியும் வினைத்தொகை லும் , சோதிக்கு இருபத்திரண்டின் மேலும் , 
யுமாம் . 

ரேவதிக்குப் பன்னிரண்டின் மேலும் , 
அழக்குதல் - அமிழ்த்தல் . 

டம் , மூலம் , உத்திராடம் , அவிட்டம் , புநர் 
அழக்தரவு - அமுக்கிரா . 

பூசம் , உரோகிணி என்பவற்றிக்குப் பதினா 

ன்கின் மேலும் , சித்திரைக்குப் பதினாறின் 
அழகதரா - ஒருசெடி . 
அழக்கொத்தி-- ஒருவகைக் சத்தி . 

மேலும் , கேட்டைக்கு முப்பத்தொன்றின் 
அழகம் -1 . கடுககாய . 2. சகதில் . 3. நெ மேலும் , விசாகம் , திருவோணம் , மகம் , சத 
ல்லி . 

யம் என்பவற்றிக்கு இருபதின் மேலும் , உத் 
அழங்கல் 1. அமர்தல் . ( உ - ம் . ) " கட்ட திரத்திற்கு முப்பத்து மூன் மேலும் வரு 
முங்கிவிட்டது ” ( வழக் . ) 2. அழுந்தல் , 3 . 

ம் நான்கு நாழிகை . விஷகடிகைக்கு மேல்வ 
நெரிபடல் . ( உ - ம் .) " வீடுவிழ எல்லாரும் அமு 

ம் நாலுநாழிகை அமுதகடிகை என்பாரு 
ங்கிப்போனார்கள் " ( வழக் ) 

முளர் , ( விதாக , சணகுண உஎ. ) 
அழசம் - சிறுசெருப்படைப்பூண்டு. 

( க -கவழிகா: aJ - நன்மை . வழிகா 

நாழிகை. ) 
அழசு -- ஒட்டறை, 

அழதகம் - 1. இறவாமைக்குக் கருவியா 
அழணங்கம் - அடக்கமின்மை . 

கிய அமிர்தம் . 2. பாற்கடல் . 3. முலை ( கரை 
அழத்தம்- 1. சைவிடாப்படை . ( உ - ம் . ) 
" சக்கராதிகள் கையால் விடப்படுவதால் முக் 

தக : கதை - அழியாமை , பால் . க - ஒரு 
தமென்றும் , சத்தி முதலியன அமுத்தம் வ . வி . ) 
என்றும் , ஈட்டி முதலியன முத்தாமுத்த 

அமுதகிரணன் - சந்திரன் . ( உ.ம். ) " செறி 
மென்றும் , 

ரவை முதலியன யந்திரமுத்தந்த வமுதகிரணலு யென்சேயாமென்று சிலு 
மெனறுஞ்சொல்லப்படும் ” (விசாரசா.கூசுக .) கிட " ( பாகவத . 

( பாகவத . குருகுல , கஉ . ) [ கதைத் 
2. பிறப்புக்களினின்று நீங்காதது.3.வசநாபி . 
4. விடுவிக்கப்படாதது . (சுது: சு - எதிர் 
மறை . த விடுக்கப்பட்டது . ) 

அழத்தண்டம் - முதம் வைத்திருக்கும் 

பாத்திரம் . (சசகாண : க 3 J - அமு 
அழத்தி- அடைபட்டிருக்கை . 2. தன்னி 
ட்டமின்மை . (கதி: 

எதிர்மறை . தம்.க 

தம் . கண- பாத்திரம் ) 
2ுதி - விடுதல் . ] 

அமுதகுண்டை - இரப்போர்கலம் , ( 13 ) 
அழத்திய - 1. அங்கே . 2. மறுமையில் . 

த : கணl ) 
( உ - ம் . ) " இகாமூத்திபார்த்தபலபோகவிரா 
கம் " ( பிரமாநந்த விவேகசமுத்திரம் கு 

அழத்தலர்- 1. இடையர் . 2. சான்றோர் . 

[ கத்தக : கத - பால் , இறவாப்பு 
தன் . ) 

கழுக்கேதுவாகிய அறவு . ) 
அழதக்கடத்தோடுதித்தோன் - தேவமரு 
த்துவனாகிய தன்வந்தரி . ( தைல . கடவுள் வா . 

அமுதங்கம்-- 1. கள்ளி . 2. சதுரக்கள்ளி . 


உசு ; 


கிரண . ) 


221 


அமுதமததம் . 


உஉஉ 


அமுதவிந்து . 


) 


| 


அமுதசம் பூதநன் - சந்திரன் . ( உ - ம் . ) " அ தவாரணமு முதலமுத மதகத்திலாழிமிசை 
முதசம்பூதநன்மைந்தன் ” பாகவத . குருகு . வரு - மதகளிறு ( பாரத . பன்னிரண் . ச 
உ ங . ) ( கரது : ல த ந - பிறந்தவன் .) ( கதை - அமுதம் . யேரும் 
அழதசருக்கரை- சீந்திற்கிழங்கிலிருந்து 

அழதமேந்தல் - புண்ணியம் ஒன்பதில் 
செய்தசருக்கரை . (சுதாகரா. ) 

ஒன்று ; அது : துறவிகளுக்கும் மற்றைப்பெ 
அமுதசாரணி -- வெள் வேலமரம் . 

ரியோர்களுக்கும் அந்தங்கொடுத்தல் . ( க . J 
அழதசித்தயோகம் - ஞாயிற்றுக்கிழமையி த 

உணவு . ஏந்தல் - கையிற்றாங்குசல் . ) 
லத்தமுந் திங்கட்கிழமையில் மிருகசிரமுஞ் 
செவ்வாய்க்கிழமையில் அச்சுவிரியும் புதன்கி 

அழதயோகம் - அமிர்தயோகம் ; அது : ஞா 
ழமையில நுடமும் வியாழக்கிழமையில் பூச 

யிற்றுக்கிழமையில் மூலந் , திருவோணம் , ரே 

வதி , அத்தம் , ரோகிணி , உத்திரம் , உத் 
மும் வெள்ளிக்கிழமையில் ரேவதியுஞ் சங்க வதி , அத்தம் , ரோகிணி , 
கிழமையில் ரோகிணியும் வருங்காலம் . ( வரு பாடம் , உத்திரட்டாதியாகிய நட்சத்திரங்க 
ஷாதி . ) 

அழதசித்தி- மதிமண்டலத்தினின்றும்பொல் மிருகசிரஞ், சோதி , ரோகிணி , புகர்பூசம் , 
ருகிப்பாயுங்கலா அமிரதப்பேறு . ( உ - ம் . ) திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களிலொன் 
ஓசைசாலுமொருசத்திமதிகப்படிக , மோடு 

வருங்காலம் - செவ்வாய்க்கிழமையில் ரோ 
கூடியொரு பித்தமுதசித்தியோடும் ” ( திரு 

கிணி , மூலம் ,உத்திரட்டாதி ,உத்திரம் ஆகிய 
ப்பு . கூ . அக . ) 

நட்சத்திரங்களிலொன்று வருங்காலம் - புத 

ன்கிழமையில் பூரம் , பூராடம் , பூரட்டாதி , உத் 
அமுதசுறு - வெள் வேல்மரம் . 
அழத்தரம் - மஞ்சிட்டிச்செடி . 

திராடம் , கார்த்திகை , உத்திரம் ஆகிய நட் 

சத்திரங்களிலொன்று வருங்காலம் - வியாழ 
அமுததாரணை --உணவின்றி ரிட்டையிலி 
ருக்கும் மௌயோகிக்கு ஆதரவாகத் தலை 

க்கிழமையில் புகர்பூசம் , சோதி , பூசம் , அச் 
யினுள்ளிருந்து வடியும் அமிர்தம் . ( கதை 

சுவிங் , மகம் ஆகிய நட்சத்திரங்களிலொன்ற 

வருங்காலம் - வெள்ளிக்கிழமையில் மூலம் , 
யாரணா .)] 

அத்தம் , ரேவதி , அச்சுவிரி ஆகிய நட்சத்திர 
அழதப்பார்வை - இன்பப்பொருட்டான 

ங்களிலொன்று வருங்காலம் - சனிக்கிழமை 
பார்வை , இனியபார்வை . 

யில் மகம் , சோதி , கார்த்திகை , ரோகிணி , 
அழதபுட்பம்- ஓதுகுறிஞ்சாக்கொடி , ( சு காலம் . (வருஷாதி .) 

சதயம் ஆகிய நட்சத்திரங்களிலொன்று வருங் 
85 ; வாஷ ] 

அழதரீ - 1- அழிவில்லாதவர் . ( உ - ம் . ) " கரு 
அமுதம் - 1. அமிர்தமாகியசேவருணவு. 
( சேதுபு . துரா . சக .) 2. அமுதகடிகை ( உ - ம் .) மே ( தேவார கருகா,உ ,சம்பந்.)2 . இடையர். 

, 
ஆங்கதன்மேனான்கமுதமென்னே " ( விதாக . 

3. தேவர் . ( உ - ம் .) " கண்ணு தற்சாமி நின் 
தண . உ எ . ) 3 . இனிமை. ( உ - ம் . )" தேன் 

ளிணையி லள்ளலளக்க ரமுதந்தன்னாற் பூச 
பொதிந்தமுதமூறப் - பயிரிலாநகரம்பிற்கீதம ” 

னை யாற்றி யமுதரானேம் ” (காஞ்சிபு. சுரகரீ . 
(சிதா. சுரமஞ். ருச . ) 4. உப்பு. ( பிங்கல . 

கூஉ ) 
கூ . 0 க . ) 5. உயிர் தரு மருந்து . 6. சீந்தில் . 7 . 
தயிர் , 8. திரிகடுகு ; அது : சுக்கு , மிளகு , திப் 

அழதவல்லி -1. சீந்திற்கொடி . 2 , விட்டு 
பலி . 9. திரிபலை ; அது : கடுக்காய் , தான்றிக் 

ணுவின் புத்திரிகளுளொருத்தி . தெய்வயா 
காய் , நெல்லிக்காய் . 10. நீர் . ( உ - ம் . ) " அரை 

னையம்மையாகப் பிறந்தவளும் இவளே என் 
படுமகிலுஞ்சாந்துமப் பியின்னமுதமூட்டி ” 

பர் . ( உ - ம் .) " மாலருள் கன்னியரிருவர் - சொ 
( திருவிளை, நாட் . கங .) 11. பால் .( உ - ம் .) யென்றிடும் பெயரினர் ” ( கந்தபு. விடை . க .) 

. ) 11. பால் .( உ - ம் .) ல்லரும்பெருவனப்பினர்சுந்தரியமுத - வல்லி 
அமுத வெண்டிரைச்சிந்துவின் ” ( பாரத . 
குருகுல. கூகூ . ) 12. பெருமை . 13. போச ( கஃசதவஜி .) 
நம் . 14. முத்தி . ( உ - ம் . ) " அமுதம் பெறுச அமுதவிந்து- 1. அமிர்தத்துளி. ( உ- ம் . ) 
ண்டி ” ( தேவார , திருநின்றி . உ . சுந் .) 15. யா உகின் றவமுத விந்து வொக்குமென்ன 
கசேடம் . 16. விரும்பப்படுவது . [ 3J . ) வரை செய்வான் " ( பாரத . வாரணா. சுகா.) 2 . 

அமுதமதநம் - அமிர்தத்தின் பாருட்டுக் அமுதவிந்துவாகிய வட்டம் . (சி . சி . உ : சு அ . 
(கடலைக் ) கடைதல் . ( உ - ம் .) அதிதவளமத் மறைஞான . உரை.)( விர -துளி,வட்டம் . ) 


222 


அமுதுமோர் . 


உஉங 


அமேத்தியம் 


- 


கூ 0 . 


அமுதவெழுத்து அகலக்கவியிலே முத அழதுறை - எலுமிச்சங்சனி . 
ன்மொழியிலே வருதற்குரிய சுபவெழுத்து ; அழதாட்டல் - சோறு உண்பித்தல் , பால் 
அவை : க , ச , த , ப , ந, ம , வ என்னும ஏழு குடிப்பித்தல் . 
மெய்யெழுத்துக்களும் அ , இ , உ , எ என்னும் அழதோர் - அமிர்தமுடையோர் . ( உ - ம் . ) 
நான்குயிரெழுத்துக்களுமாம் . ( உ - ம் . ) " கசத " அயிலுநல்லமுதோர் சூழ்வந்தன்புடன் போ 
பநமயவேழொடு மசரம . 

ம - இகாம் உகரம் எகா ற்றுவாரே " ( பாரத . அருச்சு என்ற , கூரு , ) 
நான்கும் - அமுதவெழுத்தென் றறைந்தனர்பு அழழட்சு - மூட்சு அல்லாதவன் . ( வாசு 
லவர் " ( இலக்கணவிள . எவகா . ) 

தே . க 0 க . ) ( ச - எதிர்மறை . -3 க்ஷு 
அழதவேணி- சிவன் . ( உ - ம் .) " நிலாவெ 

மோக்கவிருப்பமுடையவன் 
தவமுதவேணிநிற்க ” ( திருப்பு . உ 02 .) 

அழரி --சிறுநீர் , ( உ - ம் . ) “ கருங்குன்றி - யமு 
( கதை - நீர் . வெணி - சடை ) 

ரிகலந்த தனில் " ( குமா . திர . எக . ) 
அமுதன் - அழிவில்லாதவன் . ( உ - ம் .) ஆயி அழரியுப்பு - அயரியுப்பு . 
ரமரவமார்த்தவமுதனே ( தேவார . தனித் அழறை - பூசினிமொக்கு.ள் ( இராசவைத் .) 
திரு . கா . திருநாவுக் .) 

அழர்த்தம் 1. அமூர்த்திசாதாக்கியம் . 
அழதாசநர் - தேவர் . ( உ - ம் .) " அருமாத சைவச . பொது . ருசஎ . ) 2. உருவமின் 
வர் பிசிதாசநா முதாசநர் ” ( சேதுபு. உராமன மை .( உ - ம் .)" அமூர்த்ததில் வியமுமாய் ” ( சி.சி. 
ரு . கருள . ) கசகா : க நா உண 

ச : கச . சிவாக . ) ( 3 - : சு எதிர்ம 
வாகவுடையவர் . ) 

றை . 3-5- - வடிவம் . ) 
அழதாரி - பூனைக்காலி . 

அழர்த்தன் - 1.கூடிவமில்லாதவன் . (உ - ம் . ) 
அழது -1. அமிர்தம் , ( உ - ம் . ) " இளையவர 

" சிவனுமமூர்த்தனாயினும் ” ( சி . சி . க : 
முதினு மினிய சொற்களே ” சாமா . நகர் நீ . 

மறை . ) ( கஃ க : சு ; 3 த நீ - வடி 
கஅக . ) 2. இனிய பொருள் ( உ - ம் .) " கடல்ப 
டுமமுதும் " ( நைடத . நாட்டு . உரு . ) 3. உண 

வடையவன். ) 

அழர்த்தி- 1. உருவமில்லாதது . 2. உரு 
வு . ( உ -ம் . ) “ கொடியவாலவ முதாகவிலையோ ” 

வமில்லாதவன் . 3. உருவமின்மை . 4. விட் 
( தாயு . பரிபூரண . க . ) 4. சந்திரகிரணம் . 
( உ - ம் .) " திங்களின்ன முதிறைப்ப ” ( கூர்மபு , 

இணு, ( + 3- A- . ) 
அட்ட , உஎ . ) 5. சுபநிலை , அமுதகடிகை 

அழரீத்திசாதாக்கியம் - பஞ்சசாதாக்கியங் 
( உ - ம் . ) " பொன்னவன்கடத்துறினு மமு சுளுளொன்று ; அது : பரையுடன் கூடிக்கிரு 
னப்போற்றுவரே " ( விதாரு . குணாகு . உரு. ) த்தியத்திலே உத்தியோகமுடையது . (சதா 
6. சோறு . ( உ.-ம். ) " வாடாமலரும் நல்லமு 

சிவ. சு : எ . ) ( வபாவம். ) 
தும் ” ( ஞா 5வா , பிரகிலா . அ . ) 7. நிவேதகம் . 

அழர்த்தித்துவம் - உருவமில்லாததன்மை . 
( உ - ம் . ) பேரமுதருத்தியேத்தி " ( கந்தபு . 

( சி . சி.பா. நிகண்ட . ரு . ) ( 3 தி - கூம் .) 
காவிரிநீ. உ . ) 8. நீர் , ( உ - ம் . ) " 
ப்பளித்தி வாங்கி ” ( தைல . தைலவ , ஙச . ) அழலம் - காரணமில்லாதது . ( உ - ம் . ) 
9. பால் , ( உ - ம் . ) அமுதாற்கரையடுவடி 

" அபேதமாயநாமயமாயமூலமாகி ( ஞாந் 

வா . உற்பத் . ருஉ . ) ( 30. ) 
( தைல , தைலவ . க . ) 10. மூர்ச்சை தீர்த்துக் 
குற்றுயிர்தருமருந்து . ( சூ . நிகண் , ச.சுடு . ) 11 . அமெந்துக்கொட்டை - வா 

வாதுமைக்கொட் 
மோக்ஷம் . ( உ - ம் .) " விட்புலத்தவரேயன்றி டை . (திசைச்சொல் .) 
வீடுபெற்றவரும வீழ்ந்து - பெட்பமுற்றமுது 

அமேத்தியநாறி - ஒரு பூண்டு , 2. ஒரு 
ங்கைப்ப ” ( திருவிளையாடல் , திருநகர . ருகூ . ) 

மரம் . ( கஜெய ) மலம் . நாறி - நாறு 
12. உப்பு , ( உ - ம் . ) " அள்ளலோங்களத்தமு 
தின்பண்டியும் , ( ராமா . நாட்டு : ருச 1. ) 
( சரக . ) 

அமேத்தியநாறுமரம் - 1. ஒருபூண்டு . 2 . 

ஒருமரம் . 
அமுது செய்தல் - புசித்தல் . ( உ - ம் . ) " கறு 
வெண்ணெ யாயர்மங்கையரிடவிட வமுது 

அமேத்தியம்- 1. அசுத்தம் . 2. துர்ச்சகு 

கம் . 3. வ்வீ , மலம் . 4. யாசத்துக்குத் தகா 
செய்து ” ( பாரத . நச்சு . க . ) 

தது . ( கூஜெய ) : சு .- எதிர்மறை . ஜெய ) 
அழதுபடி - அரிசி . 
அழதுமோர் - பிரைமோர் . 

சுத்தம் . ) 


அமுது கொ 


வது . 


) | 


223 


அமைத்தல் . 


உ.உச 


அமைதி . 


( உ - ம் . ) " 


அமேத நீக்கி- கற்றாழை. 

ணல் , சமைத்தல் . ( உ - ம் . ) " ஐந்து பல்வகையி 
அமேயதை - அக்கிராகிய பாவம் , அறியப் ற்கறிகளும் வெவ்வே றறுசுவை மாறு மாறமை 
படாமை . ( பவுட் . பசு . ச 0 . ) [ சுஜெயகா ப்பேன் ( பாரத . நாடுகா . கரு . ) 7. பொருக் 

அமேயம் - பிரமேயமாகாதது . ( 2 -ம் . ) சச்செய்தல் . ( உ - ம் . ) " அருமறைத்தாபதன 
" பரசிவமநந்தம்பூரண மமேயம் " ( வேதாரணி 

மைத்திடு செம்மலர் " ( கல்லாட கரு .) 8. பொ 
யபு . கக்கவ . சஉ )[ கூஜெய : சு . ஜெயா - அறி றுமை செய்தல். ( உ - ம் .) " குற்றமமைத்தருள் " 
யப்படுவது . ) 

( சேதுபு . துத்தம.க . ) 9. விதித்தல் . ( உ - ம் .) 
அமேயன் - பிரமாணாதீதன் . ( கம்பரந் . எக .) வெளியேபோகாதடங்கக் செய்தல் . ( உ - ம் .) 

கடவுளமைத்தபடி நடக்கும் ( வழக் . ) 10 . 
(கயெ . ) 

" புலனைந்துந்தீமைசேர்விடயங்களிற் செலா 
அமை - 1. அமாவாசி . ( உ - ம் . ) அமையத தமைத்து ( வைராக்கியசத . ங எ .) 
னின் மாளயந்தானாற்றுவரேல் ” ( சேதுபு . துரா அமைதல் --1, செய்யப்படச்கூடியதாகல் . 
சா . சக . ) 2-4 . அமையென்னுமேவலும் தெ ( உ - ம் . ) அடங்கல் ” பார் . 2. ஏற்படுதல் . 
ரிநிலை வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . ( உ - ம் .) " அனுகுமா றமைந்து ” ( க 5 தபு . காம 
( உ - ம் .) அயை யெனினமரேச - னுந்தியினுத தக . எச .) 3. ஒருங்குதல் , மௌநமாயிருத்தல் . 
வாமேயுதவிடுதொழில்வல்லான் " ( இராமா. ( உ - ம் . ) " வாய்மொழி யமைந்து என் 

நின்றான் 
வநம்புகு . உஉ , ஏவல். ) 5. அழகு . ( பிங்க. ஞாநவா. வைராக் . கஙக . ) 4. கோலங்கொள் 
ங 0 சு அ . ) 6. ஒருகாணல் . 7. ஒரு முதனிலை 

ளுதல் . ( உ - ம் . ) " அமைதிர்போருக்கனை வி 
த் தொழிற்பெயர் . ( உ - ம் . ) " யாருமமைதா மென்றனன் ( கந்தபு . வச்சிர . சச .) 5. சம்ப 
வொருங்குகூடி . ” ( சூத முத்தி . க : கக . ) 8. வித்தல் . 6. சம்மதித்தல் . 7. நட்பாய்ப்பொ 
சந்திரனுடைய பதினாறாங்கலை . 9. மூங்கில், ருந்து தல் . ( உ - ம் .) அமைந் தாங்கொழுகான 
அமையடைந்த தோட்சகி " ( சே 

ளவறியான் றன்னை - வியந்தான் விரைந்துகெ 
துபு . சேது பல . அசு . ) 10. தினவு. ( தைல . டும் ” ( வள் . சஎச . ) 8. கெருங்கியிருத்தல் . 
தைலவ . க 2 ச . ) [ 1 , 8. சு ...) 

( உ - ம் .) " வழையமைசாரல் ” ( மலைபடு . ச அக .) 
அமைச்சன் -1 . மந்தரி. ( உ - ம் .) " கானிற 

9. பொருந்து தல் . ( உ - ம் . ) " பாங்கமைபதலை 
த்தொடைவிதுரனேயமைச்சனிக் காவலற் யேமுதல ” (கந்தபு . திருப்பா . க . ) 10. போ 
கெனவைத்தான் ( பாரத.சம்பவ . 22 .. 

) தியதாதல் . ( உ - ம் . ) அன்றெனக்கு நீயிசைந் 
2. வியாழன் . ( சூ . நிகண் . க : சுஉ . ) 

தவவனிபாதியமையும் ” ( 

யமையும் ( பாரத . வாரணா. 
அமைச்சி-- அண்டவாதம் . 

அஉ . ) படர்க்கையில் . ] 11. மந்திற்பதித்தல் . 
அமைச்சியல் - மந்திராலோசநை . ( உ - ம் . ) ( உ - ம் . ) அமைவர ” பார் . 12. வசமாதல் . 
" சிறுவராந்தனி முதல்வற் தமமைச்சியல் செ ( உ - ம் . ) " அமைந்தாலு மின்பந்தேடும் " ( ஞா 
ய்வார் ” ( கந்தபு . அவைபுகு . கச .) மந்திரித் வா . வைராக் . எ க .) 

அமைதி- 1. அடக்கமாயிருத்தல் . ( உ - ம் . ) 
அமைச்சு - 1. அமைச்சன் . ( உ - ம் . ) " அரு 

ஆய்ந்தறி பெரியோர்சிந்தையமைதியின் " 
வினையு மாண்டதமைச்சு " ( வள் . சுகூ க .) 2. ( இரகு . தேது . ச எ. ) 2. அமரிக்கை. 3. உறை 
பித்தம் . 3. மந்திரியின் தன்மை ; அது : மந்திவிடம் . 4. கீழ்ப்படிவு . 5. சமயம் , தருணம் . 
ரியின் குணங்களுஞ் செயல்களும் . (வள் . அதி. 6. திருத்தி , சிறைவு . ( உ - ம் . ) " 
சுச . உரை .) 

பேசாதபெருமை பெறு குண சந்திரராமெ 
அமைத்தல் - 1. அமையச் செய்தல் .( உ.- ம் . ) னவிருந்தபேரும் ” ( சாயு . பரிபூரண . ங . ) 
“ பாரிடக்கணங்களைப்பாணியானமைத்து 

ழில் . ( உ - ம் . ) அவ்விடை செய்திடும் 
( கந்தபு . அக்கிரி . சு எ . ) 2. அழுத்துதல் . மைதி கூறுவாம் " ( கந்தபு . செய்வ . க அரு .).8 . 
( உ - ம் .) " பொற்குடமுகட்டுக்கரு மணியமை நிகழ்ச்சி . 9. பொருத்தம் . 10. பொழுது , கா 
த் தென ” ( கல்லாட . எ . ) 3. உண்டாக்கல் , செ லம் . ( உ - ம் . ) 

அன்னதோரமைதி தன்னில் ” 
ய்தல் . ( உ - ம் . ) " புண்டரீகன் முன்படைத்த ( கந்தபு . மூன்றா. உக . ) 11. மாட்சிமை. 
வப்புரவலனமைத்தது " ( பாரத . குரு த.உ. க . ) ( உ - ம் . ) அண்ணலங்கடிக்காமைதி செப்பு 
4. சேர்த்தல் , கூட்டு சல் . ( உ.ம். ) " அநாது யா (சிந்தா காமக . சக . ) 12. அறுவகை நா 
யாயமைக்கவேண்டும் " ( சி . சி.பா , லோகாய . ட்டடமைதி . " செல்வம்விளைவுபல்வளஞ்செங் 
மறு , கஅ . ) 5. நியமித்தல் . ( உ - ம் . ) " காளமை கோன்மை - 

கொல்கு ஓம்பினமைகொடுமபி 
ததழைக்க " ( கல்லாட . கூ . ) 8 . பாகம்பண் 

ணியின்மை - 

யிவ்வயி னா றுநன்னாட்டமைதி ” 


துவம் . 


அமைதியொ 


7. தொ 


224 


அமோககாரணி . 


உஉரு 


அயக்கல் . 


-டபடட 


லா 


( திவாகர . கஉ ) 13. செய்தி , தன்மை . ( உ - ம் . ) அமோகப்படை 

மருளகற்றும்படை . 
" ஆற்றின தமை தியங்கறியக் கூறினான் ” ( சிந் ( உ - ம் .) " மீண்டுற்றவமோகவியன் படைபோ 
தா . பதுமை , கக . ) 

ய் " ( கந்தபு . முதனா . கூடுகூ . ) 
அமைப்பு -1. அநுபோகம் . 2. கூட்டாவு . 

அமோகபாணம் - மருளகற்றும்பாணம் .. 
சேர்த்தல் . (உ - ம் .) " அநாதியா தியமைக்கவே ( உ -ம் .) " தீ திலாவமோகபாணஞ்சிந்தையாற் 
ண்டு மமைப்பினோடு மநாதியே " ( சி.சி. பர . 

ராழுதுவிட்டான் ( பாரத . நிவாத . அச . ) 
லோகா . 

. மறு தலை..அ . ) 3. நியமிப்பு . 4.விதி . 
அமைப்போன் 

( சுஜொவ ; வாண . 
செய்பவன் , கருத்தா. 

) 
( உ - ம் . ) " அமைப்போனாதலெனக்கெங்கே ” 

அமோகம்- 1. இலக்குத் தவறாமை . 2 . 
ஞாகவா . நிருவா . உ 0. ) 

ஒருவாயு : இது மோகமென்னும் வாயுவின் 
அமைய - திருத்திவா. ( உ - ம் . ) சிறுவனை | மேல் ஐம்பது யோசநை உந்நதத்தினின்று 
யமைய நோக்கி ( கூர்மபு . கண்ணனவ உ எ ) 

மாருதமென்னும் மேகம்பெய்த உதகத்தா 
அமையம் - 1 , இலாமிச்சை. 2. காலம் . பூமியிலுள்ள பிராணிகளுக்கு மாணங்கொ 
( உ - ம் . ) “ ஆனதோரமையந்தன்னிலாடினரம 

டுக்குமென்பர் . ( த.நி. போ . நசஉ .) 3. பெ 
ரமாதர் ” ( கந்தபு . திருக்கல் . உ .) 

ருகுந்தன்மை . 4. மிக்க பிரயோசகங்கொடு 
அமையாமை - 1. கிடைத்தற்கருமை . 

ப்பது 5. மிகுதி . 6. மோகநீயம் . 7. வீணல் 
( உ - ம் . ) 

அமையாவின்ப விண்ணாட்டில் " தது . [ 1 , 3 , 4 , 7. கஜொவ .) 
( ஞாநவா. சுக்கிர . கூ . ) 2. கீழ்ப்படியாமை 3 . அமோகவாசான் துரோணாசாரியன் . 
திருத்திப்படாமை. ( உ - ம் . ) “ பெரும்பாழ்செ ( உ - ம் .) " அண்ணலஞ்சிலைவலாருள மோகவா 
ய்து மமையான் ” ( பட்டின . உஎ 0 . ) 

சானிற்பின்னை ” ( சிந்தா , கநச . க.O.) ( க 
கஜொ 
அமையுமென்றல் போதுமெனல் . ( உ - ம் . ) வ - அம்பினிலக்குத் தவறாமை . சூபா நீ 
" வாடிவாடியினியமையுமென்று தவவநமடை 
ந்தனள் ” ) பாரத . குருகுல . கசங . ) 

குரு . ) 

அமோகன் - மோகமில்லாதவன் . ( உ - ம் . ) 
அமைவடக்கம்-1 . மதம் ஒருவழிப்பட்ட அமோகனே போற்றி போற்றி ” ( மச்சபு . 
டங்கி நிற்றல் . 2. மறைவு . 

சுக்கிர . ந.ஓ. ) ( கஜொஹ . ) 
அமைவர- மருத்துட்பதிய . ( உ - ம் . ) " ஆசா 

அமோகி- மயக்கமில்லா தவன் . ( உ - ம் . ) 
ற்சார்ந்தவை யமைவரக்கேட்டல் ” (நன் . பொ 

ஆலகால மருந்தினனையமோகியை ” ( நல் , பா 
து . சக . ) ( அமை அமைதல் . ) 

7. மருத்து . கச . ) ( கவராஹி .) 
அமைவு-1. அடக்கம் . 2. இடங்கொண் 

அமோகை 
டிருப்பவர் . (உ - ம் .)" திருக்காளத தியுள்ளமை 

கடுக்காய் . ( உ - ம் . ) " குமரி 
வே ” ( தேவார , திருக்காளத்தி . உ . சுந்தரமூர் யைக்கைகொண்டமோகையறியா - அமுது 
த்தி . ) 3 , சேர்த்தல் , கூடச்செய்தல் . ( உ - ம் .) 

கொப்புளித்திடவாங்கி ” ( தைல . தைலவ . 
அநாதியேய ைமவின்றெனின் ” ( சி . சி . பா . 

கூச . ) 
லோகா . கஅ .) 4. பொருந்துகை, 5 , நட்பான அமோட்சம் - 1. அடிமைத்தன்மை 2. சிவா 
பொருத்தம் . ( உ - ம் . ) " அஞ்சுமறியா னமை த்தம்வரையுஞ்சிறையிருப்பு . 3. விடுதலைசெ 
விலன் ” ( வள் . அசுங . ) 6 . பலனடக்கம் . ( உ - ம் . ) ய்யப்படாமை . ( ககொக்ஷ : சு - எதிர்மறை . 

அமைவு பிறக்குமமார்கள் " ( விருத்தா. நிரு ஜொக்ஷ - விடுதல் . ) 
த்க . கச . ) 7. பொறுமை. ( உ - ம் . ) " ஞாலத் 
தார்கொலோவமையின்மிக்கோர் ( பாரத . அய -1 . நிவிர்த்திகவையிற் பிருதிவிதத்து 
நிரை . கஙஉ .) 8. மகவமைதி . ( 2 - ம் . ) உல வத்திலிருக்கும் நூற்றெட்டுப்புவருங்களுளொ 

சிகராகியுமமைவுற்றோ னிமலமுத்த ன்று . ( சி - ல . கிரி உக . சு . உரை. ) 2. வித்தி 
னாம் ” ( ஞாநவா . வேதாள . கூ . )9 . மாட்சிமை யாகலையில் இராகதத்துவத்தில் இருக்கும் 
ப்பட்ட வொழுக்கம் . ( உ -ம் . ) அமைவிலவாய 

அமைவிலவாய ஐந்து புவநங்களுளொன்று , ( சி - லி , கரி . உக . 
தொழில் " ( வள் . சுருசு . உரை .) 10. ஒப்பு . சு , உரை . ) 

அமோககா ரணி- மாயை , ( பிரமசை தந்தி அபக்கம் - நோயின்மை , நிராமயம் . ( உ - ம் .) 
யந்தனனிடததிற் பிரதிபலித்து தோன்றி எண்டிசைக்கிறைவாகியயக்கமாயடக்கமா 
ஈச்சுரனுக்குபாதியாயிருத்தலினால் . ) ( த.நி. ( தேவார . ஆப்பாடி . அ . திருநாவு . ) 
போ . க . பக் .) (கஜொஹகாரணி . ) அயக்கல்- அசைத்தல் . ( உ - ம் . ) “ குன்று 


1 


கை , 


225 


அயத்தொட்டி . 


உ உக 


அயபானி . 


மரண 


( ஹயஸ்ரீவ 


ஸ்ரீவ : ஹய 


களயக்கலின் " ( இராமா . சேதுப . கா . ) [ அச அயதார்த்தம்-- பொய் . ( தர்க்கபா . சு எ .) 
க்கல் என்பதன் போலி . ) 

( சுயயாய : க பதிர்மறை . யயாய 
அயக்களங்கு -1. இரும்புத்துரு . 2. இரு மெய் .) 
ம்புருக்கியமணி . [ அய - களங்கு . ) 

அயதார்த்தமரணம் யதார்த்தமல்லாத 
அயக்காந்தம் - 1. ஊசிக்காந்தம் . ( உ - ம் . ) 

நினைவு ; கனவிற் றோன்றும் ஞாநமென்பதிற் 
" அவர்தம் - புடையராம்படிபுரியயக்காந்தமும் போல.( தர்க்கபா.சு.அ .)( சுயயாயவாண : 
பொலிவ ” ( திருவானை . நாடு . 20. ) சயாம் 

வா 

நினைவு . ) 
கான : சுயஸி - இரும்பு , லோகம் , காது 

அயதார்த்தா நுபவம் - யதார்த்தமல்லாத 
விரும்புவது . ) 

அநுபவம் ; அது : சமுசயம் , தருக்கம் , விபரி 
அயக்கிரீவுகன் - விட்டுணு . 

ணு . ( ஹய பயம் என மூவசை . ( தர்க்கபா . க எ . ) ( சுய 
ஹ ; ஹயஸ்ரீவ -ஓரசுரன் . ஹ கொன்றவன் .] யாய :கூவவ - தானே கண்டறியும் 

அயக்கிரீவம் - அதர்வணவேத வுபநிடத றிவு . ) 
த்தொன்று . ( கூர்மபு . அட்டமூர் . உசு . உரை . ) அயதி - திருநாமப்பாலைக் கொடி . 
( சுயவ. ) 

அயநகாலம் - துலாயநத்துக்கும் மேஷா 
அயக்கிரீவன் 1. ஓரசுரன் . ( மச்சபு . இர 

யனத்துக்கும் இடையே நிகழுங்காலம் . ( சுய 
ணியகசிபுவரம் . கசு .) 2 , விஷ்ணு அவதாமத் ந ; கா . ) 
துள் ஒருமூர்த்தி . ( ஹயஸ்ரீரவ : 

அயநசலநம்- கிரகங்கள் மையவரியிலிரு 
குதிரை . ரீவ - கழுத்து . ) 

ந்து பக்கவரிக்குத் திரும்புதல் . அயநத்தின் 
அயக்கிருட்டி - காந்தக்கல் . ( கய - இ ஒரு அம்சத்தினின்று அதற்கு முன்னாவது 

பின்னாவது வேறிடம் போதல் . 
ம்பு . கரஷி - இழுப்பது , 

அயநம் -1 . அயநப்பிறப்பு . ( உ - ம் .. ) " அ 
அயகீடம்- இரும்புக்கறை . ( சுயா ; கீ .. யாமேவிடுவத் திங்கட்பிறப்பருத்தோதயம் ” 
கறை . ) 

( வேதாரணியபு . தோற்றம் . அ.உ.) 2. ஆண் 
அயகம் -1 . சிறுகுறிஞ்சாக்கொடி . 2. வச டிற்பாதி . ( உ - ம் . ) " பகருமத்திங்களோராறு 
ம்புப்பூண்டு. 

தொக்க தோரயநம் " ( சூத , சிவமான் . அ.ச. ) 
அயசிந்தூரம் -- இரும்பினாலாகிய ஒருமரு 

3. இடம் , வாசத்தலம் . ( கூர்மபு. பிரமா . ச . 
ந்து . [ சுய , லிட - மருந்துவகையி 5. சரித்திரம் . (உ - ம்.) “ இராமாயணம் ” 6.சா 

உரை . ) 4. கடையில் , விடுதலை , மோட்சம் . 
லொன்று . ) 
சிலவேதை - கோளகபாஷாணம். 

த்திரம் , வேதம் . 7. சூரியன் சமரேகை 

க்கு வடக்கிலுந்தெற்கிலும் போகும் பாதை . 
அயசீசம் - அயம் . 

( உ - ம் . ) " அய நமில்லையருக்கனுக்கவ்வழி ” ( இ 
அயசு - 1. இரும்பு . ( உ - ம் . ) " அயஸ்காந்த ராமா . நாடவிட் . கக . ) 8. போதல் . 9. வரு 
சந்நிதியிலேயயசானது போல ” ( சி . சி . ச : அ . டம் . ( ஹயக . ) 10. வழி . ( 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 
சிவாக் .) 2. உருக்கு . 3. பொல்லா நிலம் , வழு 8 , 10. சுயம் , 9. ஹய ந . ) 
க்குநிலம் . ( கய . ) 

அயநமண்டலம்- சமரேகைக்கு வடக்கே 
அயசுபடில் - வெள்ளீயமணல் . 

தெற்கே சூரியன் செல்லுமவீதி . ( க 
அயணம் - செலவு , வழி . ( உ - ம் . ) " மாசறு 

ய ந - சூரியகதி . ? ண பாதை ) 
விசும்பின்வெய்யோன் வடதிசையயண முன் அயதமாசம் - அயநாஞ்சாநுசாரத்தினாலே 
னி ” (சிந்தா.குணமா.க . )[ அயரும் என்பது அய திகமாந முதலிய அறியும் பொருட்டுக் கற்பி 
ணமெனப்பாகதமாயிற்று . ) 

க்கப்பட்டமாசம் . ( சுய நஜால. ) 
அயத்திநம் - முயற்சியின்மை.(சுயத: க 

அயடற்பம் - இரும்புத் தூள்.( சுயஸி ; 
திர்மறை . ய த - முயற்சி . ) 

ஜெ - தூள் . ) 
அயத்தின் சாரம் - இருப்புக்கிட்டம் . அயபானி- ஒருசெடி . இதனிலையாலாய 
அயத்தீ - இரும்புத்தொட்டிப்பாஷாணம் . குடிநீர் மிகப்பிரயோசநமாந்து . 
அயத்தொட்டி - வைப்புப்பாஷாணத்தொ யைத் துவைத்து உடனே கட்டினாற் புண்கள் 

மாறும் . ( அந்நியபாடைச்சொல் . ) 


யல்லது 


வ 


இதனிலை 


ன்று . 


226 


அயர் . 


உஉஎ 


அயல் . 


" 


னிறைந் 


அயம் - 1. அசுபதி . (உள்ளமுடை . க .) 2. ழியாதுநின் றயர்காண்பன் ” ( கல்லா . ந.அ.) 5 . 
அதிட்டம் . 3. அரத்தாலராவியபொடீ .( உ - ம் . ) வருத்தம் . 
அசீதளம் " பார் . ( தைல . தைலவ . கா . ) 4 . அயர்க்குதல் - மறத்தல். ( உ - ம் . ) " தன்னை 
அலரி . 5. ஆடு . ( உ - ம் . ) " அயக்குலத்துட்கர யயர்க்குதல் " (உபதேசகா.சிவபுண்ணி .உஅ . ) 
ந்தனை ” (உபதேச. அயமு . எங . ) 6. இரும்பு . அயர்ச்சி - 1. உணர்வழிவு. 2. செய்தல். 
( உ - ம் . ) " புவனிவிடங்கரடக்கய நீர்போல் ” ( உ - ம் . ) " சாறயர்ச்சிவிளைப்பன " (சீகாழிப்பு. 
( மறைசை. உ எ . ) 7. இவனென்னும் பொரு பூந்தரா . ச .) 3. சோம்பு . 4. பெலவீகம் . 5 . 
ள்படும் ஒருவடமொழி அவ்வியயம் . ( வேதா . மறதி . 6. வருத்தம் . ( உ - ம் . ) " மறைந்து போ 
சூ . கஉக. உரை . ) 8. குதிரை. ( சூ . நி. கக . யினாரெனச்சிறிதயர்ச்சியுமநத்தி 
யகா , கூ . ) 9. குழி . 10. குளம் . 11. சிறுபூ ததோர்பெருங்கவற்சியை நீக்கினாரென்னா 
லாக்கொடி . 12. சேறு . 13. நல்வினை . 14. ( திருவிளை . இரசவா. உஎ .) 7. வெறுப்பு. 
நிலம் . ( உ - ம் . ) " அயங்கொண்ட திண்டோள் அயர்த்தல் - மறத்தல் . ( உ - ம் . ) " அயர்த் 
கொண்ட வறன்மகன் ( சேதுபு . இலக்குமி . தனைபழமறைத்துணிவு " (உபதேசகா . சக 
உக ) 15. நீர் . ( சூ . நி . க . ருச . ) 16. விழா . 

கா . கக . ) 
[ 1 , 2 , 8 , 14. ஹய . 3,6 . கயளி . 5 , 11 . அயர்தல் -1. உணர்வழிதல் . ( உ - ம் . ) " கள் 

ளுண்டயர்தல் " ( கூர்மபு . திரிபுர . உஅ . ) 2 . 
சஜ . 7. சுய . ) 

இளைத்தல் . ( உ - ம் .) " அயராமலஞ்சலென்று " 
அயம்பற்றி- காந்தம் . 

வாண . உ அ o .) 3. செயதல் . ( உ - ம் . ) " விருந் 
அயமகம் -- அசுவமேதயாகம் . ( உ - ம் . ) " அ தயர்தலும் " ( வள் , டூக . உரை.) + . சோர்தல் , 
யமகமாயிரத்துக்கேனும் " ( நல் , பார . தீர் | தளர்தல் . ( உ - ம் . ) " அற்புதனேயிங்கார்கில 
த்தம . கஅ . ) ( ஹய ; 3 ஹ . ) 

மென்றென் றயர்கின்றார் " ( கோயிற்பு. நட . 
அயமணல் -- அயமலை .. 

ககூ . ) " உடலெங்கு மோய்ந்தயர்ந்தவசமாகி " 
அயமத்தி- இவனிருக்கிருனெனப் பொ ( தாயு. சுகவா . க . ) 5. விரும்புதல் . ( ஐங்குறு 
ருள்படும் ஒருவடமொழிவாக்கியம் . (உ- ம் .) நூறு . ) 
“ கோவாமமகிம் ” என்னும் வடமொழிவினா அயர்தி -1. உணர்வழிவு. 2. இளைப்பு . 3 . 
வில் . " உத்தரமொப்புச்செப்புதலாகு மயம 

சோம்பு . 4. மறதி . 
த்தி யாதிபடர்க்கை முன்னிலை தன்மைமுக் அயர்ந்தீகம் - செய்வேம் . ( உ - ம் . ) “ கிளவி 
குறி ” ( சி.அ : 11 0. ஞாந .) ( சயஷே ; சுய 

யோடயர்ந்தீகம் விருந்தே " (கலித்தொகை 
இவன் . கவி- இருக்கிறான் .) 

» உ . ) ( இது தன்மைப் பன்மை வினைமுற்று . ) 

அயர்ப்பு - மறப்பு . ( உ - ம் . ) “ அயர்ப்பிலா 
அயமரம் - அலரி . 

தானேயோலம் " ( பெரியபு. இயற் . உக . ) 
அயமாரகம் - அலரிச்செடி . 

அயர்வு - 1.அகலம் . 2. உன்மத்தம் .3. சோ 
அயமாரணம்- அரசமரம் . 

ம்பு . ( உ - ம் .) " அயர்வில் காலன் ” ஞாகவா .ஞாந 
அயமாரம்- அலரி , 

விண் . உ o .) 4. தளர்வு . ( உ - ம் . ) " களைந்துக 
அயமான்மாப்பிரமம் 

- ( வேதாந்தம் . ) ளைந்தயர்வுறுவார் ” (சேதுபு . நாட்டு , சுஉ .) 5 . 
இந்த ஆன்மாப் பிரமம் எனப்பொருள் படும் 

மநக்கவர்ச்சி . ( உ - ம் .) " உலகுடன் பெறினுங் 
அதர்வண வேத மகாவாக்கியம் . ( உபதேச கொள்ளலரயர்விலர் ” ( புறநா . க அஉ . )6 . வரு 
வுண் . எ . ) ( சுப ; சூதா ; வஹது . ) த்தம் . ( உ - ம் . ) " அயர்வன்றியில் " ( ஞாநவா . 
அயமி - வெண்கடுகு . 

புசுண் . அச . ) 7. வெறுப்பு . 
அயழகம் - ஓர் இருக்கை . ( உ - ம் . ) " பதுஅயர்வுயிர்த்தல் - 1. சிந்துதல் . ( உ - ம் . ) 
முகமுற்கட்டிதமேயொப்படி - இருக்கைசம் " கள்ளயர்வுயிர்க்குஞ்செழுங்கமலமென்பொ 
புடமயமுகஞ்சுவத்திகந் - தனிப்புடமண்டில டு வள்ளல் ” ( கூர்மபு . அட்ட . அ . ) 2. தள 
மேகபாத - முளப்படவொன்பதுமாகுந் - திரிர்ச்சிநீங்குதல் , ( உ - ம் . ) " குருகயர்வுயிர்க்குஞ் 
தரவில்லாவிருக்கையென்ப " (சிலப் . வேனி சோலை ”( சூளா , துற . உ ங . 3. வருத்தந்தீர்தல் . 
உசு . உரை ) 

அயாப்போடல் - அயாவிடல் . 
அயமேதம் - அசுவமேதயாகம் . 

அயரவிடல் - சமயம் வாய்க்கும்வரையும் 
அயர் -- 1-3 . அயரென்னேவலுந்தெரிநிலை அயரவிடுதல் , 
வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4. தள அயல் -1 . அந்நியமானது . ( உ - ம் . ) " திரு 
ர்தல் , வாட்டம் . ( உ - ம் .) " சிற்றிலிற்சென்ற வருட்கயலுமாய் ” ( தாயு . சுகவாரி . கூ . ) 2 . 


227 


அயற்படல் . 


உஉ அ 


அயாசிதவிருதம் 


அருகு . ( உ - ம் .) " தனக்கயலின் வந்தபரிசநத் 

அயறு- புண்வழலை . ( உ - ம் . ) " அயறுசோ 
( கந்தபு . காமதக . கூரு . ) 3. இடம் . ருமிருஞ் சென்னிய ” ( புறநா . உ உ .) 
( உ - ம் ) " தலைக்குவட்டயன்மதிதவழுமாளி அயன் 1. அருகன் . 2. கிரமமானது . 
கை ” ( இராமா . நகர் நீ , ககஎ .) 4 . வேறு . ( உ - ம் .) ! ( அராபி . ) 3. சர்க்காரைச்சார்ந்தது . ( அராபி .) 
" விரியுருவாய்யல்போலாய் " ( ஞாகவா. விரத 4. சரியானது . ( அராபி ) 5. சூரியகுலத்தோ 
சூ . கூ .)) 

ரரசன் ; இவன் இரகுவின் மகன் . 

ரகுவின் மகன் . ( உ - ம் . ) " பே 
அயலகத்தார் அடுத்த இடத்திலிருப் தமில்லதோர் பிரமமூர்த்தமே - யாதலாற் 
போர் , 

பரயனென்றோதினான் ” ( இரகு . அயனு. நஉ .) 
அயலவர் - 1.பக்கத்தார் . ( உ - ம் . ) " அயலவர் 6. பிரமா . ( உ - ம் .) " அயன் படைத்திடு மண் 
பாவவும் " ( தேவார , திருக்கழு.எ.சுந் ) 2.பகை டத்திற் காவியாய் " ( கந்தபு . வள்ளி . உ . ) 7 . 
யுகட்புமில்லாதார் . ( சூ . நிகண் . உ : ங க .) பிறப்பில்லாதவன் . 8. மகேச்சுரன் . ( உ - ம் . ) 

அயலன் -- அந்தியன் ( உ - ம் . ) “ பிரமகோத் சாதலும் பிறப்புந் தோயாத் தன்மையாலய 
திரக்கயலனாகியே " ( சேதுபு . பாவநா . கஎ . ) ன் ” ( கூர்மபு . பிரகிருதித்தோம் . உ ... ) [ 1 , 
அயலாதாரம் - (இலக்கணம் ) ஏழாம் வேற் 

5, 6 , 7 , 8. கஜ . ] 
றுமையில் வரும் நான்குவகை ஆதாரகாரகங்க 

அயன் பதஞ்சேர்ந்தோர்- சூத்திரர் . உ - ம் . ) 
ளுள் ஒன்று ; அஃது : ஆதேயத்திற்கு அயலா 

அயன் பதஞ் சேர்ந்தோர் துங்கவீதியும்" ( கக் 
க இருக்கும் ஆதாரம் . " ஆலின்கட்பசுக்கிடந் தபு. நகர . 10. ) ( பிரமாவுடைய பாதத்திலே 
து " என்பதிற் போல .( வீரசோ. உபகார . ச . 

- ) பிறந்தமைபற்றிவந்தபெயரென்பர் .) 

அயன்பதத் துதித்தோர்-- சூத்திரர் . 
( கயலி ; சூயார் . ) 

அயன் மனைவி 

சரசுவதி . ( சூ . நிகண் . ச : 
அயலார்- 1. அயலவர் .( உ - ம் . ) " அன்பு கூரு . ) ( கஜ - பிரமன் . மனைவி இல்லாள் . ) 
டையன் கொல்லென்றயலாரெடுத்துரைப்ப ” அயன்ழகத்துதித்தோர் - பிராமணர் . 
( கந்தபு . இரணியன்பு .அ . ) 2. ஏவல் செய்வோர் . அய்ன்வாவி- மாநதவாவி . 
( உ - ம் .) " தன்பன்னியோடு மயலார் சுற்றந்த அயன்றேளுதித்தோர் - அரசர் . 
மரோடும் ” ( திருவிளை . உலவாக்கோ . க அ .) 3. ! அயனாள் - 1. உரோகிணிநாள் . ( பிரமன் 
பிறர் . 

பிறந்தநாள் .) 2. பிரமன்வாழ்நாள் 
அயலி- வெண்கடுகு. 

அயனிலம் - சர்க்காருக்கு இறை கட்டும் 
அயலுரை -1. அயலார் ஒருப்பட்ட வுரை . நிலம் . 
( திருக்கோ. கஙஎ .உரை.) 2 . (அகப்பொருள் ) அயனூருவில்வந்தோர் - வைசியர்.( கஜ. 
தலைமகட்குயாதும் இயைபில்லாத வுரை . ) அயனூருவிலுதித்தோர்- பிரமா ஊரு 
(திருக்கோ . கஙஎ . உரை ,) 

தொடை . ) 
அயலோர் --1 . அயலார் . 2. மற்றையோர் . அயா - வருத்தம் . ( உ - ம் . ) " மானயாநோக் 
( உ - ம் .) " ஆரியர்பேணுவதாகியயலோர்க்கெ கியர் மருங்குல் " (சிந்தா . கநக . உசு கா .) 
ல்லாமரிதான ” ( ஞாநவா . முமூட்சு . கஎ . ) 

அயாசகபிச்சை -- கேளாதிருக்கத் தா 

னி 
அயவணம் - ஒட்டகம் . ( பிங்க, உசக்க . ) ருக்கு விடத்திலே மற்றொருவன் கொண்டுவ 
அயவந்தி - ஒருசிவத்தலம் . ( பெரியபு . திரு 

ந்து தரவாங்கும் பச்சை . சைவச . பொது . 

உருள , உரை .) ( சுயாவக ; தீக்ஷா . ) 
ஞா 5 . சுக . ) 

அயவாகநன் - அக்கிறிதேவன் . ( கஜவா அயாசகம் - அயாசகபிசசை. ( உ - ம் . ) " சா 
ஹந : 

ந்தாங்கபிச்சை தக்ககணமாதுகரி - யாய்ந்தார்க் 
கஜ - ஆடு , 

கயாசகமுமாம் ) ( சைவச . பொது . உருஎ . ) 
உடையவன் . ) 

( சுயாவக .) 
அயவாரி - வசம்புப்பூண்டு . 
அயவி --- சிற்றரத்தை . 

அயாசகன் 

இரந்து கேளாதவன் . ( கயா 
அயவு 

அக யாவக இரந்து கேட்பவன் . ) 
அயவெள்ளை- இரும்புப்பற்பம் . ( கூய 

அயா சிதம்- கேளாமற்றாக்கொள்ளும் பிச் 
இரும்பு . ) 

சை . ( சுயாவிதம் - யாசிக்கப்பட்டது .)) 
அயற்படல் - விலகிச்செல்லல் . (உ - ம் . ) அயாசிதவிருதம் - கேளா துவந்த பிச்சை 
" இயற்படுமானமு நாணுமீதலு - மயற்பட பொருளைக் கொண்டு சீவநம்பண்ணுதல் . 
( கந்தபு . சயந்தன்பு . ரு ) 

( உ - ம் .) " பிகாரத்தம் அல்லது வாராதென்னு 
] 
228 


I 


| 


- 


வாஹந 


வாககமாக 


அகலம . 


அயிப்பை . 


அயிராவதம் . 


சு ; யாரு - 


முறைமையையறிந்த பெரியோர் அயாசிதவி அயிர் - 1-3 . உயிரென்னேவலுந்தெரிநிலை 
நதயாகப் 

பூ 

வியின் கண்ணே யிருக்கவும் அவ வினைப்பகுதியும் வினைத்தொசையும் . 4.ஆற் 
ர்களுக்குச் சீவகம் நடக்கவுங் கண்டோம் " (சி . று மணல் . ( தைல . தைலவ . கஉஎ . ) 5. சண் 
சி . உ ; அ . சிவாக் . ) ( கயாவித - கேட்கப்ப டசர்க்கரை . ( உ - ம் . ) " குடதிசைமருங்கன் 
டாதது . வரத - விருத்தி . ) 

வெள்ளயிர்தன்னொடு " ( சிலப் அந்தி கூ ரு .) 

6. சந்தேகம் . ( உ - ம் . ) " தயிரிற்றீர்ந்த போறி 
அயாநம் -- இயற்கைக் குணம் . ( கயாரு : 

ஞரும் ” (திருவிளை . நகர.சுரு . ) 7. சருக்கரை . 
போதல் .) 

( உ - ம் .) " அயிருநதேனும் " ( இராமா . நாட் . 
அயாவுயிரீத்தல் -1 . அறிவுமயக்கமாயிரு ருரு .) 8. சிறுநீர் . (இராசவைத் ) 9. நுண்ம 
து எழும்புதல். ( உ - ம் ) " கேடு நீங்கி நீள யாவு ணல் . ( உ - ம் . ) " அயிரார் திரைவந்தன் வண்ட 
யிர்த்தார் போல " ( கந்தபு . மார்க்க . க o க . ) 2. லம்பாவையழித்தனவோ ” ( வாண . உஅஅ . ) 

ருத்தநீங்கியெழும்புதல் , இளைப்பாறுதல் . 10. நுண்மை . 11. யானைக்காஞ்சொறி . ( இ 
(உ- ம் . ) " இளையவரயாவுயிர்த்தெழுந்தார் 

ராகவைத் . ) 
( சிந்தா. மண் . எ . ) 

அயிர்க்கடு - அங்குசம் . 

அரக்கல் - உயிர்த்தல் . ( உ - ம் . ) " அயிர் 
அயிக்கம் - ஒற்றுமை . 

க்கலாந்தன்மையன்மையனாகி ” (உபதேசகா . 
( இஃது ஐக்கியம் என்பதன்றிரிபு . ) 

சநகா . க . ) 
அயிக்கவாதி - ஐக்கவாதி. ( கெ )வாதி .) அயிர்த்தல் - 1. சந்தேகித்தல் . 2. மறை 
அயிக்யம் -- ஒன்றாந்தன்மை . ( உ - ம் . ) " அத்த்தல் . ( உ - ம். ) " உயிரனை யாயயிராமலுரை 
துவிதமான வயிக்யவநுபவமே ” ( தாயு . பரா . 

யெனக்கே ” (வாண . கூபக ) 

அயிர்ப்பு 
உ கூ . ) 

1 அநுத்திரபஞ்சமம் . ( பிங் 

கல . கூ கூ கூ . ) 2. அயிரததல் . ( உ - ம் . ) " அண் 
அயிகம் ஊமத்தைப்பூண்டு. 

ணலங்குமாராமென் றயிர்ப்புறு மரசர்யாரும் " 
அயிங்கிதை - சொல்லாமை . 
சொல்லாமை . ( உ - ம் .) " அயி 

( உ - ம் .)" அயி ( பாரத . திரென் . சுங . ) 
ங்கிதை பொறையேமேன்மை ” (சிவதருமோ. அயிரம் - கண்டசருக்கரை . 
சிவ தரும் . கூ. ) ( இஃது ; " கஹிவா ” என் அயிராணி -1 . இந்திராணி . ( உ - ம் .) " நகை 
பதன்றிரிபு . ) 

மணிப்பூணயிராணி " ( காஞ்சிபு. நகசேற்று . 

கசக . ) 2. பார்ப்பதி . ( திவாகர ) 
அயிச்சுவரியம் ஐசுவரியம் . ( உ - ம் . ) 
" மெச்சயிச்சுவரியமுளவேள் விநாயகற்கு 

அயிராணிகேள்வன் - இந்திரன் . ( திவா 

கா ,) 
( நல் . பார . காருட . உச . ) ( பென்ய - ப .) 

அயிராவணம் - 1. அயிராவதயானை . 2 . 
அயிச்சொரியம் - செல்வம் . ( உ - ம் .) " அத | இரண்டாயிடங்கொம்புடைய ஓர்யானை . அது 

சாரியந்தாவில் சீர்- வித்தகமுநிவரவி பூ கைலாயத்திலிருப்பது . ( உ - ம் . ) " இயங்குந்தி 
தியாகுமால் ” ( கூர்மபு . இந்திரத் , உச . ) 

றனுடைந்தீராயிரமருப்பேய்ந்துடற்றத்- தய 
ரெய do .] 

ங்குந்திறலயிராவணஞ்சார்வது ” ( தணிகை. 
அயிஞ்சி- நிலப்பனைப்பூண்டு . 

களவு . கஉ . ) பிருதிவிலிங்க சொரூபம் . ( உ - ம் . ) 
அயிஞ்சை- கொல்லாமை , ( உ - ம் . ) " ஒப்ப 

" அமரர்நாடாளாதேயாரூராணட - அயிராவ 

ணமே ” ( தேவார , திருவாரூர் . க . திருநாவு . ) 
றுமறையோர்பூசை குருபூசையோங்குமங்கி 
யைப்புரிபூசைதன்னினீங்கிசையறத்திற்செ ( இரா. பிருதிவி . இகரம் - ஆதிவிருத்திந்தி 

யால் ஐகாரமாயிற்று . 

வண்ணம் , 
ய்யிற் - றப்பிலாவயிஞ்சையென்று சாற்றுவர் 

மயம் .) கெனராவண : 
தலைமையோரே " ( மச்சபு . யோகசாத் . கக . ) 

இராவண கள் 
சுஹிலா.) 

ளுமிக்கவனம் - அதிற்பிறந்தது . 
அயிணம் - மான்றோல் .( ஐணம் என்பதன் அயிராவதப்பாகன்- இந்திரன். ( உ - ம் . ) 
றிரிப் . ) 

அண்ணலயிராவதப்பாக னடைபபைதாங் 
அயிந்திரம் - ஐந்திரவியாகரணம் . ( உ - ம் .) க " ( கூர்மபு . திருக்கல் . சக . ) 
" அயிந்திரவியாகரணமுமோதி " ( இராமா . 

அயிராவதம் இந்திரனுடைய யானை . 
அது . சசு . ) ( ணொ . ) 

( உ - ம் . ) " பனைக்கைப்பிறைவெண்கோட்டயி 
அயிப்பை -- ஒருசெடி . 

பாவதமே போலும் பகட்டின் ” ( பாரத .திரௌ 


வணம் 


229 


அயிறல் . 


உங 0 


அயோக்கியம் . 


கு 


சுசு . ) [ வெணராவது : உராவதி - கடல் . அயினி- 1. சோறு , உணவு . ( சூ - நி . சு . 
பாற்கடலிற்பிறந்ததென்பர் . ) 

உஉ . ) 2. நீராகாரம் . ( இராசவைத் ) 
அயிராவதன்- 1. இந்திரன் , ( பெனாா அயினி நீர் சோறுகலந்த ஆலத்திநீர் . 
வத: அயிராவத யானையையுடையவன் என் ) ( உ - ம் .) " போதுடனயினிநீர்சுழற்றி ” ( இரா 

மா . மிதிலை . ருக . ) 
றபடி . ) 2. சூரியனுடைய தேரைப்பரிக்கும் 
நாகரில் ஒருவன் . ( உ - ம் . ) " ஆசறு மயிராவத அயுகீதம் - தகாதது . க . எதிர்மறைய - 
ன் " ( கூர்மபு , ஆதவ . கா . ) ( பெனராவத் 

த .) 

சூ - இயைபு .) 
அயிரி - 1. நெட்டிலைப்புல் . 2. மீன் முள் அயுகலம்-- தனிமை . ( சுய : + 
எரியும் ஒருவகைக்கத்தி . ( பிங்கல . க கஉக . ) 

எதிர்மறைய இரண்டு . ) 
அயிரியம் - கெட்டிச்செடி , 

அயுத்தம் 1 . எதுவலங்காரவகையைந்த 
அயிரை- 1 . ஒரு சிறுமீன் . ( உ - ம். ) " கும் னுள் ஒன்று . அது , " இகன் மதமால்யானை 
ரியம் பெருந்துறையயிரைமாந்தி ” ( புறநா. ய பாயனெங்கோன் 

முகமதியின் மூரனில் 
சு எ . ) 2. நுண்மணல் . ( உ - ம் . ) " அயிரைவார் வா - னகமலர்வ - செங்கயற்கணல்லார்திரு 
கபைக்குடகடல் " ( சூளா. கல்யா . ருகூ . ) மருவுவாள்வதாக - பங்கயங்கள் சால . பலம் என் 

அயில்-- 1-3 . அயிலென்னேவலுக்தெரிநி பதிற்போலக் காரணத்துக்கேலாத காரியம் 
லைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4 . நிகழ்வது . ( உ - ம் . ) " தூரகாரியமுமொருங்கு 

5. இரும்பு . ( உ - ம் . ) " அயிலுண் டன்றோற்றமுங் - காரியழுந்து றூ உங்காரண 
றல் ” ( தைல தைலவ. உக . ) 6. உண்ணல் . நிலையும் , யுத்தமுமயுத்தமுமுத்தையோடிய 
7. கலப்பை . 8. கூர்மை . ( உ - ம் . ) " அயில் லும் " ( தண்டி . சு உ .) 2. பொருத்தமில்லா 
வேற்சைக்கந்தவேள் ”(காதபு . வள்ளி, உகரு ) தது . ( கயது . ) 
9 கோரைப்புல் . 10. வேலம்பட்டை , 

அயுத்தி -1. நியாயலிரோதம் . 2. பொரு 
சவைத் .) 11. வேற்படை . ( உ - ம் . ) " சுற்றும 

த்தமில்லாமை . ( கய 
யிலும் வட்டமுமெடுத்திருகை ” ( அரிச்சந், வி 

கயுதி : சு - 

எதிர்மறை . 
வாக . ககா . ) 

யதி - பொருத்தம் .] 
அயில்வித்தல் -- உண்பித்தல் . ( உ - ம் . ) 

அயுதசித்தசம்பந்தம்- நீக்கமின்றியிருப்ப 
" அடிசிலயில்வோர் தம்மையயில் வித்து " (திவற்றின் சம்பந்தம் ; அது : கெடாததாய் ஒன் 
ருவிளை . உக்கிர . வேல்வளை . சு 0. ) 

று மற்றொன்றை எப்பொழுதும் பற்றிநிற்ப 
அயில்வு --உண்ணல் .. 

து . ( தர்க்கபா.டு .) ( கயுதவில்வப்பவாய : 
அயியம் - இருப்பைவேர்ப்பட்டை . ( இரா 

சுய த - பிரிவின்மை. வி - சித்தாந் 
சவைக் . ) 
அயிலல் --உண்ணல். ( உ - ம் . ) " உகுபால 

த . ஸவாய - சம்பந்தப்பட்டது .) 
லுற்றிடு பொழுதத்தினில் " ( கந்தபு . சரவ அயுதசித்தம் - சமவாயசம் பந்தம் . ( சுய 
ண , கூ.கூ. ) 

அயிலவன் - வேற்படையுடையவன் , கந்த 
சுவா . ( உ - ம் . ) " தினைகாவன்மயிலைமணந்த அயுதம் -1.பதினாயிரம் .( உ - ம் . ) " இரண்டு 
வயிலவ ( திருப்புக . ங க கூ . ) ( அயில்வேற்ப படையு மயு சவருடநேர்ந்து " (காஞ்சிபு . மகா 
டை . அ - ஒரு சாரியை . அன் - ஒருவிகுதி .) லி . அ . ) 2 . பிரிவின்மை . சுய த 

( . ] 
அயிலான் - கந்தசுவாமி , ( அயில் - வேற்ப 

அயுதாயு- சூரியகுலத்துள்ள ஓரரசன் . 
டை . ஆன் - ஒருவிகுதி . ) 

இவன் : சிந்து தீபனுடையமகன் . ( கூர்மபு . 
அயிலிடம் - சிற்றரத்தை . 

சூரிய , ஈசு . ) 
அயிலுதல் -- உண்ணல் . 

அயோக்கியதை - 

1. இசையாமை . 2 . 
அயிலேயம் - முசுமுசுக்கைக்கொடி . (உ - ம் ) பொருத்தமின்மை. ( கயொமதா; சு 
வான நாடயிலேயம் " ( தைல . தைலவ . கக . ) 
அயிற்கடு - அங்குசம் . 

எதிர்மறை . யொம.கா - பொருத்தம் . ) 
அயிறல் - உண்ணல் , ( உ - ம் . ) " ஆனபல் அயோக்கியம் - 1. இசையாமை . ( உ - ம் . ) 
கடல்களுமயிறன் மேயினான் ” ( கந்தபு . சிங்க . " பிரத்தியக்ஷத்திற்குயோக்கியமுமயோக்கிய 
உஎ .) 

முமாய் ஒளித்தவஸ்துவையறிவிப்பதாகும் " 


தவலில் . ) 


230 


அயோதகதி . 


உங்க 


அர் . 


ர 


( சி.சி. அளவை உ : ஞாந . ) 2. தகுதியின் ப்பொருள் படும் ஒரு வடமொழி வாக்கியம் . 
மை , 3. பொருத்தமின்மை. சுயொம் .) ( உ - ம். " பிரமா சிருட்டிக்கவும் விட்டுணு 
அயோக்கியன் - யோக்கியனல்லாதவன் . 

யோக்கியனல்லாதவன் . ட்சிக்கவுங் சாலருத்திரன் சங்கரிக்கவும் பொ 
( க-எதிர்மறை யொம தக்கவன் . ) 

ருந்து கையாலே , " அயோ தகதி ” யென்றா 

ற்போலச் , சிவசத்தி யிவர்களை யதிட்டித்துச் 
அயோக்கிரம் - உலக்கை . 2. சுத்தியல் , செய்கையால் இவர்களே செய்ததெனப்பெ 
( சுயொ : சுய - இரும்பு . சும , றும் " ( சி.சி. க ங ச . சிவாக் . ) ( சுயொஉ 
நுனி ] 

ஹதி : சுயஸி - இரும்பு . உஹதி - சுருகி 
அயோகநம்-- சுத்தியல் . ( கயொவ ந: ன்றது .) 
ஐயாலி இரும்பு, வந 

அடித்தல் . ) அயோ நி -1 . சிவன் . 2. தொடக்கமில்லா 
அயோகம்- 1. சுத்தியல் , ( FL EL - இரு 

தது , 3. நித்தியம் . 4. பிரமா . 5. யோநியிற் 

பிறவாதது . [ சுயொ நி : ச - எதிர்மறை 
ம்பு . ம - போதல் .) 

. 
2. தகுதியின்மை, 3 . 

யொ நி - காரணம் . 
பிரிவு , கூடுதலின்மை , 4. முயற்சி . 5 வெ 
றுப்பு . ( சயொம் : சி - எதிர்மறை . யொம அயோ நிசம் - யோ நியாற் பிறவாதது . ( க 
சேர்ககை . ) 

யொ நிஜ : சு - எதிர்மறை . 

- எதிர் மறை . பொந்ஜ- யோ 
அயோகவன்- சூத்திரனுக்கு வைசியப்பெ , நியிற் பிறந்தது . ) 
ண்ணிடத்திலே பிற சவன் . ( சைவச . பொ 

அயோ நிசை - யோநிவழியாற் பிறவாது 
து . சசுஎ . ) உ - ம் . ) " பார்கொள் சூத்திரற்கு 

த்திற்கு கலப்பைச் சாலிற் பிறந்த சீதையென்னும் 
நாய்கர்பாவைக்குமுதித்தவாட்க - ணோயோ 
கவப்பெண் ” ( சூத . சிவமான் . கஉ :) ( கயொ 

பெண் . ( க 

( கயொ நிஜா : யொ நீஜா - யோ 
மவ : கயொம் 

வேறாகப்பட்ட . வ - போ நியிற் பிறந்தவள் . ] 
தல் . ] 

அயோ மலம் - இருப்புக்கிட்டம் . ( கயொ 
அயோகவியவச்சேதம்-- இயைபின்மை 

ஜனா : சுயாறி 

இரும்பு . - அழுக்கு . ) 
நீக்குதல் . ( பி . வி . ரு 0 .) உரை ) ( கயொம அயோமுகி -- ஒராக்கி . ( இராமா.ஆபணியகா . 
வவா : யொம- இயைபின்மை . வ ) அயோ . கக.) ( கயொலீ.) 
ஆர் - நீக்குதல் . ) 

அயோற்கம் - அரத்தினாலே யராவியெடு 

த்த இரும்புப்பொடி , 
அபோகன்-- 1. தாமிழந்தவன் . 2. மனை 
வியைப்பிரித்திருப்பவன். ( கயொம : 4 - 

அர் -1 . ஒருபகுதிப்பொருள் விகுதி ( உ 

( உ - ம் .) 

பூவர்சோலை புகுவலென்றெண்ணினான் 
எதிர்மறை . யொம கூடியிருத்தல் . ) 

( சிந்தா, பதுமை . கசு கூ . ) 2 , பெயர்வினைக் 
அயோகிருதயம்-- இரும்பு போன்ற கடி 5 ளில் உயர்திணைப்பன்மையைக் காட்டும் ஒரு 
மானமாகம் . (கயொஹரஉய : சுயம் - இரு 

விகுதி; " அவர்வந் தனர் " என்பதிற் போல . 

இவ்விகுதி : தெரிநிலைவினை முற்றில் இறந்த 
ம்பு . உய - மகம் . ) 

கால இடைநிலையாகிய டகர றகர ஒற்றுக்க 
அபோசநம்- 1. ஒன்று தலின்மை, 

2 . ளை யொட்டி வரும் போதும் நிகழ்கால இடை 
வேறாந்தன்மை . ( கயொஜந : ச எதிர்ம நிலைசளாகிய கின்று , ஆநின்று என்பவைகளை 
றை . யொஜ 
ந - ஒன்று தல் . ) 

யொட்டி வரும்போதுந்தன் முன் அன்சாரியை 

பெற்றன்றி வருதலில்லை . மேலும் இவ்வி 
அயோத்தி - சூரியவமிச ராசர்களுடைய 

தி வினைமுற்றின் ரூபமல்லாத வினையால 
ராசதாநியாய்ச்சரயுநதிக்கரையிலுள்ள ஒரு 

ணையும் பெயரில் வரும்போது " வந்தவர் ” என் 
நகரம் . ( உ - ம் . ) " மணி மாடவயோத்தியென் 

திற்போல அகபச்சாரியை யடுத்தே பின்வ 
னும் பொன்னகரு மல்லாது புகலுண்டோ ” 

ரும் . 3. பெயர்வினைகளில் ஒருமைச்சிறப்பி 
ராமா . கையடை . எ . ) (கயொயா : 

ல் வரும் ஒருவிகுதி . " சம்பந்தர் நின்றனர் ” 
எதிர்மறை , யொயா - யுத்தஞ்செய்யத்தக் என்பதிற்போல. 4. மென்றொடர்க்குற்றியலு 
கது . ) 

கரப்பெயரிறுதியுகரத்தோடொத்து வரும் ஓ 
அயோதகதி -- " இரும்பு சுடுகின்றது ” என ரிடைச்சொல் ; " சுரும்பர் ” என்பதிற் போல . 


5 


2311 


அர்க்கியபாத்திரம் . 


உஙஉ 


அர்ச்சு நன் 


வாதாம் . ) 


லாலு 


அர்க்கக்கீராதித்தைலம் - எருக்கம்பால் , நங்களுக்கு யோக்கியமான பாத்திரங்கள் 
சதுரக் கள்ளிப்பால் முதலியவற்றில் வடிச் லொன்று . ( சி - லி . கிரி . சச . தாற். ) (கவ- ) 
தெடுக்கும் ஒருவசைத்தைலம் , ( இதனிலக்க 
ணம் . தைல . தைலவ . காக - ஆம் சுஉ -ஆங்கவி 
களிற்காண்க. 

அர்க்கியம் - அருக்கியம் . ( உ - ம் . ) அவா 
அர்க்கசூது -- 1 , இயமன் , 2. கன்னன் . 3. வர் மந்திரத்தினாலே விதமாரர்க்கியங்கொர் 
சரி , 4. சுக்கிரீவன் . ( கக _ - : சுகூ த்து ” ( சேதுபு. சேதுபல. க . ) ( கவ .. ] 
சூரியன் . - - மகன் . ) 

அர்க்கீசம் - அருக்கீசம் . 
அர்க்கத்து- தடங்கல், ( அராபி . ) 

அர்கததி- அருகன் .( வேதா . சூ . பொது . 
அர்க்கபந்து- 1. கௌதமபுத்தன் . சூரி உச .) ( க - 53 - நி .) 
யவ நிசத்திலே தோன்றினானென்பர் . )2. சா அர்ச்சகன்-- அருச்சகன் . ( க - க . ) 
மரைக்கொடி . ( க.க - வல் : சுக - சூரி 

அர்ச்சகாகிரகம் - ஒருவசைநோய் ; அது ; 
யன் . உறவு . ] 

குழந்தை பிறந்த பதினொரா நாளிலாவது பதி 
அர்க்கம் - 1. எருக்கஞ்செடி . 2. செம்பு , ஜெராம் மாசத்திலாவது பதினொராம் வருட 
3. தேவருக்கு அல்லது பெரியோருக்கு வண த்திலாவது குழநதையையல்லது தாயைப்பி 
க்கத்தோடு கொடுக்கும் பொருள் ; அப்பொ டிக்கும் ஒரு பெண்கிரகத்தாலாயதென்பர். 
ருள் ; தீர்த்தம் , பால் , தருப்பை , தயிர் , நெய் , அதனால் தேகமிளைத்தல் , சுரம் , சர்வாங்கத் 
அரிசி , கோதுமை, சக்கு என்பன . 4. நீர்க்கா திலு குசோவு , அந்தத்தில் வெறுப்பு, விழித் 
கம் , ( சூ . நிகண் . கூ : சுங . 

. ) 5. பளிங்க . 6. தவிழி விழித்தபடியிருத்தல் என்னும் இக்கு 
பூகோளாட்சம் . 7. பொன் . 8. விலைப்பொ ணங்களுண்டாகும் . ( சீவரட் . உஉ அ . ) ( சு 
ருள் . ( 2 , 5. சுக ; 3 , 8. கய . ] 

ஜக - சம்பாதித்தல் , “ நாட்பட அநுசரித் 
அர்க்கமலை- அருணாசலத்திற்குக்கிழக்கே தல் . 
யுள்ள ஒருமலை . ( அருருணாசலபு . திருக. கூசு . ) 

அர்சீசநம் 1. திரவியஞ் சம்பாதித்தல் . 
அர்க்கலம்-கதவடைக்குக்காழ் (கூம . 

சுஜ- ந . ) 2. பூசை செய்தல் , ( க- ந . ) 
அர்க்கன் -- 1 . இந்திரன் . 2. உத்திரநட்சத் சநாதிகாரம்-- பூசகைசெய்தற்கு யோ 
திரம் . 3. சூரியன் . 4. ஞாயிற்றுக்கிழமை . 5.க்கியம் . ( உ - ம் . ) " அதிகாரம் " " 5. பார் . 
செருப்பு . கக- . ] 

சுவ- நாயிகார ) 
அர்க்கா திபன் -- தி , வியாதிபதி , ( கவா அர்ச்சநீயம் -1. மதிக்கத்தக்கது . 2. வண 

ங்கத்தக்கது . [ கவ- நீய :) 
அர்க்தாம்சு துவா தசகலாப்பிரசாதம் . அர்ச்சதை--- 1 . பூசை . ( உ - ம் . ) " செவ்வித 
சூரியமாகிய ஹகாரத்தின்மேல் அணார்ச்செைசய்தன மான்பமே ”( கந்தபு . திருவி . 
ஆகிய அகாரம் , கோணம் ஆகிய உகாரம் , கஉ ங .) 2. வணக்கம் . ( சுவ - நா . ) 
ன்மா ஆகிய மகாரம் , பல நா ஆகிய பிந்து , 

அர்ச்சி -1 . ஒளி , 2. சுவலை . 3. பூசைசெ 
சுதாஜ ஆகிய அர்த்த சந்திரன் ரோயி , ய்யெனப்பொருள் படும் " அர்ச்சி ” யென்னே 
ஆகிய நிரோதி , உண ஆகிய நாதம் , கண் வல் , ( * 9- :) 
டாந்தமாகிய நா காந்தாம் , இடப்புறத்தில் வி அர்ச்சித்தல் - பூசை செய்தல் . ( உ - ம் . ) 
ந்துவோடு கூடின கலப்பை வடிவமான. சக்தி , 

" அர்ச்சிப்பாரிந் நூல்லரினால் ” ( சைவச.பொ 
வியாபிகா ஆகிய வியாபிதி , ஸமநா உந்மநா 

) 
ஆகியவைகளே . இதிற் சமரைவரையிற் பாச அர்ச்சதன் -- 1.பூசிக்கப்படுவோன் .( உ - ம் . ) 
சமூகம் , உந்ம நாந்தத்திற் பிராசாத மந்திர " ஆதி காதனமரர்களர்ச்சிதான் ” ( தேவா . திரு 
வாச்சியாகிய பாசியன் விளங்கினார் . ( சி - ல ப்பூவ.எ . திருநாவு . )2 விட்டுணு . ( கவித. 
கிரி . எ -ஆம் உரையும் . ) ( சுகா .) 

அச்சியம் - பூசிக்கத்தக்கது . ( * 9- ) ) 
அர்க்கார் --- வேவுகாரன் . ( இந்துஸ் . ) 

அச்சுநம் -- அருச்சுகம் . ( கஜு .. ) 
அரிக்காரி - அர்க்கார் . (அது ஸ . ) 
அர்க்கியபாத்திரம் -- அர்க்கியபாத்தியாசம அர்ச்சுரன் - அருச்சுநன் . ( க - க . ) 


. 


யில் . ) 


ருசுசு . 


) 


232 


அர்த்தசந்திரன் . 


உஙங 


அர்த்தப்பிராணன் . 


ஷகி . ] 


அர்ச்சை மூர்த்தி - கல் , மரம் , மண் அர்த்தசம் விருத்தி - விடயத்தையறியும் அ 
முதலியவற்றாற் செய்யப்பட்ட விக்கிரகம் . றிவு . ( பௌட் , பும் கருசஇ . ) ( * 9- - விஷ 
(சது . ) 

யம் . ஸபவிதி - அறிவு . ) 
அர்ஜி- விண்ணப்பம் . ( பார்சி .) 

அர்த்தசா - விருத்தபாகம 

விருத்தபாகமாகிய பிறைவடி 
அர்ஜிதாஸ்து விண்ணப்பப்பத்திரம் . வு . ( சுய - ஜா .) 
[ பார்சி . ] 

அர்த்தசாமம் - இரவில் நடுச்சாமம் . ( உ - ம் . ) 
அர்டணம் -1. சந்தோஷம் . ( உ - ம் . ) சோ " அர்த்தசாமத்தில் நித்திரை செய்யும் வஞ்சி 
கமோக அர்ஷணாதிகள் அந்தக்கரணதரும க்கொடி போன்ற சூடாலையானவள் ” ( ஞாக 
மாகவும் " (சி.சி. அ ; க 0 . சிவாக் . ) [ ஹஷ வா . சிகித் . எஉ . உரை ) ( சுய ); 

யா 20 
ண . ) 2. நித்திய யோகத்தொன்று . 

இரவு . ) 
அர்த்தக்கிரியாஸ்திதி - யாதொருபதார்த்த 

அர்த்தசாமர்த்தியம்- சொற்பொருளின் 
தெரிசந்த்தினாலே ஞாநமானது கெடுக்கப்ப வலிமை . ( சைவப்பி . கூகூ . ) [ க - பொ 
டாமலிருக்குமோ [ க - கி - யா ரூள் . வா84- ) - வல்லமை .) 

அர்த்தசாலம் -- பொருட்கட்டம் . ( உ - ம் . ) 

" சராசராத்மகமாயிருக்கிற அர்த்த சாலமுங் 
அர்த்தக்கிரியார்த்தி - பிரயோசநமான கிரி 

கிரமத்திலுண்டாம் ( சி.சி. அளவை . கூ .) 
யையை யிச்சிக்கிறவன் . ( சுய - கிரயா , 

(சு- ; ஜா® . ) 
கயி ) 

அர்த்தசித்திரம் - தாளப்பிரமாணம் பத் 
அர்த்தசஞ்சயகிருது - ஒருவசையதிகாரி . துவகையுளொன்றாகிய மார்க்கம் என்பதன் 
( கூர்மபு , திருக்கல் . க . உரை.) [ கய - ல பிரிவுகள் ஆறனுள் ஒன்று ; அஃது , அரை 
வயகூதீ: க - பொருள் . விபதுய - ஈட் 

மாத்திரையோர்கலையாகக்கொண்டது . 
டல் . கத்தி - செய்பவன் . ) 

( சம விது . ) 

அர்த்தநாரீசுரன் - பாதியுடம்பு பெண் 
அர்த்தசந்திரபாணம் - பிறைமுகங்கொ கஇருக்குஞ்சிவன் . (உ - ம்.) * திருவளருமர்த் 
ண்ட அம்பு . ( உ - ம் . ) “ அர்த்தசந்திய 

தநாரீசுரப்பொற்பதுமையதில் ( மச்சபு . பு 
னது தைக்கின்ற ” ( ஞ நவா . சிகித் . சாஎ . 
உரை. ) (சுய ; வருவாண 

பா . உ 2 . ) ( சுய- நாரீ ; -mr- ) 

அர்த்தநாரீசுவரம் - பாதிச்சரீரம் பார்வதி 
அர்த்தசந்திரம் - வியூகவகை நான்கனுளொ 

யாரும் பாதிச்சரீரஞ்சிவபெருமானுமாகவீற் 
ன்றாகிய அசங்கதத்தின் விரியாறனுள் ஒன்று . றிருக்குங்கோலம் . (சிவபரா , எஉ . பக் .) 
( உ - ம் . ) " தோலாவர்த்தசந்திரப்பேர் வியூகம் அர்த்தப்பிரகசன்- 1 , அர்த்தப்பிரதோ 
வகுத்தான்றுளவோனே ” ( பாரத . 

கூ- ஆம் 

ஷம் ; அது : ஞாயிற்றுக்கிழமை முதல் சநிக் 
போர் . உ ; வள் . எசுஎ , உரை . குறிப்பு.)( கய 

கிழமைவரையும் முறையே வரும் நாலாஞ் 
வார ) 

சாமம் , ஏழாஞ்சாமம் , இரண்டாஞ்சாமம் , 

ஐந்தாஞ்சாமம் , எட்டாஞ்சாமம் , மூன்றாஞ் 
அர்த்தசந்திரன் - 1. பாதிச்சந்திரன் . 2. பா 

சாமம் , ஆறாஞ்சாமம் என்னுங் காலங்கள் . 
திச்சந்திரன் வடிவான 

நசத்தைப் 

( விதாந . குணாகுண , 50. ) 2. புதன் மகன் . 
தித்து வைக்கும் நகக்குறி . ( கொக்கோ . டு ; 

குமாரசுவா . திநாதி . உ.உரை .) (சுய - வ 
ரு அ .) 3. பாதிச்சந்திராகாரமாக வளைக்கப்பட் 
டகை. 4. பிறைமுகாஸ்திரம் . 5. புருவநடுவு 
க்கு மேலே மூன்றங்குலம் வியாபித்து நிற் அர்த்தப்பிரத்தி- அர்த்தமறிதல் . ( உ - ம் . ) 
கும் பிறைவடிவுடைய சலை ; அது : பன்னி " இப்படியிருக்கிற வாக்கியங்களால் வைதிக 
ரண்டுகலைகளில் ஆறாவது . ( சி.சி. 2 : எ ஈ . லௌகிக ஏதுவாயிருக்கிற அர்த்தப்பிரதீதி 
ஞாநப் ; சி - லி . கிரி . க ஆம் உரையும் . ) யுண்டாம் ... ( சி.சி. அளவை . கூ . சிவாக் . ) 

தனைப்பிரமரந்திரத்தானத்தில் இருக்கு சுய -- பொருள் , வரகீ.கி. அறிவு . ) 
ம் நான் குகலைகளில் ஒன்றென்பர் . ( சி - லி . 

அர்த்தப்பிராணன் - அற்பப்பிராணனுக் 
க 0 . ) கயவரு : கய பாதி . அரு . ) கும் மகாப்பிராணனுக்கும் இடையாக உச்ச 


வளைவாக 


ஹா . ) 


ட 


- 


233 


அர்த்தராத்திரி . 


உருச 


அர்த்தாந்தரநியாசம் . 


வெஉ . ) 


ரிக்கப்படும் எழுத்துக்கள் . ( பி . வி . ச.உரை . ) ( மச்சபு . சூரியசந். கஉ .) [ சுய சாதி : 
( சுய ; வாண .) 

சுய- - பாதி . ராதி . - இரா .) 
அர்த்தபிதரபூதம் - ஒருவகை நோய் ; இது : 

அர்த்தவாதம் -1 . பிரயோசநத்தைச்சொல் 
கண்ணிமைகள் சரிந்து தொங்குதல் , தலைம லுதல் , ( சைவப்பி . ஙக . ) 2. புகழ்தல் , துதித் 
யிர் முறைத்தல் , தாடையுலால் , மு - க்களை தல் , ( உ - ம் . ) " பட்டுக்களைப்போல வேதார் 
நீங்குதல் , துக்கித்த முகம் , உருட்டியுருட்டி த்தத்தின் ம 

த்தத்தின் மகிமையைத் துதிப்பதே யர்த்த 
ப்பார்க்குதல் , அகாலநித்திரை, மந்தாக்கிங், வாதமெனவும் ” ( வேதா. சூ . கூ . உரை .) ( அ 
சுபாவவார்த்தை , சொப்பகத்தில் இறந்தவர் ருத்தவாதம்பார் . ) ( * 9- ; வாடி . ) 
களைக்கண்டு பேசுதல் , கறுப்பாகிய வஸ்து , 
வெல்லம் , பால் , மாமிசம் இவைகளில் விரு அர்த்தவுதயம் - அர்த்தோதயம் . ( உ - ம் . ) 
ப்பம் என்னும் இக்குணங்களையுண்டாக்கும் . 

மன்னுமர்த்த வுதயமகோதயம் ” ( சேதுபு . 
( சீவரட் , உஙடு. ) 

தது . சுச .) ( 9 ; உஉய . ) 
அர்த்தபிப்பலி- பாதிப்பிப்பலி . ( பி . வி . அர்த்தவேதம்-- உ.வேதங்கள் நான்கனு 
உக . உரை . ) ( சுய- ; விடிவி .) 

ளொன்று ; அது : தட்சிணை ஆச்சியசரு உப 

காராதிகளை நிண்ணயம்பண்ணுவித்துத்தரு 
அர்த்தபிருட்டகம் - அங்கக்கிரியை பதினா 

மாதி சதுர்விதபுருஷார்த்தத்திற்குஞ் சாதக 
றிலொன்று . ( சிலப். அரங்கே . கஉ . உரை .) 

மாயிருப்பது . ( வேதா.சூ.கூ.உரை. ) சுய 

சுய ; 
ஐடிக . ) 

அர்த்தபேதரோகம் - சிரசில்வரும் ஒருவ 
கை ரோகம் . ( சீவாட் . உகக . ) ( இது சிரசி 

அர்த்தாங்கம் 1. அர்த்தாங்கவாதரோ 
லொருபக்கத்தைப்பேதிப்பதால் அர்த்தபே கம் . ( உ - ம் .) " இழியுமிந்தவள்ளியத்தாந்த 
தமெனப்பட்டது . ) 

லப்பேரையியம்புங்காலர்த்தாங்கமிசுவுவீக்க 

ம் ” ( தைல .தைலவ . கஉ அ .) 2. பாதிச்சரீரம் . 
அர்த்தம் - 1. இரந்து கேட்டல் , 2 . 

( சுய - பாதி . காம சரீரம் .) 
கூறு . 3. சடப்பொருள் . 4. சம்பத்து , 5.சொ 
ல்லினாற் கருதப்படும் பொருள் . ( உ - ம் . ) " மரு அரீத்தாங்கவாதம்-- பாரிசவாதம் . (சீவா 
ந்தனவேதார்த்த முழுவது முரைக்கும் ” ( சூத . ட் . கசுச .) ( சுய ; சு ; வா . ) 
எக்கி . பூ . க : கக . ) 6. திரவியம் . 7. தொடக் 

அர்த்தர்ங்கீகாரம்-- ஒரு பகுதியையங்கீ 
கம் . 8. நன்றாயிருத்தல் . 9. பாதி . 10. பிர 
யோசநம் . 11. பிறப்பு . 12. வியாச்சியம் . ( 1 , 

கரித்தல் , பாதியையங்கீகரித்தல் . ( உ - ம் . ) 
3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 10 , 11 , 12 , ( * 9_ ; 2, 9 . 

" இங்ஙனங்கூறிய உபதேசமொழிகளை யாத் 
தாங்கீகாரமாக உட்கொண்டு ” 

( தை 
சுய- . ) 

கக . அவதாரி .) ( கயாறீகார் : சுய 
அர்த்தம்பண்ணல் - பொருள் சொல்லல் . பாதி . கரீகாரா ஒத்துக்கொள்ளுதல் .) 
அர்த்தமண்டபம் - கோயிலிலே மூலத்தா 
நத்துக்கடுத்த மண்டபம் . ( சுய ; 32 வ . ) 

அர்த்தாட்சி பக்கப்பார்வை . ( அயனாக்ஷி ) 
அர்த்தமாத்திரயோசந நீர்விகற்பக்காட்சி - 

அரீத்தாத்- அர்த்தத்தினாலே , இருக்கிற 
குணங்களையின்றிப்பொருண்மாத்திரம் துக படி , உள்ள படி . ( உ - ம் . ) " கர்த்திருத்துவ 
ப்படுக்கும் நிருவிகற்பக்காட்சி . ( கா முண்டானபொழுதேயிச்சை யர்த்தாத்சித்த 
பொருள் . ஜாத 

ம் " ( சி . சி . உ : ருகா . சிவாக் . ) ( கய மென் 
மட்டும் . யொஜ ந - 
பொருந்துசை. நிவி - கஓ - விகற்பமின் பது சாதி என வடமொழி ஐந்தாம்வே 

ற்றுமையில் மணிப்பிரவாளத்துள் வந்தது . 
மை . காக்ஷி - பிரத்தியட்சம் .) 

7. ) 

அர்த்தாதுரம்-- பொருளாசை . ( சுய 
அர்த்தரதன் ஒருவகைத் தேர்வீரன் . 
( உ - ம் ) " நண்ணுமர்த்தர தர்க்கு நாயகர் ” ( பா பொருள் . 

ஆசை . ) 
தே . அணி . ...) [ சுய- ; rg . ) 

அர்த்தாந்தரநியாசம் -- வேற்றுப்பொருள் 
அர்த்தராத்திரி - பாதியிரா . ( உ - ம் . ) " அர்த்வைப்பென் 

வைப்பென்னும் ஓரலங்காரம் , ( விசர் . இலக் 
தராத்திரியதாகு மமரர்கோன் வாழுமூரில் " 

சுச- ) ( கமகாநவ : 


வைரா சத . 


-- 


ஆ mo 


குவ . 


234 


அர்ப்பித்தல் . 


உஙரு 


அரக்கன் 


காம - பொருள் . கதா வேறு . நாவல 

அர்ப்பிதம் - 1. கொடுக்கப்பட்டது .2 , நிவே 
வைப்பு . ) 

திக்கப்பட்டது . [ கவித . ] 
அர்த்தாந்தரம் - 1. தோல்வித்தாநம் அறு 

அர்ப்பீடம் - அரப்பாயம் . ( வீரசோ. பெர் 
பத்தைந்தில் ஒன்று அது : தனக்கு வருந் ருட் . உக. உரை. ) 
தோல்வியைப் பிறிதொன்று பேசி மறைத் 

அரிப்பு தோட்டரோகம் உதடுகளிலே 
ல் . (சி.சி. அளவை. கச . மறை .) 2. வேறர்த் சிறிய பேரீச்சங்காய்போல வீக்கத்தை உண் 
தம் . 3 . வேறுகாரணம் . 

[ கயானா : டாக்கும் ஒரு ரோகம் . ( சீவரட் . உ எ கூ 

அர்ப்புதம் -1. இந்தியாவிலே மேற்குத்தி 
சுய- - பொருள் . சதா - வேறு . ) 

சையிலிருக்கும் ஒருமலை , 2. ஒரெண் ; அது : 
அர்த்தாபத்தி- அருத்தாபத்தியென்னும் ஆயிரம் இலட்சங்கொண்டது . ( த.நி. போ . 
பிரமாணம் . ( சி . சி . அளவை . க . ) அய்யா உரு ) பத்துக்கோடி . ( சி - லி . ஞாக . உரு . சு . ) 
வதி : - பொருள் . சூவதி - பேறு . ) 3. பாம்பு . 4. மாமிசமொத்தை . 5. மேகம் 

( கலஉ. ) 
அரீத்தாபத்தியலங்காரம் --பொருட்பேற் 
றுப்பிரமாண அணி . (குவல .ககஉ .) ( சு ; அர்ப்புதவர்த்தமரோகம் கண்ணிமை 

யினோரங்களிலே மாமிசமொத்தையைப் போ 
சூவதி ; ககாரம் .) 

லத் தடித்தலையுண்டாக்கும் ஒரு நோய் . ( சீவ 
அர்த்தாலங்காரம் - பொருளணி . கார் பட்.உசரு.) ( சுவடி- மொத்தை . 

வா 
அலகா . ) 

8 - இமை .) 
அர்த்தி --- 1. இரந்து கேட்போன் 2. எவி அர்ப்புதாகிரகம் - பாலரைத்தொடரு. 

ன்ற பன்னிரண்டு பெண்கிரகங்களுளொன் 
யது செய்வோன் . 3. முறையீடு செய்வோன் . 

று ; அது : குழந்தை பிறந்த பன்னிரண்டாம் 
4. வாதி . ( கயி - து .) 

நாளிலாவது , பன்னிரண்டாம் மாசத்திலா 
அரீத்தித்தல் - இரத்தல் , வேண்டுதல் . ( தா வது , பன்னிரண்டாம்வருஷத்திலாவது சிசு 

மொ 5 . சு . உரை ) 
யு . 

வையல்லது தாயைப்பிடிக்குமென்பர் . ( சீவ 

ரட் . உஉ அ . ) 
அர்த்திதவாதம்- ஒருவகை வாதரோகம் . 

அர்வாசீதம் - 1. வீக்காலத்தது . 2. பின் 
(சீவரட் . சுக . ) ( இது பாதிமுகத்தை விகா 
ரப்படுத்து தலால் வந்தபெயர் . [ சுயி வருவது . 3 மாறானது . ( சுவாரு.) 

அர -1 , பாம்பு . ( உ - ம் .) "உள் வாழாக்கொ 
வா . ) 

-ழுதிண்கலுழனொத்தான் " (இராமா . கட 
அர்த்தோதயம் - அறுபது வருஷத்துக்கொ 5. அச . ) ( அரா என்பது அர என நின்றது . ) 
ருமுறை வரும் ஒரு விசேட காலம் ; 

அரக்கம்- 1. கொம்பரக்கு . 2. திருநாம 
தைமாசத்திலே ஞாயிற்றுக்கிழமையும் அமா ப்பாலைப்பூண்டு. 3. நன்னாரிக்கொடி . 
வாசையுந்திருவோணநக்ஷத்திரமும் வியதீபா அரக்கர் --1 , அசுரர் .2 . இராக்கதர் . ( உ - ம் . ) 
தயோகமுங்கூடியகாலம் . ( சைவ . வினா. ) அரக்கரோரழிவுசெய்து கழிவரெல் " ( இரா 
( “ அயநசங்கிர 

ராமமாசிமகத்திலர்த் வாலிவதை . எக . ) 
தோதயத்தில் ” ( அருணாசலபு . திருமலை . அரக்கல்- 1. " அரக்கல் " என்னும் ஒரு 
வலம் . உச .) ( சயொஉய ) 

வியங்கோள் வினைமுற்று . 2. அரைத்தல் . 3 . 
அர்ப்பகன் - பாலகன் . ( க - க . ) இருப்பு விட்டுப்பெயர்தல் . 4. தேய்த்தல் . 

5. புடைபெயர்தல் . ( உ - ம் . ) " கல்லாக்குங்க 
அர்ப்பணம் - 1. ஒப்பித்தல் . ( உ - ம் . ) 

டுமையவல்ல ” ( இராமா . நகர் நீ.உஉரு ) 6. வரு 
" ஈசுரார்ப்பணம் " ( ஞாநவா. அருச்சு . கசு . ) 
2. கொடுத்தல் . 3. திருப்பிக்கொடுத்தல் . 4.ந்தச்செய்தல் . (உ - ம் . ) " எல்லரக்குமயினுதி 

வேலி ராவணனும் " ( இராமா . ஊர்தேடு . 
துளைத்தல் , 5. நிவேதித்தல். ( வாண . ) உ xo.) ( அரங்கு என்னுந்தன்வினையினின் 
அர்ப்பம் - 1. ஒளியில்லாதது . 2. பனி . 

ஙகரங் ககர மாய்த் திரிந்து பிறவினைப்பொ 
3. பிள்ளை . 4 , பூண்டு , ( க- . ) 

ருளில் வந்தது . ) 
அர்ப்பன் - மாணாக்கன் . ( சுல . ) அரக்கன் -- 1. அசுரன் . ( உ - ம் . ) " ஆம்பன் மு 
அர்ப்பித்தல் - நிவேதித்தல் . 

கவரக்கன் ” ( கல்லா . க . ) 2. இராக்கதன் . 


உ - ம் . ) " 


| 


235 


அரங்கக்கூத்தி . 


உகன் 


அரங்கு . 


- சபை , 


( உ - ம் .) " ஆயிடையரக்கன் ” ( இராமா . நிந்த யனச்செல்லும் " ( கூர்மபு . நவகண் . 
னை . உக .) ( rr .) 

சங . ) 
அரக்காம்பல் - செவ்வாம்பல் . ( உ - ம் . ) " மரு 

அரங்கசீவகன் -- மைப்பூச்சுவேலைசெய்து 
வரக்காம்பல் பங்கயந்தழைந்து ( சூத.முத் 

சீவிப்போன் . ( ro ஜீவக : ரஹ 
தி . அ : கூ 0.) [ அரக்கு - சிவப்பு ) 

ஜீவக சீவிப்போன் .) 
அரக்கி - இராக்கதமகள் . ( உ - ம் .) " மைவ 

அரங்கபூசை- வீரலக்குமியாகியு அரங்க 
ண்ணத்தரக்கிபோரில் " ( இசாமா . அகலி . 

தேவதைக்குச் செய்யும் பூசை . ( உ - ம் . ) " சின 
அஉ .) 

ந்தணிந்தடங்கபூசைசெய்வனென்று ( பாரத . 
அரக்கிலச்சினை 

மெழுகினால் வைத்த வாரணா. சாரு .) [ PD; வஜா. ) 
முத்திரை . ( உ - ம் .) " அரக்கிலச்சினையில்வை 
த்தவெஞ்சலிலோலைகாட்ட ” ( சூளா. தூது . 

அரங்கபூதி - ஐப்பசி மாசப்பௌரணை வரு 
அஉ . ) 

ம் இராத்திரி . ( மதிதி ) 
அரக்கினிரதம் - கொம்பரக்குக்கஷாயம் . 

அரங்கபூமி - 1. நாடகசாலை . 2. யுத்தக 
( உ - ம் .) " அரக்கினிரதஞ்சு வச்சமும் ” ( தை 

எம் . (TM- .) 
ல . தைலவ . உங .) 

அரக்கு - 1-3 . அரக்கென்னேவலுந் தெரி அரங்கம்- 1. அபிநயசாலை , கூத்துப்பயி 
நிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4. லிடம் . (உ - ம் . ) “ ஆடம்பலமுமரங்கமுஞ் சா 
கொம்பரக்கு . ( உ - ம் . ) " வராககர்ணிபலையா லையும் " (சிந்தா. பண்மக் . கக . ) 2. கல்விச் 
க்கோர்வகைக்கீரைம்பலமாம் ( தைல . தை சாலை . ( உ - ம் . ) " சென்மலியரங்க மன்ற 
லவ . உச . ) 5. சாதிலிங்கம் . ( உ - ம் . ) " 

அங் ற்றியே முதலவெல்லாம் " ( கந்தபு . சூானகர் 
கையரக்குத்தோய்ந் தன்னசேயிதழ் ” ( சிறு புரி . 2 க . ) 3. கூத்தாடிப்பாடல் , 4. சத்தி 
பா . எச .) 6. சாராயம் . 7. சிவப்பு . ( உ - ம் . ) ரம் . 5. சதுரச்சாலை . 6. சபை , ( உ - ம் . ) " சூ 
" அரக்குண்பஞ்சிகடிாட்டி " ( சிந்தா . கநக ., ளிகையரங்க மன்றம் ” ( கந்தபு . நகர்செய் . 
அ . ) 8. சிவப்பு மெழுகு . ( உ - ம் .) " தீயூட்டாக் எ . ) 7. சிலம்பகூடம் . 8, சூது பயிலிடம் . S. 
கேயென்னவுருகி ” ( கந்தபு . மார்க்கண் . கரு . ) சோழதேசத்துள்ள ஸ்ரீரங்கம் என்னும் விட் 
9. தேன் . 

ணு தலம் . ( உ - ம் ) " அலங்காரமளிக்குந்தெ 
அரக்குக் காந்தம் - ஒருவகைக்காந்தக்கல் . ன்ன ரங்கத்திடைதொழுதான் ( பாரத . அரு 
அரக்குத்தைலம் - கொம்பரக்கு முதலியவச்சுநன்றி . கக . ) 10. நிறம் . 11. யாற்றிடை 
ற்றிலிருந்து வடிக்கும் ஒருவகைத்தைலம் . குறை . ( உ - ம் . ) அ.திலரங்கத்தகன்பொ 
( உ - ம் . ) ( தைல . தைலவ . ருக , சு 0 . பார் . ) 

ழில் ” ( சிலப் . காடு , சு . ) 12. யுத்தகளம். 
அரக்குதல் - 1. அழித்தல் . 2. இருப்புவி 13. வண்ணங்கொடுக்கும் மை . [ 1 , 2 , 3 , 
ட்டுப்பெயர்த்தல் . 3. உரைஞ்சுதல் , தேய்த் 4,5,6,7, 8 , 9 , 10 , 12 , 13. ராம .) 
தல் . ( உ - ம் . ) " அரக்கனீரைந்துவாயுமலறவே அரங்கல்- 1. அழிதல் . ( உ - ம் . ) “ பிணி 
பாக்கி னானடியாலும் " ( தேவார , திருவை . யரங்க வினையகல ” ( இராமா . குலமுறைகி . 
50. திருமா .) 4. சகரும் பூமியிற்படப்புடை உ . ) 3. ஈடழிதல் , மனங்கலங்கல் . ( உ - ம் . ) 
பெயர்தல் . பிள்ளையாக்கி யாக்கி வந்தது " கோடாங்கிட வெழுங்குவிதடங்கொங்கை 
( வழக் . ) ( " அரக்கல் , அரக்குதல் ” இரண்டும் யார் ” ( இராமா . பால . எதிர் கா .) 
ஒருபொருளன . ) 

அபங்கன் 

ஸ்ரீசங்கத்துப்பெருமாள் , 
அபக்குநீர் --இரத்த நீர் . ( உ - ம் . ) " புண்ணி ( உ - ம் .) " அத்தனச்சனரங்கன் ” ( நாலாயி.கேதே 
டையாக்குநீர் பொழியச்சாம்புவர் ” ( சூத. மு ட்டரும் , சு . ) [ rry ) 
த்தி . எ : உரு . ) ( அரக்கு - சிவப்பு. ) 

அரங்கு - 1-3 . அரங்கென்னேவலுந்தெரி 
அரக்குமஞ்சள் -- மிகச்சிவந்தமஞ்சள் . 

நிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 
அரர 

சிவ சிவ எனப்பொருள் படும் . அறை . 5. இடம் . 6. சபை . 7. சூதாடுத் 
ஒரு அடுக்குமொழி . ( திருவிலை . இந்திரன் ற்கு வகுத்ததாகம் . ( உ - ம் . ) “ அரங்கின்றி 
முடி . கஎ .) [ ஹாஹா . ) 

வட்டாடியற்றே " (வள் . சக . ) 8. நாடகசா 
அரங்கக்கூத்தி- பகிரங்கமான நாடகசா லை . ( உ - ம் .) " அவை புகழாங்கின் மேலாடுவா 
லையிற்கூத்தாடும் பெண் . ( உ - ம் .) " அரங்கக்கூ ளணி நுகல் ” (கலித்தொகை. எசு . ) 9. போர் 


236 


அரசம் . 


உகஎ 


அரசரொளி . 


க்களம் . 10. யாற்றிடக்குறை . [ 4,5,6,7,8,9. சம்மொலிகுன்மம் ” ( தைல . தைலவ . அக . ) 
|To . ] 

[ 1 , 2. கால . 

1. ) 
அரங்கேற்றம் ---- சபையாரிடங்கொண்டுவ அரசர்க்குத் துணைவர் - அரசர்க்கெண்பே 
ந்து அவர் தங்கீகரிப்பைப் பெறல் . ( ரம் 

ராயம் . 
சபை . ஏற்றம் - ஏற்றுதல் ) 

அரசர்க்குறுதிச்சுற்றம் அரசரைப்பற் 
அரங்கேற்று - 1.அரங்கேற்றம், 2-4.அரங் றிநின் றவர்க்குயிர்த்துணை செய்வோர் ; அவர் 
கேற்றென்னேவலுந் தெரிநிலைவினைப்பகுதி படைத்தொழிலோர் , நிமித்திகப்புலவர் , மரு 
யும் வினைத்தொகையும் . 

த்துவக்கலைஞர் நட்பாளர் , அந்தணாளர் என் 
அரங்கேற்றுதல் -1.அரங்கேறச்செய்தல் . ) னும் ஐவர் . ( சூ - நிகண் . கஉ . ங எ . ) 
2. புதிதாக இயற்றப்பட்ட ஒரு நூலைச்சபை அரசர்க்கேண்பேராயம் - அரசர்ச்குத்து 
யார் முன் கொண்டுவந்து தெரிவித்து அவரது ணைசெய்யும் எண்மர் ; அவர் ; கரணத்திய 
சம்மதத்தைப் பெறல் . ( உ - ம் .) " கண்ணிய லவர் , கடைகாப்பாளர் , நகரமாக்கள் , படை 
வரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே ” (இத்தலைவர் , சுற்றம் , யானை வீரர் , புரவிவீரர் , 
ராமா . சிறப்பு . கக . ) 3. முதன் முறை சபைக் மந்திரியர் என்பவர் . ( சூ - நிகண் . கஉ . கூகூ . ) 
குமுன் கொண்டுவருதல் . 
அரங்கேறுதல் -1.சபைக்கு முன்வருதல் , டித்தொழினடாத்தும் ஐவர் ; அவர் : மந்திரி 

அரசர்க்கைம் பெருங்குழ - அரசரோடுகூ 
அரங்கொழிசெய்யுள் - புறநாடக உருக்கயர் , புரோகிதர் , தூதுவர் ,ஒற்றர் , சேநாபதி 
ளுள் இறுதியுரு . ( சிலப் . . : ச . உரை . ) யர் என்பவர் . நிகண் . சஉ . உ.எ. ) 
அரசங்கம்.- அரசினுக்குளவாகிய உறுப்பு 

அரசர்தணம் – தூங்காமை , கல்வி , துணிவு 
க்கள் ; அவை : அமைச்சு , நாடு , அரண் , பொ 

என அரசர்க்குரிய மூவித இலக்கணங்கள் . 
ருள் , படை , நட்பு என்பன . ( வள் . ங . அக . 

து : 

தூங்காமைசல்வி துணிவுடைமையிம் 
பரி .) 

மூன்று - நீங்கா நிலனாள் பவற்கு ” என்னுங்குற 
அாசசிந்நம்-- மரபுபற்றி யாசர்க்குரியன 

ளாற்பெறப்படும் . ( வள் . கூ அக . ) ( தூங்கா 
வாகிய விசேடமானகுறிகள் ; அக்குறிகள் : 

மை - விரைவுண்மை .) 
முடி , குடை , கவரி , தோட்டி , மு.ரசு , சக்க 

அரசர் பா - அகவற்பா . ( உ - ம் . ) " அரசர் 
ரம் , யானை , கொடி , மதில் , தோரணம் , நீர் - பாவாலாற்றுப்படைமேல் " ( இலக்கணவிள . 
க்குடம் , பூமாலை , சங்கு , கடல் , மகரம் , பாட் . அங .) 
ஆமை , இணைக்கயல் , சிங்கம் , தீபம் , இட 

அரசர் பின்னேர் --வண்கர் . ( உ - ம் . ) " 
பம் , சிங்காசநம் என்னும் இருபத்தொன் சர்பின்னோரகநகர் மருங்கில் ” (சிலப் . அடை 
மாம் . ( சூ - சிகண் , கஉ . கஉ 0 .) 

க்கல . காக .) 
* அரசண்மை- பகையரசன் அணித்தாக 

அரசரறுதொழில் - அரசர்க்குரிய ஆறுதொ 
ருக்கை . அஃது ஈதிகள் ஆறனுள் ஒன்று . ழில்கள் ; அவை : ஈதல் , பல்லுயி மோம்பல் , 
( வள் . எஙஉ . பரி . ) 

ஓதல் , படைக்கலம் பயிலல் , பகைத்திறந்தெ 
அரசநீதி- அரசு நடாத்து முறைமைகூறு றுதல் , வேட்டல் என்பன . ( வள் , கூ அசு 
நூல் . ( உ - ம் . ) " தேறலார் தமைத்தேறலுந் திவா . கஉ -வது .) 

தறலாமையுமென்று - மாறலா அரசரியல்பு - அசர்க்கெப்பொழுதும் 
டன் மலைதலுமாறுடன் மருவிவாழ்தலும் இருக்க வேண்டிய தன்மைகள் ; அவை : அஞ் 
ன்னே யா றலாதனவரசருக்கென்று கொண் 

சாமை , ஈகை , அறிவு , ஊக்கம் என்பன . 
டாசநீதியிற்சொன்னார் ” ( பாரத . சூது . எஉ .. ) 

அஞ்சாமை யீகையறிவூக்க மிக்தான் 
அரசபரி- பெண்களது மனம்போல மிக் கு மெஞ்சாமை வேந்தர்க்கியல்பு 
க மனத்ததாய் வாழைமடலைப்போலச் செ 

குறளாற்பெறப்படும் . ( வள் . கூ அஉ . ) 
வியுள தாய் நான்கு காலும் பிடரும் முகமும் 

அரசரொளி- குடியோம்பல் , கொடை , 
முதுகும் முன்புறமும்வெண்ணிறமாய் எண் 

செங்கோல் , தலையளி ஆகிய அசர்க்குரிய மகி 
பத்திரண்டு விரலுயர்ந்த குதிரை. ( சூ - நிக . 

இது : " கொடையளிசெங்கோல் குடி 
கஉ . கரு . ) 

யோம்பனான்கு-முடையானாம் வேந்தர்க்கோ 
அரசம் - 1. சாரமில்லாதது . 2. சுவை ளி ” என்னுங்குறளாற் பெறப்படும் . ( வள் . 
யில்லாதது . 3. மூலரோகம் . ( உ - ம் .) " அர கூகூ ..) 


” என்னுங் 


மை . 


237 


அரசிகம் . 


உஙஅ 


அரசுவா . 


அர 


- 


அரசவநம்- திருவாவடுதுறையென்னும் அரசியல் - 1. அரசன தியல்பு . ( வள் . ங க - 
ஒரு சிவஸ்தலம் . (தணிகை. முகவு . ) ஆம் அதி . ) 2 . அரசுநடாத்து முறைமை . 

அரசளித்தல் - இராச்சியபரிபாலகஞ்செய் ( உ - ம் .) அழைத்து நீடாசியலுசாவி " ( பாரத . 
தல் . ( உ - ம் . ) “ ஆரூராசளிப்பவரருளினால் ” வாரணா. கஉ அ . ) 
( பெரியபு . திருஞாந . ரு.கா.) 

அரசிருக்கை - 1. அரசன் வீற்றிருக்குஞ் 
அரசன் - 1. இறைவன் . 2. எப்பொரு சபை . ( சூ . நிகண் . ரு : ஈ கா . ) 2. அரசுசெய் 
ட்குமிறைவன் . 3. கார்முகிற்பாஷாணம் . 4 . யும் உரிமை . ( உ - ம் .) " தனயனாங்குலோத்து 
துருசு .. 5. பாணகெந்தகம் . 6. வியாழன் ங்கற்குத் தன்னரசிருக்சைநல்கி ” (திருவிளை . 
( உ - ம் .) “ 

" ஓகையோடரசனோதிடுகின்றான் " பழியஞ். உ .) 3. சிங்காசநம் . 
( கந்தபு . திருச்செந்தி . கஅ . ) 

அரசிருத்தல் ராசாவாக வீற்றிருத் 
அரசன் விருத்தம் -- தொண்ணூற்றாறு பிர தல் , ( உ - ம் . ) " தென்னவனீன் றகன்னிப் 
பந்தங்களுளொன்று ; அது : பத்துக்கலித்து பெண்ணரசிருந்து ( திருவிளை . தடாதகை . 
றையும் , முப்பது விருத்தமும், கலித்தாழி ச .. ) 
சையுமாக மலைவருணனையுங் , கடல்வருண அரசிருப்பு - 1.அ . சிருக்கும் இடம் . ( உ - ம் . ) 
னையும் , நாட்டுவருணனையும் , நிலவருணனை அவன கருமரசிருப்பு மண்டபமும் ” ( திருவி 
யும் , வாண்மங்கலமும் , தோண்மங்கலமும்ளை , மாணிக் . எஎ .) 2. அரசிருத்தல் . 
பாடிமுடிப்பது . இது முடிபுனைந்த அரசனு சிலியை - ஒரு சிவஸ்தலம் . ( பெரிய 
க்குரியது . ( தொன்னூல் , உ அங . உரை . ) பு . திருஞாந. கககூரு . ) 

அரசன்விரோதி- 1. கொவ்வைக்கொடி . அரசிலை -1 . அரசமரத்தின் இலை . 2.மிரு 
2. பூவாசமரம் . 

கங்களுக்கிடும் அரசிலைக்கு மி . 
அரசநீதி- அரசாகிய காவலை நடாத்துமு அரசிலைத்துக்கம் - அபசிலைபோலுந்தொ 
றை . ( வள் . கூக - ம் அதி . ) 

ங்கல் . 
அரசனுயிர்காத்தோன் காண்டாமிருகம் . அரசிறை- 1. அரசர்க்காசன் . ( உ - ம் . ) 
[ இஃதொரு கதையிலே ஓரரசனுயிரைக்காத் அரசிறையரசரொடெழுதலும் ” ( சூளா . 
ததென்பதனால் வா தபெயர் . ) 

கல்யாண . க 0 கா .) 2. அரசர்க்கிறுக்கும் இறை 
அரசாட்சி - அரசாளுதல் . ( உ - ம் . ) யானா 

ப்பொருள் . 
மிவ் வரசாள்வனென்னேயிவ்வரசாட்சியினி 

அரசு - 1. அரசர். ( உ - ம் . ) " அரசுபடவம 
தேயம்மா ” ( இராமா . யுத் . மீட் . உஉக . ) ருழக்கி " ( மதுரைக்காஞ்சி . கஉ அ . ) 2. அர 

அரசாணி- விவாக மண்டபத்திலே யாசங் சன் . ( உ - ம் .) " நராதிபனாகருக்கரசாய் - மகு 
கால் நாட்டும் மேடை 

டமேந்திய குரிசில் ” ( பாரத . குருகு . கச ) 
அரசாணிக்கால் - விவாக மண்டபத்திலே 3. அரசாட்சி . ( உ - ம் . ) " அரசேதஞ்சமென்ற 
யரசாணியிலே முருக்குடன் நாட்டப்படும் ருங்கானடைந்த ” ( சிலப் . புறஞ்சேரி . சுச .) 
அரசங்கொம்பு. 

4. அரசியல் , அரசன் றன்மை . ( உ - ம் . ) " அர 
அரசாணிப்பானை - விவாக மண்டபத்துக் சுமேம்படீஇய " ( சிலப் . இந்திரவிழ . கசுக .) 
குமுன்னிறுத்தப்படும் அடுக்குப்பானை . 5. அரசென்னுமாம் . ( உ - ம் .) " மீச்செலாத 

அரசாளுகை இராச்சியஞ்செய்கை . வரசு ” ( சூத . எக்கி . பூ . சு ; கூஉ . ) 6. இரா 
அரசாளுதல் - அரசு செய்தல் . ( உ - ம் . ) ச்சியம் . ( உ - ம் . ) " எனதுயிரரசுவாழ்வென்ப 
மூண்டபகை செற்றுலகமுற்று மரசாளும் யாவையு- நின து ” ( பாரத . குருகுல . சாரு . ) 
பாண்டியன் ( திருவாதவூ . மந்திரி . உ . ) 7. சிரேட்டம் . ( உ - ம் . ) " மின்னார் தமக் 

அரசானம் - 1. அரசமரம் . 2. அரத்தை கோரரசே ” ( கந்தபு . தெய்வ . கசங .) 8. திரு 
ப்பூண்டு . 3. பேரரத்தைப்பூண்டு . 

நாவுக்கரசுநாயனார் . ( பெரியபு . திருஞாந. 
அரசி- 1. அரசன் மனைவி . ( உ - ம் . ) " அத 

சகச . ) 
சரிற்புகுந்து பேராசியான நீ ” ( இராமா. மந்த . அரசு கட்டில் - சிங்காசநம் . ( உ - ம் .) " அர 
கூக.) 2. அரசு செய்கிறவள் . 3. சிரேட்டமா சுகட்டிலிற்றுஞ்சியதறியாது ” ( சிலப் . அழ 
னவள் . ( உ - ம் .) " உன்னைக்காட்டினன் கற்ற்படு . எ .) 
பினுக்கரசியென்றுலகில் " ( இராமா . மீட் . 

அரசுவா நான்குகால்கள் துதிக்கை , 
கஉ ங . ) 

கோசம் , வாலென்னும் எழுறுப்பும் நிலத்தி 
அரசிகம்-- சுவையில்லது, ரசமில்லாதது . லே தோய்வதாய் , காலின கம்பாலையுஞ் சங் 
( காலிக . ) 

கினையும் ஒத்த வெண்ணிறம் உடையதாய் , 


. 


238 


அரணம் . 


உங்க 


அரணியா நி . 


-- 


* 


மா 


நான்கு கால்கள் 

துதிக்கை வால் இரண்டு பரிவெய்த ” ( கந்தபு . அவுணர் . நிச . ) 6. கழி 
கொம்புகள் என்னும் எட்டுறுப்பாலுங்கொல் த்தல் . ( உ - ம் . ) " புறம்பாகவைத்ததனையா 
லவல்லதாய் , ஏழுமுழ உயர்ச்சியும் ஒன்பது ணஞ்செய்யும் " (சாதக , அட்ட . உஉ . ) 7. கட் 
முழ நீட்சியும் 

பதின்மூன்று முழச் சுற்றுமு டாலாயகாவல் . 8. காவல் . ( உ - ம் .) " அவுணர் 
டைய தாய்ச் , சிறுகண்ணுஞ் செம்புள்ளியுமு வைகுமோரரண மானகிரவுஞ்சகிரி ” 

( கந்த 
டையதாய் , முற்பக்கமுயர்ந்து பிற்பக்கந்தா பு . தாரகன் வதை . க o அ . ) 9.காவற்சாலை .10 . 
ழ்ந்த அரசியானை . ( உ - ம் . ) " அரசுவாவத கோட்டை . 11. தொடுதோல் . 12. மாணா 
னாடாடி ” ( சூளா. கல்யாண . கக . ) க்கனுக்குச் செய்யும் நற்கொடை . ( உ - ம் .) " துய 

அரசோ நம் - வெள்ளைப்பூண்டு . ( தைல . ர்த்தழல் சமிப்ப - வரணவாசி நீரருளினாற் 
தைலவ . கூ . ( ரு . ) 

ளித்தளித்து ” ( சேதுபு . மங்கல . நிக . ) 13 . 
அாட்டம் பாலை நிலம் . 

நீக்குதல் . ( உ -ம் . ) " பாசஹரணம் ” ( சி . சி . 
அரட்டர் - 1. குறுநிலமன்னர் . ( உ - ம் . ) அ : உரு . சிவாக் .) 14. மஞ்சம் . 15. மதில் , 
" அரட்டக்கரும்படை மானவேற்குறுமன் 

( உ - ம் . ) " நம்மூர்ப்புறத்தினிலாரணமீதாய்ப் 
னவர் நண்ணினார் ” ( திருவிளை . உக்கிர . வே போகுதலரிது " ( கந்தபு . அரசுசெய் . கூ ) 16 . 
ல்வளை . கக . ) 2. குறும்பர் , துட்டர் . (உ - ம் .) வேலி. ( உ - ம் ) " மாற்பெருமதிலைச் சூழவரம் 
" அடைந்தவர்க்குறுகணாற்று மாட்டரும் ” ( கா பறுதானை தன்னை - யேற்பு டையாண மாகவி 
ஞ்சிபு . இருபத் . . அசு . ) 

யற்று வித்து " ( கந்தபு . அசுரர்யா . ங எ . ) 17 . 
அரட்டல் - அச்சுறுத்தல் 

வேற்படை , 
அரட்டன் - குறும்பன் . ( உ - ம் . ) " ஆறிரு அரணாம்பரம் 1. மதில் , 2. வேலி , 
மதியினெய்தியாட்டனை யடர்த்து ” (சிந்தா. 

அரணி 

1. அக்கிளி. 2. அக்கிரியைப்பிற 

ப்பிக்க உபயோகமாகும் அரசுமுதலிய 
பதுமை . குசு . ) 
அரட்டி 1. அச்சம் . ( இஃதாளென்னுஞ் ங்களின் கட்டை . (பிரமோப . கூ கூ .) 

3 - 5 . 
சொல்லினின்று பிறந்தது .) 2. அச்சுறுவித் அரணியென்னேவலும் தெரிநிலைவினைப்பகு 
தென்னும் செய்தெனச்சம் . 

தியும் வினைத்தொகையும் . 6. கணிகாரிகை 
* அாட்டு - 1. அரளச்செய்தல் . 2. ஏவல் . | யென்னுமொரு சிறுமாம் . அது : தீக்கடை 
3. வினைத்தொகை . 

தற்கானது . 

7. கவசம் . 8. காடு . 

யன் . 10. தீக்கடைகோல் , ( உ.- ம் . ) " அரணி 
அரட்டுகம் . 

தசநாடகத்தொன்று . 
அரட்டுசம் . 

யின்புறத்தனலென ” ( பாரத . சம்பவ . எஎ . ) 
அரட்டுதல் -- அச்சுறுத்தல் . 

11. தீத்தட்டிக்கல் . 12. மதில் . 
1. அழகு . 2. காவல் . ( உ - ம் . ) அரணித்தல் - 1. அரணாக்கல் . 2. உரத் 
" அரணிலானென் கட்டங்கியவன் பினால் ” ( 

சிதல் , கடினப்படல் , முறைத்தல் 3. காவல் 
ந்தா . கநக . உ ரு எ .) 3. காவற்காடு , 4. கோட் செய்தல் . 4. சிறப்பித்தல் , 

5 . மதில் . 6. மதில் , கடல் , மலை , அரணிப்பு -- அரணித்தல் . 
காடு என்னும் நான்கனாலும் ஆகிய காவல் . அரணியகதலி - காட்டுவாழைமரம் . ( கா 
" மணிநீருமண்ணு மலையுமணிநிழற் ணகவி : காண வ 

காடு . கடிவி 
காடுமுடையதாண் ” உயர்வகலந்திண்மைய 

ழை . ] 
ருமையிங்கான்கி - னமைவாணென்றுரைக்கு 

அரணியசடகம் - காட்டுக்குருவி . ( கா 
நூல் ” என்னுங் குறட்களாற் பெறப்படும் . 
( வள் . எசஉ . எசங .) 7. வேல் . ( பிங்கல . 

டக . ) 
கூ எ எ . ) 

அரணியசாரணை- காட்டிஞ்சி . 
அரண்மனை 1. கோட்டை . 2. மதிலாற் 

அரணியம் -- காடு . ( காண ) 
காவல்செய்யப்பட்டவீடு . 

அரணியன் - காட்டிலிருப்பவன் . ( உ - ம் . ) 
1. அழகு . 2. இருப்பிடம் . 

அரணியனென்றவர்க்கன்புகூர்ந்தனை " ( இ 
( உ - ம் . ) " துன்னெறியவுணர்யாருந்துவன்றிய 

ராமா . விபீடண . உ . ) ( காண 

) 3 . 
வாணமாகி ” ( கந்தபு . விந்தம்பி . க . 
கதவு . 4. கருஞ்சீரகம் . ( உ - ம் .) 

அரணியா - காட்டுக்காணை . ( காணலா ) 
பலங்கடுகை நீரடிமுத்தமொலிபோகிபுட்பே 

அரணியர நீ - பெருங்காடு . ( காண் 
ந்திரங்காரமட்டம் ( தைல . தைலவ . ககஉ , 
5. கவசம் . ( உ - ம் . ) " பாசம் பிணித்தவாணம் 


9. சூரி 


--- 


1 


கடை . 


படக . 


-- 


அரணம் 


2 ). ) 


அரணம் 


239 


அரதநாகரம் . 


உச O 


அரமகள் . 


அரணை 


மருக்கவ 


செங் . அக . ) 


அரணிருக்கை - கோட்டை , 

வறுத்த விழித்து மணிமேடையினும் வாரி 
ஒரு செந்து . ( சீவரட் . ஙசுச .) வீச - அரதநாக ரமான தன்று முதலின்றளவு 
[ இது கடித்தால் சரீரமுழுதுநடுக்கல் , வா ழிதானே " ( அருணாசலபு . திருக்கண் . கச . 
யால் நுரைவீழ்தல் , நாத்தடித்தல் என்னும் ( ரதாகா . ) 
இக்குணங்களுண்டாகும் . ) 

அரதைப்பெரும்பாழி - ஒரு தலம் . ( டெ 
அரத்தகம் - செம்பஞ்சி . (உ - ம் . ) " அர்த்த ரியபு . திருஞாந . ச O .. ) 
கமருளச் செய்தசீறடி ” ( சிந்தா , இலக்க, அஉ . ) 

அரந்தை-- 1. குறிஞ்சியாழிசை. ( பிங்க .. 
( ஈதக . ) 

கூ 0 எக . ) 2. சுரவெட்டை . ( இராசவை ) 
அரத்தம் - 1. அரக்கு . ( உ - ம் .) " அரத்த 

3. பாரிச்சந்நி . ( இராசவைத் . ) 4 . 
மாதிவகைகாய்ச்சு - முளவை ” ( தைல . பாயிரற்சி. ( உ - ம் .) " அரந்தைப் பெண்டிரினைந்த 
உஎ .) 2. இரத்தம் . ( உ - ம் .) " அரத்தமுண் னாகவ ” ( மதுரைக்காஞ்சி , சுசுசு .) 5. வருத் 
டொளிரும் வாளவுணர்ச்செற்று ” ( நைடத.தம் . (உ - ம் ) " வானத்தரக்கரந்தைப்படவீர் 
நளன் . கச .) 3. குங்குமப்பூ ( தைலவ . அரும் த்து ” ( மறைசையந். கக . ) 
பத . ) 4. சிவப்பு . ( உ - ம் . ) அரத்தவேணி 

அரநி- . ஒரு அரிட்ட தேவதை . 
யர் ” ( கந்தபு . முதனா. அஉ . ) 5. செங்கடப்ப அரப்பள்ளியான் - சர்ப்பசயநராகிய விட் 
மரம் . 6. செங்கழுநீர் . 7. செங்குவளை . 8 . 

ணு . ( உ - ம் . ) " அரப்பள்ளியானுமலருறை 
செம்பரத்தைப் பூண்டு . 9. செம்பருந்து . 10 . வானும் " ( தேவார , திருச்சி . திருஞாந.க . ) 
செம்பு . 11. செம்மெழுகு. 12. செம்மை , அரப்பிரியை உமாதேவி . ( உ - ம் . ) " அர 
செவ்வை . 13. பவளம். ( சூ . நிகண் . சு : எ ) ப்பிரியை பார்ப்பதியே " ( திருவானை . கோச் 
14. பொன் . 15. மஞ்சள் . ( ஈது . ) 

( ஹா- சிவன் . 

வியா 
அரத்தன் – 1. ஆசையில்லாதவன் . ( பௌ மனைவி . ) 
ட் . பாச . உக .) ( சு - எதிர்மறை . ஈத- ஆ 

அரப்பொடி - 1. அயவெள்ளை , 2 . இரு 
சையுடையவன் . ) 2. செவ்வாயென்னுங்கிர 

ம்பை யரத்தினாலேயராவியெடுத்த தூள் . 

அரபி- 1. கடுக்காய் , 2. காடு . 
கம் . - 

( ஈத - ரகாந்தமிழில் அகரம் பெற்று 
வந்தது . ) 

அரம் - 1.இரணம் . ( இராசவைத் . ) 2. இரு 
அரத்தி - 1. இன்பமானது . ( பதி . ) 2. பு முதலியவைகளை யாவுதற்காகக்கூரிய 

கீறுகீறான பற்களுடையதாக 
செவ்வல்லி . 

உருக்கினார் 
அரத்தி நி -1 சிறுவிரல் நீட்டிய பிடிமுழம் . லுங்கூர்மையரேனும் ” ( வள்.ககள் .உரு 

செய்யப்பட்ட ஒரு கருவி . ( உ - ம் . ) " அரம்போ 
2. முழங்கை . ( காதி ] 

ளையின் சிலைக்கம்பு . 4. கீழறை . 5. 
அரத்துறை - ஒரு சிவஸ்தலம் . ( பெரிய 6. பாதலம் . 7. வாளாம் . ( உ - ம் ) " அரம் 
பு . திருஞாந . கஅ எ . ) 

போழ்ந்தறுத்த ” ( மதுரைக்காஞ்சி . நகசு . 
அரத்தை - 1. ஒரு செடி ; இது : சிற்றரத் 

அரம்பு - குறும்பு . ( உ - ம் . ) " மேலைவாம்பி 
தை , போரத்தையென இருவகைப்படும் . 2 . 

கந்தரம்பு செய்யுங் - கலியது பிறவிகண்டாங் 
சிற்றரத்தை . ( உ - ம் . ) " அரத்தை முக்கடுமு ( சிந்தா . முத் . கஉக . 
ஸ்தைமஞ்சிட்டி ” ( தைல . தைலவ . க . ) 

அரம்பை- 1. அசமதாகப்பூண்டு, ( இராச 
அசத்தோற்பலம்- 1. செங்கழுநீர்ச்செடி , வைத் .) 2. தெய்வப்பெண் . (உ -ம் .) செரு 
2. செங்குவளைச்செடி . ( கொத® . ) வின் மாண்டவ ரரம்பையர்ச்சேர்குவரன்றே 

அரததம் -- 1. இரத்திநம் , அகன் மணி . நைடத . நிலா . கூ . ) 3. தேவவேசையரு 
( உ - ம் ) " அரதகலசவியன் கரம் " ( தணி ளொருத்தி . ( உ - ம் . ) " திலோத்தமை யரம் 
கை , கடவுள் வாழ் . கூ . ) 2. சிரேட்டமானது . பையுருப்பசி மேநகை முதலோர் " ( கூர் 
3. பெண்கள் காலிலணியுஞ்சிலம்பு . 

பு . மேரு . கா .) 4. வாழை . ( உ - ம் . 
பொன்னினால் அல்லது வெள்ளியினால் ஆக் ன ரம்பை நிரம்பியதொல்வரை " ( இராமா 
கப்பட்டது . 4. மிருதபாஷாணம் . [ 1,2,3. வரைக்காட்சி . ருக . ) [ 2 , 3 , 

) [ 2 , 3 , 4 , பலா 
( த . ) 

அரமகள் - தெய்வப்பெண் . ( உ - ம் . ) " அந் 
அரதநாகாம் - 1. இரத்திகமேடுக்குஞ்சு கினிதிருந்தகாலை யரமகளவனை நோக்கி ” ( க 
ங்கம் . 2. சமுத்திரம் . ( உ - ம் . ) " மரகதாதிக தபு . வள்ளி . உ க எ .) 


குகை 


) 


தன் 


240 


அரவம் . 


உசசு 


அரவு . 


விய . ) 


அரமங்கை - தெய்வப்பெண் . (உ - ம் .) " அர 2. ஆரவாரம் . 3. இராகுகேது . ( உ - ம் . ) " வரி 
மங்கையர் சாமரைபாங்காசைத் திட ” ( காஞ் யரவம்பெண் ” (விதாக . பஞ்சா. கஎ . ) 4. இ 
சிபு . பன்னி . உ கூச . ) 

ரைச்சல் . 5. ஒலி . ( சூ . நிகண் . கக . ரகா . ச . ) 
அரமனை - அரசன் மனை . ( உ - ம் .) அரம 6. சிலம்பு . 7. படையெழுச்சி , ( வீரசோ. 
னைக்கெய்துமுனியம்பினேன் ” ( பாரத . கீச பொருட் . கசு .) 8. பதஞ்சலிமுநிவர் . ( உ - ம் . ) 
க . கூ . ) 

" புலியாவங்கண்டு கொண்டாடவாடும்புராத 
அரமாதர் - தெய்வப்பெண்கள் . ( உ - ம் . ) நன் ” ( புலியூசர் . எக . ) 9. பாம்பு , ( உ - ம் . ) 
" அம்மென் மூரலாமாதரொருவர்க்கொருவர் " நச்சளையாவமென்ன ( பாரத . பதினான் . 
( இரகு . திக்கு , காரு . ) 

கசுங . ) 10. பேரொலி . ( உ - ம் . ) " அரவமாக 
அரமா ரவம்-. நாயுருவி . 

தியன்னையும் ” (பாரத . குரு . ககக . ) 11. மன 
அரமீ - கடுக்காய் . 

க்கலக்கம் . ( உ - ம் .) " கண்ணும்புருவமுமரவ 
அரமியம்- 1. அரண்மனை . 2. செல்வர் ஞ்செய்ய ” சிந்தா . முத்தி . உ.0 அ . ) [ 2 , 4 , 
வீடு . 3. நிலாமுற்றம் . (உ - ம் . ) " நிரைநிலை 5,10. வ . ) 
மாடத்தரமியந்தோறும் ” ( மதுரைக்காஎஞ்சி . 

அரவன் - சிவன் . ( உ - ம் . ) " அரவன்பால் 
சுருக . ) 4. பிரமிப்பூண்டு [ 1 , 2, 3 , ஹரி வெண்ணீற்றன் ” ( சூத. எக்கி பூ . ஙச : க . ) 

அரவாபரணன் 

சிவன் . ( உ - ம் . ) " அரவா 
அரழறி --- இரும்பு முறிச்செடி . . 

பரணன் றந்தருளருமாமறை ( பாரத . ப 
அரயன் - அரசன் . 

னான் . ருக .) ( அரவு- பாம்பு . ஆபரணம் - அணி . ) 
அராம் - 1. ஆயுத முதலியன வைக்கும் 

அரவாய்க்கடிப்பகை- வேப்பிலை. ( மணி 

மேகலை . எங - ம்பக் . ) [ அரம் போன்ற வாயு 
உறை . 

2 . கதவுத்தட்டு , 3. துன்னூசி . 
( கார . ) 

டையதாய்ப் பேய்க்குப் பகையாயிருத்தல்பற் 

றிவந்த பெயரென்பர் . அரம் ; வாய் ; கடி - 
அரரி - கதவு . ( சூ ரி . எ - க க 

பிசாசம் ; பகை . ) 
அரரு - சத்துரு . 

அரவித்தல் - ஒலித்தல் . ( உ - ம் . ) " அரவத் 
அரலை 1. கடல் . 2. கழலை . 3. குற்றம் . 

தால்வரையைச் சுற்றியமாரோடசுரர்கூடி - யர 
( உ - ம் .) " நரம்பினாலைதீரவுரீஇ ( மலைபடு . 

வித்துக்கடைய " ( தேவார , திருநனி . எ 
உச . ) ( அது : முடங்கிப்பற்றன்மை போலி 

திருநாவ . ) 
ருப்பதா வரலையென்றாயிற்று .) 4. துர்க்கை , 

அரவிந்தம் 1. தாமரை . 2. நாரைப்பற 
5. மரற்செடி . 6. விதை . ( உ - ம் .) " அரலையு வை . 3. பஞ்சலோகத்தொன்றாகிய செம்பு . 
க்கன நெடுந் தாளாசினி ( மலைபடு . கஙக . 

விரைவு . விரு 

அடை 
1 , 2 , 4 , 5 , 6. ( சூ . நிகண் . கக . ரகா . கூரு .) 
அரவக்கிரி - வேங்கடமலை . ( உ - ம் . ) " 

தல் , ) 
வக்கிரிசார்ந்தான் ( பாரத . அருச்சு நன்றி . 

அரவிந்தலோசநன் - விட்டுனு . ( உ - ம் . ) 
கஉ . ) 

" அனைத்துலகுமுடையவரவிந்தலோசநனை ” 
அரவக்கொடியோன் துரியோதனன் . ( நாலாயிர திருவாய்மொழி .சு - ஆம்பத்து .க O.) 
( உ - ம் . ) " அரவநெடுங்கொடியுயர்த்தோன் ) 

அரவிந்தன் - பிரமா. ( உ - ம் . ) " அரக்கரவி 
( பாரதி , சௌ . செ .) ( அசவம் - பாம்பு .) சன்குலத்தோர் ” (கல்வளை.) ( தாமரைப்பூ 
அரவணை - பாம்பாகிய படுக்கை . ( உ - ம் .) 

. 
" நெளிந்தாடரவணையையன் ” ( பாரதி . அரு 

அரவிந்தாக்கன் 

விட்டுணு . [ கரவிங் 
ச்சுனன்றீ . கக . ) 

தாமரை. சுக்ஷ கண்ணன் . ) 
அரவணைத்தல் - தழுவிக்கொள்ளுதல் ,. அரவிந்தை - இலக்குமி . ( உ - ம் . ) " அரவிந் 
( வழக் . ) 

தையன்னாளை " ( காவிதா- தாமரையுடை 
அரவணையான்-- விட்டுணு. ( உ - ம் . ) 

உ - ம் . ) " அர யாள் . ) 
வணையான் சிந்தித்தாற்று மடி " ( தேவார , திரு 

அரவீசம் - பாதரசம் . 
வதிகை . க . திருநா .) 

அரவு - 1. ஆயிலியம் , ( இராசவைத். 2 , 
அரவப்பகை - கருடன் . ( உ - ம் .) " அரவ பதஞ்சலி முரிவர் . ( உ - ம் .)" புலியோடரவுதொ 
பகையூர்தி ” ( நாலாயிர. அட்டு , கக .) 

ழுங்கூத்துடையவர் " ( வெங்கை . ங ச எ . ) 3 . 
அரவம் - 1. ஆயிலியநாள் . ( உ - ம் . ) " ஆதி பாம்பு . (உ - ம் . ) " நச்சாடாவனையான் " ( பா 
ரைகேட்டையாவம் " (விதாந . பஞ்சா. கக . ) ரத . பதின்மூ.க o அ . ) 3. வைக்கோற்பழுதை. 


( காவில் : 


கா 


“ அ ) 


241 


அரன் . 


அராகம் . 


அரண் 


( உ - ம் . ) “ கிட்டுவார் பரிநிறுத்துவா ரரவருட்டு அரன்மகன் - 1. குமரன் . 2. விநாயகன் . 
வார் " ( திருவிளை . மண்சுமந்த . ரு .) 4. விடம் ; 3. வீரபத்திரன் . ( ஹா ; மகன் . ) 
ஆகுபெயர் . ( ஐங்குறு . ) 

அரன் வெற்பு - கைலாசமலை . 
அரவுநாள் - ஆயிலியநாள் . 

அரன்றேழன் - குபோன் . ( ஹா - சிவன் . 
அரவெனுந்துதீ - கருமசாந்தி .( தைல. அரு தோழன் - நண்பன் .] 
ம்பத . ) 

அரனிடத்தவள் - உமாதேவி . ( சிவனுடை 
அரவொலி 
- ஹர என்று சிவனை நோக்கி 

ய இடப்பக்கமுடையவளென்றபடி .) 
ச்சொல்லுஞ்சத்தம் . ( உ - ம் .) " அரவொலியா 

அரனெறி- ஒரு சிவாலயம் . ( பெரியபு . 
கமங்கள றிவாரறி தோத்திரங்கள் " ( தேவார , திருஞாந . ருககூ ) 
நொடி . அ . சுந்தர . ) 
அரவோன் - பதஞ்சலி முநிவன் . ( உ - ம் . ) யநாள் . (உ - ம் .) " முற்றிலராவழல்பூரமூன்று - 

அரா - 1. அராவென்னேவல் , 2. ஆயிலி 
“ சீராவோனும் ” ( கோயிற்பு, நடராஜ . 10. ) மகம்விற்பரணியதோமுகம் ” ( விதாக , பஞ் 
அரளல் - அரளுதல் . ( உ - ம் . ) 

சா . க அ .) 3. நாகமல்லி . ( இராசவைத். ) 4. பா 
டார்சிலர் . ” ( இராமா. இலங்கையழி . சச . ) 

ம்பு . ( உ - ம் . ) " பொங்கராவெயின் மணிப்பூணு 
அரளி- 1. நாறிமரம் . 2. பீநாறிமாம் . 3 . 

( பாரத . பதின்மூ . 20 அ . ) 
பெருமரம் , 4. ஒருவகைப்பூச்செடி . ( இது 

அராக்கோள் --இராகுகேது . (உ - ம் . ) " அ 
அலரியின் மரூஉ , ] 

ராக்கோளிரண்டும் ” ( சேந்தன் திவாகர . கஉ .) 
அரளித்தொக்கு பீநாறிமரப்பட்டை . ( அர 
ளி - பீநாறிமரம் . தொக்கு - தோல் . ) 

அராகதத்துவம் -- வித்தியாதத்துவம் ஏழி 

னொன்று ; அது : வித்தையிலிருந்து தோற்றி 
அரளுதல் - பிரமித்தல் , மிக அஞ்சுதல் , போகத்திலே யாசையையெழுப்புவது . 
அரற்றல்-- 1. அரற்றுதல் . 2. யாழ்நரம் (உ - ம் .) “ வித்தியாதத் துவத்திலே யராகதத் 
போசை . ( பிங்கல , கசசக . ) 

துவந்தோன்றி யான்மாக்கள் செய்த கன்ம 
அரற்று - 1. ஒலி . ( உ.ம். ) " அரற்றொடுத்துக்கீடாகப் பிரகிருதியினின்றும் பிறந் 
குறைந்து வீழ்ந்தும் ” ( கந்தபு.சூாப - வ . ச அஅ . ) சுக துக்காநுபவங்களை மேலுமேலும் புசிக் 
2. பலவுஞ்சொல்லியழுது தன் குறைகூறுதகையின் பொருட்டிச்சையைப் பண்ணாநிற்கு 
ல் , வாய்விட்டழுதல் . (சிந்தா. நா ம . உ எ க . ம் ” ( சி . சி . 2 : குசு . மறை . ) ( ராம் ; தக : 
உரை .) 

அராகபகவான்-- புருஷதத்துவத்திற்கு 
அரற்றுதல் -1 . அலறுதல் . (உ - ம்.) " அரு அராகதத்துவத்திற்கும் அபிமாந்தேவதை . 

றயின்னமுங்காணாதரற்ற " ( தாயு . ஆகா (சி.சி. 2 : எக . சிவாக் ) ( ராம ; யமவசு . 
ர . ச . ) 2. அழுதல் . ( உ - ம் .) " கல்லுயர்பொரு 

) 
ப்பினிடைகாமாடிசெல்ல - வல்லனசொலெ 

அராகம் -1. 

1. அடக்கமான தன்மை . (க 
ன்று மணி நூபுரமாற்ற ” ( கந்தபு . தெய்வ . ராம் : சு 

தெய்வ . ராம் : சா - எதிர்மறை . ராம் 

எதிர்மறை . ராம் - விருப்பு . ) 
உங O. ) 3. ஒலித்தல் . ( உ - ம் .) " நோன் கழல் - | 2. அடங்காத இச்சை . (உ - ம் . ) " அரசாவரா 
கல்லெனவரற்றிடக்கழலிற்பூட்டினான் ” ( கந்கமிலரானவர்பராவும் ) ( சேதுபு . சருவ . 
தபு . முதனாட்பா , உஉ .) 4. சத்தமிட்டுச்சொ உக . ) 3. ஒருவன் தான் விரும்பிய பெண் 
ல்லுதல் . ( உ - ம் .) " அங்கசரீரியாற்றியசாபம் " னைப்பெறாதபோது மிகவும் வருந்தி யழும் 
( பாரத . புட்ப . எக . ) 

படியாசையைச்செய்வது . ( சி . சி. உ . அ 0 . 
அரன் -1 . இரௌத்திரமுகூர்த்தம் ; இது : மறை . ) 4. இராகதத்துவம் . (உ - ம் . ) " அரு 
பகலிலும் இரவிலும் முதலில் நிகழுமுசுடர் ந்தின்பத்துன்பமுள்ள த்தறிவினுக் கராகமா 
த்தம் . ( விதாந.குணாத . எங .) 2. எப்பொரு தி - தருந்தன் வேதனையாங்காட்சி ( ச.சி. 
குமிறைவன் . 3. சிவன் , சங்காரகர்த்தா . அளவை . எ . ) 5. இராகம் . . 
((சிவதரு . ஐவகை . கூகூ . ) ( பக்குவான் மாக்க மொடராகக் தாளமிம்மூன்றும் பகர்ந்திடுமு 
ளுடைய பாசத்தையரிக்கையினாலே மானே றயினாற்பாதம் ” (திருவிளை . மாறியாடி.அ .) 
ன்னும் 

நாமத்தையுடைய சிவன் என்பர் இது : பைரவிமுதற்குறிஞ்சியீறாயுள்ள ங.உ - 
சிவாக்கிரயோகியர் . சி . சி . அ ; சு . சிவாக் .) என வரையறைப்படினும் இவ்வரையறையு 
4. திரிகாலனிடத்திலே காமிகாகமங்கற்றுக் ள் அடங்காது நெஞ்சு, மிடறு , நாக்கு , அக் 
கொண்ட ஒருவன் . ( த.நி. போ.கரு . ) 5. கு , அண்ணம் , உதடு , பல் , தலையென்னும் 
பதினொருருத்தியரிலொருவன் . 6. மஞ்சட் எட்டுத் தாருங்களினின்று எடுத்தல் , படுத்த 
பூண்டு . [ 1-5 . ஹா . ) 

ல், நலிதல் , கும்பித்தல் , குடிலம் , ஒலி, உரு 


போவ 


242 


அராவணல் . 


உசங் 


அரி . 


அராவணை 


ஹொ 


6 , தாக்கு என்னும் எட்டுக் கிரியைகளால் ருக . ) ( அமா - நாகம் . அண்ணல் சிரேட் 
இன்னும் பலவகைப்படும் . 6. கலிப்பாவுறுப் டன் . ) 
புள் ஒன்றாகிய முடுகியல் . அது : அளவடிமு 

அரவணை பார் . 
தலாக எல்லா அடியானும் வந்து நான்கடியி அராவல் - 1 அழுத்தல் . 2. உரிஞ்சுதல் . 
ற்குறையாமலும் எட்டடியில் மிகாமலிருப் 1-2 . ( உ - ம் . ) " வய்யராவியமாரன் வாளியும் வா 
பது . ( இலக்கணசிந் . எஎ . ) 7. சிவப்பு . 8. னிலாநெடுவாடையும் - மெய்யராவிடவாவி 
செம்பராகம் . ( உ - ம் . ) 

உ - ம் . ) " நெய்யராகமழிய ” சோர " ( இராமா, கைகேசி.ருசு . ) 3. மிண்டல் . 
( இராமா. நீர்விளை . கக . ) 9. பாலையாழ்த்தி அராவாரம் --கொடிமுந்திரி . ( உ - ம் .) " மது 
றம் . ( சூ . நிகண் . க : ங ங . ) 10. பொன் . ரா மாங்கனி மாதுலங்கங் - கதலியராவாரங் கொ 
ம என்னும் வடமொழி தமிழில் அகாரம் ளுஞ்சி ” ( தைல . தைலவ . கஙடு.) 
பெற்று அராகமென நிற்றலன்றி 
நிற்றலன்றி இராகம் 

அராவுதல்- அரத்தாற்றேய்த்தல் . 
என இகாரம் பெற்று நிற்கும் . " இராகம் " பார் . 

அராவைரி -1 . 

1. கருடன் . 2. கீரி , 3. மயில் . 
( 2. 10. ராம . ) 

( கார் - பாம்பு . ெெவரி - பகை . ) 
அராகவொத்தாழிசைக்கலிப்பா- வண் 

அராளகட காழகம் - திருத்தக்கை முப்பத 
ணகவொத்தாழிசைக்கலிப்பா . அது : தரவுக் ளொன்று . ( சிலப் . அரங்கே . கஉ . ) ( இது 
தாழிசையும் வந்தபின் வண்ணகமும் அதன் சுத்தானந்தப்பிரகாசமென்னுந் தமிழ்ப்பரத 
பின் அம்போதரங்கமும் அதன்பின் தனிச் நூலிற்காணப்பட்டதென்றார் . ) 
சொல்லுஞ்சுரிதகமும் வந்து ஆறுறுப்பினால் அராளம் -- 1 . இருவாட்சிச்செடி , ( உ - ம் ) 
முடிவது . ( இலக்கணசிங். எக . ) 

" ஓம்புபுளியாரை மருக்கொழுந்தராளம் பதி 
அராத்தல் -- 1. அராவுதல் . 2. சிந்தித்தன்மூன்றும் ” ( தைல . தைலவ . கூடு . ) 2 . 
ல் . 3. முட்டுதல் . (வழக் . ) 

குங்கிலியம் . ( தைல . தைலவ . சக்க . ) 3. பெ 
அராத்திரி - கைலாசமலை . [ மரா : ருவிரல் குஞ்சித்துச் சுட்டுவிரன் முடக்கியொ 
சிவன் . சுஜி - மலை . ) ழிந்த விரன் மூன்றும் நிமிர்ந்து 

வளைவது . 
அராத்துதல் - அராத்தல் . 

( உ - ம் .) " அராள மாவதறிவாக்கிளப்பிற் - பெ 
அரர்தி-சத்துரு . ( கராதி . 

ருவிரல் குஞ்சித்துச் சுட்டுவிரன் முடக்கி - விர 
) 

ல்கண் மூன்றும் நிமிர்த்தகம் வளைத்தற் - குரி 
அராநட்பு - பிடிகொடாத கொண்டாட் யதென்பவுணர்த்திசினோ 

( சிலப் . அ 

பங் 
டம் . ( வழக் . ) ( கார் பாம்பு . 

கே . கஅ . உரை .) 
சிநேகம் . ) 

அரி 1. அக்கிரி . 2. அக்கித்தேவன் . 
அராபதம் - வண்டு . ( உ - ம் . ) " தங்கராபத 

( உ - ம் . ) " அரியுமற்றெனது கூறுநீலனென் 

றறைந்திட்டானால் ” ( இராமா. திருவவ . உஎ . ) 
நெருங்கு தொங்கலணி தாமவேலடலாக்கநீ றறைந்திட்டானால் ” ( இ 
( பாரத . மணிமான் . கபகூ ) 

3. அங்கிதீரனுடைய ஒன்பது புத்திரர்களி 

லொருவன் . ( உ.-ம். ) " கிம்புருடனரிகேதுமா 
அராமி - 1. கெட்டவள் . 2. கெட்டவன் . லன் ” ( கந்தபு . அண்டசோ. உசு . ) ( அங்கிதீர 
அராழநி - பதஞ்சலிமுங் . ( உ - ம் . ) " னென்பது சுரீய ) என்பதன் விகாரம் . 
முறியீது வேண்டும் ” (திருவிளை வெள்ளி. திரு தீய என்பது மிருகேந்திரம் அத்வப்பிரக 
க்கூ . உரு . ) 

ரணம் கஎ - ஆஞ் சுலோகத்திற்காணப்பட்ட 
அராமை - கீழ்மகள் . ( சா ar , ) 

து .) 4. அடர்பு . 5. அரிசி , ( உ - ம் .) " வாலா 
அராலம் - 1 , கொடுவாள் . 2. மதம்பிலிற் கழுவியவண்ணச்செம்புனல் " ( சிந்தா . காங். 
றும் யானை . 3. வளைந்தது . ( கா 

( கா . ) ங க. அ . ) 6. அரித்தல் . ( உ - ம் . ) " அரிக்கூடி 

ன்னியம் " ( மதுரைக்காஞ்சி . ஈ கஉ . ) 7 . அரி 
அராலை -1. நாட்டியப் பெண் , 2. வேசை . 

தல் . ( உ - ம் . ) " ஆக்கரிய மூக்குங்கையரியுண் 
( கராஜா . ) 

டாளென்றாரை ( இராமா . சூர்ப்பாகை . 
அராவணம் -- புலம்பாமை. ( உ - ம் . ) கஉரு , ) 8-10 . அரியென்னேவலுந் தெரி 
லம் - அராவணமதாவவதரித்திடு மருட்சீதரா ” விலைவினைப்பகுதியும் வினைத் தொகையும் . 
( சேதுபு . இராமனருச் . ருக . ) 

( உ - ம் .) " ஆலைவாய்க்கரும்பின் றேனுமரிதலை 
அராவணல் - ஆதிசேடன் . ( உ - ம் . ) " அரா ப்பாளைத்தேனும் ” ( இராமா . நாட்டு . கூ . வி 
வணன் முடித்தலை ” ( சேதுபு.. 

ராமனருச் . | கை .) 11 , விட்டுணு . 12. அழகு . ( உ - ம் . ) " அ 


னாரே 


க 


ஞா 


243 


அரி. 


உசச 


அரி . 


கக : 


ரிநீரவிழ்நீலமல்லி ” ( கலித்தொகை . கூக . ) ம்பு . 59. சிலம்பு முதலியவைகளுக்குள்ளிடு 
13. அறுத்தல் ,(உ - ம் .) " அரிபுகும் பொழுதில் " மணி . ( உ - ம்:) “சில்லரிச்சிலம்பின்வள்வார் ” 
( மதுரைக்காஞ்சி .) 14. ஆயுதம் . ( சூ . நிகண் . (சிந்தா , கோவிந் . 60. ) 50. சிவன் . ( உ - ம் . ) 
க + : ஙச . ) 15. ஆவணிமாதம் . ( இராசவைத் . " முராரிநாராயணனரிமுதற்பு சலுறு நாமங்க 
க ro . ) 16. ஆறென்னும் எண் . [ அரியாகிய ள் - வினையிலந்தணீர்சாரணவள வினவ்விமல 
உட்பகைகள் ஆறென்னுங் குறிப்புப்பற்றிவ னையுணர்த்தும்மே " ( சூத , எக்கி . பூ , ந.கூ. 
ந்த பெயர் . ) 17. இந்திரன் . ( உ - ம் . ) " அரி கா . ) 61. சுரம் , ( இராசவை . கருகா . ) 62. சூரி 
திரு முன்னரெய்தி ( கந்தபு . திருவிளை.கூ எ .) யன் . ( உ - ம் . ) " நிலவெனக்கென வரியெனக் 
18. வெற்றி . 19. இயமன் . ( உ - ம் . ) " ஆரு கெனு நீதியொப்பன வீதியே ( அரிச்சு . இரு 
யிர்கொண்டிடுமரிதனூர்தியும் ” 

( கந்தபு . 

திர.க ச .) 63. செம்மறியாட்டுக்கடா . ( உ - ம் . ) 
தான . ச 0 .) -20 . இலக்கிநத்திற் காறாமிடம் . அரியினொடு தரக்குறவாடுமே ” ( மச்சபு. கைமி . 
21. ஈர்வாள் . 22. உட்டுளைப்பொருள் . 23 . ங 0. ) 64. சோலை . 65. தாட்டு வடிவம் , 66 . 
பகை . 24. உருக்கும கவசவாசனுக்கு மகனும் தவளை . ( உ - ம் . ) " தொல்லையோர் பிரமன் 
விதர்ப்ப நாட்டரசனுமாயிருந்த ஒருவன் . ( மச் ஞ்சிய காலைத் தோன்றிய நீத்தமேலரிபோற் 
சபு . போச.க.) 25. உருளை . 26. ஐம்மை , செல்லுமார்க்கண்டன் ( கந்தபு . திருநகர . 
( உ - ம் . ) “ அரிமயிர்த்திரண் முன்கை ” ( புறநா . எஎ . ) 67. தான்றிக்காய் . ( இராசவை . கசுங .) 
கக .)27.ஒருதாளம். ( சூ . நிகண் . கஉ - வது கஉ . ) 68. திருவோண நட்சத்திரம் . ( உ - ம் .) " அரிம 
28. ஒன்பது கண்டங்களுளொன்று . 29. கட் கங்குன்றிருபான் " (விதாந. குணாகுண . உ எ . ) 
டில் . 30. கடல் . 31. கடுக்காய் . ( இர ;சவைத் | 69. துண்டம் . 70. துளசி . ( தைல . தை 
கசுங . ) 32. கண்வரி, செவ்வரி . ( உ - ம் ) " அரி லவ . கூரு . ) .71 . தேர் . 72. நித்திரை , 
மதருண்கணார் ( கலித்தொகை . கக .) 33. (பிங்கல . . 0 அரு . }73.நிறம் .( உ - ம் .) " வெள்ளரி 
கபில நிறம் . 34. கருங்காலி மரம் . 35 , கரு வெண்சோறு ” ( மலைபடு, சசுரு .) 74 . நீர் . (விசுவ 
ங்கிளி. ( பிங்க .உஙருக . ) 36. கருஞ்சிவப்பு . 37 . நிகண்டு . ) 75 , நீர்த்தொட்டி . ( மேதிரிகோ 
கள்ளு. ( சூ . நிகண் . 

. ச . ) 38. கா சம் . ) 76. நெருக்கம் . 77. நெல் . ( உ - ம் . ) 
சம் . ( இராசவைத் . கசு கூ . ) 39 . 

39. காற்று . 40, " அரிமண்டலம்புதைத்து ” ( தைல. தைலவ. 
கிளி . ( உ ம் . ) " மாப்புக்கரியுங் குயிலும் அச. ) 78. நெற்கதிர் . ( உ - ம் . ) " எறி தருமரியி 
பயில் பொழில் ( பழமலையந்தாதி . எ எ . ) 41. ன்சும்மையெடுத்து வானிட்ட போர்கள் ” ( இ 
கிரணம் , ஒளி . ( உ - ம் .) " அரிமணிச்சிலையின் ராமா . நாட் . உக . ) 79. நெற்கதிர்களின் பசு 
சலாகையால் " ( பாரத . இந்திரப் . -- . .) 12 . ங்காய்த் தண்ணீர் . ( இராசவைத் ) 80. நெற் 
கீழ்காய் நெல்லி . ராசவைத் . கசுகூ . ) 43 . சூடு . ( உ - ம் . ) " எள்ளாவரி மானுடர் மிகுப்ப " 
குதிரை. ( உ - ம் .) " நன்றிகொள மகநடத்த ( இலக்கணவி , சுஎக . உரை. ) 81. விசி , கட்ட 
வெண்ணியோ ” ( இராமா, திருவவ . அக . ) 44 . லின் விசி . 82. பச்சைகலந்த மஞ்சணிறம் . 83. 
தசாவிலுள்ள ஒருமலை . ( உ - ம் .) " அரியெ பச்சைறேம் . 84. படுக்கை . 85. பத்திரஹரி 
னுங்குன்றும் " ( கூர்மபு . பிலக்க. உஎ. ) 43. யென்னும்புலவன் . 86. மருதப்பறை.( உ - ம் . ) 
குயில் . 46. குரங்கு . ( உ - ம் . ) " அரியினஞ்செ " அரிக்கு - பரியின் யாமை மிளிர ” ( புறநா . 
னற சென் றவடவிகளனைத்தும் " ( இராமா . உச க . ) 87. பன்றி . ( உ - ம் .) " அரிக்குருளைவடி 
மீட் . ககக . ) 47. குற்றம் . ( சூ . நிகண். கக : வான ” ( திருவிளை , கரிக்குருவி . க . ) 88. பனை 
ங க . ) 48. குன்மம் . ( இராசவை . கசுக . ) 49 . மட்டைக்கருக்கு . ( இராசவைத் . கச அ . ) 89 . 
கூர்மை . ( சூ . நிகண் . கக : கூச . ) 50. கொடி பாம்பு . ( உ ம் . ) " கரத்தரிக்கங்கணங்கட்டர 
வேலி . 51. வெண்புகை, ( ஆசிரியநிகண்டு . ) னர் ” ( திருச்செந்தினிரோட்ட .) 90. பிரமன் . 
52. கொள்ளின் வேர் . ( இராசவைத் . ) 53 . 91. புகை . ( உ - ம் . ) " சாதிநறுந்தைலவரியார் 
சத்துரு . ( உ - ம் . ) " தங்கடிராரியேவலினால் க்கு நிறையாயுடந் தளித்தாலென ” ( தைல . 
வந்த திலோத்தமை ” ( பாரத , இந்திர , சங . ) கடவுள் வா.ரு. ) 92 , பொடி . ( இராசவைத் .) 93 . 
54. + திரன் . 55. சிங்கம் . ( உ - ம் . ) " அரியெ பொன் . ( உ - ம் . ) " அரித்தேர் கல்கியுமா 

யு மமை 
னும் பெயர்பொறாமையில் " ( பாரத . காண்ட . யான் " ( பெரும்பாணா. சகூ 0 . ) 94 , மநுடன் . 
ங எ . ) 55. சிங்கமுகன் என்னும் அசுரன் , ( 95. மஞ்சணிறம் , செந்நிறம் .( உ - ம் .)" அரித்த 
( உ - ம் .) " திறலரிக்கிளவல் ” ( கந்தபு. கிரவு ளிர்மெல்லணை ” ( இராமா . மிதிலை . அக . ) 
ஞ்ச . க . ) 57. சிங்கவிராசி . ( உ - ம் . ) “ மறியரி 96. மயில் , ( உ - ம் . ) " அரியினொடுமரியுற வாடு 
யாறின் " ( விதாந . குணாகுண . சடு . ) 58. சில மால் ” ( மச்சபு . நைமிச . ங .0 . ) 97. மரகதம் . 


| 


244 


அரிகயிறு . 


உசரு 


அரிச்சந்திரன் . 


மை . 


ஹாவுத : 


( சூ . நிகண் . கா : கா . ) 98. மரவயிரம் . ( உ - ம் . ) அரிகரகுமரன் அரிகரபுத்திரன் . ( சூ . 
"" அரிகிணை முழக்கி " ( கல்லாட . ரு ங . ) 99 . நிகண் . க : உ அ .) ( ஹரி - விட்டுணு . ஹா . 
மலர்மாலை . 100. மலை . 101. மழைத்தூவல் . 
102. மூங்கில் . 103. மென்மை . ( உ - ம் . ) 

சிவன் . கரை- மகன் . ) 
" மெல்லிலையரியாம்பலொடு ” ( மதுரைக்காஞ். 

அரிகரப்பன் - ஒருகரப்பன் . ( வழக் . ] 
உருஉ . ) 104. யாழின்நரம்பு . ( உ - ம் .) " அரிக்கு அரிகரப்பான் - வாதக்கரப்பான் . (உ - ம் .) 
ரற்றட்டை ” ( மலைபடு . கூ .) 105 . வண்டு. ( உ - ம் . ) " குட்டரிகரப்பான் வெய்யமருத்தணி மருட் 
அரிவிரசுந் துழாய் ” ( பாரத . இராய . கஎ . ) 

காய்கள் வதப்பும் போம் " ( தைல . தைலவ . 
106. வரி . ( சூ . நிகண் . கக : ஙங .. ) 107. வலி கங கூ . ) 

( சூ . நிகண் . கக : ஙச . ) 108. வாயுதே அரிகரபுத்திரன் - ஐயனார் . ( உ - ம் . ) 
வன் . ( உ - ம் . ) " இரண்டரிகளருளாண்மை த்தகுந்திருமைந்தற்கரிகர புத்திரனெனுநாம 
யோரும் ( பாரத . இராச . கஎ . ) 109. அன் ம்புனைந்து ” ( கந்தபு . மகாசாத் . 60. ) ( ஹரி 
னம் . [ 1 , 2 , 3 , 11 , 15 , 17 , 18 , 20 , 25 , 29 , 

ஹரி - விட்டுணு . ஹா 
32 , 34 , 36 , 37 , 40, 41 , 42 , 44 , 46 , 47 , 
54 , 55 , 56. 57 , 60 , 61 , 62 , 66 , 74, 82 , 

சிவன் . வத 
வது 

மகன் . விட்டுணு மோகி 
83 , 85 , 89 , 90 , 91 , 93 , 94,95 , 96 , 97 , நியென்னும் பெண் வடிவங்கொண்ட போது 
108 , 109. ஹரி; 16 , 21 , 24 , 26 , 35 , 53, அம்மோகி நியைச் சிவன் கூடிப் பெற்றபிள் 
75 , 81. அரி . ) 

ளையென்பர் .) 
அரிக்கண்சட்டி அரிசியரித்தற்குச் சிறு அரிகரி - அத்திக்கொழுந்து . 
துவாரங்கள் விட்டுக் செய்யப்பட்ட சட்டி . அரிகல் 

மகாமேரு . 
அரிக்கரியார் - சிவன் . ( உ - ம் . ) " அரிக்கரியா 

அரிகள் பகைவர் . ( சூ . நிகண் . உ ருக . ) 
ர்கழல்வணக்கி " (பெரியபு . திருஞாந . 500 = . ) | ( அரியென்னும் பேரின் பன்மைச்சொல்லா 
( ஹரி - விட்டுணு . அரியார் - காணுதற்கரி 

காணு தற்கரி தலால் அப்பெயரின் பொருளனைத்துக்கும் 
யவர் . ) 

பன்மையாம் . ) 
அரிக்காந்தி -விஷ்ணுகாந்திப்பூண்டு . ( உ - ம் ) 

அரிகளவம் - நதி . 
புனர் நவமரிக்காந்திதாழை ( தைல . தை 

அரிகறையான் 1. அரிக்குங்கறையான் . 
லவ. எங . ) 

2. தொந்தரவுகொடுக்கிறவன் . ( கறையானரி 
அரிக்குதல் - அரித்தல் . 

ப்பைப் போல விடுக்கண் செய்கிறவனென்ற 
அரிக்குரல் - அரித்தெழுமோசை . 2. இ படி . ) 
னியகுரல் . 3 . தவளைசசத்தம் . ( உ - ம் . ) ( 1,3 , அரிகிணை- மரவயிரத்தினாற் செய்யப்பட்ட 
ஐங்குறு .) 

ஒரு மருத நிலவாத்தியம் . ( உ - ம் . ) " அழலவிர் 
அரிகண்டம் - 1. ஒருவிரதவேடம் ; அது : மூலிசையறு கான்மாதர்குழலிசையறு காற்கூட் 

மணிப்பூண்மள்ள பரிகிணைக்கிசையவூதுங் - கு 
படலமாக இருப்புத்தகடுகளிணைத்துச்செய் 

டம் ” ( அருணாசலபு .திருக்கண் , சரு . ) 
து தன்னை வருத்தும்படி கழுத்திலே மாட்டி 

அரிதால் - காகரத்தகுரல் . ( உ - ம் .) " அரி 
க்கொள்ளும் வேடம் . ( காரி- அரிதல் , கா 

கண் காற்சோழி நாமத்தரவவட்கடித்ததாக " ( சிந் 
கழுத்து . ) 2. தொந்தரவு . ( கரி- அரிதல் . 
தா . ககக , ககக 

அரிகூடம் - கோபுரவாயின் மண்டபம் , 
ಬೆಕ್‌ இடைஞ்சல் . ] 3. நவகண்டங்களு 

அரிகேசம் --சூரியனுடைய கதிர்களினொ 
ளொன்று . ( உ - ம் . ) " அரிகண்டத்து வாழ் ன்று .( உ - ம் .) " ஆதவன்கதிரிலேழ்கதிர் சிறந்த 
வோர் ” ( கந்தபு . அண்ட . Fo . ) ( ஹரி ; வவற்றினிற்சுசுமுணத்தோடு - மேதமற்றொ 

ளிருமியலரிகேசமிரண்டும் வான்புதற்கொளி 
வழங்கும் ” (கூர்மபு . ஆதவர்க . க 

க . ) 
அரிகண்டம்பாடுதல் சமுத்திபாடவும் 

அரிச்சந்திரம் - பிரதிட்டாகலையிலேதேயு 
பாடத் தவறினாற் கத்தியினா லரியப்படவுமி 

தத்துவத்திலுள்ள எட்டுப் புவங்களு ளொ 
சைந்து கழுத்திலே கத்திமாட்டிக்கொண்டு 

ன்று . (சி - லி , கிரியா . உக - ஆம் சுலோ .உரை ) 
பாடல் . (பாவலர் சரித் . கஉ . ) 

அரிகயிறு --அரி நூற்பொறி . (சிந்தா . நா ம .. 
எரு . உரை ) 

அரிச்சந்திரன் - சூரிய குலத்தரசர்களுளொ 


வண- பிரிவு . ) 


ஹாரி ) 


245 


அரிசில். 


உசசு 


அரிட்டம் . 


க்க . ) 


- 


ருவன் ; வன் : திரிசங்குவின் மகன் . அறுவ கரையழகார்திருப்புத்தூர் " ( தேவார , திரு 
கைச்சக்கரவர்த்திகளிலொருவன் . ( உ - ம் . ) "ஓப்புத் . ரு . சுந். ) ( இது , 

ப்புத் . ரு. சுந் ) ( இது , " அரிசொல் ” என்ப 
டைமால்யானைச் சத்தியா தனன்றனுயிர் நிக நன்றிரிபு . ) 
ரெழிலுடைமைந்த னேடவிழ் நறுந்தார்ம அரிசு- மிளகுக்கொடி . 
ன்னவர்போற்று மடலரிச்சந்திரனென்பான் ” பரிசொல் கும்பகோணத்துள்ள ஒரு 
( கூர்மபு . சூரியன் மர . கூசு . ) ( ஹரி ) ந்தி . (உ - ம்.) " அர்சொற்கரைப்புத்தூர் ” ( பெ 
அரிச்சிகன் - சந்திரன் . 

ரியபு . திருப்பதிகக் கஉ 
அரிச்சுவடி - அரிவரியெழுதப்பட்ட எடு . 

அரிசோபகந்தரவிரணம்- மூலபகந்தரம் . 
அரிசட்டுவர்க்கம் காமம் , குரோதம் , ( சீவாட் . கூ 0உ .) ( சாரிஸி - மூலம் . வக 
லோபம் , மோகம் , மதம் , மாற்சரம் என்னும் ந T.. ) 
ஆறு உட்பகையின் கூட்டம் . ( மணிமேக . 

அரிசோரோகம் - ஆண்குறியில் வரும் ஒரு 
கஉ.பக் . ) [ காரி - பகை; ஷ E - ஆறு ; வர் 

வகைரோகம்; அது : வாதபித்தக்பங்கள் இ 

த்த மாமிசங்களை ய நுசரிக்கும் போது பிறப் 
அரிசந்தநம் - 1. ஐந்தருவிலொன்று . 2. பதும் , அப்போ தாண் குறியினுள்ளிலாவது 
ஒருவகைச் சந்தநமரம் . ( உ - ம் . )" மலரரிச்சந்த வெளியிலாவது நமைச்சல் , அவ்விடங்களில் 
நவாசம் " ( பாரத . அருச்சுநன்றவ . கருஅ .) 3. மூலரோக முளைகளைப்போலுஞ் சிறு சிறு 
தாமரைப்பூந்தாது . 4. நிலவு . 5. மஞ்சள் . காளான் முளைகளைப்போலும் மாமிசம் எழு 
( ஹரிவரு:) 

ம்புதல் , அவைகளில்மிகவும் வியர்வைகசிதல் , 
அரிசம்-- 1. அமாவாசை யதிகமும் பிரத 

த்தம் வடிதல் , என்னும் இக்குணங்களு 
மை குறைவுமாகக் கூடிநிற்குந்திரும் . ( உ - ம் .) ண்டாவதுமானது . ( சீவரட் . ஙகரு. ) ( கரி 
“ சொல்லமாவாசைமிஞ்சிற் பிரதமை துலங் n - மூலம் . ) 
குமந்தா - ளொல்கலிலரிசமென்பர் " ( மச்சபு . 

அரிசோவர்த்தமரோகம் கண்ணிமையி 
புரூரவா . உ எ . ) 2. மகிழ்ச்சி . ( சி . சி . உ : அ o . 
மறை.)( ஹஷ: அரிசமாவது புத்திரமித்தி திகளிலே துர்மாமிசம் வளரக்கண்களிலே மர 

ல்வரும் ஒருங்கை ரோகம் ; அது : இமைச்சந் 
ராதிகளைக்கண்டு களித்து இனியெமக் கொத்தல் , மினுமினுப்பு , எரிச்சல் ,சிவப்பு என்னு 
ன்றுங் குறைவில்லை யென்கை .) 3. மிளகு . ங்குணங்க ளுண்டாதல் , ( சீவரட் . உசஎ . ) 

அரிசயம் -1 . எலுமிச்சை . 2. கொன்றை . காரிமி ; வக -8 . ] 
[ அரிசயமென்பதை அரிசலமெனவுங் கூறு 
வர் . ) 

அரிட்ட சூத நன்— விட்டுணு . ( கரிஷ 
அரிசரன் - சிவன் . [ ஹாரி - விட்டுணு . வகை : கரிஷ- லூசுரன் . வதம் 
வா - அம்பு . விட்டுணுவையம்பாகக்கொண் 

கொன் றவன் . ) 
டவரென்றபடி .] 

அரிட்ட நேமீ-- 1. சூரியனுடைய துவா தச 
அரிசனம் -1. மஞ்சள் . ( உ - ம் . ) " அரிசன 

சாரதிகளுளொருவன் , ( உ - ம் . ) " கோங்கிள 

முலையார் நால்வரையரிட்டநேமிகைக் கொள் 
மேனி நல்லாள் ” ( கந்தபு . தெய்வ . அஎ . ) 2 . 

கெனக் கொடுத்தான் ” ( கூர்மபு . அந்தகா . ச . 
மஞ்சள் விரவிய கலவைப்பொடி . ( உ ம் . ) 
ஆசருத்தணிநீராட்டியரிசனஞ்சாத்தி ” (பெத்துநான்கு தீர்த்தகரருள் இருபத்திரண்டாந் 

வி - ணி . உசாரு . ) 2. சைமதத்திலுள்ள இருப 
ரியபு , தடுத்தாட் . கரு . உரை . ) 
அரிசா - பெருங்குமிழிமரம் . 

தீர்த்தகரன் . (கரிஷ ; நெ . ) 
அரிசி -1 , உமியுடைப்பொருளில் உமிகழ அரிட்டம் - 1. அதிட்டகீதம் . ( உ - ம் . ) " சா 
ற்றி யெடுக்கப்பட்ட உட்பதார்த்தம் .( உ - ம் . ) டுநோயாதி - யளவில்லா த பல்லரிட்டங்களனுங் 
" பண்டு முளைப்பதரிசியேயானாலும் ” ( வாக்கு கவும் ” ( திருவானை . நான . க. 

க .) 2. கள்ளு , மது . 
ண்டாம் . ) 2. விதை முதலியவை . [ அதவ 3. காகப்பறவை . ( உ - ம் . ) " எங்குஞ்சங்கவரிட் 
ரிசி, உருளரிசி , ஏலரிசி . கார்புகா அரிசி , டவிரக்கமே ” ( இரகு . திக்கு . கஅரு .) 4 . தீங்கு , 
லூவா அரிசி , வெட்பாலையரிசியென ஒளவு கேடு , 5. துன்னிமித்தம் . 6. கல்ல திட்டம் , 
தவகைக்காக ஆறுவகையரிசி யுண்டென்பர் 7. நாரைப்பறவை. 8. பிரசவமண்டபம் . 9 . 
வைத்தியர் . ] 

பிறவிக்குற்றம் , சென்மதோஷம் . ( பிங்க. 
அரிசில் - ஒருநதி . ( உ - ம் . ) " அரிசிற்றென் ங.அக. ) 10. மரணக்குறி . (உ - ம் . ) 

| 


( 


) 


246 


அரித்தல் . 


உசஎ 


அரித்திராபம் . 


முன்னாயவரிட்டங்களெய்துங் காலை ” ( சூத. ( உ - ம் . ) " பாலிக்குமரிக்குந்தாணிழல் வெப் ” 
எக்கி . பூ . சசு : உசு . ) 11. முட்டை .( சூ .நிகண் ( கம்பரர் . கரு. ) - 3. சங்கரித்தல் . ( உ - ம் . ) 
கூ : சுக .) 12. மோர் . - 13. வெள்ளுள்ளிப்பூ " சருப்பத்தையு மரைக்கச்செனத் தரிப்பானு 
ண்டு , 14. வேப்பமரம் . ( காரிஷ . 

லகரிப்பான் ” ( சீகாழி . ஆபத்து . ச . ) 4. சிறி 

துசிறிதாக அறுத்தல் . ( உ - ம் .) " களக்கறை 
அரிட்டன் - ஓரசுரன் . ( காரிஷ . ) யானைச்சற்றெண்ணுநெஞ்சே - கலங்கரிக்கு 

அரிட்டாநகம் - 1. அபசயம் . 2. ஏக்கம் . நந்தீவினையான கருங்கலையே ” (மறைசையந் . 
[ காரிஷா நக . ) 

கக . ) 5. சிறிது சிறிதாக எடுத்துப்போதல் . 

( உ - ம் . ) " அரித்தொழுகுவெள்ளருவி " ( தே 
அரிட்டித்தல் - கொல்லல் . 

வார . திருவையா . ங. .திருநா. ) 6. புல்லுமுத 
அரிட்டை - கடுரோகிணிப்பூண்டு . ( தைல . லியவைகளைத்துகணீக்கியெடுத்தல் . 7. மாமு 
தைலவ . உ ங . ) ( உ - ம் . ) " அதிபலை ” பார் . 2 . 

தலியவைகளை அரிக்குங்கருவியிலிட்டுக்கழிவு 
கந்தருவராயிரவர்தாய் . ( கூர்மபு ,வாணாசு . கூ . ) நீக்கியெடுத்தல் , 8. வகுத்தல் . 9. படைத் 

அரிடணம் - 1. சதாசிவனுடைய பஞ்சமுக தல் . ( உ - ம் . ) " ஓங்குலகையரித்து மளித்து 
ங்களுளொன்றாகிய ஈசாக முகத்தினிற்குங் 

மழிப்பவராத்தரென்னு " ( திருநுற். கசு . ) 
கலைகளுளொன்று . ( த.நி. போ . ங 0 க .) 2 . சந் 

அரித்திரம் - 1. சுக்கான் . 2. தோணிவலி 
தோஷம் . 3. நித்தியயோகங்களுளொன்று . க்குந் தண்டு. 3. மஞ்சட்பூண்டு . ( பிங்க.கஎஉடு) 
(வருஷாதி .) 4. மன்மதனுடைய பஞ்சபாண 

(1, 2. சுனித 3. ஹாரிது . ) 
ங்களிலொன்று , ( ஹஷண .) 
அரிடம் -1 . அதிட்ட கீதம் . (உ - ம் .) " அரிட 

அரித்திரா 1. மஞ்சட்கிழங்கின் மா . 2 . 
மான கன்விதியினால் ” ( பாரத . நிரை . சங . ) 

மஞ்சள் . ( ஹரிதா .) 
2. கடுரோகிணிப்பூண்டு . 3. கேடு . ( உ - ம் . ) 

அரித்திராசுரம்- ஒருவகைச்சுரநோய் ; அது : 
" ராவண்புயாரிடநிராமயசரோருகானருள்பா 

சர்வாங்கத்திலும் மஞ்சள் வன்னத்துடன் தடி 
லா ” ( திருப்பு . கூ கூ 0. ) 4 மூலத்திலே வரும் 

ப்பு , சயித்தியம் , சடத்துவம் , முகத்திலெண் 
ஒருவகை நோய் . 5. விடாமழை . 6. வீடுமுத 

ணெய் தடவினது போலப் பிசுபிசித்தல் , நக 
ய வளங்களைக்கண்டு களித்து இனியெமக் 

ங்களிலுங்கண்களிலும் நோவு , கீல்களில் வீக் 
கென்ன குறையென்னுங்குணம் , ( சிவப்பிர.கம் , ஏப்பம் , கொட்டாவி , விக்கல் , கைகால் 
உ : உ . சிதம்பர .) 7. வேப்பமரம் . 8. ரோம 

குளிர்ச்சி , சிரோபாரம், தலை திருப்பல் , நா 
புளகம் . ( 1-3 . சுரிஷ . 4-5 . கரிஷ . 6 , 8. வகசத்தல் , காசம், நெஞ்சுலருதல், மார்பெரி 
ஹஷ . ) 

ச்சல் , அக்கிரி மந்தம், மலபந்தம் , பலவீதம் , 

அரோசகம் , வாயில் நுரை வீழ்தல் , அதிகப் 
அரிடிகம் - சிற்ப நூன் முப்பத்திரண் 

பேச்சு என்னும் இக்குணங்களை யுண்டாக்கும் . 
னான்று . 

( சீவாட் . சசு . ) 
அரிணம் - 1.சிவப்பு, 2. பொன் . 3. மான் . 

அரித்திராந்தம் மஞ்சட்சோறு , இது : 
( சூ . நிகண் ,ங.உ உ . ) 4. யானை . 5. வெள்ளை . 

அறுவித நைவேதகங்களுளொன்று . ( த .. 
( 1 , 2 , 3 , 5. ஹரிண . ) 

போ . 6.02 . ) ( ஹரிதா- மஞ்சள், களூ 
அரிணவம் - கடல் . ( கண -வ . ) 

சோறு . ) 
அரிணன் - 1. சிவன் . 2. சூரியன் , 3. விட் 

அரித்திராப்பிரமேகரோகம் - ஒருவகைப் 
இணு . ( ஹரிண .) 

பிரமேகரோகம் ; அது : மஞ்சணிறமான வெ 
அரிணி 1. சித்திநிசாதிப்பெண் . 2. பெ ள்ளை காணல் , சூடாகநீரிறங்கல் , செருப்பை 
ண்மான் . 3. பொன்னாலாய வுருவம் . 4. மான் க்கொளுத்தினது போல எரிச்சலுடன் கூடிய 
சாதிப்பெண் . ( உ - ம் .) " அரிணிவடவையத் கடுப்பு , விருவிருப்பு , உட்டணம் , முகத்தில் 
திநியென்பவை- தெரியுங்காலை யரிவையர்சா மஞ்சணிறம் , நாவிற்கசப்பு , மருந்திடுக்கிடல் 
தி ” (கல்லா. எ . உரை .) 5. வஞ்சிக்கொடி . [ 1 . என்னும் இக்குணங்களையுண்டாக்கும் . (சீவ 

ரட் , கூகக 
4. ஹரிணி . ) 

கூகக . ) 

அரித்திராபம் - ஒரு மரம் . 2. மஞ்சணி 
அரிணை - கள் . 
அரித்தல் - 1. கழித்தல் . 2. கெடுத்தல் , றம் . 3. மஞ்சணிறமுள்ளது . ( ஹாரிரோல் : 


4 


-- 


247 


அரிதவெலி. 


உசஅ 


அரிது . 


-- 


மானின் 


வ 


தானு 


ஹாரி-- மஞ்சள் . சூவ - போன்றது . ) அரிதளம்- பொன்னரிதாரம் . ( இஃது : 
அரித்திராமேகம் - போகத்தால் விளைந்த 

அரிதாளம் என்பதன் குறுக்கம் .) 
பித்தவெட்டை . ( உ - ம் .)" போகத்தால் விளை 

அரிதாரம் - 1. இலக்குமி , ( உ - ம் . ) " அரி 
ந்த அரித்திராமேகம் வாந்தியென்னும் ரோ 

தார மன்னவளம்பகங்காட்டும் ” ( மறசை.உ ) 
கங்களெல்லாம் ) ( தைல . தைலவ . அ . ( ஹரி - விஷ்ணு 

உா - மனைவி . ) 2 . 
உரை . ) 

ஒரு மருந்து . மனோசிலையென்னும் அரிதார 
அரித்துவசன் 1. சிங்கக்கொடியுடை 

மானது மலைகளிலேயு திக்குமென்றும் , அத 
யோன் . 2. வீமன் , ( உ - ம் . ) " அரித்துவசன் ற்கு வேறாய் நறுமணம் வீசும் அரிதாரம் மா 
றனை நோக்கியாக்கன் - கருத்துடனின்றினை ன்வயிற்று திக்குமென்றும் பெரியபுராண உ 
கட்டுரை செய்வான் ( பாரத . புட்ப , எஉ . ) ரைகாரர் கூறுகின்றார் . 

ரைகாரர் கூறுகின்றார் . ( உ - ம் . ) " மா 
ஹரி - சிங்கம் . யஜ - கொடியுடையோன் . ) 

வயிற்றரிதாரத்திலகமிட்டு ( பெரியபு . கண் 

ணப்ப . சஅ . ) 3. தாளகமென்னும் பாஷா 
அரித்து - 1. அரித்தெனப்பொருள் படும் 
வினையெச்சம் . 2. சிங்கம் . 3. சூரியன் . தேசத்திலிருந்துஞ் சுமித்திராதேசத்திலிருந் 

ணம் . இது : சீன தேசத்திலிருந்தும் பிரமா 
ஒரு 
4. சூரியனுடைய பச்சைநிறக் குதிரை, 5 . 
திக்கு . 6. பச்சை தாவிய மஞ்சணிறம் . 7. பிற்சேர்ந்ததென்றும் ,இது பொன்னரிதாரம் , 

சரக்கென்றும் பாஷாணவகை 
பச்சைநிறம் . 8. மஞ்சணிறம் . 9. விரைவா 

தாளகம் , கட்டியரிதாரம் , கரட்டரிதாரம் , 
கச்செல்லுங்குதிரை . (2-9 . ஹரி தி . தகட்டரிதாரம் , மடலரிதாரம் , வைப்பரிதா 
அரித்துவஞ்சத்துவம் இருபத்தைந்து 

ரம் , கனத்தீயரிதாரம் எனப்பலவகைப்படு 
சிவமூர்த்தத்தொன்று ; 

யமனைச்சங் 

மென்றுஞ்சொல்லப்பட்டிருக்கின்றது . 
கரித்த மூர்த்தம் . ( வி - ணி . உஅ .) ( ஹாரி - அரிதாலம் 1. பொன்னரிதாரம் . 2 . 
யமன் . யபலங O - அழித்தற்றன்மை . ) மஞ்சணிறமான ஒரு சாதிப்புறா. [ ஹரி 
அரித்துவம் - பகைமை . 

வ . ) 
அரித்துவாரம் - 1. கங்காத்துவாரம் , மா அரிதாலிகை- புரட்டாசிமாதச்சுக்கிலபக் 
யாபுரி . ( கூர்மபு . தக்கன் வேள் . உ . உரை .) கச்சதுர்த்தி . ( ஹாரிகாலிகா ) 
( மாயாபுரியின் பக்கத்திற்கங்காநதியுற்பத்தி 
யென்பர் . ( ஹரிஜா .) 

அரிதாள் -- நெல்லுமுதலியவைகளின் கதி , 

ரறுக்கப்பட்டதாள் , 
அரித்தை- 1. அரித்தாயெனப்பொருள் 

அரிதாளம் - 1. நவதாளத்தொன்று . 2 . 
படும் ஒரு முன்னிலைவினைமுற்று . 2. கிலே 

பொன்னரி தாரம் , ( ஹாரிகா® .) 
சம் . 3. துன்பம் . 
அரிதகி- கடுக்காய்மரம் . ( உ - ம் . ) " அரித 

அரிதிநம்- ஏகாதசி . ( உ - ம் . ) " ஏதமறுந் 
கியினலர்பாரிபாவியம் " ( தைல . 

துவாதசியினிலங்குமரிதினத்தும் " ( வேதா 
சுசு . ) ( ஹரீதகீ ) 

சணியபு . அந்தர் . க . ) ( ஊரி- விஷ்ணு . உ ந 
அரிதம் -1 . இருண்டநீலநிறம் , 2. பச்சை காள் . ) 
நிறம் . 3.பசும்புன்னிலம் . 4. பசுமை . 

பசுமை . 5.பொ 

அரிதின்வயச்சி-- 1. திருநாமப்பாலை . 2 . 
ன்மை . (பிங்க. கக கூஉ .) 6.மஞ்சள் . 7. திக்கு . நன்னாரிக்கொடி . 
( சூ . நிகண் . ந . ) ( ஹரி.த.) 

அரிது-- 1. அருமை 

1. அருமையென்னும் பண்படியி 
அரிதல் - கத்தி முதலிய ஆயுதங்களாலறு 

ற்பிறந்து 

அருமையானது எனப்பொரு 
த்தல் . ( உ - ம் .) " நாக்கரியுந்தசமுகனார் " ( இரா ள் படும் ஒரு குறிப்பு வினைமுற்று . ( உ - ம் . ) 
மா . சூர்ப்பந . கஉரு. ) 

" அரியவற்றுளெல்லா மரிதே " ( வள் . சசங . ) 
அரிதவெலி- மஞ்சணிறமுடைய ஒருவகை 2. அருமையான காரியம் . ( உ - ம் . ) " பழிப்ப 
யெலி . இது : கடித்தலால் அக்கிநி மந்தமுங் ருமுலகங்களெவையும்பன் முறை - யழித்தளி 
கொட்டாவியும் மயிர்க்கூச்செறிவும் த்தியற்றுவார்க்கரி துண்டாகுமோ ” ( இராமா . 
டாகும் என்பர் . ( சீவாட் , கூசு o . ) [ ஹாரி யுத்த மந்திர , ங . ) 3. அருமையென்னும் 

பண்படியிற் பிறந்து எலாதெனப்பொருள் 
- மஞ்சணிறம் . ] 

டும் ஒரு குறிப்புவினைமுற்று . ( உ - ம் . ) " அன் 


தைலவ . 


உண் 


50 


248 


அரிப்பிரியை . 


உசக 


அரிமர்த்தநன் . 


இராமா , மராமர் . 


னது காத்திடலரிதுகாணென்றாள் ” ( கந்தபு . கிலபட்சத்துப்பன்னிரண்டாந்திதி . 3. துள 
அக்கினி . சுகக . ) 4. பச்சைநிறம் . ( ஹரிதி . ) சிப்பூண்டு . 4. பூமிதேவி . ( ஹரி- விஷ்ணு . 
அரிதை -- பகைமை . (கரிகா.) விரயா - பிரியமானது . ) 
அரிதொடர் - துவக்கு சங்கிலிகளுளொரு அரிப்பு -1. அரித்தல் . ( உ - ம் . ) " அரிப்பா 
வகை . ( உ - ம் . ) " துவக்குசங்கிலியெறிந் திழு ளன் ” 2. குற்றம் . ( சூ . நிகண் . அ : ரு அ . ) 3 . 
க்குமரிதொடர்பிடித்தகை ” ( திருவிளை.நகர . கோபம் . ( சூ . நிகண் . அ : சுஉ .) 4. சொரிதல் , 
உ எ . ) 

தினவு . 5. பிரித்துக்கழித்தல் . 
அரிந்தமன்- 1. பகைவனையடக்குவோன் . அரிப்புக்காரன் - அரிப்பாளன் . 
2. விட்டுணு. ( உ - ம் .) " அரிந்தமன் சிலை காணெ அரிப்புக்கூடை -- அரிப்பெட்டி பார் , 
டிதார்த்தலும் " ( இர 

ககூசு . ) அரிப்புழக்கல் - சோறு . ( உ - ம் . ) " வாலரி 
3. வெற்றியாளன் . ( காரி 3 .)) 

ப்புழுக்கலுஞ்சாதக் - கமையக்கொட்டியகறிக 

ளின் வருக்கமும் ” (திருவிளை . குண்டோ . கா . ) 
அரிநர் - ( நெல் ) அறுக்கிறவர் . ( உ - ம் . ) [ அரி - அரிசி .புழுக்கல் வெந்தது . ) 
“ அரிநர்கீழ்மடைக்கொண்டவாளையும் ” ( புற 

அரிப்பெட்டி மா முதலியன அரிக்குஞ் 
நா . ச ..) 

சல்லடைப்பெட்டி . 
அரிநாதம் - சிங்கநாதம் . ( உ - ம் . ) " அரி 

அரிபாகர் - அரியத்தர் . ( உ - ம் . ) “ நிலவுசல 
மகன் ” பார் . ( ஹரி ; நாடி . ) 

ந்தர தகனரரிபாகர் நீலகண்டர் " ( திருநெல் , 
அரிதிம்பம் - மலைவேம்பு . 

அறம் . க . ) ( ஹரி - விஷ்ணு . மாம் - பங்கி 
அரிநூற்பொறி -- நகரத்தின் மதிலிலேவை 
க்கப்படும் பொறிகளுளொன்று . ( சிலப் . அ 

லுடையவர் . ) 
டை . உகசு , உரை . ) 

அரிபாலுகம் - 1. தக்கோலச்செடி , 2. தக் 
அரிநெல்லி - ஒருவகை நெல்லிமரம் . கோலவிதை. ( ஹாரிலாக . ] 
அரிப்பர் - அரித்துப்பொருள் தேடுவோர் . 

அரிபிளவை - தசையையரிக்கும் பிளவை 
(உ - ம் .) " அரிப்பர்கையகப்படுவனவாயிரத்தி க்கட்டு . 
ரட்டி " ( திருவிளை , நகர , சுசு . ) 
அரிப்பறை-- அரித்தெழுமோசையையு 

அரிபீடிகை - 1. சமஸ்கிருதபாஷையிலு 

ள்ள ஒரு வியாகரண நூல் . ( பி.வி. எக , பக்) 2 . 
டைய பறை. ( உ - ம் .) " அறிப்பறைவினைஞர் " 
( ஐங்குறு அக . ) 

சிங்காசனம் . ( ஹரிவீசிகா . ) 
அரிப்பன்- 1. பொற்றுகளை மணவினின் அரிபுரம் -- 1 . கலிங்கதேசத்துள்ள ஒரு நக 
றும் அரித்தெடுப்போன் . ( உ - ம் .) " குருட்டாம் . ( உ - ம் .) " கலிங்க நாடதன்பாலாவதத்த 
ரிப்பனார்க்குங்குபோனென்று பேரோ” ( ஒழி நேர்மாக்கள் வாழரிபுரமதனில் ” ( கந்தபு . 
வி . பொது . ந .) ( குருட்டரிப்பனாரென் றிழி மார்க்க . கச்சு . ) 2. சத்துருவின் நகரம் . 
பின்கட் பன்மையாகக்கூறினாரென்பர் . ) 2 . 

அரிபேட்டி - அரிப்பெட்டி . 
மண் முதலியவைகளையரிக்கிறவன் . 

அரிமஞ்சரி - குப்பைமேனிப்பூண்டு. 
அரிப்பாளன் - அரிப்பன் . ( உ - ம் . ) " பிற 

அரிமணல் - நுண்மணல் . 
வியந்தகனாகிய வரிப்பாளனுக்குங் குபேரனெ 

அரிமணி-- மரகதரத்திகம் . ( உ - ம் . ) " ஏறு 
ன்று பெயருண்டுகொலோ” ( ஒழிவி . பொது , 

தேசிகவளையரிமணிக்கதிரிகல ” (இரகு . நாட் . 
ரு . உரை. ) 
அரிப்பான்-- அரிப்பன் . 

கசு 

க . ) ( ஹரி நணி : ஹாரிசு - பச்சை அணி - 
அரிப்பிரத்தம் - இந்திரப்பிரத்தம் .( உ - ம் .) ரத்தம் . ) 
" இளவன்மீளவுமரிப்பிரத்தநகர் ( பாரத . அரிமந்திரம் சிங்கம் இருக்குங்குகை . 
இராச. ந .. ) ( ஹரி - இந்திரன் . வா பேருகொளிசேர் முத்தும்பெறலாம் ” ( நீதி 

( உ - ம் . ) " அரிமந்திரம் புகுந்தாலானை மருப்பும் 
நன்றாய் நிலைத்தது , சம நிலம் . ) 
அரிப்பிரியம் -1. கடம்பு . 2. சங்கு . ( மாரி வெண்பா.) ( ஹாரி - சிங்கம் . நிர - வீடு .) 

அரிமர்த்தநன் - 1.ஒருபாண்டியன் . ( உ - ம் .) 
விய . ) 

" திறலரிமர்த்தநனென்னுந்தென்பார் வேந்த 
அரிப்பிரியை -1 . இலக்குமிதேவி . 2. சுக் ன் ( திருவிளை . மண் . கூ 0 . ) 2. சத்துருவைச் 


249 


அரியபச்சை . 


உ GO 


அரில். 


( தவ 


ம் 


சங்கரிப்போன் . ( காரிஉ- ந் ; காரி - சத்துரு . " பச்சிலையரியபச்சைபத்திகாய்மயூரம் ” ( தை 

ல . தைலவ , கச . ) 
உ - ந் - இடித்தல் .) 

அரியது- அருமையானது . ( உ - ம். ) 
அரிமல் - மாவிலிங்கமரம் . 
அரிமா -1. ஆண்சிங்கம் . (உ -ம் .) " அரிமாந்தனிலரியதொன்றில்லை ” ( கந்தபு . காசிய 

னுப , உங . ) 
பிழைப்பெய்த கோல் " (காலடி . கசு : உ . ) 2 . 

அரியம் -- வாச்சியம் . 
சிங்கராசி . 

அரியமன் - அரியமான் பார் . 
அரிமா நோக்கம்-- சிங்கத்தின் பார்வை ; 

அரியமா 1. ஒரு பிதிரர்கணம் . 2. சூரி 
அது: முன்னும்பின்னும் பார்த்தல் . ( உ -ம் . ) யன் . 3. பன்னிருசூரியருளொருவன் . அவன் : 
" ஆற்றொழுக்கரிமாநோக்கந் தவளைப் பாய்த் 

மிதுனத்திலுதிக் பதினாயிரங்கிரணங்.த 
துப்பருந்தின் வீழ்வன்னசூத்திரநிலை " ( நன் . 

ளையுடையவன் . ( கூர்மபு . ஆதவர்சிற . உ . ) 
பொது . ககா . ) ஹரிஜா - ஆண்சிங்கம் . நோ 

சுய 8 நீ . ) 
க்கம் - பார்வை . ) 

அரியமான் - 1. அதிதியின் புத்திரராகிய 
அரிமான் - ஆண் சிங்கம் . ( உ - ம் .) " அரிமா | சூரியர் பன்னிருவரிலொருவன் . ( கூர்மபு . 
னிடித்தன்ன ( கலி . பாலை . கச . ) 

அந்தகா . கஉ . ) 2. பிதிரர்களுட்டலைவனாகிய 
அரிழகச்சிவிகை சிங்கத்தலைச்சிவிகை; அரியமன் . ( உ - ம் . ) " தென்புலத்தோரிலிச் 
அது : சமயவாதிகளை வென்ற ஆசிரியர்களே 

சையுறு மரியமான்யான் ( கூர்மபு . விபூதி . 
றுவது . ( ஹாரி . சிங்கம் , 3ுவ ; விகா .) 50.) ( சுய -33 F.) 

அரிழகவம்பி - சிங்சமுகவோடம் . ( உ - ம் .) அரியர் கிடைத்தற்கருமையானவர் . 
" பரிமுகவம்பியுங் கரிமுகவம்பியு மரிமுகவம் ( உ - ம் . ) " தீதடையாச் செல்வர்மொழி திறம் 
பியும் ” ( சிலப் . புற . கஎஎ . ) 

பாதசூரர்நடுத்தெரிந்து நோக்கு- நா தரிவர் மிக 
அரிமுகன் - சிங்கமுகாசுரன் . ( உ - ம் . ) “ இற்வரியா ” ( ஞாநவா . வைராக் . சுச . ) 
றைப்பகனீயிறந்தாயரிமுகனே ” ( கந்தபு . சிங் அரியல் -1 . அரித்தல் , ( உ - ம் .) " வெந்நீர 
க . ச எங .) ( ஹாரி - சிங்கம் . -வ- முகம் . ] ரியல்விரல்லைநறும் பிழி ” ( பெரும்பாணா. 
அரிமைதா வெள் வேலமரம் . 

உ அக . ) 2. அரிதல் . 3. கள் . ( உ - ம் . ) " அரி 
அரியகம் - 1.காற்சரியென்னுங் காலிலணியலார்ந்த மர்த்தலின் ” (சிந்தா . பதுமை அச .) 
யும் ஆபரணம் . ( உ - ம் . ) " அரியகங்காலுக்க அரியன்- 1. அருமையானவன் . ( உ - ம் . ) 
மைவுறவணிந்து " ( சிலப் . கடலாடு , அரு . ) " மறைகடேடரியனாவோன் ” ( பாகவத . சிசு 
2. கொன்றைமரம் . 

பால . சுசு . ) 2. சிரேட்டன் . 3. மேலான 
அரிய கொள்கை - தாபதர்க்குரிய அரிய வன் . 4. வைசியகுலத்தோன் . [ 2-4 . சுய-.. ) 
இயல்பு . அவ்வியல்புகள் : பலதர முநீரின் மூ அரியாணி- வைசியசாதிப்பெண் . ( சுயா 
ழகல் , நிலத்திற்கிடத்தல் , தோலுடுத்தல் , ணி . 
அக்கிநியோம்பல் , ஊரடையாமை , சடைதரி 

] 
த்தல் , காட்டிலுணவு, கடவுட்பூசை என 

அரியுண்ழலம் - கோரைக்கிழங்கு . ( தைல ) 
எட்டு . ( உ - ம் . ) " அரியகொள்கையர் ” ( சிந் அரியேறி- துர்க்கை , ( ஹாரி , சிங்கம் . ) 
தா . கேம . கஉ .) 

ஏறி - ஏறுதலுடையவள் . ) 
அரியசம் - கொன்னை 
அரியசாரணை- மாலைங்குப்பூண்டு, 

அரியேறு- ஆண் சிங்கத்தினது சாயலாக 

ச்செய்யப்பட்டவடிவம். ( 2 - ம் .) " நவமணி 
அரியணை - சிங்காசநம் . ( உ - ம் . ) " இனைய யழுத்தியவரியேறேந்து மாசாம் ” ( பாரத.கி 
காலையிலரியணைப்பீடநின்றிழியா ( கந்தபு . ட் . எசு .) 2. ஆண் சிங்கம் . ( உ - ம் . ) " 
தெய்வ , உசுக . ) ( ஹாரி - சிங்கம் , அணை னிருபவேழக்குழா மடுமரியேறிந்த ” 

தேனுவ . உ.எ.) 
ஆசநம் . இங்கே செய்கைச்சிங்கத்தைக்கருதி 
ற்று . ) 

அரில் - 1. குற்றம் . ( உ - ம் . ) " அரிலகற்று 
அரியணைச்செல்வன் - அருகன் . ( சூ . நிக 

ங்கேள் வியார் " ( திரிகடு . கூ . ) 2. சிறுகாடு, 
ண்.க : கூ . ) 

சிறு தூறு . ( உ - ம் . ) " பிணங்கரினுழைதொ 

றும் ” ( மலைபடு, கூ எக .) 3. பகை . 4. பிண 
அரியபச்சை- வங்காளப்பச்சை . ( உ - ம் . ) க்கு . ( உ - ம் .) " அகத்திணை மருங்கினரிறபவு 


ற . 


ம 


250 


அரு . 


உருக 


அருக்கல் . 


வன் . வருஷ 


மா 


ணர்ந்தோர் ” ( தொல் . பொருள் . ருக . ) 5. " ஒளிருமேனி - அருவென்றார் சிலர்சிலர்கள் " 
பின்னுதல் . ( உ - ம் . ) " நுணங்கரின் மாலை 21 

( இராமா. மருத் . ங க . ) 3. ( பௌத்தம் ) உரு 
( பொருநரா . கசுக .) 

வல்லாதபொருள் ; அது : சித்தவரு , கன்ம 
அரிவட்டம் - கழுத்திலே மாட்டும் அரிக 

வரு என இரண்டு 

" புலன்கள் பொறிவழி 
ண்டம் . 

யோடியறிய அதனைக்கண்டது சித்தவரு 
அரிவரி- அகரமுதலாக முறையே கோ " அப்படிக்கண்டபொருளை நன்றென்றுந்தீ 
வைசெய்யப்பட்ட வரிவடிவமான எழுத்துக் தென்றுங்காண்டல்கன்மவரு " ( உ - ம் . ) " அரு 
கள் . 

வியல்சித்தங்கன் மமென்றிரண்டாகும் " ( சி . 
அரிவருடம் நவகண்டத்துளொன்று ; இஃது சி . பர , சௌத் . மதம் . ஆம் உரை 

உரையும் . ) 
ஏமகிரிக்கும் நிடதகிரிக்கும் இடையேயுள் 4. கடவுள் . 5. காணப்படாத தன்மை .( உ - ம் . ) 
ளது . ( உ - ம் . ) " அம்புவியினிச தமுதலேமங் " நிலவு மருவுருவின்றி ” (சிவப்பிர . பொது . 
காறுமரிவருடம் " ( கந்தபு . அண்டகோ. ங. எ .) க. ) 6. காயம் , புண் . 7. மும்மலங்களுளொ 
( ஹரி - அங்கிதீரனுடைய புத்திரரிலொரு ன்றாகிய மாயை . 

ய மாயை . ( உ - ம் . ) "“ அருவினிலுரு 
கண்டம் .) 

வந்தோன்றி " ( சி . சி . க உ எ . ) 8. சித்தப 
அரிவாட்கள்ளன்- கூன்வாள் பிடிக்குங்கை தம் . ( உ - ம் ) " விண்ணோர்பதந்தந்து பின்னு 
ப்பறண்டையில் வரும் ஒரு நோய் . ( வழக் . ) மருத்தருமத்த 

மருத்தருமத்தரை ” (திருநுற் கரு . ) 
அரிவாட்சோண்டன் - கடலிற்றிரியுமொரு அருக்கசர் - அச்சுவிநிதேவராகிய தேவவை 
விதக்கொக்குப்பறவை . 

த்தியர் . ( கூக - ஜௗ : சுக- - சூரியன் . ஜள 
அரிவாட்டாயர் அறுபத்து மூன்று நாயன் 
ளொருவர் . ( பெரியபு . அரிவாட் . உஉ .) ழிற்பலர்பால் விகுதியாய்த் திரிந்துவந்தது . ) 

பிறந்தவர் . சம்ஸ்கிருத து விவசநவிகுதி தமி 
அரிவாண்மணை - 1.அரிவாண்மணைப்பூண் 
6. 2. காய்முதலிய கறிப்பதார்த்தங்களையரி 

அருக்கசன்- 1. கன்னனென்னும் அர 
யுங்கருவி செறிக்கப்பட்ட பலகை . 

சன் . 2. சரியென்னுங்கிரகம் , 3. சுக்கிரீவ 
அரிவாண்மனைப்பூண்டு - ஒருவகைப்பூ னென்னுங்கு ரக்கரசன் . 4. யமராசன் . [ • 
ண்டு . 

சு - ஐ . ) 
அரிவாண்ழகீகன் - அரிவாட்சொண்டன் . 

அருக்கபாதவம் - வேப்பமரம் .( சுக வா 
அரிவாள் - 1. காய்முதலிய கறிப்பதார்த் 
தங்களையரியும்படி மணையிற்செறிக்கப்படுகி வ . ) 
றகருவி . ( வழக் . ) 2. நெல்லரிவி முதலியவை அருக்கபுத்தி-- சூரியகதி . ( சுக-- சூரி 
களையரியுங்கூனிரும்பு. 3. மரம் முதலியவை 

யன் . ஓுதி உணவு . அது சூரியனுண்ணு 
களையரியும் ஈர்வாள் . ( உ - ம் .) " அறுதியாத்து 

ங்காலம் . ) 
ககீரரிவாள் ” ( ஞாநவா , புசுண் . எரு . ) 
அரிவி- 1. அரிவிப்பிடி . 2. நெல்லுமுத 

அருக்கம் - 1. அக்கி . 2. உணவு , 3. எரு 
லியவற்றின் தாள் . 

க்கஞ்செடி . ( உ - ம் . ) " அருக்கவெண்பஞ்சு 
அரிவிக்கள்ளன் அரிலிபிடிக்குங்கைப்பி 

போல ” ( அருணாசலபு . திருவவ . ருக . ) 4 . 
டிப்பு , கைப்பறண்டையில் வரும் நோய் . ( வ குறைவு , 

குறைவு , சுருக்கம் . ( உ - ம் . ) " ஆவியாயவியு 
ழக் ) 

மாகியருக்கமாய்ப் பெருக்க மாகி ” ( தேவார 
அரிவை - 1. சௌந்தரியமான பெண் . 2. திருப்பய . எ . திருநா. ) 5. செம்பு. 6. துன் 
பத்தொன்பது வயசுக்கு மேற்பட்டும் இருபத்னிமித்தம் . 7. நீர்க்காக்கை. 8. பளிங்கு . (1 , 
தைந்து வயசுக்கு மேற்படாது மிருக்கும் பருவ 2 , 3 , 5 , 8 , சுக- . ) 
த்தையுடைய பெண் . ( உ - ம் . ) " பதினான்கா 

அருக்கமண்டலம்- சூரியமண்டலம் . ( சு 
திபத்தொன்பான்காறு - மெதிர் தருமடநதை 

க_ - சூரியன் . அண 
க 

வட்டம் ) 
மேலாறு மரிவை " ( இலக்கணவி . அசுஉ . ) 3 . 
பெண் . ( உ - ம் .) " அம்மா வரிவை முயக்கு " அருக்கர் - சூரியர் . ( உ - ம் .) " அருக்கர் தந் 
( வள் . கக o எ . ) 

தொகையனைத்தையும் " ( கந்தபு . திருவி . 
அரிள்- பயம் , 

ககக .) 
அரீடம் - 1. கடுகுப்பூண்டு . 2 . கடுரோ 

அருக்கல்- 1. அச்சம் . 2. அருமைப்படு 
கிணிப்பூண்டு . 

த்துதல் . 3. குறைத்தல் , சுருக்கல் . ( உ - ம் .) 
அந-- 1. அணு . 2. உருவமற்றது . ( உ - ம் . ) " மழையருக்குங்கோள் ” (திரிகடு . ரு 0 . ) 


, 


னன 


251 


அருக்குதல் . 


உடுஉ 


அருகர் . 


அருகணி 


அருக்கலம் - 1. கடற்றிரை, 2 , கதவடை " ஒருச்குநா மாடுங்குரவையுணம்மை - யருக்கி 
க்குந்தாழ் . ( கம .) 

னான்போனோக்கியல்லனோய் செய்தல் ” ( கலி 

த்தொகை . கச .) 2. ஒடுக்குதல் . ( உ - ம் . ) 
அருக்கவிக்கேபம் - சூரியாட்சம் . ( சுக 

முருக்கி முன்ன ரரிமுதலோருயிரருக்கி ” ( உ 
விக்ஷெவ . ) 

பதேசகா . சிவத்து . சஉஉ .) 3. குறைத்தல் , 
அருக்கவிட்சேபம் - அருக்கவிக்கேபம் . சுருக்குதல் . ( உ - ம் . ) " நீரருக்கி மோர்பெரு 
அருக்களித்தல் 1. அருவருத்தல் . 2 . க்கி " ( பதார்த்தகுண . தருக . ) 4. செய்யப் 
பயப்படல் . 

பின்னிற்றல் . ( உ - ம் . ) " அம்புவி தனிற்பொ 
அக்களிப்பு - 1. அருவருப்பு . 2. பயம் . ன்னுள் ளோ ஓலோபியா யருக்கினானேல் ” ) 

அருக்கன் - 1. இந்திரன் . 2. சூரியன் . 3. மச்சபு , சங்கிரா.கசு . ) 5.சாரச்செய்தல் , அணை 
ஞாயிற்றுக்கிழமை . 4. தமையன் . 5. பண்டி த்தல் . ( உ - ம் . ) " அருக்குமங்கையர் மலரடி " 
தன் . 6. வேர்க்கொம்பு . 7. காணாக்கிரகங்கள் ( திருப்பு . சு . ) 
இரண்டு . [ 1 , 5. சுக . ) 

அருக்கை - தமக்கை . அருக்கன் . 4 - பார் . ) 
அருக்கன்வீதீ- இராந்திமண்டலத்தை நா அருக்கேந்துசங்கமம் - அமாவாசை . [ 

. க 
ன் ராசி கொண்ட மூன்று பாகமாகக்கொ கொ - ல ம : சுக- - சூரியன் . - 
ண்டு சூரியன் செல்லும் வீதி . 
அருக்காணி- 1. அருமை, 2. அருமைப் 

சந்திரன் . 3 கூடுதல் ) 
படுத்து தல் . 3. பிரியவீநங்காட்டிப்பின்னி அருக்கோபலம் -- சூரியகாந்தக்கல் . ( க 
ற்கை . (வழக் . ) 

கொவ : சுக சூரியன் . உவ ) 
அருக்கிநம் - நோவின்மை , ஆரோக்கியம் . 

கல் .) 
( கா .) 

அருகசநி - பேரேலப்பூண்டு. 
அருக்கியத்திரவியங்கள் - சலம் , பால் , தரு 

அருகஞ்சி-- சீந்திற்கொடி . 
ப்பை நுனி , அட்சதை , எள் , யவம் , சம்பா 

பிரண்டைக்கொடி . 
நெல் , வெண்கடுகு என அருக்கியத்திற்கு 

அருகத்து-- ( பௌத்த ) தியாகங்கள் ஐந்த 
உபயோகமாகும் எட்டுத்திரவியங்கள் . ( திரு 

னுள் நான்காவது . (மணிமே . பக் . சுரு . ) ( * 
வா தவூர , திருப்பெ . எ 0 . விருத்தி .) 

அருக்கியம் - 1. சலத்தோடரிசிமுதலிய ஹதி . ) 
வற்றைக்கொண்டாவது , தனியே சலத்தைக் அருகந்தர்- உருகசாயத்தோர் . ( உ - ம் . ) 
கொண்டாவது தேவர்களுக்கல்லது பெரி ஊத்தைவாயருககதர் கூடி ( சூத . ஞாந் 
யோருக்கு வணக்கத்தோடுசெய்யும் உபசா யோ . க : ஙசு . ) ( கஹ - த . ) 
ம் ; நீர் சிரசிற்புரோட்சித்தல் . ( உ - ம் . ) " 

அருகந்தன்- 1. அருகசமயத்தோன் . 2 . 
க்கியமுதலினோடாசநங்கொடுத்து " ( இரா 

சிவன் . 3. சைநமதத்திற்சொல்லப்படும் இரு 
மா . திருவ . சஉ .) 2. வணங்கப்படத்தக்கது . பத்து நான்கு தீர்த்தகரருளொருவர் . ( த.நி 
( கவ . ) 

போ . கூ . பக் . ) ( கஹன ) 
அருக்கீசம் இருதயமுதற்கண்டமட்டா 

அருகம்- 1. உரிமை , உரியது , ( உ - ம் . ) 
க ஏழங்குலம் வியாபித்து நிற்கும் ஒரு கலை . 

அருகங்கவசந்தான் ” ( சைவச.பொது . கூ ருரு 
( பிரசாததீபிகை ) ( க r . ] 

2. சமணசமயம் . ( உ - ம் . ) " பாஞ்சராத்திரம் 
அருக்கீசன்- தேவர் யாவருள்ளும் மிகப் 

பௌத்தமருகமிவற்றுழல்கநாளும் ” ( சூத 
பூசிக்கப்படத்தக்க மகாதேவன் ( வீ ) ம் யோக்கியம் . ( 1 , 2 , 4,5. கஹ ) 

எக்கி . பூ . ஙஉ : கஉ . ) 3. சமீபம் . 4. பக்கு 
அருக்து- 1. அஞ்சுகை . 2. அருச்காணி . 
3-5 . அருக்கென்னேவலுந்தெரிகிலைவினைப்ப 

1. அருகசமயத்தோர். ( உ - ம். ) 
குதியும் வினைத்தொகையும் . 6 . 

கருநடர் வேந்தனருகர்ச்சார்ந்து 

( கல்லா . 
அருமை . 
( உ - ம் . ) " நிதியினருக்கு முன்னி” (திருக்கோ 

ருஎ ) 2. அருகில் இருக்கிறவர் , அருகில் 
உஎரு . ) 7. எருக்கஞ்செடி . ( உ - ம் .) " சூளைய 

இருக்கு நண்பர் . 3. அருகு , சமீபம் , ( உ - ம் . ) 
ருக்கஞ்சாறுதோயமதி ” ( இராசவைத் , எகூ ) 

" ஆண்டகையாண்டவ்வானோர் துறக்கநாடரு 

கர்கண்டான் } ( இராமா . கடறாவு . உ . 
அருக்குத் -- அர்க்கத் . பார் . ( அராபி . ) ( இது : அருகென்பதன்போலி . ) 4. இருடி 
அருக்குதல் - 1. அருமை செய்தல்.(உ - ம் .) கள் . ( உ - ம் . ) " அருகர றவனறிவோற்கல்ல 


. 


அருகர் - 


252 


அருகன்ஞாதம் . 


உருக 


அருகு . 


ரு 


தென் - னிருகையுங்கூடியொருவழிக்குவியா ” கேவலஞாநம் என்பன . இவற்றுள் : ம 
( சிலப் . நாடு , உ 02 ,உங .)5 . தக்கவர் . ( உ - ம் . ) நம் - சுபாவபுத்தி ; சுருதஞாநம் - நூலுணர்ச் 
" அங்கண்ஞாநிலைமைசேரவருகராகுமவர்க சி ; அவதிஞாநம் - தன்னுடைய முற்பிறப் 
டாம் ” ( சேதுபு . முத் . ருஉ . ) 6. யோக்கியர் . பையறியும் அறிவு; மநப்பரியயஞாநம் - 
[ 1 , 4 , 5 , 6. கஹ - தி பூசிக்கத்தக்க யோ னுடைய முற்பிறப்பையும் பிறருடைய முற் 
க்கியன் . ) 

பிறப்பையும் அறியும் அறிவு; கேவலஞாநம் . 
அருகல் - 1. அணை தல் . 2. ( கண் ) அருக 

திரிகாலவுணர்ச்சி . ( சிலப். நாடு , கஎஎ . குறி 
ல் . 3. ஒழுகுதல் , சிந்துதல் . ( உ - ம் . ) " நீரரு 

ப்புரை . ) 
கிப்பாய்தல் ” ( வழக். 

4. கிட்டுதல் . 5 . 

அருகன்மதில் - உதயதரம் , கலியாணதரம் , 
குறைதல் , சுருங்கல் . ( உ - ம் . ) " அருகலிலா 

பிரீதிதரம் 

எனச்சொல்லப்படும் அருகனு 
யபெருஞ்சீரமரர்கள் " ( நாலாயிர . க . க : கூ . ) 

டைய மும்மதில்கள் . 
அருகிலக நசுப்புப்பிர சூதிதன்னை ” 

அருகன் விட்ட குணம் - அருகதேவனுக்கு 
சிவ . கக : கஉ ) 6. சரீரக்கிலேசஞ்செய்தல் . டையனவல்லவாகச் சமண நூலிற் சொல்லப்ப 
( உ - ம் . ) "" வினை கண்மாற்றிடவருகலும் " ( கந் இந்தீக்குணங்கள் . 

டுந்தீக்குணங்கள் . அவை : ஞா காவரணியம் ,, 
தபு . பாயிர . உசு . ) 7. சாதல் . 

தரிசாகாவரணியம் , வேதநீயம் , மோகனீயம் , 
1. அருகசமயத்தவன் . இவன் , ஆயுஷியம் , கோத்திரம் , நாமம் , அந்தராயம் 
உலகமெல்லாம் நித்தியம் என்றும் , அருகே என எட்டாம் . ( இது : சி . சி . பா . சமணரில் 
சுரன் குருத்துவமாத்திரத்திலே கர்த்தா என் நிகண்டவாதி . உ - ஆங்கவியானு முரையானு 
றும் 

ராணவாயு ஆன்மா என்றுஞ்சொல் பெறப்படும் . ) 
வன் . ( சி . சி . பாயிர . க . ஞாநப் .) 2. அருகதே 

அருகனை முடிதரித்தாள் - தருமதேவதை . 
வன் . ( உ - ம் .) " அங்கம்பயந்தோனருகன அருகி-- 1. " அருகி ” என்னும் ஒரு வினை 
ண்முநி ” ( சிலப் . நாடு . க அஎ . ) ( பூச்சிய யெச்சம் . 2. கள் . ( திவாகா . கா . ) 3 யோக் 
ன்பதனால் வந்த பெயர் .) 3. அருகிலிருக்கிற கியமு டையவள் . (அஹ .) 
வன் - நண்பன் . 4. தக்கவன் , பக்குவி . ( உ - ம் .) 
“ அன்பு கொளறத்திற்கருகனேனாதவின் ” ( ம் 

அருகித்தோன்றல் - 1. அரிதாகத்தோன் 
ணிமேக . உஅ . காதை . ககா, ) ( 1 , 2 , 4 . 

றல் , ( உ - ம் . ) " விண்ணிலங்கருகித்தோன்று 

மேதகுவடமீனன்றி ” ( பாரத . சூது . உ 02 . ) 
கஹ ) 

2. சுருங்கித்தோற்றல் . உ - ம் . ) " அம்மலை 
அருகன் தடை-- பொற்குடை , முத்துக்கு 

முடிமேலேறிநின்று மீண்டு பார்க்குமிடத்து 
டை , இரத்திருக்குடையென முறையே சொ 
ல்லப்படுஞ்சகலபாசகம் , சந்திராதித்தியம் ,நித் முன்னிருந்த மாநிலமும் பின் வந்த மடை 

முந்தானின்றவிடத்திற்குக் கீழ்ப்பட்டருகித் 
தியவிநோதமாகிய அருகதேவனுக்குரியவா தோற்றுமாபோலும் " ( ஒழிவி.பொது கூ .. 
யமுக்குடைகள் . ( சூ . நிகண . பாயிர . க . ) 

உரை. ) 
அருகன் தணம்-- அருகதேவனுக்குடைய அருகியசத்தம் - பூனைக்காலிப்பூண்டு 
னவாகச் சமண நூலிற்சொல்லப்படும் நற்கு 

அருகியற் குறிஞ்சி - ஒருபண் . ( கந்தபு . சூர 
ணங்கள் . அவை : அநந்தசுகம் , அடங்கஞாக 

னா . உங . ) 
ம் , அந்த தரிசநம் , அநந்தவீரியம் , நிர்க்கோ 

அருகியற் செவ்வழி- ஒருபண் , ( கந்தபு . 
த்திரம் , நிர்நாமம் , நிராயுஷியம் , அழிவின் சூரனா . உ ..) 
மை என எட்டாம் . இது : ( சி.சி. பா . சம அருகியற்பாலை - ஒருபண் . ( கந்தபு . சூர 
ணரில் நிகண்ட . உ - ஆங்கலியா 
ஆங்கவியானும் உரையா 

னா.உ கூ . ) 
னும் பெறப்படும் . ) 

அருகியன்மருதம் - ஒருபண் ; அது : குரல் 
அருகன் சிறப்பு - அருகதேவலுக்குடைய குரலாய செம்பாலை . (சிலப் , வேனி . ச O.) 
மங்கலப்பொருள்கள் . அவை : தூபதீபக்கா 

அருகு - 1. அடுத்த இடம் , சமீபம் . ( உ - ம் . ) 
ட்சி , தேவ துந்துபி , தெய்வத் துவனி , சிங் " அணியுங்கழற்காற்சுயோதகனுக் கருகாசநத் 
காதநம் , பிண்டி , வெண்சாமரை, புட்பமாரி , தரிவர் ” ( பாரத . திரௌ . க க . ) 2-4. 
மும்மைக்குடை என எட்டாம் , 

கென்னேவலுந் தெரிநிலைவினைப்பகுதியும் 
அருகன் ஞாநம் -- அருகனுக்குடைய ஐந்து வினைத்தொகையும் . 5. ஓரம் . ( உ - ம் . ) 
வகை ஞாநங்கள் , அவை : மதிஞாநம் , சுருத தாமரையின் மொய்ம் மலரைத்தும்பி - யருகு 
ஞாநம் , அவதிஞாநம் , மநப்பரியயஞாகம் , டைக்கு நன்னாட்டரசு ” ( நளவெண் . கலிநீங் . 


253 


அருங் நிமேடவர்த்தமரோகம் உருச 


அருச்சு நவட்டம் . 


ளை வா 


ை 


யர் . ) 


- 


உச . ) 6. சாரலின் ஒரு பகுப்பு . ( உ - ம் .) " 

சாகாகி-நோவின்மை . நிஜெடி - மை 
ல் புறுமகம்புறத்தோ டருகொடுபெருகுஞ்சா கொட்டல் , வத -8 - இமை . ) 

னூ லுணர்ந்து றழினூற்று மூன்றதா நுவ 
லும்பண்ணே " ( கூர்மபு . 

கண்ணன்மண . 

அருச்சகன்- பூசை செய்வோன் . ( உ - ம் . ) 
கரு அ . ) 7. தீவர்த்தி . 

ஆதிசைவனாமருச்சகனொருவன் ” ( திருவி 
அருததல் - அருகல் . 

பதவூர் . உடு . ) ( சுவகே .) 
அந்தறல் - கிட்டுதல் , பக்கத்தில் வரு அருச்சநம் - 1.தேவர்க்கல்லது பெரியோர் 
தல் . ( உ - ம் .) " ஆன்றவிச்செல்வமித்தனையு 

க்குச் செய்யும் பூசை . 2. பூசை 

2. பூசைத்திரவியம் . 
மொய்த் தருகுற 

( ராமா . பால . எதிர் . அருச்சநை - பூசை . ( உ - ம் . ) " தம்முளத் 
உக . ) 

தரந்தை நீங்கவருசசகைசெய்து ” ( கந்தபு . திரு 
அருங்கலச்செப்பு - 1. மணிக்கலம்பெய் 

வி . சஉச . ) 
தபணிப்பெட்டகம் .(சிலப் . அரும்பதவுரை . ) 

அருச்சயோகம் - பூசை . 
2. ஒரு ஜைன நூல் . 

அருச்சி - 1-3 . அருச்சியென்னேவலுந்தெ 
அருங்கலச் செவ்விதழ் - பொற்றாமரை . ரிநிலைவினைப்பகுதியும் , 

வினைத்தொகையு 
( சிலப் . ) 

ம் . ( உ- ம் . ) " ஆசாரியன் மனைவியையடி 
அருங்கலம்- 1. பெறுதற்கரிய ஆபரண தீண்டா தருச்சி " ( சைவச . மாணா. கக . ) 
ம்போலுஞ் சிசேட்டமானபொருள் . (உ - ம் . ) பூசை . ( உ - ம் .) " வள்ள றன்னை மெய்யன்பி 
" பூவினுக் கருங்கல் பொங்கு தாமரை " ( தே லருச்சி செய்வானோர் ” ( திருவிளை . நகரங்க . 
வார . நமச்சிவாய . உ . திருநாவு . ) 2. ஆபர கக . ) ( அருச்சி - ஒரு முதனிலைத்தொழிற்பெ 
ணம் . ( உ - ம் . ) " அருங்கல வெறுக்கையொ 
டளந்து கடையறியா ” ( சிலப் . இ 5 . உ 0 . ) 3 . அபூச்சிக்கை அருச்சித்தல் . ( உ - ம் . ) " அந் 
விலையுயர்ந்த ஆபரணம் . ( உ - ம் . ) " பெண்ணி 

தயுகந் தோறுமடி தீண்டியருச் சிக்கை” ( சை 
னிற்கருங்கலமனையபெய்வளை " ( இயாமா . வச . மாணா. உப . ) 
கார்கால . உ 0 . ) 

அருச்சித்தல் -1 . தெய்வத்திற்குப்பூசைசெ 
அருங்கிடை - அதிகப்பட்டினி . ( வழக். அரு 

ய்தல் . ( உ - ம் .) " அல்லும் பகலு மருச்சிக்க " 
மை ; கிடை - கிடத்தல் . ) 

( சைவச , பொது . எசு . ) 2. பெரியோர்க்குப் 
அருங்குரைத்து - அருமைத்தெனப்பொ பூசை செய்தல் . 
ருள்படும் ஒரு குறிப்புவினை . ( உ - ம் .) " கருங் 
களிறட்டவன் றனக்குங்காப்பதிங் - கருங்குரை 

அருச்சிதம் வழிபாடு . [ விபத. ) 
த்தென ” (காஞ்சிபு . கழுவாய் . கருக . ) 

அருச்சிதன் - பூசிக்கப்படுவோன் ,. [ சு 
அருங்கேடன் - 1. கேடில்லாதவன் . ( உ - ம் ) விபத .) 
" அருங்கேடனென்பதறிக ” (வள்.உக . )( அரு அருச்சிப்பு - அருச்சித்தல் . 
மை - இன்மை . ) 2. மிகக் கெட்டவன் 

அருச்சியம் - 1. உவப்பில்லாதது , இண 
அருங்கேடு - கேடில்லாமை . ( உ - ம் .) " அ 

க்கமில்லாதது . ( கா ) : சு ; ஆ ) 
ருங்கேட்டாலாற்றவிளைவது ” (வள் . கெட . ) உவப்பு . 2. வணக்கம் , ( கவி - ய .) 
அருமை - இன்மை . ) 

அருச்சுநம்- 1. எருக்கஞ்செடி . 2. ஒரு 
அருங்கொடைத்தாநம் - உத்தமதாகம் . ) வகை நேத்திரரோகம் . அது : வெள் விழிமே 
( உ - ம் . ) " அருங்கொடைத்தாநமாய்ந்தவருந் ற்கடப்பம்பூநிறமான படலத்தைப்பிறப்பிக் 
தவநதெரியின் மண்மேன் - மருங்குடையவர் கும் . ( சீவரட் . உரும் . ) 3. களங்கமின்மை . 
கட்கல்லால் மற்றவர்க்காவதுண்டோ ” ( சிந் ( உ - ம் . ) " துன்றருச்சுநநான்மறையுரலுடன் 
தா . முத் . கூ உசு . ) 

றொடர " ( பாரத . பதினான் . சங . ) 4. புல் . 
அருங்கோடை 1. மிக்க வெப்பத்தைக் 5.பொன் . 6. மயிற்பறவை . 7. மருதமரம் . 
கொடுக்குங்கோடைகாலம் . 2. மிக்க வெப் ( உ - ம் . ) " சென்றருச்சுநபிரண்டுதைத் தருளி 
பம் . 

னோன் ” ( பாரத . பதினான் . கூ . ) 8. வெ 
அருங்நிமேடவர்த்தமரோகம் - இமையை 

ண்மை . ( 28. கஜ ) 
ப்பற்றிய ஒருவகை ரோகம் ; இது ; வாயு இ அருச்சு நவட்டம் திருவிடைமருதூர் . 
மைச்சந்திகளிலே நிற்கும் போது பிறந்திமை ( உ - ம் . ) " மண்ணிடையருச்சு நவட்டத்தெய் 
களை ஓயாதாட்டுவிப்பது . (சீவரட் .உசச . பக். ) தினார் ” ( கந்தபு . உமைக . உங . ) 


254 


அருட்சி . 


உருகு 


அருணகிரணகலம் . 


அருச்சுநன்- 1. ஒரு தாயின் தனிமகன் , அருட்டம் - கடுரோகிணி . 
2. கார்த்தவீரியனென்னும் அரசன் ; இவன் : அருட்டல் - அருட்டுதல் . 
ஆயிரம்புயங்களுடையவனென்பர் . ( உ - ம் . ) அருட்டி- 1. " அருட்டி ” யென்னும் ஒருவி 
" மருவலரின்றி மண்ணாண்ட - வாயிரந்திண்னையெச்சம் . 2. அச்சம் . 3. நடுக்கம் . ( வழக் .) 
டோளருச்சுநன் றனக்கும் ” ( இராமா . கார்த் அருட்டுதல் - 1. எழுப்புதல் . 2. ஏவிவிடு 
த்வீ . உ .) 3. சுத்தன் . 4. பஞ்சபாண்டவரு தல் , 3. சாக்கிரதைப்பண்ணுதல் , ( உ - ம் . ) " தா 
ளொருவன் ; இவன் , இந்திரனுக்குக்குந்தியி பணமேயென - வருட்டிக்கண் சிமிட்டி ” ( திரு 
டம்பிறந்தவன் . ( உ - ம் . ) " பார்த்தனருச்சு ப்பு . ரு எச .) 4. நித்திரையை நீக்குதல் . 
நன்கரியோன் ( பாரத . அருச்சுங . ச ச . ) ( செ 

அருட்டை - 1. கடுரோகிணி . ( உ - ம் . ) " அதி 
வ்வியசெயலினனென்றபடி . ) 5. வெண்ணி 

பலை " பார் . ( தைல . தைலவ . உங .) 2. தக் 
றமுள்ளோன் . ( கஜ ந 
ந . ) 

கன் புத்திரிகளுளொருத்தி ; இவள் , காசிப் 
அருச்சு நீ - குட்டிரிப்பெண் . 2. பசு . ( 

கனுக்கு மனைவியென்பர் . ( உ - ம் . ) " அருட் 
ஜு . நி .) 

டையெனும் வல்லி தந்தாளோந்தியுடும் பணில் 
அருச்சை- 1 , பூசிக்கப்படுந் தெய்வம் . 2 . கண்முதலானவெல்லாம் " ( இராமா . சடாயு 
பூசை . ( உ - ம் . ) துத்திவெம்முலைத்தோ 

காண் . உ அ .) 
கைக்குஞ்சொன் முறையருச்சை " ( வேதார அருட்டெரிசநம் - சூரியோதயத்திலே இரு 
ணிய. மண . உக .) [ கவா .) 

ளுநட்சத்திரமுமின்றிச்சூரியப்பிரகாசமாத்தி 

ரங்கண்டகண்போல அருள் தோற்றியகாலத் 
அருசாவிரா - பெருங்குமிழமரம் . 

துக் கேவலவிருளுங் கருவிக்கூட்டங்களும் 
அருசி -1 . சுவையின்மை . 2. பசியின்மை . 
3. வெறுப்பு . 4. அரோசிகம் . ( உ - ம் . ) " வாயி 

தோன்றாது அருளை மாத்திரம் ஆன்மாக்கண் 
னருசிவயிற்றுளைச்சனீடுசுரம் ” ( பதார்த்த . கொண்டிருப்பது . ( ஒழிவி . விரத்தி . க . 

உரை . ) 
ரு எக. ) [காவி : சு ; வி - சுவை . ) 

அருட்பா - கடவுள் அருள் பெற்றோர் என 
அருஞ்சயன்- சீவகனுடைய தாயாகிய வி 

ப்பட்டார் செய்த பாக்கள் . அவை : தேவா 
சயையென்பவளுக்குப்பாட்டனான ஒருவன் . ரம், திருவாசகம் , திருவிசைப்பா, திருப்பல் 
( உ - ம் . ) அசைவிலாப்புரவிவெள்ளத்தருஞ் லாண்டு , பெரியபுராணம் என்பன . ( சைவச . 
சயன் குலத்துட்டோன்றி ” { சிந்தா . நாமக . 

மாணா. அ . உரை .) 
க எஉ . ) 
அருஞ்சிறை- 1. அரியசிறகு . ( உ - ம் . ) 

அருட்புரி - குறிஞ்சியாழ்த்திறவகையினொ 

ன்று . ( பிங்க . கங அஉ . ) 
" அருஞ்சிறைபெற்றமேருவதென்ன " ( கந்த 
பு . தெய்வ. அ .) 2. கடுஞ்சிறை , ( உ - ம் . ) அருடம் - 1. கோபமின்மை . 2. திருப்தி . 
" அற்பு தன ரக்கர் தம்வருக்கமாசற - விற்பணி ) அருடமாவதுமனை முதலிய வளங்களைக்கண் 
கொண்டருஞ்சிறையின் மீட்ட நாள் ” ( இரா டுகளித்தெமக்கினியென்னகுறையென்றிரு 

. 
மா , உருக்கா. உ .. ) 3 நாகம் . ( பிங்க , சருரு . ) க்கை . 3. ரோமப்புளகம் . 4. பிரகாசம் . 5 . 
அருட்கண் கிருபைநோக்கு . 

மகிழ்ச்சி . [ 1 , 4. காஷ ; 2,3,5 . ஹஷ . ] 
அருட்துடையோன் - 1. அருகதேவன் . 2 . 

வைசிய விராத்தியனும் வை = 
கடவுள் . 

சியப்பெண்ணுஞ் சோரத்திற்புணர்ந்து பெற் 
அருட்குறி - ( 

சிவலிங்கம் . ( உ - ம் .) "ஆனுயர் றபிள்ளை . ( உ - ம் . ) " சொற்றிவெசியவிரா 
த்தவனருட்குறியருச்சநைப்பயனால் " (காஞ் த்தியன் வசியத் தோகையைச் சோரத்திற் 
சிபு . சார்ந்தா . உக . ) 

புணர்ந்து - பெற்றிடு பிள்ளையருடணன் ( சூத 
அருட்கேவலம் - தத்துவசுத்தியின் பின்னர் 

சிவ . கஉ : ங ச . ) 
ப்படுங்கேவலம் . ( சி . போ . சு : சு . சிவஞான 

அருண்ழநி - அருகதேவன் . ( சிலப் . நாடு . 
முரி . ) 

கஅள . ) 
அருட்கொடியோன் - அருகதேவன் . 
அருட்கொடையோன் கடவுள் . 

அருணகிரணகலம்- ( சித்தாந்த . ) பிரா 
அருட்சத்தி - பராசத்தி . ( உ - ம் .) " முன்ன சாதகலைகள் பன்னிரண்டில் எட்டாவதாகிய 
ருட்சத்தி தன்பான் முகிழ்க்குந் தான் முளையா நாதாந்தம் ; அது : வலப்புறத்தில் மாத்திரம் 
னன்றே " ( சி . சி . க : சு அ . ) 

விந்துவையுடைய 

கலப்பை வடிவுள்ள தாக 
அருட்சி - அருளுதல் . 

நாதகலைக்கு மேலே பிரமரந்திரமட்டாக மூன் 


--- 


அருட்ணன் . 


255 


அருணன் . 


உருகூ 


அருணோபலம் . 


றங்குலம் வியாபித்துநிற்குங்கலை . (ச - லி . கிரி . செந்திலர்க்கு " ( திருச்செந்தினிரோட்ட .) 
க ; பிராக 

ரசாததீபி . ) [காணகிரண ஹவ ) 3. சூரியனுடைய தேர்ப்பாகனென்று சொல் 
அருணகிரி - அருணாசலம் . ( உ - ம் .) " அரு 

லப்படும் ஒருவன் . இவன் : காசிபனுக்கு விந 
ணவடிவா தலினலருணகிரியெனு மொரு 

தையிடம் பிறந்தவனென்பர் . ( உ - ம் . ) " விரு 
ர் ” ( அருணாசலபு . திருமலை. அஉ . ) ( சா உ .) 4. புதன் . (சூ .நிகண் . க : சுக . ) ( 1-3 . 

தைசு தனருணன் " ( இராமா , சடாயுகாண் . 
சிவப்பு . மிரி - மலை . ) 

காண . ) 
அருணசாரதி - சூரியன் . (காண- விரு 

அருணாக்கிரசன்- கருடன் . ( கருணா 
தையின் மகன் . வாராதி - தேர்ப்பாகன் . அரு மஜ : காண சூரியனுடைய தேர்ப்பா 
ணனைத் தனக்குச்சாரதியாகவுடையவன் .) 
அருணம் - 1. அருணதேசத்திலே வழங் 

கன் . கஜ - தமையன் . ) 
கப்படும் பாஷை . 2. ஆடு . 3. எலுமிச்சம்பழ 

அருணாசலம் 

திருவண்ணாமலை ; 
ம் . ( உ - ம் . ) " அருணச்சாறுபடியிரண்டு ” ( தை கிருதயுகத்திலே அக்கி மலையாகவும் , திரே 
ல . தைலவ . அஎ . ) 4. எலுமிச்சைமரம் . ( தை தாயுகத்திலே மா 

தாயுகத்திலே மாணிக்கமலையாகவும் , துவா 
ல . தைலவ . கூரு .) 5. ஐம்பத்தாறு தேசங் பாயுகத்திலே பொன்மலையாகவும் , கலியுகத் 
களுளொன்று . 6. கருமை கலந்த சிவப்பு . திலே கன்மலையாகவும் உ 
7.சந்தியாகாலநிறம் , சிவப்பு . ( உ - ம் . ) " அரு னபர் . ( அருணாசலபு . திருக்கா . ங O.) (உ - ம் .) 
ணவெங்கனலோன் ” ( பாரத . காண்டவ.சு எ ) " சற்றார் தொழுமருணாசலமன் போடுகைதொ 
8. சிந்தூரம் . ( இராசவைத் ) 9. சூரியனுடைய ழுதான் ” { பாரத . அருச்சு நன்றீர் . கரு . ) 
தேர்ப்பாகனெனப்படுபவன் உதயகாலம். 10. (காண சிவப்பு . சதுன ) - மலை . ) 
நீர் . 11. மேருமலையின் கீழ்த்திசையிலுள்ள 
மந்தரமென்னும் மலையடிவாரத்திலிருக்கும் சொல்லப்படுஞ்சடாயு என்னும் ப 

அருணாத்துமசன்- 1. இராமாயணத்திலே 
ஒரு நீர் நிலை . ( சிவதரு. கோபுர ங எ . ) 12 . 

. 2. 

கன்னராசன் . 3. சங் . 4. சாவர்ணமநு . 5 . 
மான் . ( பிங்கல . ந தஅஏ .) [ 6,7 , 8 , 9 , 11 , 

சுக்கிரீவன் . 6. யமன் . ( 

காணாத : சு 
(சுண, 10. கண n . ) 

சூரியன் , சூரியன் தேர்ப்பாகன் . 
. 

மகன் .) 
ண மணி சூழ்பா தலத்தில் " ( ஞாநவா . பிரக 
லா . சஎ . ) (காண - சிவப்பு . ஜணி - இய அருணினம்- 1 , திருநாமப்பாலைக்கொடி . 

2. நன்னாரிக்கொடி . 
த்திநம் . ) 

அருணெறி சுரக்குஞ்செல்வன் புத்தன் . 
அருணர் - சான்மலித்தீவில் அரசர் .(உ - ம் ) 

( திவாகர . ) 
" மன்னவரை - மாறெறிவடிவேலருணரென் 

அருணை - திருவண்ணாமலை . ( உ - ம் . ) " அரு 
றுரைப்பர் " ( கூர்மபு . பிலக்க . உச . ) 

ணையை நினைக்கவெய்தலாமுத்தியென்றுரை 
அருணலோசநம்-- 1. சிவந்தகண்ணுடை த்தீர் ” ( அருணாசலபு . திருநகா , சரு . ) 
யது . 2. புறாப்பறவை . [ காமண - சிவப்பு . 

அருணோதம்- மேருமலையின் கீழ்த்திசை 
லொவ நா - கண் . ) 

யிலுள்ள ஒரு வாவி . ( உ - ம் . ) " அவ்வரையின் 
அருணவம் - கடல் . ( கண - வே ; கண் - கீழ்பாலுந்து நீர்வாவிதெண்ணீரோங்கருணோ 
- நீர் . வ -ஒரு வ- வி . ) 

தம் " ( கூர்மபு . சம்பு . உ . ) (காண- சிவ 
அருணவமந்திரன் - வருணன் . ( சரவ 

ப்பு . உஉ , உஉ க 0 , என்பதன்றிரிபு - நீர் . ) 
கடல் . நிர - வீடு . ) 

அருணோதயம் - 1. சரியோ தயம் . ( உ - ம் ) 

மணிக்குலங்களருணோதயத்தைவென் 
அருணவூர் - இந்திரகோபப்பூச்சி . ( கா ( திருப்பு . கஅஅ . ) 2. வைகறைப் பொழுது . 
ண - சிவப்பு . ஊரி - ஊர்வது .) 

காணொடிய : காண 

சூரியன் . 
அருணவெலி - ஒருவகையெலி . ( சீவரட் . உஉயா - தோற்றம் .] 
கூகள் .) 

அருனோபலம்- பதுமராகம் . (காண . 
அருணன்-- 1. ஊமையன் , 2. சூரியன் . 
அருணனையன்ன செவ்வேற்படை சிவப்பு . உவ o 

கல் . ) 


மண 


அருணமணி 


+ 


Evos 


( உ - ம் .) " 


256 


அருத்தப்பிராத்தி . 


உரு எ 


அருத்தலக்கணை . 


- 


வாணல 


அடுத்தகங்கை -- காவேரிகதி . ( சுய- வாஷி : சுய- - சம்பத்து . வாலு 
மாமா : கய - பாதி . மாயா - ஒரு நதி.கா 

வா - 

அடைதல் . ) 
சிக்கங்கையிலே தீர்த்தமாடுதலினால் வரும் 

அருத்தபதி --- 1. அரசன் . 2. குபேரன் . 
பலனிற்பாதியளவு இது கொடுக்குமென்பர்.) ( சுய - சம்பத்து . வதி தலைவன் , 7 
அருத்தகாமம் - பொருளாசை ( சுய 

அருத்தபாகம் பாதிப்பங்கு . ( கய 
கா : கம்பு 

பொருள் . காக ஆசை . ) ஹாம் : ஜாம - பங்கு. ) 
அருத்தகோளம் -4 

- பாதிக்கோளம் . 
அருத்த சந்திரதண்டம் - ஒன்பது பங்காகச் 

அருத்தபாகை- வேதநூற்பொருள் கூறும் 
செய்யப்பட்ட நாற்கோணக்ஷேத்திரத்தின் அ 

பாகைகளிலொன்று . ( சூ . நிகண் . க 0 . உக . ) 
டியிலுங்கடையிலும் ஒவ்வொருபங்கு தள்ளி 

அருத்தம்- 1. அர்த்தம் , சொற்பொருள் . 
விட்டு நடுவிலிருக்கும் ஏழுபாகத்தைச் சமசூ 

( உ - ம் . ) " பரவுறுமறையருத்தம்பரமென்று 
த்திரத்தினாற்சுற்றவரும் அர்த்தசந்திராகார 

மபரமென்று - மிருவகையாகும் ( சூத . எக்கி . 
மான குண்டம் . ( சி - லி . கிரி , கூசு- 

பூ . உ : உ . ) 2. அரைப்பங்கு . ( உ - ம் . ) " மாமுக 

ஆஞ்சுலோ. 
உரை . ) ( சுய - வத ,கண . ) 

ன்கை - சத்திவினையான்மா வீடருத்தமிட்டு , 

( தைல.தைலவ . கககூ . ) 3. நடு . ( உ - ம் . ) 
அருத்தசந்திரபாணம் பிறைமுகாத்தி 

அருத்தயாமம் . 

4. பன்னிருவகைப்பிர 
ரம் . ( சுய ; வரு ணப் . ) 

மேயங்களுளொன்றாசிய பதார்த்தம் . இது : 
அருத்தசந்திரம் -- 1 . பிறைமுகாத்திரம் . 2. திரவியம் , குணம் , கருமம் , சாமாரியம் , விசே 
பிறைவடிவமான நகக்குறி . 3. பயிற்றே 

டம் , சமவாயமென்னும் 
கை 

ஆறுபதார்த்தங்க 
யிலே பிறைபோலிருக்குங்கண்வடிவம் .( சக பயன் : 6.பொருள் . ( 1,4,5,6, 

ளையுணர்த்திநிற்பது . ( தர்க்கபா . சக . ) 5 . 

சுய ; 
வ ) 

2 , 3 , சுய . ) 
அருத்தசந்திரன் - அர்த்த சந்திரன் . 
அருத்தசாத்திரம் - அருத்தவேதம் ; அது : அருத்தமண்டபம் அர்த்தமண்டபம் . 
பொருள் தேடுதற்குபயோகமான பார்க்கஸ்ப 

( உ - ம் ) அருத்தமண்டபத்துட்புக்கேயந்த 
த்தியம் , ஒளசநம் முதலிய நூல்களைக்கரு 

ணரமலன் பாதங் கருத்தினுங்கண்டுவாழ்த் 
தும் . ( மது . ச : ககூ . ) (சுபமாஜு .) 

தி ” ( அருணைகிரிபு . வலம்புரி . ச . ) 
அருத்த சாநவி -- - காவேரிந்தி . ( கரு -பாதி . மூன்றே முக்கானாழிகை.2. இரவில் முன்னி 

அருத்தயாமம்- 1. அரையாமம் ; அது 
ஜாஹுவி - கங்கை . 

கழுமூன்றேமுக்கானாழிகையையும் பின்னி 
அருத்தசாமம் - அர்த்தயாமம் . ( யகரஞ் கழு மூன்றே முக்கானாழிகையையும் விட்டு 
சகா மாய்த் திரிந்தது . ) 

ரவில் திரியாமாவென் மூன்றியாமங்கொ 
அருத்த சீரி-- விளை விற்பாதி வாரமாயெடு 

ள்ளப்படுவதில் நடுநிகழும் யாமம் . ( உ - ம் . ) 
க்கப்பொருந்தியுழுது பயிரிடுஞ்செய்கைக்கா 

| அப்பதியருத்தயாமத்துனக்களியுதவுங்கோ 

லம் ” ( வேதாரணியபு . மணவா . அச .) ( ச 
ரன் . ( கய ரி நீ : கய ; வீர - கல 

கடு . யாக ஏழரைநாழிகைகொண்டகாலம் . 
ப்பை ] 

அருத்தராத்திரம் - நடுராத்திரி . ( சுயரா 
அருத்தநம்- 1. இடுக்கண்செய்தல் . ( க 
ந 0 ) 2. நிந்தித்தல் . ( க.க - ந . ) 

தம். ) 
அருத்தரேசிதம் 

நிருத்தக்கை முப்பதி 
அருத்தநாரீசன் 

பாதி பெண்வடி லொன்று . ( சிலப் . அரங்கேற்று . கஉ . ) குறி 
அருத்தநாரீசுரன் . 
வமான சிவன் . 

ப்பு . ) 
அருத்தநாரீசுவரன் - 

அருத்தல் -1. உண்பித்தல் . ( உ - ம் . ) " வே 
கய - நாரீய : சுய- பாதி , நாரி- பெண் தியர்க்கருத்திப்பின்னர் " ( கைடா 

ர் ” ( நைடத. நாட்டு . 

கச . ) 
OTOP , TOFT-ஆளுகிறவன் .) 

விட்டும் விடாதலக்க 
அருத்ததை-- 

அருத்தலக்கணை 
மந்து கேட்டல் . (சுகா . ) ணை . (உ -ம் . ) "விருத்தமறு தருமமாந்தேவ 
அருத்தப்பிராத்தி 1. சம்பத்து அடை 

தத்தன் றனையேவிடாது கொளினவனிவனே 
தல் . 2. பெறக்கருதியதைப் பெறுதல் . ( கா வனவனேயென்னுந் - தெரித்தவரிதாயதா 


கா 
U 


(கறு 


257 


அருத்தி . 


உருஅ 


அருந்ததர் . 


[க- 


ஆசை . ] 


வா 


தான்மியங்கூடுறுமாற்றேரினிதை விட்டுவி ரதருவினுக்கு மற்றரிது ” ( பாரத . கிருட் . 
டாலக்கணையினொடுதா- னருத்தவிலக்கணை உசக . ) 6. கூத்து . 7. செல்வமுடையவன் - 
பாகத்தியாகவிலக்கணையென் றறைதலினாலி வள் . " சேணமிசை, யருத்திபெற்றவணங்கை 
து வேதத்தொம்மசிவாக்கியத்திற் - குரைத்யும் " ( கந்தபு . தெய்வ . உங க . 
திடுவருதாரணமாயுரியதென " ( வேதா. சூ . 9. புசிப்பு . 10. முறையீடு செய்வோன் , வா 
கஉஉ .) [ கக்ஷணா ] 

தி . 11. விருப்பம் . ( உ - ம் .) " கைம்மாறியற் 

றுதியென்னுமருத்தி நைடத . அன்ன 
அருத்தலோபம் - பொருளாசை . க . 

தைத் தூது . கா . ) 12. வேலைக்காரர் . ( உ - ம் . ) 
பொருள் . பொல 

அணிநகரணிந்தனரருத்திமாக்களே ” ( இரா 
அருத்தவாதம் - 1. அபிப்பிராயத்தைக்கூ மா மந்தரை . உ அ . ) [ 4. சாயிது ; 5-7. 
றுதல் . 2.(வேதாந்த )சிய வணத்திற்குரிய சடு ய- ) ; 10 , 11 , 12. சுஜி . ) 
விதலிங்கங்களில் ஆறாவதானது ; அது : கூட 
த்தனது சொரூபமாகிய பிரமத்திற்குப் பஞ் 

அருத்தித்தல் - 1. பாதிசெய்தல் . 2. வே 
சகிருத்திய கர்த்திருத்துவஞ் சொல்லுதல் , 

ண்டுதல் . ( உ - ம் .) " உன்னையருத்தித்துவந் 
( உ - ம் . ) " பிரத்திகான் மவுருவாம்பிரமந்தன 

தோம் " (நாலாயிர திருப்பாவை . உரு . ) (மூ . 
கு - மாறரியவைந்தொழிற் கர்த்திருத்துவஞ் 

சுய- . ) 
செப்புறு தல் வயங்கருத்தவாதமென மதித் அருத்திதம் - 1.இரந்துகேட்டல், 2. விரும் 
திடுகதெரிந்தே ” ( வேதா.சூ.ககூகூ .) 3. துதி பல் , 3. பிச்சைத்திரவியம் . ( சயிதம் . ) 
த்தல் , புகழ்தல் . 4. பொருளை விளக்கும் 

அருத்தியன்- விருபமுடை 

விரு - பமுடையவன் , வே 
க்கியம் ; அது : சாத்திரவிதியை வழங்குலிக் 

ண்டிவந்தவன் . ( உ - ம் . ) " ஏதிலருத்தியனெ 
கும்பொருட்டு விதிப்படி நடத்தலால் வரும் ன்னக்கேட்டியென்றான் ” 

ன்னக்கேட்டியென்றான் ” ( பாரத . புட்ப . 
நன்மைகளையும் நடவாமையால் வருந்தீமை 

ககஅ . ) ( சாயிக.) 
களையும் விவரமாகக் கூறி விதிவிடயத்தைப் 
புகழ்தலும் , விலக்கு விடயத்தை இகழ்தலு 

அருத்திரம் -- மரமஞ்சள் . 
ம் , பிறர் செய்கை காட்டலும் , பழைய 

அருத்து - 1-3 . அருத்தென்னேவலுந்தெ 

ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 
ழ்ச்சி கூறலுமுடையது . [ க- .பிரயோச 

4. பொருள் . ( உ - ம் . ) " கண்ணானாய்மணியா 
சனம் . வாடி- கூறுதல் . ) 

னாய்கருத்தாயருத்தானாய் ” ( தேவார , திரு 
அருத்தவிற்பத்தி - அருத்தங்களிலே நன்கு வையாறு . பழந்தக்க . எ . திருகா .) [ க . ) 
பயின்ற சாமர்த்தியம் . ( சு 

பொருள் . 

அருத்துதல் - அருத்தல் . 
வ - ததி - வித்தியை வல்லபம் . ) 

அருத்துரு- 1. ஆராய்வு . 2. நுணுக்கம் . 
அருத்த வேதம் - அர்த்தவேதம் . 

அருத்துருமம்- வெள் வேலமரம் . 
அருத்தாந்த ரதியாசம் - அர்த்தாந்தாரியா அருத்தேந்து -- பாதிச்சந்திரன் . சுயெ 

( 
சம் என்னும் அணி . 

ஈு : சுயா . பாதி . உகு சந்திரன் . ) 
அருத்தாந்தாம்- வேற்றுப்பொருள் . அருத்தோதயம் - 1.அர்த்தோ தயம் . (உ - ம் .) 
அருத்தாபத்தி- ஆறளவைகளிலொன்று ; 

ஆதலீாற்கதிர்மதிகளை யாவங்கடீண்டிற் - போ 
பகலுண்ணானாய்ப்பருத்திருப்பானோ 
ருவன் இரவிலுண்டானென்பதிற்போல அ 

தமா ரருத்தோதயமகோ தயம்பொருந்தில் - 

ஓது புண்ணியகாலங்களாம் ” ( சேது . சேது 
நுமித்தல் . ( சி.சி. பாயிர . அளவை. க.சிவாக் . ) பல.உ .. ) 2. குரு அத்தமிக்சச்சூரியனுதிக்கு 
அருத்தார்த்தி - திரவியந்தேடப்பிரயாசப் முகூர்த்தம் , 

கா - அருத்தோபாரீச் சநம்- திரவியந்தேடுதல் , 
தேடுவோன் , ) 

( + -- திரவியம் . உவாஜ்- நர - தேடுதல் . ) 
அருத்தி- 1-2 . அருத்தியென்னேவலுந் அருதா - சதாப்புப்பூண்டினிலை . 
தெரிநிலைவினைப்பகுதியும் , 3. அருந்தச்செய் 
து எனப்பொருள் படும் ஒரு பிறவினை த்தெ 

அருந்ததர் - அருந்ததிபுதல்வர் . ( உ - ம் , ) 
ரிநிலைவினையெச்சம் . 4. இரந்து கேட்போன் . 

அருந்ததிமைந்தரருந்ததர் ” ( கூர்மபு . அந் 

தகாசூ . எ . ) [ இங்கே அருந்ததியென்றது 
5. ஒருவன் றனக்கு வேண்டுமென்று கேட்கு வசிட்டரது மனைவியாகிய ஊர்ச்சையல்லள் - 
ம்பொருள் . (உ - ம் . ) " அருத்தியீதல்பொற்சு தருமதேவதையின் மனைவி . ) 


258 


க ” எனப 


அருந்தல் . 


உருகூ 


அருப்பம் . 


ப 


அருந்ததி- 1 , ஒரு நக்ஷத்திரம் . ( உ - ம் . ) | ச . பொது . உசரு . ) 6 , விழுங்குதல் . ( உ - ம் .) 
" அங்கண்வானத்தருந்ததி காட்டினான் ” ( நை " அங்கவற்றையும்பற்றியருந்தினான் ” ( கந்தபு : 
டத . மணம்புரி . உ 0 .) ( இது வசிட்டன் மனை மண்டாநாட்சூர . சுரு . ) 
வியின் பெயரான் வழங்குவது .) 2. ஒருபெண் . அருந்தவர் - முநிவர் . ( உ - ம் .) " அயருமரு 
இவள் : வசிட்டனுக்கு மனைவி ; கற்பிற்சிறந்ந்தவர் தம்பழி " ( கோயிற்பு . பதஞ்சலி . சங .) 
தவள் . ( உ - ம் . ) அருந்ததியனையாளேயமி அருந்திடல் - உண்ணுதல் . ( சூ . நிகண் . க . 
ர்தினுமினியாளே " ( இராமா . வனம்பு . அ . ) கா . ) 
3 . தக்கனுக்கு மகளுந் தருமதேவதைக்குப்பா அருந்து- அருந்தென்னேவலுந்தெரிநிலை 
ரியுமான ஒரு பெண் . ( உ - ம் . ) " அருந்ததி வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 
யிலங்கைசியாமிசங்கற்பையருண்மருத்துவதி அருந்துதல் - 1. அனுபவித்தல் . ( உ - ம் . ) 
நல்விசுவை - முருந்திள முறுவற்சாத்தியைபா " பத்தாருந்தும் பரமசுகம் " ( தாயு.பரா.உஎ ..) 
நுமுகுர்த்தையம்வசுவெனத் தருமன் பொ 2. உண்ணுதல் , ( உ - ம் . ) " அருந்துதற்கினி 
ருந்திய மடவார் பெயரினிதுரைப்பார் " ( கூர் யமீன்கொணர (இராமா , விபீடண , கூ ...) 
மபு . அந்தகாசூ . சு . ) ( 

கதி.] 3. குடித்தல் " தண்ணீரருந்தி ” ( தாயு . அருளி 
அருந்ததிகாட்டல் - அருந்ததிப்பெண்ணை கக . ) 4. விழுங்குதல் , 
ப்போலக் கற்புடையவளாயிருக்கவேண்டுமெ 

அருந்துதன்- வேதனை செய்வோன் . ( சூ . நிக . 
ன்று வலியுறுத்துமாறு அருந்ததியின் குறியா ண் , உ . சச .) ( கஈத : காஸி 
கக்கொண்ட நட்சத்திரத்தை விவாகம்பண் 

காயம் . உத - வருத்துதல் . ) 
ணுகிறபெண்ணுக்குக்காண்பித்தல் . ( உ - ம் . ) 
" பங்கயப்பதம்பைம்பொனினம்மிவைத்- தங் அருந்துதி- அருந்ததி . ( உ - ம் . ) “ இடப்பா 
கண்வானத்தரு கத திகாட்டினான் ” ( நைடத . ) லருந்து திகாணுமளவும் ” ( திருக்கோ, ங.00 . ) 
மணம்புரி , உ 0 . ) 

அருநாகம் - பாழ்ததகம் , வேதனை . 
அருந்ததி தரிசந்நியாயம் - மீமாஞ்சையிலே அரு நிலை -1. கடந்து செல்லற்கரிய ஆற் 
சொல்லப்பட்ட நியாயங்களுளொன்று . அது : று நிலம் . 2. யுத்தநிலை . ( பாரத . ) 
முதலிலேயொருபெரிய நட்சத்திரத்தைக்கா 

அருநெல்லி -- ஒருமரம் . 
ட்டிப் பின் அதற்குச்சமீபமாயுள்ள அருந்த 
தியைக் காட்டல் போல முதலில் ஒரு பெரு 

அருநெறி-- 1. ஒடுங்கியவழி . ( உ - ம் .) " தொ 
ம்பொருளைக் காட்டிப்பின் அதற்குச் சார்பான 

டர்ந்த பல்வரை முடுக்கருமருநெறித்தொடர் 
சிறியபொருளைக்காண்பிக்கு நியாயம் . " 

பும் ” (உபதேச . சிவவிர , கசக . ) 2. நரகம் . 
தத்துவங்களை முன்னர்க்காண்பித்துப் பின் 

3. பாலை நிலம் . 4. போதற்கரியவழி . ( உ - ம் . ) 
னவற்றையொட்டிக்சூக்குமதத்துவங்களைக் 

“ அருநெறிக்கடவுளர்க்கமுதமூட்டுதல் ” ( பா 
காண்பித்தல்போல்வது ” ( கைவல் . தத்.உரு .) 

எத , வேத்திரகீ . ஙசு . ) 
இது தூ லாருந்ததி நியாயமெனவும் வழங்கப் அருப்பகம் - 1. அற்பமானது . 2. குழந் 
படும் . ( க w A ந நாய .) 

தைத தன்மையானது . 3. பெலமில்லாதது . 

4. விலங்கின் பிள்ளை யல்லது குட்டி, ( காக ) 
அருந்ததிபதி- வசிட்டமுநிவன் . ( உ - ம் . ) 
" அருந்ததிபதிதிருவருளால் ” ( பாரத . குரு 

அருப்பகன்- 1. குழந்தை , 2. பைத்திய 
கணவன் . ) 

காரன் . 3. மூடன் . ( கலக..] 
குல . அஎ . ) வதி 
அருந்தல் - 1.அநுபவித்தல் . ( உ - ம் .)" ஆரு 

அருப்பம்- 1. அருமை .(உ - ம் .) " அடிநிலை 
யிர்கள் பயனருந்து மமருலகாம் ” ( கோயிற்பு. 

தளர்க்குமருப்பமுடைய " ( மலைபடு , உஉஉ .) 
வியாக் . கா .) 2. " அருந்தாதொழி 

2. அற்பம் . ( உ - ம் . ) " அருப்பமென்று பகை 
ஒரு 

. 
( உ - ம்.)" அருந்தல திபாதகாதியாக்கம் ” ( சைவ தியோ”( இராமா. முதற்போர் . கஉ .)3.உரோ 
ச . பொது . உசக .) 3. அருமை . [ வழக் . ) மக்கிளர்ச்சி . 4. ஊர் . ( சூ. நிகண் . கு : கூச 
( உ - ம். ) “ மாம்பழம் மிக அருந்தலாயிருக்க 5. கள் . ( பாரதிரீபம் .) 6. காட்டுத் துருக்கம் ,, 
றது ( அருமை என்பதினின்று வந்ததுபோ ( பிங்க. ந ஙஅ .) 7. காடு , 8. கொலை , ( கரு 
லும் . ) 4. குடித்தல் . ( உ - ம் . ) " தண்ணீரரு என்னும் வடமொழி வினைப்பத்தித் திரிபு . 
ந்தி " ( தாயு . அருளி.கக .) 5. புசித்தல் . ( உ - ம் .) 9. கோட்டை . ( உ - ம் . ) “ அம்புமிழயிலருப் 
அருந்தேல் விடலிபதி மனையிலந்நம் ” ( சைவ பம் " ( மதுரைக்காஞ்சி . சு எ . ) 10. துக்கம் . 


தூல 


. 


259 


அரும்பு . 


உசு 0 


அருமை . 


( சூ . 


கை . 


( உ - ம் . ) " அருப்பமன்றி தென்றையுற வெய் அரும்புதல்- 1. சிறிதாகத்தோன்றுதல் , 
தினான் " ( இராமா . பள்ளி . ச O. ) 11. தொட ( s.- ம் .) * அரும்புமின் வேகபோற்றி ” ( திரு 
ரிச்செடி . 12.நோய் . ( உ - ம் ) * அருப்பமுறி வீளை. கடவுள். ச .) “ அமு தூற்றரும்பி ( தா 
னாசெனினுந் தீர்ப்பானைக் கண்டழைத்தல் " யு . பொருள்வண . உ ) 2.முகிழ்த்தல் . ( உ - ம் . ) 
( தைல . பாயிர . கூ . ) 13. பனி . 14. பிட்டு . " காலையரும்பிப் பகலெல்லாம் போதாகி 
15. பிள்ளை . 16 , பூண்டுகள் ; கீரை . 17. மரு (வள் . கஉஉ எ .) 
தநிலத்தூர். 18. ( இடித்த ) மா . 19. மோர் . அரும்புமணி பொன்னாலே செய்யப்ப 

நிகண் . சு : உ எ . ) 20. வழக்கு நிலம் . ட்ட அரும்புகளையுடைய ஒரு கழுத்தணி 
( பிங்க . கூ.0 அக . ) [ 2. கக. 4 , 16 , 17 . அரும்பூதுகை- ஊதிப் பொன் மணிசெய் 
சுல . ) 

அரும்பொருள் - 1. பிரயாசப்பட்டு விளங் 
அருப்பலம் அநிச்சமரம் . ( சூ . நிகண் . 

கும் அர்த்தம் , 2. பெறுதற்கரிய பொருள் . 
அருப்பு -1 . அரும்பு . ( உ - ம் . ) “ அருப்பிள (உ -ம்.) “ அரும்பொருள் பெறுகரின் (சிலப் . 
முலையவர்க்கங்கனாகிய ( சிந்தா. நாமக . 

அடை . க 2 எ . ) 
அருமதாளம்- நவதாளத் 

நவதாளத்தொன்று . 
உக . ) ( அரும்பு என்பதன் விகாரம் .) 2. கி 

அருமந்த - அரியமருந்தன்ன. ( உ - ம் .) " அரு 
ளைத்தல் . ( உ - ம் ) " அருப்பறாவாக்கம் ( வள் 

மந்தமேருவரையும்தவறாகுமம்மா ( கந்தபு . 
ருஉஉ . ) 3. கொலை . ( உ - ம் . ) " அருப்புடைய 

திருக்கல் . ருஉ . ) ( இது ஒரு மரூஉமொழி .) 
றலினஞ்சம் ( பாரத . நச்சு . ஙக.) 4. தயிர் . 

அருமந்தன்ன- அரிய மருந்து போன்ற என 
5. துக்கம் . ( உ - ம் . ) " அருப்பறப்பிறந்தகோ 
றினான் ” ( இராமா. வருண , எச . ) 

ப்பொருள் படும் ஒரு விகாரமொழி . ( உ - ம் .) 

" அருமந் தன்னவதிர்கழல்சேர்மினோ” ( தே 
அருப்புத்துருப்பு- 1. அருந்தேட்டம் . 2 . 

வார . சித்த , பொது . திருநா . உக . ) 
அருமை . 
அரும்பண்டம் - கிடைத்தற்கரிய பொருள் . 

அருமருந்து - 1. அமிர்தம் . ( உ - ம் . ) " ஆவி 

த்துணை யேயருமருந்தே " ( தாயு . பலவகை . 
அரும்பதம் -- 1. அரிய செவ்வி . ( ஐங்குறு . ) 
2. அரியவுணவு, ( ஐங்குறு . ) 3. விளங்கற்கரி ந்தைவெம்பிறவியென்னோய்க் கருபருந்தளை 

கரு . ) 2.பெறுதற்கரிய மருந்து . ( உ - ம் .) " அர 
யசொல் . ( ஐங்குறு . ) 

யவையா " ( இராமா , வாலி . கஉ O ) 
அரும்பர் - அரும்பு . ( உ - ம் . ) " பங்கமெங் அருமலதி- ஒ 
கணும் வேளெய்கணையாகப் பரம்புவதா மரை அருமறை -1 . அறிதற்கரியவேதம் . ( உ - ம் . ) 
யரும்பர் " ( தணிகை. நாட் . அக .) ( அர் - ஓர் அருமறை முதல்வனையாழிமாயனை ( பா 
அசைநிலை இடைச்சொல் . இறுதியில் நின்ற ரத . வாரணா. க . ) 2 . அறிதற்கரிய 

5. ) 2 . அறிதற்கரிய இரகசியம் . 
உகரத்தோடு அர் என்பது ஒத்துப்போலி ( உ - ம் . ) அருமறை செவிலியறிந்தமை கூற 
யாய் வந்ததென்பர் பெரும்பாலார் . ) லும் " ( நம்பியக . கள . ச.அ.) 
அரும்பல் - அரும்புதல் . 

அருமறைக்கொடியோன் - துரோணாசாரி 
அரும்பாலை- ஓரிசை . ( பிங்க . கசகா.) யன் . 
அரும்பி - குங்குமபாஷாணம் . 

அருமேதகம் - அக்கிநி கீடங்கள் இருபத் 
அரும்பிணி -- தீராதவியாதி .( உ - ம் .) " ஐயா து நாலில் ஒன்று . ( சீவரட் . கூச கூ .) 
வதற்கு மரும்பிணியொன்றெய்தியக்கா - லுய் அருமேனி - கலைகளுடன் கூடாத நிட்கள் 
யானே ” (கந்தபு . மார்க்கண் . க அ . ) 

மான திருமேனி . ( உ - ம் .) " உருமேனிதரித் 
அரும்பித்தல் - தோன்றுதல் , முகிழ்த்தல் . 

க்கொண்ட தென்றலு முருவிறந்த - வருமே 
( உ - ம் . ) " அரும்பித்தசெஞ்ஞாயிறேய்க்கு மடி னியதுவுங்கண்டோம் ” (சி . சி . க : ருரு . ) 
தேவார , திருவதிகைவீர . திருவடித்திருத் அருமை -1. இன்மை . ( உ - ம் . ) “ மனக்கவ 
தாண்டகம் . ச . ) 

லை மாற்றலரிது " ( வள் . எ .) 2. செய்தற்கரு 
அரும்பின- அரும்பையீன்றன . ( ஐங்குறு . ) மை . ( உ - ம் . ) " அருமைநோன்புகளாற்று 
அரும்பு - 1.பூவரும்புபோலும் வடிவுடைய யாமன்றே " ( இராமா . நகர் நீங் . உக . ) 3. எளி 
ணிகல ஒட்டு . 2. மலருமுன் பூவின் உறுப்பு திற்பெறக்கூடாமை. ( உ - ம் . ) " அருமையி 
க்களையடக்கியிருக்கும் ஒரு புடைப்புவடிவம் . னெய்தும் யாக்கையும் ” (சிந்தா. முத் . கரும் .) 
( உ - ம் . ) " அரும்பு மலர்காய்கனி ( தாயு . பரா . 4. பிரயாசம் . ( உ - ம் .) " கான்புறஞ்சேறலில் 
கருஎ . ) 3. மெல்லிய மயிர் . 

ருமைகாண்டலால் ( இராமா .தைலமா . ங க .) 


ஒரு பண் . 


260 


அருவாவசு . 


உசுக 


அருள் செய்தல் . 


Ps 


து : நுண் 


வந்தரு 


உ ; 


5. பெரும்பாலுமில்லாமை . ( உ - ம் . ) " இவ்வூ அருவாவடக்கு- கொடுந் தமிழ்நாடு பன்னி 
ரிலே நெய்கிடைப்பதருமை . ( வழக் ) 6.பெரு ரண்டினொன்று . அருவா ” பார் . ( நன் . பெ 
மை , மேன்மை . ( திவாகர . கஉ . பக் . ) 

யரி . கசு . உரை. 

ர . ) 
அருவசாட்சாத்காரம் அறிவில் நின்று 

அருவாளர் - அருவாள நாட்டிலரசர் . ( உ - ம் . ) 
குருவாயுணர்த்தியது . ( தாயு . சிற்சு எ . உரை. ) " தொல்லருவாளர்தொழில் கேட்ப ” ( பட்டி 

அருவசிவசமவாதி - ஆன்மசித்துஞ்சிவசி னப்பாலை . உ எரு . ) 
த்தும் ஒத்துவேறாய்நிற்குமென்று சொல்லும் அருவி -1. கழிமுகம் . ( சூ . நிகண் . ரு . ருக ) 
தஸ்தன் . ( சி . சி . கக : கக . சிவஞா. ) 

2. தினைத்தாள் . ( சூ . நிகண் . ச : 10 . ) 3. மலையி 
அருவத்திருமேனி - சிவன் நடிக்கும் நவபோன்வீழாறு . ( உ - ம் . ) " அருவிக்குன்றமுமைவ 
தத்திலே யருவவடிவமாகக் கற்பிக்கப்படும் னச்சாரலும் " (சிந்தா.கநக .உஉ ங .) 4.நீர் . ( பதி 
சிவம் , சத்தி , நாதம் , விந்து என்னும் நான்கு ற்றுப்பத் . ) 5. வினையெச்சவகையுளொன் . 
மேனிகள் . அது : சி.சி. உ : எச- ஆங் கவியா அருவுடம்பு- பத்துவகை இந்திரியவுணர் 
ற்பெறப்படும் . வருமாறு சிவஞ்சத்திநாதம் வோடும் ஐவகை வாயுக்களோடுங் காமவினை 
விந்து சதாசிவந்திகழுமீச - னுவந்தருளுருத்தி விளைவுகளோடுங் கூடியமநம் . இது : 
ரன் றான் மாலயனொன்றினொன்றாய்ப் - பவந் ணுடம்பு எனவும்படும். ( வள் . கூ சரு பரி . ) 
தருமருவநாலிங்குருவநாலுபயமொன்றாய் - 5 அருவுதல் - அருவல் . 
பேதமேகநாதனே நடிப்பனென்பர் . ” 

அருவுரு - சகளநிட்கள் திருமேனி . ( 2 -ம் . ) 
அருவம் - உருவமில்லாதது . ( உ - ம் . ) " அ அருவமுமாயுருவமுமாயருவுருவுமாயெங்கு 
ருவமுமுருவுமாகியநாதியாய்ப்பலவாயொன் மமராநிற்கும் " ( சூத . முத் . ச : ககா .) 
றாய் ” ( கந்தபு . திருவவ . கூஉ . ) 

அருவுருவத்திருமேனி-- சிவன் நடிச்கு நவ 
அருவருத்தல் - துர் நாற்றமுதலிய ஏதுக்க பேதத்திலே யருவவுருவவடிவமாகக் கற்பிக் 
ளினாலே மநத்திற் கேற்காததாகக்கண்டு வெகப்படுஞ் சதாசிவமாகிய திருமேனி . ( சி . சி . 
றுத்தல் . ( உ - ம் . ) அருவருக்கு மூலகவாழ்வ எச - ஆங் கவி பார் .) 
டங்க நீத்தோர்க்கு " (சிதமபா . ந.ச.) 

அருள் -1. அநுபவமுடைய தேசிகர் அரு 
அருவருப்பு - அருவருத்தல் . (உ - ம் .) " புன்பு ளிச்செய்யும் உபதேசம் . ( உ - ம் .) " அருளினா 
லான் மயிர்தோ ன ரம்பென்பு மொய்த்திடு 

லாகமத்தே யறியலாம் ( சி . சி . பாயிர , ரு . ) 
புலைக்குடிலி லருவ ருப்புப் பொய்யல்லவே ” 

2-4 . அருளென்னேவலும் தெரிநிலைவினைப் 
( தாயு . சுகவாரி . சு .) 

பகுதியும் வினைத்தொகையும் . 5. ஆன் மாக் 
அருவல் - 1. கிட்டிப்போதல் , 2. மெல்ல 

களுக்காணவ முதலிய மலத்தைப் போக்கி 
மெல்லப்போதல் . 

ஞாநத்தைக்கொடுத்து வீட்டையடைவிப்பி 
ருவிலி . ( உ - ம் . ) " அருவனாயி க்கை . ( உ - ம் .) " அருட்செய்திதானும் - பழி 
வற்றோடு ” ( சி . சி . ச : ங க .) 

ப்பொழிபந்தம் வீடுபார்த்திடிலருளேயெல் 
அருவா - கொடுந்தமிழ்நாடு பன்னிரண் லாம் ( சி . சி . க : கூ எ .) 6. கொடை . ( உ - ம் .) 
னான்று . ( உ - ம் . ) " தென்பாண்டி குட்டங் ருளிலார்களிலைந்தரு நிகர்க்கிலாரில்லை " 
குடங்கற்கா வேண்பூழி - பன்றியருவாவதன் ( நைடத . நகர . க . ) 7. தயவோடிடும் பணி , 
வடக்கு- நன்றாய - சீதமலாடுபுனனாடு செந்த 

தமலாடு புனனாடு செந்த தயவோடுபண்ணுங்கற்பனை . ( உ - ம் . ) " அவ 
மிழ்சே- ரே தமில்பன்னிருநாட்டெண் ” ( நன் . னைமுனீர் - கொண்டுவருகென வருளுங்குலவு 
பெயரி . கசு . உரை.) 

திருவருள் கேளா ( கோயிற்பு. இரணிய, ருக .) 
அருவாணம்-- செம்பினாற் செய்யப்பட்ட 8. தொடர்புபற்ற தியல்பாக உயிர்கண்மேற் 
தட்டம் , ( அந்நியபாடை . )இது சுரிவாணமெ செல்லுங்கருணை . ( வள் . அதி . உரு. ) ஒன்றி 
னவும்படும் . தேவாலயங்களிலிருந்து பெரி ன்துயர்கண்டாற்காரணமின்றித்தோன்றும் 
யோர்க்குச் செய்யுஞ்சிறப்புக்குவழங்கப்படுகி இரக்கம் . ( புறநா . ரு - ஆங் கவியுரை .) ( உ - ம் .) 

அருட்பெருங்கடலேயெய்த்தேம் ( கந் 
அருவாவசு -1. சூரியசமுகத்து நின்று பா தபு . உற்பத். மேரு . சு . ) " ஏன்றித்திறங்கள 
ட்டயர்வோரில் ஒருவன் . (கூர்மபு , ஆதவர்சிற . ருளோபென்னி " ( கந்தபு . அவைபுகு . சகா . ) 
எ . ) 2. சூரியன்கதிர்களுள் வியாழனை விளங்க 9. பராசத்தி . ( உ - ம் . ) ( சூ . நிகண் . கக ,ககா . க O.) 
ச்செய்யுங்கதிர் . ( உ - ம் . ) " வயங்கொளியருவா அருள் செய்தல் - கிருபையோடு சொல்லு 
வசுவெனுங்கதிர்நல் வியாழத்தைமறு வறவிள தல் , ( உ - ம் . ) " உள்ள படியருள் செய்ய வேண் 
க்கும் ” ( கூர்மபு . ஆதவர்கதிர் . உ , ) 

டுமென ” ( கோயிற்பு . பதஞ் . கா . ) 


அருவன் 


டி 


261 . 


அருளிப்பாடு , 


உசுஉ 


அரேணுகை. 


ர்நீ . என் 


அருள்புரிபத்திரம் - அரசனானவன் , ஒருவ யில்காப்பாளருமகிழ்ந்து கூறலும் ” ( இராமா . 
னுடைய சேவகம் , சௌரியமுதலியவைகளை 

அசுவ . கரு எ . ) 
வியந்து கொண்டாடியவனுக்குக் கிராம முத 

அருளுடைமை- தொடர்புபற்றாதியல்பா 
லியவற்றைக்கொடுத்ததற்குச்சா தநமாக எழு க எல்லாவுயிர்கண்மேலுஞ்செல்லுவதாயகரு 
திக்கொடுக்கும் பத்திரம் . ( மிருதிசக், உக . ) 

ணையுடைமை . ( வள் . அதி . உரு . ) 
அருளகம் - வெள்ளெருக்கஞ்செடி . 
அருளரசி - 1. குடசப்பாலைக்கொடி . 2 . 

அருளுதல்- அருளல் . 
வெட்பாலைப்பூண்டு 

அருளுவம் - பெருமரம் . 
அருளல் -1 , காத்தல் . ( உ - ம் . ) " பொறுத் அருளுறுதி- வேப்பமரம் . 
தேயருள்வாயென்னாவிரு தாள் சென்னிபுனை அருங்சிகைரோகம் 

கபாலத்தில் வரும் 
ந்தேன் ” ( இராமா . நகர் நீ . அரு . ) 2. கிருபை ஒருவகை ரோகம் . அது : பித்தத்தினாற்கபால 
செய்தல் , ( உ - ம் . ) " பரதஞ்செய் - கோலமவன் மூளை கரையும் போது பிறந்து கபாலத்தின் 

னக்கருளி யடிமை கொளவேண்டுமென ) ) மீது தினையைப்போலுங் கடுகைப் போலும் 
( கோயிற்பு . இரணி . Go . ) 3. கொடுத்தல் . அநேக கொப்புளங்களுண்டாக்குமென்பர் . 
( உ - ம்.) ஏற்றவர்க்கு - மாற்றாதருள் செங்கை ” ( சீவரட் . உ க ங .) (காஷிெெக - பரவு 
( வாண . கஉசு . ) 4. சிருட்டித்தல் . ( உ - ம் . ) தலையுடையவிரணம் . இது : "காலிகா ” 

ஆரணத்தானருள் பாரளித்தான் ” ( வாண . 
உசுரு . ) 5. சிவனுடைய பஞ்சகிருத்தியத்துள் 

என இருக்க வேண்டும் போலும் .) 
ஒன்றாகிய அனுக்கிரகம் ; அது : ஆன்மாக்களு அருபதை-- 1. அவலட்சணம். 2. உருவ 
க்குப் பாசத்தை நீக்கி ஞாநத்தைக்கொடுத்து 

மின்மை . 3. ஒப்பின்மை . ( 

காவதா 
மோக்ஷமடைவித்தல் . ( சி . சி . க : கூ எ . ) 6 . அருபம் -1 . அவலட்சணம் . 2. உருவமின் 
தயவோடு சொல்லுதல் . ( உ - ம் . ) " ஐயநீதான் 

மை . ( உ - ம் . ) " அஞ்சலினயன நீருகுத் தரூப 
யாவனந்தோவருள் கென்றய " ( இராமா, நக மா ” ( இரகு . திக்கு . உ ருங . ) 3. ஒப்பாகாமை . 4 . 

எ . ) 7. தேவரல்லது பெரியோருளை சாங்கியர் சொல்லும் ) பிரதாநமென்னுமூல 
செயன் முதலியவைகளை யுணர்த்தும் , " செ ப்பகுதி . 5. ( வேதாந்திகள் சொல்லும் ) பிர 
என்னும் வாய்பாட்டு வினையெச்சச் 

மம் . ( காவ . ) 
சொற்களை யடுத்துக் கிருபையான செயல் அ 
ல்லது சொல் என்பதை விளைவிக்குதற்குப் 

அருபி -1 . அசரீரி , அரூபத்தன்மையுடை 
பிரயோகிக்கும் ஒரு சொல் . ( உ - ம் . ) " நாதனெ 

யது . ( உ - ம் . ) " மல்லலரூபிவழங்கிய தன்றே " 
ழுந்தருள " கோயிற்பு . பதஞ் . உரு .) " திருவு 

(பாரத . புட்ப . எ எ . ) 2. கடவுள் , 3. கர்ப்பூரம் . 
ள்ள மகிழ்ந்தருளி ” (மேற்படி இரணி . ருக .) 

4. சிவன் . ( பிங்க . கச . ) 
அருளவம் - 1. அழிஞ்சில் . 2. பெருமரம் . 

அருபிநநபிந் - எண்பத்தொரு பதங்களி 

லொன்று . ( சி . சி . அ ; எ . மறை 
அருளறம்பூண்டோன்- புத்தன் . ( மணி 

ற . ) 
மேகலை . ) 

அருபை - 1.அவலட்சணமுள்ளவள் , 2. ஒப் 
அருளாதி -- குடசப்பாலைக்கொடி , 

பில்லாதவள் . 3. உருவமில்லா தவள் . ( உ - ம் .) 
அருளபு - சாரணைப்பூண்டு . 

" ஆதிசத்தியரூபையா தலில் ” (சதாசிவ . கஉ . ) 
அருளாமை --- 

அருள் செய்யாமை , ( வள் . ( க ; T- வா .) 
உச . பரி . ) 

அரேசகண்டு - கருணைக்கிழங்கு . 
அருளாழிவேந்தன் -1 . அருகதேவன்.2.கட 
வுள் . [ அருள் - கிருபை . ஆழி - கடல் . வே 

அரேசிகம் - வாழைமரம் . 
ந்தன் - தலைவன் ) 

அரேணுகம் - 1.கடுமரத்தின் வேர் . 2.கவுந் 
ருபையை விசேடமாகவு க்தி கொடி , 3. காட்டுமிளகுகொடி . ( உ - ம் . ) 
டையவன் . ( உ - ம் . ) " அத்தா விமலாவருளா " கருவேம்பரேணுகங் கைச்சோரம்வாலுகம் 
ளா ” ( தாயு . காண்பே . .. O.) 

மகாகோளிமகிழம்பூ ” ( தைல . தைலவ . எஎ . ) 
அருளிச்செய்தல் - 1. கிருபையோடு சொ 

4. வான்மிளகுபூண்டு . 
ல்லுதல் . ( உ - ம் . ) " செய்கவென் றருளிச்செ 

அரேணுகை - காட்டுமிளகு . ( உ - ம் . ) "பண் 
ய்தான் " ( கோயிற்பு . இரணி.ருக . ) 

டிதவாயு மரேணுகையும்பருமரசோநங்கமழ்ச 
அருளிப்பாடு - அருளப்பட்ட உத்தரவு . ரணம் பரையருணாதம்புட்கரமுக்கடுகடுகீரை 
( உ - ம் . ) " ஆயசீரிராகவனருளிப்பாடென வா ந்து ” ( தைல . தைலவ . சு . ) 


ய்து 


கி 


அருளாளன் 


262 


அரைஞாண்மணி . 


உசுந 


அரையன் . 


அரை- 1-3 . அரையென்னேவலுந்தெரி அரைத்தல் 1. அழித்தல் . 2. உரோஞ்சல் . 
நிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4.3 . தேய்த்தல் . ( உ - ம் . ) அரைத்தவாரமும் " 
இடை . 5. உடம்பின் நடுவிடம் ; அது : வயி ( பாரத . நிரை . உக . ) 4. தேய்த்து மாவாக்கல் , 
ற்றுக்குக் தொடைகளுக்கும் நடுவிலுள்ளது . தேய்த்துத் தூளாக்கல் . 5. நசுக்கல் . 6. வியா 
( உ - ம் .) " புனைமணியரைநாணொடுபோதும் " தியிலழுந்துதல் . 
( பெரியபு . திருஞாந . கூகூ . ) 6. ஒரு மரம் . அரைத்தொடர் - அரையிற்கட்டுஞ் சங்கிலி . 
( உ - ம் .) " வகுளஞெமையரை பாங்கர்க் -கன்னி ( உ - ம் . ) " அங்கைச்சரிவளையுநாணுமரைத்தொ 
காரம் ” ( திருவானை . சம்புக . க . ) 7. பாதி . டரும் " (நாலாயிர . மாணிக்க . ச 
( உ - ம் .) " வேணப்பாகஸ்தூரி வகைக்குத்தானு 

, 

அரைதல்- 1. அரைபடல் . 2. தேய்தல் . 
ம் விளங்கவேயரைக்கழஞ்சு வேண்டுவாயே ( உ - ம் . ) " அங்கமெங்குமரைந்திட " ( பெரியபு . 
( அகஸ்தியர்பூ . ககஅ . ) 8. மரத்தின் அடிதொ திருநாவு . கூசு .. ) 
டங்கிக்கவடுவரைக்குமான பாகம் . ( உ ம் . ) அரைநலம் - விதைநருங்காது குறையாயி 
" பொரியரைத்தேமா ” ( கைடத, நாட் . உ 0 .) ருக்கு நலம் . ( வழக் .) அரை- பாதி , நலம் எரு 
9. வயிறு . ( உ - ம் . ) " கன்றரைப்பட்ட கயந்தலை த்தின் விதைநசுக்கல் . 
மடப்பிடி ” ( மலைபடு . ங 0 எ .) 

அரை நலவன் -- நன்றாக நல மடிக்கப்படாத 
அரைக்கச்சு இடையிற் கட்டுங்கச்சு . ஆண் மாடு . ( வழக் . ) 
அரைக்கச்சை - ( சீசாழி . ஆபத் . ச . ) 

அரைநா - முதலை . 
" அரித்தல் ” பார் . 

அரைநாண்-அரைஞாண் . ( உ - ம் . ) " பொ 
அரைக்கல் - அரைத்தல் . 

ன்னரைநாணோடு மாணிக்கக்கிண்கிணி - தன் 
அரைக்காணி - (கீழ்வாய்க்கணக்கு. ) ஒன்று 

னரையாட (நாலாயிர . மாணிக்கக்கிண் . உ . ) 
நூற்றறுபது கூறிட்டதில் ஒரு கூறு . 

அரைநாவை -1 . ஒருபாற்கோடிய கொழுவு 
அரைக்கால் - ஒன்றெட்டுக் கூறிட்டதில் தி . 2. ஒருபாற்கோடிய மண்வெட்டி நுனி . 

டையதாய்ப் பாவனைக்காகாத கலப்பைப்பகு 
ஒரு பாகம் . W. 
அரைகல் - அம்மி . 

அரைநாள் - 1. நடுநாள் . ( உ - ம் . ) " மழை 

யமைந்துற்றவரைநாள மயமும் ” ( மதுரைக் 
அரைங்கரம் -நானாழி . ( உ - ம் .) " வல்லிசம்படி காஞ்சி . சுசக . ) 2. நாளிற்பாதி , பாதிநாள் . 
யுகரமாபமிருங்கர மடவந்தபுனலரைங்கரம் 

அரை நூல் -1 . அரைச்சதங்கை . 2. அரை 
( தைல . தைலவ . கா . ) 

நாண் . 3. நூலிற்பாதி , பாதி நூல், 
அரைச்சதங்கை-- பிள்ளைகள் அரையில் 

அரைநெக்கல் - அசைப்பர்கம் நெகிழ்ச்சி , 
அணியுஞ்சதங்கை 

அரைத்திட்டம் பழுத்தது . 
அரைச்சல்லடம் - அரையினின்று முழங் 

அரைப்பட்டிகை - மாதராவதாடவராவத 
கால் வரைக்கும் இடுஞ்சல்லடம் , 

ரையிற்கட்டும் பட்டிகை . 
அரைசபாம் 

அரசுநடத்துங்கடமை . 
( உ - ம் . ) " அருந்தவமரைசபாரமிரண்டுமே " த்தல் . 3. இருப்பைப் பிண்ணாக்கு . 4. தேக 

அரைப்பு- 1. அரைக்கப்படுவது . 2. அரை 
( சூளா. மங் . க க .) 

த்திலே செறிந்த எண்ணெய்போக்குதற்கா 
அரைசர் - அரசுசெய்வோர் . ( உ - ம் .) "அகத் தேய்க்கும்படி பச்சைப்பயறு முதலியவ 
ரைசரிற்புகுந்து பேரரைசியான நீர் 

ற்றை யரைத்தெடுக்கப்படுவது . ( உ - ம் . ) 
மந்தரை . சக .) அகரத்தை ஐகாரமொத்துப் சோடியிருப்பைத்திப்பி சொல்லரைப்பாநெ 
போலியாய் வந்தது . 

ய்க்கு முற்கக் தேடியரைப்பாகுந்தெளி" ( தை 
அரைசி - இராணி , பட்டமகிஷி . ( உ.-ம். ) | ல . பாயிர. 60.) 
" அரைசர் ” பார் . 

அரைப்பூட்டு - 1. இடையுந்தொடையும் 
அரைசிலை - அம்மி . 

அம்மி . ( உ - ம் . ) அரைசிலை பொருந்தும்பூட்டு , 2. இடைக்கட்டு , 
குமிழ்ப்புவடித்தல் ” ( தைல . பாயிர . கஉ 

அரைமா - ( கீழ்வாய்க்கணக்கு .) ஒன்று நாற் 
[ அரை - அரைத்தல் . பலா - கல்லு .) 

பது கூறிடப்பட்டதில் ஒருபாகம் . 
அரைஞாண் - ஆண்மக்கள் அரை 

ஆண்மக்கள் அறையிற்கட்டு அரைழடி - சிறு பெண் பிள்ளைகள் அல்கு 
ங்கயிறு . 

லைமறைத்துக்கட்டும் ஓராபரணம் . 
அரைஞாண்மணி 

அரையிற் கட்டுஞ்சத அரையலன் - சோம்பன் .( உ - ம் . ) 
ங்கை , கிண்கிணி . ( உ - ம் . ) " கட்டழகுமேயவ னொரு அரையலன் " ( வழக்.) 
ரைஞாண் மணிகறங்க ” ( கந்தபு . திருவிளை.உ . ) அரையன்- 1. அரசன். ( உ - ம் .) " பூசைநீர் 


4 


ராமா . 


" அவ 


263 


அரோகை. 


உசுச 


அல் . 


கா 


14 


ன்று . 


க்கடலரையற்காற்றுவான் " ( தணிகை . பு , கவுரிநா . மட் . ங.உ. ) 2 , நோயில்லாதவள் . 
ட்டு . கூ அ .)2 . அரையையுடையவன் . ( உ - ம் . ) ( கரோமா. 
" வெம் மான்றோல் வீக்குமரையன் ” ( கலைசை . அரோசகம் -1 . அருவருப்பு . 2. சமியாக் 
அஉ . ) 3. பாதியையுடையோன் . 

குணம் . 3. பசியின்மை . 4. பசியின்மையை 
அரையாப்பு- மேகநோயால் அரையிலு யுண்டாக்குதல் . 5. பிரகாசமின்மை . 6. வெ 
ண்டாகும் விரணம் . 

றுப்பு . ( ராதுக : சு ; ரொவக - சமித் 
அரையிரவு -1. அர்த்தராத்திரி . ( உ - ம் .) தல் பிரகாசித்தல் , ) 
" மடவரலிங்கரையிரவிற்கண் விழித்தாள் ” 

அரோசகரோகம் ஓக்காளத்தையுண்டு 
( ஞாநவா . சிகித்து . எரு . ) 2. இரவிற் பாதி . 

பண்ணும் ஒருவகை நோய் . ( சீவரட் . காச . ) 
அரையிருள் அர்த்தராத்திரி . ( உ - ம் . ) 

அரோசநம் -1, சந்தோஷமின்மை , பிரிய 
" அரையிருட்பொழுதில் " ( கூர்மபு . பிலக்க 
ருகூ . ) 

மின்மை . ( உ - ம் . ) " அரோசகத்துடனந்நகர் 
அரைவட்டம் - 1. அரைமூடி . 2 , வட்டத் 

நண்ணினார் ” ( பாரத. திரௌ , காரு .) 2. பிர 

காசமின்மை . ( க . ரொது ந - மகிழ்ச்சி . பிர 
திற்பாதி . 
அரைவடம்- அரையிற்கட்டும் வடம் .(உ - ம்.) காசம் . ) 
அரைவடங்கள் கட்டி ” ( திருப்பு , உ . ) 

அரோசம்- அரோசகம் , 
அரைவயிரக்கண் - கம்மாளர் கருவியினொ 

அரோசிகம் -- 1 . அருவருப்பு . ( உ - ம் . ) " ஆ 

ழ்ந்து நினைக்கிலரோசிகமாமிவ்வுடலில் (தாயு . 
அரைவயிறன்- அரிசி பிடியா தநெல்லு , யாக்கை . அ . ) 2. வெறுப்பு . ( கரோவிகா .) 
அரிசிமுதிராத நெல்லு , 

அரோசிகை-1 . அருவருத்தல் . 2. பசியி 
அரைவா சி --பாதி . ( வாசி - பங்கு .) 

ன்மை . 3. பசியின்மையையுண்டாக்குதல் . 
அரைவாய் -1 . பங்கப்பட்டவாய் , 4. பிரகாசமின்மை . ( கராவிகா - 

- பசித் 
அரோ - ஓர் அசைச்சொல் . ( உ - ம் .) " அன் தல் , பிர 

தல் , பிரகாசித்தல் . ) 
புகூர்வா மரோ " ( பாரத . காப்பு . ) 

அரேர்சித்தல் - 1. அருவருத்தல் . 2 , வெ 
அரோகம் - சுகம் , நோயினமை . ( உ - ம் . )) றுத்தல் . 
" அரோகதிடகாத்திரம் ” ( தாயு . பாய . ருக . ) அரோசிப்பு -1 . அருவருப்பு . 2. வெறுப்பு . 
( சு ; ரொம் - நோய் .) 

அல் --- 1. அதிசாரம் . ( இராசவைத் . ) 2 . 
அரோகி- கோயில்லா தவன் , சுகமுடைய 

அல்லாத , இஃது அன்மையென்பதன் விகுதி 
வன் . (கராமிது : சு ; ரொமிது - கோ 

கெட்டுநின் றதென்பர் . ( உ - ம் . ) " ஒன்றலெ 

ண் ம் ( நன்.பெய , உ ங .) 3. ஆண்பா லொ 
யாளி . ) 

ருமையில் வரும் ஒரு பெயர்விகுதி . ( உ - ம் . ) 
அரோகிணி - அரோகிணிக்கடுக்காய் .( உ - ம் ) 

இளவல் " தோன்றல் ) 

( நன் . பெயரி . 
ஆதி விசயன ரோகிணியோடேப்ருதிவி - தீ கக . இராமா . ) 4. இராக்காலம் . ( உ . - ம் . ) 
ல பிர்தைசிவந் திமலை - மீ தார்- திரிவிருததீயப “ அல்லும்பகலு மருச்சிக்க ” ( சைவச . பொது 
யன் செப்பிலிவையோழா - மரிதகியின்பேத எசு . ) 5. இருள் . ( உ - ம் . ) " அல்லார்குழலின் " 
மறி ” (பதார்த்த கசசு .) 

(வாண . அ . ) 6. ஒருசாரியை . ( உ - ம் . ) " தெ 

தா 
அரோகிணிக்கடுக்காய்- நான்குவரை போ 

டையல் " ( நன் . உருபு . ரு . இராமா .) 7 . ஒரு 
ன்ற குறியுடையதாகிய ஒருவகைக்கடுக்காய் , தொழிற்பெயர்விகுதி . ( உ -ம் . ) " ஆடல் 8. 

து கன்னியாகுமரியிலுற்பத்தி . ( உ - ம் . ) ஒருடன்பாட்டுவியங்கோள் விகுதி .( உ - ம் . ) 
" ஓது மரோகிணிக்காயொன்றுண்டானாற் சந் 

மக்கட்பதடியெனல் " ( வள் . ககூகா . ) 9 . ஓரெ 
றி - பாதமொடுசீதம்பறக்குங்காண் ” 

திர்மறைவியங்கோள் விகுதி . ( உ - ம் . ) " மக 
னாற் பெறப்படும் . (பதார்த்த . காச அ . ) 

னெனல் ” ( வள் . ககசு . ) 10. ஓரெதிர்மறை 
அரோகீதை - நோயின்மை , சுகமுடைமை , 

யொருமை ஏவல் விகுதி . ( உ - ம் .) “ இருங்கு 

னற வாணரிளங்கொடியேயிடரெய்தல் " ( தி 
( கராமிதா . ) 

ருக்கோ. கரு . ) 11. ஓரெதிர்மறை இவை 

டைநிலை.. 
அரோகை - தயித்தியநாசத்திலே கோயி 

உ - ம் .) " வாழலேன் ” 12. சுக்கு . ( இராச 
ல்கொண்ட உமை. ( உ - ம் .) " புகழ்வளை தயித் வைத் . ) 13. தன்மையொருமை வினை விகு 
யநாச்த்தன்புறுமரோகையென்றும் ” ( மச்ச திகளுள் ஒன்று ; இது : 

இது : பகா வசர எதிர்கால 


* 


என்பத 


264 


அல்ல . 


உசுரு 


அல்லம் . 


இடைநிலைகளுள் யாதேனும் ஒன்றோடுவரும் . பெயர் . ( உ - ம் . ) " கருதுபகோடியு மல்லபல " 
(உ - ம் .) " பொய்ம்மலி செயலிற்றப்பிப் போ ( வள் . ந ங எ .) 2. அஃறிணைப் பன்மை எதிர் 
மெனிற்காண்பலென்னா” ( பிரபுலிங்க . கை மறைப்பொருளில் வரும் ஒரு குறிப்புவினை 
வாச . ருஎ . ) " காலன் குறுகில் என் செய்குவல் " முற்று . ( உ - ம் .) " ஒருவற்கணியல்லமற்றுப் 
( கம்பரந் . ச . ) 14 . மதில் . 15. மயக்கம் . பிற ” (வள் . கரு .) 3. சொல்லாதொழிந்தன . 
(உ - ம் .) " அல்லாற்சாயுச்சியப்பனை " ( ஒழிவி . (உ - ம் .) " உருவவெட்பயறழுந்து மல்லவும் ” 
சு . ) " அன்னுழையாத வுள்ளத்து ( சூத . ( சிந்தா கநக.ரு. ) 4 . முன்சொல்லிக்கொண்டத் 
முத்தி , ங : ரு 0 ) 16. மெய்யெழுத்து .(உ - ம் .) றகு மாறானவை , விரோதமானவை. ( உ - ம் . ) 

மேவியமெய்கள் விளம்புமல்லோடு வியஞ் அறங்கூறானல்ல செயினும் " ( வள் , அக . ) 
சநமாம் . ( பி . வி . ச . ) ( மணி . இது சம்ஸ்கிரு அல்லகண்டம் - உபத்திரவம் . ( உ- ம் . ) 
த்திலே வகுத்துக்கொண்டபடி ஆதியிலே கேனே , ( தேவார , திருவானை.க. திருநாவு .) 

" அல்லகண்டங் கொண்டடியேனென் செய் 
நின்ற " ஹ " என்பதை அந்தத்திலே நின்ற 

அல்லகம் -1 . உற்பலச்செடி . ( உ - ம் . ) " அ 
" தீ " என்பதனுடன்கூட்டி அவற்றுக்குட்ப ல்லகாத்திரி " பார் . ( தணிகை . புராணவா . 
ட்டமெய்யெழுத்துக்களுக்குப்பிரதியாகாரஞ் டூக . ) 2. கோவணச்சிலை . 3. செந்தாமரை , 
செய்தலினால் வந்தபெயர் . சம்ஸ்கிரு தொற்று ( 1 , 3. ஹஜக : 
க்களுக்கே இது சிறந்த பெயராயினுந் தமிழி 

அல்லகாத்திரி - தணிகைமலை . ( உ - ம் . ) 
ல்வரும் ஒற்றுக்களுக்கும் பெயராகக்கொள்க.) 

வைகறொறுமலர்மூன்று- கோலமார்காவியு 
அல்கல் - 1. இராக்காலம் . ( உ - ம் . ) “ பெரு திர்த்தலினல்லகாத்திரி ” (தணிகை, புராண 
நகையல்கனிகழ்ந்ததொரு நிலையே ” ( கலித் வர் . ருகூ . ) ( ஹஓக - உற்பலம் , கமலை .) 
தொகை.சுரு .) 2.சுருங் - ல் ,குறைதல் . ( உ - ம் . )) 

அல்லத்தட்டல் - கூடாதென்று மறுத்தல். 
ல் சலின் மொழிசிலவறைந்து " ( நைடத . 

( வழக் . ) 
அன்னத்தைக்கண் . காசு . ) 3. தங்குதல் , தங் 

அல்லது -1 , அல்லாமல் . ( உ - ம் .) " நீயாக 
கியிருத்தல் . ( உ - ம் . ) " அல்குதன்புரத்தினண் 

வல்லது மாந்தழையாக நினைந்திலளே ” ( வாண . 
ணி ” ( கந்தபு . காம . சுக .) 4. தினம் . ( உ - ம் . ) 

கஉக . ) 2. தீவினை . ( உ - ம் . ) " அல்லது கெடுப் 
" மூன் றல்கல் " ( தைல . தைலவ . கஙக . ) 5 . 

பவனருள் கொண்ட முகம்பேரல ” ( கலித் 
வறுமை . ( சூ . நிகண் . அ : சுக . ) 

தாகை. கச அ . ) 3. முன் சொல்லியதல்லா 
அல்கலும்-நாடோறும் . ( உ - ம் . ) " அகல் 
விசும்பிடையல்கலும்படர் பகலவன் " ( கந்த மல்லது செய்தலோம்புமின் ” ( புறநா. ககரு .) 

( உ - ம் . ) " நல்லது செய்தலாற்றீராயினு 
தெய்வ . ருகூ . ) 

4. முன் சொல்லியதாகாவிடத்து எனப் பொ 
அல்- 1. அல்கல் எனப்பொருள் படும் 

ருள் படும் ஒருகுறிப்பு வினையெச்சம் . ( உ - ம் . ) 
ஒருமுதனிலைத் தொழிற்பெயர் . ( உ - ம் .) “ அ 

செல்வனையின்று நாடிச் சேவடி தொழுதலொ 
ல் கருஞ்சீர்த்துவாரகை " ( கூர்மபு . கண்ணன் 

ன்றோ வல்லதிவ்வுடம்பு நீங்கி வேற்றுலகடை 
மண . கச .) ( இங்கே அல்கு-குறைவு எனப் 

தெலொன்றோ - யெல்லையிவ் விரண்டினொன் 
பொருள் படும் . 2-4 . அல்சென்னேவலுக்தெ 

றேயிப்பகன் முடிப்பலென்னா” (சிந்தா , கநக . 
ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 

க அக . ) 
அல்கழி --உப்பங்கழி , சிற்றாறு . ( உ - ம் . ) 

அல்லதூஉம் - அல்லாமலும் , ( உ - ம் . ) " அ 
" அல்கு - கழியினுஞ்செல்லாதோகடல் ( கன் 

ல்ல தூ உமவனுடைத் துணைவராயினார்க்கு 
னெறி . கக . ) 

( இராமா . பிணிவீட் . உஉ .) 
அல்துதல் - 1. குறைதல் . 2. சுருங்குதல் . 

அல்லதேல் - அல்லாதிருந்தால் . ( உ - ம் . ) 
3. தங்கியிருத்தல் . 

அத்தவிங்கினிக் காத்தருளல்லதேலவெல் 
அல்குல் - நிதம்பம் . ( உ - ம் . ) " கலந்தகினா 

லே ” ( கந்தபு . மோ 5 . கா . ) 
றுமல் குற்கவான் மிசைக்கொண்டிருந்தாள் , 
( சி 5 . பதுமை . உ.உ. ) 2. பெண் குறி ஆண் அல்லதை - அல்லது . ( உ - ம் .) " அலியால் 

லதையாண்டகையார் கொலோவனை யோர் : 
குறியின் மேற்பக்கம் . ( உ - ம் . ) " எம்மல் குற்கு 
ம்மல்குலிணையொக்கும் ” (காஞ்சிபு. அந்தகே ( கந்தபு. சூரன்றண் . உடு .) ( ஐ - ஒருசாரியை . ) 
ச . கரு . ) 

அல்லம் - 1. அல்லென்னுமடியாற் பிறந்து 
அல்ல- 1. அஃறிணைப்பன்மை எதிர்ம 

எதிர்ம தன்மைப் பன்மையில் வரும் ஒரு குறிப்புவி 
றைப்பொருளில் வரும் ஒரு குறிப்பு வினைப் னைமுற்று . 2. அல்லென்னும் அடியாற்பிற 


3 


265 


அல்லா . 


உசுசு 


அல்லாரி . 


ந்து தன்மையொருமைச்சிறப்பில் வரும் ஒரு அல்லாத்தல் - அலமால் , துன்பமுறல் .. 
குறிப்புவினைமுற்று . ( உ - ம் . ) " பண்டையம ( உ - ம் . ) " ஆக்கமிழந்தேமென் றல்லாவார் ” 
ல்லம் . ” (சிந்தா. கநக . சுஎ.)3 . இஞ்சிப்பூண்டு . ( வள் , ருக்கூ .) 
( சூ . நிகண் . சு : சங . ) ( தெலுங்கு . ) 

அல்லாத -1 . தீமையுடைய எனப்பொரு 
அல்லமன்- சுஞ்ஞாவி நிராங்காரன் என் ள்பட , அன்மையென்னும் அடியாற்பிறந்த 
னும் இருவரிடத்திலும் பிறந்த புதல்வன் . ஒருகுறிப்புவினைப்பெயரெச்சம் . ( உ - ம் .) " 
( உ - ம் .) " தொல்லையிலுயர் சுஞ்ஞாநி தூநிராங் ல்லாத பரசமயவலகைத்தேர்விண்டகல " ( சே 
காரனென் போ - ரெல்லையிறவங்கள் செய்ய துபு . கடவு . கங . ) 2. தீமையுடையவையெ 
வெமதுமெய்வடிவந்தானே - யல்லமனாமமை னப் பொருள் படும் ஒரு குறிப்பு வினையால 
ந்தனாயினன் . " ( பிரபுலிங்க . கைலாச . ருச . ) ணையும் பெயர் . 3. தீமையுடையன எனப் 

அல்லர் - 1. அல்லா தவர் . ( உ - ம் . ) “ வீர பொருள் படும் ஒரு குறிப்புவினை முற்று . 4 . 
ரையல்லரைவெகுளலீரென ( கந்தபு. சிங்க 

மாறான எனப்பொருள் படும் ஒருகுறிப்புவி 
முகா. ககஎ. ) 2. அன்மைப் பொருளில் வரும் னைப்பெயரெச்சம் . 5. மாறானவை யெனப் 
ஒருயர் திணைப் பன்மைப் படர்க்கைக்குறிப்பு பொருள் படும் ஒரு குறிப்பு வினையாலணையும் 
வினைமுற்று . ( உ - ம் . ) " வறிது பெயர் குகால் பெயர் . ( உ - ம் .) " சொலற்பாலவல்லாத சொ 

ல்லுதலுங்குற்றம் ” ( நன் . விரு . சகக.உரை . ) 
லர் ” ( புறநா . கஉச ) 
அல்லல் - துன்பம் . ( உ - ம் . ) " அல்லலரு அல்லாதது -1. சொல்லாதொழிந்தது . 2 

. 
வாள் வார்க்கில்லை ” ( வள் . உசரு . ) 

தகாதது , தீயது . 
அல்லவை - 1. தீங்கான செய்கைகள் . அல்லா தவர் - 1. தகாதவர் , தீயவர் . 2 . 
( உ - ம் .) " அல்லவைபுரியாரேனும் ” ( கந்தபு. முன்சொல்லப்படாதவர் . ( உ - ம் .) " சமயாதி 
காசிபன்பு. ங க .) 2. பயனில்லன . ( பிங்க .) பர்களுக்கு - மல்லாதவர்க்கும் ” (பாரத . கிருட் . 
3. மாறானவை . ( உ - ம் . ) " தவமறைந்தல்ல உஙரு . ) 
வைசெய்தல் ” ( வள் . உஎ ச . ) 

அல்லாதன -- 1 , ஒழிந்தபிற . 2. செய்யத் 
அல்லள்- அல்லென்னும் அடியாற்பிறந் 

காதசெயல்களெனப் பொருள் படும் ஒருகுறி 
துபடர்க்கைப் பெண்பாலொருமையில் வரும் புவினைப்பெயர் . ( உ - ம் .) " பற்றினர்போ 
ஒரு குறிப்புவினைமுற்று , (உ - ம் .) " மாதர்விஞ் யல்லாதன புரிவர் ” (கந்தபு . அயிராணி சோக 
சையும் வல்லளுமல்லளோ” (சிந்தா.கநக.எரு .) கரு . ) 

அல்லாதார் -1 . ஒழிந்தபிறர் . ( உ - ம் .)" பெ 
1. அல்லாதவன் . ( உ - ம் .) " ஒருற்றோர் மகப்பெற்றாரல்லாதார் பிறர் மக்கள் பி 
அல்லன் 
வனே யெல்லாமாகி யல்லனாயுடனுமாவன் 
(சி.சி. க : உஎ. ) ( இது : குறிப்பு வினையாலணை ( உ - ம் .) “ அருட் கண்ணா னோக்காதாமல் லா 

றரேகண்டீர் ” (சிந்தா. கேம . கஙச . ) 2 . தீயார் . 
ந்த ஒரு பெயர் . ) 2. அன்மைப்பொருளில்வ 

தாரே " ( தேவார . திருவாரூர் . திருத்தாண் 
ரும் ஒருயர் திணையாண்பாற்படத்கைக்குறிப் தாரே " ( தேவார . 

ட . க . திருநாவு . ) 
புவினைமுற்று . ( உ - ம் . ) " இறையுமல்லன் 
( சி.சி. அ . ஙஅ .) 3. தீயவன் . (உ -ம் .) " அல் யல்லாது வேறு சிலர் ” ( பாரத. பதினெட்.ச .) 

அல்லாது - அல்லாமல் . ( உ - ம் . ) “ அவனே - 
லனோடொருபந்தியயின் றிடல் ” ( சேதுபு . 
காசிப . சுசு . ) 

அல்லாந்து - அலம் வந்து . ( புறப்பொருள் 

வெண் . ககஅ . பக் . ) 
அல்லன -1 . ஒழிந்தவை , அல்லவை . ( உ - ம் .) 
" சொன்ன நன்மலருமல்லனவும் ” (சிந்தா.கநக . 

அல்லாமல் - அன்றியெனப் பொருள்ப 
கா . ) 2. தீங்கான செய்கைகள் . ( உ - ம் . ) " கல் இம் ஒருகுறிப்புவினையெச்சம். ( உ - ம் . ) " மரு 
லாறொழுக்கின்றலைநின்றார் நல்கூர்ந்து - மல் வயிர்க்கு நாண்மலர்க்குமாமதியுமல்லாமல் " 
லனசெய்தற்கொருப்படார் ” (நீதிநெறி.சு க .) 

( நைட.த. அன்னத்தைத் தூ . க.அ.) 
அல்லா -1. ஒழிந்த . ( உ - ம் .) " சோதிவை 

அல்லாமை - கெட்டகுணம். ( உ - ம் ) " வா 
சூம் - பொற்றைய தொன்றேயல்லாப்பொருப் ஞ்சைமுதலா- வல்லாமையெத்தனை ” ( தாயு . 
பெலாம் ” (கந்தபு . சூரபன் . ச.அக .) ( இது :பெ ஆக்கத . க . 

க . ) 
யரெச்ச விகுதியுந்தவ்வுங்கெட்டு நின்றது. ) 2 . அல்லார்-- அல்லாதார . ( உ - ம் . ) " அல்லார் 
கடவுள் . ( அராபி . இது : மகமதியரால் வழங் செயுங் கேண்மையாகாதே ” ( நன்னெறி. கூ அ . ) 
கப்படுஞ்சொல் . ) 3. தாய் . (( நாடகத்தில் வழ 
ங்கப்படும் ஒரு சொல் .)( கலா . ) 

அல்லாரி -- 1 . வெள்ளாம்பத்பூண்டு , 2. அ 
டர்த்தியின்மை . ( வழக் . ) 


- 


கசு 


266 


அல்லை . 


உசுஎ 


அலக்கியம் . 


அல்லால் - அல்லாமல் . ( உ - ம் .) " அஞ்சா ஒரு முன்னிலை யொருமைக் குறிப்புவினை 
மையல்லால் "( வள் .சகஎ .) " ம ” தொக்கது . ) முற்று , (உ - ம் .) " காதரமார்தருமாமே கமல 

அல்லி -- 1 . அகலிதழ் . ( உ - ம் .) " அல்லியங் மலரயனல்லை " ( கோயிற்பு. பாயிர , உ ங . ) 2 . 
கமலந்தன்னிலரிவையும் ” ( கந்தபு , திருக்கல் . உணவக்குரிய ஒருவகைக் கிழங்கை விளைக் 
எங . ) 2. ஆம்பல் .( அல் - இரா . இ -விகுதி. கும் ஒருகொடி , 3. தாய் . ( கஜா . நாடகவழக் 
இராக்காலத்தில் மலரும்புட்பம் என்பது பற் கில் வந்தது . ) 
றிவந்தபெயர் ) 3. இயா . 4. இளவேர் .( வழக் .) 

அல்லோர் -- முன் சொல்லப்பட்டவர்க்கு 
5. காயாமரம் . ( சூ . நிகண் . கக.லகள் . அ .) 6.பூந் 
தாது ,( உ - ம் .) " அல்லியங்குழலாடன்னை ” ( அரி லோராயவரசமண்டலங்களெல்லாம் . ” (இரகு . 

மாறுகொண்டவர் . ( உ - ம் . ) " அன்புளோரல் 
ச்சந் , விவாக . உங . ) 

மாலை . கஉ அ . ) 
அல்லிகம் - பேய்க்கொம்மட்டிக்கொடி . 

அல்லோன் -1 . சந்திரன் . ( சூ . நிகண் . க 
அல்லிப்பிஞ்சு -- பூவிழா தபிஞ்சு . 

ருக . ) ( அல் - இரா . இரவுக்குடையவனென் 
அல்லியத்தொகுதி - விட்டுணுவின் கூத் றபடி . ] 2. முன் சொல்லப்படாதோன் . 
துக்களும்ளொன்று ; அது : மாதுலனாகிய க 

அல்வழி- 1. அல்லா தவழி . 2. ( இலக்க 
சன் அனுப்பிய யானையின் கொம்பினை முறித் 

ணம் . ) ஐ முதலிய வேற்றுமைப்பொருளில் 
தற்காடியது . ( உ - ம் . ) " கஞ்சன் வஞ்சங்கடத் 

வாராத நிலைமொழியை மற்றொரு மொழி 
தற்காக - வஞ்ச நவண்ணனாடியவாடலு - வல்லி தொடருஞ்சந்தி . அச்சந்தி : வினைத்தொகை , 
யத்தொகுதியும் ” (சிலப் . கடலாடு . ச.அ . )[ மு பண்புத்தொகை , உவமத்தொகை , உம்மை 
கம் , மார்பு , கைகால்களின் வட்டணை , அபிந த்தொகை , அன்மொழித்தொகை, எழுவாய் 
பமுதலியன இருந்தந் தொழில்செய்யாது 

த்தொடர் ,விளித்தொடர் , பெயரெச்சத்தொ 
நிற்றலின் றொகுதியென்றார் .) 

டர் , வினையெச்சத்தொடர் , தெரிநிலைவினை 
அல்லியம் -- 1 அவலட்சணம் . 2 , இடை 

முற்றுத்தொடர், குறிப்புவினை முற்றுத் தொ 
யரூர் . 3. உழக்கூடியது , 4. உழுதல் . 5. கொ 

டர் , இடைச்சொற்றொடர் , உரிச்சொற்றொ 
ட்டிப்பூண்டு . 6. விட்டுணுவின்கூத்துளொடர் , அடுக்குத்தொடர் எனப் பதினான்குவ 
ன்று ; அது : மாதுலனாகிய கஞ்சன் அனுப்பிய கைப்படும் . ( உ -ம் . ) " அல்வழி - தொழில்பண் 
யானையின் கொம்புமுறித்தற்சாடியது .(உ - ம் . ) 

புவமை யும்மை யன்மொழி - யெழுவாய்விளி 
" அல்லிய மாயவனாடிற்றதற் குறுப்புச்- சொ 

யீரெச்சமுற்றிடையுரி - தழுவுதொடாடுக்கெ 
லுபவா றாமெனல் (சிலப் , கடலாடு , சஅ . 

னவீரேழே ” ( நன் . உயிரீ . உ . ) 
உரை,) ( 1, 3 , 4 , ஹஜ ) ) 

அல -1 . அல்ல என்னுங்குறிப்புவினைலகா 
அல்லியன் -- தன் குழுவைப் பிரிந்தயானை . ரந்தொக்க ஒரு விகாரமொழி . 2-3 . அலவென் 
( ஹ ) 

இஃ 

ஃ சலியனெனவும்வழங்கப்படும் . ) னேவலும் தெரிநிலைவினைப்பகுதியும். 
அல்லியா மரம் --படவுவலிக்குந் த 

அலக்கண் துன்பம் . ( உ - ம் . ) " ஆதலா 
அல்லியான்- பிரமா , ( உ - ம் . ) " அல்லியா லெங்களலக்கணசற்றிடுவான் 
னரவைந் தணை நாகப்பள்ளியான் ” ( தேவார , வர்புல . உச . ) 
திருக். க . திருநாவு . ) 

அலக்கணம் -1 . அதிலியாத்தியவ்வியாத்தி 
அல்லியை - கலப்பைச்கூட்டம் .( ஹா .) முதலிய தோஷங்களை விலக்கிச் சொல்லப்ப 

டாத அர்த்தவசநம் . 2. இலக்கணமின்மை, 
அல்லு -- முடைதல் . ( தெலுங்கு . ) 

குறிகளின்மை . ( க ; க்ஷண - இலக்கணம் . ) 
அல்லூரம் - வில்வமரம் . 
அல்லேம் - அன்மைப்பொருளில் தன்மை அலக்கிநம்- இலக்கிகமல்லாதது , துட்ட 
ப்பொருளில் தன்மைப்பன்மையில் அல்லது 

லக்கிநம் . ( p . ) 
ஒருமைச்சிறப்பில் வரும் ஒரு குறிப்புவினை அலக்கியம் -1. அற்பகாரியம் , தோற்றத் 
முற்று . ( உ - ம் .) " நின்பாற்காய்சினங்கொண் திற்சிறியது . 2. அறியப்படாதது . 3. இலக் 
டே மல்லேம் ” ( கந்தபு . காவிரிநீ . ரு0 . ) கியமல்லாதது . ( தர்க்க . பிரத்தியக்க நிரூப 

அல்லேன்- அன்மைப்பொருளுடைத்தா ணம் . திரு . ) ( " ஈண்டுச்சீவப்பிரத்தியக்கமே 
ய்த் தன்மையொருமையில் வரும் ஒரு குறி யிலக்கியமாகலானும் , ஆண்டையீசுவரப்பிர 
ப்புவினைமுற்று . ( உ - ம் .) " கண்டவிவையல் த்தியக்கமலக்கியமாகலானுமென்க " ) 4. கா 
லேனான் ” ( சி . சி . க : எ . ) 

ணப்படாதது , 5 , விசேடக்குறிகளல்லாதது . 
அல்லை -1 . அல்லாய் எனப்பொருள் படும் ( சுரு 

வி ) ) 


ண்டு . 


= 


( கந்தபு . 


267 


அலகுநிறுத்தல் . 


உகா அ 


அலங்கரிப்பு . 


சுவாமி 


னை 


அலக்கு வரிச்சுக்கொம்பு . ( உ - ம் .) " அந்தமி விலிலே உற்சவத்திற்கு முன்னே வாள் நாட் 
ன் மனையினீடுமலக்கினையறுத்து வீழ்த்தார் " டிக் சாப்புக்கட்டிச் செய்யும் ஒரு கிரியை . 
( பெரியபு . இளையா . கக .) 

அலகுபருப்பு - பட்டாணிப்பயறு . 
அலக்கைச் சுரம் -கீழ்க்காய்நெல்லி . 

அலதபனை -1. ஆண்பனை . 2. ஒருவகைப் 
அலகம் -1. யானைத்திப்பிலிப்பூண்டு . 2. பனை . ( அது நீண்ட தட்டையோலையுள்ளது .) 
வேப்பலகு . 
அலகிடல் -1 . அலகுவைத்துக்கணக்கிடல் . 

அலருடாக்கு- வெந்நீரில் அவித்து நிறமூ 

ட்டப்பட்ட பாக்குச்சீவல் . 
2. ( யாப்பில ) செய்யுளிலே சந்தம்வழுவாத 
மைத்தற்பொருட்டு அசைகளைக் கணக்கிடு 

அலகுபோடல் - நாக்கிலே யிரும்புமுதலி 
தல் . ( உ - ம் . ) " ஓசையேகுறிக்கொண்டொடு யவற்றாலாய கம்பி குத்திக்கொண்டு 
ங்கவும் விரியவு மலகிடல் ) ( இலக்கணவி . க்கு முன்னாடுதல் . 
எருஉ . ) 3. துடைப்பத்தால் இடத்தை விள அலதவிறைப்பு- குளிர் பிடித்து வாய்கிட் 
க்கல் . ( உ - ம் .) " மேவுமாலய மலகிடன்மெழு 

டுதல் . 
கல் ” ( திருவாதவூர . திருப்பெ. சுக . ) 

அலகை --- 1. காட்டுக்கற்றாழை . 2. பிசா 
அலகிடுதல் - அலகிடல் . 

சம் . ( உ - ம் .) " தற்பரவடுகனாணைத் தன்மையா 
அலகின்மாறு - விளக்குமாறு . ( உ - ம் . ) " அ 

லலகையீட்டம் ( சந்தபு . மேரு . உக . ) 3 . 
லகின்மாறு மாறாதகலதி " ( திருப்பு. - அக . ) பேய்ச்கும் கட்டிக்கொடி . 
அலது- ( யாப்பில ) 1. அசையுறுப்பாக 

அலகைக் கொடியாள் - காளியம்மை .( பிங்க . 
எண்ணப்படுதல் . ( உ - ம் . ) " ஆருமறிவ ரலகு 

ககக . ) ( பேய்வடிவமைக்கப்பட்ட கொடியி 
பெறாமை ” ( யா - காரிகை . ஒழி .க. 

யுடையாள் . ) 
தம் . ( சூ . நிகண் . கக : லகர.க. ) 3. இலகு அல் 

அலகைத்தேர் - கானலாகிய டேய்த்தேர் . 
வாதது , ககத்தது . ( க : சு ; ஒம இ 

அலகைழலையோ டாவியருந்தினோன்- கிரு 

ஷ்ணன் . ( சூ . நிகண் . க : கங .. ) [ மாமனாகிய 
லகு . ) 4. எண் . ( உ - ம் .) "அலகில் பல்வளஞ் கஞ்சன் மாதாவடிவங்கொண்டுசென்று முலை 
சேர்த்தியவாவணம் " ( நைடத . நகர , கூ . ) ப்பாலூட்டித் தன்னைக்கொல்லும்படி யனுப் 
5. சதுப்பு, கொடிறு . 6. கூர்மை . ( உ - ம் . ) 

பிய பூதரையென்னும் பிசாசின் முலைப்பால 
" அலகம்பனகண் " ( வாண . உஙச . ) 7. கொ 

ருந்துவார் போன்றுயிரையுமுண்டாரென்பது 
துகு. ( பிங்க . கூ 0 க்க. ) 8. சலாக்கு . 9. நுள 

பாரதகதை .] 
ம்பு . ( பிங்க. கூ 0 கூக .) 10. நெய்வோர் பாவோ 

அலங்கீருதம் - அலங்கிருதம் . ( உ - ம் . ) " து 
டற்கு நிரையாக காட்டுந்தடி . 11. செல் . 
(உ - ம் .) " அலகுடை நீழலவர் ” (வள் . கஙச . ) ப்பு . உ.சு.) 

லங்க்ருதமணிமவுல யானவொருபதும் ( திரு 
[( அலகு - கதிர் . அஃதாகுபெயராய் நென்மே 

அலங்கடை அல்லாவிடம் . ( உ - ம் . ) " மூ 
லதாயிற்று . ) 12.நெற்கதிர் முதலியகதிர் .13 . 

ன்றலங்கடையே " ( தொல் . எழுத்தி . க . ) 
உ - ம் . ) " அலகையன்னவெள் 
வேர்ப்பீலி ” ( மலைபடு . உ . ச . ) 14. பறவை 

( அல் - அல்லாத . அம் - ஒருசாரியை . கடை 

இடம் . ) 
மூக்கு . ( உ - ம் . ) " குயிலலகாற்பல்லவங்கள் 
கோதுமாலோ " ( பாரத . காண்ட , உ . ) 15 . 

அலங்கம் - 1. அரண் . ( உ - ம் . ) " தெண்டி 
பிடியிற்செறித்த ஆயுதங்களிற்பிடியொழிந்த ! 2 , கொத்தளம் . 3. மதிலினோருறுப்பு . ( அல் 

ரையலங்கத்துப்புக்குலவி ” ( திருப்பு . சகஎ . ) 
பாகம் . 16. பொன்னாங்காணி , ( இராசவை 
த் . ) 17. மகிழம் விதை. ( சூ . நிகண் . சு : கூச .) 

மதில் . ( கவி - மதில் . காலம் - உறுப்பு . ) 
18. மின்மினி . 19. விசாலம் . 20. விளக்கு அலங்கரணம்- அலங்கரித்தல் . ( கப் 
மாறு . ( உ - ம் . ) " செருப்படியநாயடியுந் திருவ அணி , காண செய்தல் . ) 
லகான் மாற்றிய பின் ” ( பெரியபு. கண்ணப்ப. 
க . அ . ) 

அலங்கரி - 1-3 . அலங்கரியென்னேவலுந் 
அலதுசோலி - அறுகம்புல் . 

தரிநிலைவினைப்பகுதியும் வினைத் தொகை 

யும் , 
அலகுஞ்சம் - 1. நுளம்பு. 2. மின்மினி. 

அலங்கரித்தல் அலங்காரஞ்செய்தல் , 
அலகுநிலை - கூட்டல் , பெருக்கல் முதலி ( உ - ம் .) " நாயகனுந் திருமேனி நலங்கிளரவல 
யவற்றான் வரும்பெயர் . 

ங்கரித்தான் ” ( கோயிற்பு . பதஞ் . க O. ) 
அலகுநிறுத்தல்- திரௌபதியம்மைகோ அலங்கரிப்பு-- அலங்கரித்தல் . 


பலகறை . 


258 


அலங்கு . 


உசுகூ 


அலசிரோகம் , 


மல் . 


அலங்கல் -1 . அசைதல் . ( உ - ம் .) " அலங் 4. அலங்குதல் . ( ஒரு முதனிலைத் தொழிற் 
குளைப்புரவியைவரொடுசினை இ " ( புறநா . உ .) பெயர் .) (உ - ம்.) " முடங்குளையலங்குறுமு 
2. இரக்கம் . ( பிங்க. ங O கூஉ . ) 3. ஒளிசெய் யபூநுதல் ” ( கந்தபு . மார்க்க , அஎ. ) 
தல் . ( உ - ம் . ) " அலங்குவெண்மதியைப்பசிய 

அலங்குதல் -1 . அசைதல் , அலைதல் . ( ஐங் 
டைய ” (சிந்தா. கநக . உக ச . ) 4. தளிர் . ( சூ 

குறு . ) 2. இரங்குதல் . 3.ஒளிசெய்தல் .( உ - ம் .) 
நிகண் . சு : சா எ . ) 5. தாழை . ( இராசவைத் ) " நிகரிலா தநம் - மறையருளாலடைந்தலங்கு 
6. பூமாலை . ( உ - ம் .) " நறைவிரியலங்கன்மா 

முத்தியில் ” ( சூத . முத் . அ : அச . ) 
ர்பிற்றிளைத்தலின் " ( நைடத . அன்னத்தைக் 

அலங்கை - துளசிப்பூண்டு , 
கண் . கஎ . ) 7. மநங்கலங்கல் . 

அலங்கோலம் -1. கிரமமின்மை . 2. கோ 
அலங்கனாரி --- முத்துச்சிப்பி . ( அலங்கல் லக்கேடு , ( வழக் . ) 
ஒளி , நாரி - பெண் .) 

அலச்சை இலச்சையின்மை . (கஜா: 
அலங்காரநைவேத்தியம் - சுவாமி முன் 
னிலையிலே வெளியிற் செய்யும் நைவேத்தி சு ; ஜா 

நாணம், ) 
யம் . 

அலசகம் -1 . சோம்பு . 2. வாயுப்பொரு 
அலங்காரப்படுத்தல் - அலங்காரஞ்செய் 
தல் . 

அலதசட்டம் - ஒருவகைக் குட்டரோகம் ; 
அலங்காரபஞ்சகம் - தொண்ணூற்றாறு அது : இரத்தநிறமாக ஆற்றிற் கிடக்குஞ் சிறு 
பிரபந்தங்களிலொன்று ; அது : வெண்பாவும் , று கூழாங்கல்லுகளையொத்த கொப்புளங் 
கலித்துறையும் , அகவலும் , ஆசிரியவிருத்த 

கள் பிறந்து உடைந்து பரணங்களாக வரு 
மும் , சந்தவிருத்தமு முறையே மாறிமாறி வது . ( சீவாட் . கசக . ) 
நூறு செய்யுள் அந்தாதியாகவரப் பாடப்படுவ அலசத்துவம் - சேரம்புத்தன்மை . ( கல 
1. ( 2. - ம் . ) " வெள்ளை கலித்துறையகவல் விரு கூ : கலை சோம்பு . கூம் தன்மை . ) 
த்த - மெள்ளலில்வண்ணமிவையோரைந்து - 

அலசம் -1 . ஒருமரம் . 2. சோம்பு . 3. பொ 
மலங்காரபஞ்சகமாகுமென்ப ” ( இலக்கண வி . 

த்தைக்கால் , யானைக்கானோய் , 4. மந்தம் . 
அசச . ) 

( உ - ம் . ) “ சர்த்திதலைநோயலசம் ) ( தைல . 
அலங்காரம் - 1. அழகு . ( உ - ம் . ) " அலங் 
காரநிகழரங்கு " ( செந்தினிரோட் . ச . ) 2. ஆ 

தைலவ . அ . ) ( சு . ) 
பரணம் . ( உ - ம் . ) " பாம்பலங்காரப்பரன் ” அலசரோகம் - மந்தத்தினால் வரும் ஒருவ 
( திருக்கோ . கக . ) 3. உடை , உத்தரீயம் , ஆப கைக் கொடியரோகம் .(சீவாட் அகா.)( கலை . 
ரணம் முதலிய அணிகளாற் சிறப்பித்தல் . மந்தம் . ) 
4. சிங்காரம். ( பிங்க . ககருரு. ) 5. பஞ்சலக்க அலசல்- 1. அநுகூலமாகாதவேலை . 2 . 
ணத்துளொன்று ; அது : சொற்சுவை , பொ 

அலைவு . 3. இழையைதானவத்திரம் . 4. கழு 
ருட்சுவைகளோடு வாக்கியம் எழுதும் முறை வுதல் . 5. சிந்துண்டுகிடப்பது . 6. சோம்பல் . 
யைக் கூறுவது . [ இதனை அறுபத்து நான்கு 

( இதனை அறுபத்துநான்கு 7. சோர்வு . ( உ - ம் . ) " அவன் செயத் திருவு 
கலைஞானங்களுளொன்றென்பர் . ) 6. வாசக டம்பலச நோற்கின்றான் ” ( இராமா . சூர்ப்ப 
ச்சுவை . ( அலம் - அணி , காரம் - செய்தல் .) 

நகி . கஅ . ) 
அலங்காரித்தல் -- அலங்கரித்தல் . ( உ - ம் . ) அலசவிரணரோகம் விரணபேதங்களு 
" அயலலங்காரித்து ” ( தணிகை . அகத்.கசுங .) ளொன்று ; அது : அழுகற்சேறு முதலியவற் 
அலங்கியம் - கடத்தற்கரியது . ( 

கல்: னோரங்களிலும் உள்ளங்கால்களிலும் , விரற் 

றைப் பலதரம் மிதித்தலினாலே பாதங்களி 
சு ; 20 - கடக்கத்தக்கது . ) 

சந்துகளிலுந் தினவோடுண்டாகும் வெளிறி 
அலங்கிருதம் - அலங்கரிக்கப்பட்டது . ( சு னபுண் . ( சீவரட் . கூ. கஉ . ) 
அணி . க - செய்ய 

அலசி - ஒருவகை நத்தை . 

அலசிரோகம் - 1. ஒருவகைக் குய்யரோ 
ப்பட்டது . ) 

கம் ; அது ; ஆண்குறியினின்றும் மேகத்தை 
அலங்கிருதி - அலங்காாரம் . ( க 

அணி . 

விழச்செய்து , விரணத்தையுண்டாக்குவது . 
கரதி - செய்யப்பட்டது .) 

( சீவாட் . ஙகரு . ) [ அலசி - மேகவிரணம் . ) 2 . 
அலங்கு - 1-3 . அலங்கென்னேவலுந்தெ வெள் விழிக்கும் இமைச் சந்திக்கும் 
ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . யில் வரும் ஒருவகை ரோகம் ; அது : கருவி 


J50 : + @ 0 


டை 


269 


| 


அலத்தல் . 


உஎ. 


அலப்பன் . 


ற 


ழிக்குள் வீக்கத்தைப் பிறப்பிக்கும் . ( சீவாட் . திருநாவு . ) 2. ஆசைப்படுதல் . 3. துன்பமுறு 
உசஅ . ) [ சு @ T ) 

தல் , ( உ - ம் . ) " அலந்திலர்செருக்களத்தஞ்சி 
அலசிவர்த்தமரோகம் - இமைகளில் வரும் னாலர் ” (இராமா, கிங்கா. அ .) 4. வறுமைப் 

படல் . ( உ - ம் . ) " அலத்தற்காலையாயினும் ) 
ஒருவகையோகம் ; அது ; கருவிழிக்குவெளி 
யிற் சிவந்த கட்டிகளைப் பிறப்பித்து ஓயாத 

( புறநா . கங . ) 

அலத்தி-- நுளம்பு , மின்மினி . 
பீளையைத் தருவது . (சீவாட்.உ வரு .)(கஜி அலத்துவம் - மிக்கதன்மை . ( அகராதிகா 
வீக்கத்தையுடையது . வ.த -8 - இமை . ) 

ரர் அலைத்துவமென்பர் . ) ( + o - மிகுதி . 
அலசு - 1-3 . அலசென்னேவலுந்தெரிநி கூ ) - தன்மை .) 
லைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் , 4 . அலதரன் -- 1 . உழவுகாரன் . 2. பலராமன் . 
வருந்துதல். ( இது ஒருமுதனிலைத் தொழிற் ( ஹயா: ஹ o - கலப்பை . யா- தரித் 
பெயர் . ) ( உ - ம் . ) " ஐதின்மேனியலசுறயான் 

தவன் . ) 
வஞ் செய்து " ( கந்தபு. மாயைப் . எக . ) 
அலசுதல்- 1. கழுவுதல் . 2 . தளர்தல் , 

அலது- அல்லதென்பதில்மெய்லகரந் 

க்க ஒருவி காரமொழி . (உ - ம் . ) " பூதங்கள் பே 
வருந்துதல் . 
அலஞ்சரம் -- நீர்விட்டுவைக்கும் மட்சாடி . தான் பரிபாக காலம் பிறக்கவில்லையோ”( தாயு. 

ய்க்கோலமாய் வி தண்டைபேசுமோ வலது 
( 4 @ ஜா . ) 

எங்கு . எ . ) 
அலட்சிதம் – அறியப்படாதது , காணப்ப அலந்தம் - மெய்யீறு . ( உ - ம் . ) " ஆயுமலக் 
டாதது . ( @V த :) 

தமசந்தமலா தியசாதியிவை மாயுமெய்யீறு 
அலட் சியம் அலக்கியம் , அற்பகாரியம் , யிரீறுயிராதி மதிநுதலாய் " ( பி . வி . சசு. 
( உ - ம். ) " அச்சிறியவனுக்காக இப்பெரியமா ஹதி - மெய்யெழுத்து . கத ஈறு . ) 
ரமநுசிதமென்பான் மந்திரம் வேண்டுமோ 

அலந்தல் - செங்கத்தரிப்பூண்டு , 
மற்றிதற்குமே " என்றலட்சியமாகக் கூறி 
ன் . ( கந்தபு . சூரனமைச் . ருரு , உரை. ) தலைப்பட்ட சிந்தையனாகி ” (உபதேச . சநகா 

அலந்தலை- 1. துன்பம் . ( உ - ம் . ) “ அலந் 
(சுயே.) 

தி . உ ... ) 2. மயக்கம் . ( உ - ம் .) " அலந்தலையு 
அலட்டல் -- அலட்டுதல் , 

ற்றவரும்புலன்களைந்தும் " ( இராமா . கைகே 
அலட்டி-- அலட்டுகிறவன் . 

சிசூழ் . ககூ ,) 
அலட்டு - 1-3 . அலட்டென்னேவலுந்தெ அலந்தார் -- 1 . துன்பமுற்றவர் . ( உ - ம் . ) 
ரிநிலை வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 

தாகையும் . " அலந்தாரையல்லனோய்செய்தற்றால் ”(வள் . 
4. அலட்டுதல் . ( உ - ம் .) " யோக்கியர் தம்மை கூ 0 கூ .) 2. வருமையுற்றவர் . ( உ - ம் . ) " அலக் 
த்தேடியீந் திடாதொருவன்கூறும் - வாக்கிய தார்க்கொன்றீந்தபுகழும் " (திரிகடு சக .) 
த்தலட்டுக்கீதல் " ( மச்சபு . பாத்திமான் . உஉ . ) 

அலந்து-- நொந்து . ( புறப்பொருள் வெண் ) 
5. பிதற்றுகை . 

அலந்தை -1. குளம் . ( உ - ம் . ) " இருடீர்ம 
அலட்டுகை- அலட்டுதல் . 

லயமுனியலந்தையிராமனிலஞ்சியிலக்குமன் 
அலட்டுச்சந்தி - பிதற்றுங் குணமுடைய 

பேர்ப் பொருவிலோடை ” ( சேதுபு . சேது 
சந்திநோய் , 

வந்த , சச . ) 2. துன்பம் . 
அலட்டுதல் -1. பிதற்றுதல் . 2. வீண்வா 

அலந்தோர் -1. துன்பமுற்றவர் . ( உ - ம் . ) 
ர்த்தைகளை மேலு மேலும் பேசுதல் . 

“ அலந்தோர்க்களிக்கும்பொலம்பூட்சேஎய் ” 

( திருமுருகாற்று , உ எக .) 2 , வருமையுற்றவர் . 
அலத்தகம் - செம்பஞ்சுக்குழம்பு . ( உ - ம் . ) 
அந்நலார் த மலத்தகமலர்த்தாணீவி ( நை 

அலப்படை - கலப்பைப்படை . (உ - ம் . ) 
டத நாட்டு . உக . ) (சுக்க . ) 

" அலப்படை - யண்ணலாம்பலபத்திரவாண் 

டகை " (காஞ்சிபு . பலபத் , உ . ) 
அலத்தம் -1. செம்பஞ்சுக்குழம்பு . 2. செ 

அலப்படை கொண்டோன்- பலராமன் . 
ம்பருத்திப்பூண்டு . ( த . ) 

(சூ . நிகண் . க : 50. ) 
அலத்தல் -1, அலைதல் . ( உ - ம் . ) “ ஐவர்வ அலப்பல்- அலப்புதல் , உழறுதல் . ( பிங்க , 
து முறைமுறை துயரஞ்செய்ய - வற்று நான 

உகக அ . ) 
லந்து போனேன் ” ( தேவார , திருவாரூ.அ . அலப்பன்- வீண்பேச்சுக்காரன் . ( வழக் . ) 


270 


அலம்பு . 


உஎக 


அலமரு . 


. 


பாா . 


அலப்பாரித்தல் - வீண்பேச்சுப்பேசி யார நிலை வினைப்பகுதியும் 

வினைத்தொகையும் , 
வாரித்தல் , 

( உ - ம் . ) " மட்டலம்புகோதையார் ” ( திருவி 
அலப்பியம் - அடையக்கூடாதது . ( க ளை . வளை . கூச . ) 4. தசநாடியிலொன்று . (சில 
. - அடையத் தக்கது . ) 

ப் . அரங்கே . அசு . பக் , உரை .) 
அலப்பிருத்து -- 1 . உழுகிறவன் . 2. டலர 

அலம்புசை- 1. அப்சரஸ்திரீகளுளொருத் 
மன் . ( ஹஸ்தி: ஹ - கலப்பை , ஜதீ -தி. ( உ - ம் .) " அவர் தமிற்சிலர் நடித்த பினலம்பு 

சைகாமத் - துவரிதழ்க்கொடியாடினள் " ( சே 
தரித்தவன் .) 

தூம , கசு . ) ( சவைஷா: 

( இங்கே 
அலப்பு - 1-3. அலப்பென்னேவலுந்தெரி 
நிலைவினைப்பகுதியும் வினைத்தொகை 
கையும் . ஷகாரஞ்சகாரமாயிற்று . ) 2. பத்து நாடிகளி 
அலப்புதல்- 1. வீண்பேச்சுப்பேசுதல் , 

1. வீண்பேச்சுப்பேசுதல் , லொன்று . அது : மூலாசாரநதொடங்கி விட 
2. ஆரவாரித்தல் . 3. அலட்டுதல் . 

காதளவுநிற்பது . ( வேதா. தத் . ரு எ .) 
அலபதுமம்-- நிருத்தக்கைமுப்பதனுளொ 

அலம்புடம் - 1. வாந்தி செய்தல் , 2. விரல் 
ன்று . ( சிலப் . அரங்கேற்று , கஉ உரை . ) கள் விரித்த உள்ளங்கை . ( க @ ஷ .] 

அலம் - 1. அடைதல் . 2. அணி , பூடணம் , அலம்புடை-- (தசசாரியம் .) அலம்புசை; 
3. அமையுமெனல் , போதுமெனல் , வேறு 

இது : தசநாடிகளிலொன் 

அலம்புசை 
வேண்டாமெனல் . ( உ - ம் . ) " அல்லற்பிறவி பார் . 
யலமலம் விண்ணாடுறைந்து - தொல்லைத்திரு அலம்புதல்- 1. அதிர்தல் . ( உ - ம் . ) " நிமி 
நுகருந்துன்புமலமலமால் ) ( கந்தபு . சயந் ராந்த- வலம்புமோதையால் " ( ஞாநவா . பிரக 
தன்பு . எஎ . ) 4. அமைவு . ( உ - ம் . ) " அலந்தரு 

லாத . ருரு . ) 2. கழுவுதல் . ( உ - ம் . ) " வைத்த 
மறிவான் மூத்தோரனைவருமிசைய " ( திரு சுவாலம்பின் மண்போமோ ( தாயு. 
விளை . மாமனா. கஉ . ) 5. அலமரல் . ( உ - ம் . ) உ கூச . ) 3. ததும்புதல் , ( உ - ம் .) " கள்ளலம் 
" சித்தமலமில்லை " (சி.சி.அ : கூ உ . சிவாக் ) புற்ற தண்டார் " ( கந்தபு . எமகூட . உஉ ) 
6. கலப்பை . ( உ - ம் . ) " சிலையலங்கணிச்சிவெ 
ண்ணெய்தெவ்வி ” (தணிகை. நாட் . 2. க . ) 7 . 

அலம்புருடன்- தசநாடிகளிலொன்று . இது : 

சண்களிலே நிற்பது . 
சஞ்சலம் . ( உ - ம் . ) அலமகன்முத்தியுண்: 

அலம்புருடை- அலம்புருடன் . 
டாம் " ( சூத . எக்கி . பூ . உ : அ . ) 8. சாமர்த்திய 

அலம்வால் -1 . அமைவுண்டாதல் . ( உ - ம் ) 
ம்.9.தேள் . ( திவாகர , சஉ.பக் . )10.தேளினவா 

" அலம்வரவடியேற்கருளுவாயே " ( திருப்பு . 
பிற் கொடுக்கு . 11. பொன்னரி தாரம . 12 . 
மிகுதி . ( உ - ம் .) " ஆசலம்புரியைம் பொறிவா ருஅச . ) 2. சுழலுதல் . ( உ - ம் .) " அங்குமிங்கு 

மாகியலம் வருவோர் " ( சி.சி. அ . ங க .) 
ளியும் ” ( இராமா . ஆற்று . ச .) 13. முழுதும் . 
(உ - ம் . ) " புலன்களிற்பழகிச சித்தம்பூண்ட 

அலமந்த ஒரு தெரிநிலைவினைப்பெய 
வாதனைகண்முன்னே யலம்பெறமாற்றி 

ரெச்சம் . ( உ - ம் . ) " அலமரல் " பார் . ( இஃது 
{ ஞாநவா , முதல்,கசன் . க 0 . ) 14. விருச்சிக " அலமரு " என்னும் பகுதியினின்று பிறந் 
ராசி . ( 1,2 , 3, 4 , 8 , 10 , 11 , 12 , 13. சுவ ; 6. தது . ) 

அலமந்து– அலமரு என்னும் பகுதியினி 
ஹ 0 . ) 

ன்று பிறந்த ஒரு தெரிநிலைவினையெச்சம் . 
அலம்பசன் - ஓரரக்கன் . ( பாரத . எட்டா ( உ - ம் .) " ஓடியலமந்து " ( கோயிற்பு . இரணி 
ம் . உக. ) இவன் துரியோதனனுக்காகப்போர் உஅ . ) 
க்கு வந்தவன் . 

அலமரல் -1 . அசசங்கொள்ளல் . ( உ - ம் . ) 
அலம்பல் -1. அலக்குத்தடி , 2. ஆரவாரி " ஐமேலுந் தியமலந்தபோதாகவஞ்சேலென் 
த்தல் . (உ - ம் . ) " மாடலம்பினமாமணித்தேர் றருள் செய்வான் ” (திருவையாறு , திருஞாந. ) 
மணி - பாடலம்பின பாய்மதயானையே” ( இ 2.இளைத்தல் . ( உ - ம் . ) " அலமந்து " பார் . 3 . 
ராமா . முதற்போர் . கஎ . ) 3. கழுவுதல் . 4 . கலங்கல் , 4 , கழலல் . ( உ - ம் ) " விளரிவண் 
ததும்பல் . 5. தவறல் . 6. தொந்தரவு , 7 . டினங்களல மருங்கழனி ” ( நைடத. அன்னத் 
பிரயாசம் . 8 வீண்பேச்சு . ( வழக் . ) 

தைத் தூ , க . ) 5. துன்பமுறல் . ( உ - ம் . ) " அ 
அலம்பிறத்தல் - திருத்திபிறத்தல் .( உ - ம் .) ழுதரற்றியலமந்தாரே (பாரத . பதினெட் . 
" அந் தரியாசனத்திலே மன தலம் பிறவாமல் கக .) 
( சி . சி . க : கக . சிவாக் . ) 

அலமரு - 1-3 . அலமரு என்னேவலுந்தெ 
அலம்பு - ] - 3 . அலம்பென்னேவலுந்தெரி ரிநிலை வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 


லி 


. 


271 


அலர்ந்திடுதல் . 


உஎ 


அலவன் . 


ன் 


ன 


-- 


திர் 


அலமலத்தல் -1 . அங்கலாய்த்தல் . 2. மக த்தேரவற்காணி னலர்ந்திடுதலியல் பன்றே ” 
ங்கலங்கல் . ( வழக் . ) 

( நைடத . அன்னத்தைத் தூ . க 00 . ) 
அலமலாத்தல் -- 1. அங்கலாய்த்தல் . 2 . அலர்மகள் - 1. இலக்குமி . ( உ - ம் . ) " அல 
கலங்கல் . 3. சுழலல் . ( வழக் . ) 

ர்மகள் மலிதர வவனியினிகழ்பவர் ” ( தேவார . 
அலமாரி - 1. அவாவுள்ளோன் . ( அலவா திருவீழி . க . திருஞாந .) 2. சரசுவதி . ( அலர் 
ரியென்னுஞ்சொல் இதன் அபத்தத்திரிபெ பூ ; தாமரைப்பூவினிடத்திருக்கிறவள் . 
ன்பர் . ) 2 . ஒருவகையான மரப்பேழை . அலர்முகராகம் - பரத உறுப்புக்களுளொ 
( வழக் . ] 
அலழகவிரும்பு 

கலப்பையின் கொழு . அலர்வு - அலர்தல் . ( உ - ம் . ) “ வானின் முந் 
( உ - ம் . ) " அலமுகவிரும்பு தேய " ( திருவிளை . திரவியெதிர்முளரியலர்வுறுமொன்று " (சிவ 
நாட் . கக . ) [ ஹா - கலப்பை .) 

ப்பிர . க : ரு . ) 
அலழறல் - துன்பமடைதல் . ( உ - ம் . ) 

அலரவன் -- பிரமன் . ( உ - ம் . ) அலாவன் 
" தந்தை தாயை- யிழந்தலமுறுமினென் முதலமரருமுநிவரும் ” ( சந்தபு . தெய்வ . 
( திருவிளை . பன்றி . எ . ) 

உருசு . ) ( அலர் - பூ .] 
அலயம் - 1. உற்பத்தி , 2. ஒடுங்காமை அலராகின்று 

அலராயிற்று . ( ஐங்குறு . ) 
அழியாமை . 3. நிலையுண்மை . ( க 

[ அலராகினது எ - து , அகரங்கெடத் தகரந் 

திரிந்தது .. ) 
மறை . வய்ய அழிவு . ) 

அலராங்கட்டு பழிமொழியை அங்கே 
அலயன் - 1. அழிவில்லா தவன் . ( ஞய உடையது . ( ஐங்குறு .) 
அழிவு . ) 2. வீடில்லா தவன் . (சுய: க ; அலரி -- 1 . அலரிப்பூ . ( உ - ம் .) அலரிவாய் 
வீடுடையவன் . ) 

கமழக்கூறினான் ” (சிந் . கநக . சு உ .) 2. அழகு . 
அலர்- 1-3 . அலரென்னேவலுந்தெரி 3. ஒருமரம் . ( உ - ம் . ) " பாதிரியலரிபுன்னை ” 
லைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4. ( சேதுபு . இராமநாத .ருரு .) (இதன் வேர் முத 
( பிங்க . நஎ. ) 5. பலாறிந்து பழி தூற் 

றித்து பழி தூற் லியன நஞ்சுடையன என்பர் . ) 4. கண்வரி . 
றல் . ( உ - ம் .) " அலசெ மக்கீடுததிவ்வூர் " (வள் . (பிங்க. 0 க கூ .) 5. கோதுமை. 6. சூரியன் .. 
ககச ,) 6. பழிச்சொல் . ( உ - ம் .) "" அருந்த ( உ - ம் . ) அலரியாதி - மிடி துளக்குந் தேவர்த 
வந்தபுள்ளார்த்தலர் தூற்று மால் " ( நைடத. 

மை " (தணிகை . நகர . கசு .) 7. தேனீ . 8 . 
நகா . உக . ) 7. பூமாலை . ( உ - ம் . ) " நீயன்று நீராவி . 9. பூப்பொது . ( சூ . நிகண் . 
சூட்டலர் " ( வாண . உ அரு , ) 8 , மகிழ்ச்சி . 

லகர . க . ) 
( பிங்க . கூ 0 க க . ) 9. மஞ்சள் . 10. மலர்ந்தது . 

அலல் -- அல்லல் , ( உ - ம் . ) “ அலலுறு வனா 
( உ - ம் . ) " அலரின் வண்டளகத்தலர்பாயவன " ரியன் ” ( சைவச . ஆசா , எஅ .)( அது லகரமெய் 
(தணிகை. நாட் . காசு . ) 11. மிளகுகொடி . 

கெட்டுவந்தவிகாரமொழி . ) 
அலர்க்கம் --1 . ஒருவகைக்கிருமி . 2. விசர் 

அலவர் - உழுதொழிலாளர் . ( உ - ம் . ) " அ 
நாய் . 3. வெள்ளெருக்கு . 

லவர்சாலிகொய் தண் 

ணுமை 

தணிகை , 
அலர்ச்சி- அலர் தல் . 

நாட் . ககூச . ) ( ஹ m - கலப்பை 
அலர்த்தல் -1. மலரச்செய்தல் . ( உ - ம் . ) அலவல் -1 . அலமரல் , ( உ - ம் .) 
" பருதியவர்த்திடுவது போல் ” ( சி.சி. கக : அ . ) லையுடையையென் றீதோழீ ” ( கலித்தொகை . 
2. விரித்தல் . ( உ - ம் .) " காக மலப்போ தலர் கஉஉஉ . ) 2. கந்தைச்சீலை . 3. நூல்நெருங்காது 
த்தித்தாங்கினான் ”( திருவிளை . வெள்ளையா . ந . ) நெய்த சீலை . 
அலர்த்தி- அலர்ச்சி . 

அலவலை - 1 . 

1. ஆராயாது மநத்திலேதோ 
அலர்தல் -1 . பரத்தல் . (உம் .) " அலர்தற்றியதைச் செய்தல் . ( உ - ம் .) " அலவலைச்செ 
லைமாநிலம்புரக்கும் " ( நைடத . சிறப்புப்பா திக்கஞ்சினன் ( மணிமே . கஎ - ஆங்கா. 
யிர , க . ) 2. பருத்தல் . ( உ - ம் . ) " கனஞ்சேர்தருக . ) 2. சீர்கெட்ட நிலைமை . 3. புலம்பல் . 
லர்ந்திளி காலுமுன்னே " (வாண . உசுக . ) 3. ) ( உ - ம் .) " சிறைநின் றவலவலையில்லாக்குடியும் " 
மலர்தல் . (உ - ம் .)" தாமரையலர்ந்த பூந்தடம் " ( திரிகடு , கூச . ) 4. பேச்சுக்காரன் . (உ - ம் . ) 
( நல் , பாரத . நகர . உச . ) 

அல்லவை செய்யுமலவலையும் ( திரிகடு . 
அலர்ந்தபூ -1 . கொத்தான் செடி . 2. மல கக . ) 

அலவன் -1 , 

ஆண்ஞண்டு . (பிங்க .உசு ச எ . ) 
அலர்ந்திடுதல் - மலர் தல். ( உ - ம் .) “ ஏழ்பரி ( உ - ம் . ) " அலவன் பேட்டுடனம் புயச் சேக்கை 


அலவ 


ர்ந்தபூ . 


272 


அலாதார் . 


உஎ 


அலால் , 


மேல் ” 2. இஞ்சிரசம் . ( இராசவைத் ) 3. கர் தார் ” ( பாரத . அருச்சுநன்றவ . கருஉ .) ( இது 
க்கடகராசி . 4. சந்திரன் . ( சூ . நிகண் . க : ரு அ .) அல்லாதார் என்பதில் லகரமெய்கெட்டது . 
5. நண்டு . 6. பூனை . ( சூ . நிகண் . ங : உசு . ) அலாதி - மெய்யெழுத்து முதல் . ( உ - ம் .) 
அலவாங்கு- பிடி வேண்டாது முழுதும் 

" அலந்தம் " பார் . ( பி.வி. சசு .)( ஹ - மெய் . 
இரும்பாற்செய்தபாரை , ( வழக் ) 
அலவாட்டு -- வழக்கம் . ( தெலுங்கு .) 

சூதி - முதல் . ) 
அல்வா நிற்றல் - அங்கலாய்த்தல் . ( உ - ம் .) அலாது - 1. அல்லாது . ( உ - ம் .) " கடியுட 
" அலவாநிற்குமன் பிலேன் ” (திருவாசக . திரு ன்வந் தளிக்கினலாது களிப்பரிதாம் " ( தணி 
ச்சத . ருச . ) 

கை . களவு , ங ங O.) ( லகாரமெய்கெட்டு வந்த 
அலவு- அலைதல் . ( உ - ம் . ) " அலவு நுண் ஒருவிகாரமொழி .) 2. தொழிற்படாதது . 3 . 
ஒளியருவி நீரரம்பையராட ” ( இராமா . சித் வேறு . ( 2 , 3. இந்துஸ் .) 
திர . உரு . ) 

அலாபத்திரம் - ஒற்றைக் கைக்குக்காட் 
அலவுறல் - அலம் வருதல் . ( உ - ம் .) " நறை டிய முப்பத்து மூன்று வகையுள் ஒன்று ; அது : 
யும் விரையுமோச்சியுமலவற்று ( குறிஞ்சி.எ . ) சிறுவிரன் முதலாகிய ஐந்தும் வளைந்து மறி 

அலவை - அல்லவை . ( உ - ம் . ) " அலவை வது . ( உ - ம் . ) " அலாபத்திரமேயாயுங்காலை - 
சொல்லுவார் " ( தேவார , பூந்தரா . - 0 .) ( திரு புரைமையின் மிகுத்த சிறுவிரன் முதலா - வர 
) 

ன்முறையைந்தும் வளைந்து மறிவதுவே ” ( சி 
அலவைப்பெண்டிர் - வியபிசாரப்பெண் லப் . அரங்கேற்று . கஅ . உரை . ) 
கள் . ( உ - ம் . ) " அவமறைந்தொழுகுமலவைப் 

அலாபதம் - இலாமிச்சைச்செடி . 
பெண்டிர் " ( சிலப் . இந்திர . கஉ கூ . ) 

அலாபம்- ) அடையாமை . 2. இடையூறு . 
அலறல் -1. அழுதல் . ( உ - ம் . ) " பொரு 3. நீ ~ -ம் . ( காலு : சு ; வாலு - 
மாகணை விட்டிடலும் புவிமீதலறிப்புரள ” ( இ | அடைதான் . ) 
ராமா . நகர் நீ . எரு . ) 2. ஓயா து சத்தமிடல் , 

அலாபு - சுரைக்கொடி . ( கஜாவு : சு ; 
( உ - ம் . ) " சங்குசூலுளைந் தலறிய தடம்பணை ” 

வாவு- தாழ்தல் .) 
நைடத , நாட் . ரு . ) 3. கமையிலா தழைத்த 
ல் . ( உ - ம் . ) “ ஆதீயென்று மாரூராவென்றே அலாபுகம் - சுரைக்காய் . ( சீவரட் . உஅ எ . ) 
ன்றேயலறாநில்லே” ( தேவார் . திருவாரூர் . (சுஜால் :) 
திருத்தாண்ட . க . திருநா . ) 4. சிதறுதல் . 

கரோகம் - ஒருவகைரோகம் ; அது : 
வழக் . ) 

ன் உட்புறத்திற் சுரைப்பிஞ்சுபோ 
அலறு - அலறென்னேவலும் தெரிவிலைவி 

டியகன்ற மாமிசகண்டமாய் வரும் ; 
னைப்பகுதியும் வினைத்தொகையும் . 

சுவாசம் விடுதல் பிரயாசமாகும் . 
அலறு சந்தி- அலறியலறியெழும்பச்செய் ( - உ அள . ) ( 

காக: ; ரொம் .) 
யும் ஒருவகைச்சநநிபாதசுரம் . ( சீவரட் , உசு . ) 

பாயுதம் - கலப்பைப்படை . ( உ - ம் . ) 
அலறுதல் -- அலறல் . 

பாயுதங்கொடுமுன் மேருமால்வரையை 
அலறுதலை -- 1. காய்ந்த தலை . ( ஐங்குறு . ) துவிற்கிடையிழுத்திடுங் - கிலாதன் " 
2. விரிந்த தலை . ( உ - ம் .) " அலறு தலையோ மேம் ( கூ , மபு . அந்தகாசு . ருஎ . ) [ ஹ 0 - கலப்பை .. 
( ஐங்குறு , கூஉக .) 

சூய - படை ] 
அலன்றல் - சாதல் . 

அலாயுதன் - பலராமன் . ( உ - ம் . ) " அறிவு 
அலாக்க- தீங்கு . ( இந்துஸ் . ) 
அலாசம் -- அடிநாக்கில் வரும் ஒரு நோய் . நாவகையலாயுதன் முதல்வட மதுரை- செறியு 

ம்யாதவர் " ( பாரத . அருச்சுநன்றீ . எஉ . ) 
( கலாவல : சு : ஜால - உமிழ்நீர் .) 

( ஹலாய ய : 
அலாதம் -1. கரி . 2. நெருப்புக்கொள்ளி . 

அலாரம் - கதவு . ( கலா . ) 
( சுவாது . ) 

அலாரி- அலரிச்செடி .) 
அலாதா -1. தொழிற்படாதது , 2. வேறு . 

அலாரிதா - அலரிச்செடி . 
இந்துஸ் . ) 

அலால் - அல்லால் . ( உ -ம் . ) " மநஞ்சஞ்ச 
அலாதார் ஒழிந்தபிறர் . ( உ - ம் .) " மின் லப்படுமலால் ” ( தாயு . பரிபூ . சு . ) [ லகா 
தாரிடை மின்னேரிழைமென் கொம்பையலா மெய் கெட்டுவந்தது .) 


. 


273 


அலிபிஞ்ஞன் . 


உஎச 


அலுமாரி , 


கராசி . 


( க 


க . ) 


அலி - 1. ஆண்பெண்ணல்லாதது . ( உ - ம் .) அலிமரம் - முருக்குப் போல உள்ளாவத் 
பெண்ணோடா ணலியாய்ப் பிறவாவுருவான வெளியாவது வைரமில்லாத சாதிப்பட்ட 
வனே " ( தேவார . திருக்கடவூர் . சுந் . சு . ) 2. ரம் , 
இயமன் . 3. உழவுசால் . 4. உழுவோன் , 5.கா அலிழகப்பாண்டுரோகம் - ஒருவகைப்ப 
கம் . 6. குயில் . 7. தேள் . 8. நறுவிலி மரம் .( சூ . ண்டு ரோகம் . ( சீவரட் . கஙசு . ) 
நிகண் . ச : ங.உ. ) 9. கெருப்பு . 10. பலரா அலியர் - அலித்தன்மையுடையவர் , ஆன் 
மன் . ( உ - ம் .) “ அலிமுகந்தொழுமிளவல் ” மையில்லா தவர் . ( உ - ம் . ) " அலியால்லதை 
( பாரத . பதினான் . சக . ) 11. விருச்சிகா யாண்டகையார் கொலோ ) 

( கந்தபு - சூரன் 
12. வேளாண்மை 13. வைரமில்லா தமரம் . றண் , உரு . ) 
[ 3 , 4 , 10 , 12. ஹங் , 5,6,7.க . ) 

அலியன் -- கடுமரம் . 

அலியெழுத்து - ஆய்த எழுத்து . 
அலிக்கிரகம் - ஆண்பெண்வகுப்பிற்சே 

அலிவேதம்-- ( சைநம் ) மோகனாவாணிய 
ராத கிரகம் . அவை : சநி , கேது , புதன் என 

மூ த்தொன்று . ( சி , சி , அ : கஉ . மறை . ) 
ன்றாம் . அஃது உள்ள முடையான் கஉ க - ஆங் 

அலீகம் -1 . நெற்றி . 2. பொய் , 3. வானம் 
கவியாற் பெறப்படும் . 

4. வெறுப்பானது . 
அலிக்கை - ஆறுவகைக் கையினுளொன்று ; 
அஃதும் : ஆறுவகையதென்பது பின்னே காட் அலீசா-1 . கிண்டன் சீலை . 2. தோணி 
டப்படுஞ் சுத்தாநந்தப்பிரகாசச் செய்யுளான் லிக்குந்தண்டு. 
விளங்கும் . ( உ - ம் .) " சர்ப்பசிரம்வண்டு தனி 

அலு- 1-3 . அலுவென்னேவலுந் தெரிநி 
முகுளங் கத்தரிக்கை - விற்பனஞ்சேர்கோச 

லைவினைப் பகுதியும் வினைத்தொகையும் . 4 . 
ங்கபித்தமுட - னற்பு தமே - யாகுமலிக்கைக 

நீர்விட்டுவைக்குஞ்சிறுகுடம் . ( $ @ு . ) 
ளாறென்றுரைப்பாரே - பாகனய சொல்லாய் 
பரிந்து " ( சிலப் . அரங்கேற்று , கஅ . உரை . ) 

அலுக்கு - ( குடத்தைவனைந் தானென்பதி 
அலிகம் - நெற்றி . (க- அலங்கரித்தல் . போல ) வேற்றுமையுருபு வெளிப்பட்டுத் 

குந் தொடர் . ( உ - ம் . ) " நித்த மரித்தமலுக்குலு 
இக - ஒரு வ - வி . ) 

க்காந்தொகை ( பி . வி . உஎ . ) ( @ுகி 
அலிங்கம் -1 . இலிங்கமல்லாதது . ( உ - ம் . ) 
" அலிங்கமென்றுணர்ந்துமையமாயடைந்தே 

அலுக்குத்து - மகமதியர் அணியும் ஒருகா 
ன் ” ( வேதாரணியபு . கக்கீவ . TO.) 2. குறிக தணி . கூவா.) 
ளில்லாதது . ( வி . ) 

அலுக்குதல் - பிலுக்குப்பண்ணல். 

அலுக்குலைதல் --- 1. அடுக்குக்குலை தல் . 2 . 
அலிச்சர்ப்பம் - ஒருவகைச் 4 அது : 

தாறுமாறா தல் , ( வழக் . ) 
மிருதுவுடன் நீண்டஉருவத்தை வளுத் 

அலுக்குலைவு-- அலுக்குலை தல் . 
தபடத்தையும் மந்தநடையையும் றைந்த 

அலுசிலும்பல் - ஒழுங்கின்மை , குழம்பல் . 
தொனியையும் அற்பகோபத்ரை 

(திசை .) 
யது . (சீவரட் . கூகூ. அ .) 

அலுத்தசத்தி- பேரருளுடைமை. ( சி . சி . 
அலிஞ்சரம் - நீர்விட்டு வைத்திரு ம்மட் பாயிர . க . சிவஞா . ) [ சு - எதிர்மறை. வ 
சாடி . ( கவிஜா . ) 

குறைவு . ) 
அலிந்தம் - கோபுரவாயிலிற்றிண்ணை . அலுத்தம் - 1. ஆசையின்மை , 2. மநத்தி 
அலிநாள்-- ஆண்பெண் என்னும் வகுப்ப ருப்தி . 
ல்லாத சாதிப்பட்ட நட்சத்திரங்களாகியமிரு அலுத்தல்- 1. அலைக்கழிவுபடல் . 2. இ 
சிரமுஞ் சதயமும் . ( வருஷாதி . ) 

ளைத்தல் . ( உ - ம் . ) “ ஐயாமிகவுமலுத்தோமலு 
அலிப்பேடு - அல்லியமென்னுங் கூத்து . 

தோமே ” ( கந்தபு. தேவர்பு . சு . ) 3. வரு 
( சிலப் . கடவாடு , சஎ . உரை . ) 

ந்து தல் . 
அலிபகம் - 1. கருவண்டு . 2. தேள் . 3. ( உ - ம் .) " இகபரமிரண்டு வேண்டாதிருப்பவ 

அலுத்தன் -- 1. ஆசையற்றிருப்போன் . 
நாய் . ( கலிவாக . ] 

னலுத்தனென்றும் " ( மசசபு . பத்தி . உச .) 
அலிபிஞ்ஞன் - எழுத அறியா தவன் . ( கவி 

அலுப்பு -- 1 . இளைப்பு . 2. வருத்தம் . 
விஜ : சு ; விவி - எழுத்து . ஜ - அறிந்தவன் . ) த்திருக்கும்படி பலகைத் 

தட்டுக்களை யொன் 
அலுமாரி - உடுப்பு , புத்தகம் முதலியவை 


உடை 


274 


அலைசடை. 


உ எரு 


அலைமகள் 


-ப்படுவது . 


ம் வேந்து 


றின் மேல் ஒன்றாக இடைவெளிவிட்டு நிரை அலைசல் - 1 , அலைவு . 2. துன்பம் . 
த்து நாலுபக்கமும் பலகைகளால் மூடி மூட் அலைசுதல் - 1. கழுவுதல் . 2. சோம்பல் . 

( பிங்க. கஅக்க . ) 
அலுவல் - வேலை , தொழில் . ( உ - ம் . ) “ உ அலைசோலி- அலைக்கழிவு. சோலி .) ( தெ 
னக்கலுவலுண்டோ " ( அலு என்னும் வினை லுங்கு ) . 
யடியாற் பிறந்தது போலும் . ) 

அலைத்தரல்- அலை தல் . ( உ - ம் .) " கருங்கு 
அலுவலுவெனல் - அலப்பல் , ஓயாமற் மனிழன் றெருத்தலைத்தர ” ( சிந்தா . குண . 
பேசுதல் . 

உருக . ) 
அலுவா ஒருவகையூறு காய் . ( இந்துஸ் . ) அலைத்தல்-- 1. அசைத்தல் . ( உ - ம் . ) " கொ 
அலு வீகம்- வில்வமரம் . 

லைத்தலைய கூர்வாளிகோப்புண்டுகிடந்ததுகா 
அலேகம்- 1 எழுதப்படாத வெள்ளே - லலைத்தலைய வீழ்ந்து " ( திருவிளை . பழியஞ் . 
டு . ( உ - ம் . ) " அரியவி தழினலேகத்தையளித் | அ . ) 

அ . ) 2. அடித்தல் . ( உ - ம் . ) " எயிற்றிமாதர் 
தாரனையர் " ( சிவதரு . சிவஞாந்தாந . ரு அ . ) வயிறலைத்தோட " 

றலைத் தோட " ( இராமா . ஆற்று , கசு . 
2. லோகமணல் . 

3. அலையச் செய்தல் , உலைத்தல் . ( உ - ம் . ) 
அலை- 1. அசைதல் , அலைதல் . ( உ - ம் .) 

" ஆநிரை முழுவது மலைத்து ” ( கந்தபு . ஆற்று . 
" மதியப்புத்தேள் கலங்கலம் புனலிற்றோன் 

கசு . ) 4. கெடுத்தல் . ( உ - ம் . ) " கூற்ற - னாறு 
றி - யலைப்படுதன்மைத் தன்றோ " ( கந்தபு. 

முகத்தானடியவராவியலைத்தானே ” ( கந்த 
வள்ளி . எங .. ) 2. அலையச் செய்தல் . ( உ - ம் .) 

பு . அக்கிநி முகா. உக .) 5. திரையடித்தல் . 
" அலைமேற்கொண் - டல்லவை செய்தொழுகு ( உ - ம் .) " அலைக்குமாழியடங்கிட ” ( இராமா . 

( வள் .ருருக .) 3. அல்லை என்பதில் சூர்ப்பாகி . எரு . )6 . நீரைக்கலக்குதல் . ( உ - ம் .) 
லகரமெய்கெட்டு நின்ற ஒரு முன்னிலைக்கு 

அலைத்தலையடையுமெல்லை ( கந்தபு . சுர 
றிப்புவினை . ( உ - ம் .) நீயலையோசொல்லாய் ” ம்பு . கூக .) 7. வருத்துதல் , ( உ - ம் .) " ஆரஞர்க் 
( தாயு . பராபா . . உ ா .) 4-6 . அலையென்னே கடலலைப்ப ” ( கந்தபு . 

( கந்தபு. வீரவாகும் . உஉ . ) 
வலுந்தெரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொ 

அலைத்திடல் -- 1 . அலையச்செய்தல் . 2. வரு 
கையும் . 7. கடல் , ( உ - ம் . ) “ அலைவளம்பெ த்துதல் . ( உ - ம் .) " உயிர்ப்பெனுமோதையின் 
பரிதன் கோ " ( சைட . நாட் . உஉ .) 8. திரை. 

றுயிரலைத்திட ” ( கந்தபு . சயந்தன்பு. ரு . ) 
( உ - ம் .) " ஆழியின முதம் பொங்கியலையெறிந் அலை தரல் - அலையச்செய்தல் , ( உ - ம் . ) 

தாழுகிற்றென்ன " ( கந்தபு.தெய்வ , கக . ) " அநங்கவாளியலைதர ” ( திருவிளை. காட் . கஉ- ) 
9. கொலை . ( பிங்க. ங 0 கரு. ) 10. திரையடித் அலைதல் -1 , ஆடுதல் , அசைதல் . ( உ - ம் . ) 
தொதுக்கிய கருமணல் , 11. நீர் , 12. பூமி . " திருத்தகுதாமரையலைதல் சேர் தடம் ( நை 
13. மது . 14 , மிகுதி . ( 2.-ம். ) " கண்ணீரலை 

ட . அன்னத்தைக்கண் . சு o . ) 2. சோம்பல் . 
ப்பட்டகொங்கையாள் ” ( நளவெண் . கலிநீ . 3. தள்ளாடல் . 4. திரிதல் , ( உ - ம் .) " புசிப் 
கூச . ) 

புக்களைந்திடல் ” ( தாயு . சித்தர்கண . ரு . ) 5 . 
அலைக்கல்- 1. அலைத்தல் , 2. நீரைக்கல திரிந்துவருந்தல் . ( உ - ம் .) " மெத்தவலைந்தே 
க்குதல் . ( உ - ம் . ) " முகேரெனவலைக்கலுற் னுன்னை மறவாவின்பத்தால் வாழ்கின்றேன் ” 
றார் ” ( கந்தபு . சுரம்புகு , ங O.) 

( தாயு . பன்மா . க 0 . ) 6. துன்பம் . 
அலைக்கழித்தல்- அலைந்து வருந்தச்செய் அலை தாடி - பசுவின் கழுத்திலே புடைத் 
தல் . ( 2.- ம் . ) " அவளை யலைக்கழித்தான் ” துத் தூங்குந்தசை. ( தர்க்கசங் . கூட . ) 
( தண்டலையார்ச தக .) 

அலை நீர் - கடல் . ( உ - ம் . ) " அலைநீராடை 
அலைக்கழிதல் - அலைந்துவருந்து தல் . ( உ - ம் ) | ( சிலப் . இந்திர, க . ) 
" ஐம்பூதத்தாலே யலைக்கழிந்ததோடமற அலைப்படுதல் - வருததுதல் . ( உ - ம் . ) " தா 
( தாயு. தத்.க.) 

யிலாச்சேய்போலலைந்தலைப்பட்டேன் ( தாயு . 
அலைக்கழிவு - அலைக்கழிதல் . 

சிவன் . ரு . ) 
அலைத்தல் - அலைதல் . ( உ - ம் . ) “ நின்றுறா அலைப்பு - 1. அசைப்பு . 2. அலைத்தல் , 
தலைகுதல் விருப்புனக்கு ” ( வைராக்கியசதக . வருத்தல் . ( உ - ம் .) " அலைப்புறு மனைவாழ்க் 
உங .) 

கை ” ( பெரியபு . வெள்ளா . உக . ) 3 . ஒன்பது 
அலைச்சல் - உலைச்சல் . 

வகைக்கூத்துக்களிலொன்று . 
அலைசடி - தொந்தரவு . ( இழிசனர் வழக் . ) அலைமகள் - இலக்குமி . ( அலை - கடல் . 
அலைசடை - அலைசடி . 

மகள் - புதல்வி . ) 


275 


அவ் . 


உஎசு 


அவ்விபத்தம் . 


அலைமான் - இலக்குமி . ( உ - ம் . ) " அலைமா சொல் , கக்கூ .) ( இஃது : அஃறிணைப்பன்மை 
புணருமால் " ( சேதுபு . காயத்திரி. ங.உ.) ச்சுட்டுப்பெயர் .) 

அலையல் - 1. அலைதல் . ( உ - ம் . ) " அங்கு அவ்வது - அவ்வாறு , ( உ - ம் . ) " அவ்வது 
மிங்குமென்றலையலாமோ ( தாயு . பரா . கூ உக. றைவதறிவு ” ( வள் . சுஉசு 
2. சோம்பல் . 3. துன்பம் . 

அவ்வரி - அழகியவரி . ( ஐங்குறு . ) 
அலையெடுத்தல் - அலையெழும்புதல் . அவ்வழி -1 . அதன்பின்பு. ( உ - ம் .) " அவ் 
அலைவாய் - 1. கடல் . ( உ - ம் .) " சூரலைவா வழிகுழவித்திங்க ளடுசிலைவடிவேற்செங்கே 
யிடைத்தொலைத்து " ( கந்தபு . கடவுள்வா . ழ்க் ” (கூர்மபு , வருணா . ரு. ) 2. அந்த மார்க்கம் . 
கங .) 2. திருச்செந்தூர். (உ - ம் .) “ மேவருங் 3. அப்படிவருமிடத்து . ( உ - ம் . ) “ அவ்வழி - 
கூடன் மேலைவெற்பினில்லைவாய் தன்னில் " யாவியிடைமையிடமிடா கும் " ( நன் . எழுத். 
( கந்தபு . திருநகா . காசு . ) 

உ O. ) 
அலைவாய்க்கரை - கடற்றிரை வந்து மறி அவ்வாய் - அழகிய இடம் . ( உ - ம் . ) " அவ் 
யுமிடம் . 

வாய்வளர் பிறை ” ( பெரும்பாணாற் . சகட ) 
அலைவு - 1.அசைவு , சலநம் , இயக்கம்.(உ - ம் .) அவ்வாறு -1 . அந்தவழி , அப்படி . ( உ - ம் .) 
" அலைவில் சேதனமாயையா தலாலும் ( சிவப் " எழில்கூர்வன த்- தவ்வாறுபயில்கின்றவருள் 
பிர.க: சு .) 2. அமைவின்மை. 3. அலைதல் . வாரி " (பாரத . புட்ப . கஉரு . ) ( அ - ஒரு 
( உ - ம் . ) " ஓதநீரி - னலை மடவார்விழியநலின் ஆறு வழி ) 2. ஆறு ஆறு . (உ - ம் . ) " அப்பதினா 
கொழுந்தொடுமின் னிவைக்கெலஈமலைக்கற் தவர்க்குமொவ்வொருத்திக் கவ்வாறா யொ 
பித்து ” ( ஞாநவா . வைராக் . அக .) 4 , சஞ்ச ப்பரியவறுபதினாயிரங்குமரருளர் ” ( திருவிளை . 
லம் . ( உ - ம் .) “ மநவலைவெல்லா மொழித்து " பழியஞ் . ச . ) ( ஆறு- இரட்டித்தது .) 
( ஞாவா , சநகரா , உ க .)5. வருத்தம் . ( உ - ம் . ) அவ்வித்தல் பொறாமை கொள்ளுதல் . 

அலைவுசெய்தொல்லையி னடல்பெற்றேகு ( உ - ம் . " அவ்வித்தழுக்காறுடையானை ” ( வள் . 
வான் ” ( கந்தபு . சூரனமை . ருகூ* . ) 

கசு எ . ) 
அலோகநம் - காணப்படாமை . ( கவொ அவ்விதழ்- அழகிய இதழ் . ( உ - ம் . ) " அவ் 
க.ந : சு ; லொரு - காண்டல் .) 

விதழவிழ்பதங்கமழ ” ( நெடுகல் . சக . ) 

அவ்வியஞ்சநம் -1 . அடையாளமில்லாதது . 
அலோகம்- காட்சிக்கு விட 

காட்சிக்கு விடயமாகாதது . 
(உ -ம் .)" தங்கியவலோகவிருளுந் தனிதுசப்ப " புமுளையா தமிருகம் . ( கவ ம் : சுவ .. 

2. கொம்புமுளைக்கும் பருவம் வந்துங் கொம் 
( கூர்மபு . விச்சுவ . ந . ) ( சு ; வொக .] 

அடையாளம் . ) 
அலோகி பசளைப்பூண்டு . 

அவ்வியத்தக்கிரமம் - வழக்கத்தில் வெளி 
அலோபம் - 1. ஆசையின்மை. 2. லோப்படா தகிரமம் , மயக்கமாகச் சொல்லப்பட்ட 
பமின்மை . ( சு ; ஜொல .) 

கிரமம் . ( உ - ம் .) " பாசபசுபதியென்னு மவ்வி 
அலோமி - பொற்றலைக்கையாந்தகரைப் யத்தக்கிரமமாகச்சொன்னது, முதற்பாசத 

ரிசநம்பண்ணி நீங்கினபின்பு பசு தரிசனமா 
அலௌகிகசந்நிகருடம் லௌகிக மல்லாத் யதன் பின்பு பதி தரிசநமாக வேண்இமாசை 
சம்பந்தம் . ( தர்க்கா . சு 0 . ) ( கலௌகிக : 

யால் ”( சி.சி.அளவை . க . சிவாக் . ) ( சுவ ) க ) 
வலநிக . ) 

அவ்வியத்தகாயத்திரி - வெளிப்படச்செ 

பிக்கப்படாத காயத்திரி. ( த.நி. போ.உ கூஎ ) 
அலௌகிகப்பிரத்தியக்கம் - லௌகிகப் 

கவது மாய்தி ) . ) 
பிரத்தியக்கமல்லாதது . ( தர்க்கா . அ ) [ க 
லௌகிக ; வரகூ . ) 

அவ்வியத்த சாமியம் - அறியப்படாத சங் 
அலௌகிகம் இலௌகிகமல்லாத்து . 

கியை வைத்துச்செய்யுஞ் சமீகரணம் . ( சுவ 
( தர்க்கா . ) (சுவௌகிக .) 

* வ OR ) 
அலௌகிகீ - சிவதன் மிணிதீக்ஷை.(சி - வி . 

அவ்வியத்த பூதம் - அவ்வியாகிருதபூதத் 

தை வியாபித்திருக்கும் பஞ்சபூதம் . ( உப 
கிரி . நக , உரை . ) ( கலெகி 1. ) 

டே . உசு ) ( 9-5 . ) 
அவ் - அவை . ( உ - ம் . ) " அவ்வே - இவ்வென அவ்வியத்தம் - 1. ( வீசகணித .) அறியப் 
வறிதற்குமெய்பெறக் கிளப்ப ” ( தொல் . படாத எண் , மறைநிலையிராசி , 2. ஆன்மா . 


- 


ப 


பூண்டு . 


( 


276 


அவ்வியதத்திதன் . 


உஎஎ 


அவ்வியயன் . 


யிதி . ) 


ம் 


3. ( வேதாந்தம் ) இரச்சுவிலே சர்ப்பத் துவம் அவ்வியதி - 1. அஞ்சாதது . 2. ( வேதத் 
போலப் பிரமத்தினிடத்தில் விவர்த்தமாக தில் ) குதிரை .) ( கவயி: சு ; வய- வருத் 
கத் தோன்றுகிற மூலப்பிரகிருதியென்னுஞ் 

தம் . போரில் இளையா ததென்றபடி . ) 
சத்தி . ( உ - ம் . ) " பேசரிய பரத்தினி லாரோப 
மதா மூலப்பிரகிருதிதனிலவ்வியத்தந்தோன் 

அவ்வியதிதி - 1. இரவு . 2. பூமி . ( சுவ ) 
றும் ” (உபநிட , கங .) 4. ஓரெண் ; அது : கோ 
டிகோடி கோடி கோடாகோடி . 5. காட்சிக்க 
மையாதது , வெளிப்படாதது . (உ - ம் .)" பிரள 

அவ்வியபாவம் -- அவ்வியயீபாவம் . ( உ - ம் .)) 
யாகலருக்கு அவ்யத்தசரீரங்களும் அவ்விய 

" முன்மொழியல்வியஞ்சேர்தொகைபேர்மு 
த்தபுவகங்களும் மாயைக்குள்ளேயநேகமிருக் 

ன்மொழித் தொகையே- சொன்மொழி யவ் 
கின்றன " ( சி - லி . ஞான . உஉ . தாற் . ) 6. சாம 

வியபாவமருவும் " ( வீரசோ . தொகை . சு 

) 
வேத பநிடதத்தொன்று .( கூர்மபு.அட்டமூ. 

( கவயலாவ . ) 
உசு : உரை . ) 7. சிருட்டிக்கப்படாதது . 8 . அவ்வியம் -1. அழுக்காறு . ( உ - ம் . ) " அவ் 
சூக்குமம் . ( 2 - td . ) "பொருவிலவ்வியத்தமா வியகெஞ்சத்தானாக்கமும் ” (வள் . கசுக .) 2 . 
யழிவின்றி ” ( கூர்மபு , பிரகிரு . க . ) 9. நிச்சயி இடைச்சொல் . ( உ - ம் . ) " முன்மொழியவ்விய 
க்கப்படாதது , நிதாநிக்கப்படாதது . 10. பர ஞ்சேர்தொகை " ( வீரசோ . தொகைப்பட . 
ப்பிரமம் . 11. (சித்தாந்த ) பிரகிருதிமாயை; கூ . ) 3. தேவர்க்கிடும்பலி , ( மது. கூ : கூ 0 .) 
அது : சுத்தமாயை தூலபரிணாமமாய்த்தோ 4. நெய் , 5. வடிவம் இல்லாமை.( உ - ம் .) " அவ் 
ன்றுவது . ( உ - ம் . ) மாயையினவ்வியத்தம் வியமென் சொப்பாமாதணை வினால் " ( வேதா . 
வந்திடும் " ( சி . சி . க : கக . ) ( முக்குணங்களு க 2 அ . ) [ 2. சுவ o.3, 4, 5.ஹவ ). 
விளங்காதிருத்தலால் அவ்வியத்தமென்றாா ) 

6 . கய ; அவ்வியமெனவிகாரமொழியா 
( சி . சி . உ : – எ . மறை . ) 12. பிரிந்து தெரியா 
தது . ( உ - ம் . ) அவ்வியத் தத்தம் ” ( சி . சி . 

யிற்று . விய - வடிவம். ) 
உ : சுஉ . சிவாக் .) 13. பீடமும் இலிங்கமுமா அவ்வியயதத்திதன் இடைச்சொற்களா 
யிருக்குஞ்சிவலிங்கம் ; அது : காசரணாதி யவ லாயதத்திதன் ; அவை : ஆங்கு , ஆன் , ஈன் 
யவங்கள் வெளிப்படத்தோன்றாது. (உ - ம் .) முதலியவாக வருஞ் சுட்டுப் பிளந்து நில்லாத 
அவ்வியத்தம்பீடலிங்க மங்கமனைத்தும் விள இடப்பெயர்களும் ; அவ்வயின் , இவ்கூயின் , உ 
ங்கு - மவ்விலிங்கமேவியத் தமாம் ” ( சைவச . வ்வயின் , அங்கண் , இங்கண் , அவ்வாய் , ஆயி 

பாது . கககூ . ) 14. மகேச்சுரன் . ( உ - ம் . ) டை எனச் சுட்டோடும் எவ்வயினென வினா 
" கருதரியவவ்வியத்தத்தருளானுங்காண் வரு வோடும் வந்து ஏழாம் வேற்றுமையிடப்பொ 
சீர்ப்- புருடனுஞற்றிடலானும் ” ( கூர்மபு . ருள்உணர்த்தவனவுமாம் . ( உ - ம் . ) " பேர் 
பிரகிரு.ககா . ) 15. ( சாங்கியர்சொல்லும் ) மூல கொண்ட சுட்டுப்பெயரிற் பிளந்து நில்லாவி 
ப்பிரகிருதிமாயை . ( உ - ம் . ) இலகு காரியமா னு - நேர்கொண்டவெண்சுட்டெகாரங்க ளே 
ய வுலகாகியிருக்கவுந் தெரிதரப்படாத - வல ழோடு நின்றனவு - மேர்கொண்ட வேழனிட 
னுறு தலினவ்வியத்தமேயென்றும்வகுப்பரம் ப்பொருள் காட்டுமிடைச்சொற்களாந் - தார் 
மாயைக்குப் பெயர்கள் ” ( சூத . சிவமான் , அ : கொண்ட பூங்குழ லாயவை யவ்வியதத்தித 
கக . ) ( சுவது . ) 

னே " ( பி . வி . கூ கூ . ) ( அவ்வியய என்றதில் 

ய கெட்டு நின்றது . அவ 
அவ்வியத்தலக்கணை - உமாதேவி . ( உ - ம் . ) 

வய . ) 
" சருவசத்திகலையவ்வியத்தலக்கணை ” ( கூர் அவ்வியயபூர்வபதம் - ( " அவ்வியய்யா 
மபு . திருக்கல் , உங .)( சவதக்ஷண -சிவன் . வம் ” பார் . ) ( சவயவ லவடி :) 
ஐ - ஒருபெண்பால் விகுதி .) 

அவ்வியயம் -1. அழியாதது . ( உ - ம் . ) 
அவ்வியத் தன் - 1. சிவன் . ( வேதாந்த ) அந் ஊழிதனினுங் குன்றறீர்த்தலினாலவ்வியய 
தர்யாமி . ( வேதா . சூ . சஉ .) " அநந்தமயன் ” 

ம் ( வேதாரணியபு . வேதநதி . கூ . ) 2. அற் 
பமாகச் செலவு செய்தல் . 3. இடைச் 

ச்சொல் . 
பார் . ( இந்திரியங்களின் விடயமாகாதடங்கி 
நிற்றலின்வந்த பெயர் . ) 2. மன்மதன் . 3. ( பி . வி . க ங . ) அவ்வியயதத்திதான் பார் . 4 . 

செலவு செய்யாமை . 
மூடன் . 4. விட்டுணு . (சுவது. ) 
அவ்வியதத்திதன்-- அவ்வியயதத்திதன் . 

அவ்வியயன்- 1. விட்டுணு . 2. பசயில் 
( பி . வி . கூ கூ .. ) 

லா தவன் ,(சி - லி.ஞாக... )( சு ;வய- அழிவு. ) 


277 


அவ்வியாத்தி . 


உஎ அ 


அவக்கிரசம் . 


ல் 


அவ்வியயீபாவம் - . 1. அழிவுறாமை . 2 . அவ்வியாப்பியம்- முழுதிலுஞ்செறிந்தி 
இடைச்சொற் சமாசம் ; அது : நாமபூர்வபதம் , ராமை . வியாப்பியம் இன்மை , பெரும்பால 
அவ்வியயபூர்வபதம் என இருவகைப்படும் . னவற்றிற்செறிந்திராமை . (கவலால் ) சு ; 
பெயர்க்குப்பின்வரும் இடைச்சொல் நாமபூ 
ர்வபதம்; “ வாண்மன் ” என்பதிற்போல . பவான் - செறிந்திருத்தல் . ] 

அவ்வியாபகம் - வியாபகம் இன்மை .( தர் 
யர்க்கு முன் வரும் இடைச்சொல் அவ்வியயபூ 

க்க.பா.ச.) ( வாவக .) 
ர்வபதம் ; " மற்றையாடை என்பதிற்போல . 
( உ - ம் . ) " முன்மொழிப்பேர்ச் சொலிடைச அவ்லியாபி -- சர்வவியாபகம் இல்லாதது - 
சொலிரண்டு முரணிநிற்குந் - தன்மொழியல் 

பழியல் வன் - வள் . ( உ - ம் . ) " கண்ணுக்குத் தோற்றிய 
வியயீபாவம்”( பி . வி . உ ங .)( கவ யீவாவ . ) ஆதங்காரண மென்னும் லோகாயதனுக்குப் 
அவ்வியவகிதம் - அடுத்திருத்தல் , கிட்டி 

போல அவ்வியா பியன் றி ( சி . சி . உ : ருக ... 
னது. ( உ -ம்.) “ அவ்வியவகித வஸ்துக்கள் ” ஞாகப் . ) (சுவாவிது.) 
(சி . சி . உ : சுக . சிவாக் . ) ( க ; வவஹித அவ்வியாவிருத்தி - வேறுபாடின்மை , ( அ 
வேறானது . ) 

நமான . சரு. பக் . ) 
அவ்வியவச்சிந்நம்- தடுக்கப்படாதது. ( சு ; 

அவ்வு தல் - அவாவிவிழுதல் . 

அவ்வெதிரேகம் - வெதிரேகவாக்கியமின் 
வவஜிளு - தடுக்கப்பட்டது .) 

றிக்கூறவது . ( அநுமான . சசு . பக் . ) 
அவ்வியவத்தை - 1. அபத்தமான அறிவு . 
2. கிரமமல்லாதது . 3. விதிதவறுதல் .( கவ ) லத்துள்ள எழுமுவேரில் ஒருவன் . ( உ - ம் . ) 

அவ்வேயன் பதின் மூன்றா மநுவின்கா 
வஷா: சு ; வ வஷா - கிரமம் . ) 

“ பொங்கொளிசேர்த்திமானவ்வேயன் ” ( கூர் 
அவ்வியவாகன் - அக்கிநிதேவன் . ( வ ) மபு . மநுவர் . உக . ) 
வாஹ : ஹவ ) - அவி . வாஹ 

அவ்வை --1 . ஆத்திசூடி முதலிய சில நூ 

கள் இயற்றிய தமிழ்ப்புலமை நிரம்பிய ஒரு 
செல்லுகிறவன் . ) 

பெண் . ( உ - ம் ) " அவ்வைபாடலுக்கு நறுநெ 
அவ்வியன் -1 . ஒன்பதாமநுவின் காலத்து பால் பெருகி ” ( பாரத. சிறப் . அ . ) 2. தவப் 
ள்ள ஏழுமுநிவருளொருவன் . ( உ - ம் . ) " சீர் பெண் . 3. தாய் . (உ - ம் . ) " ஈன்ற - வவ்வையு 
கெழுதற்று திமானவ்வியன்றனோடு ” ( கூர்மபு. மத்தனுமாரருள் செய்தார் ” ( கந்தபு. தெய்வ . 
மநுவ.உ . .) சுவாயம்பு மநுவின் புத்திரனாகிய உங அ .) 
- பிரியவிரதனுடைய எழுமக்களுளொருவன் . அவ்வோன் - அவன் . ( உ - ம் . ) " அவ்வோ 
( உ - ம் .) " தொல்சீர் - தங்குமவ்வியனே னுயிருக்கழிவில்லை ” ( பாரத.பதினெட்.ககக . ) 
தபு . அண்ட , உ.எ. ) 2. (சாங்கியத்தில் ) பிர 

அவ-- 1. அறிவு , 2. கட்டளை செய்தல் , 3 . 

குறைத்தல் , 4. சுத்திசெய்தல் , 5. திருத்து 
அவ்வியாகிருதம் - ( வேதாந்த ) ஈசுரன்கா 
ரண சரீரமாகிய மாயை . ( நா.காசீவ . கரு . ) போஷித்தல் , 10. வியாபகம் , 11. ஆதாரம் , 

தல் , 6. நிந்தை , 7. நீக்கம் , 8. புறம்பு , 9 . 
( சுவாக J க ; க ; வாக ) -க - பிரிக்கப் 

12. தோல்வி எனப் பொருள் படும் ஓர் அவ் 
பட்டது . ) 

வியயம் . 
அவ்வியாகிருதன் - சுழுத்தியவத்தையிற் அவக்கியாதம்-- அவமாகம் . 
சமட்டிகாரணசரீரத்தில் அபிமாரித்த ஆத்மா அவக்கியாதீ-- துர்ச்கீர்த்தி . 
வாகிய அந்தரியாமி . ( வாசுதேவ . அவத்தா அவக்கிரகணம் -1. அவசங்கை . 2. தடை . 
த்தி . உ 0 க . ) ( நாமரூபாகிதமாயிருக்கிறபடி ( சுவது, ஹண : சுவ ; 

ஹண - எடுத்தல் . ) 
யால் வந்தபெயர் . ) 

அவ்வியாத்தி -1 . அடைதல் இன்மை . 2 . அவக்கிரகம் - 1 , எடுத்தல் . 2. ஏற்றுக்கொ 
இலக்கியத்தினேகதேசத்தின் இலக்கணமில் ள்ளுதல் . 3. சுபாவகுணம் . 4. தடை . 5. நிந் 
லாமை , அது : ஆவிற்குக்கபிலநிறத்தன்மை தனைப்பேச்சு . 6. நிந்தித்தல் . 7. பிடித்தல் . 
(தருக்கசங்.கு - ஆம் .பக் .) 3 . பரிக்கக்கூடாதது . 

8. மழையின்மை . 9. யானைத்திரள் . 10. யா 
( சி . சி . அளவை . கச . சிவாக் .) 4. ஒன்று மற் னையின் நெற்றி . ( சுவஹ : சுவ - முன் 

றான்றில் அடங்கியிருத்தல் இன்மை . ( க ஹ - எடுத்தல் .) 
வாஷி .) 

அவக்கிரசம் - காடி , 


( கந் 


தானம் . 


278 


அவகர்த்த நம் . 


உஎக 


அவகாலம் . 


தல் . க 


அவக்கிரந்தநம் - உரத்தழுதல் . [ கவ ; ( சுவகத- ந : சுவ - கீழ் . க த ந - வெட் 
க - ப - அழுதல் . ] 

தெல் . ) 
அவக்கிரயம் - 1. அரசனுக்கிருக்கும் வரிப் 

அவகர்த்தம்-- குழி . ( சீவரட் . . 00. ) 
பணம் . 2. குத்தகைப்பணம் . 3. கூலி , 4 . 

அவகர்த்தவிரணம் - ஒருவகை விரணம் ; 
சம்பளம் . 5. விலை . ( கவகய : சுவ - அடை 

அது : விரணத்திற் குழிவிழுந்துள்ளது . ( சீவ 

ரட் . $ .00 . ) 
காய கொள்ளுதல் .) 

அவகரணம் - 1. அபகரித்தல் . 2. மீட்டு 
அவக்கிராகம் - 1.அவமாநம் . 2. சாபம் இதல் . ( சுவஹாண . ) 
குதல் . 3. மழையின்மை. ( கவ . 
( கவமாஹ : சுவ 

அவகாகநம் - 1. நன்றான பயிற்சி . 2. நீரா 
கீழ் . பராஹ - எடுத்தல் . ) 

டுதல் . ( கவமாஹந : கவ - முன் , மாஹ - 
அவக்கிராந்தி- 1 , இறங்குதல் , கீழ்போ | ஆடுதல் , முழுகல் . ) 
தல் . 2. சமீபமாய்ப் போதல் . (சுவகராதி 

: 

அவகாகம் -1 . நீராடுதல் . 2. நீராடும் இடம் . 
சுவ - கீழ் . க 
கீழ் , காஜி - செல்லல் . ) 

சுவ- முன் ; மா ஹ ஆடுதல் . ] 
அவக்கிரியை- 1. அசட்டை , 2. விதித் அவகாசதன்- ஒதுக்கிடங்கொடுப்பவன் . 
தன செய்யாதொழிதல் . ( சுவகியா: சுவ- ) ( கவகா- இடம் . - - கொடுக்கிறவன் . ) 
கீழ் . கியா - செயல் . ) 

அவகாசப்பிரதம் இடங் கொடுப்பது . 
அவக்குறி-- 1. கெட்டகுறி . 

( உ - ம் . ) " அகங்காரா நுஷங்கமாயிருக்கிற பிரா 
அவக்கெனல் - 1. ஒருவிரைவுக்குறிப்பு. 

ணாதி வாயுக்களுக்கும வகாசப் பிரதமாயிருக் 

ம் " ( சி . சி . 2 : சுரு , சிவாக் .) ( சுவகால 
( வழக் .) 2. ஓர் அச்சக்குறிப்பு . 
அவகட்டநம் உரோஞ்சித்தள்ளுதல் . 

டம்.வ. - கொடுப்பது . ) 
( சுவவட -5 ) 

அவகாசம் -- 1 . ஆகாயம் , ( பௌட் , பும் . 
1. எதிராயது . 2. கீழே . 3. உஅஉ . ) 2. இசைந்தகாலம். 3. இடம்.( உ - ம் . ) 
பின்னே . 4. வஞ்சகம் . (1, 2 , 3. சுவம்வ .) விசாரத்துக்கு அவகாசமேயில்லை " ( சி.சி. சு 

" பரமமுத்தியிலே சிவமேயாகையினால் இந்த 
அவகண்ட நம் - 1. அழித்தல் . 2. களைதல் , 
பிரித்தல் , ( பா.மி . நிஉ . ) ( கவவண -ந . ) 

சு . சிவாக் .) 4. இடையேயிருக்கும் இடம் . 5 . 

ஓய்ந்திருக்கும் நேரம் . 6. கொள்கலம் , 7.திரா 
அவகண்டம் . 

முகத்தில் அல்லது கன்ன ணி . ( உ - ம் .) " கடனிறுக்க எனக்கு அவகாசம் 
த்தில் வரும் விரணம் , ( மண - கன்னம் அல் இல்லை ” ( வழக். ) 8. துவாரம் . 9. பரந்த இ 
லது முகம் . ) 

டம் . 10. பொருள் வைக்குமிடம் . ( கவுகா : 
அவகணிதம் - அவமதிக்கப்பட்டது .( கவ ஊடே . கா . 

பிரகாசித்தல் . ) 

அவகாசிப்பித்தல் --இடங்கொள்ளச்செய் 
அவகணிதன் அவமதிக்கப்பட்டவன் . தல் , இடங்கொடுத்தல் . (த.நீ. போ . 

, ககச . ) 
( கவ மணித :) 

( மூ . சுவகா . ) 

அவகாதம் - 1. அடித்தல் . 2. அவமாநம் . 
அவகத்தம்- புறங்கை . 

3. கொல்லுதல் . 4. சடி திமாணம் . 5. தாநிய 
அவகதவாய் -- கீழ்க்காய் நெல்லிப் பூண்டு . ங்களை யுரலிலிட்டு உலக்கையாற் குற்றுதல் . 
அவகதன்-- பிரசித்திபெற்றவன் , அறிய 
ப்பட்டவன் . ( கவ - அறிவு . மத - அடைதல் , ) 

( கவவாத : கவ ; வாத - அடித்தல் .) 
அவகதி -1 . அறிவு . 2. இடம் விட்டுப்போ 3. சூதாடுகை யுத்தஞ்செய்கையாகிய இவற் 

அவகாரம் -1 . அழைத்தல் . 2. சுறாமீன் . 
யர் தல் . 3. புலப்படுதல் . ( கவ - அறிவு . மதி - றின் நின்றோய்த் திருத்தல் . 4.பதிதனுடைய 
பேர் தல் . ) 

தன்மை . 5. யானைமீன் . ( கவஹாா.) 
அவகமம் --1. அகற்றல் . 2. அறிதல் . 3 . 

கள்ளன் . ( கவஹார் :) 
யதார்த்தமான அறிவு . ( சுவ - அறிவு . 8 

அவகாலம் - 1. அசுபகாலம் . 2. கெடுகா 
போதல் . ] 

லம் , பஞ்சங் கொள்ளை நோய் முதலியன பர 
அவகர்த்தநம் - 1. சீவுதல் . 2. தறித்தல் . ம்புங் காலம் , 


அவகடம் . 


கூவு 


மணி . :) 


அவகாரன் 


279 


அவகுண்டிதம் . 


உஅ 


அவச்சேதகம் . 


நு . ) 


ஹெது. ) 


த 


தா 


அவகிருத்தியம் - கெட்ட செய்கை . ( சுவ மூடப்பட்டது . [ 1 , 2. சுவகணித . 3,4 . 
கசக ) 

கவமணிக . ) 
அவகீதம் - 1. குணம் இல்லாத பாடல் . 2 . அவகுணம் - 1. கெட்டகுணம் 2. கெட் 
நிந்திக்கப்பட்டது . 3. பொல்லாதது . 4. வசை டகுறி , ( உ - ம் . ) " திவ்வியைச் சக்கரத்தா - லவ 
யாகப் பாடப்பட்டது . ( கவ மீத . ) 

குணஞ் செய்தன்றோட ( சி . சி . பர . பாஞ். 
அவகீர்ணம் --1 , அவமதிக்கப்பட்டது . 2 , 

மறு . உக . ) ( கவமண . ) 
சிதறுதல் . 3. பருப்பொருளாகக் குத்தப்ப அவகேசி- பூத்துங் காயாத மரம் . ( கவ 
ட்டது . 4. மண்ணையெடுத்தல் ; இது : குண் கெமிங் : கெ - கனி . ) 
டசுத்திநிமித்தஞ்செய்யப்படும் பதினெட்டுச் 

அவகேடு - மிக்க கேடு . 
சம்ஸ்காரங்களுள் ஒன்று . ( சி - லி . கிரி . உஎ . 
தாற் . ) ( கவகீண- . ) 

அவகேளநம் - அவமதிப்பு . ( சுவஹெரு 

ந : சுவ ; ஹெ .] 
அவகீர்ணி- ஸ்திரீ சங்கமஞ் செய்தலாற் 
பிரமசரியநெறி தவறினவன் . ( சவகீணி 

அவகேளம்- அவகேளநம் . ( சுவஹெ : 
ஹெய் 

நிந்தித்தல் . வவ்வாயிற்று .) 
அவகீர்த்தி - அபகீர்த்தி . ( உ - ம் . ) “ உனத் 

அவகேளிதம்- அவமதிக்கப்பட்டது . ( கவ 
தகுகீர்த்தியல்லா தவகீர்த்தியுலகினிற்ப” ( மச் 
சபு . பத்திமான் . கச . ) ( கவகீ.கி.) 

அவகோ ரணம் கொலை செய்யக்கருதி 
அவகீரணிவிரதம் - ஒரு விரதம் ; அது : சக் 

யு தங்களால் ஊறுபடுத்தல் . ( சுவமொரண 
நியாசி மகளிர் போகம் விரும்பி நினைந் 

அவச்சா துன்மரணம் . 
ஷம் நீங்கச்செய்யப்படுவது . ( உ - ம் . ) " வளம் அவச்சாயை - தள்ளுபடியான சாயை . 
பெறுசந்நியாசியென்றுரைப்போன் வரிமுலை அவச்சாவு- அவச்சா . 
மங்கையர்போக- முளம்பெறவேண்டினாற்றி 
டவேண்டு முயாவகீரணிவிரதம் ” ( சூத . ஞான 

அவச்சிந்தம் --1 . எல்லைக்குள் அடங்கியது . 

- ( தர்க்கம் ) ஒருபொருள் அதன்விசேடகு 
யோ . கஎ : ஙக . ) [ சுவசீணி ) ; வத .. ] 

மற்றைப்பொருள்களினின்று 
அவகுஞ்சநம் - 1. சுருங்குதல் , 2. வளைதல் . வேறுபடுத்துணர்த்தப்படல் . 3. வெட்டப் 
( கவுஜ : சுவ ; ஐ.ந. - வளைதல் . ) பட்டது . 4. வேறாகப் பிரிக்கப்பட்டது . ( கவ 
அவதடாரம் -1 . எதிரானது , மாறானது . 

விளு : ஞ - வெட்டப்பட்டது . ) 
2. கீழ்ப்போவது . 3. பின்போவது . ( கவ அவச்சிந்தன் - 1. எல்லைப்படுத்தப்பட்ட 
கடாா . ) 

வன் . ( உ - ம் . ) " ஆன்மா அந்தக்கரணாவச்சிந் 
அவதண்டநம் -1 . இழுத்தல் . சித்தாந்தம் ) சிவாக் . ) 2. வேறுபடுத்தப்பட்டவன் . ( கவ 

நனாகி யிருதயத்திலேநின்று ” ( சி . சி . ச : க 
சிவனுடையஇருதயாதிதரகங்களில் இரு தயா 
திமந்திரங்களைக்கவசஞ்சுற்றுவது போல நியா இ . ) 
சஞ்செய்வது , (சி.லி. கிரி. உங . தார் . ) 2 . சுற் 

அவச்சுரிதகம் - குதிரைக்கனைப்பு. 
றுதல் . ( உ - ம் . ) " பத்தி சேர்கவசத் தவகுண்ட 

அவச்சுரிதம் [ சுவரிக்க : 
நம்பண்ணி ” ( கடம்பவக . இலீலாசங் . கஅச . ) 
3. மறைத்தல் . 4 முகத்தை மறைக்குஞ்சீலை . 

அவச்சேதகம் - 1. எல்லைப்படுத்தல் . 2 . 
[ 1 ,2. சுவகணம் . 3 , 4. சுவர்ண . ) விசேட குணங்களா 

ஒருபொருளை மற்றொரு பொருளினின்று 

விசேட குணங்களாற்பகுத்துக்காட்டல் , அள 
அவதண்ட நழத்தினை 

இரண்டு முட்டிக விடல் . ( உ - ம் .) " பதார்த்தாவச்சே தககால 
ளையும் பிடித்துத் தந்சநிவிரல்களை மாத்திரம் ம் " ( சி . சி . உ : ருசு . சிவாக் . ) 3. நிச்சயித்தல் . 
நீட்டி மண்டலாகாரமாகச் சுற்றுதல் . ( சி - லி . 4. விசேடகுணம் . ( உ - ம் . ) " ஆன்மாவச்சே 
கிரி . உ கூ . தாற் . ) 

கமாயிருக்கிற அகங்காரம் ” ( சி . சி . உ ; சுரு . 
அவதண்டிதம் --- 1. இழுக்கப்பட்டது . 2 . சிவாக் .) 5. விசேடித்தல் . 6 , வேறாக்கல் . 
சுற்றப்பட்டது . 3. மறைக்கப்பட்டது . 4. ( சுவடு 

உங்க . ) 


ணங்களால் 


- 


280 


அவசரம் . 


உஅக 


அவசேடம் . 


வது நம் 


) 


அவச்சேதநம் - 1. களைதல் . 2. பகுத்தறி அவ்சாதம் -1 . இளைப்பு , ஆயாசம் . 2. காம 
தல் . 3. பிரித்து வேறாக்கல் , ( சுவவெஉந் ] ஆசையிலே சித்தி பெறாமையால் வரும் மெ 

அவசீசேதம்- 1. அங்கஞ்சேதித்தல், 2. லிவு . 3. தைரியக்குறைவு . 4. தோல்வியடை 
எல்லை . 3. ஒருபொருளை மற்றொருபொரு தல் . 5.முடிவு . 6. ( ஸ்மிருதியில் )வீண்வழக்கு . 
ளினின்று விசேட குணங்களாற் பகுத்துக்கா ( சுவலா.. ) 
ட்டல் . 4. தடை . 5. பங்கு . ( சுவவெ . ) அவசாநம் -1 . இறுதி . 2. எல்லை . 3. ஒழிவு. 
அவசதநம் - துன்னிமித்தம் . 

4. மரணம் . ( சுவலா ந . ) 
அவசங்கை - 1. அழகின்மை . 2. சாமர்த் அவசாயம் - 1. சமாப்தி செய்தல் . 2. நிச் 
தியமின்மை . [ கவலமா : எதிர் . சயம் . 3. நிச்சயித்தல் . 4. இறுதி . ( சுவ 
U ழா - அழகு , சாமர்த்தியம் . ) 

வலாய் . ) 
அவசத்தம்-- தீங்கைக்குறிக்குஞ் சத்தம் . 

அவசாயகன் -1. சமாப்தி செய்வோன் . 2 . 
அவசதம் - 1. கல்லூரி . 2. கிராமம் . 3. ) நிச்சயிப்போன் .) 
வீடு . ( கவவலய . ) 

அவசாரணம் -1. அகற்றுதல் . 2. இடம் 

விட்டுப் பெயரச் செய்தல் . 3. நடத்துதல் . 
அவசநம் - பேசாமை . [ சு - எதிர்மறை 

( சுவலா ரண :) 
பேச்சு . ) 

அவசாரம் - 1. புறம்போதல் , 2. வேசித் 
அவசம்- 1. தனவசப்படாமை , அடங்கா தனம் . ( சுவலார் . ) 
மை . ( உ - ம் . ) " இந்திரியமஞ்ஞா நிக்கவசமாயி 

அவசாரி - வேசி . ( உ - ம் . ) " ஆங்காலமான 
ருக்கும் ” ( சூத , எக்கி . உத் . கக : எ . ) 2. தன் 
னிட்டம் இன்மை. 3. பெலன் இன்மை,உத 

தலாமவசாரியாடி ” ( தண்டலை : சு . 
வியின்மை . 4. மூர்ச்சித்தல் , அயர்வாதல் . 

அவசி- கழுதைப்பாலை . (உ - ம் .) " தழற் 

கொடி யவசிதிகழ் பாதலத்தம்பியும் ( தைல . 
( உ - ம் . ) " விண்ணோ னவசம்படவேழ்கணை 
தூண்டினன் ( கந்தபு. திருவிளை , ருச , ) 

தைலவ . எஉ . ) 

அவசிட்டம் - மிச்சமானது . ( சுவஷ: 
( சுவா . ) 

சுவ ; மிடி - மிஞ்சியது . ) 
அவசயம் - 1. புட்ப முதலியவைகளைத் 
திரட்டுதல் , 2. வெற்றியடைதல் . [ 1. கவு 

அவசித்தாந்தம் - சித்தாந்தம் ஆகாதது . 

( உ - ம் . ) " அஃது ஆகமவசநங்களோடு முர 
பய O : பாய பட்டுதல் , 2. அவஜய : ஜய - 

தலின் அவசித்தாந்தமென்றொழிக ” ( சி . சி . 
வெற்றி . ) 

க : உகா. சிவஞாந . ) ( கவலியாக . ] 
அவசர்ப்பிணி உலகம் வாழ்நாள் போக அவசிதம் - 1. அறியப்பட்டது . 2. கூட் 
முதலியவற்றால் தேய்பிறைபோலச்சுருங்கு டிச் சேர்க்கப்பட்டது . 3. செய்து முடிக்கப் 
ங்காலம் . ( வள் . கூசுக . பரி . ) சைநருடைய பட்டது . (கவத. ) 
ஒரு கால அளவு . ( சுவலைவி பணி .) 

அவசியம் - 1. இன்றியமையாதது . 2. நிச் 
அவசரநாமம் - நிற்கு நிலைக்கேற்ற பெயர் . சயம் . ( உ - ம் . ) " அவசியஞ்செய்யவேண்டிய 
( சி . சி . உ : ருசு . சிவாக் . ) 

வேள்விக்கு உதவி வேண்டல் " ( ஞாவா . வை 
அவசரம் - 1. இடம் . 2 . 

1. இடம் . 2. இரகசியாலோ ராக். சக . உரை. ) 3. வசியப்படாதது , ( சு 
சனை 3 , இறக்கம் . 4. உற்றகாலம் . ( உ - ம் .) வ வ - வசப்பட்டது . ) 
" நிராசைநெஞ்சின னவசரத்தவளிடை நிகழ் 

அவசீநம்.- தேள் , ( சுவஸ்ரீ ரு .) 
ந்தமெய்க்குறி தன்னால் " ( பாரத . சம்பவ . 
கங .) 5. ஓய்வுநேரம் . 6. கணப்பொழுது . 7 . 

அவசுத்தம் - சுத்தமின்மை கவ ,ு .] 
சமயம் , காலம் . ( உ - ம் . ) " அந்தாப்புட்பமுங் அவசூலம் -- சாமரை . ( கவல: சுவ 
கானனீருமோரவசரத்துபயோகமோ”( தாயு . கீழ் . * - குடுமி . ] 
மள 5 . ங..) " ஓரவசரத்திலே பிரமாதா என் 

அவசேகம் -1 , நனைத்தல் . 2. புரோட்சித் 
றும் , ஓரவசரத்திலே பிரமிதி யென்றுஞ்சொ 
ல்வது விருத்தம் ” (சி.சி.அளவை.க. சிவாக் .) 

தல் . ( கவவெலக ] 
8. தக்ககாலம் . 9. மழை . 10 , வருடம் , 11 . அவசேடம் - 1. இறுதி . 2. மிச்சமாய்விட 
விரைவு . ( வழக். ) [ சவ்வா . ) 

ப்பட்டது . ( சுவபெஷ . ) 


- 


281 


அவணன் . 


உஅஉ 


அவத்தியம் . 


ஐக : சுவ 


ராமா . 


அவஞ்ஞாதம் - அவமதிக்கப்பட்டது . [ கவ ண்ணனொடு கண்ணனுறை தோளன் 
த : சவ உபசர்க்கம் . ஜாத - அறியப் விசைதோ யவணன்விண்ணிடைநிமிர்ந்து 

படர்கின் றவன் ” ( இராமா . விராதன் . கூ . அ . ) 
பட்டது . ) 

2. துர்க்கீர்த்தியுடையவன் . 3. நீசன் . ( 2 , 3 . 
அவஞ்ஞாலங்காரம் - இகழ்ச்சியணி ; அஃது : 

சுவண : வண - கீர்த்தி .) 
ஒன்றின் குணத்தாலுங்குற்றத்தாலும் மற் 
றான்றற்கவையுண்டாகாமல் இருப்பதைக் 

அவணி -- நன்மை . 
கூறுவது . இது பின்வருஞ்செய்யுளா 

அவத்தம் -- 1 . நாய்வேளைப் பூண்டு . 2. பிர 
படும் . மற்றொன்றினுக்குமொன்றின் குண 

யோசநம் இன்மை . ( உ - ம் .) " பெருஞ்சமயத் 
ங்குற்ற மருவிலதைச் - சொற்றலிகழ்ச்சியணி தின் மயங்கி - யவத்தமே பிறந்து 
நாழிவாரிதொடினுஞ்சிறி 

துற்றபுனல்கொ 

தோத்திரம், உ . .) 3. பொய் . ( உ - ம் . ) " அவ 
ளுங்கஞ்சக்குவிலினுடுபதிக்கென் குற்றமொத்தத்தன்மைவிட்டுழி ” ( தேவா . திருத்தினை . 
ன்றோதலிலக்கியந்தென்னிளசைக்குமனே " கூ . சுந் . ) 
( குவ . எ .) ( சுவஜா - இகழ்ச்சி .) 

அவத்தன் - பிரயோசகமில்லா தவன் . ( உ - ம் .) 

" துவக்குணும்பங்கப்பித்தனவத்தன் " 
அவஞ்ஞை-- அவமாநம் . ( இலிங்கா .) ( கப்பு. எ .) 
வஜா ) 

அவத்தாசதுட்டயம் - மநிதருடைய நான்கு 
அவஞாநம்– அவமாகம் . ( சுவஜா-க . ) பருவநிலை , அவை : பாலியம் , கௌமாரம் , 
அவட்சயம் - 1. அழிவு . 2. நட்டம் . ( கவ 

யளவகம் , வார்த்திகம் என்பன . ( சுவஷா 
க்ஷய : கவ - உபசர்க்கம் , க்ஷய - அழிவு . ) 

வதசஷய :சுவர் - நிலை . வதஷய 

நான்கு ) 
-அவட்சேபணம் விழுதல் . ( தர்க்கபா . 
சுசு .) ( கவக்ஷெவண .) 

அவத்தாத்திரயம் - 1.சாக்கிரம் , சொப்பகம் , 

சுழுத்தி என்னும் மூன்று அவத்தைகள் ;சுமோ 
அவட்சேபம்- 1. எறிதல் . 2. தவறாக 

த்திராதி இந்திரியங்களினாற் சத்தாதிவிடய 
எறிதல் . 3. நினைவுக்கு மாறான அர்த்தம் 

நம் எந்த மட்டும் வருகின் றதோ அந்த 
விளைக்குஞ்சொற்களைச் சொல்லி நிந்தித்தல் . மட்டுஞ் சாக்கிரம்; சாக்கிர வாசநையாற் பிற 
( சுவஷெவ . ) 

ந்த விடயத்துடன் கூடின ஞாநமே சொப்ப 
அவடம் - பள்ளம் . ( இலிங்கா .) (சுவட . ) கம் ; சமஸ்த விடயஞாகங்களும் இல்லாதிருத் 
அவடி - ] . கிடங்கு . 2. கிணறு . 3. திரை தல் சுழுத்தி. (வாசுதே . உ 00 .) 2. மூன்று த 
ச்சீலை . 4. ( அங்கசோதநவித்தை) துவாரம் . 

ன்மைகள் . ( உ - ம் . ) " சத்தர் , உத்தியுத்தர் , பிர 
[ 1 , 2 , 4 , அவடி . 3. சுவன் . ) 

வர்த்தர் என்னும் பதியவத்தாத்திரயாசாதா 
அவடு-- 1 , கழுத்தின் பிற்பக்கம் , பிடரி . 

ரணலட்சணங்கள் ” (சி.சி.அளவை.ரு. சிவாக். 
2. கிணறு . 3. குழி . 4. பிளப்பு . ( கு . ) 

( கவவா - நிலை , தன்மை . தய| - மூன்று . ) 
அவண் - அவ்விடம் . ( உ - ம் . ) " பால்வளாய் 

அவத்தாநம்-- 1. நிலை . 2. நிலைத்தல் . 3 . 
பசும்பொற்கஞ்ச- வீசிலகொணரவேண்டுமே நிற்கும் இடம் , இருக்கும் இடம் . ( உ - ம் . ) 
வுதுமவண்யாமென்னா " ( சே துபு . வேதாள . 

" மாயாத்துவயமத்தியே அவத்தாநஞ் சொல் 
கா கா . ) 

லப்பட்டது ” ( சி . சி.அ : உ . சிவாக் . ) 4. ( வே 
அவண்ணியம் -அவர்ணியம் . 

தாந்தம் . ) விடாத்தொடர்பு . ( கவஷா நீ . ) 
அவண் - அவ்விடத்தன . ( உ - ம் . ) " அரை அவத்திதன்- இருந்தவன் . ( உ - ம் . ) “ சக 
செலாமவண மணியெலாமவண ” ( இராமா . லாவத்திதனான வான்மா ” ( சி . சி . ச : கூ.4 . 
நகரப் . எ . ) 

சிவாக் .) ( சுவர்க . ) 
அவணம்-- 1. இருபதினாயிரம்பாக்கு . 2 . 

அவத்திதி- இருப்பு . (பௌட் . பும் . கூசசு .) 
ஒரு முகத்தலளவைப்பெயர் ; அஃது : இத்தே 

( கவதி.) 
சத்து ஏறக்குறைய ஏழரைப்பறை யல்ல 
எட்டுப்பறை கொண்ட அளவு . 3. நிந்தகை. அவத்தியம் - 1. இழிந்தது . 2. தீங்கு . 3 . 
( கவண் - . ] 

பாபம் , 4. மரணத்துக்குவிலக்கு . 5. வெறுக் 
அவணன் -1 . திண்ணியன் , ( உ - ம் . ) “ சுவ 

கப்பட்டது . [ 1 , 2, 3, 5. சவ 


: சு-எதிர் 


282 


அவதாரணிகை . 


உஅங் 


அவதாரணம் . 


மறை . வடி ) - சொல்லத் தக்கது ; 4. கவய ) : சொல்லப்படுங்காப்பு . 2. முகவுரை . ( சுவது 
வா ) - சொலைக்குரியது .) 

பரணிகா . ) 
அவத்தியன் 

மரணத்துக்கு விலக்கப்பட் அவதரம் -- 1 . இறங்குதல் . 2. காலம் , சம 
டவன் . ( கவய ) :) 

யம் . ( உ - ம் . ) " விடயங்களைப் புசிக்கவருகிறவ 
அவத்திரங்கம் அங்காடி , கடை . ( கவ 

வதரத்திலே " (சிவப்பி . உ : உ ங . சிதம்ப . ) 
-க. ) 

( 1. சுவ தா . 2. வலா . ) 
அவத்திரியம் - ஆபத்து . 

அவதரித்தல் --1. கருவிற் புகுதல் . 2. சிந் 
அவத்து - 1 , உ தவா தபொருள் . 2. பொ 

தித்தல் . (உ - ம் . ) " அந்த மநமாதியந்தக்கரணங் 
ருளல்லாதது . ( உ - ம் . ) " மாயை அநிர்வசநீய கிரமத்தில் விஷயங்களை நினைப்பது நிச்சயிப்ப 
மாகிற அவத்து ரூபமாகாது ” ( பௌட் . மா 

து அபிமாநிப்பது அவதரிப்பது வியாபாரமா 
யா. க . உரை . ) ( சுவஸு : சு ; வ -பொம் ( தாம். போ . கா .) 3. தங்கல் , 4. பிறத் 

தல் , ( உ - ம் . ) " அங்கவர் தம்மிடையவதரித் 
ரூள் . ) 

தனன் ” ( கந்தபு . பாயி . சக . ) ( 2.மூ.சவ 
அவத் துறை - தீயவழி . (உ -ம் .) " அவத்து யார் . ) 
றைபோய நெஞ்சத்தக்கனாங் கறைந்திட்டா 
னே ” ( கூர்மபு . தக் . வே . எ . ) 

அவதாதம் -- 1 . சிறந்தது . 2. சுத்தம் . 3 . 
அவத்தை -- 1 . ஆபத்து நிலை . ( 1 -ம் . ) " அ 

மஞ்சணிறம் . 4. வெண்மை . (சவாக . ] 
ன்னவளவத்தைகண்டாங்கிளையவன் ” ( இரா அவதாதன்- வெண்ணிறமுள்ளோன் . ( க 
மா , தைவன . சுக . ) 2. தன்மை , நிலைமை . வயாக :) 
( உ - ம் . ) " சிலைகொணுதலாய்பின்னர்வருமவ அவதா நம் -- 1 . கவநம் . ( உ - ம் . ) " அந்தரத் 
த்தை சேராதருள் புரியாய் ” ( நைட . அன்ன 

தினிறுத்துமவ தாநம்போல ” ( தாயு . மண்ட 
த்தைத்தூ . ககள ) 3. மலத்திலே கட்டப்ப 

லத்தி , க . ) 2. கிரகிக்கை . 3. சாக்கிரதை . 4 . 
ட்ட ஆன்மாவினது சாக்கிர முதலாகிய ஐவ 

ஞாபகம் . 5. நீட்டுதல் , விரித்தல் . 6. மேன் 
கைநிலை ; அது : காரணாவத்தை, காரியாவத் மையான செயல் . ( 1 , 2 , 3 , 4. சுவயா ந ; 5 . 
தையென இருதிறப்படும் , ( உ - 

உ - ம் . ) ஆன் 

சுவதாரு ; 6. கவா ந .) 
மாவுடலினுளவத்தையைந்து முறும் ” ( சி.சி. 
சு : கூஉ . ) [ சுவலா: சுவ - உபசர்க்கம் . அவதாநம்பண்ணல் - கவநமாய் நினைத்தல் . 
ஷா - சிற்றல் . ) 

அவதா நீத்தல் - அவதாகம்பண்ணல் . ( மூ . 
அவத்தைப்பிரயோகம் -1. அறுபத்து நா 

சவதாரு . ) 
ன்கு கலைஞா நங்களுளொன்று ; அஃது : உயி அவதா நிப்பு- அவதாரித்தல் 
ரைப் பஞ்சாவத்தைகளில் ஒன்றிலேநிறுத்து அவதாரணஞாநம் – நிண்ணயம் . ( தர்க்கபா . 
வதைப்பற்றியது . 2 , சூநியம்வைத்துக்கொ க - வது .) ( கவயாாண - நிச்சயித்தல் . ] 
ல்லல் . 

அவதா ரணபூர்வபதகருமதா ரயன் - 
அவதஞ்சம் -1 . காதணியிலொன்று .( உ - ம் .) சங்கள் ஆறனுளொன்று ; அது : முன்மொழி 
" மருவிய செவிமலர்ப்பூமன்னுகன்னாவதஞ்சு தேற்றமாகிய பண்புத்தொகை . அஃது " அ 
ம் ” ( சூநிகண்.எ உ அ . ) 2 . தலையணி . 3.பூமாலை . பட்செல்வம் ” என்பது போல்வது . ( பி . வி . 
( கவ தல. ) 

உஉ . ) ( சவ காரணம்- தேற்றம்.வ.வ 
அவதந்திரம் - சரியற்றவழியால் ஒன்று செ வடி - முன்மொழி . சுயோரய் - பண்பு 
ய்தல் , சதியாலோசகை. ( உ - ம் .) " அவதந்திர 

த்தொகை . ) 
ந்தனக்கந்தரம் ” ( வழக். ) கவ - எதிர் . தர் 

அவதாரணம் -1 . எடுத்தல் , 2. சீலையினோ 
நியாயவழி . ) 

மம் . 3. துண்டங்களாகவெட்டுதல் . 4. தேற் 
அவதந்திரி - அவதந்திரஞ் செய்வோன் . 

றம் . ( உ - ம் ) " சம்பாவனையவதாரண முறை 
அவதாரணம் - 1. இறங்குதல் , 2. பிறர் யேயெண்ணந் தேற்றமெனப் பெயர் பெறு 
சொன்னதையெடுத்து மொழிதல் , 3. மொழி மே ” (பி . வி . உஉ . உரைச்சூத்திரம் .) 5. நிச் 
பெயர்த்தல் . ( கவ தாண : கவ ; தாண o சயம் . 6. நிச்சயித்தல் . ( உ - ம் . ) " அவதாரண 
கடத்தல் .) 

ஞாநம் நிண்ணயம் ; அது : பிரமாணபலம் . ” 
அவதரணிகை -- 1 . நூலின் ஆரம்பத்திலே ( தர்க்கபா . கூ - வது . ) 7. நூன் முகம் . 8. பிளத் 

1 
283 


சமா 


அவதிஞாதம் . 


உ அச 


அவந்தி . 


நல் , 9. பேயினற் பிடிக்கப்படுதல் . 10. மண் அறியும் அறிவு . ( நினைக்கும் அவதியிற்றோ 
தோண்டுங்கருலீ . 11. மண்தோண்டுதல் . 12. ன்றும் ஞாநம் என்றபடி ,) 
வணக்கம் . 13. வற்புறுத்தல் , [ 1 , 2 , 7 , 9 , 12 . அவதிதரிசநம்- தரிசநாவாணியம் ஒன்பது 
ஈவகாாண ; 3 , 8 , 10 , 11. சுவாரண ; பேதத்துள் ஒன்று . ( சி . சி . அ : கஉ . மறை . ) 
4 , 5, 6 , 13. சுவயாரண . ) 

அவதிப்படல் - துன்பப்படல் . ( உ - ம் . 

அவதி ” 11 பார் . 
அவதாரம் - 1. அயோ செம்பந்தமாய்வெ 

அவதீரணம் அவமதித்தல் , ( சுவயீ 
ளிப்படுதல் , இறங்குதல் .( கந்தபு . திருவவதா 
சப்படலம் .) 2. குளம் . 3. கேணி . 4. தீர்த்த ரண் ) 
க்கரை . 5. நுட்பமாய் நிச்சயித்தல் . 6. முகவு அவதும்பாதட்டரோகம்- ஒருவகைக்கு 
ரை . 7. மொழிபெயர்த்தல் . 1 , 2 , 3 , 4 , 5 , ட்டரோகம் ; இதிற் , கொப்புளங்கள் அத்தி 
6, 7. சவதார் ; 6. சுவயாா . ) 

ப்பழத்தை யொத்து விஸ்தரித்துச் சீக்கிர 
அவதாரிகை -1 . அவதாரஞ் செய்தல் . 2. வா 

திற் பிறந்து நசுங்கிக் குழிவிழுந்த இரணங்க 
க்கியத்தின் முகத்துரைக்கும் உரை ( ஞாந ளாகும் . (சீவாட் . கசஎ ) 

அவதும்பாம் - அத்திப்பழம் .(சீவரட்.கச எ .) 
வா .) ( சுவதாரிகா.. ] 

( 

ஔவா என்பதன் றிரிபு . ) 
அவதாவதம் - 1. சுத்தி செய்தல் . 2. துர 

அவதூதகீதை- அதிவர்ணாச் சிரமத்தைக் 
த்துதல் . 3. பின் தொடருதல் ( = வயாவந : 

கூறும் ஒரு நூல், 
சுவ ; யாவந - ஓடுதல் . ] 

அவதூதம் -1 . அசைக்கப்பட்டது . 2. அ 
அவதி -1. அசவு . ( உ - ம் . ) " எள்ளவதியே , டிக்கப்பட்டது . 3. அவமதிக்கப்பட்டது . 4 . 
னுங்கன்ம மடாது " ( சம்பா . ச.அ.) 2. இறுதி . சிதறப்பட்டது , 5. திருப்பியனுப்பப்பட்ட 
3. நியமிப்பு , விதி . ( உ - ம் .) " அக்காலத்தே யக து . 6. நீக்கப்பட்டது . 7. மல்யுத்தத்தினோ 
லுமோவைதிபென் சென்றுள தானால் ” ( இரா ருவகை ; அது : புறங்கையாற் கீழே தள்ளு 
மா . தைல . அச . ) 4. ( காலத்திலாவது இடத் வது . ( கூர்மபு . அட்டமூர்த் . உசு . உரை . ) 
திலாவது ) எல்லை . ( உ - ம் . ) " அத்தனைக்கு ( சுவய .) 
நின்பொருடாவவதியீகென்றான் " ( அரிச்ச . 
சூழ்வினை . கசு . ) 5. ஐந்தாம் வேற்றுமை. 

அவதூதன் - அதிவர்ணாச்சிரமி . இலௌ 
( உ - ம் .) ஒழியவதி " ( பி . வி . சு . ) [ இது நீக் 

கிக பந்தம் அனைத்தையும் விட்டு நீத்தவன் . 
கப்பொருளுடையது . ) 6. கணக்கு . ( உ - ம் .) ( வய - க ; ) 
" ஆயிரமாயிரமவதிசேரவுணர்தஞ்- சேயதண் 

அவதூதி - அவது தன் . 
குஞ்சியைச் செங்கையாற்பற்றியே ” ( கந்தபு . 

அவதூ நநம் -1 . அகற்றல் . 2. அசை 

அசைத்தல் . 
வச்சிரவா. நிச . ) 7. கவரும் . 8. காலப்பகுதி . 3. அசைதல் . 4. கலங்குதல் . 5. மிதித்தல் . 
(உ - ம் .) " போன வவதியில் நாம் மிக வருத்தப் ( சுவய . ந ; கவ - முன் . 
பட்டோம் ” 9. காலம் . (உ - ம் . ) " கங்குலவதி 

அசைதல் . ) 
யுமு றங்கா துற்றான் ” ( கந்தபு . கந்தவிர . கூ .) அவதூறு -1 , நிந்தை . 2. பிறர்பழி கூறுதல் . 
10. கிடங்கு . 11. துன்பம் . ( உ - ம் . ) " இன் அவதோகம்- பால் . ( கவயொஹ : சுவ ; 
னம்பாழவதிப்படவெனக்கு முடியாது ” ( தா 
4. பன்மாலை . ச .) ( சவயி .) 

யஹ - கறத்தல் . ) 
அவதிகத்தம் - 1. கடனுரை . 2. காலாந்த 

அவந்தரை - 1. குளப்பம் . 2. கைவிடப் 

பட்டவன் . ( உ - ம் . ) அவந்தரையாய்ச்சாக ” 
ரத்தில் இற்றுவந்த கடலிப்பியின் ஓடு . 3. சேதம் , 4. பிரயோசநம் இன்மை . ( உ - ம் .) 

அவதிகாரகம் ஆறு காரகபதங்களில் " அவந்தரையாய்ப் போக . 
ஒன்று ; அது : யாதொன்றினின்று ஒருபொ 

அவந்தன் - பாக்கியகீநன் , வீணன். ( உ - ம் . ) 
ருள் நீங்குமோ அது . இது " யாதனினீங்கு 
மவதியதாம் ” என்பதனாற் பெறப்படும் . ( வீர போது " ( இராமா . மந்தரை . ருரு . ) 

" நின்மகனவந்தனாய் வெறுநிலத்திருக்கலான 
சோ . உபகாரக, க . ) ( கவய ; காரக . ) 

அவந்தி - 1.அவந்திதேசம் ; அஃது : ஐம்பத் 
அவதிஞாநம் - 1. அதீதகதமான பரிஞ்ஞா தாறு தேசங்களுள் ஒன்று . 2. சத்தபுரிகளுள் 
நம் ; அது முற்பிறப்பையறியும் அறிவு .(சிலப் . ஒன்றாகிய உச்சயினி புரம் .(உபதேசகா . சிவ 
நாக . கக ள . உரை . ) 2. முக்காலத்தையும் நாம . அ . ) 8. ஒருநதி . 4. காடித்தண்ணீர் . 


- 


284 


அவநிகேள்வன் . 


உ அரு 


அவப்பெயர் . 


த் 


நிறையு 


- 


( உ - ம் .) " அதிலவந்தியுமெணெயுமுபய முடிய அவநிதம் - தேர்த் திரித்தல் . 
ம்படி பெய் " ( தைல. தைலவ . கககா.) 5. கிளி அவ நிந்தை - தூஷணம் . 
( பிங்க , ங 0 க க .. ) 

அவதிபதி - 1. அரசன் . 2. விட்டுணு. ( க 
அவந்திக்கண்ணி - மெருகன் கிழங்கு . வறி - பூமி , பூமிதேவி , வதி - தலைவன் .) 
அவந்திகன் -- அவந்திதேசராசன் . ( உ - ம் . ) 

அவதிபன் - அரசன் , ( உ - ம் . ) " அவனிபன 
" இவனே கண்டா யவந்திகனென்னச் சொன் 

கரியில் ” ( பாரத . வாரணா. அ . ) 
னாள் ” ( இரகுவமி , மாலையீ . கசு 

சு .) 

அவ நிபாரகன் - அரசன் . ( வநி - பூமி . 
அவந்திகை 1. அவந்திநகரம் . ( உ - ம் . 
அழகியவயோத்தி மதுரையே மாயை பவக் வாாகது - காப்போன் . ) 
திகை காசி நற்காஞ்சி ” ( கந்தபு . திருநகர எரு . ) அவ நிபாலகன்- அரசன் , ( ஈவ் நிவான : 
2. கிளிப்பறவை . ( சூ . நிகண் . ங : ருடு .) 

சுவநி - பூமி . வா - காப்போன் .) 
அவந்தி சோமம் - புளித்த கஞ்சி . ( கவதி 

அவநிபாலன் - அரசன் . கவ நிவான , 
வெயாசை : வெபா - கஞ்சி . அவந்தி நகரிற் 

வா - காப்பவன் .) 
செய்யப்படுவது . ) 

அவந்தியன் - அவாதி தேசத்தவன் . ( உ - ம் . ) அவநியாயம் - நியாய கீநம் . 
“ அவந்தியன் முாசமார்ப்ப ”( சிக்.காந்த.கஉக.) அவ நீதம் - நீதவீதம் . ( கவ . நீது - நட 

அவந்தம் -- 1. குனிதல் . 2 , தலைகவிழ்தல் . | துதல் , ? 
( கவ- கீழ் . நத வளை தல் .) 

அவ நீதி- நீதியின்மை . ( உ - ம் . ) மறனுறும் 
அவந்தன் - 1. குனிந்தவன் . 2. தலைகவிழ் வநீதியை " ( பாகலத. குரு குல . சங சு .) 
ந்தவன் . ( உ - ம் . ) " அரசனவனதனானான் ” ( கோ 

அவநுதி -1 . ( இலக்கணம் .) ஓரலங்காரம் ; 

அஃது : ஒன்றன் உண்மைலய மறுத்துப் 
யிற்பு . இரணி . கச . ) ( சவ நத : சுவ - கீழ் . 

பிறிதொன்றாக 

உரைப்பது . நறைகமழ் 
வணங்கல் . ) 

தார் வேட்டார் நலனணியு நாணு 
அவநதி - 1. குனிதல் . 2. தலைகவிழ்தல் , நிலை தளரா நீர்மை- யறகெறிசூழ் - செங்கோ 
3. தாழ்மை . 4. மரியாதை . 5. மேற்குத்தி வனல்லன்கொடுங்கோலன் றெவ்வடு போர் 
சையில் அத்தமித்துப்போதல் . 6 , வணக்கம் . வெங்கோபமால் யானை வேந்து என்பதிற் 
( சுல - கீழ் . -ந.கி - வளை தல் . ) 

போல இதன்கண் செங்கோன்மையுடைமை 
அவதம் -- 1 . அலங்கரித்தல். 2. இருத்தல் . கோன்மையாகிய பிறிதொன்றாகக் கூறிய 

யாகிய சிறப்புண்மையை மறுத்துக் கொடுங் 
3. காத்தல் . 4. கொல்லல் , 5. செய்தல் , 6 . 

வாறு காண்க . " சிறப்பினும் பொருளினுங் 
தழுவுதல் , 7. தாங்குதல் . 8. திருத்திகொடு 

குணத்தினு முண்மை - மறுத்துப்பிறிதுரை 
த்தல் , 9. திருத்தியடைதல் , 10. தீவிரம் . 
11. பட்சம் , அன்பு . 12. பிடித்தல் , 13. பெ 

ப்பதவநுதியாகும் " (தண்டியலங் . பொருள் . 
லன் . 14.தரும்படி கேட்டல் . 15. போதல் . எங .) 2. துதித்தல் , புகழ்தல் . 

அவநுதியுருவகம் - ஒருவகையுருவக அலங் 
16. விருத்தியாதல் . 17. விருப்பு . ( சுவம் . ) காரம் ; அது. பொங்கள கமல்லபுயலே யெ 
அவநம்பிக்கை - நம்பிக்கையீதம் . ( சவ - ன்றதிற்போல , உண்மைப் பொருளை மறுத் 

து ஒப்புமைப்பொருளைப் பொருளாகச் சாதி 
அவநாசி - சரஸ்வதி . 

ப்பது . " உவமையேது வேற்றுமை விலக்கே 

யவநுதிசிலேடையென்றவற்றொடுவருமே . " 
அவநாயகம் - இறங்கச்செய்தல் . ( கவ - 

என்னுந் தண்டியலங் . கூசு - ம் சூத்திரமும் 
கீழ் . நாய்கள் - அடைவித்தல் .) 

உரையும் . 
அவதி- 1. பூமி . ( உ - ம் .) “ அன்றெனக்கு 

அவநெறி- பாவமொழி . ( உ - ம் .) " தீவினை 
நீயிசைந்தவவரிபாதி யமையும் ” ( பாரத . வா 

யாலவநெறியிற்செல்லாமே ( பெரியபு . தடுத் 
ரணா . அஉ , ) 2. மருதநிலம் . ( இராசவைத் .) 

தா . எக . ) 
( சுவ நி : சவ - காத்தல் . ) 

அவப்பிரசவம் - ஆறுக்கு மேலானமாதங் 
அவநிகேள்வன் - விட்டுணு . (பூமிதேவிக்கு களிலே கருவழிதல் . ( சி . சி . உ . கூ . 

மறை ) 
நாயகன் என்றபடி .) ( உ - ம் . ) " அவங்கேள்வ 

நாற்றிசைமுகமுடைநளிநத்தேவுமே அவப்பிரஞ்சம்- இழிசனர்மொழி : 
கந்தபு . திருவவதா . எ 0 . ) 

அவப்பெயர் -- துர்க்கீர்த்தி . 


- 


கேடு . ) 


- 


285 


அவ்போதகன் . 


உஅசு 


அவமா நம் . 


லக :) 


அவப்பொழுது - வீண்பொழுது . ( உ - ம் .) அவபோதநம் - 1. அறிவு . 2. காட்சியு 
“ அவப்பொழுதகலவிருப்பதென்லிருப்போ” ணர்வு . ( சுவவொயம்.) 
( வைராக் , தீப , கஅ . ) 

அவபோதம் - 1. அறிவித்தல் . 2. அறிவு . 
அவபத்தி - 1. பத்தியின்மை . 2. வீண்ப 3. ஊகம் . 4. படிப்பித்தல் . 5.விழிப்பு. 
அவபத்தியம் பத்தியத்தவறுதல் . ( சுவ ; ( சுவவொய : வொய் - அறிவு.) 
வய ணக்கமானது . ) 

அவபோதருபம் - அறிவுரூபம் . ( சி - லி . 

சரி . அவதாரிகைக . ) 
அவபாகுகவாதம் - தோள்களைச் சூம்பச் 

அவம்-1 , ஆகாயத்தாமரை. ( இராசவைத்.) 
செய்யும் ஒரு நோய் . ( சீவரட் . கசு அ .) ( சுவ 

2. கேடு , தீமை. ( உ - ம் . ) " அவஞ்செய் 
கீழ் . வாவு - தோள் வாதம் .) 

வாராசையுட்பட்டு " ( வள் . உசு கா .) 3. பயனி 
அவபாசகத்துலம் - விளக்குதல் . ( சவ 

ன்மை , வீண் . ( உ - ம் . ) " அம்மையினாரத்த 
ஷாலகவ . ) 

வம்புரியா தவமே பிறந்தேற்கு " ( தணிகை.. 
அவபாசகம் - 1. ஒளியுடையது . 2. பரப் களவு . கசக . ) 
பிரமம் . ( சுவஜாவாக . ) 

அவம்போதல் - வீணாகப் போதல் . 
அவபாசகன்- விளக்குகிறவன் . ( கவலா தெரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகை 

அவமதி- 1 - 3 , அவமதியென்னேவலுக் 

யும் . 4. நிந்தை . ( உ- ம் . ) " இழிஞன்புலை 
அவபாசநை -- 1 . விளக்குதல் . 2. விளங்கு க்கரந்தீண்டியென்னையவமதிசெய்திட ” ( கா . 
தல் . ( சுவலாவி நா . ) 

ஞ்சிபு . பரசிரா . சஉ . ) 5. வெறுப்பு . [ 4 , 5 . 
அவபாசம் -1. அறிவு . 2. இடம் , 

டம் , எல்லை . 

கவதி ) 
3. ஒளி, 4. காட்சியறிவு , 5. தோற்றுதல் , அவமதிச்சிரிப்பு- நிந்தனையாகச்சிரித்தல் . 
வெளிப்படுதல் . 6. விபரீ தஞாநம் , ( கவலா அவமதித்தல் - இகழ்வாக மதித்தல் . ( உ - ம் . ) 
ல : கவ ; வால - ஒளி . ) 

" பரனைக்குருவை யவமதித்தோர் ” ( தணி 

கை . அகத் . கூகூகூ . ) 
அவபாதநம் - 1.தறித்தல் . 2. வெட்டுதல் , 

அவமதிப்பு- இகழ்வாகமதித்தல் . ( உ - ம் . ) 
சுவவாதந : சவ - கீழ் . வாதந - 

அவமதிப்பு மான்ற மதிப்பும் " (நாலடி . பெ 
தல் , ) 

ரியாரை , ங . ) 
அவபாதம் - 1. இறங்குதல் , 2. பக்குழி , அவமந்தம் - கலத்தல் , ( சீவரட் . . கரு . ) 
3. யானைப்படுகுழி . 4. விழுதல் , ( வவா அவமந்தரோகம் - ஆண்குறியிலே வரும் 
த : சவ - கீழ் , வாத விழுதல் . ) ஒருவகை யோகம் ; அஃது : ஆண் குறியில் நீளவ 

அவபிருதம் -1. சுத்திசெய்தற்கான சலம் , டிவாய் அநேக கொப்புளங்களை யுண்டாக்க , 
( உ - ம். ) " அரசராடு று நீதவபிருதத்திலாடுக ” 

அக்கொப்புளங்களின் நடுவில் வீறலுண்டாகி 
( சூத , ஞாந.எ ; க . ) 2. முதலாம் யாகத்திலு 

ச்சீழ் இரத்தம் ஒழுகுவதும் அன்றி , வேதநை 
ண்டான குறையை நீக்கச்செய்யும் இரண் 

யும் ரோமச்சிலிர்ப்பு முண்டாம் . ( சீவாட் 
டாம் யாகம் . 3. யாக முடிவிலே சுத்திசெய் 

ஙகரு . ) ( சுவதை கலத்தல் . இது பல உப 
தற்பொருட்டுச்செய்யும் ஸ்நாநம் . ( கவ த்திரவங்களோடு கலந்து வெளிப்படுதலால் 
உய . ) 

வந்தபெயர் . ) 
அவபுத்தி - துற்புத்தி . 

அவமரணம் - அகாலமரணம் . 
அவபேதகவாதம் - ஒருவகை வாதரோ அவமரியாதை - மரியாதைத் தவறு . ( உ - ம் . ) 
கம் ; 

; அது : கண் , புருவம் , நெற்றியென்பவை “ பொன்போலும் அரிய தவத்தையுடைய எல் 
களிலே வியாபித்து நெற்றி பிளந்துபோவ லாமுநிவர்களுங்கோபித்து எங்களுக்கு அவ 

போலச் சகிக்கக்கூடாத வேதனையைச்செ மரியாதை செய்தபடியினாலே ” ( அருணாசலபு . 
ய்வது . ( சீலாட் . கஎச . ) (சுவவெடி , வாக . ] இடப்பாக . சசு . உரை.) 
அவபோதகன்- 1. உபாத்தியாயன் , 2 . 

அவமழை - கேடுசெய்யும் அகாலமழை , 
சூரியன் . 3. விழிக்கச்செய்வோன் . [ சுவ 

அவமாக்கல் - வீணாக்கல் . 
வொயக : சுவ . வொய - அறிவு . ) 

அவமாநம் - 1. இழிவு . ( உ - ம் .) " ஆசிரிய 
ன்வாடவவமாநமது செய்தோன் ( சூத . எக்கி . 


விழு 


- 


286 


அவயவி . 


உ அஎ 


அவரகாத்திரம் . 


மை 


பூ . சஎ : ச . ) 2. மாநகீதம் . ( உ - ம் . ) " அமணர் வத்தையுடையது . 3. உடம்பு . ( சுவயவிது : 
கடாமென்னையவமாகஞ் செய்ய ” ( பெரியபு . சுவயவ - உறுப்பு . இ - ஒரு விகுதி :) 
தண்டி , கக . ) ( கவ ; ஜா - மதிப்பு .) 

அவயவியுருவகம்- உருவக அலங்காரத் 
அவமாநித்தல் -1 . அவமாநப்படல் . { பா 
ரதவெண் . சுஎடு . ) 2. அவமாகப்படுத்தல் . கஞ்செய்து அவயவத்தைவாளா உரைப்பது . 

தின் ஒருவகை; அஃது : அவயவியை யுருவ 
( உ - ம்.) “ மாதகம் வெருவவேந்தரவையினில “வார்புருவங் கூத்தாட வாய்மழலை சோர்ந்த 
வமாநித்த - பாதகன் ) ( கல் . பார , சொர்க்க 

சைய - வேர்வரும்பச்சேந்து விழிமதர்ப்ப 
தெரி . ஙக . ) 

மூால் - அளிக்குந்தெரிவைவதநாம்புயத்தாற் 
அவமா நிதம்- அவமாநம் அடைந்தது . 

களிக்குந் தவமுடையேன்கண் என்பதிற் 
அவமிருத்துரோகம் - திருவாதிரை கேட் 

போல . ( தண்டியல . கூசு-ம் உரையும் .) 
டை ஆயிலியம் பரணி கார்த்திகை முப்பூரம் 

அவயோகம் - 1.துர்ச்சம்பவம் . ( உ - ம் .) " தி 
என்னும் நாட்களுடனே பாவவாரமும் இரு 

தூற்றுமனையவண் முகங்கண்டவயோ 
த்தையுங் கூடிவருவது . ( இந்தயோசத்திலே 

கமுணர்ந் தழிந்து " ( வேதாரணியபு . அக்கி 
வியாதி கொள்ளின் மரணம் வரும் . என்பது நிதீர் . அ . ) 2. நாசயோகம் . ( விதாந . குணா 
பற்றிவந்தபெயர் .) ( விதாந . பஞ்சாங்க . கசு . 

குண . க . முகத்துரை. ) 
உரை.) 

அவர் -1 . அவர்கள் . ( பலர்பாற்படர்க்கை 
அவமிருத்து -1. அபமிருத்து . ( உ - ம் . ) " பல் யில்வரும் ஒரு சுட்டுப்பெயர். ) ( உ - ம். ) " புவி 
கோடிசன் மப்பகையு மவமிருத்தும் ” (கந்தர் யினரேனையர் புராணந்தேரினுஞ் - சிவகதை 
கவி ககஉ .) 2. ( சோதிடம் ) கேதுவின் மகன் . யுணர்கிலரென்னிற் றீருமோ - வவர்மயல் , 
குமார . தினாதிநா, உ . உரை .) 

( கந்தபு. அவையட . கக ) 2 . உயர் திணைப் பொ 
அவமோசநம் -1 . விடுதல் , 2. விடுதலை ருள் . ( உ - ம் . ) " அவையவராய் ” (சிவப்பிரகாச . 
யாக்கல் . ( கவஜொப் : கவ ; ஜொபரு - 

க . ) உயர் திணையில் ஒருமைச் சிறப்பாய் 
இருதல் . ) 

வருவதொரு சுட்டுப்பெயர் . 3. நாயகன் . ( இ 
அவயம் -1 . ( கோழிமுதலியன ) அடைகி து நாயகி தன்னாயகன் பெயர் கூறா து படர்க் 
டத்தல் , 2 அழுகை . 3. இலாமிச்சைசசெடி . கையிற்சுட்டிச்சொல்லுமிடத்து வழங்குவது . ) 
4. நன்மையின்மை . 

( உ - ம் . ) யானுரைப்பதவர் திறம் " ( வள் . 

. 
அவயவசாபிண்டியம்- தேக உறுப்புக்க ககஅச . ) 
ளின்கலப்பினாற்சபிண்டராயிருக்குந்தன்மை . அவர்கள் - பலர்பாற்படர்க்கையில் வரும் 
( அவயவசம்பந்தத்தால் மகனுந் தகப்பனுஞ் ஒருசேய்மைச்சுட்டுப்பெயர் . ( உ - ம் .) " அவர் 
சபிண்டசம்பந்தம் உடையோர் .) 

யோர் . ) ( பரா . மி. கண் முன்றோன் ற " ( சூத . எக்கி . பூ . 20 : உக . ) 
சாஎ .) 

அவர்ச்சநீயம் - தள்ளிவிடத்தக்கதல்லா 
அவயவம் - 1. அநுமானவாக்கியத்தினு 

தது . ( உ - ம் . ) அவர்ச்சநீயசம் சித்தபஞ்ச கிரு 
றுப்பு ; அவ்வுறுப்புக்கள் : பிரதிஞ்ஞை, எது , 

த்திய கர்த்திருத்துவம் " ( சி . சி . சு : 
உதாரணம் , உபநயம் , நிகமநம் என ஐந்து . ஞாந .) ( சு- எதிர்மறை . வவ - நீய-தள்ளத் 
( தர்க்கபா . எஉ . ) 2. உடம்பு . 3. உறுப்பு . தக்கது . ) 
( உ - ம் . ) " ஆராமக்தொறுந் தங்களவயவம் அவர்ணியம்.- வர்ணித்துச் சொல்லப்படுவ 
போல்வனகொய்தார் ( பாரத . காண்ட . கா . ) | தல்லாதது . 

தல்லாதது . (சு ;வண் )- வர்ணித்துச்சொ 
4. ஒருபொருளின் ஏகதேசமாய்த் தனித்த லப்படுவது . 
னி பிரிக்கப்படுந்தகு தியுடையது . ஆடையி 

அவர்வயின் விதும்பல் - பிரிவின்கண்த 
ன் ஏகதேசமாய்த் தனித்தனி பிரிக்கப்படுது 
ல்கள் போல . (சிவஞாநபாடியம் . உச . ) 

லைமகனுக் தலைமகளும் வேட்கைமிகுதியால் 
அவயவவுருவகம் - 1. உருவக அலங்கார ஒருவரிடம் ஒருவர் செல்லவிரைதல் . ( வன் . 

கஉஎ - ஆம் அதி . ) 
த்தின் ஒருவகை; அஃது : அவயவத்தை உருவ 

அவரகாத்திரம் - 1. கால் , ( சிந் . காந்த . 
கஞ்செய்து அவயவியை வாளா உரைப்பது . 

ங கச . உரை .) ( க 

.) [ க - எதிர்மறை வா- சிரே 
" புருவச்சிலைகுனித்துக் கண்ணம்பென்னுள் 
முருவத்து ரந்தாரொருவர் 

ட்டம் . காது- உறுப்பு . வாசாத்திரம் என் 
போல . ( தண்டியல . கூசு - ம் உரையும் .) பதனைத் தலையென்றும் அவரகாத்திரம் என் 
அவயவி -1. அநுமாநவாக்கியம் . 2. அவய பதனைக் கால் என்றும் வடநூலார் கூறுவர் 


து 


17 என்ப 


ன 


287 


அவரோதம் , 


உஅஅ 


அவலம் . 


மானவராக 


என்றார் நச்சினார்க்கினியர் .) 2. யானையின் பி உள்வீடு . 3. கட்டுப்பாடு செய்தல் . 4. குழி 
ன்காலும் முன் காலும் . ( சுவா- யானைப்பி யாதல் . 5. தடை . 6. முற்றுகை , அரணைவ 

ளைத்து வழி தடுக்கை . 7. வேலி , ( சுவசொ 
ன்கால் , மாத்- யானை முன்கால் .) 

தடுத்தல் . ) 
அவரசன் - 1. சூத்திரன் . 2. தம்பி . ( கவய: சுய 
ரஜ : கவா - கீழ் , பின் . ஜ - பிறந்தவன் . ) அவரோபணம் - 1. இலதாகச்செய்தல் . 
அவரசை- தங்கை. ( சுவாஜா: சுவா 2. இறக்குதல் . 3. குறைத்தல் . 4. வேரோ 

பிடுங்குதல் . ( கவராவண . ) 
பின் . ஜா - பிறந்தவள் . ) 

அவல் - ஒரு சிற்றுணவு ; இது நெல்லைத் 
அவாசைலம் - அஸ்தமயமலை . ( கவா 

தண்ணீரிலே நனையவைத்துப் பின் சிறிது 
மேற்கிலுள்ளது . Gெ U @ o - மலை .) 

உலாச்செய்து பொரித்து உரலிலிட்டிடித் 
அவரம்- 1. கடைசியானது . 2, கீழ்மை தெடுக்கப்படுவது . ( உ - ம் . ) “ அவலெறியுலக் 
யானது . 3. பிரதாகம் அல்லாதது . 4. பின் கைபோயதிரத் தாக்கலும் ” ( தணிகை . திரு 
புறம் , 5. பின்வருவது . 6. மேற்கிலுள்ளது . நகர . . கா . ) 2. குளம் . 3. பள்ளம் . ( உ - ம் .) 
ஈ . யானைப் பின்னங்கால் , யானைப் பின்னந் " மேடவல்சிலைவிளைநிலம் ” (தணிகை. அகத் 
தொடை . 8. வயசிலிளையது . 

உசஎ . ) 4. விளைநிலம் . ( உ - ம் . ) " மெல்லவ 
அவராகம் - இச்சையின்மை . ( உ - ம் . ) விருந்தவூர்தொறும் " ( மலைபடு . சாரும் .) 
" தராதலமென்னுஞ்செங்கண் 

அவலக்கணம் - அவலட்சணம் . [ கவ ; 
வேத மலர்முனிதனக்குச் சொன்னாள் " ( பா க்ஷண . ) 
ரத . சூது போர் . உ.ச. ) [ அவ - எதிர்மறை 
ப்பொருளில் வந்த ஒரு உபசர்க்கம் ; அவப் 

அவலச்சுவை - ஒன்பது சுவைகளுள் 

ன்று ; அது : துயருறுதல் . 
த்தியம் என்பதிற்போல . பாகம் - இச்சை . ) 
அவரி - அவுரி ( பார் ) 

அவலச்சுவையலங்காரம்--சுவையலங்கா 

ரவகையுள் ஒன்று ; அது : பொறியுணர்வாலா 
அவருணியம் - அவர்ணியம் ( உ - ம் . ) " பொ 
துச்சிறப்புக்களிலொன்று வருணியமாகவும், ( உ - ம்.) கழல் சேர்ந்த தாள் விடலை காதலி 

. 
ஒன்றவருணியமாகவும் இருப்பனவாம் ) 

மெய்தீண்டும் - அழல்சேர்ந்து தன்னெஞ்ச 
( குவ . சுக . உரை . ) 

யர்ந்தான் - குழல்சேர்ந்த- தா மந்தரியாதசை 
அவரை- ஒருகொடி . ( உ - ம் . ) " குளிர்பு 
ரைகொடுங்காய் கொண்டனவரை ” 

( மலை தண்டியல , சு அ .) 

யுந்தளர்மேனி - யீமந்தரிக்குமோவென்று 
படு . கக . ) 

அவலட்சணம் - 1. அழகின்மை . 2. இல 
அவரோகணம் 1. இறங்குதல் . 2. வி 

க்கணக்கேடு , ( கவ ; க்ஷண . ) 
ழுது . ( சுவரொஹண . ) 
அவரோகணமந்திரம் - ஒருமந்திரம் . ( பிர 

அவலட்சணன் - இலக்ஷணம் இல்லாத 

வன் . 
பஞ்ச . கஎசு . ) - 

அவலத்தவிநயம் - விலக்குறுப்புப்பதினா 
அவரோகம் -1 . அடிதொடங்கி மரத்தை 

ன்கனுள் ஒன்றாகிய சுவை ஒன்பது வகைய 

கயுள் 
சுற்றிக்கொடி படருகை , 2 , இறங்குகல் . 3 . 

ஒன்று ; அஃது : “ அவலத்தவிநயமறிவரக்கிள 
சுவர்க்கம் , 4. ( ஆலமரம் முதலியவைகளின் ) 

ப்பின் - கவலையொடு புணர்ந்தகண்ணீர்மாரி 
விழுது . ( சுவரொஹ: சுவ - கீழ் . ஹீ 

யும் - வாடியநீர்மையும் வருந்தியசெலவும் 
ஏறுதல் .] 

பீடழியிடும்பையும் பிதற்றிய சொல்லும் - 
அவரோகி - ஆலமரம் . ( சுவரொஹி நீ : றைகையழிதலு நீர்மையில்கிளவியும் - பொ 
கவரொஹா விழுது . இ- உடைமையை 

றையின்றாகலும் புணர்த்தினர்புலவர் ” என் 

னுஞ்சூத்திரத்தால் விளங்கக்கிடந்தது . (சில, 
யுணர்த்தும் ஒரு விகுதி . ) 

ப் , அரங்கே . கூ . உரைர .) 
அவரோதநம் - 1. அரசன் மனையில் அந் 

அவலம்- 1. எண்வகை மெய்ப்பாடுகளு 
தப்புரம் . 2. தடுத்தல் . 3. முற்றுகை, அர 
ணைவளைத்து வழி தடுக்கை . ( சவரொய ந ) 

ள் ஒன்றாகிய அழுகை . ( தொல் . பொரு.உருக . 

உரை .) ( உ - ம் .) " எரியின் மெழு - கன்னாள 
அவரோதம் - 1. அடைக்கப்பட்ட இடம் . வலங்கூயல் மந்தலறினளால் ” (உபதேசகா . 
2. அரசன் மனையிலே யவன் தேவியிருக்கும் சிவவிர . உசு அ . ) 2. குற்றம் . ( உ - ம் .) " உள் 


288 


அவலுண்டநம் . 


உஅகூ 


அவள் . 


வறுமை . 


ன்று 


மது 


ளுமவலத்தையற்றார் " ( சைவச . ஆசா . ச . ) நிலத்திலே விழுந்துருளுதல் . ( கவலம் 
3. சோர்வு . (உ -ம் .) " கைதொழுதவலங்கூர் நுணந 

களவாடல் , உருளுதல் .) 
ந்து -நின் றனள் ” ( கந்தபு , வரவுகேள் . கஎ . ) 

) 
4. நோய் . ( தைல . தைலவ , ககரு . ) 5. பிர 

அவலேகநம் - நாவினாலே நக்குதல் .( கவ 
யோசநம் அற்றது . ( உ - ம் .) " கற்றதுங்கேட் ஹெந : மெஹந - நக்குதல் . ) 
டது மவலமாய்ப் போதனன்றோ" ( தாயு.சச் அவலேகம் -- 1 , இலேகியம் . 2. கஷாயம் ,. 
சி.ரு.) 6. பெலகீதம் 7.மநக்கவலை .(உ - ம் .)" நெ 3. நக்குதல் . ( வபெஹ ; சுவ ; மெஹ 
ஞ்சத்தவலமிலர் ” ( வள் . க 0 எஉ .) 8 . 

நக்குதல் . ) 
( உ - ம் . ) " கெடுகநின்னவலம் " ( பெரும்பா. 

அவலேசம் - 1. அவமாகம் . 2. அற்பம் , 
க. அ . ) ( கவ 0.1 

சிறுமை . 3. ஆபத்து . [ 1 , 2. சுவ ; வெ 
அவலம்பகசிலேட்டுமம் - இதயத்தான 

அற்பம் . ) 
திலே வாசம்பண்ணிக்கொண்டு , தனது சுபா 
வபராக்கிரமத்தைக்கொண்டு திரிகத்தாநத் கெர்வம் , இறுமாப்பு . 3. தைலம் . 4 . 

அவலேபநம் - 1. ஒன்று தல் , கூடுதல் . 2 . 
துக்கும் , அந்நசாரத்தைக்கொண் டிதயத்தா 
நத்துக்குஞ், சலத்தொழிலைக்கொண்டு மற்ற 

தல் . ( சுவவெந : சுவ ; 

பூசுதல் . ] 
நான்கு சிலேட்டு மங்களுக்கும் ஆதாரமாயிரு அவலேபம் - 1. அலங்காரம் . 2. ஒன்று 
குஞ்சிலேட்டுமம் . ( சீவரட் . ரு .) 

தல் , கூடுதல் , 3. கெர்வம் , இறுமாப்பு . 4 . 
அவலம்பகம் - ( பற்றுதல் , சீவாட் . கா . ) நிந்ததை . 5. பூசுதல் . (சுவலெ . ) 
அவலம்பம்-- 1. ஆதாரம் , சார்வு . 2. ஊ 

அவலை- 1. கடுப்பு . 2. காடு , பாழ்நிலம் . 
கோல் . 3. ( கணக்கதிகாரம் . ) ஒரு ரே ( உ -ம் . ) " காடுங்கடுப்பு மவலையின் கண்ண "" 
கையினின்றெழும்பித் தன திருபக்கத்துஞ் பிங்க . ஙகள.) ( கமலா : சு - எதிர்மறை . 
சமகோணம வரத்தக்கதாக மேலே சொல் 

ம - பிரயோசநம் . ) 
லும் ரேகை . 4. தூங்குதல் . [ கவ்வ . ) 
அவலம்பித்தல் - சார்ந்து நிற்றல் . (உ - ம் .) லொக்க : சுவ; லொக - பார்த்தல் .) 

அவலோக்கன் - ஒற்றன் , வேயன் . ( கவ 
" சாலம் பசிவயோகம் அவலம்பித்து " ( சி.சி. 
க : க 0 . ஞா கப் . ) 

அவலோகநம் - பார்வை . ( உ - ம் . ) " அநுக் 
அவலரக்கு- அரக்கிலொருவகை . 

கிரகாவலோகநம் " ( சி.சி. அ : கூ . சிவாக் . ) 
அவலலவிநயம் - அவலத்தவிநயம் . ( சில சுவவொக -க . ) 
ப் . அரங்கே . கந . உரை . ) 

அவலோகம் -1. பார்த்தல் , பார்வை . 
அவலன் உடற்குற்றம் உடையவன் . அவலோகிதம் - காணப்பட்டது . ( கவ 
( உ - ம் . ) அறவும்பரியனவலன் ” ( சைவச . 
ஆசா . அ . ) 

அவலோகிதன் -1 . சமணமுநிவன் . ( உ 

( உ - ம் . ) 
அவலி - 1-2 . அவலியென்னேவலுந்தெரி ) " ஆயுங்குணத்தவலோகிதன் பக்கல் : ( வீர 
நிலைவினைப்பகுதியும் . 3. பூனைக்காலிச்செடி . சோ , பாயி . உ . ) 2. காணப்பட்டவன் . ( கவ 

ஜொகித :) 
அவலித்தல் 1. புலம்புதல் , அழுதல் . 
( உ - ம் . ) " அவலித்தணங்குகையாவகைதேற அவவாதம் - 1. கடைப்பிடி . 2. கற்பித்த 
க்கு ” (தணிகை. களவு . நிஙஉ . ) 2. மகம் வரு கட்டளை . 3. நம்பிக்கை . 4. நிந்தனை . 5. வீ 
ந்து தல் . ( உ - ம் . ) “ யானெவன் செய்வவென் ண்பேச்சு . ( உ - ம் . ) " அம்புயலின் - வனைமுகம் 
றேயவலியாலிருந்தபோதில் " ( சிந் . நாம . 

போன்மின்னுளதெனின் வீணவவாதம் " ( கு 

வ . எதிர்நிலையணி . அ . ) ( சுவவா : வா0 
அவலீலை - 1. அவமரியாதை , நிந்தனை . பேச்சு . ) 
2. விகா யாட்டு , களிப்பு . ( சுவறீயா. அவவு -1 . அவா - ஆசை . ( உ - ம் .) " அவவுக் 

கைவிடுதல் ” (கலித்தொகை , கச .) ( குறிய 
அவலுஞ்சநம் 

தன் கீழ் ஆகாரங் குறுகியுகரமேற்றது . ) 
ுஜி - பிரித்தல் . ) 2. வேரோடு பிடுங்கு 

அவள் -1 , உயர்திணைப் பெண்பாற் பட 
தல் . 3. வெட்டுதல் , ( சுவ®ஜ.க . ) ர்க்கையிற்சேய்மைச்சுட்டுப்பொருளில்வரும் 
அவலுண்டநம்- 1. களவு செய்தல் , 2. ஒருபெயர் . (உ - ம் . ) " அவளால்வர் தவாக்கம் 


லொகித . ) 


289 


அவாசி . 


அவாந்தரம் , 


( சி . சி . க : சு கா . ) 2. உயர்திணைப்பெண்பாற் அவாசியர் - 1.ஞாநிகள் .2.தென்னாட்டார் . 
பிரபஞ்சம் . ( உ - ம் .) " அவனவளதுவெனும் அவாசீநம் -1, இறங்கினது . 2.கீழுள்ளது . 
வை ” (சிவஞாந்போ.க . ) 

3. தெற்கிலுள்ளது . சுவாரு.) 
அவளிகை இடுதிரை . ( பிங்க . கஉ கசா,) 

அவாத்தம் - அடைந்தது . ( சுவாவு :) 
அவளிவணல்லூர் - ஒரு தலம் . ( தேவார . 
அவளிவ . திருஞாஈ . ) 

அவாதீதம் - கண்டிக்கப்படாதது . (உ - ம் .) 
அவற்கம் - கஞ்சி, 

அதுதீயுடைமை , யாது பிரமாணத்தானு 
அவற்காளான் - ஒருவகைக்காளான் . 

அவாதிதம் " ( தர்க்கபா . உரு . ) ( கவாயிக 
அவன் -- 1 . அவம் . ( உ - ம் .) " அவன்செயத் சு - எதிர்மறை. வாயிது கண்டிக்கப்பட் 
திருவுடம்பலச நோற்கின்றான் " ( இராமா. 

-து . ) 
சூர்ப் . கஅ ) [ குறிலிணைக்கீழ்வந்த மகரம் னக 

அவாதி தவிடயம்-- ( தர்க்க ) அதுமாகலாக் 
ரப்போலியாயிற்று .) 2. உயர்திணையாண்பார் கியத்திற் சொல்லப்படும் பஞ்சரூபங்களு 
படர்க்கையிற் சேய்மைச் சுட்டுப்பொருளில் ஒன்று ; அஃதே துவுக்கு விடயமான சாத்தி 
வரும் ஒரு பெயர் . ( உ - ம் .) " ஆனான் சிவன்ம ய தருமம் எப்பிரமாணத்தானுங் கண்டிக்கப் 
ற்றவனீள்கழற்கன்பு செய்வாம் " ( கந்தபு . கட 

படாதிருத்தல் . ( தர்க்கபா . உடு. " பஞ்சரூ 
வு . 2 ..) 3 . " உயர்திணை யாண்பாற்பிரபஞ்சம் " பம் ” பார் .) ( சவாயி தவிஷய . ) 
( உ - ம் . ) " அவனவளதுவெனுமவை " ( சிவஞா 
நபோ . க . ) 

அவாந்தரகாரணம்- டையில் வந்த கார 

ணம் . 
அவா - 1-3 . அவாவென்னேவலுந் தெரி 
நிலைவினைப்பகுதியும் பெயரெச்சத் 

அவாந்தாசங்காரம் - பிரகிருதி தத்துவம் 
யும் . [ க - ஆம் கூ - ஆம் பொருள்களில் வரு 

வரையில் நிகழுஞ் சங்காரம் ; இது : பிரமவரு 
கால் உகரச்சாரியை பெறும் . ) 4 . 

4. ஆசை . 

டம் பார்த்த சங்கியையான பின் நிகழ்வது . 
( உ - ம் . ) “ புன்கட்சூதவா வேட்டையினவாவெ ( சி - லி . ஞர் க . உச . உரை . ) 
றும்பொய்யேற் - றின்கட்போவா மாதராரவா அவாந்தாசிருட்டி - இடையில் நிகழுஞ் சிரு 
( இரகுவ . தசரத . க . ) 5. ஆசைப்பெருக்கம் , ட்டி . ( உ - ம் . ) " நடுவே நடுவே வருமவாந்தர 
பொருள்களைப் பெறவேண்டுமென மேன்மே சிருட்டியில்” ( சி . சி . ச : –ச . ஞாநப் . ) 
ல் நிகழும் ஆசை . { வள் . கூ எ 0 . ) 6. இறங்கு 

அவாந்தாசைவர்- சிவதீக்ஷைபெற்ற சூத் 
கை . 7. ஒருபதந் தன்னோ டந்துவயித்துப் திரர் . ( சைவச . பொது . சஙரு , உரை . ) 
பொ 

முடிதற்குரிய வேறொருபதத்தை உ - ம் . ) " கரைந்தவவாந்தரசைவன் றனக்கு 
வேண்டுதல் . ( சைவப்பி , உரு . ) 

ங்கன்மத்துரிமையில்லை ” ( திருவானை . கோ 
அவாகு - கஞ்சி . ( யவாம் - இங்கே வட ச் . உங . ) 
மொழியகரமெய் கெட்டது .) 

அவாந்தரதிசை- இடையிலுள்ள திசை ; 
அவாகேசவுப்பி- பெருந்தும்பைச்செடி . 

அவை : தென் கிழக்கு , தென்மேற்கு , வடமே 
அவாங்மாநசகோசரம்- வாக்குக்கும் மன ற்கு , வடகிழக்கு என்பன . ( கவாரு அரா. ) 
த்துக்குமெட்டாதது . ( கந்தபு . மோக . கூட . ) 
உரை. ) 

அவாந்தரப்பிரயோசநம் இடையில்வ 
அவாச்சியம் - 1. கெட்டது . 2. சொல்ல 

ரும் பிரயோசநம் , பிரதாகம் அல்லாத பிர 
த்தகாதது . 3. சொல்லினால் வெளிப்படுத்த 

யோசகம் . ( உ - ம் . ) " அவாந்தரப்பிரயோசநமா 
முடியாதது . ( உ - ம் . ) " அதனையின்னதென் 

கிய போகத்தையுங்கொடுப்பவர் ( சி.சி. 
றுரைத்திடப்படாமையா லவாச்சிய வடிவா 

பாயி . க . சிவாக் . 
கும் ” ( கைவல் . சந்தே.கரு . ) 4. தெற்கிலு அவாந்தாப்பிரளயம் -1 . பஞ்சப்பிரளயங்க 

( க- எதிர்மறை . வாவம் - சொல் ளுள் ஒன்று . " பஞ்சப்பிரளயம் ” பார் . ( வாசு 
லத்தக்கது . சுவாது - தெற்கு . ய - ஒருவிகுதி . ) 

உ OW . ) ( உ - ம் . ) " அனைத்துளவிஞ்சை 
அவாசி -1 . கீழ்த்தேசம் . 2. தெற்குத்தி 

யாவு மவாந்தரப் பிரளயத்தி - னினைத்துணை 

யாகச் சேரும் ” ( மச்சபு . பிரமாண்ட . கூ . ) 2 . 
சை . ( உ - ம் .) " மாசிலாவவாசிநின்று ( 

பிராகிருதியந்தமான பிரளயம் . ( சி- லி . ) ( சு 
துபு . வேதாள . சக . ) ( கவாலி . கவ கீழ். 

வாதா- இடை .) 
க . போதல் , கீழ்ப்போன இடம் என் 

அவாந்தரம் - 1. அந்தர்ப்பவித்தது . 2. அ 
றபடி . ) 

ழிவு . 3. இடையிலுள்ள காலம் , இடையிலு 


ருண் 


வவது . 


290 


அவாவன் , 


உகக 


அவிகசிதம் . 


டை . வ 


ள்ள இடம் , இடையினிற்பது . ( உ - ம் . ) " அ அவாவாமை --- 

- ஆசைப்படாமை . ( வள் : 
வாந்தரவியாபாரம் " (சி.சி. அளவை . க . சி கூ கூ கூ . பரி . ) 
வாக் . ) 4. உ தவியின் மை . 5. பிரதாநமல்லா 

அவாவு- 1-2 . அவாவென்னேவலும் வி 
தது , இரண்டாவதாயுள்ளது . 6. வெறுவெளி . 

னைத்தொகையும் .( உ கரச்சாரியை பெற்றது . ) 
( சுவ ; கஜா ) - உள் . ) 

அவாவுதல் -1 . இறங்குதல் . 2. ஒருபாதக 
அவாந்தரவாக்கியம் - விதிரூபமும் வில 

தன்னோடு பொருந்திப் பொருண் முடித்தற் 
க்குரூபமும் ஆகாதுவரும் வாக்கியம் ; அது : குரிய மற்றொருபதத்தைவேண்டுதல் . 3.பே 
“ சோதிட்டோமாதிகளைப்பண்ணினாற் சீவ ராசைகொள்ளுதல் . ( உ - ம் . ) " பின்னையும் 
னுக்குச் சொர்க்கா திபலனுண்டாகும் 

என் 

போய் நெய்தற்கவாவுநெடுநாடா ” ( நளவெ. 
றாற்போல்வது . ( வாசுதே . உக . ) 

கலிநீ. ருக .)4 . விரும்புதல் . ( உ - ம் .) " முகுந்த 
அவாந்தரவியாபாரம் - (தறித்தற்கருவி னேனோர் வாழ்க்கையு மவாவுகில்லேன் ” ( கா 
யாகியநலியத்துக்கு மரத்தோடு கூடுதல்போஞ்சிபு , திருநெறி . உக . ) 
ல ) இடையிலுள்ள செயல் . ( உ - ம் . ) " நடுவு 

அவி-- 1-3 . அவியென்னேவலும் தெரிநி 
தோன்றியனவாகியசந்நிகர்ஷ முதலியன எவ் 

லைவினைப் பகுதியும் வினைத் தொகையும் . 
வளவோ அவையனைத்தும் அவாந்தர வியா ( உ - ம் .) " தரியலார்முரணவி மதிலயோத்தி 
பாரம் ” ( தர்க்கபா . கஉ . ) ( கவாதா 

யைச் சார்ந்தான் ( சூத . சிவமா . கங : அஅ .) 

4. ஆடு . 5. எலி . 6. கம்பளிப்படாம் . 7.கா 
வராவாரம் - தொழில் .) 

ற்று , 8. கெடுதல் எனப்பொருள் படும் ஒருமு 
அவாந்தரை -- அவாந்தரம் . ( கவ சுதா தனிலைத்தொழிற்பெயர் . (உ - ம் .) " அவிதரு 
உள் . ) 

கிழ்வினரற்று நுண் மருங்குல் ” ( சூத . முத்தி . 
அவாபுளப்பி - பிரமிப்பூண்டு. 

அ :உ அ . ) 9 . சூரியன் . 10. சோறு . 11. தலைவன் 
அவாம் 

அவாவும் என்னும் பெயரெச்சம் . | 12 . தேவர்க்கு வேள்வித்தீயிற் கொடுக்கும் 
( வகர உகரங் கெட்டு நின்றது . ) ( உ - ம் . ) " கண் உணவு , ( உ - ம் . ) அவியுணவினான் றாரோ 
ணவாம்வனப்பினானை ” (சிக் , கேமசரி . ககஎ . ) டொப்பர் ” ( வள் . சககூ . பரி . ) 13. நீர் . 14 . 
அவாய் - அவாவி . ( உ - ம் . ) " கேட்டார்ப் 

) “ கேட்டார்ப் செய் . ( உ - ம் .) “ அவிசொரிந்தாயிரம் வேட்ட 
பிணிக்குந்தசையவாய் " ( வள் . சுசு கூ . ) ( இது 

லின " ( வள் . உருக . ) 15. மதில் , 16 , மலை . 
வினையெச்சம் . ] 

[ 4 , 5 , 6 , 7 , 9 , 11 , 15 , 16. கவி . 10 , 12 , 
அவாய்நிலை - ஒருபதா தன்னோடுபொரு 13 , 14. ஹவிஸ் 

. ) 
ந்திப் பொருண் முடித்தற்குரிய மற்றொருப 

அவிக்கிதம் - 1. இடையூறின்மை . ( கவி 
தத்தை வேண்டி நிற்கும் நிலை . ( உ - ம் . ) " கெ 
இப்பதாஉங்கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங் : சு - எதிர்மறை விழ டையூறு . ) 2 . 
கே , யெடுப்ப தூ உமெல்லா மழை. ” என்பதில் , ஒருமரம் . (சுவிட .) 
எல்லாம் வல்லது மழை யென்பதுபோல்வன . 

அவிக்கியாதார்த்தம் தோல் வித்தாநம் 
வல்லது . அவாயநிலையால் வந்த சொல் . ( வள் . இருபத்திரண்டனுள் ஒன்று ; அது பொருள் 
கரு . உரை . ) 

இனிது விளங்காத சொற்களை யெடுத்துக் 
அவாரபாரம்- கடல் . [ சுவாரவார் ; 

கொண்டு பேசுதல் . ( சி.சி. அளவை . சஅ . 
சுவாா- இக்கரை . வார o- அக்கரை . ) 

மறை . சிவஞாக .) ( கவிவாதாய- : சு 
அவாரம் -1 . ஆற்றின் இக்கரை , 2. இந்த எதிர்மறை , விவாக அறியப்பட்ட . சுரு 
ப்பக்கம் . 

பொருள் . ) 
அவாரி- சிறுநீர் . 

அவிக்கிரமப்- பராக்கிரமமின்மை ,, வீர 
அவாவயின் விதும்பல்- கணவனுமனைவி 
யும் பிரிந்திருக்கும்போதிருக்கும் உள்ளன்பு , மின்மை . ( சுவிக் -3 : சு - எதிர்மறை விக் 
அவாவல் -- அவாவுதல் . 

வீரம் . ) 
அவாவறுத்தல் - ஆசைநீக்கல் . ( வள் . ங . எ அவிக்கை - அவித்தல் . 
ஆம் அதி .) 

அவிகசம் -- குவிந்து , மலராதது . ( சாவி 
அவாவன் - 1 , கள்ளன் . ( கவாவது ) 2. ! 

கவ : விகது-விரிதல் . ) 
பேராசையுடையோன் . ( உ - ம் . ) “ கோவியவா 
வன் " ( சைவச . ஆசா . கஎ . ) 

அவிக சிதம்-- மலராதது . ( சுவிகவிது 


ப 


291 


அவிசம்வாதி . 


உகூட் 


அவிஞ்ஞை . 


விகவி.த - மலர்ந்தது . ) 

அவிசு - 1. உப்பின்றிச் சமைத்த பச்சரி 
அவிகடம் - ஆட்டுக்கூட்டம். ( அவிகட : சிப்புற்கை. 2. சுத்தம் . 3. நீர் . 4. நைவேத்தி 

யம் . ( உ - ம் . ) " உப்புமிள குபுளியொழித்தே 
சுவி ; கடவி . ) 

யுஞற்றுமவிசுநிவேதித்து " ( மச்சபு . நட்சத் 
அவிகம் - வைா பத்திகம் . ( கவிக ; சுவி- | Pr , 20. ) 5. வெண்ணெய் . ( ஹவி . ) 
சூரியன் . க - ஒருவிகுதி .) 

அவிசுவாசம் - விசுவாசம் இன்மை. (மநு . 
அவிகலம் - 1. குறைவின்மை , நிறைவு . 

கஉ : உகா . ) [ கவியால : சா - எதிர்மறை 
( சு ; விகய - குறைவு .) 2. அத்தியந்த நிஷ்க 

விழா - நம்பிக்கை .) 
ளம் . ( சி - லி . யோக . எ . ) 

அவிசுவாசி 

2 , 
அவிகற்பம் - 1. சந்தேகம். இன்மை . 

விசுவாசம் இல்லா தவன் . 
நிருவிகற்பக்காட்சி ; அது ; பொருளுண்மை ( கவியாலிது : சு ; விழாது.) 
மாத்திரம் உணரும் உணர்வு . ( உ - ம் . ) " அவி அவிசேடம்-- விசேடம் அல்லாதது , ஒரு 
கற்பமத்தமுளதென்றறிகை " (சி . சி . அள தன்மையானது . ( உ - ம் . ) " சத்திரூபமாய்க் 
வை . ங . மறை . ) (கவிக : ச . எதிர்மறை . காரியஞ்சுருங்கிக் காரணமான காலத்திற் கா 

ரியகா 
விகா - வேறுபாடு .] 

பரணங்கள் அவிசேடகங்ளாய்த் தோன் 
அவிகாயம் -1 .அழற்சி . 2. ஒருகாசநோய் , றும் ” ( சி . சி . க : உ எ . ஞாகப் . ) ( சுவிசேஷ : 
3. சீற்றம் , 4 , மநவேசம் . ( அழன்று கொண்டி சு - எதிர்மறை . விபெஷ) - வித்தியாசம் . ) 
ருத்தல் ; காயம்பட்டோனுக் குள்ள குணம் அவிஞ்சதை- அறியாமை . 
போலுதலின் இப்பெயர்த்து . ) 
அவிகாரம்-- 1. இயல்பான ரூபத்தினி 

அவிஞ்சன் - 1. அறியாமையுடையோன் . 
ன்று வேறு படாமை . 2. பரிணாமமல்லாத 

2. போதிக்கப்படாதவன் . (சுவிஜ-) 
பொருள் . ( சி . சி . க : உ.அ. ஞாநப் .) 3. விகா 
ரம் இன்மை, . 
வேறுபடுதல் இன்மை. (உ - ம் .) சையிங்கில்லை ” ( ஞாநவா . நிருவாண . 

அவிஞ்சை- அவித்தை. ( உ - ம் .) " அவிஞ் 
" கனவாதிகளி னவிகாரமாகி ” ( வேதா, சூ . 

க . ) 
50 அ . ) ( கவிகாா. ) 

சுவிஜா : சு- எதிர்மறை . விஜா - ஞாநம் 
அவிகா ரவாதசைவன் பக்குவம் அடை அவிஞ்ஞாதம்- அறியப்படாதது . ( சுவி 
ந்த ஆன்மாவானது ஞாநம்பெற்று , விகாரம் 
இன்றிநிற்கும் பதியைத்தானே சென்றடை 

ஜா - க ; சு ; விஜா-50 - அறியப்பட்டது . ) 
யும் என்று சொல்லுஞ்சைவன் . ( கந்தபு . நகர . அவிஞ்ஞாதார்த்தம் - அவிக்கியாதர்த்தமெ 
அங . உரை ) 

ன்னுந் தோல்வித்தாநம் . ( உ - ம் . ) " பிரதிவா 
அவிகாரன் -1. ஆட்டுக்காரன் . 2. கடவுள் . தியானவன் ஒரே துவை மூன்று தரஞ்சொல் 
அவிகாரி - 1 , கடவுள் . 2. மாறா தவன். 

லுகையிலுஞ்சபையிலேயிருக்கிற பரீட்சித் 

துக்கள் அநுவா திக்கையிலும் வாதியானவன் 
அவிச்சிந்தம் - பிரிச்கப்படாதது . ( உ - ம் . ) 

ஏதுவையறியேனென்றல் . ( சி . சி . அளவை . 
“ லோகத்தில் அவிச்சிங்கமாய் இடைவிடாத 

கஅ . மறை . ) பொருள் இனிது விளங்காத 
சம்பிரதாயமுள்ளவைகளும் " . ( சி - லி . சரி . சொற்களை யெடுத்துக்கொண்டு பேசுதல் . 
அ .உரை .) (கவிஜி . ) 

( க்ஷ சிவஞாந . ) வாதியானவன் தனக்குவ 
அவிச்சிந்நன்- பாரமார்த்திகன் . ( வாசு ந்த தூஷணம் மறைத்தற்காகத்தெரியாதசத் 
தே.கூ. ) சுழுத்தியவத்தையிற்காரண சரீரத் தங்களைக்கொண்டு பேசுதல் . ( ஷை நிரம்ப .) 
தில் அபிமா நிக்கப்பட்ட ஆத்மாவாகிய பார வா தியானவன் . மூன்று பிரகாரஞ்சொல்லியி 
மார்த்திகன் . ( வாசுதே . அவஸ் தாத்திரய நிரூருக்கையிலும் மத்தியஸ்தருக்கும் பிரதிவாதிக் 
பகம் . உ 0 க . ) [ தேகேத்தரியாதியுபாதியினாற் ம் அர்த்தந்தெரியாத சத்தஞ்சொல்லுகை 
பரிச்சிநகமாகிறபடியால் வந்த பெயர் . ) ( ஷை சிவாக் . ) . ( க ; விஜாக - அறியப்பட்ட 

அவிசம்வாதி- வேறு பிரமாணத்தையநு கய - பொருள் ] 
சரிப்போன் . ( சி.சி. அளவை . க . சிவாக் . ) 

அவிஞ்ஞை- அஞ்ஞாநம் . ( உ - ம் . ) “ நிரை 
( கவிலைவாசி : விலைவாதி - பிராயணமு பவத் தவிஞையாகி ( ஞாநவா . வைராக் கூஉ 
டையநல்லன் . ) 

(சுவிஜா 
: சு- எதிர்மறை . விஜா - ஞாநம் . ) 


( 


292 


அவித்தியா , 


உகந 


அவிதாவிடல் . 


அவிட்டம் - இருபத்தேழு நட்சத்திரங்க தையெனத்திரிந்தது . ) ( உ - ம் . ) " பொல்லாவ 
ளுள் இருபத்து மூன்றாவது நக்ஷத்திரம் . வித்தியாபுரமொன்றமைத்தான் " ( பிரபோ 

அவிட்டுமான் - ஆறா மநுவின் காலத்துச் த . அவித்தியா புரச் . ச .) சுவி . ) 
சத்தவிருடிகளுள் ஒருவன் . ( உ - ம் . ) " அவி 

அவித்தியை -1. அஞ்ஞாகம் . ( உ - ம் . ) " அ 
டுமான் சீர்காத்தருளுத்தமன் மநுவத்திரி ) 

நிர்வசநீயாவித்தியையோ ” ( சி . சி . வரலாறு . 
( கூர்மபு . மநுவந் . 50.) 

சிவாக் .) 2. அவித்தை. 
அவிடி - திரைச்சீலை . ( பிங்க. கஉகூச . ) 

அவித்துருமம் -- இருப்பைமரம் . 
அவிடியந்தியசூக்கம் - குருவின் இல்லா 

அவித்துவையல் - பச்சடி . ( பிங்க . ககஉரு .) 
ளைப்புணர்ந்த பாதகந் தீர்க்குமாறு செபிக்க 

அவித்தை -1. அஞ்ஞாநம் . ( உ - ம் . ) " அ 
ப்படும் ஒருமந்திரம் . ( உ - ம் ) " அவமில் புருட 

டைய " பார் . ) 2 . அறியாமை . 3. ஆணவமலம் . 
சூக்கத்தையவிடியந்தியசூக்கத்தை - யிவரா 

( உ - ம் . ) " அவித்தை சிந்தத்தருங்கலை யாதி 
சையினெண்ணிற் குரவனில்லாட் புணர்ந்த 

மாயை ” ( சி.சி. உ : அசு . ) 4. பிரமத்திலே 
பாதகம்போம் " ( சூத . எக்கி . பூ . சஉ : கரு . ) ஆரோபமாகத் தோன்றின மூலப்பிரகிருதி 
( ஹவிஷ தீய ) 

யென்னுஞ் சத்தியில் உண்டான இராசகு 
அவிடியந்தியம் - ஒருவேதமந்திரம் . ( சூத . | ணம் , இதிலே பிரமப்பிரதிவிம்பமான சீவர் 
எக்கி . பூ . சஉ : கரு . ) 

கள் தோற்றுவார்கள் . 5. மாயை . ( உ - ம் . ) " அ 
அவிடியந்தீயம் - அவிடியக்தியம் . ( மது . சத்து ” பார். ( கவிதா ) ) 
கக : உடுக . ) ( ஹவிஷ தீய .) 

அவித்யமாந - உள்ளதல்லாத , அபாவம் . 
அவித்தம் -- 1. அறியப்படாதது . 3. வறு 

( சு - எதிர்மறை விதரை ந - இருத்தல் . ) 
மை . (கூவிது : சு - எதிர்மறை விது அறி அவித்தம் - மெய்ம்மை . ( கவிதய : + 
யப்பட்டது , திரவியம் .) 

எதிர்மறை. விதய- பொய் . ) 
அவித்தல் -- 1 . அடக்குதல் . ( உ - ம் . ) " ஐந்த 

அவிதல் -1 , இறத்தல் . ( உ - ம் . ) “ பொய்க் 
வித்தானாற்றல் ( வள் . உரு. ) 2. அவியச்செ கரிபுகலும் புன்கணார் , குலங்களின் விந்தனர் ” 
ய்தல் , வேகச்செய்தல் . ( உ - ம் . ) " அறுத்தவி 

( இராமா , கிங் . ரு அ . ) 2. கெடுதல் , அழிதல் . 
த்தாரச் சமைத்த பிள்ளைக்குகந்தார் ( மறை ( உ - ம் . ) " அகல்விசும்புறையுந் தேவ ரொளிய 
சை . உ 0.) 3. அழித்தல் , கெடுத்தல் . ( உ - ம் . ) விந்திருப்ப ” (சிர். முத்தி . சருரு .) “ அவினும் 
ஒருமூன்றவித்தோன் ” (சிலப் . நாடு , ககச .) 

பாழினுமென் " (வள் . சஉ O. ) 3. சூடுபிடித்து 
" யானை யருவிதுகளவிப்ப " (சிறுபா . உ oo . ) வெதும்பல் . 4. தணிதல் . ( உ - ம் . ) " குண கட 
4.துடைத்தல் , ( உ - ம் .) " பொங்குபூஞ்சிலம் றறிரையொடும் பொருதலதவியாதே ( சூ 
பிற்போர்த்தபூந் துகள வித்து ” ( சிந் . சுரமஞ் . ளா . கல்யா . ருக . ) 5. துன்னீர்கழலப் புண் 
எ 0 . ) 

படல் . ( உ - ம் . ) " வாயவிந்தது 6. நூர்தல் . 
அவித்தியம் - அறியாமை , மாயை . ( உ - ம் .) " ஓதுமவ்விளக்க விந்தமை " (காஞ்சிபு . 
அவித்தியசம்- பாதரசம் . [ கவி உ..) இருபத்தெண் . சக கா . ) 7. யாதேனும் ஒரு 
அவித்தியமாந - 1. உள்ள தல்லாத , இரு 

பொருளை நீர்விட்டபாத்திரத்திலே நீரினுள் 

ளாவது மேலாவது வைத்தாவியெழும்ப நெ 
க்காத . ( சுவிஉரை : ஈ - எதிர்மறை விஉ ) 

ருப்பினாற் சூடுகாட்டிப் பாகம் பண்ணுதல் . 
ஜா ந - இருக்கின்ற .) 

8. வருந்தல் . 9. வேர்த்துப்புழுங்குதல் . 
அவித்தியாபஞ்சகவுரு- அபுத்திபூர்வமா அவிதா -- யாதேனும் ஓர் ஆபத்து அடை 
கிய ஐவகைச்சிருட்டி ; அவை : தமம் , ந்தவர் அதினின்றும் நீங்குதற்கு உதவிபெ 
கம் , மாமோகம் , தாமிசிரம் , அந்த தாமிசிரம் றும்பொருட்டு முறையிட்டுக்கூறும் 
என்பன . ( உ - ம் .) " அதிசயம்பயப்பவபுத்திபூ சொல் . இது " துணைசெய்துணை செய் ” என 
ருவமாவவனிடைத் தமோமயசிருட்டி பொடப்பொருள் படும். (சுவியா .) 
திதரத் தோற்றிற்றது தமமோகம் புகலுமா 

அவிதாநம் - கிரமமின்மை , நியமித்தவி 
மோகந்தாமிசிரம் ” ( சூத . சிவமான் . க : உ . ) 

தியைவிட்டு விலகுதல் . [ கவியா ந : சு 
" அந்தததாமிசிரமெனவிவைநாளுமவித்தியா 

எதிர்மறை, வியா ந - விதி . ) 
பஞ்சகவுருவாய்- உந்து ரவிருக்குமென.கலோ 
ருரைப்பர் " ஷை ங . ) 

அவிதாவிடல்- ஆபத்தில் உதவிவேண்டி 
அவித்தியா - அஞ்ஞாநம் . ( இதே அவித் முறையிட்டுக்கூறுதல் . ( உ - ம் . ) " சாவமுன் 


வா 


2 


மோ 


293 


அவி நிகமம் . 


உகூச 


அவிபாகம் . 


விரோத 


வி நீ தது 


40 . 


னாட டக்கன் வேள்வித்தகர் தின்றுநஞ்சமஞ் மரம் . [ சவி நிம 3 . ச எதிர்மறை . வி 

யாவவெந்தாயென்றவிதாவிடு நம்மவரவ விசேஷம் . நி 85 - நிச்சயம் . ) 
ரே ” ( திருவா . திருச்சத. ச . ) 
அவிதி- 1. கிரமமின்மை. 2. விதிக்கு 

அவிநீதம் - 1. தீய ஒழுக்கம் . 2. மரியா 
ராதம் . கவியி ; சு மறை . வியட் தையின்மை. ( கவி நீத ; க 

தையின்மை . ( கவி நீத ; சு எதிர்மறை . வி 
கட்டளை ) 

நீ - நல்லொழுக்கம் .) 
அவிதூசம் - ஆட்டுப்பால் . ( கவிஉ- ar : அவிநீதன் - நல்லொழுக்கம் பயிற்றி வளர் 
அவி ஆடு , உல - பால் . ) 

க்கப்படாதவன் . ( க- எதிர் மறை . 
அவிநயக்கூத்து -- நிருத்தக்கை தழுவாது 

சன்மார்க்கன் . ) 
பாட்டின் பொருளுக்குக்கைகாட்டி வல்லப அவி நீதை - கற்பில்லா தவள் . ( கவி நீதா: 
ஞ்செய்யும் பலவகைக்கூத்து ( சிலப் . அரங் எதிர்மறை . விநீது ) - சன்மார்க்கம் . ) 
கே.க உ.உரை. ) இது சாந்திக்கூத்தின் நால்வ 

அவிப்பலி இன்னது செய்யேனாயின் , 
கைகளுளொன் ( திருவி . கான்மா . 

இன்னது செய்வேன் என வஞ்சினங்கூறித் 
உரை. ) 
அவிநயசாலை - நாடக சாலை . 

தன்னுயிரை அக்கிநிக்குப் பலியாகக்கொடுத் 
அவிநயம் - 1. அபிநயமாகிய நாடகாங்க 

தல் . இது : வாகைத்திணையின் துறைகளுள் 
ம் . ( உ - ம் ) " தத்துவப் பெருநாடகசாலையுஞ்ச ஒன்று . ( தொல் . பொரு . புறத் . எசு . ) 
மைத்தவிநயங்காட்டி- யத்தலத்தெனை யாட் 

அவிப்பாகம் - அவியின் பங்கு , தேவருண 
விெப்பானும் ( மதுரை, பதிற் . கஉ . ) 2 . வின் பங்கு . ( உ - ம் . ) " ஆவா திருமாலவிப்பாக 
அவிநயர் செய்த ஒரு யாப்பிலக்கண நூல் , 3 . 

ங்கொண்டன்று - சாவா திருந்தானென் றுந்தீ 
துராசாரம் . 4. நற்பழக்கமின்மை . ( சு- எதி பற " ( திருவாச திருவுங் . சு .) 
ர்மறை . வி.நயன் - நல்லொழுக்கம் . ) 

அவிபட்சம் -- 1 . எதிரியில்லாதது . 2. விப் 
அவிநயர்- 1. அகத்தியருடைய மாணாக் 

ட்சமல்லாதது , ( கவிவக்ஷ : க - எதிர்மறை . 
கர் பன்னிருவருள் ஒருவர் . ( தொல் . பொரு விக்ஷ - விரோதபட்சம் . ) 
ள் ,பதிப். உ .) 2 . கூத்தர் , ( சூ . நிகண் . 2 : » அ .) 

அவிபடம் - ஆட்டு மயிர்க்கம்பளம் . ( கவி | 
அவிநாசி- 1. அழியாமை , ( உ - ம் . ) " அச 
மநந்தமவிநாசி " ( கைவல் . சங் . கஙஎ . ) 2 . 

வல : கவி - ஆடு , வல சீலை . ) 
அழிவற்றவன் . ( உ - ம் .) " அவிநாசிகண்டாய அவிபத்தர் - 1. பகுக்கப்படாதபொருட் 
ண்டத்தான் கண்டாய் " ( தேவார, திருவலர் குரியவர் . (மிரு. சந் . கசு . ) 2. பங்காளிகள் 
சுழி . திருக்கொட்டையூர், எ. திரு கா .) 3. கொ ( சுவிலக . ) 
ங்க காட்டுள்ள ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் . ) " அ அவிபந்தம் - 1. அதிட்டமானது . ( ச - எதி 
விநாசியெந்தைபெருமான் ( பெரியபு . வெ மறை . விவளு- அதிட்டவீநம் . 2. கெடா 

) 
அவிநாபாவம் - விட்டு நீங்காது உடனிக 

தது . 3. சுத்தமானது . 4. நோப்படுத்தப்ப 
ழுந்தன்மை. ( உ - ம் . ) “ அவிநாபாவம் , பேசுறு 

டாதது . [ சுவிவளு . 

22. ) 
மேதுக்கொண்டு " ( சி . சி . அளவை . உ . ) 

அவிபலநம் - மேற்கொள்ளுதல் , விசயம் 
[ சுவி நாவாவ : சு - எதிர்மறை . விநா 

டைதல் . ( சுவிவ-ந . ) 
இல்லாமல் , வாவம் இருத்தல் . ) 

அவிபாகம் - 1. அசீர்ணம் . 2. கூறாக்கப் 
அவிநாபூதம் - நீக்கமின்றியிருத்தல் . ( சி . சி . “ மேல்வெங்கும் வியாபித்த வெளிகடாகாசா 

படாததாயம் . 3. கூறாக்கப்படாதது . ( உ - ம் ,) 
பாவி . க . சிவாக் .)( சவி.நாக - க .) திவிபாகத்தாலும் , பாவவ்விபாகத்தாலுந்தோ 

அவிநாபூதை - விட்டுப்பிரியா திருக்கிற ன்றுமெப்படி ” ( சூத . எக்கி . உத் . க : கக . ) 4 . 
வள் . ( உ - ம் . ) " ஈசுவராவிகாபூதையானசத் முதிர்வடையாமை . 5. முற்பிறப்பிற்செய்த 
தி ” ( சி . சி. பாயி . உ . சிவா . ) ( கவி நாலு வினைகளின் பயனை அனுபவியாமை . [ 1 , 4, 
தா : கவி நா விட்டுநீங்காமல் , 

5. கவிவாக : க- எதிர்மறை . விவாக 
ெெத - இருக்கிறவள் .) 

முதிர்தல் , 2 , 3. கவிவாக : க - எதிர்மறை . 
அவிநிகமம் - தருக்க நூலுக்குத் தகாதரிக 

விலாக - பிரிவு . ) 


ள் . கூ . 


294 


அவியாத்தி . 


உரு 


அவிரோதச்சிலேடை 


ச 


- 


அவிபாச்சியம் - பிரிக்கத் தகாதது . ( கவி அவியாப்பியம்-- முழுதிலும் வியாபித்தி 
ஜாக : - வி 

திர்மறை வியாஜம் - பிரிக் ருப்பது . ( கவல .) 
கக்கூடியது . 

அவியோகம் - கூடுதல் . [ சு - எதிர்மறை . 
அவிபாடிதம் - அதிகம் பிளத்தல் . ( சீவ வெலாக - கூடாமை .) 
பட் . கூகசு ) 

அவிர்- 1-3 . அவிரென்னேவலும் தெரிநி 
அவிபாடிதரோகம் - வாதபித்தசிலேஷ் லைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4 . 
மங்களினால் ஆண்குறியினது சருமத்தையெ 
ல்லாம் மிசவுந் தடிக்கச்செய்து பின்பத்தடி | கும் ” ( சூத . எக்கி , பூ . சு ; க . ) 5. பீறல் , 6 . 

பிரகாசம் . ( உ - ம் . ) " அவிர் தரு திருமுகமா 
ப்பைப் பிளப்பிக்கும் ஒரு ரோகம் . [ கவி 

புல்லு . 
அதிகம் . வாழிதல் - பிளத்தல் .) ( சீவரட் . அவிர்தல் -1 . ஒளிசெய்தல் . ( உ - ம் . ) “ அ 
கூகசு . ) 

விர்பூணொலியா மல் ” ( நைடத . அன்ன , தூது . 
அவிபாவநம்- பிரத்தியட்சமாகாமை . [ ச சஅ . ) 2. பீறல் . 
விஜாவந : சு - எதிர்மறை . விவாவ ந அவிர்ப்பாகம் - அவிப்பாகம் . ( உ - ம் . ) " பர 
பிரத்தியட்சம் . ) 

மனுருக்கடவுளவிர்ப்பாகநல்கே " ( தைல . பா 

யிர . சுசு ) 
அவிழத்த - பிரதிட்டாகலையில் ஆகாயத்தி 
லிருக்கும் எட்டுப் புவநங்களினொன்று . ( சி - லி . அவிர்ப்புக்கு -1. அக்கிரி . 2. சத்திரியபி 
கிரி . உக . தாற்பரி . [ கவிக. ) 

திர் . ( மது . ங :ககஎ . ) ( விலகி .) 
அவிழத்தம் -1. காசிநகரம் . ( உ - ம் . ) " குன் அவிர்யஞ்ஞம் - ஒருவகை யாகம் ; அது : 
றிரண்டு சுமந்தொசியுங் கொடியன்னாரவிமுத் ஆதேயம் , அக்நிகோத்திரம் , தரிசனம் , பௌ 
தங் குடிகொண்டாகம் - ஒன்றிரண்டுவடிவா ர்ணி , மாச்யம் , சதுர்மாச்யம் , பசுபந்தம் , சௌ 

னார் ” ( குமர , காசிக்கலம் . ருங . ) 2. நீக்கிவி தரா மணி என எட்டு , 
டப்படாதது . ( கலிது: க - எதிர்மறை . 

அவிரதம் - ஓயாமல் , 
வி 8ுக - விடப்பட்டது .) 

அவிரளம் - நெகிழ்ச்சியின்மை . ( உ - ம் . ) 

அவிரளசிவைக்கியப்பிராப்தி " ( வி- ணி . 
அவிழத்தி - காசி குக் கிட்ட இருக்கும் ஒரு 

உக ) . ) ( சுவிரம் : சு - எதிர்மறை, விர 
தலம் . 

நெகிழ்ச்சி . ) 
அவிழத்தேசன் - காசியிலிருக்கும் விசுவ 
நாதசுவாமி . கவி - தொ .) 

அவிரி-- நீலிப்பூண்டு . ( அவுரி என்பதன் 

மரூஉ , ) 
அவிழத்தேசுவரன்-- காசியிலிருக்கும் விசு அவிருகம் - அதிவிடயப்பூண்டு. 
வநாதசுவாமி . ( கவிதொ: சுவித அவிருத்தம் - விரோதம் இன்மை . ( உ - ம் . ) 
காசி . 

" அவிருத்தமான சின் மாத்திரத்தை ” ( சூத . 
OVOURIT - கடவுள் . ) 

எக்கி , உத் . ரு : கஎ . ) ( சா - எதிர்மறை . விரா 
அவியம் - வடிவமில்லாமை , பொய்வடிவம் . 
( வேதா . சூ . கஉ அ . உரை 

விரோதம் . ) 
. ) 
அவியல் 1. அவிக்கப்பட்ட உணவு . 

அவிரேசநம் - மலவரட்சி . [ சுவிரொது 
( உ- u . ) அணில்வார்குரலசெந்தினையினவி ந : சு - எதிர்மறை. விரோ . ந . - கழிதல் . ) 
யலன்ன ” (( கூர்மபு . கண்ணன்மண . கசுரு . ) 

அவிரோதச்சிலேடை - சிலேடையலங் 
2. அவிதல் . 3. உடம்பிலே வாய் முதலிய 

காரபேதங்களுள் ஒன்று . அது : முன்னர்க் 
உறுப்புக்களிலே வெப்பினால் வரும்புண் . 4 . 

கொண்டசிலேடைச்சொற்பொருள்களோடு 
புழுக்கம் . 5. வெப்பம் . 

பின் வரும்சிலேடைச் சொற்பொருள்கள் வி 
அவியாகிருதம் - பிரிவின்றி நிற்பது . ( ச ரோதமுறாமல் இயையத்தொடுப்பது அவி 
வாக J- க . ) 

தச்சிலேடையாகும் . " சோதியிரவிகரத் 

தாலிரவொழிக்கும் - மாதிடத்தான் மன்மத 
அவியாத்தம்-- வியாபியாதிருப்பது . ( க 

னை மா றழிக்கும் - மீதரம் 

- அநகமதிதோற்றிக் 
வாலு . ) 

குமுதமளிக்கும் - தந்தனிருநிதிக்கோன்றான் ” 
அவியாத்தி-- அவ்வியாத்தி தோஷம் , ( சு என்பதிற்போல . (தண்டி .எசு . உரை ) ( கவி 

ரொய ; ரெஷா .) 
வாவி ) 


| 


295 


அவிழ்தல் . 


உகூசு 


அவுத்திரி . 


ரு 2 .. ) 


அவிரோதம் -1 . சம்மதம் . ( உ - ம் . ) “ சிவ னுடன் " ( பாரத . மணிமா. கூ அ . ) 4. நெகிழ் 
சாத்திரத்துக்கவிரோதாம்சத்தால் " ( பௌ தல் .( உ - ம் . )"சிந்தையவிழ்ந்த விழ்ந்து " ( தாயு . 
ட் . எ ! எ அ ) 2. தடையின்மை . 3. மாறின் பராபா . எரு .) 5. பிரிவு . ( உ - ம் .) " அருட்கண் 
மை . ( உ - ம் .) “ மறையவிரோதமும் வகுப்ப ணாகிச்- சமமுமுடன் கலப்புமவிழ்தலும் யாங் 
ங்கேண்மினோ " ( சூத . எக்கி . பூ . ஙக , க . ) காணத் தண்ணருடந்து ” ( தாயு . ஆகாரபு . ரு . ) 
( கவிராய் .) 

6. மலர்தல் . ( உ- ம் . ) " தோடவிழ்ந்த தாம 
அவிரோதவுந்தியார் - சாந்தலிங்கசுவாமி ரை " ( நைடத . கைக்கி . கசு . ) 
கள் செய்த நூல்களிலொன்று . 

அவிழகம் - அவிழ்ந்தது . ( பதிற்றுப்பத் 
அவிலம்பிதம் - விரைவு . 
அவிவாதம் - இணக்கம் , சம்மதம் , மாறி 

அவிளம்பம் -- விரைவு . ( சுவி @ OM ; சு - 
ன்மை , சு- எதிர்மறை . விவாக மாறு . எதிர்மறை . விவ om - தாமதம் . ) 

அவிவு- அழிவு. ( உ. - ம் . ) " கந்தத்தவி அவிளம்பிதம் - விரைவு . ( சுலி @ M : 
வேமுத்தி ” ( பெரியபு. திருஞாந . ககக . ) 

சு ; விவித - மெல்ல .) 
அவிவேகம் - விவேகம் இன்மை . ( உ . - ம் . ) 
" எண்ணுமவிவேகவிடன் வாழ்மனையாம் ” 

அவீசி - 1. இராசாதிராசநரகம் . " கிருமி 
( ஞாநவா. வைராக் , அஎ . ) ( சவிவெக : * - 

செறியவீசியிறை யெவற்றினுக்குங் கிளக்குக் 

கால் " ( சிவதரு . சுவர்க்க , நரகவி . கஉஎ . ) 2. 
எதிர்மறை , விவெகல் - புத்தி . ) 

இருபத்தெட்டாவதாகியமாயையென்னும் நர 
அவிவேகி - விவேகம் இல்லா தவன் - வள் . கத்திலுள்ளநாயகாரகங்கள் ஐந்தனுள் ஒன்று . 
( உ - ம் . ) " அவிவேகிக்குப்பாரஞ்சாத்திரம் " அறக்கொடிய தீவிரமே யவீசியெனவறைந் 
ஞாநவா . வைராக் . சு அ . ) ( சுவிவெகிது : தனவுஞ் செறித்தறிகவொரு நூற்று நாற்ப 
க- எதிர்மறை . விவெகிது . விவேகம் உ தென " ( 

( சுவர்க்கநகாவி . கஉசு .) 3. திரையில் 
டையவன் . ) 

லாதது . ( சுவீழி : 

வீ - திரை .) 

க ; 
அவிழ் -1 - 3. அவிழென்னேவலுந்தெ அவுசநசம் - உசநசு முநிவராற் செய்யப்ப 
ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . ட்ட ஓர் உபபுராணம் . ( ஈள நீல. ) 
( உ - ம் . ) " தளையவிழ்பாடலத்தின் கவரிணர் " 
நைடத . அன்னத்தைக்கண் . ங ங . ) 4.சோறு . 

அவுசநம் - அவுசநசம் . ( உ - ம் . ) " மானவஞ் 

சீர்வாய்ந்த - வவுசநம ” ( கூர்மபு . இந்தியத்.கா . ) 
( உ - ம் . ) ஈசனாதியர்க்களித்தவூணவிழொன்ற 

அவு சுப்பம் - தொடரிப்பூண்டு 
ற்கு " ( தணிகை. அகத் . ககூக .) ( இஃது : அவி 
யென்னும் வினையடியாற்பிறந்தது போலும் , 

அவு சுமாபகவாதரேர்கம் -- . ஒருவகை வா 
கவி - கவிழ் எனவந்தாற்போல . ) 

தரோகம் . ( சீவரட் . கசு அ .) ( உட்டணத்தை 

வர அழைத்துக்கொள்ளுகிறதினால் வந்தபெ 
அவிழ்கேசி -- விரிதலையன் - யள் . ( உ - ம் ) 

யள் . (உ - ம் ) யர் . உஷ உட்டணம் . ) 
“ மோரரவமாடையிலிநீடு மவிழ்கேசி ” ( செக 
ரா . யாத்தி . உக . ) ( கெ- மயிர் .) 

அவுட தகந்தசுரம் - ஒருவகை அபிஷங்க 

சுரம் ; அஃது : இரசம் , கந்தகம் , பாஷாணம் . 
அவிழ்த்தல் -1 . கட்டுநீக்கல் . ( உ - ம் . ) " பசு 

சேங்கொட்டை முதலியவைகளின் வேகத் 
நிரையையவிழ்க்கின்றனர் ” ( கந்தபு . யாக , 

தாற் பிறப்பது . ( சீவரட் . கூ . உ . ) 
எக . ) 2. மயக்கிக்கிடந்தபொருளை விளக்கிக் 
காட்டுதல் . ( உ - ம் . ) " கொடியவிழ்த்தல் " 3 . 

அவுடதம் - ஔடதம் . ( ஔஷது . ) 
மலரச்செய்தல் . ( உ - ம் ) " புல்லி தழ்த்தாம 

அவுண் 

அவுணர் . (உ - ம் . ) " அவுண்மக 
ரைப் புதுமுகையவிழ்ப்ப ” ( கல்லாட . ருகூ . ) 

சேநை " ( திருப்பு . கரு கூ . ) 
அவிழ்தம் - மருந்து . ( உ - ம் . ) " அற்பவவிழ் அவுணன் -அசுரன் . ( உ - ம் . ) " அன்றிலம் 
தமும்பலிப்பதாகும் ( தண்டலை . எரு . 

பேர்பெற்றுள்ள வவுணனத்தன்மை கண்டா 
( இஃது , " ஒளஷதம் " என்பதன் சிதைவு .) 

ன் ” ( கந்தபு . கிரவுஞ் . க . ) 
அவிழ்தல் - 1. உதிர்தல் . ( உ - ம் . ) " அவிழ் அவுத்திரம்- ஒளத் திரிதீக்ஷை. ( உ - ம் . ) 
பன்ன மூணாய் ” ( ஞா வா . சுரகு , கூரு . ) 2 . 

" அவுத்திராதியநேகமுள ” ( சி . சி.அ : கூ .) 
லைதல் . ( உ - ம் . ) " கூந்தறேமென்மலரோ அவுத்திரி-- ஔத்திரிதீக்ஷை. (உ - ம் . ) " அ 
டவிழ ” ( கூர்மபு , கண்ணனவ . சுகா . ) 3. சொவுத்திரிதான் வியன் கிரியைஞாநமெனவி 
ரிதல் . ( உ - ம் . ) " மட்டவிழலங்கன் மறவோ பாலாய் " (காஞ்சிபு . தழுவ . ருகூ . ) 


U 


296 


அவேட்சை . 


உகஎ 


அவையடக்கம் . 


- 


அவுத்துவாசதம் - ஒளத்து வாசநம் . ( த . 

அவேட்டிதம் - சுற்றிக்கொள்ளப்படாதது , 
நி . போ . உசஎ .) 

மூடப்படாதது . ( பௌட் . எ : உக இ . உரை . ) 
அவுதசியம் - பசுவின் பால் . ( உ - ம் . ) « மா | ( சு ; வெஷிக:) 
றாச்சிநேக பலநேயமவுதசியம் " ( தைல . தை 

அவேத்தியம் -1 . அறியப்படாதது , இரக 

சியமானது. 2. பசுக்கன்று . ( கவெடி ) : சு ; 
லவ் . ருங .) ( ஊயல பால் . ஊய n . 

யவை 
முலைமடி . ] 

வெ .) - அறியப்படத்தக்கது , நோப்படுத் 
அவுதா- யானைமேற்றவிசு. 

தத்தக்கது .) 
அவுபசர்க்கிகரோகம்.- கண்களில் 

அவேத்தியன்- அறியப்படாதோன் . ( உ - ம் .) 
கண்களில் வரும் 

“ சர்வவியா பியாகிய சிவன் மாயா காணங்களி 
ஒருவகைரோகம் ; அது : துர்ப்பலகாலத்திற் 

னாலே வேத்தியனும் சர்வான் மநா அவேத்தி 
தரியவிம்ப முதலிய தீட்சண ஒளிகளைத் திரு 

யனுமல்லாமல் சச்சித் சுவரூபனாகிரிற்பன் ” 
ந்திநம் உற்றுப்பார்ப்பதினால் வாதபித்த கப 
ங்கள் கண்களில் வியாபிக்கும் போது பிறந்த 

( சி. சி . சு : க . சிவாக் .) ( கவெ ): சு - எதிர் 
வ்விழிகளின் ஒளியைக் குறைத்துப் பார்வை மறை . வெடி ) - அறியப்படுவோன் .) 
யில்லாதது போலச் செய்யும் ; அல்லது வைடூ அவேதம் - மறதி , ஞாபகத்தில் வாராமை . 
ரியத்திற்சொலிக்கும் கி றங்களப் போலத்தோ ( கவெடி : சு ; வெடி - அறிதல் . ) 
ற்றுவிக்கும் . ( சீவரட் . உருஎ . ) ( இது , மற் 

அவை -1. அஃறிணைப் பன்மையில் வரும் 
றொரு ஒளியினாற் பிறந்து நேத்திர ஒளி 

ஒரு சேய்மைச் சுட்டுப்பெயர் . ( உ - ம் .) “ அர 
யைக் கெடுத்தலால் வந்தபெயர் . [ ஒளவ 

சர்க்கடைவேயவையின்க ணவையனைத்து 
வழி - க . ) 

முரசக்கொடியோனயமாகமொழிந்தபோது ” 
அவுபலபாஷாணம் - விளைவு பாஷாணம் பாரத . வெளி. உரு .) 2 . அஃறிணைப்பொருள் . 
முப்பத்திரண்டினொன்று . 

உ - ம் .) " அவயவராய் " (சிவப்பிர . உ : க . )3-5 , 

அவையென்னேவலுந் தெரிநிலை வினைப்பகு 
அவுபாசநம் - ஔபாசநம் . விவாக காலத் 
திலே ஓமகுண்டத்தினின்றும் எடுத்த அக்கி தியும் வினைத்தொகையும். 6. கற்றவர் . ( சூ . 
நியை அவியா துவளர்த்து வருவதற்குப் பிரா 

நிகண் . உ : அ . ) 7 . கூட்டம் . ( பிங்க . உஉ ஙரு.) 
மணவருணத்தாகாற் செய்யப்படும் ஒருகிரி 8. சபா மண்டபம் . ( உ - ம்.) வோங்கீண்டுதம் 
யை . ( கூர்மபு . வருணாச் . உங.. உரை.) " வேற் 9. சபை . (உ - ம்.) “ அரசவைக்களத்துளே 

நியத்தவைக்கணோச்சி " ( கந்தபு . நகாழி . சு .) 
றோர்புலத்தினெய்தினுந் தன் மனைவி வீந்தா 

னார் ” ( கந்தபு , பாநுகோ , வதை . கருகா ) 
ளானாலும்- போற்று மவுபாசநமொழிதல் புல 
வோர் புரியார் " (கூர்மபு . வருணாச் . உச . ) அவைகரணம் -1 . தோண்டல் , 2. மூடல் . 
அவுரி - நீலிப்பூண்டு . ( உ - ம் . ) " இந்தடித் அவைத்தல் 

1. கையினாற்குத்துதல் . 
ராமுளியிலங்கவுரிசயையாயில் " .( தைல. தை ( உ - ம் . ) " ஆவியயர்ந்துள தங்கையவைத்தலி 
லவ , எஉ , ) 

ன் ” ( சேதுபு . தேவிபு . சுக . ) 2. நெரித்தல் . 
அவுழ்தம் - மருந்து . ( உ - ம் . ) " மெய்யினோ 3. கென் முதலிய குற்றல் , ( உ - ம் .) " அறை 
ய்மாற்றவுழ்தம் ” ( தாயு . டைங்கி . சஎ . 

( தாயு . டைங்கி . சஎ . ) ( யுரற் குழிகொளேன லவைக்குமொய்க்கோ 
[ " அவிழ்தம் ” பார் . ) 

ட்டுலக்கை " ( சூத . எக்கி . பூ . 2 0 : ங 

கூ . ) 
அவிழதம் - மருந்து . [ ஒளஷதம் : " அவு ” அவைதிகசாத்திரத்திரயம் - வேதவிரோத 
ஒளகாரத்தின் போலி . " ழ் " ஷ என்பத மான மூன்று சாத்திரங்கள் ; அவை : சார்வா 
டொத்த உச்சரிப்பினையுடைய தமிழெழுத்கம் , சைகம் , பௌத்தம் என்பன . ( த.நி. 
ழகரத்தில் அகரங்கெட்டு " அவுழ்தம ” 

போ . கங . ) 
வும் வழங்கும் . ) 

அவைதிகம் - வேதசம்பந்தப்படாதது . 
அவுறுதம் -1 , கிரந்திநோய் , 2. பித்தாதி அவைப்பு - 1.குற்றப்பட்ட அரிசி . ( உ - ம் . ) 
< ம் , 

" கவைக்க திரவரகினவைப்புறுவாக்கல் ” ( புற 
அவெளி- நரிவிளாமரம் , ( இராசவைத் ) 

உகரு . ) 2. குற்றப்பட்டது . ( உ - ம் . ) " அ 
அவேட்சை - 1. உடம்பாடு . 2. கவரும் . 3.வைப்பு மாணரிசியமலை வெண்சோறு " ( சிறு 
பார்த்தல் . ( வெக்ஷா: சுவ ; ரக்ஷ- பார் பா . ககச ) 
பதல் . ) 

அவையடக்கம் - 1. ஒருவர் தாஞ்செய்த 


297 


அழகர்மலை . 


உகூஅ 


அழகுவனப்பு . 


நூலிலே குற்றம் ஏற்றாதபடி கற்றோரை வ னொன்று . 2. விட்டுணுஸ்தலங்கள் நூற்றெ 
ழிபட்டடக்குதல் . ( உ - ம் .) "அவையகத்தா டினுளொன்று . " முத்திதரு பேரழகர் திரு 
ரெல்லார்க்கும் வழிபடுகிளவி சொல்லுதல் மலையினிடையுற்றோம் ” ( கந்தபு . திருக்குற் . 
அவையடக்கமெனப்பெறும் " (சி . சி . பாயி 

க . . ) 
ர . ச . மறை . ) 2. சபையார்முன் அடங்கிநிற் அழகவேதம் - அதிவிடய வேர் . 
றல் , 

அழகி- அழகுடையவள் . ( உ - ம் . ) " அழகி 
அவையடக்கு - அவையடக்கம் . ( உ - ம் . ) 

அவையடக்கம் . ( உ - ம் . ) | கூத்தாடுகின்றாள் ” ( சிங் . பதுமை . அக . ) 
அவையடக்கியலேயரிறபத்தெரியின் ” ( தொ 
ல் , பொரு . சஉரு . ) 

அழகிது-- நன்றாயிருந்தது . ( உ - ம் .) “ நோ 
அவையம் - அபயம் , ( உ - ம . ) “ அவைய நி 

ற்றுத் திரிந்தவா றழகி தாமே ( சி. சி . பர . 
ன்னவயமென்னா 3 ) ( இராமா . வருண.சு எ .) 

சௌத் . மறு . 40. ) 
2. கூட்டத்தார் . ( உ - ம் . ) சிறாத்கொள்கை 

அழகிய -- அழகுடைய ( உ - ம் . ) " நீண்டழ 
யறங்கூறவையமும் (மதுரை . சகஉ . ) 3 . 

கிய " ( சிந் . கநக , ககரு ) 
சபா மண்டபம் . ( உ - ம் . ) “ ஆறு மாமுகவள்ளல் அழகியர் --அழகியார் . ( உ - ம் . ) " ஆடுமாறு 
வாய்மையிகழ்ந்துளானவையத்தை முன் - னீ வல்லாரவரேயழகியரே " ( தேவார, திருப்ப 
று செய்து " (கந்தபு . சதமுக , உக . ) 4. சபை , யூா , க . சுக . ) 
( உ - ம் .)" தருக்குறு மவையங்காணியபெறாது ” அழகியவாணன்-- ஒருவகைநெல்லு . 
கந்தபு . சூரனர . உ 0 ) 

அழகியார்- அழகையுடையவர் . ( உ - ம் . ) 
அவையர் - சபையிலுள்ளார் . ( உ - ம் . ) " அ 

“ பரிமேலழகியாரடைவு றவிரிப்பார் " ( திரு 
ன்னவன் கருத்துக்கேற்ப வவையருமனையரா 

வி . நரிபரி . க 0 அ . ) 
னார் ” ( திருவி . இசைவாது . உஉ ,) 

அழகு-- 1. அளவு நிறம் முதலிய குணங் 
அவையல் 1. அவல் , 2. குற்றலரிசி . களினால் கண்ணுக்கு அல்லது மருத்துக்கு 
( உ - ம் .) " ஆய்தினையரிசியவையலன்ன " ( பொ னிதாகத் தோன்றுந்தன்மை . ( உ - ம் .) " அழ 
ருநரா . கசு . ) 3. திரட்சி . 

கெனுமோரழகுபெற்றதே ” ( இராமா. மிதிலை 
அவையல்கிளவி- அவைக்கண் உரைக்க 
அவைக்கண் உரைக்க ங ச . ) 2. ஒழுங்கு . 3 . 

ருக்கரை . 4 , 
த்தகாதசொல் . ( உ - ம் . ) " அவையல்கிளவிம 

யல் . ( உ - ம . ) “ சூதைக்கருதிமறைவிருந்து 
றைத்தனர்கிளத்தல் ” ( தொல்.சொல்.சசஉ . ) 

தொடுத்த தழகோசொல்லா யே ” ( நல் . பார 
[ அவை -சபைக்குரிய சொல் , அல்- அல்லாத . 

இராமன்படை . எசு . ) 5 நூலின் இனியதன் 
கிளவி - சொல் , ) 

மை . ( உ - ம் . ) “ சுருங்கசசொல்லல் விளங்க 
அவையறிதல்- சபையின தியல்பை அறி 

வைத்தல் - நவின்றோாக்கினிமை நன்மொழி 
தல் ; அது : மிகுதியொப்புத்தாழ்வென்னுமூ 

புணர்த்தல்- ஓசையுடைமை ஆழமுடைத தா 
வகையி லெத்தன்மைத்தெனத் தன்னோடு 

தன் - முறையின்வைப்பே யுலக மலையாமை 
தூக்கியறிதல் . ( உ - ம் . ) " அவையறிந தாராய 

எழுமியது பயத்தால் விளங்குதாரணத்த 
ந்து ” ( வர் . எககக . ) 

குதனூலிற்கழகெனும்பத்தே ” ( நன் . பொது 
அவையாவரிசி- கொழியலரிசி . 
கொழியலரிசி . ( உ - ம் .) ப்பா . கூ 

ப்பா . கங . ) 6. பதினாறு பேறினொன்று , 
அவையாவரிசி யங்களித் துழவை " ( பெரும அழகுகாட்டு தல்-- 1. உடை முதலியவற் 
பா , உ எரு . ) 

சானாயசிறப்பினைக் காண்பித்தல் , 2. சரசஞ் 
அவையிற்றின் - அவற்றின் , ( உ - ம் . ) " அ செய்தல் 
வையிற்றின மேலுமறைவர் " ( சி.சி. அளவை . அழகுகாமாலை-- காமாலைவகைகள் பதின் 
க . ) ( இற்று - ஒருசாரியை . ) 

மூன்றனுள் ஒன்று ; அது : சரீரம் வாட்டமில் 
அவைராக்கியம் 

-வைராக்கியம் இன்மை . லாமல் வெப்பத்துடன் மினுமினுத்தல் . -- 
( த.நி. போ . ங.00 .) ( கெெவராம 

ல்னககள் அசதி , புருவம் , கண் , மூத் 

) ] 
அழக்கு -- ஆழாக்கு . ( உ - ம் . ) " அருந் தழக் - 

இலைகளில் மஞ்சணிற முதலிய குணங் 
கவிக்காச்சியமுப்பும் புளிப்பும் விட் ” ( தைல . 

உண்டாக்கும் . (சீவாட் , கங . சு . ) 
தைலவ . அசு . ) 

அழகுதுரைப்பெண் -- இந்திரபாஷாணம் . 
அழகர் -1 . அழகுடையவர் . 2. வெள்ளெ அழகுதேமல் -- அழகாகத் தோன்றும் ஒரு 
ருக்கஞ்செடி . 

வகைத்தேமல் , அழகுத்தேமல் . 
அழகர்மலை -1 . சுப்பிரமணியர் தலம் ஆறி அழதவனப்பு - செய்யுள் வனப்பெட்டினொ 


சககசெ 


தா 


2 


298 


அழலோம்பல் . 


உக்கூ 


அழற்றுதல் . 


- 


ன்று ; அது ! செய்யுட்சொல்லாகிய திரிசொ அழலோன் -1. அக்கிநிதேவன் .( உ - ம் .) 
ற்களினாலோசைபெறப்பாடுவது . 

அஞ்சியந்தவழலோனு மப்பொழுதொரந்த 
அழத்தியன்- பெருங்காயம் , சோமநாதிப் ணாளன் வடிவாகியே ” ( பாரத . இராய . ருஎ . ) 
பெருங்காயம் . 

2. சூரியன் . ( உ - ம் . ) " பனிக்கதிரல்லை நீயழ 
அழம் - பிணம் . ( உ - ம் . ) " அழத்தினைவே லோய் " ( கந்தபு . ஆற்று . உச . ) 3. செவ்வாய் , 
ட்டுணும் ” ( தணிகை. களவு . ருசா எ . ) 

( சூ . கெண் , க : சு 0.) 
அழல் - 1-3 . அழலென்னேவலுந் தெரிநி 

அழற்கடவுள்- அக்கிரிதேவன் . ( உ - ம் .) 
லைவினைப் பகுதியும் வினைத் தொகையும் . 

" அந்நாளினழற்கடவுள் கரியாக ” ( கந்தபு . கா 
4 , அழுதல் . ( உ - ம் . ) " எழுந்தோலிட்ட மத . கசு.) 
ழல்கேட்டு ” ( சேதுபு . அநும , கஉ . ) 5. எரிவு . 

அழற்கண்ணன் -1 . உருத்திரன் . 2. சிவன் . 
6. எருக்கஞ்செடி . 7. கள்ளி . 8. கார்த்திகை ) ( அழல் - நெருப்பு . கண்ணன் 

கண்ணுள்ள 
நட்சத்திரம் . ( உ - ம் . ) " அழலெனுமீனவர்க்கத் 

வன் ) 
தறுவரும் ” (கந்தபு . திருவவ . கஉசு .) 9. கேட் அழற்கண்வந்தோன் -1 , சுப்பிரமணியன் . 
டைநட்சத்திரம் . ( பிங்க . உருசு .) 10. கொடி 2. வீரபத்திரன் . ( சூ . நிகண் . க : உஉ . ) ( அழ 
வேலிச்செடி . 11.கொதிப்பு . ( உ - ம் . ) “ சினக் கண்- அக்கி நிக்கண் .) 
காமன் வாளியு - மழல் பிரிந்தன ” ( இராமா. நக 

அழற்கதிர் - சூரியன் . ( உ - ம் . ) " வேலையழ 
ர்நீ . உ.சு.) 12. கோபம் . 13. செவ்வாய் , 14. நகதிர்படிந்தவியன் கங்குல் ” ( பெரியபு . திரு 
நஞ்சு . (உ - ம் .) " அரவின் சீற்றத்தாரழல் தளிக் ஞா . அ . ) ( அழல் வெப்பம் . கதிர் - இரணம் . 
கலுற்றார் ” (சிர். காந்த . உருச . ) 15 . நாகம் . 16 . அழற்கருமம் - அக்கிங்காரியம் . ( உ - ம் . 
நெருப்பு . ( உ - ம் . ) " ஆலையஞ்சிலைவேளாகம 

இல்வாழ்வுற்றோர் தருமமழற்கருமமதிதி 
ழல்பட ” ( கந்தபு . காமத . கா .) 17. வெப்பம் . 

சை ” ( கூர்மபு . வருணாச் . கக . ) ( இல்வாழ்வா 
( உ - ம் .) "படுமழனீக்க ” ( கல்லாட , கஅ .) 18. ர்க்குரிய அழற்கருமமாவது : சூரியனுச்சியில் 
வேகம் , ( உ - ம் .) " பன் மருந்தழலும் ” ( தைல . வருங் காலத்துச் செய்யப்படுங் கிரியை . ) 
தைலவ . கஉ ங . ) 

( உ - ம் . ) வானப்பிரத்தர் செய - றொல்லாரண 
அழல்வண்ணன் --சிவன் . ( உ - ம் . ) " அத்த 

ங்கள் பயிற்றலழற் கருமம் ( கூர்மபு . வரு 
னிடமழல் வண்ணனிடம் " ( தேவார , திருக் 

ணாச் , கக . ) 
கச்சியநேகத . ரு . சுந் . ) 

அழற்காய் - மிளகு. ( உ - ம் . ) " தோகைவி 
அழல்விரியன் - எரிவிரியன் பாம்பு . 

ளங்கழற்காய் ” ( தைல . தைலவ . ருச .) 
அழல்விரை - நேர்வாளம் . 

அழற்தத்துதல் வேகமான நாற்றம் வீசுதல் . 
அழலல் - அழலுதல் . 

அழற்சி- 1. அழுக்காறு . 2. உரைப்பு . 
அழலவன் - அக்கிநிதேவன் . 2. சூரியன் . ( உ - ம் .) " புளிப்புக்கைப்பழற்சியுப்பு ” ( ஞாக 
( பிங்க. உக . ) 3. செவ்வாய் . (பிங்க. உ கூ 0. ) வா . விரத்து . கூ . ) 3. எரிதல் , ( உ - ம் .) நெ 

ற்றியங்கண்ணும் வெய்யவலக்கணுமழற்சி நீங் 
அழலாடி -சிவன் . ( சூ . நிகண் . க . அ . ) 

கா- துற்றிடுமென்றால் ” ( கூர்மபு . கண்ணனவ. 
அழலிக்கை - மநமெரிதல் , பொறாமை . 

கஉச . ) 4. கோபம். ( உ - ம் . ) " யாண்டு நேரே 
அழலுதல் - 1. எரிதல் . ( உ - ம் . ) “ இரவிகா ல்லையாக வவன்றிறத்தழற்சியின்மை - வேண் 
ந்த மழல்வதென்னவாறெனா" ( நைட . கைக்கி . வெலென்று சொன்னான் ” ( சிந் . நாம . கூ . சுச . ) 
க எ . ) 2. கோபித்தல் . ( உ - ம் . ) அவன்வந்திது அழற்பால் - எருக்கஞ்செடி . ( அழல் - அழ 
பகராதமுனதிவேகமொடழலா ” ( பாரத.ம 

மணி 

ற்சி . ) 
மா.க க . ) 3 . வெம்மை செய்தல் . ( உ - ம் . ) " ஆல அழற்பித்தம் - ஒருவகைப் பித்தநோய் . 
முங்குளிர்வுறவழல் வீசினான் ” ( பாரத . மணி அழற்பிரபை- ஏழ்நரகவட்டத்தொன்று ; 
மா . சுக . ) [ அழல் என்னும்பகுதி உகரச்சா அது : தீகரகு . 
ரியை பெற்றது . ] 

அழற் புற்று ஒருவகைப் புற்றுரோகம் ; 
அழலேந்தி - சிவன் . ( சேக் . திவா. க : க . ) அது : வெள் விழியிற் காந்தலுடன் விம்மலா 
( அழல் - அக்கிரி . ஏந்தி - தரித்தவன். ) 

ன தசையையுண்டாக்கும் . ( சீவரட் . உகசு .) 
அழலோம்பல் - அக்கிநிகாரியஞ்செய்தல் . அழற்றி- அழலச்செய்யுமது . 
( உ - ம் . ) “ பொறியழலோம்பல் பூசையில் ” அழற்று - 1-3 . அழற்றென்னேவலுந் தெ 
( சைவச . பொது . ஙஉரு .) ( அழல் - அக்கிரி . ரிகிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 
ஓம்பல் காத்தல் . ) 

அழற்றுதல் -1 . அழலச்செய்தல் . ( உ - ம் .) 


-- 


299 


அழிஞ்சில் . 


கூ00 


அழிதல் . 


கை . அ 


க்கல் 


" அழற்றியபல் கதிமாதபத்திரம் ”(கந்தபு . திரு ஒருமரம் ; இதன்வேர் , பட்டை ,விரை, பூ , இலை 
ப்பா . கா .) 2. சுடுதல் . 

முதலியவை நஞ்சுக்கு மாற்றாம் . இதன் விரை 
அழன் - பிணம் . ( உ - ம் . ) " அத்தன்மிசை கிராணித்திரவியங்களில் ஒன்று " தொழுஞ்ச 
காட்டுறை யழன் பணியையேற்றி ” ( சேதுபு. கமோகக்கரப்பிற்சொல்லஞ்சகமா - மழிஞ்சில் 
காசிப . கரு . ) 

விரையென்றறி " ( பதார்த்தகுண . நிச . ) 
அழனம்- 1. கெருப்பு . ( பிங்க . . க.க.) 2 . 

அழிஞ்சு - அழிஞ்சில்வேர். ( தைல . தை 
பிணம் , 

லவ . எஉ .) " அத்தி ” பார் . 
அழனாகம் - ஒருவகை விடப்பாம்பு . 

அழித்தல் - 1.இல்லதாகச் செய்தல் . ( உ - ம் .) 
அழாக்கு ஆழாக்கென்னும் அளவு . ( உ - ம் . ) 

" இல்லவளணிகலமழித்தல் ” ( தணிகை . 
" வீரியமழாக்குடற்பித்த முழக்கு ( தணிகை . 

கத் . உசஉ . ) 2. கண்டித்தல் . 3. குலைத்தல். 
அகத்தி . அ . ) ( " ஆழாக்கு " " அழாக்கு " (உ - ம் . )"ஈசொல்போரழித்தெருமை 
மப்போ 
எனக்குறுகின்றது . ) 

த்தினான் - மாடுறத்தெழித்துவைகளைக் 
அழால் - அழுதல் , ( உ - ம் . ) " அழான்மற ( சிர் . நாட்கள் . கூ 0. ) 4. கெடுத்தல் . ( உ - ம் . ) 
ந்த புன்றலைச்சிறார் ” ( புறநா . சசு . ) ( அழு ; 

" கோல - மழித்துமேவியவரம்பையர் ( இரா 
ஆல் . ) 

மா , சித்திர , உக . ) 5. சங்கரித்தல் . ( உ - ம் . ) 
அழி - 1-3 . அழியென்னேவலுந் தெரிநிலை " உலகழித்துநிற்குமொரு பெருங்கடவு 
வினைப்பகுதியும் வினைத்தொகையும் , 4. அத்தான் ” ( கந்தபு . நகரழி . சு .) " சிவனுடைய 

ளொ 
ழிவு. ( உ - ம் .) " அழிவந்தசெய்யினும் ” (வள் . பஞ்சகிருத்தியத்துளொன்று ; அது : பிரபஞ் 
அஎ.) 5. இரத்தம் . ( உ-ம் . ) " அழிவரப்பாடி சத்தையொடுக்குதல் , தநுகரண புவபோகங் 
வருகரும் " ( புறநா . கரு அ . ) 6. வைக்கோல் . 

களை யொடுக்குதல் . " 

அறுதியிலரனேயெல் 
( உ - ம். ) உழுதநோன்பகடழி தின்றாங்கு 

லாமழித்தலால் " ( சி . சி . க : கூரு . ) 6. பாழா 
( புறநா . கஉரு .) [ 4 , 5. பெயர்ப்பொருளைத்த 
ரும் ; இவை- முதனிலைத் தொழிற்பெயர்கள் . 

அழிதகன் - 1. அழிக்கப்படத் தக்கவன் . 
7. தின் றழி தலால் வந்தபெயர் .) 

( உ - ம் . ) " அறத்தைக்காயுமழி தகன் ” ( கந்தபு . 
அழிக்கல்- அழித்தல் . ( உ - ம் . ) " ஐயரும | தருமகோ. எஅ . ) 2 . தகுதிகெட்டவன் . ( உ - ம் .) 
ழிக்கலாகா ” ( இரகு . மீட்சி . சு கூ . ) 

" அழிதகன் குறுகுவான முன் ( திருவிளை . 
அழிகட்டு - 1. ஒன்றனையழித்தற்குச்செய் மாபாத. உ . க . 

க ) 
யும் எதிர்ச்செய்கை . 2. தடை . 3. பொய்யே 

அழிதகை-- தகுதிக்சேடு . 
துக் கற்பித்து மறுத்தல் , 4. விடமுதலிய 

அழிதகையவன்- தகுதிகெட்டவன் , ( உ - ம் .) 
வைகளுக்குமாற்று . 

" அழிதகையவனைப்பார்த்தித் - திறப்பழியா 
அழிகரு சிதைந்து போகுங் கருப்பம் . ங்குச்சென்றும் " ( திருவிளை , மாபாத . R.D. ) 
( உ - ம் . ) " அழிகருக்கடலூடே -யமிழ்தலற்று " 

அழிதகையாள்- தகவழிந்தவள் , 

ந்தவள் , கற்பழிந் 
( திருப்பு. உருக .) 

தவள் . ( உ - ம் .) “ அன்னையென்னுமழிதகை 
அழிகருப்பம் - வயிற்றில் உருவங்கொள் யாள் ” (திருவிளை . மாபாத . எ . ) 
ளாத இளங்கருவாயிருக்கும்போது கரைந்து 

அழிதரவு – அழிதல் . ( உ - ம் . ) " அன்னை 
விழுகருப்பம் . ( சீவாட் . உ O ரு . ) 

ப்பழிதர வார்கொ லாற்றுவார் " ( நைட . அன் 
அழிகவுள்- மதம் இடைவிடாதொழுகு னத்தைக்கண் . சு அ . ) 
தலாலேதன தியற்கையழிந்தகன்னம் . (உ - ம் . ) அழிதல் -1 . இரங்குதல் . ( உ - ம் . ) " அழிந் 
" அழிகவுளியானை கொன்ற வெஞ்சினத் தரி தநெஞ்சம் ” ( புறநா . உஉக . ) 2. கலங்குதல் . 
யின் " ( இராமா . வரைக்காட் . கூ . அ . ) 

( உ - ம் .) " மஞ்சு தம் வயிறழிந் - தஞ்சி நீருகுத் 
அழிதட்டி-- வயிற்றின் மரித்த குட்டி . தவே ( சிங் . காந்த . எஅ . ) 3. குலைதல் . 
அழிகை -1 . அழிவு . 2. சிதைவு . 

(உ -ம் .) “உண்டையுமழிதலுற்ற ” ( கந்தபு . 
அழிச்சாட்டியக்காரன் - தொந்தரவுக்கா தருமகோ . எக . ) 4. கெடுதல் . ( உ - ம் .) " 
ரன் . 

வண்டலழியும் ” ( கைட . கைக்கி . க . ) 5. சித 
அழிச்சாட்டியம் -1. அழிவழக்கு . 2. அழி றுதல் . (உ - ம் .) “ அழிகராவெயர்விற்றோன் ற ” 
வுசெய்தலைக்கருதியதீச்செயல் . ( இவை - வழ ( நைட . அன்னத்தைக்கண் . உஎ.) 6. தவறல் . 
க்கு . ) 

7. தோல்வியடைதல் . ( உ - ம் .) " ஆரமருடற் 
அழிஞ்சில் -1அழிஞ்சிற்பட்டை . ( உ - ம் .) றிமல்லரனைவருமழிந்த பின்னர் ” (பாரத. மற் 
"அமுக்கிரி ” பார் . ( தைல . தைலவ . சஉ . ) 2 . போர் . எ .) 8. நிலைகெடுதல் . ( உ - ம் .) "உள்ள 


" ஆ 


300 


அழியாதபத்தி நி . 


கூகை 


அழுக்கறல் . 


மார்வமோ டழிந்ததே " ( நைட . கைக்கி . ச . ) அழியாமுதல் -1. கடவுள் . 2. நிலமுதலிய 
9. பெருகுதல் . ( உ - ம் . )" அழியும்புனல் ” ( சிந் . அசைவற்ற பொருள் , 
பதுமை . உஅ . ) 10. மங்கலங்கள் . ( உ - ம் . ) அழியாமை -1 . அழிவின்மை . 2. மநங்கலங் 
" இதற்குள்ள மழியே லென்றான் ” ( இராமா. காமை . ( உ - ம் . ) " இடுக்கணழியாமை ” ( வள் . 
நகர்நீங் : கஅ . ) 11. வருந்துதல் . ( உ - ம் .) " தீயி ஈங . அதி . ) 
ன் மேய தளிரின் வாடியழிதல்கண்டு சிந்தியா அழியுநர் - தோற்பவர் . ( உ - ம் ) " அழியுநர் 
( நைட் கைக்கி . கக . ) 

புறக்கொடையயில் வாளோச்சாமை ( வெ 
அழிதலை 

தலையோடு . ( உ - ம் . ) " அழிதலை ண்பாமாலை . வஞ்சிப் உ O.) 
யங்கையிலேந்தி " ( தேவார் . திருவாழ் . எ . அழிவழக்கு - அநியாயம் இல்லாத ஓர் ஏது 
திருஞாந .) ( அழிந்ததலையென்றபடி .) வைக்கற்பித்து வாதாடும் வழக்கு . 

அழிதன்மாலைய அழியுந்தன்மையுடை அழிவி - கழிமுகம் , 
யன . ( உ - ம் .) " அழி தன்மாலையவென்றற அழிவிலாள் - கடவுள் . ( உ - ம் . ) " அழிவி 
றந்தவர் ” (தணிகை. அகத் . உங.க. ) ( அழி லானுரையாகமம் " ( திருவிளை , நகா . கா .) 
தல் ; மாலை- தன்மை .. ) 

அழிவிலூர் - சிதம்பரம் . ( உ - ம் . ) " அரி 
அழிதுளி - மிக்கதுளி. ( ஐங்குறு .) 

வையூாழிவிலூரென் றலகினூல்பாவ ( கோ 
அழிதூ - அலி . ( உ - ம் . ) " அந்தணரிலழிது யிற்பு . இரணிய . சுகா . ) 
வானீர் " ( கந்தபு . அநந்தன் சா . கூசு . ) 

அழிவு - 1. கழிமுகம் . ( பிங்க . ரு.அக .) 2 . 
அழிந்தோரை நிறுத்துதல் - அறத்துறுப் 

அறத்துறுப் குற்றம் . 3. கேடு . ( உ ம் . ) " அழிவிலாயுளும் " 
பெட்டினுள் ஒன்று . 

( கந்தபு . தருமகோ . ரு . ) 4. தோல்வி .( உ - ம் .) 
அழிப்பாளி - பொருளைவீணாயழிப்பவன் . " அரும்புறுகாலைக்கொங்கைக் கழிவுற்று முக 
அழிப்பு - 1. அதிகஞ்செலவுசெய்தல் . 2. மொவ்வாது ”( கந்தபு . மாயைப் , ருகூ .) 5. நட் 
அழித்தல் .( உ - ம் . ) " அழிப்பரியேவலென் டம் . 6. மநக்கலக்கம் . (உ - ம் .) " அடுக்கி வரினு 
றாய் " ( சி . சி . பர . பாஞ். மறு . அ 

அ . ) 

மழிவிலானுற்ற " ( வள் . சு உரு. ) 
அழிபசி - மிக்சபசி . ( உ - ம் . ) " அற்றாம்ழிப் 

அழிவுகாலம் - யுகமுடிவு . 
சிதீர்த்தல் ” ( வள் , உஉசு . ) [ " எல்லா நன்மை 

அழிவுபாட்டபாவம்-- அபாவப்பிரமான 
ளுமழியவரு தலினழிபசி " (வள் . உஉ சு.பரி . ) 

வகையுள் ஒன்று , அஃதொருபொருள் அழி 
அறிவுமுதலிய அழிதற்குக் காரணமான பசி . 

வதனாற் பின்னில்லை யென்னும் அபாவம் . 
றுபா . கச . உரை . ) 

( உ - ம் . ) " குடம் உடைந்தா லஃதில்லை யென் 
அழிபடர் - மிக்கு நடக்கும் விதனம் . ( புறப் . கை ” என்பதிற்போல . ( சி . சி . அளவை . க . 
வெண் , கஉக , பக் . ) 

உரை . ) ( அழிவுப்பாடு - அழிவுபடல் . அபா 
அழிபடல் - வருந்தல் . ( உ - ம் . ) " ஆனாலின் 

வம் - இன்மை . ) 
வழிபடக்காண்பான் ” (கல்லாட . சக .) 

அழ 

1-3 . அழுவென்னேவலுந் தெரிகி 
அழிபு- அழித்து , அழிதல் , தோல்வி , 

லை வினைப்பகுதியும் வினைத் தொகையும் . 
நொந்து . ( புறப் . வெண் , உஅ , உஉ , எ அ , எ . ( உ - ம் . ) " அழுகுரல் விலக்கியபினைம்மகவை 
பக்கங்களில் முறையேகாண்க .) 

யுங் கொண் - டெழுகடனிலத்தாசையீமவிதி 
அழிபுண் - ஆருதபுண் , 

செய்ய ” ( பாரத . சம்பவ . க o ரு . ) 
அழிம்பன் -1 . கடன் இறுக்காமற் புரட்டு 

அழக்ககற்றி- சாம்பற்சாரநீர் . 
றவன் . 2. வீணாய் அதிகஞ் செலவுசெய்கி 

அழக்கடித்தல் - அழுக்கொழிக்கச்சீலைய 
றவன் , 

டித்தல் , ( உ - ம் . ) " அழுக்கடிக்கும் வண்ணார் 
அழிம்பு -- 1 . கேடு . 2. கொடுக்க வேண்டிய போலாய் " ( தாயு. உடல் . சுரு . ) 
கடனைக்கொடாமற் செய்யும்புரட்டு ” ( உ - ம் . ) 

அழக்கணவன் 

1. அழுக்கணவன்புழு 
" என்னுடைமைக்கழிம்பு பேசுகிறான் ” ( வ வைத்த கூடு . 2. ஒருபுழு . ( அழுக்கு ; அணவு - 
ழக் . ) 

ஒட்டல் . அன் - உலகவழக்கில் ஒன்றன்பா 
அழிமதி -1 . கெடுபுத்தி . 2 , அதிகச்செலவு லில் வரும் ஒரு விகுதி .) 
செய்து பொருள் அழிதல் . 

அழக்கம் - கவலை . ( உ - ம் .) " அழுக்கமுற் 
அழிழதல் - முதலழிவு. 

றெழுந்து ” ( திருவிளை . விறகு . ச.அ.) ( அழு 
அழியாதபத்தி நி- திரௌபதி . ( தி - மனை ங்கு- அம் . ) 
வி . ஐவர்க்குமனை வியாயுங் கற்பழியாமைய அழக்கறல் - அழுக்கு நீங்குதல் . ( அழுக்கு ; 
ற்றி வந்தபெயர் .] 

- நீங்குதல் ) 


301 


அழுகுணி . 


கூ 02 


அழுத்தம் . 


” ( தொ 


அழக்கறுத்தல் - பிறராக்கத்திற் பொறா அழத்தல் - 1. அருவருக்கப்படுந்தன்மை 
மையடைதல் . ( வள் . கசு .. பரி . ) ( " அழுக்க யாதல் . ( உ - ம் . ) " அழுகு சேற்றிந்து " ( தணி 
றுப்பான் ” பார் .) 

கை . நாட்டு . கூ 0 . ) 2. பதனழிதல் . 
அழக்கறுப்பான் - 1. " அழுக்கறு ” என் அழகை - அழுதல் . ( உ - ம் . ) " அழுகையுங் 
னும் வினையடியாற் பிறந்து உயர்திணையாண் கோளும் பெய்யும் ” ( சிவதரு . பாவ . சு .) 
பாலில்வரும் ஓர் எதிர்காலவினைமுற்று .(உ - ம் . ) 

அழங்கல் -1 . அஞ்சுதல் . 2. அலைதல் , 3 . 
" பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான் ” ( வள் . 

அழுதல் . 4. அழுந்தல் . 5. இரக்கம் . ( உ - ம் .) 
கசு கூ .) 2. பொறாமை கொள்பவன் . ( உ - ம் . ) 

அது சேர்ந்தல்கியவழுங்கலாலை ” ( புறநா. 
" கொடுப்பதழுக்கறுப்பான் சுற்றம் ” ( வள். 

உ co . ) 6. உருவழிதல் . ( உ - ம் . ) " பின்ன 
கசுசு . ) 

ழுங்கக்களனுழக்கி " ( புறநா . கஅ . ) 7. ஒலித் 
அழக்காமை - ஒருவகை யாமை .. 

தல் . ( உ - ம் . ) " அழுங்கியகழற்கால் வீரன் " 
அழக்காறமை - அழுக்காறு செய்யாமை , 

( கந்தபு . கடல்பாய் . க . ) 8. ஒளிமழுங்கல் . 9 . 
( வள் . அதி . கஎ -) ( அழுக்காறு என்னுஞ்சொல் , கேடு , கெடுதல் . ( உ - ம் .) “ 
எதிர்மறையாகாரமும் மை விகுதியும் பெற் றமுழைநின்று கூறுஞ்சிறியவர்கட்கு ” 
றுநின்றது .) 

ல் . சொல் . உடு . உரை . ) 10. சோம்பு . ( சூ . 
அழக்காறு 1. பிறராக்கம் பொறாமை , நிகண் . அ : 

சாஎ . ) 11. தாமதித்தல் , தவிர் 
பிறராக்கத்தில் அடையும் பொறாமை, (உ - ம் .) 

பாறாமை .(உ - ம் .) | தல் . ( உ - ம் . ) " செலவழுங்குகிளவி ( தொல் . 
" அழுக்காறவாவெகுளியின்னாச்சொன்னான்கு பொரு . கஎஎ . ) 12. துன்பப்படுதல் . 13 . 
ம் ” ( வள் , ங . ரு . ) 2. பொய . 

யாழ்நரம்போசை . (பிங்க . கசசக . ) 14 . 

வரு 
அழக்கு -1. அவித்தை . உ ம் . ) " அழுக் ந்தாதேயெனப்பொருள் படும் ஒரு முன்னிலை 
காடுபற்றுஞ்சீவர்க்கு ” ( கைவல் . தத்து.கூ.ச . ) 

யேவல்வினை . ( உ - ம் .) " அலர தாகாதொழியு 
2. அழுக்காமை . 3. ஆணவமுதலிய பாசம் . மேயழுங்கலென்று ” (சிந. கநக . கக .) 15 . 
( உ - ம்.) “ உயிர்க்கழுக்கறுக்க ” (சிவதரு. பா வருந்துதல் . (உ -ம் .) " ஆன நற்புலவர் தாரித் 
யிர . எ . ) 4. சடப் பொருளின் அசுத்தம் . திரத்தினாலழுங்கலானும் " ( பஞ்சத .சுகிர் . 
( உ - ம் . ) “ இரண்டியக்கமுதலான வழுக்காடை உங . ) 
யெய்தின் ” ( தணிகை . அகத் . கஉ . ) 5. சித் அழங்காமை -- அழுங்குதல் அடையாமை . 
துப்பொருளின் அசுத்தம் . ( உ - ம் . ) " அழுக்கு அழங்கு - 1-3 . அழுங்கென்னேவலுந் தெ 
ளத்தினும் ” (தணிகை. அகத் உககூ . ) 6. பொ ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 
றாமை . ( உ - ம் . ) " விழுத்தகும்பலசெல்வமும் ( உ - ம் .)" வெள்ள நோக்கியழுங்குசெம்பியன் " 
வியந்து பார்த்துள்ள த்- தழுக்கறாமையாலின் திருவிளை . லிடை . கஉ . ) 4. ஒரு விலங்கு . 
னமுமமார்கண்ணுறங்கார் ” ( திருவிளை . நகர . 

(உ - ம் . ) " குறு முயலுடும் போடாமைமுட்பன் 
சலா .) 

றி யழுங்கிவைகொன் றருந்தினுமாம் ” ( கூர் 
அழகண்ணி- ஒரு பூண்டு . ( நீர்பொசிந்து 

மபு , அல்லவை . க . ) 5. பாலையாழ்த்திறவகை 
கொண்டிருப்பதினால் வந்தபெயர் . ) 

யினொன்று . ( பிங்க . கக அக.) 
அழகல் - 1. அசுத்தம் . ( உ - ம் . ) " தேம்பு அழங்குதல் - அழுங்கல் , 
கலாம் விளைத்திடுவானழுகல்வாயினன் ” ( தணி அழங்குப்பிடி நெகிழாது பிடித்தபிடி . 
கை , அகத் . கூசசு . ) 2. அழுகுதல் . 3. பதன [ அழுங்கு போலப் பிடித்தல்பற்றிவந்த பெ 
ழிதல் , அழுகிக்கெட்டுப்போதல் . 4. பதன 

யர் . ) 
ழிந்தபதார்த்தம் . 

அழங்குவித்தல் - துன்பம் உறப்பண்ணல் . 
அழகள்ளன் - கள்ளமாய் அழுவோன் . ( உ - ம் .) " நெஞ்சமழுங்குவிக்கு மாலை ” ( சிக் , 
அழகு - 1-3 . அழுகென்னேவலுந் தெரிநி சுரமஞ் . நி எ . ) 
லைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . அழத்தக்காரன் -1 . அடக்கமானவன் . 2 . 

அழுதசப்பாணி 1. அழுகுசர்ப்பம் . 2 . இறுக்கமுடையவன் . 
ஒரு விடநோய் . 

அழத்தங்கோல் ஒருவகையெழுதுகோல் , 
அழகுசர்ப்பம் - ஒரு விஷசெந்து . மைதீட்டுங்கோல் . (சி.சி. அளவை. க . மறை . ) 
அழதணி -- 1 . அழுகிற குணம்உள்ளவன் - அழத்தம்- 1. அடக்கம் . 2. இறுக்கம் . 3 . 
வன் . ( அழு : குணம் ; ஒருவிகுதி . ) 2. ஒரு உலோபத்தநம் . ( உ - ம் .) " திரவியத்திலழுத் 
கரப்பனோய . ( அழுகு - உண் ; இ .) 

தமானவன் செத்தாலுங்கொடான் ” ( வழக் . ) 


- 


302 


-- 


அழுந்து . 


ந OL 


அள் . 


மை . 


4. உறுதி , திடம் . 5. ஒப்பம் , சருச்சரையின் துறு பாலின் வேலையமார்கள் கடைந்தகாலை : 
மை . 6. கடிநம் , 7. பதிப்பு . 8. பிடிவாதம் , ( கந்தபு . காசிபன்பு . உரு . ) 7. வெற்றிலை 
முரட்டுத்தகம் . 9. பிரியமாய் அழுந்திநிற்றல் . நடும்வரம்பு . 
( உ - ம் . ) " உயிரசைவால் வா தநைப்பா எழுத் அழந்துதல் - அழுந்தல் . 
தத்தாலறிவை விரிவாக்சா யென்னில் ” ( ஞா 

அழந்துபட்டிருத்தல் - நெடுங்காலம் அடி 
நவா . உபசா , உ 0 . ) 10. மிக்ககவரும் . 

பட்டிருத்தல் . ( உ - ம் . ) " அழுந்து பட்டிருந்த 
அழத்தல் - அழுத்துதல் . ( உ - ம் . ) " ஆர்த பெரும்பாணிருக்கையும் " ( மதுரை. ங சஉ ) 
ருசாக்கிரங்கனவு சுழுத்தியெனவழுத்தலுறு 

அழந்தூர் - ஓரூர் . ( பெரியபு . ஞாந . சகூச . ) 
பத்தை மூன்று " ( சூத. எச்கி . பூ . ரு : கூ . ) 

அழத்தை - அழுந்தூர் . ( தேவார . அழுந் 
அழுத்தி அழுந்தச்செய்கிறவள் - வன் 

தூர் . ங . திருஞா .) 
( உ - ம் .) " புயமீதே கோங்குபடைத்ததநத்தை 

அழப்பு- சோறு . 
யழுத்திகள் ” (திருப்பு . உசுங . 

1. ) 

அழப்புகம் - தேவலோகம் . 
அழத்து - 1. அழுத்து கை , பதித்தல் . 
( உ - ம் . )" நகது தியழுத்தைக்காட்டி. ” ( திருப்பு . 

அழம்பில் - ஓரூர் ; அது : வானவிறல்வே 
சங ) 2-4. அழுத்தென்னேவலுந் தெரிநிலை 

ளென்னுங்குறுநிலமன்னனுடையது . ( உ - ம் .) 
வினைப்பகுதியும் வினைத்தொகையும் , 

" வான விறல்வே.ளழும்பிலன்னநாடிழந்தன 
அழத்துகை அழுத்துதல் , 

ரும் " ( மதுரை . கூசரு . ) 
அழத்துதல் -1 . அழுந்தச்செய்தல் (உ - ம் .) நிலம் . 3. ஆழம் . (உ -ம் .) கடன் மண்டழுவத் 

அழவம்- 1. அப்பவருக்கம் . 2. அழுக்கு 
தையுன்மநதிலேயழுத்திப்பார் ” 2. உரப் 

துக் கயவாய்கடுப்ப ” ( மலைபடு . ருஉ அ . ) 4 . 
பித்தல் . 3. பதித்தல் . தாவேது மில்லாத் 

கடல். ( உ - ம .) "நீண்டொலியழுவங்குறைபட 
தமனியமீது தலம்புரக்குங் - கோவேயழுத்து 
வரோவறியோருங்குருவிரதமே " 

" ( வாண . 

முகந்து " ( புறநா . ககாக .) 5. குழி . 6 . துருக் 

கம் . 7. நடுக்கம் . 8. நாடு . ( சூ . நிகண் . ரு : க 
அஉ .) 4 . பாராட்டல் . 5. மநத்திலுறைக்கச்செ 
ய்தல் . ( உ - ம் . ) அவன் அழுத்திப் பேசினான் 

9. பரப்பு . ( உ - ம் . ) " நீரழுவநிவப்புக்குறித்து 
அழதல் -1 . இரங்கல் .2. கதறுதல் . 3. (புறநா. கச .)10. பெருமை இந்தி" 

ளம் . ( உ - ம் ) " வாளமரழுவத்தவுணர்கோன் 
சிணுங்கல் . 4. துக்கத்தினால் அல்லது வரு 

சேகை ” ( கூர்மபு . அந்தகா . ருக. ) 12. முரசு . 
த்தத்தினால் கண்ணீர் விட்டுச் சத்தமிடல் . 

13. வழுக்குநிலம் . 
( உ - ம் . ) " இன்பவீடெதுவென்றே -நின்றுநின் 

அழை- அழையென்னேவலும் தெரிநிலை 
றழுதிலை ” ( வைராக் . சத . கக . ) 

வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 
அழந்தக்கட்டல் - இறுகக் கட்டுதல் , 

அழைக்கை - அழைத்தல் . 
அழந்தல் -1. அமிழ்ந்தல் . ( உ - ம் . ) " அள் அழைத்தல் -1 . கூட்டிக் கொண்டு போதல் . 
ளல் கூர்மமழுந்தும் ” ( தணிகை. நாட்டு , 2. கூட்டிக்கொண்டுவருதல் , 3. கூப்பிடுதல் . 
க o எ .) " செயற்கையம்பிறவிருச்சுக்கடலகத்த ( உ - ம் . ) “நீலவுண்கண் கையாலழைப்பன 
ழுந்துகின்றார் ” ( சிங் . பதுமை , உஉ அ . ) 2 . போலிமையாவிற்குங் காரிகைக்கே ” ( வாண . 
அமுங்குதல் . ( உ - ம் . ) " கால்கள் சேற்றிலழுந் கூ . ) 4. வரச்செய்தல் . ( உ - ம் . ) " அரசியலுரி 
திட ” ( பஞ்சத . சுகிர் . உங . ) 3. இறுகுதல்.மையெல்லா மாங்கவாழைத்து ” ( கந்தபு . வி 
( உ - ம் . ) " அவரை- யழுந்தப்பற்றி ” ( புறநா. எஎ . ) ண்கு . ச O. ) 
4. பதிதல் . ( உ - ம் . ) " நன்றாகவழுந்த எழுது " அழைப்பு - அழைத்தல் . ( உ - ம் . ) " அப் 
5. வருந்துதல் . ( உ - ம் . ) " அழுந்தே னரகத்தி போதொழியுமழைப்பு " ( நாலாயிர , இயற்பா. 
யானென் றிருப்ப ” (திருக்கோ. கசுசு . ) நான்மு . கூ. அ . ) 
அழந்து -1 . அமிழ்ந்து தல் . ( உ - ம் .) " அழு 

அள் - 1-3 . அள்ளென்னேவலுந் தெரிநி 
ந்து டுள ரொத்தயர்ந்தார் ” ( இராமா . இல லைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4 . 
ங்கையெரி . உச . ) 2. அழுந்து தல் . 3-5 , அழு ஒருநோய் . ( உ - ம் .) தள்ளும்பித்தக்கிச்சூர் 
ந்தென்னேவலுந் தெரிநிலைவினைப்பகுதியும் 

சர்த்தி தலைநோயலசம் - அள்ளும்பித்துக்கொ 
வினைத்தொகையும் . ( உ - ம் . ) " இறையடிக்க ள்ளுமால் " ( தைல , தைலவ அ . ) 5. காது .. 
ணே - யழுந்துநேசமொடு (திருவிளை , அட்ட . ( உ - ம் .) " விழிமூக்கட்டான் ” ( தைல . பாயிர . 
கக . ) ( அழுந்தும் - நேசம் எனக்கொளின் உச . ) 6. கூர்மை . ( உ - ம் .) “ அள்ளிலைவேற் 
அத்தொகையன்று .) 6. ஆழம் . ( உ - ம் .)" அழுந் கைநம்பி " ( கந்தபு . வள்ளி . க .)7. நீர்முள்ளி 


303 


அள்ளுதல் . 


கலச 


அளகாதிபதி . 


( ராசவைத் ) 8. நெருக்கம் . ( உ ம் .) " அள் ( உ - ம் . ) " அள்ளியகிருமிகிண்டவழுகல்வாயா 
ளிலைத்தாளி ( புறநா . உருஉ .)9 . பற்றிரும்பு . ) வரின்னோர் ” ( சூத . எக்கி . பூ . சஎ எ . ) 4 . வா 
( சூ . நிகண் . எ : கரு . ) 10 . பெயர்ச்சொல் வினை ரியெடுத்தல் . ( உ - ம் .) " கற்பக நகர்க்கிறைவ 
ச்சொற்களிற் பெண்பாற்படர்க்கையில் வரும் னை- யள்ளி மண்ணிடைகளிற்றொடு மரைத் 
ஓரொருமை விகுதி ; இவ்விகுதி தெரிநிலைவி ததொருகை " ( கூர்மபு . தக்கன் வேள் . கரு . ) 
திவினையில் வருங்கால் இறந்தகால இடநிலை அள் ரூமாந்தம் - ஒருவகைமாந்தரோகம் ; 
தகரத்தையாவது , தகரத்திரிபாகியடறக்க அது : விலாவைத் தூக்கிக்கொள்ளுவது . ( சீ 
ளையாவது , நிகழ்காலத்தில் வருங் கன்று என் 

ரட் . உக அ .) 
னும் இடை நிலடையாவ . , 

ன் -ரியை 

அள்ளுறல் - வாயூறல் . ( உ - ம் . ) " அத்தனா 
தொடா அதனையடுத்துப் பின்வருதலுந் தெ நந்தனமுதனென் றள்ளூறித் - தித்திக்கப்பே 
ரிநிலைவிதிவினைய - லணையும் பெயரில் வருங் சுவாய் " ( திருவாச . திருவெம் . கூ . ) 
காற் கால இடைநிலையைத்தொடர்ந்து அக அள்ளை - பிசாசம் , 
ரச்சாரியைவா அதனையடுத்து வகர உடம் அள -1 . அளவென்னேவலுந் 2. தெரிநிலை 
படு மெய்யைச்சார்ந்து பின்வருதலும் ஆகும் . வினைப்பகுதியும் . 
( எங்ஙனம் ? ) அவள் . [ பெயர்ச்சொல் ) வந்த அளக்கர் --- 1 . உப்பளம் . ( சூ . நிகண் . ரு : 
னள் , உண்டனள் , சென்றனள் , வருகின்ற உக . ) 2. கடல் ( உ - ம் . ) " அங்கண்மாஞாலம் 
னள் ( வினைச்சொல் ) வந்தவள் , உண்டவள் , சூழுமளக்கரைநிகர்த்த தாமே " ( கந்தபு . ஆற் 
சென்றவள் , வருகின்றவள் , வருகிறவள் , வரு று . ங க ) 3. கார்த்திகை நட்சத்திரம் . ( சூ . 
பவள் . ( வினையாலணையும் பெயர். ) 11. வர நிகண் . க : சுஅ . ) 4. சேறு . ( சூ . நிகண் ரு ; 
ண்முள்ளி. ( இராசவைத் .) 

உ அ . ) 5. நீள் வழி . ( சூ . நிகண் . ரு : சு ச . ) 6 . 
அள்வழப்பு- காதுக்குறும்பி . ( உ - ம் . ) " அ பூமி . ( சூ . நிகண் . ரு : அ . ) 
ன் வழுப்புச் சார்வலமே வினை யூழை ” (திருப்பு . 

அளக்கார்- உப்பமைப்போர் . 
ரு எங.. ) 

அளக்கல் - அளத்தல் , ( உ - ம் . ) " அளக்க 
அள்ளகடு - செறிந்தவயிறு . ( புறப் . லெ : லாகாவளவும் பொருளும் ”( நன் . பொதுப் . உ அ .) 
ண் , பக் . க 2 . ) 

அளக்குதல்- அளக்கல் . 
அள்ளல்- 1. அள்ளுதல் . 2 . 
1. அள்ளுதல் . 2. இசைக்கர 

அளக்கை 

அளத்தல் . 
ணங்கள் எட்டினுள் ஒன்று ; அஃது : " அரம் அளகத்தி - அளகம் உடையவள் . ( உ - ம் . ) 
அரும்பொற் சுட்டுவிரல் சேடந்தன்னாலள் " கரியகாளகத்தி ” ( திருப்பு . கசுஉ . ) ( அள 
ளல் ” ( கூர்மபு . கண்ணன்மண . கசஎ . ) 3 . கம் - அத்து- இ . ] 
குழைசேறு , ( உ - ம் .) " அள்ளலங்கருஞ்சேற் அளகதந்தை - ஒரு தீர்த்தம் . ( கூர்மபு . மே 
றிடை " ( நைட . நாட்டு . எ . ) 4. நரகம் . (உ - ம் . ) ருவின் . கஅ ) 

அலைசெயள்ள லகல்காறும் ( தணிகை. அளகநாதர் - ( சைரும் . ) ஒரு தீர்த்தகரர் . 
அகத் . ..அரு . ) 

( த . நி. போ . உஎசு .) 
அள்ளாத்தி - ஒருமீன் . 

அளகபந்தி- பெண்களின் மயிர்முடி .( உ - ம் .) 
அள்ளி - வெண்ணெய், ( இராசவைத் ) " நல்லாரள கபந்தியெனவிருண்ட செவ்விநளிர் 
அள்ளிருள் - கும்மிருட்டு . 

தண்கா ” ( இரகு . திக்கு . கஉ . ) 
அள் -1. அள்ளப்படும் பொருள் . 2. அ அளகபாரம் 

கூந்தற்பாரம் . ( உ - ம் . ) " அள 
ள்ளுநோய் . ( தைல . தைலவ . அ . உரை . ) 3-4 . கபார மலைந்து குலைந்திட ” திருப்பு , கஎ . ) 
அள்ளென்னேவலும் வினைத் தொகையும் . அளகம் - 1. நீர் . ( சூ. நிகண் . க : ருச . ) 2 . 
( உகரம் - ஒருசாரியை .ய . ] 

பன்றி முள்ளு . 3. பனிச்சை , ( உ - ம் . ) " கொய் 
அள்ளுக்கட்டல் -1 . பலப்படுத்தல் . 2. பற் | பூந் - தாது கொண்டளகத் தப்பி ” ( சிங் . முத்தி . 
றிரும்புகட்டல் . 

கூரு . 4. மயிர்ச்சுருள் . 5. பெண்மயிர் . 
அள்ளுகொள்ளை -1. அதிகவரவு . 2. பெ ( உ - ம் . ) " கானேயள கங்கரும்புயலே " (வாண . 
ருங்கொள்ளை 

ருஉ . )6 . வெள்ளெருக்கஞ்செடி .( 3 , 4. கலக .) 
அள்ளுதல் -1 . அள்ளியெடுத்தல் , திரளா 
யெடுத்தல் . ( உ - ம் .) " உதிர்சருகு கந்தமூலங் பொழுதளகாதிபதி ” ( பாரத . மணிமா . 

அளகாதிபதி - குபேரன் . ( உ - ம் . ) " ஆய 

ருகூ . 
களேனுங் - கனல்வாதைவர்தெய்தினள்ளிப் 
புசித்து ” ( தாயு . சச்சி . ரு . ) 2 . செறிதல் . ( சிந் . 

( கோயிவதி : சுகா 
அளகை . 
காந்த . கஉஉ . உரை. ) 3. நெருங்குதல் . 

பதி 

தலைவன் , ) 


சுய 


304 


எனற்பாலது அளப்பு என நின்றது ஆலப்பு 
அளத்தல் , 

கூரு 

அளப்புதல் . 
அளகாதிபன் -- குபேரன் . ( உ - ம் . ) " அள " மன்னவர் தருதிறையளக்கு மண்டபம் ” ( இ 
காதிய - னுரைத்தவாசகம் ” ( இராமா.வரையெ . ராமா . நகா , சுஉ . ) 5. கீழ்ப்படுத்தல் . ( உ - ம் . ) 
உசு . ) ( கவகாயில் : கலகா; கயிவ் - தலை தாமுலகளந்தவென்றித்தனிவிற் சேவகன 
வன் . ] 

ய்த்தோன்றி ” (திருவிளை . யானையெ, 2 அ .) 
அளகாபதி - குபோன் . ( உ - ம் . ) " அல்லது | நுகர்ந்து ” ( திருவாதவூ . திருப்பெருக் . கச .) 

6. நியதி செய்தல் . ( உ - ம் . ) " அளந்து நாந்தா 
நீடளகாபதிதானும் " ( பாரத. புட்ப , சுங . ) 7. பங்கிடல் . 8. பிராமணத்தைக்கொண்ட 
( சுவகர் ; வதி - தலைவன் . ) 

றிதல் . ( உ - ம் . ) “ இதனானே காட்சிமுதலிய 
அளகாபுரி - குபேரனுடைய நகரம் . (உ - ம் .) மூன்றும்படும் பாகுபாடும் அவற்றான் அளக் 
அளகாபுரியுறைவோர் ” ( பாரத . மணிமா , கப்படும் பொருள்களின் பாகுபாடுந் தொகுத் 
கரு , ) 

துக்கூறப்பட்டன ” ( சி . சி . அளவை . ச . சிவ 
அளகு- 1 , கார்த்திகைநட்சத்திரம் . ( வீ ஞா .) 9. மட்டறிதல் . (உ - ம்.) “ வரம்பில்கட் 
மே . கரு . ) 2. கோழி , கூகை, மயில் என் 

புலங்கொண்டவரேனு மற்றிவ்வூர் - விரும்பி 
னும் பறவைகளின் பெண் . ( தொல் , பொரு . 

யித்திரு நோக்கினுமளத்தன் மேவருமோ ” 
சுக்க: சுகஉ . ) இவற்றுள் , மனைவாழளக் (கந்தபு .நகர்பு. அரு.) 10. மதித்தல் . 11. வரை 
ன்வாட்டொடும் பெறுகுவிர் ” ( பெரும்பா. 

யறுத்தல் . ( உ - ம் . ) " முன்ன மளந்தறிவளி 

து ” (சிவப்பிர . க : கா . ) 
உருசு . ) என்பதிற் " சோழிப்பெடைக்கும் , 

அளத்தி- நெய்தனிலப்பெண் . ( சூ . நிகண் . 
அளகினோடு பாட்டிரட்டு மாலனைதொறுங்கு 

உ : எ 2 . ) 
ரால்கள் ” ( தணிகை. நாட்டு , ந க . ) என்ப 
திற் கூகைப் பெண்ணுக்குங்கொள்க. [ திரு கள் . 2. நெய்தனிலப்பெண்கள் .( உ - ம் . )" மீட் 

அளத்தியர் - 1. உப்பமைப்போர்பெண் 
விளையாடற் புராண காரர் ஆண்கோழிக்கும் 

டளத்தியர்கடாரம்பாடுபவிளரிவேண்டார் ) 
அளகைப்பொறித்தகொடியிளை 
யோன் என்றார் . திருவிளை . அருச்சநை. 

இரகு . நாட்டு . ருரு . ) 
ங ச . ] 3. பறவைப்பேடு . ( உ - ம் .) " அளகை 

அளத்துநிலம் - களர்நிலம் . 

அளத்துப்பச்சை- மருக்கொழுந்துச்சக்க 
கேடிப் பார்வல் வந்தணையுமாபோல் ” ( கம் 

ளத்தி; இஃதுவர் நிலத்திலுண்டாவது . 
தபு . சுரம்பு . உசு .) 

அளத்துப்புல்- முயிற்றுப்புல் . 
குபேரன் . ( உ - ம் . ) " அள 

அளத்துப்பூளை -- ஒருசெடி . 
கேச னமர்வென்ற தனியாண்மையான் ” ( பா அளந்திடல் - அளத்தல் . ( உ - ம் .) " அளக் 
ரத . ஐந்தாம் . அ .) ( ககா; பர U தலை திடற்கரிதாய " ( திருவிளை . புராணவா . க . 

- ) 
வன் . ) 

அளப்பம் - 1. அலப்பு . 2. அளக்கை. 3 . 
அளகை - 1. எட்டு வயசுக்கும் பத்து வயசு 

ஊழ் . 4. முறுமுறுக்கை . 
க்கும் இடைப்பட்ட பெண் . 2. குபேரனு 

அளப்பளத்தல்- 1. பிதற்றல் , வீண்பே 

ச்சுப்பேசுதல் , 2. முறுமுறுத்தல் , ( அலப்பு 
டையநகரம் . ( உ - ம் . ) " அது பொழுதவுணர் 

. 
களளகை யூடுபோய் ” ( கந்தபு . திக்குவி . ஙரு . ) 

அளப்பன்- 1. குதர்க்கம் பேசுவோன் . 2 . 
( சுகா: - அலங்கரித்தல் . க -ஒருவிகுதி .) வீணாகப்பேசுவோன் . ( " அலப்பன் ” என்பது 
அளகையாளி -- குபேரன் . ( உ - ம் .) "அள 

திரிந்தது . ) 
கையாளியை யெம்பிரான் வரவழைத்தருளி ” அளப்பு - 1. அலப்பு .2.அவத்தல் . ( உ - ம் . ) 
(உபதேசகா. சிவபு . நகச . ) 

" அடியினதெல்லையளப்பரிதென்றால் " ( பா 
அளத்தல் -1. அளவளாதல் . (உ - ம் .) " என் ரத. புட்ப , நக . ) 

ரத . புட்ப , நிக . ) 3. அளவு , எல்லை . ( உ - ம் . ) 

" ஈசனையளப்பில்காலமி தய மேலுன்னி ” ( கந் 
முகமளக்குங்கால் ” ( கல்லாட , கக . ) 2. அறி 
தல் . ( 2.- ம . ) " ஆசைப்புறத்தளவா " ( வாண . 

தபு . ததீசிப் . கூ உ .)4.ஆராய்ந்தறிதல் .( உ - ம் .) 
சுக .) 3. எட்டுதல் , தீண்டுதல் , ( உ - ம் .) " மோ அருமறையாகமமுதனூலனைத்து முரைக் 
லியண்டமுகட்டினையளப்ப " ( கூர்மபு . தக்க 

கையினாலளப்பரிதாம் ” ( சி.சி.அ : கச.நிரம் .) 
ன் வேள் . கசு . ) 4. எடுத்தல் , முகத்தல் , நீட் . 
டல் என்னும் அளவைகளோடு கலந்தாவது அளப்புக்கு - முடக்கொத்தான் செடி . 
கலவாமலாவதெண்ணியளவு செய்தல் .( உ - ம் . ) அளப்புதல் -1 . அலப்புதல் . 2. குழப்புதல் . 


போதர , 


/ 


அளகேசன் - 


5. ஊழ் . 


305 


அளவடிவிருத்தம் . 


கூசு 


அளவிடுதல் . 


. 


என 


அளபு -1 . அளபெடை . (உ - ம் . ) " குற்றி அளவர்-- 1. அளக்கிறவர் . 2 உப்பமைப் 
யிரள பினீறாம் " ( நன் . எழுத்தி . நிகூ . ) 2. போர் . ( உ - ம் . ) " பாதவரளவர்வாரிப்படுத்த மீ 
அளவு . 3. ஓரலங்காரம் ; அஃதளபெடையா னுப்பின் குப்பை " ( கந்தபு . ஆற்று , ங O. ) 
ய்வருவது , 4. மாத்திரை . ( உ - ம் .) " அளபிற 

அளவல் -1. சலத்தல் , 2. பொருந்தியிருத் 
ந்துயிர்த்தலும் " ( தொல் . நூன்மரபு . நங . ) தல் . ( உ -ம் . ) “ வளமலிகாஞ்சி தன்வைப்பி 
அளபெடுத்தல் - எழுத்தின் மாத்திரை 

டை- யளவவினிந்தவடுக்கலை ” (தணிகை. வி 
யையெழுப்புதல் . 

ங க . ) 3 எட்டுதல் . ( உ - ம் .) " கொண் 
அளபெடை - எழுத்துக்கள் தத்தம் மாத் லையளவியகோங்குபூத்தவே " ( கந்தபு . இந் 
திரையின் நீண்டொலிக்கப்படல் , ( உ - ம் . ) ரனருச் , க அ .) 
" ஒற்றளபெடையாறேழ் ” ( நன் . எழுத்தி.சு .) 
அஃதுயிரளபெடையொற்றளபெடை 

அளவழிச்சந்தம்- குருவும் இலகுவும் ஒவ் 
படையென 

வா தனவாய் மற்றவையொதத அடிகளால் 
இருவகைப்படும் . இயற்கையளபெடை செ 
யற்கையளபெடையென இருவகைப்பட்டும் 

வருவன . (சிந்தா . கடவுள் . ச . உரைர . ) 
வரும் . ( அளபு - எடு - ஐ . ) 

அளவழித்தாண்டகம் - குருவும் இலகுவும் 
அளபெடைவண்ணம் - இருபதுவண்ணங் ஒவ்வாது மற்றவையொத்து வருவன . ( சிந் 
களுள் ஒன்று ; அஃதுயிரளபெடை- அல்லது 

தா . கடவுள் . க . உரை .) ( அளவு ; அழி - 

பழி 
ஒற்றளபெடை பயின்று வரப்பாடப்படுவது . 

நத்து . ) 
( உ.- ம் . ) " அளபெடைவண்ணம் அளபெடை அளவளத்தல் - கலத்தல் . 
பயிலும் ” ( தொல் . பொரு . ருகூஉ . ) " மரா அளவளாதல் --- உளவளாவு சல் , 
அமலரொடுவிரா அய்ப்பராஅம் ” எனவும் " க 
ண்ண்டனனெனக்கண்டுங்கேட்டும் 11 

அளவளாப் - அளவளாவி யெனப்பொ 
வும் வருவனவற்றிற்போல . 

ள் படும் ஒருவினையெச்சம் . ( உ -1 . ) " அருந்த 

திகணவன் வேந்தோடள வளாய் ” ( கூர்மபு . 
அளம்- 1. ஆயுதக்கூர்மை . 2. உப்பளம் . 

ராமனவ . எஅ . ) 
( உ - ம் .) " அளம்படுவார் துரும்பண்மினர்கோ ” 
( தணிகை . களவுப் . ஈ.க.) 3. நெய்தனிலம் . 

அளவளாவல் --அளவளாவுதல் . 
4. நெருக்கம் . 5. புத்திக்கூர்மை . 

அளவளாவு - 1-3 . அளவளாவென்னேவ 
அளமால் - அலமரல் . ( உ - ம் . ) “ 

ஓம் தெரிகிலைவினைப்பகுதியும் வினைத்தொ 

அள மரு 
பிறப்புகவமலர்க்குய்த்திடும் -வள மலர் (தணிகையும் , 4. கொண்டாட்டம் , கெஞ்சு கலத் 
கை . நாட்டு . கூ கூ . ) [FO - சுழற்சி . " " ளவ் 

தல் . (உ - ம் . ) " அளவளாவில்லா தான் வாழ்க் 

கை ” (வள் . ருஉங . ) 
வாகியது போலி . ) 
அளமரு - 1-3 . அள மருவென் னேவலுக் கலத்தல் . ( உ - ம் .) " ஆனவுபசாரமொழி கூறி 

அளவளாவுதல் - கொண்டாடுதல் , நெஞ்சு 
தெரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகை 

யவரோ டளவளாவியயின் ” ( இரா மா . 
யும் . ( உ - ம் . ) " அள மருகுயிலினமழுங்கி ” ( சிந் மப் . ருச .) 
தா . நாமக . உ 0 . ) ( அலமரு என்பதன் திரிபு .) 
அளமளைதல் -1 . அளவளாவுதல் . 2. மிக அளவறுத்தல் 

அளவுவரை யறுத்தல் , 
அளைதல் . ( க ) - மிகுதி . ] 

( உ - ம் . ) அளவறுப்பதற்கரியவன் . ( திரு 
அளர்க்கம் -1. 

வாச . திருச்சத . கூ ரு . ) 
தூதுளங்கொடி . ( உ - ம் .) 
" சிதசுரசமார்க்கவஞ்சங்குசாறடைமுட்டிதே 

அளவன் -1 . அளக்கிறவன் . 2. உப்பமை 
ட்கடை பெரும்புன் முள்ளி- சிம்மமுகிபொடு 

பேரன் . 3. சேரரபாடாணம் . 
தலை தமாலகியவர்க்கமெண்டெரி பனிருவ அளவி - அளவு . ( உ - ம் . ) " அள வியையார் 
கையிரதமும் ” ( தைல . தைலவ . சசு . ) க்குமறிவரியோன் ” ( திருச்கோ . க 0. )( துறவு 

அளவடி - நாற்சீரான் வரும் அடி . ( 2 - ம் . ) துறவியெனநின்றாற்போல . அளவு 
" நாலொருசீ . ரறை தருகாலையள வடி ” ( காரி என நின்றது . ) 
கை . உறுப் . கஉ . ) 

அளவிடுதல் -1 . அளவுபடுத்தல் . ( உ.-ம். ) 
அளவடிவிருத்தம் - கலிவிருத்தம் . ( காரி மண்ணுற்றவெல்லையள விட்டு மால்கொலெ 
கை . செய் . கூ .) ( நாற்சீரடியால் வரும் விரு ன்றே ” ( கந்தபு . அகத்தி . எ . ) 2. அளாவுதல் , 
த்தமாதலின் இப்பெயர்த்து . ) 

முட்டுதல் . ( உ - ம் . ) " வானிலமள விடவளர்ந்த 


--- 


அளவி 


306 


அளவெண் . 


கூமஎ 


அளறுதல் , 


தனை 


( கந்தபு . 


புன்னைகள் ” ( கந்தபு . இந்திரனருச் . கச . ) 3 . புரிநரம்பின்னிசைபுகன் றவற்கருளி 
மட்டிட்ட றிதல் . ( உ - ம் . ) " அளவிடாவாநந்த னை ” என்பது போல . ( காரிகை. செய் . க 0 : 
வடிவே " ( தாயு , ஆரண . க . ) 

[ வீரசோழியவுரைகாரர் இருசீரடி பதினா 
அளவிடை -1. அளவிடுகை . 2. நிருவாகம் . 

னை அளவெண் என்பர் . வீரசோ . யாப்பு . கக . ) 
3. நிறை . 4. மட்டறிதல் . ( உ - ம் . ) " சத்துரு அளவை-- 1. அளவு ; அஃது : எண்ணல் , 
வையள விடைபார் * 

எடுத்தல் , முகத்தல் , நீட்டல் என நான்குவ 
அளவியற் சந்தம் - தனித்தனிநான்கெழு 

கைப்படும் . 2. அளவுக்கருவி . 3. ஆராய்ந்த 
த்துச் சிறுமையும் இருபத்தாறெழுத்துப் 

றிதல்.4.எண்ணியளந்தறியப்படு தல் . ( உ - ம் .) 
பருமையும் பெற்று எழுத்தளவொத்துக் கு ஆசினிவருக்கையாதியளவையில் கனிகள் 
ருவும் இலகுவும் ஒத்த அடிகளால் வருவது . 

கீறி " ( கந்தபு . வில் - வதை . 20. ) 5. ஒரு தரு 
( சிந்தா . கடவுள் . க . உரை .) 

க்க நூல் . 6. காலவெல்லை . ( உ - ம் . ) " ஐந்தி 
அளவியற்றண்டகம் - அஃது : இருபத்தா 

யாண்டென்னுமளவை நிற்ககன்றுழி ” ( கந்த 
றெழுத்து முதலாக எழுத்தளவொத்துக்குரு ( உ -ம் .) " அன்ன தோரளவையில் ” 

பு . உமை கயிலை . சக . ) 7 . 

க . ) 7. சமயம் , காலம் . 
வும் இலகுவும் ஒத்தவடிகளான் வருவது ( சிந் 

குமாரபுரி . கூஉ . ) 8. தன்மை . ( உ - ம் . ) " அத 
தா . கடவுள் . க , உரை 

ன் பயமெய்தியவளவைமான ” ( பொருநரா . 
அளவிறத்தல் -- 1. எண்ணில தாதல் . 2 . கஉ . ) 9. நாள் . 10 .. பிரமாணம் . ( உ - ம் . ) 
எல்லைகடத்தல் . 3. மீறுதல் . [ இறத்தல் கட " அளவைகாண்டல் கருதலுரையபாவம் பொ 
த்தல் . ) 

ளொப்பாறென்பர் " ( சி.சி. அளவை . க . ) 
அளவின்மை - அபரிமிதம் . 

(உலகத்துப்பதார்த்தங்களை எண்ணல் , எடு 
அளவு -1 . எண்ணியறியப்படுதல் . (உ - ம் .) த்தல் , முகத்தல் , நீட்டல் என்னும் நால்வ 
அளவில் பூதவெம்படையொடும் ” ( கந்தபு . 

கை அளவினால் அளந்தறியுமாறு போலப்பதி 
குமாரபுரி . க .) 2 காட்சி முதலிய அளவைக 

முதலிய பொருள்களைப் பிரமாணத்தினால் 
ளைக்கொண்டு அளந்து உள்ளவா றறி தலாகிய 

அளந்தறிதலினாற்பிரமாணம் அளவையென 

ப்பட்டது . ) 
நெறி . ( உ - ம் . ) " அளவின் கணின்றொழுகலா 
ற்றார் " ( வள் . உ அசு . ) 3. தாள மாத்திரைகளு 

அளவையாகுபெயர் - ஆகு 

ஆகுபெயர் வகையு 
அது : தாக்கின ஓசை நேரே மூ ள் ஒன்று ; அஃது : எண்ணல் , எடுத்தல் , முக 
று மாத்திரைபெறுமளவும் வருதல் . (சில த்தல் , நீட்டல் என்னும் அளவுகளுள் ஒன் 
ப் . அரங்கே . உடு . உரை.) 4. பரந்த எல்லை , றன்பெயர் அவ்வளவையுடைய பொருளுக் 
பரிமாணம். ( உ - ம் . ) " பரவை மாநிலத்தள 

காய்வரும் பெயர் ; கால் என்னும் எண்ணல 
வெனப்பகர்ந்தனர் ( கூர்மபு.மண்டல. உ . ) 

ளவைப்பெயர் அவ்வளவைக்கொண்ட உறு 
5. மட்டு . ( உ - ம் . ) " தனித்தனியே தாமறிந்த பிற்காதல்போல . ( நன் . பெயரி . கூகூ . ) 
வளவில் " ( சி.சி. அ : கச . ) 6. வரையறை அளவைவிளக்கம் - பிரமாணங்களை விள 
அளவு கோல் 

நிலம் அளக்குந்தண்டு. க்கும் ஒரு நூல் . ( சி . சி . அளவை . க . மறை ) 
( உ - ம் . ) வியனிலத்தளவுகோல் ” ( பிரபுலிங் . 

அளறல்- அளறுதல் , 

அளறு . 1-3 . அளறென்னேவலுக்தெரிநி 
அளவுதல் - கலத்தல் . ( உ - ம் . ) " கனியி 

லைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4 . 
லமிழ்திற்கோற்றேனி - லளவுந்தீஞ்சொல் ” 

குழம்பு . (உ - ம் .) " வனமுலைச்சுண்ணமுமள 
( கூர்மபு , கண்ணன் மண . எக .) 

றும் ” (கல்லாட .உஅ .) 5. குழைசேறு . ( உ - ம் .) 
அளவெடுத்தல் ஒன்றினுடைய நீளம் ( சூ . நிகண் . ரு : உஅ . ) 6. நரகம் . (உ.- ம் .) " அள 
அகல முதலிய அளவைக் குறித்தல் . ( அள றேழுகோடியுறுவர் ” ( தணிகை. அகத்தி , 
வு ; எடுத்தல் . ) 

உ அ அ .) 
அளவெண்- ( யாப்பு ) அம்போதரங்க வகை 

அளறுதல் - 1. ஓயாதழைத்தல் , 2. சிதறி 
யுள் ஒன்று ; அது : நாற்சீர் ஓரடியாக நான் 

வெடித்தல் . ( உ - ம் . ) " மரமளறினது ” 3. நெ 
கடிவருவது . 

" கனல்படவிழித்துக்காமற்கா 
யந்தனை மனைவி வேண்டலின் மறித்தவற்ற ரிதல் . ( உ - ம் . ) " தலைமண்டையளறிப்போன 
ந்தனை - யருவரைபெயர்த்தவாக்கனை நெரித்து ” 4. பின்னமாய்ப்பிளத்தல் , ( வழக் . ] 


ளொன்று 


-- 


307 


அளித்தல் . 


கூ 0 அ 


அளுக்கல் . 


சலு 


அளாய - அளாவிய , கலந்த . ( உ - ம் .) " ஆங்யும் " (சிறுபா.உ க O.) 3. ஈனுதல் , ( மகவாகப் ) 
கெலாமகிற்புகையளாயவாசமும் " ( சிந்தா . பெறுதல் , ( உ - ம் . ) " காக்தார - பதியளித்தமே 
கே மச . உக . ) 

ய்க்கன்னியை ” ( பாரத . சம்பவ . உங . ) 4. கா 
அளாயின - 1. அளாவியவை எனப்பொ 

அளாவியவை எனப்பொத்தல் . (உ - ம் .) “ தோற்றுவித்தளித்துப்பின் 
ருள்படும் ஒருவினைமுற்றுப்பலவின்பாற்பெனுந்துடைத்தருடொழில்கண் மூன்றும் - போ 
யர் . ( உ - ம் . ) " வாளும் வேலும் விட்டளாயி | ற்றவேயுடையனீசன் ( சி . சி . க : கூ கூ . ) 5 . 
னவனையகண் மயிலே " ( இராமா.சித்திர . உ .) கொடு 

காடுத்தல் ( உ - ம் . ) " அறவோர்க்களித்த 
2. அளாவின எனப்பொருள் படும் ஒரு பல ம் ” ( சிலப் . கொலை . எக . ) 6. சிருட்டித்தல் , 
வின்பால் வினைமுற்று . 

( உ - ம் . ) " இத்திறமளப்பில் காலம் யாவையு 
அளாவல் -- அளாவுதல் . 

மளித்தனனிருத்தலும் " ( கந்தபு . அயனைச் 
அளாவு - 1-3. அளாவென்னேவலுந்தெரி சிறைநீ.க.) 7. செறித்தல் . ( பிங்க . ங க o எ . ) 
நிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும். 

8. பங்கிட்டுக்கொடுத்தல் . 
அளாவுதல் -1. ( கையால் ) அளைதல் . 

அளித்து - அளிக்கத்தக்கது . ( உ - ம் . ) ( புற 
( உ - ம். ) "சிறுகையளாவியகூழ் ” ( வள் . சுச . ) ப்பொருள் வெண் . கச - ம் பக் . ) 
2. ஊடாடுதல் . 3. எட்டுதல் . ( உ - ம் . ) " மாயி 

அளிதல் - 1 , உருகுதல் . 2. கரைய அவி 
ருவிசும்பினையளாவுமன்னவன் - கோயிலை " ( க 
ந்தபு . மூவாயி . க.) 4. கலத்தல் . (உ - ம்.) " அட் தல் , உ - ம். ) " சோறளிந்து போயிற்று ” 3 . 
டதோர்புகைமுகிலளாவிற்றொக்குமே ” ( கந் 

கனிதல் . ( உ - ம் .) " மேம்பழுத்தளிந்தனசுளை 

) 
தபு . நாட்டு கூகூ . ) 5. சேர்ந்து பற்றல் . 6.யும் " ( சூளா. கா . கச 
தடவுதல் . 7. துழாவியாற்றுதல் . 

அளிது 1. அளிக்கத் தக்கது . ( உ - ம் . ) " அ 
அளி -1 , அருள் , (உ -ம் .) “ வலியுத்தெற ளிதோதானேய துபெறலருக்குரைத்தே ” ( பு 
லுமளியுமுடையோய் (புறநா.உ .) 2-4 . அளி றநா . ந .) 2. இரங்கத்தக்கது . ( உ - ம் . ) " 

" அளி 
யென்னேவலுந் தெரி நிலைவினைப்பகுதியும் தோ தானே பாரிய துபறம்பே ” ( புறநா . 10 .. ) 
வினைத்தொகையும் . 5. அன்பு . ( உ - ம் .) " அடி அளிந்தம் - 1. கோபுரவாயிற்றிண்ணை . 
யு நீயினியென மகிழ்ந் தளியுடனளித்தான் ” ( உ - ம் . ) " தெளிபளிக்களிந்தம் ” ( கே சதுபு.திரு 
( பாரத , குருகுல . உரு. ) 6. எளிமை . ( உ -ம் .) நா . கஉ .) 2.வீட்டின் வெளிச்சாலை .(கரு.) 
" தாய்த் தாய்க்கொண் டேகுமளித் திவ்வுல 

அளிப்பு --- சிருட்டிப்பு . 
( நாலடி . இளமை . ரு . ) 7. கருந்தேனீ . 8 . 
கள் . 9. காகம் . 10. காய் . 11. கிராதி , ( தி 

அளிய --- அளிக்கத்தக்கன . ( ஐங்குறு . ) 
சைச் . ) 12.குளிர்ச்சி . 13. கொடை . ( திவா 

பாகா அளியர்- 1 . 

அருளுடையவர் . ( உ - ம் . ) 
கக.கச சு.பக் .) 14.சாந்தம் . ( உ - ம் . ) "அளியறா 

“ வே தவளியரிற் சிறந்த " ( இரகு . தேநுவந். 
மகத்தன்புடையன் பருக்கு " ( திருவிளை . வி 

ங க . ) 2.அன்புடையோர் .3 . ஏழைகள் . ( உ - ம் . ) 
க .) 15. தேள் . 16. தேன் . 17. மது 

" அளியராகியவமரரும் " ( கந்தபு . முதனாட் 
ரம் . 18. வண்டு , ( உ - ம் . ) " அளியினுக்குண 

பா . அ . ) 
வதாந்தேறல் ” ( கந்தபு . தெயவ . கருங . ) 19 . அளியன்- 1. அளிக்கத்தக்கவன் . ( உ - ம் . ) 
விருச்சிகராசி . [ 7 , 8 , 9 , 15 , 16 , 18 , 19 , " அளியன்கனே முதுவாயிரவலன் ( திரு 
அலி . ) 

முரு . உ . அச . ) 2. அன்புள்ளவன் , கிருபையு 
அளிகம் - 1. கட்டழகு . 2. நெற்றி . 3 . ள்ளவன் . ( உ - ம் . ) " பொன்றிலனளியன்போ 
பொய் . ( வீசு : வி - அலங்கரித்தல் , உக - லப்புலம்பினன்வறிதேயென்னும் ” ( கந்தபு. 

அக்கிரி . கசு அ .) 3. எளியன் , தாசன் . ( உ - ம் . ) 
ஒரு விகுதி . ) 

அவ்வயினனையகாண்டற் கமைதலாலளிய 
அளிதலம் - 1. தேனீக்கூட்டம் . 2. வண் னென்றான் " ( இராமா . தைலமா . உ 0 . ) 
இக்கூட்டம் . (உ - ம் . ) " இன்னிசைமுரன்றே 
ழுமளிகுலம் ( காலாயிர . பெரிய திருமொ . 

பொய்மை . [ 
வீக 

பொய் , தா - 
திருவகிந்திர , இருந்தண் . க . ) (சுக . 

தன்மை . ) 
அளித்தல் -1 . அரசாளுதல் . ( உ - ம் .) " நீதி 

அளீகம் - 1. நெற்றி . 2. பிரியம் இல்லா 
யாலுலகளிப்பதேயாசர் தநதெறியே ” ( கந்தபு. தது . 3. பொய் . ( க .) 
அவைபுகு . கஉ .) 2. அருள் செய்தல் .(உ - ம் .) 
" அஞ்சினர்க்களித்தலும் வெஞ்சினமின்மை 

அளுக்கல்-- அச்சக்குறிப்பு . ( சூ . நிகண். 
அ : ருசு .) 2. குலைதல் . ( பிங்க . சஅடுக .) 


டை , உக 


அளீகதை 


ககதா : 


கவ 


* ) 


308 


அளைமறிபாப்பு . 


கூகே 


அற்பசங்கை . 


கக . 


வத் . ) 


( கல் 


மை . 


அளுக்கு - 1-3 . அளுக்கென்னேவலுக்தெ அளையெடுத்தல்- 1. புரைசெய்தல் , 2 . 
ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் வளைசெய்தல் , 
அளுக்குதல் - அஞ்சுவித்தல் . 
அளுங்கு - அழுங்கு . ( வழக் .) 

அளைவு - அளைதல் . ( உ - ம் . ) “ இழுதளைய 

ளைவுறு செயலால் ” ( திருவிளை . அன்னக்குழி . 
. 

. ) 

அளை வைத்தல் - அளையெடுத்தல் . 
அளேருகம் - தூதுளங்கொடி 

அற்கம் -1. அலரி . 2. குன்றி . 3. தும்பை . 
அளை - 1-3 . அளையென்னேவலுந்தெரிநி 4 . துளசி . 5. நந்தியாவர்த்தம் . 6. முருக்கு 7 . 
லைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 4 . 

வன்னி 8. வெண்ளெசி . 9. வெள்ளெருக்கஞ் 
எலி முதலியவற்றின்வளை . 5. ஏழாம் வேற் செடி . 10. வேம்பு . இப்பத்தும் ( இராசவை 
றுமையுருபுகளுளொன்று . ( உ - ம் . ) 

காண்க . 
வளைச்சுனை நீர் " ( நன் , பெயரி . சரு - உரைர ) அற்கல் - 1. அடைதல் . ( உ - ம் . ) " பொம் 
6. குழி . 7. தயிர் . ( உ - ம் . ) " பாலளையினோ மன் முலையாளையற்கச் செய்தயாப்பினராகி ” 
இறு மோதகம் ” ( கந்தபு . ததீசியுத் . நிரு . ) 8. ( சிந்தா குணமா,உக .) 2 . அறிவ . 3. தங்குதல் . 
புற்று . ( உ - ம் . ) " பாம்பளை புகுவதேபோல் ) 

( உ - ம் . ) " வன்னிலமவற்றினற்கும்வன் குரம் " 
( கந்தபு . ஆற்று . க ங . ) 9. பொந்து , வளை . 

தணிகை . நகர , உகூ . ) 4. நிலைபெறுதல் . 
( ஐங்குறு .) 10. மலைக்குகை . (உ - ம் . ) " அளைச் 

( உ - ம் .) " அளைச் ( உ - ம் ) " அற்குபவாங்கேசெயல் ” ( வள் ங ங ங. ) 
செறியுழுவையுமாளியுமுளியமும் " ( குறிஞ்சி 
க் .உருஉ . ). 11 , மோர் . ( உ - ம் .) " உளைவிலையுண 

அற்கா - நிலையாத ( உ - ம் . ) " அரகாவியல் 

பிற்றுச்செல்வம் ” ( வள் . கூ கூ கூ . ) ( அற்காத 
வினாய்ச்சியர் தம்மொடு ” ( சிலப் , கொலை . கூ . ) 
12. வெண்ணெய் , ( உ - ம் . ) " அம்புலாங்கட 

என்னும் எதிர்மறைப் பெயரெச்சம் அற்கா 

எனநின்றது . ) 
வலைத்த காளாரளைக்கள்உன் ” ( சேதுபு.வி தூ 
ம . எரு . ( அளை - தயிர் , வெண்ணெய் . ) 

அற்காமை - 1. அறிவின்மை . 2. நிலையா 
அளைதுதல் -அளைதல் . [ கு - ஒருசாரியை. 

அங்கி- ஓரிலைத் தாமரை . ( இராசவைத் .) 
அளைதல் -1 . அருந்துதல் , அனுபவித்தல் . 
( உ - ம் .) " அளைவது காமமடுநறவு " (சிந்தா. 

அற்குதல் - நிலைபெறுதல் , நிலைத்தல் , தங் 
கேமச.க.) 2. கலத்தல் .( உ - ம் .)"ஊனளைக் குதல் . 
தவுடற்குயிராமெனத்- தானளைந்து தழுவின அற்பக்கியன் -சிற்றறிவுடையவன் , ( உ - ம் . ) 
தண்ணுமை ” ( இராமா . பள்ளி . கசு . ) 3. தீண் " அற்பக்கியனாகியசீவற்கு ” ( சூத . எக்கி . உத் . 
டுதல் . ( உ - ம் . ) வேழத்தங்கம் பிளந்தளைவத ங : அ . ) [ கஜ : - சிறிது . 
ல்லாமல் ” ( கூர்மபு . வயிரவர்பலி . சு கூ . ) 4 . 

கிறது . ) 
தொட்டழுக்காக்கள் . 5. புாளுதல் . ( உ - ம் . ) 

அற்பகந்தம்- செந்தாமரை , ( சும U : 
தாதளைந்தின வண்டுகண்படு ” ( கைட . அன் 
னத்தைக்கண் . உ . ) 6.வருடல் , 7. குழைதல் , ச- குறைவு , மாய - பணம் . மணங்குறைக் 
அளைமறிபாப்பு- 

பொ 

ததென்றபடி . ) 
அளைமறிபாப்புப்பொருள் கோள் - ருள் 
கோ ளெட்டினுளொன்று ; அது : செய்யுளின் 

அற்பகம் - 1 சிறுமை , 2. நுட்பம் கலக . 
இறுதியி னின்ற சொல் அதன் இடை 

டையிலு அற்பகேசி - வசம்பு .[ ஈ ஓகெ : கெ 
முதலிலுஞ்சென்று பொருள் கொள்ளப்படு 

பலிது - மயிருடையது . ) 
" தாழ்ந்தவுணர்வினராய்த் தாளுடைக் 
து தண்டூன் றித்தளர்வார் தாமுஞ்- சூழ்ந்தவி 

அற்பச்சு 

பச்சுருதிவாக்கியம் - கர்மாநுஷ்டான 
னையாக்கை சுடவிளிந்து நாற்கதியிற்சுழல்வார் க்கிரமங்களைச் சொல்லும் வேதவாக்கியம் . 
தாமு - மூழ்க் தபிணிநலிய முன்செய்தவினை ( சு.கி ; வாக ).) 
யென்றேமுனிவர்தாமும் - வாழ்ந்தபொழுதி 

அற்பசங்கை - அற்பாசமாம் . க ஓவி : 
னேவானெய்து நெறிமுன்னி முயலா தாரே ” 
என்பதிற்போல . ( கன் . பொதுவி . சுசு . உ சுவ ; வ va வா - இலக்கம் . ஒன்றுக்குப்போ 
ரை .) [ அளை - புற்று . மறி - மடங்குதல் . தல் என்னும் இடக்கரடக்கன் மொழிபற்றிவ 
ப்பு - பாம்பென்பதன் விகாரம் . ) 

த்தபெயர் . ) 


) 


அறி 


: 


] 


சு 


வது . 


309 


அற்பாலங்காரம் . 


கூக 


அற்புதன் . 


8 


. 


யவர் . 


அற்பசுருதி - கருமகாண்டம் . ( இதுவேத பமான ஆதேயத்தைப் பார்க்கினும் ஆதாரத் 
த்தின் ஒருபகுதி .) ( கி .) 

தையற்பமாகக் கூறுவது . ( குவ . சஉ . ) 

அற்பியம் - மிக அற்பம் . ( சுவீடிய . 
அற்பசோபாட்சிபாகரோகம் - கண்களில் 

- ஒருவிகுதி . ] 
வரும் ஒருவகைச் சங்காரோகம் ; அது கண்க ; TOLE 
களில் அற்பவீக்கமாய்ச் சோபாட்சிபாக ரோ 

அற்புத்தளை - நேசபந்தம் . ( உ - ம் . ) " அற் 
கத்தின் குணங்களை யெல்லாம் உண்டாக்கு புத்தளையுமவிழ்ந்தன ” ( நாலடி . இளமை. உ .) 
வது . (சீவாட் உ சு o . ) 

அற்புதசயா சூரத்துக்கடுக்காய் . ( தைல . 

தைலவ , கஉரு . ) 
அற்பத்தனம் - சிறியகுணம் . 

அற்புதம் -1 . அழகு . 2. ஆச்சரியம் . ( உ - ம் . ) 
அற்பதநம்-- திரவியக் குறைவுடைமை . அற்புத புத்திமுத்தியளித்தருளாலே ” ( திரு 
( கவய ந : கல - சிறிய . ந - செல்வம் . ) வாதவூ . மத்தி . ககூ . ) 3. சிதம்பரம் . ( உ - ம் .) 

" சுத்தம் பரமற்புதமெய்ப்பதம் ” ( கோயிற்பு . 
அற்பதை --- இழிவுத்தன்மை . ( சு - தா : வியாக் . உக .) (கானுந்தோறும் புதிது புதிதா 
தா- தன்மை . ) 

தலின் . ) 4. ஞாகம் . ( உ - ம் .) " அற்புதமூர்த்தி 
அற்பப்பிராணன் -1 . சிறுமூச்சு. (சப்தசங் . ) ( நன் . சிறப்பு . ) 5. கோடிபத்து . ( பிங்க. 
ரு . ) 2. சிறு மூச்சுடன் உச்சரிக்கப்படும் எழு 

உஉசு அ .) 6. ஓரலங்காரம் . கஉ த 

த . ) 
த்துக்கள் ; அவை : சம்ஸ்கிருத பாஷையிலே அற்புதமூர்த்தி-- கடவுள் . ( உ - ம் .) " அற்பு 
" த " வர்க்கம் முதலிய ஐவருக்கங்களினும் மு தமூர்த்திதன்னலர் தருதன்மையின் " ( நன் . 
தலாம் மூன்றாம் ஐந்தாம் எழுத்துக்களும் , சிறப்பு .) (ு 50- ஞாநம் . 3 - தி-- மே 
ய ர ல என்பவைகளுமாம் . ( சப்தசங் . ரு . ) 

னியுடையோன் . ஞாநமே மேனியாக உடை 
அற்பபத்திரம் - ஒருவகைத்துளசி . ( 

கயவன் என்றபடி .) 
து : க - சிறிய வ 

. 

அற்புதர்- 1. கம்மாளர் . 2. ஞாநமுடை 
அப்பபதுமம் செந்தாமரை .(சுவது. ) அற்புதவவிநயம்- ஒன்பது சுவைகளுள் 
அற்பம் -1 . அணு . 2. இலேசு. 3. இழிவு . 

ஒன்று ; அது : பின்வரும் உதாரணச்செய்யு 
( உ - ம் . ) " அற்பமென்னவமராவதியையே ” 

ளால் இன்னதெனத்தெளிக . ( உ - ம் . ) " 

ம் " அற் 
பாரத , வாரணா சக்க.) 4. சிறுமை. ( உ - ம் . ) புதவவியமறிவரக்கிளப்பிற் - சொற்சோர்வு 
" பழு -கண்ணியற்பநகும் பரிதிப்படை " ( இ 

டையது சோர்ந்தகையது - மெய்ம் மயிர்குளிர் 
கு . திக்கு . கஎஎ . ) 5. நாய் . 6. பஞ்சு. 7. புகை 

ப்பது வியத்தகவுடைய- தெய்தியதிமைத்த 
( ஓ . ) 

லும் விழித்தலுமிகவா தென் - றையமில் புல 

வரறைந்தன ரென்ப ” ( சிலப் , அரங்கே . கூ . 
அற்பமாரிடம்- சிறுகிரை கலகாரிஷ. 

- ) 

உரை . ) 
அற்பர் - கீழ்மக்கள் . (உ - ம் .) " அறிவிலாத - அற்புதவாதம் - ஒருவாத நோய் , 
வற்பரானவர்க்குச் செல்வமல்லதுபகை வேறு அப்புதவுருவகம் - ஒருவகையுருவகம் ; அஃ 
ண்டோ ” (திருவிளை , இந்திரன் பழி . சுரு . ) துவமைக்கியல்பல்லா தவற்றை யுள்ள தாயெ 
அற்பரம் - மக்கட்படுக்கை . 

டுத்து உருவகப்படுத்துவது . 
அற்பருத்தம் - வாழை . 

அப்புதவுவமை - உவமையலங்காரவகை 
அற்பாசி - ஆறாதாரங்களுள் ஒன்றாகிய யுள் ஒன்று ; அஃது : உபமேயத்தின் இலக்க 
விசுத்தியினது பதினாறு பதும தளங்களுள் ணங்களை யெடுத்துக்காட்டி அவ்விலக்கணங் 
ஒன்றிலிருக்கும் அதிதேவதை . ( சி . சி . அ 

கள் 

குறித்த உபமாநத்திற்கு முளவேல் அது 
உக . மறை .) 

உபமேயத்திற்கொப்பாகும் என்று கூறுவது . 
அற்பாயு -1 . அற்பவயசு . ( உ - ம் . ) “ அற் “ குழையருகு தாழக் குனிபுருவந்தாங்கி- யுழை 
பாயுநார்க்கென்றேய மலன்வேதம் (சிவதரு . யருயிர் பருகி நீண்ட- விழியுடைத்தாய் - வண் 
பரமதரு . உக . ) 2. அற்பவயசுடையவன் . 3. டேறிருளளகஞ்சூழ வருமதியொன் - றுண்டே 
குட்டி . 4 , வெள்ளாடு . ( 1 , 2 , 3 , 4. ( கார் 

லிவண்முகத்திற்கொப்பு " என்பதிற் போல . 
பஹி 

( தண்டி . கூக . உரை . ) 
க - சிறிய . சூயஸ் 

அற்புதன் -1 . ஆச்சரியபூதன் . ( உ - ம் .) " அ 
அற்பாலங்காரம் -- சிறுமையணி ; அஃதற் ற்புதவகோசர ( தாயு . கருணா . க . ) 2. ஒன் 


- 


E 


. 


வயது. ) 


310 


அற்று . 


நடகக 


அறக்கடவுள் . 


மல் 


பதாமநுவின் காலத்துள்ள இந்திரன் . ( உ - ம் .) தபு . அக்கிரிமுகா . எஉ . ) 4 . ஒரு 

சாரியை , 
" வாய்த்ததிறலொன்பதாமதுவினாமம் வழங் ( உ - ம் .) " அங்கவற்றிடை " ( கந்தபு . நகரப் . 
குதக்கசாவனனன் மகவானாமங் - கோத்தபுக எ கா . ) 5. குறிப்பு முற்றாகப் பொருள் படும் ஓர் 
ழ்ச்சுதையுலகமுழுதுந் தீட்டுங் குணமுடைய உவமையுருபு . ( உ - ம் . ) ஊருணி நீர்நிறைந் 
ற்புதனென்று கூறுவாரால் ” ( கூர்மபு . மநுவந். தற்றே " (வள் . உகரு. ) 6. அற்றறுதிப்பட்டு , 
உஉ . ) 3. கடவுள் . ( உ - ம் . ) " தனிவேற்செங் ( புறப்பொருள் . 

( புறப்பொருள் . வெண் . க அ . பக் . ) 
கையற்புதன் றன்னை ” ( கந்தபு . கந்தவி . உ o . ) அற்றுப்போதல் - இல்லாமற்போதல் . 
4. கம்மாளன் . 

அற்றுவிடல் - கழலுதல் . ( உ - ம் . ) " இருண் 
அற்புதாகிரகம் ஒருவகை நோய் ; அது : வீக்கமற்றுவிட்டவே (திருவிளை , அ 
குழந்தை பிறந்த பன்னிரண்டாநாளிலாவது 

ட்ட . கவ 

கல ) 
பன்னிரண்டா மாதத்திலாவது பன்னிரண் அற்றை -1, அற்பம் , ( வழக் . ) ( பலநாளில் 
டாம் வருடத்திலாவது குழந்தைக்கு அல்லது வருவன போலாது ஒருநாள் வருவது சிறிதா 
தாய்க்குவருவது . ( சீவரட் . உஉ அ . ) 

தலின் அன்று என்பதன் ஆகுபெயராய் அற் 
அற்றம் -1 . அச்சம் . ( உ - ம் . ) " செற்றியல 

பம் எனப் பொருள்பட்டது . ) 2. அன்று . 
சுரர்தஞ்சேநைதன்னுடன் - அற்றமிறாரகன ( உ - ம் . ) " அற்றைவெஞ்சமரில் ( பாரத . பதி 
மர் தன்மேயினான் " ( கந்தபு . தாரக . அ .) 2 . 

னே . உ .) ( " அன்று ” என்பது ஐகாரச்சாரியை 
அவமாம். ( உ - ம் .) " அற்ற மறைக்கும் பெரு 

யும் வலித்தல் விகாரமும் பெற்று " அற்றை " 
மை " ( வள் . கூ . அ 0. ) 3. அழிவு. ( உ - ம் . ) " அறி 

என நின்றது . ) 
வற்றங்காக்குங் கருவி " ( வள . சஉக . ) 4. இல் அற்றைக்காரியம் -1. அற்பகாரியம் . 2 . 
லாமற்போஞ் சமயம் . ( உ - ம் . ) " அருந்தவன் அன்றையிற்காரியம் . 
றந்தையையற்ற நோக்கியே ” ( இராமா . திரு அற்றைக்கூலி -1. அந்த அந்த நாளிற்பெ 
வவ . சக . ) 5. உண்மை . 6. குறைவு . ( உ - ம் . ) 

குறைவு. ( உ - ம் .) / றுங்கூலி 
றுங்கூலி . 2. அற்பக்கூலி . 

. 
அற்றமிலிரக்கமுடன் ” ( கந்தபு . தெய்வ . அற்றை நாள் - அந்தநாள் , ( உ - ம் . ) யான் 
உஉசு . ) 7. சமயம் , காலம் . ( உ - ம் .) “ பிறங்கு 

" பிறங்கு காவல்பூண்டவற்றை நாண்முதலா " ( அரிச்ச . 
பொற்க தவங்கடிறக்கு - மற்றநோக்குவன் 

விவாக . உக . ) 
( நைட . நகர . உ . ) 8. சோர்வு . ( உ - ம் .) " அற்ற அற்றைப்பரிசம் - விலைமாதர் ஆடவரிடம் 
த்தினனாகியாசுரத்தின் பாற்போன " ( கந்தபு . அன்றன்று வாங்கும் விலை.( மணிமே... சு அ .) 
அசுரேந . கட் . ) 9. துன்பம் . ( உ - ம் . ) " இரந் அற்றைவாக்கியம் ( சோதிடம் ) நிகழ்கி 
தோரற்றந்தீர்க்கென ” ( புறநா . கரு.அ.) 10 . ன்ற பஞ்சாங்கலாக்கிய காலமாகிய இரு நூற் 
மறைக்கவேண்டிய இடம் . ( உ - ம் .) “ அற்றம று நாற்பத்தெட்டுத் திகங்களில் எடுத்துக்கொ 
றத்தலோபுல்லறிவுதம்வயிற் - குற்றமறை 

ண்ட திருமாகிய அன்றைத்திநத்துக்கு ஆகிய 
யாவழி ” ( வள் . அசசு . ) 11. மெலிவு . 

வாக்கியம் . இது பின்வருஞ் செய்யுளாற் 
அற்றவர் - பொருள் அற்றவர் . ( உ - ம் ) றப்படும் . " எல்லையிறினத்தின் மன்னன் வீடு 

சூழ்குளமெடுத்துப் பல்லியோனிக்கரித்த 
" கழிகிரப்பினா- லற்றவராவரேல் ” ( கந்தபு . 

பலமுதலாகுஞ்சேடஞ்- செல்விகேழேறீர்மா 
மாயையுப . கா . ) 

வென் றரித்தது 

ருத்தஞ்சேடம் - சொல்லி 
அற்றறுதி- முற்றாயற்றுப்போதல் , 

டிலாற்றை நாட்குத் தோன்றும் வாக்கியமதா 
அற்றர் -1 . அறு என்னும் வினையடியாற் 

யடியாற் மே ” ( பரகிதம் . கங .) 
பிறந்த ஒருதெரிநிலை வினைமுற்று . 2. இறந் அற -1 . செய என்னும் வாய்பாட்டில் வரும் 
தோர் . 3. நீங்கப்பெற்றவர் . ( உ - ம் . ) " அவா ஒருவினையெச்சம் . ( உ - ம் . ) " போரறமலைந்து 
வற்றார் ” (வள் . கூ கரு . ) 4. முனிவர். 5. வறிய வென்று (பாரத . பதினைக் . உ க .) 2. மிக . 
வர் . ( உ -ம் .) " அற்றாழிபசிதீர்த்தல் ” ( வள் . உ - ம் . ) " அறவே துயர் செய்தணுகா திகலித்” 
உஉன் ) 

( கந்தபு. காசிபன்பு. கரு . ) 3. முற்ற . ( உ - ம் . ) 
அற்று -1. அத்தன்மை.(உ - ம் . )" அற்றால் " வகையறச்சூழாதி " ( வள் . சகாரு .) 
விதித்திறங்கூடிற்றில்லை ” ( கந்தபு . உருத்தி அறக்கடவுள் -1. இயமன் . ( உ - ம் .) தொ 
சர்கேள்வி . சு .) 2. அத்தன்மைத்து . ( உ - ம் .) வலறக்கடவு ளருளுடனளித்ததோன்றறன் 
" அற்றாகின் றவேலையின் ” ( கந்தபு . ததீசியுத் றுணைவரை நோக்கி " ( பாரத . நாடுகா . கூ . ) 
உசுக .)3 . அறு என்னும் வினையடியாற்பிறந்த நீதியை நடத்துவோன் என்றலின் வந்தபெ 
ஒருவினையெச்சம் . ( உ - ம் .) " வலியற்று ” ( கக் யர் . ) 2. விதுரன் . ( உ - ம் .)" சரிற்புதல்வனுக்கு 


311 


அறத்துறத்தல் . 


நகஉ 


அறப்புறப் . 


மை , 


நல்லறக்கடவுளுக்கு முரையா ” ( பாரத , வா ந்தவன் றையினும் ” (பாரத . கிருட்டி . உருசு . ) 
ரணா . நச . ) (இவன் வியாசருக்கு அம்பிகை ( அற - முற்ற . துறத்தல் - நீக்குதல் .) 
யின் றோழியிடத்திற் பிறந்தவன் ; இயமாவ அறத்துறந்தோன் உலகப்பற்றை முற் 
தாரமுடையவன் என்னுங் கதைப்பற்றி வந்த றாகவொழித்தவன் , சந்நியாசி . ( உ - ம் . ) " வா 
பெயர் . ) 

னப்பிரத்தனறத்து றந்தோன் ) ( கூர்மபு . 
அறக்கடை- பாவம் . 

வருணாச் . உக . ) 
அறகீகப்பிளப்பி திருநாமப்பாலைப்பூ அறத்துறுப்பு - அறத்துக் கங்கமாக எண் 
ண்டு . 

ணப்படுங்குணங்கள் ; அவை : அழிந்தே 
அறக்கற்பு- மறந்தவிர்சற்பு , ( திருவிளை , * ல் , அறம் விளக்கல் , ஐயப்படாமை , 
அங்கம் . க . ) 

பழியைநீக்கல் , மயக்கமின் 

பேரன்பு 
அறக்காடு - சுடுகாடு . 

டைமை, விருப்பின்மை , வெறுப்பின்மை 
அறக்களாமீன் - சூரைமீன் . 

என எட்டு , ( சூ . நிகண் . கஉ : அங . ) ( உ - ம் . ) 
அறக்கொடி உமை . ( உ - ம் . ) " அறக் அறத்துறுப்பெய்தினுமன் பினாலறஞ் - சிற 
கொடிபாகன் ” . ( அறம் - முப்பத்திரண்டுவ ப்புறச்செய்தலிங்கரிது " ( பிரபுலிங் , இட்ட 
கைத் தருமங்கள் . கொடி - பெண் , முப்பத் லிங்க . கஉ. ) 
திரண்டறங்களையும்வளர்த்தவளென்பது பர் அறத்தைக்காப்போன் - அரிகரபுத் திரனா 
றிவநதபெயர் . ) 

கிய ஐயன் . ( சூ . நிகண் . க : உ அ .) 
அறங்கடை - அறன்கடை . ( உ - ம் . ) " எய்த் அறத்தொடு நிலை ( அகப்பொருட்கோ 
தும் - அறங்கடையிற் செல்லார் பிறன் பொருவை) அறத்தொடுநிற்றல் , ( உ - ம் .) " ஆற்றுறத் 
ளும் வெஃகார் - புறங்கடையதாகும் பொரு தோன்று மறத்தொடுநிலையே " ( அகப்பொ . 
ள் (நீதிநெறி , சுரு . ) 

அகத்திணை . சஎ . ) 
அறச்சாலை- தருமசாலை . ( உ - ம் . ) " பிறர அறத்தொடுநிற்றல் - ( அ.ப்பொருட்கோ 
றச்சாலைகள் காப்போரும் ” ( தணிகை. உக லை ) களவை முறையே வெளிப்படுத்திநிற் 
த்தி . கூச0 .) ( அறம் - தருமம். சாலை- வீடு . ) றல் . ( உ - ம் . ) " தலை விபாங்கிக்கறத்தொடு நிற் 

அறச்செல்வி -1. உயாதேலி. ( உ - ம . ) கும் " ( அகப்பொ . அகத்திணை . சஅ , ) 
" அறத்தனிச்செல்விபாகவன்பிலேன் ( திரு அறநிலை -1 . பிரமமணம் . 2. மநுமுதலிய 
வாதவூ . திருப்பெ . கஙஉ . ) ( முப்பத்திரண் நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கி 
டுவகையறங்களையும் வளர்ப்பவள் என்பதனா யன ஒழிதலும் ஆகிய தரும நிலை . ( வள் .உரை 
ல்வந்தபெயர் . ) 2. தருமதேவதை. ( சூ . நி . ப்பா . பரி . ) 
ண் . க : கூக . ) 

அறநிலைப்பொருள்- நெறிவழிநின்று தத் 
அறணை - காட்டுக்கருணை . 

தம் நிலையினால் முயன்று பெறும் பொருள் . 
அறத்தவிசு -நியாயபீடம் . ( உ - ம் . ) " அறத் (பிங்கல . எசு . . ) 
விசிருப்போ ரேவ லாடவரோடும் போந்து ” அறநிலையறம் - நான்குவருணத்தாருந்தத் 
திருவிளை . மாமனா, க எ .) ( தவிசு - ஆசகம் . ) தம் வருணநெறியிற் பிறழாது நிலைபெறப் 
அறத்தளி - அந்தப்புரம் . 

பாதுகாத்தல் . ( பிங்க . எசுக . ) 
அறத்தின் சேய்- பஞ்சபாண்டவருள் ஒரு 

அடி நிலையின்பம்- ஒழுக்கமுங் குணமுங் 
வனாகிய தருமன் ( சூ . நிகண் . உ : கச . அறம் - குலமும் பருவமும் ஒத்த கன்னிகையை அக் 
இயமன் . சேய் - புத்திரன் . ) 

கி முன்னிலையில்வேட் டில்லறத்திருந்து 
அறத்தின்ழர்த்தி - ) . தருமதேவதை . 2. அது பவிக்கும் இன்பம் . ( பிங்க . எசுரு.) 
பார்வதி . 

அறப்பால் - அறத்துப்பால் . 

அறப்புறம் -1. அறச்சாலை . ( உ - ம் . ) " மட 
அறத்துப்பால் நான் குபுருடார்த்தங்களில் 

மறப்புற நீர்ச்சாலை ” ( திருவிளை . நாட்டு . கூகூ . ) 
ஒன்றாகிய தரும நெறியைக் கூறும் பாகம் ; 2.ஓதும்பள்ளி. ( திவாகா . ந.கூ.பக் .)ஓதுவிக் 
அது : நாலடியார் வள்ளுவர் முதலிய நூல்க 

குஞ்சாலை . (சிந்தா, நாமக .சஎ .) 3 . தருமத்துக்கு 
ளிலே இல்லறந்துறவறம் என இரண்டாகப் 

விடப்பட்ட இறையிலிநிலம் .( உ - ம் ) " அடிசில் 
பகுத்துக்கூறப்படும் . 

வைகலாயிர மறப் புறமுமாயிரம் " ( சிந்தா.நா 
அறத்துறத்தல் - 1. உலகப்பற்றை முற் மக . சஎ - ம் உரையும் . ) ( புறம் - இடம் . அற 
ராகவிடல் . ( உ - ம் .) " அறத்துறந்தோன் ” 2. த்திற்கு விடப்பட்ட இடம் என்றபடி .) 4. பா 
முற்றாகக்கைவிடல் , ( உ - ம் . ) " ஈன்றறத்துற வச்செயல் . (உ - ம் .) மறத்தினுக்குளாகியின்று 


312 


அறவர் . 


நகா 


அறவியான் . 


தண் 


வன்மை செய்வதேயறப் - புறத்தினார் புரம் ராச்சியமதனை முன்னளித்த " ( இரகு . தசர .. 
பொடித்தபுண்ணியாவெனக்கரை - துரை ச . ச .) 2. பிராமணர் . 3. முனிவர் . ( சூ . நிக 
த்து வேண்டினான் " (திருவிளை . தண்ணீ.க .) ண் . உ : க . ) ( அறம் ; அர் .) 
( அறத்திற்குட்படாத செயல் என்றபடி . ) அறவன் - 1.புண்ணியசொரூபனாகிய கட 
அறம் - 1. இயமன் . ( உ - ம் . ) 

யமன் . ( உ - ம் . ) " அறத்தின் வுள் . 2. புத்தன் . ( திவாகர .) 3. மநுநீதியிற் 
மைந்தன் ” ( நீதிநெறியைக்கருதும் அறமெ பிறழாதவன் . ( உ - ம் .) " அறவனீயல்லையோ 
ன்னும் பெயர் , ஆகுபெயராய் அதனையுடை 

யுடை வுன்னகத்தினுக்கிசைந்த செய்கென் - றிறை 
யானுக்காயிற்று . ) 2. கடவுள் அருளிய வே வனதருளால் வானின்றெழுமொழிகேட்டு 
தாகமங்களில் விதித்தனசெய்தலும் விலக் வையைத் - துறைவனும் ( திருவிளை 
கியன ஒழிதலும் ; மநு முதலிய நூல்களிலே ணீ , ஙசு . ) 
விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலு அறவாக்கல் - அறவிடுதல் . [ அற - சிக் 
மாகிய ஒழுக்கம் . ( வள் . உரைப்பாயி . பரி . ) | கற . ஆச்கல் . ) 
இது நான்குபுருடார்த் தங்களுள் ஒன்றாகவும் அறவாணர் - சிவன் . ( உ - ம் . ) " அறவாண 
பெரியோரியல் பேழனுள் ஒன்றாகவுஞ்சொர்க்கன்பென்னுமமுதமைத்து " ( பெரியபு .. 
ல்லப்படும் . 3. தீங்கினை வருவிப்பது . 4. புண் வாயி . அ . ) ( அறம் வாழ்நர் . ) 
ணியம் . ( உ - ம் . ) " அறம்பாவங்கள் பெரிதாற் 
றி (தணிகை. அகத்தி . ங ங ங . ) 5. முறை ளோடெழுமறவாழி " ( திருநூற் . கு . ) 2. மிகு 

அறவாழி-1 . தருமசக்கரம் . ( உ - ம் .) " அரு 
( உ - ம் . ) " அறங்கூர் மாத்தருளல் ”( வா தியினாற்கடல் போன்ற அறச்செயல் . ( உ - ம் .) 
ண . ரு எ . ) [ 1 , 2 , 4 , 5. அறு ; அம் . செய்ய 

" அறவாழியந்தணன் ” ( வள் . அ . ) 
த்தக்கதென அறிவுடையோரால் வரையறு 
க்கப்படுவதென்றபடி . அம் - செயப்படுபொ 

அறவாழியந்தணன் 1. அருகன் . ( திவா 
ருள் விகுதி . 3. அறு - வெட்டு என்னும்பொகா. (தருமசக்கரத்தையுடைய அந்தணன் 

என்றபடி . ) 2. கடவுள் . ( உ - ம் .) " அறவாழி 
ருட்டு , அம் - கருவிப்பொருள் விகுதி . ) 

யந்தணன்றாள் சேர்ந்தார்க்கல்லாற் - பிறவா 
அறம்பகர்ந்தோள் - புத்தன் . ( மணிமே. ழி நீந்தலரிது " ( வள் . அ . ) ( மிகுதியாற்கடல் 
சுசு எ .) ( தருமநெறியைச் சொன்னவன் என் போன்ற பல வேறுவகைப்பட்ட அறங்களை 
றபடி . ) 

வடிவாகவுடைய அந்தணன் என்றபடி . ) 
அறம்பாடல் - கையறம்பாடு தல் . 

அறவாழியாள் வோன் - புத்தன் . ( மணி 
அறம்புறம் - முறைமையல்லாதது . ( அற 

மேக .) 
ம் - முறை . புறம் - பின் . ) 

அறவாழிவேந்தன் - 1. அருகன் . ( உ - ம் . ) 
அறல் - 1. அரித்தொழுகுதல் . ( உ - ம் . ) பூந்தாமரைமேல் ” ( சிந்தா . முத்தி . உக்க . ) 

" வென்றோர் பெருமானறவாழிவேந்தன் விரி 
“ தீம்புளிக்களாவொடு துடரிமுனையின் மட் 

அறவாளன் அறச் செயலுடையவன் . 
டறனல்யாற்றெக்கரேறி ” ( புறநா . கஎள . ) 
2. அறுக்கப்பட்ட தன்மை . 3. அறுதல் , வியும றவியும் பெற்றியினுணர்ந்த (மணிமே .) 

அறவி -- 1 . அறமுடையது . ( உ - ம் . ) " பிற 
( உ - ம் . ) " ஆயிரங்கர மறலும் " ( கந்தபு . யாளி 2. அறவழிகின்றோன் . ( உ -ம் . ) - ஆசில்கொ 
மு . க. க . ) 4. இல்லாமற்போதல் . ( உ - ம் . ) 

ள் ரவிபாலணைந்து " ( சிலப் . புறஞ்சே. 
துறக்க மாண்டவறவோர்கடுய்ப்பங்கறலும் " 

க ..) 
( தணிகை . அகத்தி . ந . க . ச . ) 5. கடற்றி 

அறவிடுதல் - 1. அறவாக்குதல் , தண்டு 
ரை . ( சூ . நிகண் . ரு . கஅ . ) 6. கருமணல் . 
( உ - ம் . ) " நெடுந்திரைகொழித்ததெள்ளற (உ - ம் .) " அகமென்பது மென்னாத்துவு முன் 

தல் . ( அறவு ; இடுதல் . ) 2. முற்றாக நீக்குதல் . 
லோ ” ( நைட . அன்னத்தைத்து , கக . ) 

துமிலது மறவிட்டு ” ( ஞாநவா . மானுவே.கஎ . ) 
7. சிறு தூறு . ( சூ . நிகண் . ச : ருசு . ) 8. நீர் . 

[ அற ; விடுதல் . ) 
( உ - ம் .) “ அறலிற்புடைபெயருமயிலைத்தது 
வொருவி " ( கந்தபு. சரவண . கூ ங 
சரவண . கூ ங . ) [அறு ; 

அறவிய- அறத்தோடு கூடிய , ( மணிமே . 
அல் . ) 

கூ அ . } 
அறவணைப்பு -- ஆதரிப்பு . ( உ - ம் . ) " ஐயன் அறவியங்கி வோன் - புத்தன் . (மணிமே.) 
புரியும் அறவணைப்பும் " ( பணவிடு தூது ) 

அறவியான் - அறத்தினிற்போன் . (உ - ம் .) 
அறவர் - 1. அறஞ்செய்தலைத்தொழிலா " அறவியாற்காறு மூன்று மமைந்த நாலமிர்த 
கவுடையவர் . ( உ - ம் . ) அறவர்க்கேய்தா வி மேந்தப் ” (சிந்தா . குணமா. உஎரு . )) 


| 


313 


அறவோன் . 


கச 


அறிக்கைப்பத்திரம் . 


( உ -ம் .) 


அறவிருத்தம் தருமத்துக்குமாறுபட்டது . புத்தன் , ( உ - ம் . ) “ போ தி.யணி திகழ்நீழலற் 

) குலமார் கொடி நீயறவிருத்தங்குறி வோன் " ( சிலப் . நாடு , சஉ . ) 
ப்பதழகோ " ( நல் . பார . யயாதி . எ 

அறளை --- 1. ஒருநோய் . 2. மாத முதலிய 
அறவு -1 . அறுதல் , தொலைதல் . ( உ - ம் . ) கருவிகள் நன்னிலையற்றுப்பேதப்பட்டிருக் 
" நீரறவறியாக்காகத்து " (புறநா . க .) 2. அறு குந்தன்மை. ( வழக் ) 
பட்ட இடம் . 3. ஆசை நீக்கம் . ( உ - ம் ) " அற அறன்- 1 , உ ரக்கடவுள் . ( உ - ம் . ) " வழி 
வேபெற்றார் நின் னன்பர் " ( திருவாச . பிரார் . நின் ற்றனேயருளாய் ” (சிந்தா, கேம் . ச 0 க . ) 
கா . ) 4 : வெளிகண்ட இடம் . ( வழக் . ) 2. அறம் . ( உ- ம் . ) " அறனெனப்பட்ட 

அறவுபதை - உபதை நான்கனுள் ஒன்று ; யில் வாழ்க்கை ( வள் . சக . ) [ இங்கே மகரத் 
அது : மந்திரிமுதலியோரைப் பரிசோதிக்கு திக்கு னகரம்போலி .) 3 . 

துக்கு னகரம்போலி .) 3. இயமன் . ( உ - ம் . ) 
மிடத்து , அவரிடம் புரோகிதரையும் அறனால் வந்த - யைந்தன் " (பாரத.நச்சு .கூ. அ . ) 
வோரையும் விட்டு , அவரைக்கொண்டு , இவ் அறன் கடை பாவம் . ( உ - ம் . ) " அறன்க 
வாசன் அறவோன் அன்மையின் இவனைப் டைநின்றாருளெல்லாம் " (வள் . கசஉ . ) ( அ 
போக்கி அறனும் உரிமையு முடையானொ த்தினீக்கப்பட்டமையின் அரன் கடையென் 
ருவனை வைத்தற்கெண்ணினம் இது தான 

றார் . ) 
யாவர்க்கு மியைந்ததுநின் கருத்தென்னை என அறன்மகன்- பஞ்சபாண்ட வருள் ஒருவ 
ச் சூளுறவோடு சொல்லுவித்தல் . ( வள் . ரு 0 ச . 

னாகிய தருமன் , (உ - ம் ) " ஆவ் விரும்புரவித்தி 
- பரி . ) 

ண்டோறன் மகன நுசரான . ல்வரும் " பா 
அறவுளி - நோயாளி ஆரோக்கியம் அடை ரத , இராய . சுசு . ) ( அறன் - ( இயமன் . ) 
-யும்படி செபிக்கு மந்திரம். 2. முடியுமிடம், 

அறனளித்துரைத்தல் அறக்கிழவனையன் 
அறுமிடம் , தீருமிடம் , 

பு செய்தல் . ( தொல் . பொரு . உ எ O. ) 
அறவூதல் - புடமிடல் . 

அறனில் பால் -- தீவினை . ( ஐங்குறு .) 
அறவை --உதலியற்றது - வன் - வள் . 

அறனிலாளன் சருமமில்லாமையையு 
அறவைச்சோறு - 

அநாதருணவுக்காகிய டையவன் . ( ஐங்குறு ,) 
அக்கம் , ( பிங்க . காக . ) 
அறவைத்தல் - புடமிடுதல் . ( உ - ம் . ) “ வெ 

அறனோம்படை தரும்போதிக்கும் இ 
ள்ளியறவைத்தனைய நிறத்தர் " ( கூர்மபு . நவ 

டம் . ( உ - ம் . ) " அறவோர் பள்ளியு மறனோம்ப 
கண்.ச. ) " அறவைத்தோங்கும்-பொன்னிறத 

டையும் " ( சிலப் , இந்திர , களக .) ( அறன் 
தர் ” ( க்ஷ . ரு. ) ( அற- களிம்பற . ) 

தருமம் . ஓம்பு காத்தல் . அடை 
அறவைத்தூரியம்- அ.காதர் அணியற்கா 
கிய புடவை . ( பிங்க , காக. ) ( அறவை ; அநா 

அறமை --1 . கவிழ்தும்பைப்பூண்டு. 2. . அ 
தர் ; தூரியம் - புடைவை . )) 

றல் என்பதன் எதிர்மறைத்தொழிற்பெயர். 
அறவைப்பிணஞ்சுடுதல்- அநா தப்பிரே 

அறவிலை 

அளவுக்கு மேற்பட்ட விலை . 
தத்திற் கீமக்கடன் செய்தல் . ( பிங்க. காக . ) 

( உ - ம் .) " நடந்து ளுகர்க்கறாவிலைபகர்க 

த நான் மாட- மிடைந்தவீதியுங்கவலை 
அறவையேன் - அகாதையேன் . ( உ - ம் . ) கருமிடைந்து ” ( திருவிளை . லிறகு . கஎ .) 

தியுங்கவலையுமுடுக் 
" அறவையேன் மநமேகோயிலாக்கொண்டா 
ண்டு ” ( திருவாச . பிடித் . சு . ) (ஏன் - ஒரு தன் 

அறவிலைக்காலம்-- கருப்புக்காலம் . 
மைவிகுதி . ) 

அறி -- 1-3 . மியென்னேவலுந் தெரிநிலை 

வினைப்பகுதியும் வினைத்தொசையும் . 4 . 
அறவோர் - அறவர் பார் , 

றிவு . ( உ - ம் . ) " அறி கொன்றறியானெனி 
அறவோர்பள்ளி-1 . அருகர்பள்ளி. ( உ - ம் . ) னும் ” ( வள் . சுங.அ. ) ( இது முதனிலைத் தொ 
அறவோர் பள்ளியுமறனோம் படையும் " (சிழிற்பெயர் .) 
லப். இந்திய கஎக . ) 2. புத்தர்பள்ளி. ( க்ஷ அறிக்கை -- 1 . அறியும்படி பண்ணப்பட்ட 
உ - ம் பார் .) ( பள்ளி - வசிக்கும் இடம் . ) காவற்செயலாகிய சட்டுப்பாடு . ( வழக் . ) 2 . 

அறவோன் -1 . அருசன் , -ம். ) “ அறிவ அறிவித்தல் . ( உ - ம் .) " தானறவுயர்ந்த துன் 
னறவோனறிவுவர்ம்பிசசேன் ” ( சிலப் . நா பந்தனை நினக்கறிக்கை செய்ய ” ( வேதாரணி 
6. கஎசு . ) ( அறஞ்செய்தயே தொழிலாக யபு . மணவாள . 
வுடையோன் என்றபடி . ) > 2 . தருமக்குண அறிக்கைட்பத்திரம்- ! . சாவற்செயலாகிய 
முள்ளவன் , 3. பிரமன் . 4. பிராமணன் . 5. கட்டுப்பாட்டை அறிவிக்கும்பத்திரம் .( வழக் . ) 


தது, 7 


கொள் 


கூ .) 


314 


அறி நன் . 


ஙகரு 


அறிவர் . 


. 


* 


2. விசேடகாரியங்களை யறிவிக்கும்படி எழு அறிப்பலம்- திப்பலி . 
தப்படும்பத்திரம் . 3. வேள்வித்துணையினர் , அறிப்பு - அறிவிப்பு . ( உ - ம் . ) " நினைந்தவர் 
புரோகிதர் , ஆசாரியர் முதலான தக்கோர்க சிந்தையு - ளறிப்புறு மமுதாயவன் " ( தேவார 
ளுக்கரசர் அமைப்பிதுவென்று காரியங்களை திருவேகம்பம். திருக்குறுந்தொகை . சு . திரு 
அறிவித்தற்கெழுதப்படும் இலிகிதம் . ( மிரு நாவு . ) 
திசக் . ந.கக . ) 

அறிபொருள் வினா- தன்னால் அறியப்பட்ட 
அறிக்கைப்பத்திரிகை- அறிக்கைப்பத்தி பொருளையே அறிவொப்புக்காண்டல் முத 
ரம் . 

லியபயன் நோக்கி ஒருவன் வினாவுவது . ( தொ 
அறிக்கையிடல் --அறியப்பண்ணுதல் . ல் , சொல் , கிளவி . கங . சேனா . ) 
அறிகருவி -1 . அறிதற்கருவியாகியஞா நே அறிமடம்- தான் கூறுவது அறியும் அறி 
ந்திரிய முதலியன . ( உ - ம் . ) " அறிகருவியணை வில்லார் மாட்டுத் தான் அறிந்தும் அறியாதா 

( சிவப்பிர . உ : கரு . ) 2. சுத்ததத்துவம்.ன்போன்றிருத்தல் . ( சூ . நிகண் . அ : GO . ) 
( ஷ உரை . சிதம்பா ) 

அறிழகம் - முன் கண்டறிந்த முகம் .( உ - ம் .) 
அறிகிலாதார் - அறியவன்மையில்லா தார் . " அறிமுகம் பிறகாண்கிலே னடுத்தவூரறியே 
(உ - ம் .) " செய்வதொன்றறிகிலாதார் ” ( பெரின் ” (சேதுபு . விதூம க க .) 

திருஞாக, எகஉ ,)(கில் - ஆற்றலையுண அறியல்- அறிதல் . ( சி.சி. அளவை . 
தும் ஓர் இடைநிலை . ) 

சிவஞா ) 
அறிதுதல்- அறிதல் . ( உ - ம் . ) " மாயனாமெ அறியலுறவு- அறிய விரும்பியது . ( தொல் . 
னைத்தானறிகுதல் ” ( பாகவத . உபதேச . சொல் , ககூ . சேனா. ) 
எஉ . ) [ கு - ஒருசாரியைய . ) 

அறியா துடம்படல் தந்திரயுத்திகளுள் 
அறிகுறி -- ஒன்றனை யறிவிக்கும் பொருட் ஒன்று ; அது : தான் ஓதிய இலக்கணத்தின் 
டமைக்கப்பட்ட அடையாளம் . ( உ - ம் .)" திங் வேறுபட வருவன தான் அறிந்திலனாகக்கூ 
கண் மாட்டறிகுறியொன்று செய்துவைத்தன அதன் புறத்துச் செய்வதோர் புறனடை 
ரால் ” (காஞ்சிபு. நகர , அரு . ) ( " ஓஒதல் வே “ கிளந்தவல்லவேறு பிறதோன்றினுங் 
ண்டும் " இதன்கண் ஓகாரம் அளபெடுத்தமை ந்தவற்றியலா னுணர்ந்தனர்கொளலே என் 
யை அறிவித்தற்கு , ஒகரம் அறிகுறி. ) பது போல்வது . ( தொல் . பொரு . சுசுகா ) 
அறிகை அறிதல் . 

அறியாமை -1 . அறியாத தன்மை . ( உ - ம் .) 
அறிஞர் -- 1. அறிவுடையோர். (உ - ம் . ) " து " அறிவினிற்சிறியநீரா ரறிந்தறியாமையானு 
றிஞர் சூழ்விலைக் - கோல்வளை மகளிர்பாற் கூட் ம் " (சணிகை. வீராட் . கச.)2 . ஆணவமலம் . 
மொத்ததே " ( கந்தபு . நாட்டு , ச . ) 2. புல ( உ - ம் .)" அறியாமையிற்கட்டுணலுற்ற தென் 
வர் . (உம். ) " ன சொற்றமிழ்வல்ல வறிஞர் வாண்மை ( வைராக் , சதக . தோத்தி . சகூ .) 
முன் ” ( கந்தபு . அவையட ட் . ) 3. முநிவர் . 

3. ஆன்மா ஆணவமலத்தான் மறைப்புண்டு 
( சூ . நிகண் . உ : உ . ) [ அறி ; ஞ் - ஓர் இடைநிலை . மயக்கமுற் றிருக்குங்கேவலாவத்தை (உ - ம் .) 
அர்- ஒருவிகுதி . ) 

" அறியாமையறிவகற்றி ” ( சி . சி . அ : கூ ) . 
அறிஞன் -- 1 . அறிவுள்ளோன் . ( உ - ம் .) " அ 

மறை ) கருவிகள் எல்லாம் நீங்கி யொன்றும் 
ன்ன காலையில் வீரவாகுப்பெயாறிஞன் " ( கந் அறியாமற் கிடக்கிற அதீதாவத்தை . ( க்ஷை 
தபு . வச்சிரவா . நாக . ) 2 . புத்தன் . 3. புதன் ,( சூ . நிரம்ப .) 
நிகண் . க : சுக . ) 4. புலவன் . 5.மு திவன் . அறியாவறிவு- அறிதற்கரிதாய அறிவு . 
அறிதல் - உணர்தல் . ( உ - ம் . ) " வல்லறிதல் 

தல் ( உ - ம் .) " நானாரென்றறியா - வறிவை - யறிந்து ” 
வேந்தன்றொழில் " ( வள் . ரு அஉ ) 

( ஒழிவி . துறவு . உ . . ) 
அறிதுயில் - அறிவு குன்றாது செய்யும் நித் அறியாவினா- தான் அறியாததொன்றை 
திசை, யோக நித்திரை. ( உ - ம் . ) " அணிகிளா யறிதற்கு வினாவும் வினா. ( 

னா . ( இலக்கணவிள . 
ரவினறி துயிலமர்ந்த-மணிவண்ணன் ” (சிலப் . ங o ரு . ) 
நாடு . கூ . ) 

அறியுதர் - அறிகிறவர்கள் . ( உ - ம் .) " அறியு 
அறிதுயிலமர்ந்தழர்த்தி- விட்டுணு . 

ணு . ( சூ . நராவிபோரா ஒகங்கனைங்கணையும் ” ( சிந்தா . 
நிகண் . க : கச . ) 

கநக , கசு . ) P ; உ - 

ஒரு சாரியை . ந் - ஓர் 
அறிநன் - அறியவல்லன் . ( உ - ம் . ) " கோடி 

டைநிலை . அர் - ஒருவிகுதி . ) 
தலைவ கொண்ட தறிக ” ( பொருநரா . ரு எ .) அறிவர் -1. றிவார் எனப்பொருள் படும் 
[ அறி ; -ஓர் இடைநிலை . அன் - விகுதி . ) ஒருமுற்றுவினை . 2. கம்மாளர் . ( திவாகா . உ . ) 


யர் 


1 


315 


அறிவிலி . 


நகர் 


அறிவுறுத்தல் 


கஎகா.) 2 . 


3. நல்ல அறிவுடையோர் . ( உ - ம் .) " அறிவர் அறிவிற்பரிந்தான் -- தோழன் . ( உ - ம் . ) " அ 
தேர்குறின் ” ( கந்தபு . மார்க்கண் . உருக ..) றிவிற் பரிந்தா னகத்தினொடும் " 

{ சிவதரு . 
அறிவர் சிறப்பு - இறைவர் பூசதை. ( உ - ம்.) பாவ ங ங .) 
" நற்றாநஞ்சிலநடுங்காத்தவ மறிவர்சிறப்பிந்தா அறிவினா அறுவகை வினாக்களுள் ஒன் 
ன்கும் ” (சிந்தா. கேமச . கஙச .)( அறிவர் - இறைறு; அஃது ; ஒருவன் தான் அறிந்த பொருளை 
வர் . சிறப்பு - பூசை . ) 

க்குறித்து வினாவுதல் ; ஆசிரியன் மாணாக்க 
அறிவான் - அருகன் . ( உ - ம் . ) " அறிவா னிடம் வினாவுவது போல்வது . ( நன். பொது 
னீயன்றே ” ( சிந்தா . பதுமை . அக .) ( அறிவு வி . க . ச . உரை . ) 
க்குவரன் என்றபடி .) 

அறிவீநம் - அறிவுக்குறைவு . ( ஹீகம் - 
அறிவழி -1 . கள்ளு . 2. பிசாசம் . ( அறிவு ; றைவு . ) 
அழி - அழிப்பது . ) 

அறிவீநன்- அறிவுக்குறைவுடையோ . 
அறிவறை -1. அறிவற்றவன் - வள் - து . 2 . 

அறிவு - 1. அறிதல் . ( உ.- ம் . ) " அறிவுறும் 
அறிவற்ற தன்மை . ( அறை - அறு . ஐ - ஒருவி பொருளோ வீசன் " ( சி . சி. சு . க . 

சு ) 2. அறி 

தற்கருவியாகிய இந்திரியம் . ( உ - ம் . ) " அறி 
அறிவன் -1 . அருகன் . ( உ - ம் . ) " அறிவன 

வுடல்சிந்தையான் மா " ( சி . சி . ஈ : உ க . ஞா 
றவோன் ” (சிலப் . நாடு . க அறிவுடை 
யோன் . ( உ - ம்.) " அந்தமிலறிவனைவணங்கி , நர்மறை . ) [ மேற்கூறிய செய்யுளில் , அறிவு 

என்பது விஞ்ஞாநாநந்த மயகோசமாகிய கா 
( இராமா . மந்திர . கஉ . ) 3. உத்திரட்டாதி . 

ரணசரீரம் என்பர் சிவாக்கிரயோகியர் . ) 3 . 
வீமேசுர . கக . உரை. ) 4. கடவுள் . ( உ - ம் . ) 

அறியவேண்டியது . ( உ - ம் . ) " அறிவறிந்த மக் 
" அநாதியேயமலனாயவறிவன் ” ( சி . சி . அள 

கட்பேறு ” ( வள் . சுக .) 4. இயல்பாகிய அறி 
கூ . மறை .) ( எல்லாம் அறிகிறவன் வோடு கூடிய கல்வியறிவு . ( உ - ம் .) " தம்மிற் 
என்றபடி . 5. கம்மாளன் . 6. சிவன் . (உ - ம் . ) றம்மக்களறிவுடைமை " (வள் . சு அ .) 5.ஞா 5 
" அறிவனேயமுதே ” (திருவாச . திருச்சதகம் . சத்தி . ( உ - ம் .) " ஈசனருளிசசையறிவியற்ற 
60. ) 7. செவ்வாய் . (பிங்க . உங O. ) 8. புத்தன் . 
9. புதன் . 10. விட்டுணு, 11. வியாழகுரு. 

ல் ” ( சி . சி . பாயிர . உ . ) 6. புத்தி . ( உ - ம் . ) 

" எதிரதாக்காக்குமறிவினார்க்கு " ( வள்.சஉ கூ . 
( உ - ம் . ) " அல்லலுற்றறிவன் றன்னைத்தேடுவா 
ஒயினானே " ( திருவிளை . இந்திர , ந . ) 

அறிவு கொளுத்தல்- போதித்தல் . ( கொ 
அறிவனாள் --உத்திரட்டாதி . (திவாகர .) 

ளுத்தல் - கொள்ளச்செய்தல் . ) 
அறிவாகரன்- அதிகக்கல்வியுடையவன் , அறிவு சூடு - நினைத்திருக்கத்தக்கதாகச்செ 
( அறிவு ; ஆகரம் - இருக்கை . ) 

யயுஞ்செயல் . ( சூடு - சுடுதல் . ) 
அறிவாளர் -1. அறிவுடையோர் . ( உ - ம் . ) அறிவுடைமை உண்மையறிவுடையனா 
" செஞ்சொலறிவாளர் " ( இராமா . 

குதல் . ( வள் . அதி . சகூ . ) 
உசு ... ) ( ஆளர் - உடையவர் . ) 

அறிவுணர்த்தல்- அறிவுறுத்தல் . 
அறிவாளி- அறிவுடையவன் - வள் . 

அறிவுமடம் - தான் கூறுகின் றவற்றையுண 
அறிவித்தல் -1 . அறியச் செய்தல் . ( உ - ம் . ) ரும் அறிவில்லார் மாட்டுத்தானும் அறியாதா 
அத்தகுகடவுடன்னையறிவிக்குங்குரவன்யா ன் போன்றிருத்தல் . ( உ - ம் . ) " அறிவுமடம் 
வன் ” ( சூத . முத்தி . க : உ o. ) 2. பிரசித்தஞ் படுதலுமறிவுநன்குடைமையும் ( சிறுபா. 
செய்தல் : ( வி - ஒரு பிறவினை விகுதி . ) 
அறிவிப்பு - அறிவித்தல் , பிரசித்தஞ் செ அறிவுவரம்பிகந்தோன் 1. அருகன் . 

அறவோனறிவுவரம்பிகந்தோன் ” 
அறிவிலார் -1 . அறிவில்லாதவர் . 2. புல் 

சிலப் . நாடு . கஎசு . ) 2. வரம்பு கடந்த அறிவி 
லறிவாளர் . ( உ - ம் . ) " அறிவிலார் தாந்தம்மைப்னையுடையோன் . 
பீழிக்கும் பீழை ” ( வள் , அச .. ) 

அறிவுறல் - அறிவுறுத்தல். ( உ - ம் . ) " நா 
அறிவிலி - 1. அறிவில்லா தவள். ( உ - ம் .) | மறிவுறாலிற்பழியுமுண்டோ ” ( குறிஞ்சிப் . 
" ஆதியா தலினறிவிலியடங்குதியென்றாள் " உஉ . ) ( அறிவுறு ; ஆல் . ) 
( இராமா , மந்தரை . சுஎ . ) 2. அறிவில்லாத அறிவுறுத்தல் - அறிவித்தல் . ( உ - ம் . ) " சான் 
வன் . ( உ - ம் . ) " அறிவிலியுடனே ( பாகல . றீருமக்கொன்றறிவுறுப்பென் " ( கலித்தொ 
சிந்து . உசு .) ( அறிவு - இல் - இ .) 

கை . க க .) [ உறுத்தல் - உறச்செய்தல் . ] 


நாதபா , 


க . 


சு .) 


தல் . 


( உ - ம் .) 


316 


அறுகோணம் . 


நகஎ 


அறுதி . 


மை . க . 


யிர : 60. ) 


அறிவொப்புக்காண்டல் - தானறிந்ததற் அறுசமயத்தோர்க்குண்டி - முப்பத்திரண் 
குப்பிறனறிந்ததொத்திருக்கிறதோ என்ற தெருமங்களுள் ஒன்று ; அது : சைவத்துள்ள 
றியுமாறு வினாவுதல் . 

ஆறு சமயத்தோர்க்கும் அன்னங்கொடுத்தல் . 
அறு - 1-3 . அறு என்னேவலுந்தெரிநிலை ( பிங்கல . கா ..) 
வினைப்பகுதியும் வினைத்தொகையும் , 4.ஆறு அறுசமயம் - அறுவகைச்சமயசமூகம் . 
என்னும் எண்ணுப்பெயரின் விகாரமாய்ப்பி அறுசரம் - இனிய ஓசை தரும் யாழ் . 
றிதொரு பெயர்ச்சொல் 

தொடாவருவது . அறுசீர்க்கழிநெடிலடி - ஆறு சீர்கொண்ட 
( உ - ம் .) " அறுமுகமுடைபவோரமலன் மாக்க 

கழிநெடிலடி . 
தை " ( கந்தபு. அவையட . க . ) 

அறுசுவை ஆறுசுவை ; அவை : கைப்பு , 
அறுக்கை -- அறுத்தல் . 

தித்திப்பு , புளிப்பு , கார்ப்பு , உவர்ப்பு , துவர் 
அறுகரிசி - அக்கதை , விவாக்காலத்திலே ப்பு என்பன . ( உ - ம் . ) " அறுசுவையுண்டியம் 
நாயகனுக்கும் நாயகிக்கும் சாத்தும் அறுகம் ர்ந்தில்லாளூட்ட ( நாலடி , செல்வநிலையா 
புல்லோடு கூடிய அரிசி . ( உ - ம் . ) " சென்னி க . ) 
திருத்தமுறு மறுகரிசியிட்டு ” ( தி வானை . 

அறுத்தல் -1. அரிதல் , ( உ - ம் . ) " வாளினா 
கோச் . கூகூ . ) 

வறுத்து ” ( கைட . நாட்டு . 10. உரைர . ) 2. அழி 
அறுகழி- நீரற்றகழி . ( ஐங்குறு . ) 

த்தல் . ( உ - ம் . ) அரக்கர் கோனை வேரொடு 
அறுகால் - 1. அறுகிறபொழுது , இல்லா மறுத்தவாறும் ” ( கூர்மபு . அநுக்கி . 50. ) 3 . 
தபோது . ( உ - ம் . ) " அரிக்கிணைக்கிசையவூது அறுத்துச்செய்தல் . ( உ - ம் . ) " செங்கலறுத் 
ங் - குழலிசையறுகால் " (அருணாசலபு . திருக் தான " 4. இல்லாமற் செய்தல் . ( உ - ம் . ) " அல் 
கண் . சரு . ) 2. தேனீ . 3. வண்டு . ( உ - ம் . ) வறுத்தாநந்தமாக்கியதே " (திருவாச . க ) 5 . 
அறகாற்பேடிசைபாடும் ” ( திருவிளை , பா தீர்மானித்தல் . ( உ - ம் .) " இதனாலெய்துவா 

மெனவுளத்தி- வறுத்தவர் போல் " (தணிகை 
அறுகீரை -- அறைக்கீரை. ( உ - ம் . ) “ சேம் நாட்டு , கஉ கா . ) 6. நாணையறுத்தான் என்ப 
பறுகீரை ” ( தைல . பாயிர . ருஅ . ) 

திற்போலச் சிறிதும் இழவாமல் முதலையாயி 
அறுகு -- 1 . ஆண்புலி . 2. ஆளிவிதையரை னுஞ் சினை யையாயினும் இறுகூறு செயது 
த் துப்பிழிந்தரசம் . ( இராசவைத் . ) 3. ஒரு வேறுபடுத்தல் .( தொல் . சொல் . எஉ . சேனா ) 
புல்லு . ( உ - ம் . ) " அறுகுடும்பமடிசிலரிசரம் " 7. வளை தோண்டல் . 8 வெட்டுதல் . (உ - ம் .) 
( கந்தபு . திருக்கல் . கரு . ) 4. சிங்கம் . ( உ - ம் .) மாமுகங்களோ- ராயிரந்தன்னையுமறுத்துல 
" வாயி -லறுகுசூழ் நிரைதெற்றியிவ்விடந்தொ ட்டியே " ( கந்தபு , யாளிமு, ந . கூ . ) 
றும் " ( திருவிளை . எல்லாம்வ . எ . ) 5. யானை . 

அறுதல் -- 1 . அறுந்தது . ( உ - ம் . ) " அறுதற் 
6. யானையாளி , ( உ - ம் .) “ அறுகுமாமுகத்த கயிறு 2. இல்லா மற்போதல் . ( உ - ம். ) “ அல் 
ண்ணல் ” ( கந்தபு , யாளிமுக . ங. அ . ) 

லலோடருவிளை யறுதலாண்மையே " ( தே 
அறுதணன்-- கடவுள் . [ ஆறுகுணங்க 

திருவெண்காடு, கக . திருஞா.) 3. ஒன் 
ள்ளவன் என்றபடி . அவ்வாறு குணங்கள் : றுக்குங்கூடாதவன் , ஒன்றுக்கும் உதவாதவ 
ஐசுவரியம் , வீரியம் , புகழ் , திரு , ஞாநம் , வை ன் . 4. கைம்பெண் . 5. நூல் கயிறு முதலியன 
ராக்கியம் என்பன . இவ்வாறுகுணங்கட்கும் இருகூருதல் . ( உ - ம் . ) " கோடுபேராதசாய 
பகம் என்னும் பெயருண்மையாற் பகவனெ 

நாணறு குமிலவோதை ” (இரகு , யாகப் 
ன்பர் . (வள் . க ; க . குறிப்புரை .) 

6. பிரயோசநமில தாதல் . ( உ - ம் . ) 
அறுத்தராசு - சிறுதராசு . னட்டறினொரூஉமொப்பில்லார் ” ( வள் . 

. 
அறுதுறை - கவந்தம் . ( உ - ம் . ) ஆடினவறு 

அக .) 
குறையலகைகளுடனின்று ” ( பாரத . நிவாத , 

அறுதலி- அமங்கலி . ( உ - ம் . ) " அறு தலிம 
கசக . ) ( தலையற்ற உடல் என்றபடி . ] கனுக் கங்கமெலாஞ்சேட்டை ( வழக் .) ( மங் 

அறுகை -1 . அறுகம்புல் . ( உ - ம் . ) " அறு கலியம் அற்றவள் என்றபடி .) 
கையுநெரிஞ்சியுமடர்ந்து ” (மணிமே . கஉ - கா அறுதி -1 . இல்லாமை. 2. முடிவு . ( உ - ம் .) 
தை.சு 0 . ) 2. அறுதல் . 3. ஒரு குறுநிலமன்ன 

அறுதியாகவின் றருஞ்சமர் முடித்து மென் 
ன் . ( பதிற்றுப்பத் . ) 

று ” ( பாரத . பதினெட் . சசு . ) 3. சொந்தம் . 
அறுகோணம் - ஆறுகோணப்பட்டவடிவம் . ( உ - ம் . ) " செறிதிரைப்பாற்கடல் வயிறு நொர் 
உ - ம் . ) " தண்பிறைமூன்று கோணந்தகுமறு தீன்ற செம்மகள் கரியோற்கறுதிபோக” (கல் 
கோணம் வட்டம் " ( சி.சி. உ : சஎ ) 

லாட , கஅ . ) 4. தீர்ப்புவிலை . 5. நாசம் . ( உ - ம் .) 


வார் . 


பாகப் , அஎ . ) 

<< உறி 


317 


உழுதல் , பசுக்காத்தல் , குயிலுவத்தொழில் / 
அறுந்தொகை . 

ஙக அ 

அறுவகைப்படை.. 
" அறுதியிலரனே " ( சி . சி . க: கூரு . சிவாக் . ) அறுப்பு - 1. அரிவியறுத்தல் . ( உ - ம் . ) " அ 
6. நிச்சயித்தல் . ( உ - ம் .) " மேவுகதையாற்சிற் றுப்புக்காலம் ( வழக் ) 2. அறுத்ததுண்டு. 3 . 
சத்திவிரிவேயுலகென் றறுதிவரும் ” ( ஞாதவா. | அறுத்தல் , ( உ - ம் . ) " அச்சமார் தலையறுப்பு 
அயிங் . உ . ) 7. நீக்கம் . ( உ - ம் .) " அறுதியிலா ண்டான் ( சி . சி . பா . பாஞ்ச . மறு . ங . ) 4 . 
த்துயர்க்கடலின் ” (சாஞ்சிபு . பன்னி உங. ) ஆட்சேபிக்கை, 5. தாலியறுத்தல் , 6. மரமு 
8. வரையறை . ( உ - ம் .) " காடுமன்னுமின்புத தலியவற்றின் அறுவாய் . 
ல்வருக்கறுதி செய்காலமோகழிந்தன்று " ( பா அறுப்புக்காலம் - அரிவிவெட்டுங்காலம் . 
ரத . உலூக . கசு . ) 9. விக்கிரயச்சீட்டு . 

அறுபகை- ஆறுவகையான உட்பகைகள் ; 
அறுதிச்சாதநம் - அறுதியுறுதி . ( அறுதி ; அவை; காமம் , குரோதம் , லோபம் , மோக 
சாதநம்- கருவி . ) 

ம் , மதம் , மாற்சரியம் என்பன. ( உ - ம் .) " ஐம் 
அறுதிச்சொல் - உறுதியாகச் சொல்லுகிற 

உறுதியாகச் சொல்லுகிற புலன்களை யடக்கிநின்றறுபகைதுறந்து ” ( கா 
சொல் . 

ஞ்சிபு . திருமேற் . சு . ) 
அறுதியிடல் - 1. காலங்குறித்தல் , 2. நிச் 

அறுபதம்- 1. ஆறுகால் . ( உ - ம் . ) 
சயித்தல் , ( உ - ம் . ) “ புசிக்கத்தக்க விடயங்களை பதவண்டினமார்ப்பத்தாமரை ” (சிந்தா. நா 
யறுதியிட்டுப் புசிப்பதுஞ்செய்து " ( சி . சி . உ : மக . சுஎ . ) 2. கையாந்தகரைப்பூண்டு .3 . வண் 
ரு அ . நிரம்ப .) 

6. ( உ - ம் .)" அஞ்சிறையறுபதமளகவோளிய ” 
அறுதியுறுதி- ஒருவன் தன்பொருளைவே 

சாமா , கார்கா . ககக ) 
றொருவனுக்கு விலைக்குக் கொடுத்தலை யெ 

அறுபது - ஓரெண் . 
ழுத்தில் அமைக்கும் பத்திரம் . 

அறுபருவம் ஆறுபருவங்கள் ; அவை : 
அறுதொழில்- அறுவகையான 

அறுவகையான தொழில்; கார் , கூதிர் , முன்பனி , பின்பனி, இளவே 
அவை : ஓதல் , ஓதுவித்தல் , வேட்டல் , வேட் னில் , முதுவேனில் என்பன . ( சூ . கண் . 
பித்தல் , ஈதல் , ஏற்றல் , அந்தணர் அறு தொ 

அறுதொ ( அள . ) 
ழிலென்றும் ; ஓதல் , வேட்டல் , ஈதல் , உல அறுபான்-- அறுபது . (உ - ம் ) " ஓரறுபா 
கோம்பல் , படை பயிறல், பொருதீட்டல் , அர னேற்றவழுவிலாத்திரேதை ” ( பரகித . உ .) 

றுதொழில் என்றும் ; ஓதல் , வேட்டல் , ஆன் - ஒரு சாரியை . பத்து என்பதில் , பவ் 
பொருளீட்டல் , ஈதல் , பசுக்காத்தல், எரு வொற்றொழியமேலெல்லாம் ஓடின. ) 
ழல் , வைசியர் அறுதொழில் என்றும் ; முத 
ன்மூவர்க் கேவல் செய்தல் , பொருளீட்டல் , கடித்தாற்சர்வாங்கத்திலுஞ் சிலநாட்சென்ற 

அறுபுள்ளிவண்டு - ஒருவகைவண்டு. இது 

பின்பு வட்டம் வட்டமான தடிப்புக்களுண் 
செய்தல் , 

வினைகளாக்கல் , சூத்தி டாகும் என்பர் . ( சீவரட் . ங 
ரர் துறுதொழில் என்றுஞ், சொல்லப்படும் . 

கூசு ஈ .) 

அறுபொருள் - ஐயமற்ற பொருள் . (சிலப் . ) 
இவற்றுட் குயிலுவத் தொழில்களாவன : தோ 

அறும்பன்-- கொடியன் . 
விகளைக்கொட்டலுக துளைக்கருவிகளை 

அறும்பு - 1. கொடுமை, 2. பஞ்சகாலம் . 
யூதலுமாம் . காருகவினைகளாவன . பட்டு நூ 

அறுமணை 
லையும் பருத்தி நூலையுங்கொண்டு ஆடையாக் 

1. அரிவாண்மனை . (அறு ; 

மணை 
கலுஞ் சுமத்தலும் உழத்தலுமாம் . ( உழவு , 3. சீர்கேடி . ( மண்ணுதல் அற்றவள் என்ற 

பலகை . ) 2. ஊத்தைநாறிப்பூண்டு. 
சிற்பம் , தொழில் , வரைவு , வாணிகம் , வித் 
தை என்னும் இவ்வா றனையுஞ்சாதாரணமாக 

படி . ) . 

அறுமர் - எண்ணெய்வாணிகர் . 
அறுதொழில் என்பர் . ) 

1. கார்த்திகை நக்ஷத்திரம் . 
அறுதொழிலோர் - முற்கூறிய ஆறுதொ ( ஆறு நக்ஷத்திரக்கூட்டம் என்றபடி . ) 2. கா 
ழிலுடையோராகிய பிராமணர் . (உ - ம் .) " ஆ ர்த்திகைமாதர் . ( உ - ம் . ) " அறுமீன் முலையுண் 
பயன் குன்று மறுதொழிலோர் நூன் மறப்பர் ) ழுதுவிளையாடி ” ( கந்தர்கலி . அச . ) 
( வள் . ருக . ) 

அறுமுகன் -- கந்தசுவாமி . ( உ - ம் .) " அறுமு 
அறுந்தருவாய்- உற்றசமயம் , தருவாய் . 

உற்றசமயம் , தருவாய் . கன்றனையணங்கினையவையுளோரெவரும் 
(தெலுங்குச்சொல் . ) 

( கந்தபு . தெய்வ . உருஎ .) ( அறு - ஆறு என்ப் 
அறுந்தொகை - (கணக்கதிகாரம் ) சேடமி தன் விகாரம் , முகன் - முகமுள்ளவன் . ) 
ன்றிப் பிரிக்கப்படும் எண் . " கரு ” ஆகிய எண் அறுவகைப்படை - மூலப்படை , கூலிப் 
ஐந்தாற்பிரிக்க அறுந்தொகையாகும் . 

நாட்டுப்படை , காட்டுப்படை , துணை 


ற்கருவி 


அறு மீன் 


படை 


> 


318 


அறுவாய் . 


கூக்கூ 


. 


அறை . 


வைர 


பபடை , பகைப்படை என்னும் ஆறு விதப் ர்த்திகைநக்ஷத்திரம் . ( உ - ம் . ) " அறுவாய்ரி 
படை . ( உ - ம் . ) " உறவின் மிக்கவர்பகை றைந்த மதிப்புறத்தோவென " ( கல்லாட . 
யினெய்த்தவருதவுமப் படைகுடைநிழற் கூ கூ . ) ( அறு ; வாய் - இடம் . ) 
செறி தலத்தினில் வளர்நகர்ப்படை திரள்வன அறுவிதி- தீர்ப்பு . 
ப்படைபொருணிலைத்- தறுகண்மெய்ப்படை 

அறுவு-- அறுதி . ( உ - ம் . ) " கொன்னுமிக்க 
யுறுதியிற்பொரு தமதகப்படையெனவிதா - ள்வன் றன்னைக் கொண்டுபோய்த் தண்ட ஞ் 
யறுவகைப்படைகளும் வகுத்தனவணிகளுட் செய்தெம் - பொன்னெலா மறுவு கொண்டு வா 
கின பணிகளே ( பாரத . அணிவகு . கஉ .) ங்குமின் போமினென்றான் " ( திருவிளை . நரி 
அறுவகைப்புறச்சமயம்- உலோ காயதம் , 

பரி . சு . ) 
பௌத்தம் , ஆருகதம் , மீமாஞ்சம், பாட்டா அறுவை- 1. சித்திரைநக்ஷத்திரம் . ( சூ . 
சாரியம் , பாஞ்சராத்திரம் எனச் சைவத்துக் நிகண் , க : எங . ) 2. வஸ்திரம் . ( உ - ம் .) " அறு 
குப் புறமான சமயங்கள் ஆறு . ( சி . சி . பா வையொளித்தான்வடிவென்கோயாம் " ( சில் 
யிர , க , மறை ; பிங்க . ச Oா . ) 

ப் . ஆய்ச்சியர். க. கூகூ . பக் . ) ( அறுக்கப்படுத்த 
அறுவகைப்போகபூமி - ஆதியரிவஞ்சம் , 

ஆதியரிவஞ்சம் , லின் வந்தபெயர் ) 
நல்லரிவஞ்சம் , ஏமதவஞ்சம் , இரணவஞ்சம் , அறுவையர் --1 . ஆடையுடையவர். ( உ - ம் . ) 
தேவகுருவம் , உத்தர குருவம் என்னும் ஆறு " செங்கற்றோய்த் தவறுவையர் " (திருவிளை , நக 
வகைப்போகபூசிகள் . ( கூர்மபு - வருணாச் .. ர.அக. ) 2. சீலைநெய்வார். ( உ - ம் .) “ கைவினைவ 
உ சு . ) இவை , இரா + தகுணத்தினின்றோர் ண்ணவறிவையர் வளந்திகழ் மறுகும் " ( மணி 
அடையும் மத்திமகதியின் பாற்பட்டன என் மே . உஅ . காதை . ருகூ . ) 
பர் . ) 

அறை- 1. அடி . 2. அடித்தல் . ( உ - ம் . ) 
அறுவகையுட் சமயம் சைவம் , பாசுபத அறையதின் மல்லனைவா யறை திறந்தாவி 
ம் , மகாவிரசம் , காளாமுகம் , வாமம் , 

போனான் ( சேதுபு . வேதாள . சச . ) 3. அர 
வம் எனச்சைவத்துக்கு உட்பட்ட சமயங்கள் ங்கு , சூதாடுவதற்கு வகுத்த அறை . 4. அறு 
ஆம் . ( சி . சி . பாயிர . 4. மறை ; பிங்க . ச.அ.) 

ந்தது . 5-7 , அறையென்னேவலுந் தெரிநிலை 
அறுவகைவழக்கு-- ( பௌத்தம் தொகை வினைப்பகுதியும் வினைத்தொகையும் (உ - ம் .) 
யுண்மைவழக்கு , தொகையின்மை வழக்கு , " வண்டறை குழல்களெங்கும் " ( பெரியபு. தி 
தொடர்ச்சியுண்மை வழக்கு , தொடர்ச்சியி ருகாட் . கூஉ .) 8. உத்தரம் . ( உ - ம் . ) " சொல் 
ன்மைவழக்கு , மிகுத்துரையுண்மைவழக்கு , லுவார் தமக்கறையோ சொல்லொணாதே ” ( சி . 

குத்துரையின்மை வழக்கு எனப்படும் ஆ சி . அ : கச . ) 9. எழுத்தோசை . 10, ஒலி . 
றுவகை வழக்குகள் ; இது " சொற்றருந்தொ ( உ - ம் .) " அறைப்படுமாலைகளிடையிட்டாட்ட 

தாடர்ச்சி . மிகுத்துரையென் மூன் லே " ( கந்தபு . நாட்டு , ஙக . ) 11. கற்பாறை . 
யுற்றிடும் வழக்கிரண்டுமொன்று மூன்றாகி ( உ.ம். ) " அறையும்பொறையு மணந்த ” ( புற 
யாறாம " என்னும் ( சி . சி . பா . சௌத் . மத நா . கக அ . ) 12. குழி . (சிலப் . ) 13. சிற்றில் . 

-ஞ்செய்யுளாற்பெறப்படும் . வேறுமொ ( சூ . நிகண் . கக ; 10. றகர . ) 14. சொல் . ( சூ . 
ருவகையாய் ; உள் வழக்கு , இல்வழக்கு , உள் நிகண் . கக : க 0 . றகர . ) 1.5 . சொல்லுதல் . 
ள துசார்ந்த உள்வழக்கு , உள்ளது சார்ந்த | ( உ - ம் . ) அறைபெற்றிடுமித்திறயான வெ 
இல்வழக்கு ,இன்மைசார்ந்த உள் வழக்கு ,இன் வாம் ” ( கந்தபு . காமத . கக ) 16 . தட்டல் . 17 . 
மைசார்ந்த இல்வழக்கு என ஆழவழக்குள் செயித்தற் கரிதென்று சொல்லுதல் . ( உ - ம் . ) 

“ உள்வழக்கில் வழக்குள்ள து சார்ந்தவு " பைம்பொற்பன்றி- யறையெனத்திரியுமாய் 
வழக்கோ கள்ளது சார்ந்தவின்மை வழக் பொற்பூமியில் ” (சிந்தா . மண் , எக . ) 18 , தி 
குடனினமைசார்ந்த- வுள் வழக்கின்மைசார்க் ரைசசீலை . 

19. துக்கங்கள் . 20. பாத்தி . 
தவில் வழக்கென்றோராறாம் ” (சிசி.பா. சௌ ( உ - ம் . ) " குறையறைவாரா நிவப்பின் " ( மலை 
த் . மதம் . க 0 . ) 

படு , சகஅ . ) 21 , மலையுச்சி . 22. மாளிகை, 
அறுவடை - நென்முதலியன அறுத்தல் . ( உ - ம் .) " அலங்கல் வேலைவர் மாளவரக்கறை 
( வழக்கு. ) 

யெரித்தல் கேளா ” ( கூர்மபு . கண்ணன் மண 
குறித்தகாலத்திற்கொடுக்கவே ககக . ) 23. முழைஞ்சு. ( உ - ம் . ) " அறைக்கண் 
ண்டிய வரி . 

டவழருவிக்கிரி ” ( மறைசைய . சரு . ) 24. வகு 
அறுவாய் - 1. இறுமிடம் . 2. கத்திமுத க்கப்பட்ட இடம் . ( உ - ம் . ) " அறைபடைத் 
லியவைகளால் அறுக்கப்பட்ட இடம் . 3. கா வணீண்டிய ( கந்தபு . நகர்பு . கரு . ) 25 , வஞ் 

[ 


ம் . சு . 


என 


அறுவரி 


319 


அறைபோதல் . 


கூ 20 


அன் . 


வ 


சனை . (உ - ம் .) " அருளா தறைகொண்டு ( கலித் . அறைமாரி - மரப்பேழை . ( தைல . பாயிர 
கச கூ . ) 26 , வெட்டுதல் . ( உ ம் . ) " அறையுற் கக . உரை .) 
றாலைக்கலமரும் ” ( மலைபடு . ககஅ .) 27. பாச 

அறைழறையிடல் - இல்லாமை சொல்லி 
றை . (பதிற்றுப் . உசு . ) 

முறையிடுதல் . 
அறைக்கீரை- ஒருவகைக்கீரை . ( உ - ம் . ) 
" சொல்லுமறைக்கரை " ( மச்சபு . பிதிர்வமி . 

அறையல் - சொல்லல் . ( உ - ம் . ) " அங்கதற்க 

துவேயல்லாலறையலாம்படிமற்றுண்டோ 
உக . ) 

அறைகுறை - 1. முடிவிற்குறைபாடு , 2. ( கந்தபு . மாயைப் . ஈஎ . ) 
முடியாமை . 

அறையுண்ணல் 1. அடிக்கப்படுதல் , 
அறைகூவல் -1, பொர அழைத்தல்.( உ - ம் .) ( உ - ம் . ) " சையினாலறையுண்ணும்பந்து போ 
" சஞ்சத்தகர்வந் தறைகூவ ” ( பாரத.பதின்மூ . ஞாநவா . சாசூர . ஙO. ) 

» 0. ) 2 . 

அறுக்கப்படு 
அ .) 2. வலிந்தழைத்தல் . ( உ - ம் . ) " அறைகூ தல் . ( உ - ம் ) " சோரிக்கணையாலறையுண்டு " 
வியாட்கொண்டருளி ” ( திருவாசக . திரு ( பாரத . சம்ப . 10. ) 
வண் . கசஅ . ) 

அறைவித்தல் -பறையடிப்பித்தல் . ( உ - ம் .) 
அறைசெய்தல் - அறுத்துத் துண்டமாக் " செல்வன்றிருமுரசறைவிக்கின்றான் 
குதல் . ( உ - ம் .)" அறைசெய்கன்னல் " ( இரகு . தா . பூமக . ச அ .) 
நகர . எட் . ) 

அன் -- 1 . உயர்திணை யாண்பால் ஒருமைப் 
அறைத்தொழிலார் - கீழறுக்குந்தொழிலு 

பெயரிலும் வினையிலும்வரும் விகுதி ; அஃது : 
டையார் . உ - ம் . ) " அறைத்தொழிலார்க்குஞ் உடன்பாட்டுத் தெரிநிலைவினையில் வருங்கா 
செல்லா ” (சிந்தா . குணமா . உ கூஉ . ) 

ல் . இறந்தகால இடநிலைத் தகாத்தையாவது 
அறைதல் -1 . அடித்தல் . ( உ - ம் . ) " அவ 

தகரத்திரிபாகிய டறக்களையாவது நிகழ்கால 
னறைந்தகற்றூணிடை வந்தாய் ( பாரத . 

த்தில் வரும் ஆகின்று கினறு என்னும் இடை 
கிருட் . சங .) 2. ஒலித்தல் . ( உ - ம் . ) " அறை 

நிலைகளையாவது குடுறுக்களை யிறுதியிலுடை 
கழல்வீரர் ” ( கைட . நாட் . கூ .) 3 , சொல்லு 

யசில குறிலிணை வினைப்பகுதிகளுள் விகாரப் 
தல் . ( உ - ம் .) " அன் றவணிகழ்ந்த பூசலாகுலம் 

பட்டுவர உகர மூர்ந்து நின்ற அவ் வொற்றுக் 
றைதற்பாற்றோ” ( கந்தபு . மார்க்க . 

களை அன்சாரியை தொடர அதனை யடுத் 
4. ( ஆணி ) கடாவல் . (உ - ம் .) " நினைப்புடையி துப்பின் வருதலும் , அவ்வினையாலணையும் 
தயத்தாணி - யறைந்ததும் ” (இரகு . இந்து மதி . 

பெயரில்வருங்கால் இறந்தகால நிகழ்கால இ 
அரு . ) 5. மோதல் . (உ - ம் . ) “ முரசறையுமாக் 

டை விலைகளையும் முற்கூறிய விகாபப்பட்ட 
கடல்காரென வார்த்தன ” (சிந்தா.மண்.சு எ . ) 

பகுதியையும் எதிர்காலத்தில் வரும் பகர இ 

டைநிலையையுக் தொடர்ந்து அகாச்சாரியை 
அறைநர் - அறுப்பவர் . (உ - ம் . " அறைநர் 

வா அதனை யடுத்து வகர உடம்படுமெய்யை ச 
கரும்பிற் கொண்ட தேனும் " ( புறநா . சஉ ) 

சார்ந்து பின் வருதலும் ஆகும் . எங்ஙனம் ? 
அறைப்படுத்தல் - கீழறுத்துத் திறப்பித் அவன் ( பெயர் ) ; வந்தனன் , உண்டனன் , 
தல் . ( உ - ம் . ) " அறைப்படுத்தும்பற்றற்கரிய சென்றனன் , வாராநின் றனன் , வருகின் 
தாண் ” (வள் . செஎ . ) 

னன் , புக்கனன் , விட்டனன , உற்றனன் , 
அறைபோக்கு 1. அற்றுப்போதல் . குழையன் . ( வினை ) வந்தனன் , உண்டவன் , 
( உ - ம் . ) “ கள்ளுண்டல்காமமென்பகருத்த சென் றவன் , வாராநின் றவன் , வருகின்றவன் , 
றைபோக்குச் செய்வது ” ( திருவிளை , மாபாத . வருகிறவன் , வருபவன் , புககவன் , விட்ட 

வன் , உற்றவன் , ( வினையாலணையும் பெயர்.) 
அறைபோதல் - 1.அற்றுப்போதல் , ( உ - ம் . ) 2. தன்மையிடத்தில் ஒருமையில் வரும் ஒரு 
அறிவறை போயினர் " ( கந்தபு . அடிமுடி வினை விகுதி ; அது : உடன்பாட்டுத்தெரிரிவை 
இசு .) 2.ஓட்டைபோ தல் . மதுரைப்பதிற்றுப் , வினையில் வருங்கால் மேற்சொல்லியவாறு 
க .) 3. கீழறுத்தல் , உள்ளே நின்று துணைச் இறந்தகால நிகழ்காலங்களில் அன் சாரியை 
செய்யும் உற்றவன் போலத் தன்னைக்காண் 

தொடர அதனையடுத்துப்பின் வரும் . எங்க 
பித்து நின்று சதிசெய்தல் . ( உ - ம் .) “ கீழ்ந்த நம் ? நான் வந்தனன் , நானுண்டனன் , நான் 
றைபோகிய கிளைஞராமென ” ( கந்தபு . மார் மனன், நான் வாராநின் றனன் , நான்வ 

அக .) " அறைபோகமைச்சர் ” ( சிலப் . கின்றனன் , நான் புக்கனன் , நான் விட்ட 
இந்தி . க . ) 

என் , நானுற்றனன் , நான் வருவன் , நானுண் 


320 


அன்றில் 


க 


அன்று . 


பன் . 3. பெயர்வினைகளில் வரும் ஒருசாரியை . றிலுயிரொன்றி ( இராமா, கார் . எக . ) என் 
எங்ஙாம் ? ஒன் றன் கூட்டம் . ( பெயர். ) படித்த பதிற்போல . 2. ஒருமலை . ( உ - ம் . ) “ அன்றிற் 
னன் . ( வினை .) 4. விலங்கின் ஆணைக்குறிக் கற்பகவேலெறிவேடுணைவன் ” (கல்வளை . உ . ) 
கும் அஃறிணை யொன் றன்பாலிலே வரும் ( கிரெளஞ்சன் என்னும் ஓரவுணனே அகத் 
ஒரு பெயர்ச்சொல் விகுதி . ( உ - ம் . ) " கடுவன் தியராற் சபிக்கப்பட்டு இம்மலையாயினன் 
முதலியபெயர்களிற்காண்க ” . 

என்னுங் கதைப்பற்றி வந்த பெயர் . கிரௌஞ் 
அன்பகம் - 

சம் - அன்றில் . ) 3. மூலநாள் . 
அன்பகர் சமுத்திரசோகிப்பூண்டு. 

அன்றிற்றீவு - கிரௌஞ்சத்தீவு . ( உ - ம் . ) 
அன்பன் -- 1 . கணவன் . ( உ - ம் . ) " உயிரின 

அன்றிற் றீவினிலுறைபவரிவர் ” ( இராமா.ப 
ன்பரைக் -கூடின ரழுதனர் " ( இராமா . நகர் 

டைக்கா. கஉ . ) [ அன்றில் ; தீவு . கிரவுஞ்சம் , 

அன்றிலெனப்பொருள் படுதல் பற்றி வந்த கு 
நீங் . உக்க .)2. அன்புடையவன் . 3. தோழன் . 

றிப்புப்பெயர் . ) 
அன்பு --1 . ஆசை . 2. தயை . 3. நேசம் . 

அன்றினர் - பகைவர் . ( உ - ம் .) " அன்றினர் 
அன்புறல் - நேசத்திலழுந்தல் . 

க்காலமாயண்மினர்க் கமுதமாம் " (தணிகை. 
அன்புறுத்தல் -- நேசமுண்டாக்குதல் , 

வீராட் . காக . ) 
அன்மை -1 . அல்லாமை . 2. தீமை . ( உ - ம் . ) 

அன்று - 1. அந்நாள் . ( உ - ம் . ) " மன்றங்க 
" அன்மைகடியுந் தவவலியால் ” (சேதுபு . முத் றங்கமணப்பறையாயின - அன்றவர்க்காங்கே 
தீர் . அ . ) 

பிணப்பறையாய் . ( நாலடி . யாககை . ங . ) 2 , 

அநாதி . ( உ - ம் . ) " மூவகையாருயிர்வர்க்கமலத் 
அன்மொழி -1 . அல்லாதமொழி . 2. அன் தார் கன்மமூலமலத்தார்மூன்று முடையார் 
மொழித்தொகை . ( உ - ம் . ) “ ஐந்தொகைமொ ன்றே ” ( சிவப்பிர . அ . ) 3 . அல்லாமல் . ( உ - ம் . ) 
ழிமேற்பிறதொகலன் மொழி ” ( நன் . பொ 

நாளன்று போகிப்புள்ளிடைதட்ப , ( புற 
துவி . கஅ . ) 

நா . கஉச . ) [ அன்றியென்னும் வினையெச்சத் 
அன்மொழித்தொகை - அறுவகைத்தொ திரிபு .) 4-6 . அன்றென்னேவலுந் தெரிநிலை 
கைநிலைத் தொடர்மொழிகளுள் ஒன்று . வினைப் பகுதியும் வினைத் தொகையும் . 7 . 

அஃறிணையொருமைப் படர்க்கையில் அன் 
அன்றி -- 1 . 

1. அல்லாமல் .(உ - ம் .)" ஆராயினீ மைப்பொருளில் வரும் ஒரு குறிப்புலினை 
யன்றியாரே துணை யாவார் ( கந்தபு . சயந்த 
ன்பு . சுஉ . ) (" அன்றி ” யென்னும் வினையெச் ற்று . ( உ -ம் .) " திரவியமுவமையன்று ” (சி . 
சம் செய்யுளில் " அன்று " எனத்திரிந்தும் மயங்கிவருதலும் உண்டென் பாருமுளர் ." யா 

சி . உ . கக . ) ( மற்றைத்திணைபாலிடங்களில் 
ரும் ; நாளன்று போகிப்புள்ளிடை தட்ப ” 

ன் பிறனன்றே " ( கந்தபு . திக்கு . கஉ ங . ) 
என்பதிற்போல . ( நன் . உயிரீ . உங . உரை . ) என்பதில் தன்மையொருமைக் குறிப்புமுற் 
அது என்னுஞ் சுட்டுப்பெயரைத்தொடர்ந்து பாயும் , அத்துவா மார்க்கத்துள்ளா னன்று 
வருங்கால் " ஆன்று " என முதல் நீண்டுவருத, ( சி . சி . க : சுஉ . ) என்பதில் உயர் திணையொ 
லும் ஆம் ; 
என்பதிற்போல . (நன் . உயிரீ . கூ ... இரா. 2. ருமைப் படர்க்கைக்குறிப்பு முற்றாயும் வந்த 

மைகாண்க . " அன்று ” என்பது உயர் திணைப் 
மாறுபட்டு எனப்பொருள் படும் வினையெச் 

படர்க்கையில் வாராதென்னுங் கருத்துடைய 
சம் . 

பாய் " அத்துவாமார்க்கத்துள்ளானன்று 
அன்றியனைத்தும் - அவ்வனைத்தும் . ( உ - ம் .) என்பதை " அத்துவா மார்க்கத்துள்ளானல 
" அன்றியனைத்தும் பெயர்ப்பயனிலையே - ன் " எனத் திருத்திப்படாமோ துவாருமு 

தால் , சொல் , சுகா . ) [ அகரச்சுட்டு அன்றி ளர் . ) 8. ஓர் அசைச்சொல் . ( உ - ம் .) " அமு 
யன ஈறு திரிந்து நின்றதென்பர்.ஷை சேனா. ) தெனப்பரந்ததையன்றே ” ( நைட . நாட்டு . 

அன்றில் -1 . ஒருபறவை . ( உ - ம் .) " அன் ரு . ) 9. கழிந்து போன காலம் , பழையகாலம் , 
றிலம்பெடைகளையணுகி ” ( கந்தபு . நாட்டு . முன்னொருநாள் , முற்காலம் . ( உ - ம் .) " அம 
டுக .) ( இஃதாண் பெண் என்னும் இரண்டற் பர்க்கன்றெழு - நீலமெய்யுருவினை நீத்து ” ( கக் 
கும் பொதுவாய் நிற்றலன்றிச் சில இடங்க 

தபு . காசிபன் புல . சஉ . ) 10. முதுமைக்கால 
ளிற் பெண் அன் றிலையே விசேடமாகக் கரு மாகியவருங்காலம் . ( உ - ம் .) " அன்றறிவாமெ 
தியும் வரும் . "உறைந்தன மகன்றிலுடனன் 

ன்னாதறஞ் செய்க ” ( வள் . கூசு .) 


321 


அன்ன தாழை . 


கூஉஉ 


அன்னாய் . 


" அவனன்ே 


அன்றுதல் - மாறுபடுதல் . ( சி . சி . க : சஉ . அன்னது - 1. அத்தன்மைத்தெனப்பொ 
சிவஞா . ) 

ருள்படும் ஒரு குறிப்புவினைமுற்று . ( உ - ம் .) 
அன்றெரிந்தான் - ஒரு பூண்டு , சிறுபுள்ளடி . " அன்னதெனினும் " ( கந்தபு . திருவிளை , 
அன்றே -1 . " ஏ " என்னும் ஈற்றசையோடு T. )2 . அது என்னுஞ் சுட்டுப்பொருட்டாய 
கூடிவந்தார் அசைநிலையிடைச்சொல் ”( உ - ம் .) ஒரு பெயர் . (உ - ம் . ) " அன்ன துசெய்வனெ 
" அமுதெனப்பரந்ததையன்றே " ( நைட . நா ன்னா ” ( நல் . பார , கந்தமா, உ எ .) 3. ஒத்தது . 
ட்டு . ரு .) 2. குறிப்போசையாற்பொருளுணர் ( உ - ம் .) " தாமரைக்கொட்டையன்ன தாய் " 
த்தும் ஓர் இடைச்சொற்றொடர் . ( உ - ம் . ) | ( சிந்தா. கே மச . ருஉ .) 4. சுட்டுப்பொருளில் 

ன்றே இது செய்வான் " இது தெளி வரும் ஒரு குறிப்பு வினையாலணையும் பெயர் . 
வுப்பொருளும் பிறபொருளும் குறிப்பாலு ( உ - ம் .) " அன்னதோரெல்லை ”( கந்தபு . மூவா 
ணர்த்தும் ... ( தொல் . உ அஉ .) 

பிரர்வதை . அஅ . ) 
அன்றை - அந்நாள் . ( உ - ம் . ) " அன்றைய அன்னபம்- ஆல் , 
ரினில் ( பாரத . ஆறாம் . உச . ) [ அன்று என் 
பது ஐகாரச்சாரியை பெற்று நின்றது . ) 

அன்னம் - 1. ஒருபறவை. ( உ - ம் .) " அன்ன 

ம்பயிலாதெதிராக " ( நல் , பார , நாட்டு . கா . ) 
அன்றைக்கன்று 

அந்த அந்தநாளுக்கு . பெயிலாதெதிராக 
( உ - ம் . ) " வருநாட்கு -மன்றைக்கன் றிருமட 

படங் 

2. கவரிமா . 
கா ” ( திருவிளை . மெய்க்கா . கஉ . ) 

அன்னப்பெயர்மந்திரம் - ( பிரபுலிங் . விம 
அன்றே - தெளிவுப் பொருளும் பிறபொலை. உரு . ) அசாமந்திரம் பார் . 
ருளும் உணர்த்தும் ஓர் இடைச்சொற் 

அன்னம்பாறல் -- புலம்பல் . ( வழக் . ) 
டர் . ( உ - ம் . ) " வருபயன் கோடற்கன்றோமற் 
றவை வரைதல் செய்யார் ” ( கந்தபு . மார்க்க . 

அன்வைம் - கடல் . கணவ; கண் - ஸி 
கூ. அ . ) ( அன்று என்பதனோடு ஓகாரங்கூடி நீர் . வ - ஒருவிகுதி . ) 
நின்றது . ) 

அன்னவன் - 1. அவன், அத்தன்மையன் . 
அன்ன -1 . அத்தன்மையன எனச்சுட்டுப் 
பொருளிற் பலவின் பாலில் வரும் ஒரு குறி ( உ -ம்.)" அன்னவன் புகழ்கேட்டலும் ( நைட 
ப்புவினைப்பெயர். ( உ - ம் . ) ண்டகைப்பி அன்னத்தைக்க , . ) 2. ஒத்தவன் . ( உ 

( உ - ம் . ) 
ரான் மகிழ்ந்தன்னவாகவென்று (காஞ்சிபு. " அருங்கலக்கொடியன்னவனேகினான் ” (சிக் 
குமர , சங .) 2 . அத்தன்மையன எனச்சுட்டுப் 
பொருளிற் பலவின் பாலில் வரும் ஒரு குறிப் 

தா . பதுமை . உ O எ .) 
புவினை முற்று , ( உ - ம் . ) " பிறவுமன்ன ” 

அன்னவூசல் - ஒருவகையூஞ்சல் . 
( தொல் . எழு . உ எ .) 3. உவமைப்பொருளில் அன்னவூர்தி - 1. அன்னவாககம் . 2. பிர 
வரும் ஒரு குறிப்புவினைப்பெயரெச்சம் . (உ - ம் ) மா . ( உ- ம் . ) " அன்னவூர் தியருஞ்சிறை 
" அரிமாவன்னவணங் குடைத்துப்பிற் - றிருலன் " ( கந்தபு . அயனைச்சிறைநீ . கங 

கூ .) 
மாவளவன் ” ( பட்டின , உக அ . ) 4, ஒத்தன 

அன்னவை 1. அவை , அத்தன்மைகள் 

உ 
ரும் ஒரு குறிப்பு வினைமுற்று . (உ -ம்.) மாது ( உ - ம்.)" அன்னவையொற்றர்கள் றிந்து ” ( சங் 

தபு . நகர்புகு . 2.) 2. ஒப்பானவை . 
ழைமடநதைபூண்ட பன்மணிக்கோவை யன் 
ன " (திருவிளை , நகர , எச . ) 6. சுட்டுப்பொரு 

அன்னன் - 1. அவன் , அத்தன்மையன் . 
ளில் வரும் ஒரு குறிப்புவினைப்பெயரெச்சம் . ( 2 - ம் . ) " அன்னனவ்விடத்தனாகவரசனும் 
( உ - ம் . ) " அன்னசாரல தனிற்சிவமுநி " ( கந் 

மைந்து நோக்கி ” ( இரகு . யாகப் , கசு . ) 2 . 
தபு . வள்ளி , உசசு . ) 

ஒத்தவன் . 
அன்னக்கொடி- அன்னந்தீட்டிய கொடி . அன்னாசி- அன்ன தாழை . 
அன்னக்கொடியோன் - பிரமன் . 
அன்னக்கொப்பு - அன்னப்பறவைவடிவு 

அன்னாய் -1 . அன்னையே . ( விளி. ) ( உ - ம். ) 
சித்திரிக்கப்பட்ட மாதர்காதணியிலொன் 

ஈன்றவடன்னிடங்குறுகி- யன்னாயி தற்கே 

துரையென்ன ” ( நல் . பார . சர்ப்பயா . கா . ) 
அன்னணம் - அந்தப்பிரகாரம் . ( உ - ம் . ) 2. ஒத்தவளே . ( உ - ம் . ) " ஆவியன்னாய்கவலே 
அன்னண மாசர் பேசியிருந்தபின் ( சூளா . 

ல் ” (திருக்கோ , கூ எ .) 3 . ஓர் அசைநிலை . ( உ - ம் . ) 
கல் . கசஎ . ) 

அன்னாய்பின்ன நவத்தைப்படும் 1 ( சி.சி. 
அன்னதாழை - அன்னாசிச்செடி . 

பர . சௌத் . மறு . அ .) 


322 


அனாசிப்பூ . 


கூஉ 


அனைத்து . 


. 


அன்னார் -1 . அத்தன்மையா . 2. ஒத்தவர் . அனிச்சம் - ஒருமரம் . ( உ - ம் . ) " அனிச்சப் 
3. கல் நார் என்னும் ஒரு மருந்துச்சரக்கு பூக்கால்களையாள் ” ( வள் . கககரு . ) 
அன்னான் - அன்னன்பார் . 

அனிச்சை - 1. அனிச்சமரம் . 2.நாகமல்லி . 
அன்னியூர் - ஒரு சிவஸ்தலம் . ( தேவார . அனிசு - நட்சத்திர சீரகம் , பெருஞ்சீரகம் . 
அன்னியூர் . க . திருஞான .) 

அனுக்கம் - 1. அச்சம் . 2. அனுங்குதல் . 
அன்னுழி - அப்பொழுது . ( உ - ம் .) " அன்ம்புகை. 7. வருத்தம் . ( உ - ம் .) " மநமனுக்கம் 

3. சந்தநமரம் . 4. சோம்பு . 5. பாம்பு . 6. புல 
னுழியிந் திரனாறுமுகேசன் - றன்னொருகையி விடத் தனித்தனி வள்ளலைப்புணர்கள்ளவன் 
டைதந்தியைநல்கி ( கந்தபு . தெயலயா. 

கனவினுக்கிடையூறடுக்க ”( இ 

க ” ( இராமா . கைகேசி 
உசரு . ) ( அ ; ன் -சாரியை . உழி - இடம். ) 

சூழ் . ருஉ . ) 8. வாட்டம் . ( உ - ம் .) " அனுக்கமா 
அன்னே- 1. தாயே . ( உ - ம் .) " உயிரெல் ய்ப்பேசினார் ” 
லா - மன்னேயெனவந்தளிக்குந்தகையாயோ ” அனுக்கல் -1. ஒன்றோடொன்று முட்ட 
( கந்தபு . அசுபர்யா . உ . கூ .) அன்னையென்னும் செய்தல் . 2. கெடுத்தல் . ( உ - ம் . ) " அல்ல 
பெயர்விளிவேற்றுமையில் 

கெட்டு ஏகா னுக்கு பன் மணி ” (தணிகை. நகரப் . ரு . ) 3 . 
ரம் பெற்றுவந்தது . ) 

வருத்துதல் . 
அன்னை -1. அக்காள் . 2. தாய் . ( உ - ம் . ) அனுக்காட்டல் -1. குறிப்புக்காட்டல் . 2 . 
" அன்னையும் பிதாவும் முன்னறிதெய்வம் சிறிது தோன்றல் ,( உ - ம் . ) " காய்ச்சலனுக்காட் 
( கொன்றை . க . ) 3. தோழி . ( தலைவி தோழி டிற்று " ( வழக் .) 
யையன்னையென்பாள் தோழி தலைவியையன் அனுக்கியடித்தல் - ஒருவிளையாட்டு . ( வழக் ) 
னையென்பாள் என்றார் நச்சினார்க்கினியார் .) அனுக்கு - 1-3 . அனுக்கென்னேவலும் தெ 
( தொல் . பொரு . உசசு .) 

ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 
அன்னோ -1 . ஒர திசயச்சொல் , 2. ஒரிசக் 

அனுகீத்தல் - அனுக்கல் . 
கச்சொல் . ( உ - ம் . ) " வேந்த- னன்னோவென 

அனுங்கல் . - 1 . அசைதல் . 2. இழுகல் . 3 . 
வேயிரங்கா ( கந்தபு . திருவிளை . ருக . ) 

ஒன்றோடொன்று முட்டுதல் , 4. கெடுதல் . 

( உ - ம் . ) " வாட்படையனுங்கவேடர் ” ( சிந்தா . 
அன்னோன் -1 . அவன் . ( உ - ம் .) " மாதிரக் கோவிக். உஅ . ) 5. புலம்பல் . 6. வருந்தல் .. 
களிற்றையன் னோன் வல்லையிற் கொணர்தி ( உ - ம் . ) “ ஓதிமமச்சமுற்றனுங்கி ” (உபதேச . 
ரென்னா " ( கந்தபு . தருமகோ. கச . ) 2. ஒத்த சிவத் துரோ. உக .) 7. வாடல் . 

அனுங்கு 1 - 3. அனுங்சென்னேவலுந் 
அன்னோன்றி - பலமற்றவன் . ( அல் ; நோ தெரிநிலை வினைப்பகுதியும் வினைத்தொகை 
ன்றி - சுமப்பவன் பொறுப்பவன் . ) 

யும் , 
அன- ஒப்பான . ( உ - ம் .) " கரும்பனமொ அனுங்குதல் - அனுங்கல் . 
ழியினர் ” ( இராமா . நகர் நீ . கஎரு .) ( அன்ன அனுப்பல்- அனுப்புதல் . 
என்பதில் னகர ஒற்றுக்கெட்டுநின்ற ஒரு வி அனுப்பு- 1. அனுப்புதல் . 2-4 . அனுப் 
காரமொழி . ) 

பென்னேவலும் தெரிநிலை வினைப்பகுதியும் 

வினைத்தொகையும் , 
அனந்தர் - 1. நித்திரை . 2. பருத்திப்பூ 

அனுப்புதல் - போகச்செய்தல் . ( உ - ம் . ) 
ண்டு . 3. பித்து . 4. மயக்கம் . ( உ - ம் . ) " அன 

ஆங்கவர் பிடித்தசைத் தனுப்பி ” ( உபதேச 
ந்தர்நோக்குடைக்- கரியவாய்நெடியகட்கடை 

கா . சிவத்துரோ. கஎச . ) 
சிமங்கையர் ” ( சிந்தா . பதுமை . அச . ) 5 . 

அனுமதை - ஒருவகைப்புல் . 
மயிற்சூட்டு , 

அனுமாசாக்கா 

பொன்னாங்காணி . 
அனந்தல் - 1. செருக்கு , மதம் . ( உ - ம் . 

1. ) 

அனை --1 . அத்தன்மை . ( உ - ம் . ) " அனை நா 
" வைகறைப்பழஞ்செருக்குற்றது மனந்த ” 

ல்வகையும் ” ( தொல் . பொரு . உசாரு . ) 2. ஒரு 
( மலைபடு , கஎகா.) 2. சித்திரை. ( உ - ம் . ) " அன 

மீன் . 3. தாய் . ( உ - ம் . ) " அனை தனை விடை 
ந்தலாடேல் ” ( ஆத்திசூடி . கூ 0 . ) 

கொண்டே ” ( கந்தபு . வில் - வாதா . கச . ) 
அனந்தற்பத்தி- சூரியவெப்பம் தெரியா ! [ இடையில் னகரங்கெட்டது .) 4. அத்தனை . 
மல் இருக்கும் பச்சிலைக்கொடிப்பந்தர் . ( ஐங்குறு .) 

அனாசிப்பூ- ஒரு பூ ; இந்தச்சரக்குச் சீனா அனைத்து- 1. அத்தன்மையது . ( உ - ம் . ) 
தேசத்தினின்று கொண்டுவரப்படுகின்றது . ஐயவமைந் தன்றனைத்தாகப்புக்கீமோ ”( கலி 

1 


வன் . 


ர 


323 


அனையம் , 


நடீச 


அனைவோரும் . 


ச் 


வன் . 


அனைமீர்- 1.ஒத்தீர். 2.அத்தன்மையீர் . 


த்தொகை . எஅ . ) 2. அவ்வளவு . ( உ - ம் . ) " அ அனையவன் - 1. அவன் , அத்தன்மையன் . 
னைத்தறன் ” ( வள் . ங ச .) 3. எல்லாம் . இப் ( உ - ம் .) " அனையவன் கழன் முன் " ( கந்தபு. 
பொருளில் , வரும்போது உம்மைபெற்று மேருப் , க.க. )2. ஒத்தவன் . (உ -ம்.)" ஈசனைய 
வரும் . ( உ - ம் . ) " ஆவிகளனைத்துமாகியருவ னையவன் ” ( நல் . பார , சலற்கார , கரு .) 
மாயுருவமாகி ” ( கந்தபு . மேருப் . எரு . ) உம் 

அனையவை 1. அவை , அத்தன்மையு 
மைதொக்கும் வருவதுண்டு . " போகமனைத் 

டையவை . ( உ - ம் .) " அறத்தாற்றினீட்டப்ப 
தினுக்குறுப்பாம் ” ( பெரியபு . புகழ்ச் . ங . ) ட்ட வனையவை ” ( திருவிளை , மண்சும , சுஉ . ) 

அனைமார் - தாய்மார் . ( உ -ம் .) " எம்மனை 2. ஒப்பானவை . 
மாரினியெங்ஙனம் வாழ்குவிர் - நும்மனை மார் 
ளை நோவவதுக்கி ” ( சிந்தா , கோவிந். கா .) ( உ - ம்.) " அனையனையெடுக்குமம்மை " ( கந் 

அனையன்- 1. அவன் , அத்தன்மையன் .. 
( இடையிலுள்ள னகாங்கெட்டது . அன்புமி 
குதித்தொடர்பால் , " அனைமார் ” என , 

தபு . சுரம்பு . கூரு .) " அனையனை மறுக்கஞ்செய் 

தாய் " ( திருவிளை , மண்சும . சு கூ . ) 2. ஒத்த 
செய்யுள் கஅ - ஆம் அடியிற் பசுக்கன்றுகளை 
யும் உ அ - ஆம் அடியில் அவற்றின் தாய்ப்பசு 
க்களையும் உயர்த்தி உயர்திணை யாகக் கூறப் 

அனையன -1 , அத்தன்மையன. ( உ - ம் . ) 
பட்டது . ) 

" அனை யனபலபாராட்டி ” ( கலித்தொகை . 
அனைய - 1. அந்த , அத்தன்மையான . ருரு . ) 2. ஒத்தவை . ( உ - ம். ) " பவளமேய 
உ - ம் .) 

அனையகாலையிலாயிடை நீங்கியே ” 
( கந்தபு . வள்ளி . உசு . ) 2. அவைகள் . ( உ - ம் . ) 

யனபன் மயிர்ப்பேரெலி ” (சிந்தா .வி மலை. 0. ) 
" அரசர் தங்கோமகன்னைய கூறலும் " 

அனையிர் . 
மா . திருவவ. ரு. ) 3. எல்லாம் . ( இப்பொரு 
ளில் வரும்போது இச்சொல் , " உம் ” பெற்று அனையேன்- 1. ஒத்தேன் . 2. அத்தன் 
வரும் . ) ( உ - ம் .) " ஆருயிர் - அனையவும் புரப்ப யேன் . 
வனாதலால் ” ( கந்தபு . பாயிர . ஙக .) 4. ஒத்த 
எனப் பொருள்படும் ஒரு பெயரெச்சக்குறி 

அனையை.- 1. ஒத்தாய் , 2. அத்தன்மை 
ப்பு . ( உ - ம் . ) " பால்பரந்தனையப்பட்டார் ” ( சிந் 
தா , காந்த . சக . ) 5. ஒத்தன எனப்பொருள் 
படும் ஒரு குறிப்புவினைமுற்று . ( உ - ம் .) " அ 

அனையோம் - அனையம் பார் . 
கல்விசும்பிடைக்கதிர்களின் புறமறைத்தனை 

அனையோர் - 1. அவர்கள் , அத்தன்மை 
ய " ( கந்தபு. நகரப் . உஎ . ) 

யோர் . ( உ - ம் .) " ஆண்டகையார்கொலோவ 
அனையது- 1. அத்தன்மையது . ( உ - ம் . ) னையோர் ” ( கந்தபு . சூரன் றண் , உரு . ) 2. ஒப் 
அனையதாகியதேரினை ” ( கந்தபு . சூரபன் . 
உசு . ) 2. அது , அத்தன்மை . (உ - ம் .) " இனை 

பானவர் . 
யது கண்டு பின்னுமிறுதிசெய்யிறைவற்கின் அனைவர் - எல்லாரும் . [ இப்பொருளில் 
லனையதென்றறி தறேற்றார் ” 

வரும்போது அனைவர் என்பது தானாவது 
ததீசியு. கக்கூ. ) 3. அவ்வளவு , ( உ - ம் .) " எனை 

தன்னை யடைந்த உருபாவது முற்றும்மை 
(சித்தா. காந்த . உகள ,) 4. ஒத்தது . ( உ- ம் .) தொடாவரும் .) ( உ -ம் .) “ அனை வருக்தொழு 
மேலுலகனை யதொன்றே " ( சிந்தா . நாமக . 

துடன்வர ” ( கந்தபு . தெய்வ . உசு க. ) " ஆயி 
அட .) 
அனையம் -1 . அத்தன்மையினேம் எனப் யும் ஷ சகத்திர , கூ கூ .) 

ரம்புயமுடைத்திறலோர் - அனைவர் தம்மை 
பொருள் படும் ஒருகுறிப்புவினைமுற்று.( உ - ம் . ) 
2. ஒத்துளேம் எனப்பொருள்படும் ஒரு குறி 

- 
ப்பு வினைமுற்று . ( உ - ம் . ) " கடலேயனையம் 

- 
யாங்கல்வியாலென்னும் ” ( நன்னெறி . எ . ) அனைவோடும் - எல்லாரும் . 


யாய் , 


கந்தபு . 


324 


ஆ . 


கூஉரு 


ஆக்கச்சொல் . 


போது . 


16. தன்மை , விதம் , ( உ - ம் . ) " இனந்தெரி 

ந்தெய்துமாபோல் " ( கந்தபு . ஆற்று . ஙரு . ) 
ஆ - இது தமிழ்ப்பாஷையின் வர்ணமாலை ( " ஆறு ” என்பது ஆ என நின்றது . ) 
யில்வரும் இரண்டாமெழுத்து ; உயிர்முயற் 17. தெரிநிலைவினையில் எதிர்மறைப்பொ 
சியாற் பிறக்கும் எழுத்துக்களுள் , அங்காந்த 
வளவிலே ஒலிக்கும் ஒரு நெட்டுயிர் ) 

ருளுணர்த்தும் ஓரிடைநிலை . ( உ - ம் . ) " உண் 

ணாமை " இவ்விடைநிலை சிறுபான்மை "உன் 
1. அஃறிணைப்பன்மைப்படர்க்கையெதிர் ராநோக்கிய ” என்பதிற்போல எதிர்மறை 
மறைத்தெரிநிலைவினைமுற்றில் வரும் ஒரு வினையெச்சத்திலும் , " உண்ணாமுலை ” என் 
விகுதி . ( உ - ம் . ) " கடலோடாகால்வனெடுந் 

கடலோடாகால்வனெடுந் பதிற்போல எதிர்மறைப் பெயரெச்சத்திலும் 
தேர் ” ( வள் , சகசு .) 

இறுதிநிலையாய் நிற்கும் . ( வள் . ககஎஉ ; கந்த 
2. அதிசயத்தைக்குறிக்கும் ஓரிடைச்சொ | சந் , 2. ) 
ல் . ( உ - ம் . ) " ஆசிறுவனல்லன் ” ( கந்தபு . தக 18. “ தொடங்கி அல்லது வரையும் 
ரேறு . கா .) 

எனப்பொருள் படும் ஒருபசருக்கம் . ( உ - ம் . ) 
3. ஆக . ( உ - ம் . ) " செல்வப்புதல்வனேயீர்ங் 

" ஆகன்னமுறச்செம்பொன்வரைவில் வாங்கி , 
கவியா ” (நீதிநெறி . ச . ) [ ஆக என்னும் செய ( பாரத . அருச்சுநன்றி . சக . ) “ ஆபாத , சூடங் 
வெனெச்சம் விகாரமாகி ஆ என நின்றது . ) கருதி ” ( பாரத . இராசசூ. எஅ . ) 

4. ஆச்சாமரம் . ( உ - ம் . ) " ஆவுமாரமுமோ 
ங்கினவெங்கணும் " ( சிலப் . வேட்டு . எசு . ) 19. பசு . ( உ - ம் . ) " ஆபயன் குன்றும் ” ( வள் . 

5. ஆதல் . ( உ - ம் . ) " இலயித்தவாறுள தா ரு ச O. ) 
வேண்டும் ” (சிவஞாந போ . க : உ . சிவஞா. ) 20. " அன்னா” என்பதிற்போலப்பொதுப் 
து முதனிலைத்தொழிற்பெயர் .) 

பெயர்க்கண்ணும் “ மன்னா " என்பதிற் போல 
6 , 7. ஆவென்னேவலுந்தெரிநிலைவினைப்ப 

உயர்திணைப் பெயர்க்கண்ணும் வரும் ஒரு 
குதியும் . ( இது வினைத்தொகையில் வரும் விளியுருபு . 

ஆகூழ் ” என்றாற்போலக்குச் சாரி 21. மரை . ( உ - ம் .) " பெற்றமுமெருமை 
யை பெற்றுவரும் .) 

யுமரையுமாவே ” ( தொல் . பொரு . சுகசு. ) 
8. ஆன்மா . ( உ - ம் . ) " ஆதிருக்கச்சிவம் ” 22 மொழியிறுதியினின்று வினாப்பொரு 
( கம்பரங் . கூகூ . ) 

ளைத்தரும் ஓரிடைச்சொல் . ( உ - ம் . ) அவன் 
9. இரக்கக்குறிப்புணர்த்தும் ஓரிடைச்சொ கந்தனா ? 
ல் , ( உ -ம் .) " ஆவம் மாவம்மாவென்னம்மாவக 

23. வைகாசிமாதம் . ( இராசவைத் . ) ( ஆ 
ன்றனையே ” ( சிந்தா. கநகமா , உச. அ .) 

டபம் . இப்பெயரையுடைய இராசியில் 
10. உடன்பாட்டில்வரும் ஒரு தெரிநிலை ரியன் நிற்கும் மாதம் வைகாசி . ) 
வினையெச்ச விகுதி . ( உ - ம் . ) " பாராவணங் 

ஆக்கக்கிளவி - 

ஆக்கச்சொல் . ( உ - ம் . ) 
காப்பரவலுறாவிம்மிதமுஞ்- சேரா ( கந்தபு. 

ஆக்கக்கிளலி காரணமின்றியும் ” ( தொல் . 
வள் , ககஎ . ) 

சொல் , கிளவி . உஉ . ) 
11. எருமை . ( தொல் . பொருள் . சுகசு . ) 

ஆக்கங்கூறல் -- ஆசிவசநஞ்சொல்லுதல் . 
12. ஒரு சாரியை இடைச்சொல் . (உ - ம் .) ( உ - ம் . ) " மன்னவற்காக்கங்கூறி மழவிடை 
" இல்லாப் பொருள் ” ( நன் . மெய்யீ . ங O. 

க்கொடியோன் கூடற் - பன்னரும் புகழ்மை 
உரை .) 

யோது பனுவலையருளிச்செய்ய ” ( திருவிளை . 
13. ஒரு வினையாலணையும் பெயர் விகுதி . மாயப் . உசு .) 
( உ - ம் . ) " உண்ணாகிடந்தன ” ( நன் . உயிரீ . 

ஆக்கச்சொல் - செயற்கையையுணர்த்து 
உக - ம் உரை . ) 

கிற 

ற " ஆ " என்னும் பகுதியிற் பிறந்து 
14. சம்மதம் , அருளின் கட்குறிப்பு . அன் 

உன் " ஆயினாள் ” 

என்பன முதலியன 
பு , துக்கம் , அற்பம் , நினைப்பு , எல்லை , முற்று வாய் வழங்கும் வினைச்சொல் . " எண்ணெய் 
என்னுமிப்பொருள்களைக்குறிக்கும் ஒரு வட 

பெற்றமையான் மயிர் கல்லவாயின ” என்ப 
மொழியவ்வியயம் . (உ - ம் ) " ஆமயங்கேலென் திற்போல . ( தொல் . சொல் . கிளவி . உஉ . 
வாண்டனன் ” [ அருளின் கட்குறிப்பு . ) ( கம் சேனா.) ( இவ்வாக்கச்சொற் செயற்கையை 

ணர்த்தலேயன்றிச்சிறுபான்மை 

* நிற்குண 
15. சிவஞாநம் . ( சி . சி . அளவை . னாய் நின்மலனாய் ” என உண்மையையுணர் 
சிவாக் . ) 

த்தலுமுண்டு . ( சிவஞாநபோ . க . க . வெ . 


--- 


பரர் . க O. ) 


கக , 


1 


325 


ஆக்கம் . 


கூஉக 


ஆக்கி நாபங்கம் . 


cal 
சிவஞா . ) மேலும் " ஆள்வாரிலிமாடாவே ( வள் , ஙக , பரி . ) 13. வளர்ச்சி . ( உ - ம் .) " தன் 
னோ ” என உவமைப் பொருளுணர்த்தலும் னொருமதலையாக்கமுங் கருதிச்சாநவித்தடங் 
உண்டு . ( ஷை எ . க . வெ . சிவஞா.) 

கரையடைந்தான் ” ( பாரத . குருகுல . அ o . ) 
ஆக்கஞ் செப்பல் - மன்மதபாணத்தால் 14. வாழ்வு , பெருவாழ்வு . ( உ - ம் . ) " அவளால் 
வரும் பத்தவத்தையினொன்று ; அது : தன்வந்தவாக்கமிவ்வாழ்க்கையெல்லாம் ” (சி.சி. 
மநவருத்தத்தைப் பிறர்க்குரைத்தல் , ( உ - ம் . ) க : சுக . ) 15. விருத்தி . ( உ - ம் . ) " தேக்கியி 
" பத்தவத்தை: காட்சியும் , வேட்கையும் , ஒரு ன்பந் திளைக்கத்திளைக்கவே- யாக்க மாயெனக் 
தலையுள்ளுதலும் , மெலிதலும் , ஆக்கஞ்செ காநந்தமாகியே ” ( தாயு , பொன் . உ அ .) 
ப்பலும் , நாணுவரையிறத்தலும் , நோக்குவ ஆக்கல் -1 . அனுட்டித்தல் . ( உ - ம் . ) " அற 
வெல்லாமவையே போறலும் , மறத்தலும் , மதனையறிந்து சிலாத்னையாக்கி " (சிவதரு 
மயக்கமும் , சாக்காடும் என்னும் இவை ” ( அக பாயிர , கரு . ) 2. உயர்த்தல் , ( உ - ம் . ) " ஒன் 
ப்பொ . அகத்திணை , ஙசு , உரை .) 

னார்த்தெறலுமுவந்தாரையாக்கலும் " ( வள். 
ஆக்கணி- ஆறாதாரங்களுள் ஒன்றாகிய உசுசு . ) 3. சிருட்டித்தல் . ( உ - ம் . ) " ஆரிய 
அநாகதத்துக்குரிய பன்னிரண்டிதழ்களுள் ன்குலாலனாய்நின் றாக்குவனகிலமெல்லாம் ” 
ஓரிதழில் நிற்கும் ஓரதிதேவதை . ( சி சி . அ : | (சி . சி . க : கஅ . ) 4. செய்தல் . (உ - ம் . ) " திக் 
உக . மறை .) ( சூக்ஷணி . ] 

கோர் நாலிரண்டினுந்தன்செய்ய - கோல் வரும் 
ஆக்கதம் - முதலை . 

படியேயாக்கிக்கொணர்ந்தன திறைகள் " ( பா 
ஆக்கப்பெயர் - காரணக்குறியாயாவது 

த . இராச . சுசு : ரு . ) பாகஞ்செய்தல் , காய்ச் 
இடுகுறியாயாவது 

யாயாவது இடையில் ஆக்கப்பட்ட சுதல் . (உ - ம் . ) "சீவநீயத்தூறச் செய்தாக்கற் 
பெயர் . ( நன் . பெயரி, கஅ . இராமா.) (இடை குடிநீர் ” ( தைல . பாயிர . உ க .) 
யிலே பொன்னுடைமைபற்றி ஒருவனைப் 

ஆக்கவினை-- 1. ஆக்கலினைச்சொல் . [ ஆக் 
பொன்னன் என்பது காரணவாக்கம் . " மாக 

கமாகிய வினைச்சொல் என்றபடி . ) 2. ஆக்க 
வேன் முட்டைக்குமாறாயதெவ்வர் போங்- சா 

வினைக்குறிப்பு . [ ஆக்கத்தைக்கொண் 
னவேன் முட்டைக்குங்காடு ” என்னும் பொக்குக்குறிப்புவினையென்றபடி . ) 
யாமொழிப்புலவர் பாட்டிற்குமானை "" முட் 

ஆக்கவினைக் குறிப்பு ஆக்கச்சொல்லை 
டை ” என்றது இடுகுறியாக்கம் . ) 

க்கொண்டிருக்கும் வினைக்குறிப்புச்சொல் . 
ஆக்கப்பொருள் - ஆகுபெயர்ப்பொருள் . எல்லன் ” என்னும் வினைக்குறிப்பு " ஆயினா 

( உ - ம் . ) " சாத்தன் நல்லனாயினான் ” என்புழி 
ஆக்கபாடிகன்- 1 .சூதாடுமிடத்தலைவன் . 

ன் ” என்னுமாக்கச்சொல்லைக்கொண்டிருத்த 
2. நீதிபதி . ( சூக்ஷவாவிக . ) 

லால் ஆக்கவினைக்குறிப்பு ( நன்.வினை . உஅ . ) 
ஆக்கபாதன் - ஒரு தார்க்கிகன் . (கஸபா ஆக்கவும்மை - தன்னைப்பெற்ற சொல்லி 
தராகிய கௌதமர் செய்த நியாய நூலைக்கற் ன்பொருள் பிறிதொன்று மாயிருத்தலைக்கு 
றவன் என்பது பற்றி வந்தபெயர் . ( சூக்ஷ றிப்பிக்கிற " உம் ” என்னுமிடைச்சொல் .( கன் . 
வா .. ) 

டை , சு . உரை .) [ " பாலுமாயிற்று " என் 
ல். சொல் . கிளவி . க . சேனா) 2. ஆக்கச்சொர்க்குமருந்து மாயிற்று " என்பதனைக்குறிப்பி 
ஆக்கம் - 1. அமைத்துக்கோடல் . ( தொ புழிப் " பாலும் ” என்பதின் உம்மை " அப் 

பால் இனிய துப்பாதலேயன்றி நோயைத்தீ 
ல் , ( தொல் . சொல் . உக. ) 3. ஆக்கியதன் 
மை , 4. ஆகிய தன்மை . 5. ஆசிவசகம் (உ - ம்.) த்தல் காண்க .) 
“ புங்கவர் மந்தார மழை பொழியவருந்தவரா 

ஆக்கிடல் - செய்தல் . ( உ - ம் .) " ஆக்கிடு 
க்கம்புகல ” ( திருவிளை , தடாதகை. உக . ) 

மதிகாரத்திற்கழிவினை ” ( சி . சி . க : உ . . ) 
6. இலக்குமி . ( சூ . நிகண். க : கூச . ) 7. இலா 

ஆக்கிநாகரணம் - கட்டளைப்படி செய்தல் , 
பம் . ( உ - ம் .) " ஆக்கங்கருதி முதலிழக்கும் 

கீழ்ப்படிதல் . [ சூஜாகாணம் . ) 
செய்வினை ” ( வள் . சசுகூ . ) 8. எழுச்சி . 9 . ஆக்கிநாசத்தி- ஆஞ்ஞாசத்தி . { உ - ம் . ) 
கொடிப்படை . 10. சிருட்டிப்பு . ( உ - ம் . ) "ஆக் " 

அவனுந் தன தாக்கினாசத்தியுங் கோடாமற் 
கமல்வவர்கன் மமெல்லாங்கழித் திட ” ( சி . சி . செங்கோல் நடத்தாநிற்பன் ” (சி.சி. உ ; ங க . 
க : ங.எ. ) 11. செல்வம் . (உ - ம் . ) " அளப்பரு 

மறை . ( சூஜா ; தி . ) 
ங்கல்வியு மாக்கம் யாவையும் " ( கந்தபு . மா 
யையும் , கஉ .) 12.மேன்மேலுயர்தல் , (உ - ம் . ) ஆக்கிநாபங்கம் - கீழ்ப்படியாமை , ஆணை 
அறத்தினூஉங்காக்கமெவனோவுயிர்க்கு 

ப்படி நடவாமை , 

( சூஜாஹம் .] 


326 


ஆக்கியாதம் . 


கஎ 


ஆக்கிர்மம் . 


ஆக்கி நீகநாநம் எழுவகை ஸ்நாநத்து ஆக்கியாநம் - 1. கட்டுக்கதை . 2. பிரசித் 
ளொன்று ; அது : விபூதியை விதிப்படி தரிதஞ்செய்தல் , 3 , பேசுதல் , ( சூவாக..) 
த்தல் . ( சூறிகலா ந : அக்கிநியில் வெந்த 

ஆக்கியை - நாமம் . ( கவ 

( சுவா . ) 
திருநீறுகொண்டு செய்யப்படுவதாலிப்பெயர் 

ஆக்கியோன் -1. ஆக்கினவன் , சிருட்டித் 
த்தாயிற்று .) 

தவன் . 2. நூல் செய்தவன் . ( உ - ம் . ) " ஆக்கி 
ஆக்நேயம் - 1. அக்கிநிக்குடையது . 2 . யோன்பெயரே ” ( நன் . சிறப்பு . க .) 
அக்கிரி புராணம் . து : பதினெண் புராண 

ஆக்கிரகம்- 1. கடுங்கோபம் . 2. கிரகித் 
தொன்று . ( உ - ம் .) " ஆக்கிநேயம்மழற்கதை 

தல் , 3. சாமர்த்தியம் , 4. தயை , . 5. வெற்றி 
யாம் ” ( கந்தபு . பாயிர . நிரு . ) 3. அக்கிரியஸ் 

கொள்ளுகை . ( சூமஹ. ) 
திரம் . ( உ - ம் . ) " பொய்யறுமாக்கிநேயமவித் 
தவிப்புகழோன் மற்றை - மையறு பகழியாவு 

ஆக்கிரகாயணகம்- மார்கழி மாசம் . ( சூ 
ம் ” ( இரகு . மீட்சி . க எ . 

எ . ) 4. இரத்தம் , 5 . ஹாயணக ( ணிக ) : சும் -சிரோட்டமா 
இருபத்தெட்டாகமங்களுள் ளே சதாசிவமூர் னது . ஹாய ந - நெல் . மிருகசீரிடத்தினத்தி 
த்தியினுடைய அகோரமுகத்தினின்று உற் 

ற் புதுநெற்கொண்டு ஒருவகையாகஞ்செய்ய 
பவித்த ஐந்து ஆகமங்களுள் ஒன்று , 
குக்கிரந்த சங்கியை முப்பதினாயிரம் . ( சைவ 

ப்படுதலால் சுமாஹாயணி என்பது மிருக 
ச . பொது . கூகூகூ . ) 6. எழுவகைஸ்காநத்து சீரிடத்தின் பெயராம் . 

அதனோடு கூடியபூர் 
ள் ஒன்று ; அது : விபூதியை விதிப்படி தரிணை "சூதஹாயணி ” எனப் பெயர்பெற்ற 
த்தல் . ( உ - ம் . ) " வாருணமாக்கிநேயமந்திரது . அப்பூரணையையுடையதாகையால் மார் 
மிவை முன்னான - பேருணர்வளிக்குநாநஞ்செ கழிமாசத்துக்கு " சூம் , ஹாயணிக " என் 
ய்தவர் ” ( திருவிளை . தீர்த்தவி . உ 0 . ) 7. கார் 

னும் , " சூ 
த்திகைநாள் . 8. தென்கீழ்த்திசை. 9. நெய் . 

" சூது , இறாயணர் ” என்றும் பெயரா 
16. பொன் . 11. விபூதி .( வி - ணி ) ( சூஜெய : 

யின . இனி 

கூ 

கடைசி- ஹாய ந - ஆடி 
ஏய - ஒரு வ - வி . ) 

முதலாறுமாதங்கள் - ஆகையால் அயத்தின்க 

டைசி என்பதுபற்றி வந்தபெயரென்பதுசிலர் 
ஆக்கிநேயன் - கந்தசுவாமி . ( சூஜெய : கொள்கை . 
இஃது ; அக்கிரிக்குமகன் எனப்பொருள் படும் ஆக்கிரகாயணம் -- ஆக்கிரகாயணிகம் . ( சூ 
ஒருதத்திதபதம் . ) 

மஹாயண :) 
ஆக்கிநேயி -1 . அக்கிநிதேவன் மனை வியா 

ஆக்கிரகாயணி -1 . புதுநெற்கொண்டுமிரு 
கிய சுவாகாதேவி . 2. ஊரு என்னும் அரசனு கசீரிடநாளிற் செய்யப்படும் ஒருவகையாகம் . 
டைய மனைவி . ( கூர்மபு . தக்கனைச்சபி . ரு . ) 2. மார்கழி மாசப்பெளர்ணிமை . 3. மிருகசீ 
( அக்கியின் மகள் . ) 3. தென்கீழ்த்திசை. ரிடம் . ( சூ ஹாயணி .) 
சூஜெயீ : ] ] 

ஆக்கிரகாயணிகம் ஆக்கிரகாயணம் . 
ஆக்கிநை - 1. ஆக்கினாய் எனப்படும் ஒரு 

[ சூழ 

ஹாயணிக . ) 
முன்னிலை வினைமுற்று . ( உ - ம் . ) 
டரென்வயினாக்கினையால் ” ( கந்தபு . அக்கிரி 

ஆக்கிரகி- 1-2 . ஆக்கிரகியென்னேவலுந் 

தெரிநிலைவினைப்பகுதியும் . ( அ . சூமம ) 
முகா . உகூரு . ) 2. ஆறாதாரங்களில் ஒன்று . 
அதன் தாநம் இலாடம் . 3. கட்டளை . ( உ - ம் . ) ஆக்கிரகித்தல் -1. ஆதரித்தல் , 2. உக்கரி 
" ஐந்து குரவர்களுடைய ஆக்கினையைத் தடுத்தல் . 3. தயவு செய்தல் . 4. வலாற்காரமா 
து நடத்தலும் " ( திரிகடு , கஎ . உரை , ) 4. யெடுத்தல் . ( உ - ம் . ) " அவன் என் வீட்டை 
தண்டஞ்செய்தல் . ( வழக் . ) 2-4. (சூஜா ) கிரகித்துக்கொண்டான் ”. 5. வலிமைகாட் 

டல் . 6. வெல்லல் . ( மூ.சூ ஹ . ) 
ஆக்கிதைப்பத்திரம் - சா மந்தர் , வேலையாளர் , 
நாடுபுரப்பவர் முதலானவர்களுக்கு இக்காரி 

ஆக்கிரந்தம் -1 . அழுதல் , 2. உக்கிரமான 
யம் செய்ய வேண்டுமென்று எழுதப்படுங்கட் 

சண்டை . 3. கூப்பிடுதல் . 4. சத்தம் . ( சூ 
டளை . ( மிருதிசங் . கூக . ) 

க- : சூ ; கடி - அழுதல் , கூப்பிடுதல் . ) 
ஆக்கியாதம் -1 . சொல்லப்பட்டது . 2. பிர 

ஆக்கிரமம் - 1. அடைதல் , 2. அதிபார 
சித்தஞ் செய்யப்பட்டது . 3. வினைச்சொல் , மேற்றுதல் . 3. கடந்து போதல் . 4. நெருங் 
( சூவாக .] 

கித்தாக்குதல் . 5. மேலாகப்பரத்தல் . 6. மே 


சுழி; 


ஆறாவி 


327 


ஆக்கிராந்தி . 


கூடஅ 


ஆக்கை . 


யண . 


ற்கொள்ளுதல் , வெல்லுதல் . 7. வீரம் . ( சூ தல் , 3. வீரம் . ( சூதாவி ; சூதி ; -3 

போதல் . ) 
க -3: -3 - போதல் , ஏறுதல் .) 

ஆக்கிராயணம் - ஆக்கிரயணம் . [ மா 
ஆக்கிரமி - 1-2 . ஆக்கிரமியென்னேவலுந் 
தரிநிலைவினைப்பகுதியும் . 

7. ] 
ஆக்கிரமித்தல் - 1. அணுகி வருதல் . 2 . ஆக்கிரீடம் -1 . இராசாவுடையபூந்தோட் 
அதிகபாரமேற்றுதல் . 3. உள்ளேயடக்கிக் டம் . 2. பொழுதுபோக்கு . 3. விளையாட்டி 
கொள்ளுதல் . (உ -ம்.) “ பிரதாகத்திலேயாக் டம். ( சூகீம்: சூ ; கீ - விளையாட்டு . ) 
கிரமிக்கப்பட்டிருக்கின்றதன்னை " ( சி.சி. உ : 
எங .. சிவாக் .) 4. சினத்துவீரங்கொண்டெலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 

ஆக்கு- 1-3. ஆக்கென்னேவலும் தெரிகி 
ம்புதல் . 5. நெருங்கித்தாக்குதல் . 6. வெல்லு 
தல் , மேற்கொள்ளுதல் . ( மூ . சூக-3 . ) 

ஆக்குகை- 1. ஆகச்செய்தல் , 2. சமை 

ஆக்குதல் - த்தல் .. 
ஆக்கிரயணம் - 1. அக்கிரிட்டோமயாகத் 

ஆக்குமவன் - செய்வோன் . ( உ - ம் . ) " இடர் 
திலே செய்யப்படுஞ்சோமநீர்நைவேத்தியம் . நோக்கியுயிர்க்காக்குமவன் ” ( சைவச . ஆசா.கக.) 
2. விளைவுகாலத்திலே தாநியங்களைப் பலியிட் 
இச்செய்யும் ஓர்யாகம் . ( சூமயண :) 

ஆக்குமாறு - ஆக்கு தலினால் . ( உ - ம் . ) " ஆக் 

குமாறயனாம் ” ( பாரத. தற்சிறப் . க . ) ( மாறு 
ஆக்கிராணம் - 1. ஆக்கிராணேந்திரியம் . அனையையாகன்மாறே ” என்பது போலமூன் 
(சிவப்பிரகாசக்கட் . கூ - ஆம் . அங்கம் .) 2.திரு றனுருபின் பொருள் படவந்த இடைச்செசால் . ] 
பதி. 3. மணத்தைக்கவர் தல் . 4. மூக்கிலிடும் 

ஆகீதருட்டம்- கோபப்பேச்சு . ( சூகு 
மருந்துப்பொடி , 5.மூக்கு . ( 2,3 . சூவராண ; ) 

ஆக்கிராணி 1. ஆக்கிராணியென்னேவ் ஷ :) 
லுந் தெரிநிலை வினைப் பகுதியும் . ( மூ . 

ஆக்குரோசகம் 1. ஆணையிடுதல் . 2 . 

ஆக்குரோசநம் உரத்துக் கூப்பிடுத 
வாண . ) 

ஆக்குரோசம்- ல் . ( உ - ம் . ) “ மஞ்சத் 
ஆக்கிராணித்தல் - 1. மணத்தைக்கிரகித் தனாயிருக்கிற புருடனுடைய ஆக்குரோசத் 
தல் . 2. மணந்துகவர்ந்தெடுத்தல் . ( உ - ம் . ) தை ஆதாரமாயிருக்கிற மஞ்சத்துக்கு லக்க 
இமையவல்லி - சத்தியாகிய தனது கூறாகவு 

ணையாகச் சொன்னது ” (சி.சி. ரு : க . சிவாக் . ) 
ள்ள உதிரமாமிசங்களையவருடலில் சிறிதும் 3. கடுங்கோபம் . 4. சாபமிடுதல் . 5. நிந்தித் 
ன்றியாக்கியாணித்துக்கொள்ளல்" (சிலபரா . தல் . ( 1, 2, 4, 5. சூகொலை : சூ ; 
எக . பக் . ) 

கூப்பிடுதல் , ) 
ஆக்கிராணேந்திரியக்காட்சி - ஆக்கிராணே ஆக்குரோடம் - மார்புவரைக்கும் .( சூகெடா 
ந்திரியத்தைக்கொண்டு அறியும் அறிவு . ( அது வரைக்கும் . கொல - மார்பு . ) 
கந்த மறிதல் . ) 

ஆக்குவயம்- அபிதாநம் , பெயர் . ( சூஐய :) 
ஆக்கிரானேந்திரியம் - ஞாநேந்திரியமைக் 

ஆக்குவோன் - சிவன் . ( உ - ம் . ) " அவமே 
தினொன்று ; அது : காசியினின்று மணத்தை 
கிரகிக்குங்கருவி . ( வாசுதே . சு . ) ( சூமா வாத . மந்திரி , எ .) 

னுங்களை கணீங்கியாக்குவோனருளால் ” (திரு 
ண ) ; உ . ] 

ஆக்கூர் - ஓரூர் . ( தேவா . ஆக்கூர் . திரு 
ஆக்கிராந்தம் - 1. ஆக்கிரமிக்கப்பட்டது . ஞாக . ) 
2 , ஆளப்பட்டது . 3. கூடிவரப்பட்டது . 4 . 

ஆக்கேபகன் 

குற்றஞ் சொல்வோன் , த 
பாரமேற்றப்பட்டது . 5. மறைக்கப்பட்டது . 

டைகூறுவோன் . ( சூவெக . ) 
( உ - ம் . ) " அஞ்ஞா நாக்கிராந்தமாயிருக்கிறஞா ஆக்கேபம் -1 , குற்றஞ்சொல்லல் . 2. சந் 
நத்தையுடையனாவன் ” (சி.சி. உ : கக . சிவாக் .) தேகம் . 3. தடைமொழி . ( உ - ம் . ) ( வீரசோ. 
6. மேலிடப்பட்டது , வெல்லப்பட்டது . 7. அலங் . கக , உரை.)( 1 , 2 , சூக்ஷெவ : சூ ; 
மேற்பாவப்பட்டது . ( சூகாக : சு ; -3- | rd- எறிதல் . ) 
போதல் . ) 

ஆக்கை உடம்பு , (உ - ம் . ) " ஆக்கையுள் 
ஆக்கிராந்தி - 1. ஏறுதல் . 2. கடந்து போ ளுறையாவிகெடுத்தவன் ( சிந்தா.பது . ககஎ .) 


23 : 


-- 


328 


ஆகந்துகம் . 


ஆகமதம் . 


ஆகட்டு - 
ஆகட்டும் . 


-- 


வன். 


( யாக்கையென்பதில் யகரவொற்றுக்கெட்ட டையஞாநகத்தியை மறைத்தலால் ச்கசமே 

நாடி , நரம்பு முதலியவற்றால் யாக்கப்ப ஆகந்துகமலமன்று ” (சிவப்பிர உ :உ . உரை , ) 
ட்டமைபற்றிவந்தபெயர் .) 

காய்ந்திடுச கசமே யாகந்து கப்பவங்கடீர்க்கு 
ஆக்கொத்துமம் - கொன்றை . 

ம் ” ( மச்சபு . யோகசாத் . கூ . அ . ) 
ஆக்கொல்லி -1 . ஒருபுழு . 2. தில்லைமரம் . ஆகந்துகமசூரிகைரோகம் - ஒருவகையா 

ஆக -1. ஆகட்டும் . ( சி . சி . அ : ரு . ஞாநம் ) னமசூரிகைரோகம் . அது : திரிதோஷமசூரி 
2. முற்றெச்சப்பொருளைத்தரவரும் ஓரிடை கைக்கொப்புளங்களைப்போலவேயிருந்தாலும் 
ச்சொல் . ( உ - ம் .) " காரெதிர்கானம்பாடினே அதைப்போல் ஒரேகாலத்தில் பிறக்காமல் 
மாக ( தொல் . இடை . கூஉ . நச் . ) 3. முழுதும் , தன் முதல் ஒரு அவயவத்திற்பிறந்து உடனே 
ஆகத்தொகை . ( உ - ம் .) " ஆகவுயர் திவ்வியவா சரீரம் முற்றிலும் வியாபித்த தாயிருக்கும் . 
ண்டாறிரண்டாயிரஞ்சது ரயுகமதாகும் ” ( கூ ( சீவாட் . கசங .) ( சூமத -கலை அரிகா 
ர்மபு . பிரமாவி . எ . ) 4. விகற்பப்பொருளைக் 
காட்டும் ஓரிடைச்சொல் . (உ -ம் .) தெய்வத் ரொம .) 
தானாக மக்களானாகத்தனக்குவந்த துன்பங்க ஆகந்துகவிரணம் - காயங்களினாலுண்டா 
ளை ” ( வள் . சசஉ . பரி . ) 

கினற ஒருவகை விரணம் . ( சீவரட் , உகரு,) 
ஆகச்சதி -- வருகிறான் எனப்பொருள்படும் ஆகந்துகன் - புதியவனாக வந்தவன் . 
ஒருவடமொழிவினைமுற்று . ( பி . வி . காரக . 

மதகம் ) 
கஉ . ) ( சூ.மதி . ) 

ஆகரம் - கிண்டுதற்கருவி . ( சூவந : சூ ; 
ஆக . ( சி . சி . அ : ரு . ஞாநப் . ) வது - கிண்டுதல் . ) 

ஆக நிகம் - 1. எலி . 2. பன்றி . 3. மண்ண 
பரிகாசம் பண்ணுகிற 
ஆகடியக்காரன் 

கழ்கருவி .( சூவ நிக சூ ; வது - கிண்டுதல் . ) 
ஆகடியம் 1. அநியாயம் , கொடுமை . ஆகநிகன் --- 1. கள்வன் . 2. மண் கிண்டு 
(உ -ம். ) “ அஞ்சுபூதமுண்டாகடியகாரரிவர் ” வோன் . ( சூவ 

நிக . ) 
( திருப்பு . கசஅ . ) 2. பரிகாசம் . ( உ - ம் . ) " ஆக 

ஆகம் -1 . உடம்பு . ( உ - ம் . ) " ஆகத்தைவ 
டியம்பண்ணுகிறான் ” ( வழக் . ) 

( கந்தபு . 
டர்க்கெல்லா மரசானவாகண்டலனுக்கு ( பா 3. சுரை . 4. பாரை , மண்வெட்டி . ( சூவ் ) 
ஆகண்டலன் - இந்திரன் .( உ - ம் .) " அண் ருத்துகின்றவரும்பசியவித்தாய் , 

வள் . சுச .) 2. குப்பைமேனி. ( இராச 

ரசவைத் ) 
ரத . இராய . கஉக . ) ( சூவ : சூ ; 

5. மநம் . ( உ - ம் . ) " ஆகத்தெழுகனல்கண்வழி 
வெட்டுதல் . சு - ஒருவிகுதி. மலையின் சிறக 

யுக ” ( இராமா . கான்வ . கா . ) 6 . மார்பு . (உ - ம் .) 
ரிந்தோனென்றபடி .) 

" முகைவாயவிழ்ந்த தகைசூழாகத்து " ( திரு 
ஆகதம் -1 . அடிக்கப்பட்டது . 2 அறிய முரு. க . க . ) 
யப்பட்டது . 3. கோடிச்சீலை . 4. வந்தது . 

ஆகம்பநம் - 1. அசைவு , 2. நடுக்கம் . 
( உ- ம் . ) " துரியாவத்தைக்குக்காரணமாகிய 

( சூக :) 
ஆகத விந்து நாதம் குடிலையிலுஞ்சித்தம் பிர 

ஆகம்பம் -1 . அசைதல் . 2. சிறிதசைதல் . 
ருதியிலும் லயிக்க ” ( சி . சி . சு : உ . சு . சிலாக் . ) 

3. நடுங்கல் , ( சூகன் ) 
5 வாத்தியம் . 6. வியர்த்தமானபேச்சு. ( 1 , 
2 , 3 , 5 , 6. சூஹத , 4. சூ.ம.த. ) 

ஆகம்பிதம் -- 1 , சம்மதிக்குறிகாட்டுமுகம் , 
ஆகந்து -1 . இடையில்வத்தது . 2. வருதல் , 2. சிறிதசைக்கப்பட்டது . ( சூகதி க .) 
( சூ.மு. ) 

ஆகம்பிதமுகம்-- பதினான் குமுகவிலைகளி 
ஆகந்துக சுரம் - அருந்துகின்ற அறுசுவை 

அது : சம்மதியைக்காட்டும்படி 
வருக்கங்களின் காரணமில்லாமல் வருகிறசு அசைக்கப்படும் முகம் . ( சூகவிகவே . ) 
ரம் . அஃது : அபிஷங்கசுரம் , அபிகாதசுரம் , அ 

ஆகமநகாலம் - 1 , சங்கிராந்திகாலம் . 2 . 
பிசாரசுரம் , சாபச்சுரம் எனப் பலவகைப்ப 
இம் . ( சீவாட் . ஙக . ) ( சூமுகஜா . ) 

பிரசவகாலம் . ( சூம நகா . ) 
ஆகந்துகம் - இடையில் வந்தது , வந்து கூ ஆகமநம்-- 1. திரும்பிவருதல் . 2. தேட் 
டியது . ( உ - ம் . ) ந்த மலம் ஆன்மாவினு டம் . 3. வந்து சேருதல் . ( உ - ம் .) " கமநமா 


லொன்று ; 


4 


329 ) 


ஆகமன் . 


கங O 


ஆகருடணத்தம்ப நவா தரோகம் . 


க மகமெனுஞ்சொல்விட்டு ) ( நல் . பாரத . கிரு ( சிந்தாமணிரிகண்டு .) [ சூபம் : ஆகமத்தை 
ட்டினா . அ .) ( சூ.ம.ந. ) 

யுடையவன் என்றபடி . ) 
ஆகமப்பிரமாணம் - காட்சியாலும் அது ஆகமாநுமா நம் - உரையாலநுமாநம் . ( சி . 
மாகத்தினாலும் அறியப்படாத பொருளையும் சி . அளவை . கஉ . மறை . ) 
அறிவிக்கும் ஆப்தவாக்கியமாகிய சாத்திரம் . 

ஆகமோத்தம் - ஆகமத்திற்சொல்லப்பட் 
ஆகமப்போலி உள்ள து கூருதவாக்கியம், டது . ( சூநஜொக : சூம ; உக 

சொல் 
( சைவப்.உ.எ . ) ( சூமஜ ; வொஜி - போன்றது . ) 

லப்பட்டது . ) 
ஆகமபரோட்சஞாநம் - காட்சிக்கெட்டா 

ஆகர்ஷித்தல் - இழுத்தல் , பற்றுதல் , கவ 
ததை ஆகமவழியாயறிதல் . ( சி . சி . கக : க . 

ர்தல் . ( உ - ம் .) “ இவைகாட்டுசிவோயம் , சிவோ 
ஞாகப் .) ( சூ.மவேரொக்ஷஜாம : சூமா ; கம் என்று ஒன்றையொன்று ஆகர்ஷிக்கும் 
வரொக்ஷ- காணப்படாதது . ஐா ந O- அறி இரண்டு பாலகையியற்றலாமே " ( சி . சி . சு : 
தல் .) 

க . ஞாகப் .) ( மூ.சூகஷ o . ) 
ஆகமம் -1 . ஆன்மாக்களுக்கு மலத்தைநா 

ஆகா - பிடி , என்னும் ஏவற்பொருள் கொ 
சஞ்செய்து ஞாநத்தையுதிப்பித்து மோட்சங் 

ண்ட ஆரியவினை . ( கந்தபு .அக்கிமுகா.வதை . 
கொடுத்தற்காக உபதேசிக்கப்பட்டதெனச் 20அ -ஆம்பாட்டின் கீழ்க்குறிப்பு .) ( சூ.ஹா. ) 
சொல்லப்படும் நூல் . இது : மந்திரகலை , தக் ஆகரசம் - 1. இரத்திநாதிகள் . ( த . சி . 
திரகலை , உபதேசகலை யென மூவசைப்படும் . போ , கஉசு பக் . ) 2.சுரங்கத்திற்றோன்றுவது . 
( உ - ம் .) அனாதியேயமலனாய்வறிவனூலாக ( தர்க்கச . சு .) சூகாஜ : சூகாம் 

சுரங்கம் , 
மந் தான் ” (சி.சி. அளவை.க.) ( ஆ - சிவஞாநம் . ஜ ) பிறந்தது . ) 
க - மோட்சசாதகம் . ம - மலநாசம . (சி . சி . அள 
வை.கூ .சிவாக் .) திருவாசகத்துட்சிவபுராண 

ஆகரணம்- 1. அசற்றுதல் . 2. ஏவுதல் . 
வகவலிலே.ஆ - பசு.கம் - பதி . ம - பாசம் . எனவு 

3. கொண்டு வருதல் . 4. பிடித்தல் , பற்றுதல் . 
ம் , பசுபதிபாசம் என்பவற்றின் இலக்கணங்க 

5. விவாகசமயத்திற்கொடுக்குஞ் 

யத்திற்கொடுக்குஞ் சீதநப்பொ 
ளைவிரித்துணர்த்து நூல் ஆகமம் எனவும் உ 

பொருள் . ( சூஹாண : சூ ; ஹ - எடு 
ரைகாரர் கூறினர் . ) 2. கடவுள் ருளிய நூல் . 

த்தல் . ) 
3 , கல்வி , 4. சாட்சியாகவரும் உறுதிப்பத்தி ஆகரம் - 1.உறைவிடம் . ( உ - ம் . ) " எரி 
ரம் , 5 . தரும நூல் . அது : " ஆகமமென்பனமது 

மணிபுட்பராகமென்றிவற்றிற்காகரம் " ( பா 
முதலாகியவறனொடு புணர்ந்ததிறனறி ரலே ரத . இந்திர , க 2 .. ) [ இது ஆகாரத்தின் குறு 
யென்னும் ” தண்டியலங்காரம் . கஉக - ஆம் சூத் 

க்கம் . ) 2. எடுத்தல் . 3. கவர் தல் . 4. குற்று 
திரத்தாந்பெறப்படும் . 6. ( இலக்கணம) தோ 

வாள் . ( உ - ம் . ) " மாயாவாதகா ” 
ன்றல் விகாரம் . ( உ - ம் .) " மூன்சொடுநான்கொ பாதசசெய்யுளில் நான்காமடி . ( உ தங்தா.உ - ம் 
ன்பதாமுயிர்ப்பின்னுயிர் முந்திநடு , வான்றய புத் . கசு க . ) 5. சாலாங்கபாடணம். 6. சிரே 
காரம் வந்தாகமமாகும் " ( வீரசோ. சந்தி . கக .) ட்டம் . 7. சுரங்கம் . 8. திரள் . 9. நிச்சுவா 
7. மரம் . ( இது அகமமென்பதனீட்சி . இயங் 

சம் . 10 . மண்கிண்டுங்கருவி . 

11. வீடு , 
குதலில்லாதது என்றபடி , 8. வந்து சேருதல் . ( உ - ம் . ) ஆகா முதலியவிடந்தொறுமாய்கு 
9. வருதல் . 10. வேதம் . ( சி.சி. அளவை. க . வார் " ( கந்தபு . இந்திரன்கா. கஉ .) [ 6.7.8 . 
சிவஞாந .) ( சூம 3 . ] 

கா : சூ ; ஹ - செய்தல் . 10. சூவா . 
ஆகமமலைவமைதி - ஆகமமலைவாயினும் 

9. 2. 3. சூஹா ; சூ ; ஹ J- எடுத்தல் . ) 
நாடக வழக்குப்பற்றியொன்று அமையுமென 

ஆகரன்- 1. உறைவிடமுடையோன் . 2 . 
க்கோடல் . ( தண்டி . கஉஉ . உரை . ) 

கிண்டுவோன் . ( சூவாம் ) 
ஆகமமலைவு - இன்னது செய்தல் அறமே 
ன்று விதிக்குந் தரும நூல் விதியிற் பிறழவருவ 

ஆகரி - 1.இரவிற்பாடும் ஓர் இராகம் . ( சை 
து , ( தண்டி . கஉக . ) [ சூம - தருமநூல் . வச . மாணா. அ .உரை. ) 2. சுரங்கத்திற் பிற 
ஐெெவவு- மாறுபாடு . ) 

ந்தது . ( சூகரிங் . ) 3. திப்பலி . 
ஆகமன் - சிவன் . ( உ - ம் .) " ஆகமன் சிவனே ” ஆகருடணத்தம்பநவாதரோகம் - அந்தரா 


என்ற 


330 


ஆகலை . 


நாக 


ஆகா . 


ரு 


வரு 


துக்க 


" அகர 


யாமவாதரோகம் . ( சீவரட் . கசு எ . ) ( சூக ஆகலநம் -- 1 . பலி . 2. பலியிடுதல் . ( சூஹ 
ஷண - இழுத்தல் . ) 

ந . ) 
ஆகருடணம் - 1. அறுபத்துநான்குகலைக ஆகவ நீயம் -1 . மூவகை வேதிகளுள் ஒன்று ; 
ளிலொன்று . 

அது : ஆகருடண கருமத்தை அது : நாற்சதுரமாய் யாகசாலையிலே வடக் 
ககூறுவது . 2. இழுத்தல் . ( உ -- ம் .) " முன்னா 

கினகண் வைக்கப்படுவது . ( கந்தபு . அசுரர் 
சொற்றிடும் யோகத்தாலே - யாற்றலா கருட யாகப் . ச.அ. உரை . ) 2. வேதாக்கிநிமூன்ற 
ணஞ்செய்தாற்கயிறமையவீக்கி , ( மச்சபு . னுள் ஒன்று ; அது : நாற்சதுரமாய் யாகசாலை 
பிரமாண்ட . எ . ) 3. தூரத்திலிருக்கும் பொ யின் வடக்கின் கண் வைக்கப்பட்டுத் தேவர்கள் 

ளைச்சமீபத்தில் வருவிப்பது . அது : தாமத ளுக்கு அவிகொடுத்தற்குரியது . ( பெரியபு . 
குணமெட்டனுளொன்று . ( கூர்மபு . 

தில்லைவா . ந . உரை .) ( சூ ஹவ நீய . ) 
ணா . கச . உரை . ) 4. நவநாதசித்தர்களாற் 
கற்பிக்கப்பட்ட கௌளயாமளாதிகளிற்சொ ஆகவபூமி - போர்க்களம் . (சூஹவல .) 
ல்லப்படும் அட்டகர்மங்களுளொன் 

அஃ 

ஆகவம் -1. சீலை . 2. பலியிடுதல் . 3. யுத் 
ஒருவன் பொன் , பெண் முதலிய வஸ் 

தகளம் . ( உ - ம் . ) " மாகவந்தங்கள் கூறி வாய்ப்ப 
ளை இருந்தவிடத்திலிருந்து தானிருக்கும் றைமிழற்றவாடு - மாகவந்தங்குமெல்லையகன் 
இடத்துக்கு வரச்செய்தல் . ( உ - ம் . ) 

று ” ( கந்தபு . தேவகிரி . க . ) ( சூஹவ . ) 
மாதிமூன்றாகிய வாகருடணமே ” ( திருவி 

ஆகவே - ஆதலால் , ( முன்னர்க்கூறியத 
ளை . எல்லாம் வல் . கஎ . ) ( சூகஷண . ) 

னாலே பெறப்பட்டதொன்றனைப்பின்னர்வி 
ஆகருடணி- காய் பழம் முதலியவற்றைக் 

ளக்குமிடத்து அவற்றினியைபை விளக்கிக் 
சொளுவி இழுத்துப் பறித்தற்குரிய ஒருவ காண்டு இடையில் நிற்பது . )( தொல் . சொல் . 
கைத்தோட்டி . ( சூகஷணி. ) 

கிளவி . கக . சேனா. ) 
ஆகருடணை-- 1. அழைத்தல் . ( பிங்கல . 

ஆகளரசம் - அபின் . ( தைல . தைலவ . 
கககூசு .) 2. இழுத்தல் . 

ககூடு . ) 
ஆகருடித்தல் -1. அழைத்தல் . 2. இழுத் ஆகற்க- ஆகாதொழிக . ( ஐங்குறு . ) 
தல் . ( உ - ம் .) " அங்குசமுத்திரையினாலே பூர 

ஆகற்பகம் -1 . அவா . 2 , அறிவுமயக்கம் . 
கத்தால் ஆகருஷித்து " ( சி - லி . கிரி . எஅ . 3. இருள் . 4. பச்சாதாபம் ,5 . 

, மகிழ்ச்சி . 
உரை . ) 

6. முடிச்சு . ( சூகல 

க . ) 
ஆகருணநம் - காதினாற்கேட்டல் , ( சூகண 

ஆகற்பம் -- 1 . அதிகப்படுத்தல் . 2. அலங் 
நல : சூ ; கண - கேட்டல் .) 

காரம் . 3. உடை . 4. கற்பகாலம் வரையும் . 5 . 
ஆகல் -1 . ஆகுக வென்னும் வியங்கோள் , நோய் . ( சூகஓ . ) 
2. ஆகுதல் . 3. வினையெச்சமாய் வரற்பால 

ஆகன்மாறு - ஆகலால் . ( பதிற்றுப்பத்து . ) 
தான்று வினைமுற்றுப்பெயராய் வருமிடத் 

ஆகன்னம் - சாது பரியந்தம் . ( உ - ம் . ) “ ஆ 
து அப்பெயராகிய வினை முதலுக்குப் பயனி 

கன்னமுறச்செம்பொன் வரைவில் வாங்கி ( பா 
லையைத் தன்னகத்துட்கொண்டு, ஆக்கப்பொ 
ருளிலே இடைச் சொற்றன்மையாய் வரும் 

எத . அருச்சுநன் றீர்த்த , சக . ) ( சுகண- : 
ஒருதொழிற்பெயர் . ( உ - ம் .) " அவனேவலின் வரைக்கும் ; கண- - காது .) 
வழானாகலையடைந்து " ( பாரத . வாரணாரு .. ) 

ஆகஸ்மிகம் - காத்திராமற்சடிதியிந்சம்ப 
ஆகலநம் -- 1 , அறிந்து கொள்ளுதல் . 2 .. வித்த ஒன்று . ( சூகஷக . இஃது அகஸ்மாத் 
கணக்க திகா ) எண்ணுதல் . 3. சிறைசெய் என்பதினின்று பிறந்த தத்திதபதம் . ) 
தல் , 4. பிடித்தல் , 5. விசாரணை . 6. விரும் 
புதல் . ( சூகம். ) 

ஆகா -1. அஃறிணைப்பலவின்பாற்படற் 

கைஎதிர்மறையில்வரும் ஒருவினைமுற்று 2 . 
ஆகலூழ் - ஆகூழ் . ( உ - ம் . ) " அவ்வினைநிர 

ஆகா தவெனப்பொருள் படும் ஒரு பெயரெச் 
ம்பக்கற்றா-னாக லூழ்வலியால் " ( திருவிளை . 

சம் , 3. ஆகி எனப்பொருள்படும் வினையெச் 
வங்க . சச . ) 

சம் . 4. ஒரு கந்தருவன் . ( உ - ம் .) " வீணை பயில் 
ஆகலை- மிருகத்தின் கார்குளம்பு . ( இராச வோன் முகம்பார்த்துரைப்ப - வாகாவெனலா 
வைத் .) 

லவர்க்கப் பெயர்த்தினாரே ” ( நைடத. அன்ன . 
| 


331 


ஆகாசதீபம் , 


கூகூ.2 


ஆகாசேசன் . 


} 


-- 


தூது . சுகா . ) [ ஹாஹா . ) 5. வியப்பையுணர் திலே நின்றெரியும்படி வைக்கப்படும் 
த்தும் ஓரிடைச்சொல் . ( உ - ம் .) " வீணை பயில் விளக்கு . [ சூகாதீவ : சூகா ; தீவ 
வோன் ” என்னும் மேலுதாரணம்பார் . 

விளக்கு . ] 
ஆகாக்களங்கு - மிருதாரசிங்கி . அது : முப் ஆகாசபட்சி - சாதகப்புள் . 
பத்திரண்டுபாஷாணங்களினொன்று . 
ஆகாங்கிசை ஆகாங்ஷை.சூகானீெ ) பூரமே பிரமம் என்பவனுடைய மதம் . ( த . 

ஆகாசபூதவாதிமதம் - ஆகாசமென்னும் 
ஆகாங்ஷை- 1. அவாய்நிலை . 2. ஆசை . 

நி . போ . உ அ 2 . பக் . ) 
[ சூ ; காக்ஷ - விருப்பம் . ) 

ஆகாசம் .-- 1. ஆகாயகணம் . 2. இடம் . 
ஆகாசக்கத்தரி - ஒருவகைக்கத்தரிப்பூண்டு . 3. (சிற்றண்டத்திலே) வாயுபூசத்திற்கு மே 
ஆகாசக்கரை. 

மநோ ராச்சியம் . 

லாக இருக்கும் ஓர் அசாதாரண பூதமாய் வட் 
ஆகாசக்கரைக்கட்டு - [ ஆகாசத்திலே டவடிவமும் , அகாரபீசாக்கரமும் , புகைநிற 
கரைகட்டுதல் பாவநையிலன்றி யில்லாமை | மும் , அமுதவிந்து வென்னும் அடையாளம் 
யால் மகோராச்சியத்தைக்கருதுகிறது .) முடைய தாய்ச்சதாசிவனை , அதிட்டா தாவா 
ஆகாசக்கல் - ஆகாசத்திற்பறக்கும் அணு . கக்கொண்டிருக்கும் ஒருபூதம் . ( சி. சி. உ ; 
ஆகாசகக்கை - ஒருவனுடைய பார்வை 

சுசு , சுஎ , சுஅ , உரை .) 4. வெளி . ( சூகா : 
க்குப்பூமியைத் தொடுவது போலத்தோற்றும் 

சூ ; கா.பிரகாசித்தல் . ) 
அடிவானம் . ( சூகாபபகக்ஷா : சூகா 

ஆகாசமண்டலம் - 1. ககோளம் . ( சூகா 
கஷா டைக்கச்சை , சுவர் . 

a > 2 : சூகா ; 

శింబు விருத்தாகா 
ஆகாசகங்கை- ஆகாசத்திலுள்ள கங்கை . 
( சூகாமமா . ) 

ரம் . ) 2. பரதத்தின் பொது இலக்கணங்க 

ளாகிய இருபது பேதங்களுளொன்று . ( திரு 
ஆகாசகபாலி-- 1. புரளிக்காரன் . 2. மிக 

விளை . சான்மா . க . 
நல்லவன் . 

ஆகாசமயம் . 

வெறுமை . 
ஆகாசகம் - பறவை . ( சூகா : சூ 

ஆகாசமாஞ்சி - சிறுசடாமாஞ்சிப்பூண்டு ,, 
கா . மல - செல்லலுடையது . ) 

( சூகால ron . ) 
ஆகாசகமநம் - 1. அறுபத்து நான்கு கலை 

ஆகாசயாநம்- 1. ஆகாசத்திற்செல்லும் 
களிலொன்று . அஃது : ஆகாசத்திலே நடத் 

ஊாதி . ஆகாசத்திற் பிரயாணஞ்செய்தல் . ( சூ 
தலைப்பற்றியது . 2. ஆகாசத்திற்செல்லுகை . 

கா : யா ந . 
[ சூகா 3 ந : சூகா ,ம.ந. போதல் . ) 

ஊர்தி , போதல் . ) 
ஆகாசகர்ணி - ஒரு தேவதை. ( வி - ணி . 

ஆகாசவல்லி- 1. ஒரு பூண்டு , 2. சீந் 
உங அ . ) 

தில . ( சூகாவஜி: ஆகா ; வஜி - 
ஆகாசகருடன்- 1. கொல்லன் கோவைக் கொடி . ) 
கொடி . 2. சீந்திற்கொடி . 3. பேயத்தி , 

ஆகாசவாசிகள் - 

1. அந்தரசஞ்சாரிகள் . 
ஆகாசகாமி - மூன்றுவகைக்கு திரைகளு 2 . பதினெண் கணங்களுளொருவகையார் . 
ள் ஒருவகை. அஃது : ஆகாசத்திற் செல்லும் இவர் : ஆகாசத்தில் வசிப்போர் . ( திருமுரு. 
வல்லமையுடையது . ( சூகாலமாஜி . 

க க அ . உரை.) 
பு; மாஜி - செல்வது . ) 

ஆகாசவாணி -- அசரீரிவார்த்தை . ( சூகா 
ஆகாசத்தாமரை -1.இல்பொருள் . ( ஆகா வொணி : சூகா , வாணீ- வார்த்தை . ) 
சத்திலே தாமரையில்லையென்றபடி . ) 2 . 

ஆகாசவீணை- ஒருவகை வீணை . ( வி - ணி . 
ஒரு நீர்ப்பூண்டு , 3. கொட்டைப்பாசி 

உஉ 0.) 
ஆகாசதீபம் -1. உயர்ந்த கம்பத்தில் வை 

ஆகாசாநந்தியாயதநலோகம் ( பௌத்த 
க்கப்படும் ஒருவிளக்கு . 2. சூரியன் துலாரா பிரஹ்மலோகமிருபதினுட் பதினேழாவது . 
சியிலிருக்கும் ஐப்பசிமீ முழுவதும் நாடோமணமே .) 
றுந் தவறாமல் மாலைக்காலத்திலே உயர்ந்தவி 
டத்திலே நல்லெண்ணெயிலேற்றப்படுந்தீ 

ஆகாசி - சீந்தில் . 
பம் . 3. கார்த்திகை மாசத்திலே விளக்கிட்டு ஆகாசிநி - ஒரு தேவதை . ( வி - ணி .உஙசு) 
த்திருநாளிலே உயர்ந்த கம்பத்தில் ஆகாசத் ஆகாசேசன்- 1. ஆதரவற்றவன் . ( ஆகா 


1 


332 


ஆகாயகணம் . 


கூகூட 


ஆகாரசம்பவம் . 


+ 


விஸ்தாரமு 


சமன்றி வேறு துணையில்லாதவன் என்றப கருவிளங்காயென்னும் வாய்பாட்டால் வரு 
டி . ) 2. இந்திரன் . ( சூகாபெ : சூகா , மூவசைச்சீர் . இது நூலின் முதற்சீருக்குவி 
UU - தலைவன் ) 

லக்கு . ( இலக்கணவி . அ 00 . உரை . ) 
ஆகாடம் -1. எல்லை . 2. செந்நாயுருவி . 3 . 

ஆகாயகமநம் --- ஆகாசகமநம் . 
வெண்ணாயுருவிப்பூண்டு . சூவாட . ) 

ஆகாயகருடன் - ஆகாசகருடன் . 

ஆகாயகாமி - ஆகாசகாமி . 
ஆகாத்தியம் - பொல்லாங்கு . ( சூவாத ஆகாயச்சொல் - ( பரதம் ) தானேகூறல் . 
என்பதனின் றுவந்ததத் திதம் . ) 

இது பின் வரும் மேற்கோளாற் பெறப்படும் : 
ஆகாத- 1-2 . அன்பெறாத அகரவீற்றுப் 

" நெஞ்சொடுகூறல் கேட்போர்க்குரைத்தல் , 
பலவின் பால்வினை முற்றும் அம்முற்றுவினை 

தஞ்சம்வரவறிவுதானே கூறலென் - றம்மூன் 
யாலணையும் பெயரும் . 3. பொல்லாத எனப் றென்பசெம்மைச்சொல்லே ” ( திருவிளை . கா 
பொருள் படும் ஒரு எதிர்மறைப் பெயரெச்சம் . 

ன் மா . கச . உரை.) 
( உ - ம் . ) அந்தக்கரணமெனுமாகாதபேய் ஆகாயசாரிகள் 

- சாரணர் . (மணி - மே . ) 
கள் ” ( தாயு . பரா . உருக . ) 

ஆகாயத்தாமரை - அந்தரத்தாமரை. ( உ - ம் . ) 
ஆகாதகம் - நிவிர்த்திகலையிற் பிருதிவிதத் " எப்போழ்து மந்தரத்தாமரையால் ” ( பதார் 
துவத்திலுள்ள நூற்றெட்டுப்புவங்களுளொ த்தகுண . கூ கூ சு -ஆம்பாகம் .) 
ன்று . ( சி - லி , கிரி . உக . உரை 

ஆகாயத்தூள் - ஒட்டடை . 
ஆகா தநம் -1 . அடித்தல் . 2. கொல்லுதல் . ஆகாயதத்துவம்-- வாயுதத்துவத்திற்கப் 
3. மிருகங்களைக்கொல்லுமிடம் .( சூவாதம்: பாலிருக்குமொருதத்துவம் , அது பத்து நூறா 

யிரங்கோடியோசனை கொண்ட 
சூ ; ஹது - கொல்லுதல் . ) 

டையது ( சி - லி . ஞாந . உக , தாற் . ) 
ஆகாதம் -1 . அடித்தல் . 2. ஆபத்து . 3 . ஆகாயப்பிரவேசம் 

1. அந்தரத்திற்புகு 
காயம் . 4. குளம் . 5. கொல்லுதல் . 6. மிரு தல் . 2. அறுபத்து நான்கு கலைகளிலொனறு ; 
கங்களைக்கொல்லுமிடம் . ( சூவாத : சூ ; அஃது : ஆகாசத்திற்புகுதலைப்பற்றியது . 
ஹநு - கொல்லுதல் . ) 

ஆகாயப்பூ - ஆகாயத்திலேபூத்தது 

இல்லாத ஒன்று என்பதைக்குறித்தற்கு உல 
ஆகாது . இயலாது . ( உ - ம் . ) " யாரையு 

கத்தாரால்வழங்கப்படும் ஒரு சொற்றொடர் . 
பிறராற்றம்மா லாசறப்போற்றலாகாதது ( உ - ம் .) “ ஒப்பிலா மலடிபெற்றமகனொருமு 
துணிவாகும் ” ( கந்தபு . பார்ப்ப . கூகூ . ) 

யற்கொம்பேறித் - தப்பிலா காயப்பூவைப்பறி 
ஆகாமியப்பதிபந்தம் இன்னஞ் சில த்தமைசாற்றினாரே ” ( சி . சி . பா . சு உலோ.) 
ஆகாமியப்பிரதிபந்தம் பிறப்பெடுத் ஆகாயடா தவி- திரிசங்கு என்னுமரசனு 
துப்பெரும் போகங்கள நுபவித்தலாலல்லது டைய பதவி . 
இச்சைவிடாதென்கின் றசங்கற்பம் - வஸது 

1. ஆகாசம் . ( உ - ம் . ) " ஆகாய 
நிச்சயந்தெரிந்து மஃதாகவொட்டாமற்செய்ந்தேரோடுமிராவணனை ” ( தேவார , புள்ளிரு . 

து . ( வேதா. சூ . கசக . ) ( பிரதிபந்தம் . தன திருஞா. ) ( இது : சிவனுடைய அட்டமூர் 
க்குவேறாகநின்று பந்திப்பது . ) 

த்தத்துளொன்று . ) 2. ஆகாயகணம் . 3. ஈவ 
ஆகாமியம் -1 , அதிக்கிரமம் . 2. (சித்தாந் ஞ்சுடுங்கட்டை . 4. வீடு 
தம் ) மூவகைக்கன் மங்களுள் ஒன்று ; அது ஆகாயமஞ்சி- 

சிது சடாயாஞ்சி ,. 
பிரார்த்தத்திற்கிசைய எடுத்த தேகத்திலே 

ஆகாயமாஞ்சி 
அதன்பலம் புசிக்கையில் விருப்பு வெறுப்பு ஆகாயவாணி- ஆகாசவாணி . 
க்களாலுண்டாயபுண்ணியபாவங்கள் . ( சி . சி . ஆகாயவீதி - நட்சத்திரவீதி . 
உ : கஉ . மறை . ) 3. வருங்காலத்திற்குரியது ஆகாரகுத்தி உள்ளத்து நிகழ்ச்சியை 
( வி - ணி . ) [ சூமா 3 ) . ) 

மறைத்துக்கொள்ளும் வேஷம் . ( சூகார 
ஆகாயக்கக்கரிக்காய் - ஒருவகைக்கக்கரிக் முஜி : சூகா - தோற்றம் . - வி 
காய் . ( உ - ம் . ) " காந்தியும் போமாகாயக்கக்க மறைத்தல் , ) . 
ரிக்காய் " (பதார்த்த . எ அ 0 . ) 

ஆகாரசம்பவம் - உடம்பின் நிணநீர் . ( சூ 
ஆகாயக்கத்தரி - ஆகாசக்கத்தரி 

ஹாலலவ : ஹாா . உணவு . 
ஆகாயகணம் --- பாட்டியலிற் சொல்லப்ப 
ட்ட கணப்பொருத்தத்து ளொன்று ; அது : 

பிறத்தல் .) 


ஆகாயம் 


-- 


வ 


விவ 


333 


ஆகாவம் . 


கூகச 


ஆகுஞ்சநம் 


. 


என் 


ண .. ) 


ஆகாரணம் 

அழைத்தல் . ( காண ஆகிஞ்சநம் - தரித்திரம் . ( சூகிது : க் 
ஆகாரதாகி-- வீடுசுடுவோன் . 

வீடுசுடுவோன் . ( சூ.மார கிது ந என்பதினின்று வந்த தத்திதபதம் . 
உாஹிது : சூமார 

வீடு . உாஹிது ஈ - எதிர்மறை கினு ந - அற்பம் .) 
வோன் . ) 

ஆகிடந்து ஒருநிகழ் காலவிடைநிலை . ( உ - ம் . ) 
ஆகாரம் - 1 . அடையாளம் . 2 , 

உண்ணாகிடந்தான் ( நன் . பதவி . கஅ . 
னும் எழுத்து . ( உ - ம் . ) " மகாவாகாரநங்கை உரை , இராமாறு . ) 
மணமகனாகக்கண்டான் ” ( சேதுபு . சங்கரபா . ஆகியர் - ஆகுக எனப் பொருள் படும் ஒரு 
ருகா . ) 3. உடம்பு . ( உ - ம் . ) " ஆகாரமழகெறி வியங்கோள் வினைமுற்று . ( உ - ம் . ) " பொய்யா 
ப்ப விருவருமாங்குடனிருந்தா ராவி போல் கியரோ பொய்யா கியரோ ” ( புறநா . உ .. கூ . ) 
வார் ” ( பாரத . காண்டவ . கக .) 4 உருவம் . 

ஆசிரதம் --வணங்கல் . 
உ - ம் .) " நல்ல - வாகாரம்புத்திரர் பாலாம் ” 

ஆகிரந்தம் - புன்கமரம் . 
சைவச . ஆசாரி . சு . ) 5. உள்ளத்தினிகழுங் 

ஆகிரம் - விரிவு . 
கருத்தை வெளிப்படுத்தும் முகத்தோற்றம் . 

ஆகிரா - ஒரு பட்டணம் . 
( வள் . சசஉ . பரி . ) 6. கொண்டு போதல் . 7 . 
கொண்டுவருதல் . 8. நெய் . 9. புரோட்சித் 

ஆகிருதி- 1. ஒருசந்தம் ; அது : அடிதோ 
தல் . 10. போசகம் . ( உ - ம் .) " ஆகாரதோட 

றும் இருபத்திரண்டசைகொண்ட நான்கடியு 
மறவன்னை புசித்தால் " ( சைவச , ஆசாரி . 

டையதாய் வரும்பாட்டு , ( வீர , யாப்பு . கூ கூ . 
சு . ) 11. போசநம்பண்ணுதல் . 12. வீடு 

உரை. ) 2. குலம் , 3. சாதி . 4. தேகம் . 5. டா 
[ 1 , 2 , 3 , 4 , 5. சூகாம் . 6 , 7 , 10, 11 திரி . 6. வடிவம் . ( சுகரதி ) 

ஹார் - எடுத்தல் , 8 , 9 , சூவா ஆகிருதிகணப் - ஒரேசாதிப்பட்ட சொற் 
ஈ : வ J - புரோட்சித்தல் . 12. சூயார் . ) 

கூட்டம் . ( பி . வி . பக் . 20. ) ( சூக 
ஆகாரி - 1. உயிர் . 2. பூனை . ( சூகாா ; 

3. ) 

ஆகிருரனந்தம்-- புன்கமரம் , 
இ - ஒரு விகுதி . உடம்பையுடையது என் 

ஆகிலா தீதி-- (சித்தாந்தம் ) தாலுத்தாகத் 
றபடி . சூவ : காரி - எலிக்குப்பகையை திலருக்கும் மகாரத்திலுண்டான உச -கலை 
ன்றபடி . ) 

களில் ஒன்று , ( சி - லி . கிரி . உஉ . தாற் .) ( சூ 
ஆகாரியம் -1 . எடுக்கத்தக்கது . 2. ஒருவ ஜாதி B.) 
கைய விநயம் . 3. ஒளபாசநாக்கி . 4. செயற் 
கையானது . சூஹாய - . ) 5. தின்னத்தக் 

ஆகிலியர் - ஆகாதொழிக. ( புறகா . உக . ) 
கது . 6. லௌகிகம். 7. வஞ்சகம் . 8. வியா | ற்று . (புறநா க . ) 

ஆகின்று -- ஆகாநின்றது . ( ஐங்குறு . ) 2.ஆயி 
ப்பியம் . ( 1 , 2 , 3 , 5 , 6 , 7 , 8. சூகாய- . ) 

ஆகு- 1. ஆகு என்னேவலுந்தெரிதலைவி 
ஆகாரியாரோபம் . 

காணப்பட்ட ஒருவடி னைப்பகுதியும் பெயரெச்சத்தொகையும் . 2 . 
விலே காணப்படாத மற்றொன்றைய ரோ எலி . 3. சவரி . ( பிங்கல் . உ ஈகசு . ) 4. கள் 
பித்தல் ; அது : புத்திபூர்வமாகச் சிலையைத் 

வன் . 5. கொப்பூழ் . 6. சாமாம் . 7. பன்றி . 
தெய்வமாகக்கொண்டு வணங்குதலும் , பிற 8. பெருச்சாளி . ( உ - ம் :) “ பேரவா குவையு 
னொருவனைத் தந்தையாகக்கொண்டு சிராத் 

டையவனிள வல்போருளால் ” ( கந்தபு. துணை . 
தம் புசிப்பித்தலும் போல்வது . ( பி - வி . திங்க . 

உரு . ) 9. லோபி . ( சூவு . ) 
கசு . உரை .) ( சூகாயடாரொவ் ) 

ஆதகன் - விநாயகன் .( சூவ : சூவு 
ஆகாரை - வடிவமுடையவள் . ( உ - ம் . ) " கா 
வாயுவாகாரை " ( சி - லி . ஞாந . ச . உரை . ) ளியில் ஏறிச்செல்வோன் என்றபடி. ) 

பெருச்சாளி . 3 

D3 - செல்வோன் . பெருச்சா 
( சூகாரா . ) 

ஆதகை - .ஆகை . 
ஆகாலம் - தக்ககாலம் . ( சூகா .) 

ஆகுங்காரியம் - செய்யக்கூடியகாரியம் . 
ஆகாலிகம் - அகாலசம்பந்தமுடையது .. 
ஆகாவம் -1. அழைப்பு . 2. நீர்த்தொட்டி . ல் , 3. சுருக்குதல் . ( உ - ம் .) “ தாமரைப்பூவி 

ஆதஞ்சநம் - 1. அடக்குதல் . 2. குவித்த 
3. நெருப்பு , 4. யுத்தம் . ( சூ ஹாவ . ) ன் கேசராக்கிரத்திலேயுள்ள சந்திர மண்டல 


334 


ஆகுபெயர் . 


கூகூரு 


ஆகை . 


ஆதலி 


வாஹ_ ho 


த்தை ஆகுஞ்சநத்தினாவே மூலாக்கினியை 

ஆதாதன் விநாயகன் , 

( சூவாய : 
வன்னிபீஜோச்சாரணத்தினாலேயெழுப்பி " 
( சி.சி. அ : உக . சிவாக் . ) 4. முடக்குதல் . 

தவ-பெருச்சாளி . ய ஊர்தி . ) 
உ - ம் . ) " கிரியையாவது ஆகுஞ்சநப்ரசார 

ஆதாவம்- அதிகமான கரும் . ( சூம்பாவ ] 
ணப்பிரமணாதிகளன்றோ ( சி . சி . உ : ருசு . ஆதலத்துவம்- கலக்கம் . ( சூகு @ ro 
சிவாக் .) 5. வளைத்தல் , 6. விளைத்தல் . ( சூ ஆதலம் - 1.ஆவாரம் . ஆகுல நீரபி (வள் . 
குது. ந . ) 

கூச .)2.ஒலி .3 . கலக்கம் . ( உ - ம் . ) " நாற்றமேற் 
ஆகஞ்சிதம் - 1. ஒடுக்கியது . 2. சுருக்கி அவந்தெம்மை நலிந்திடத் - தோற்று மாகுல 
யது .3. சுருண்டது . ( சூககத .) 

ச்சூழ்வினை " ( அரிச்சம். வஞ்சனை . சு o . ) 4 . 

குழப்பம் . 5. துன்பம் . ( உ - ம் . ) " வாகுலப் 
ஆகுண்டநம் - ( சித்தாந்தம் ) அவகுண்ட பரியதோர்மாதர்மாவெனு- மாகுலப்புணரியு 
நம் ; அது : பரசிவனை லிங்காதியில் ஆவாகக ளழுந்தினோரையும் " ( கந்தபு.குமாரபுரி.ச.அ .) 
ஞ்செய்யுமிடத்து நிகழ்த்தும் பத்துச்சம்ஸ் 6. மாறுபாடு ,, ( சூகந. ) 
காரங்களில் ஒன்று - சிவனுடைய முகங்களி 

1. சலக்கம் . 2. சிற்றரத்தை . 
ற்பிரத்தியக்ஷமாகப்பிரகாசமாதல் . ( சி - லி . ( உ - ம் .) " அச்சடை பார் . " ( தைல . தைலவ . 
கிரியா. உ ங . ) ( சிவனது இருதயாதிதாநங்க 

கககா . ) ஆவிரையென்பர் . 
ளில் இருதயாதி மந்திரங்களைக்கவசஞ்சுற்று ஆதலித்தல் - 1. அழுதல் . 2. ஆரவாரித் 
வது போல நியாசஞ்செய்வதென்று சிலர் 

தல் , 3. உருந்து தல் . ( உ - ம் .) " அடல்கட 
சொல்வர் . ( சுசுணம் . ) 

ந்தபோர்வாளியென்ருகுலித்தழுதான் ” ( இ 
ஆதண்டிதம் - கோழை . 

ராமா . பிரமாத் , க க ங . ) 
ஆகுதம் 

உயிர்க் குறுதிசெய்தல் , ( சூ ) ஆதவாகரன்- விநாயகன் . ( உ - ம் . ) " வார 
இற - த . 
5. ) 

ண முகத்தோனாகுவாகநன் வலவைகேள்வன் ” 
ஆகுதல்- 1. ஆதல் . ( உ - ம் . ) " நூலாவரு 

( திருநெல் . தாருகா . க O. ) ( சூவ வாஹ 
ணூல்வல்லானதுதல் ” ( வள் . சு அகூ . ) 2. உண் 

பெருச்சாளி. 
டாதல் . 

ஊர்தி . ) 
ஆகுதி -1 . அக்கிநிகாரியம் . ( உ - ம் . ) " தர் ஆகுளி - சிறுபறை . ( உ - ம் . ) " விரலூன்று 
ப்பணத்திலர்ச்சனையி லாகுதியிலுந் தரிக்க ” படுகணாகுளிகடுப்ப ". ( மலை . கச .) 
( சைவச . ஆசா . ருஉ . ) 2. ஓமாக்கிநியில் நெய் 

ஆகுனிவாதம் , 
முதலியவற்றைப் பெய்கை . 3. தெய்வத்திற் ஆதனிவாதம் - ஒருநோய் ; அது வாதநோய் 
கு இடும்பலி . ( உ - ம் . ) " ஆகுதி தடத்தி 

எண்பதினொன்று . 
கார் ” ( சேதுபு . இராமனரு. உங.க. ) 4 . ஆகூதம் -1. அழைக்கப்பட்டது . 2 . 
ய்வத்திற்குப்பலியிடுகையுடன் சேர்ந்த ஒரு சரியம் . 3. கருத்து . 4. விருப்பம் . [ 1. சூ 
கிரியை. (சூ.வி.) 

25; 2 , 3 , 4 . 

சூக - து . ) 

ஆகூதி -1 . அழைத்தல் . 2. சுவாயம்புமது 
ஆகு பாடாணம் - 1. எலிப்பாஷாணம். 2 . 

வுக்குச்சதரூபையிடத்துப்பிறந்தவள் . ( உ - ம் . ) 
காந்தக்கல் . 3. வெள்ளைப்பாஷாணம் . ( சூ 

" சதரூபை - யங்கண்மாஞால முழுவதுமளிக் 
வலாஷாண ) 

குஞ் சுவாயம்புமநுவினையணைந்து - பங்கமில் 
ஆகுபுக்கு - பூனை . ( சூவ- ~ கீ : ( 3 ) சொன் - மங்கை நற்பிரசூதிசிறந்தவாக 

தியி 

பிரியவிரதனையுலகம்பரவுமுத்தான பாதனை 
சூவ லிெ . ஓகி 

வர்தமைவயிறு வாய்த்தனளால் ” ( கூர்ம . த 
யைப்புசிப்பதென்றபடி . ) 

மோ , ஈ . ) ( சூ.வி. ) 
ஆகுபெயர் ஒன்றன் பெயராயிருந்தும் 

ஆகேடகம் - வேட்டை . ( சூவெடக .) 
அதனோடு சம்பந்தமுடைய மற்றொன்றற்கு 

ஆகேடம் - வேட்டை . ( சூவெடம் ) 

காரணப்பெயர் . 
த்தொன்றுதொட்டு வருங் 
அது " கடுத்தின்றான் ” என்பதிற்போல , ஒன் ஆகேறு - கொன்றைமரம் . 
றன்பெயரானதற்கியைபிறிதைத் - தொன் ஆகை- ஆதல் . ( உ - ம் . ) " மையலும்புண 
முறையுரைப்பனவாகுபெயரே ” ( இலக்கண ர்ப்பு மற்றவாகையால் ” ( கந்தபு. மேரு .உசு . ) 
வி . ககூஉ . ) 

2. உயருதல் . 3. சம்பவிக்கை . 


சூவ 


ஆதனி 


னல் 


த 


உண்பது , 


எலி 


335 


ஆங்கிகம் . 


கூகூசு 


ஆச்சாதநசத்தி .. 


ஆங்கிரா ஆங்கிரசன் . 


ஆகோடணம் - பிரசித்தமாகக்கூறு தல் . ஆங்கிரசம் - தரும நூல்பதினெட்டனுள் 
( சூவொஷண .) 

ஒன்று . ( வேதா . சூ , பாயி . ங . உரை. ) 

ஆங்கிரசன்- 1. ஆங்கிராமுரியின் சந்ததி 
ஆகோடிபம் -1 . தடை . ( ஆக்ஷேபம்போ 

யான் . 2. அங்கிராவின் மகனாகிய பிருகஸ 
லும் . ) 2. மறியல் 

ஆகோள் - பசுவையகப்படுத்திக்கொள்ளு பதி. ( To Irr:) 
தல் . ( உ - ம் . ) " ஊர்கொலையா கோள் பூசன் 

ஆங்கிரம் -- உபபுராணம் பதினெட்டனுள் 
மாற்றே " ( தொல் . பொருள் . ரு அ .) 

ஒன்று . ( வேதா. சூ . பாயி , ந . உரை . ) 
ஆகௌசலம்- சாமர்த்தியமின்மை . ( சூ 
கௌவ. ) 

சு . இன்மை . க UTO- சாம 
ர்த்தியம் . இஃது : அகுசலமென்பதினின்று ஆங்கீரச- வியாழவட்டமாகிய அறுபது 
ந்த தத்திதபதம் . ) 

வருடத்தில் ஒன்று . 
ஆங்க- கட்டுரைக்கண் அசைத்து நின்று ஆங்கீரசன் - சத்தவிருடிகளுளொருவன் . 
அங்ஙனே எனப்பொருள்படும் ஓரிடைச் ஆங்கு- 1. அக்காலத்து . ( சிறுபாணா. 
சொல் , ( உ - ம் . ) " ஆங்கக்குயிலுமயிலுங்கா ககக . உரை .) 2. அப்படி . ( உ - ம் . ) " ஆங்கு 
ட்டி ” ( தொல் . சொல் . உ எக . நச் . ) 

தொழுவிடையேறு குறித்து வளர்த்தார் " ( சி 
ஆங்கண்- அவ்விடம் . ( உ - ம் . ) “ ஆங்கண் லப்.ஆய்ச்சியர் குரவை எடுத்துக்காட்டு )( உ - ம் ) 
மேதகவிளங்கினான் ” ( சேதுபு . மங்கல. அ 0 . ) " நீவிர்கள் வெஃகியாங்கெலா - மியமையினெ 
ஆங்கனம் 

1. அப்படி .(உ - ம் .)" ஆங்கனம் ய்துமாறு ” ( கந்தபு . மாயையுபதே. உக . ) 3 . 
போற்றியடிபணிந்து " ( பெரியபு . 

அவ்விடம் . ( சந்தபு . ( உ - ம் . ) " ஆங்கு , குரா 
சுசுக .) 2. அப்பொழுது . ( உ - ம் . ) " ஆங்கன ப்புத்தேள் (காசபு . உயனைச்சிறைரீ சஉ ) 
மவர் தமை ஆதிநோக்கி " ( கந்தபு . திருவவதா. 4. ஓர் அசைநிலை . ( உ - ம் . ) " தென்புலத்தார் 
எரு. ) 3. அவ்விடம் . ( உ - ம் . ) " பாங்கியு 5 தலை தெய்வம் விருந்தொக்கருனென்றாங்கு ( வள் . 
வியும் பகர்ந்து மமற்றிவை - யாங்கனமிருத்தலு சங . ) ஓர் உவமையு பிடைச்சொ 

டைச்சொல் .( உ - ம் . ) 
ம் ” ( கந்தபு . வள் , கஉசு . ) ( ஆங்ஙனம் என்ப “ பலர்புகழ்ஞாயிறுகடற்கண்டாங்கு " ( திரு 
தில் ஙகரம் - ககரமாக மருவிவந்தது . ) 

முரு . உ . ) 
ஆங்காரம் - 1. அகங்காரமென்னும் அந்த ஆங்ஙனம் - அத்தன்மை . ( உ - ம் . ) " ஆங் 
க்கரணம் . ( உ - ம் . ) " ஆங்காரம்புத்தியின் சணு ஙனம்விரிப்பின் ” ( தொல் . பொரு . கூகூ.) 
தித்து ( சி . சி . உ : நிக .) 2. செருக்கு. ( உ - ம் .) 2. அவ்விடம் . ( உ - ம் . ) " ஆங்ஙனமே ” ( கந் 
" ஆங்காரமிக்கமகவான் ” ( கந்தபு . திருவிளை தபு , மகே. நசப்பு சுங ,) ( ஆ - அந்த . ஙனம் 
ருரு . ) 3. நெருப்புக்கொள்ளிக்கூட்டம் , [ 1 , 

[ 1 , இடம், தன்மை .) 
2.அஹங்காரம் என்பதில் ஹசார உயிர்மெய் ஆச்சமாம் - மூகைப்புள் . 
கெட்டு முதனீண்டுவந்தவிகாரம் என்பாரும் ஆச்சரியத்துவம் ஆச்சரியத்தன்மை , 
ஹகாரமெய்கெட்டுத் தீர்க்கம் பெற்றுவந்த வி 

சூபூய- கூ : காய- ; கூ ) - தன்மை . ) 
காரமென்பாரும் என இருதிறப்படுவர் ஆசி 
ரியர் , 3. சூபகார் : கமார என்பதினின் 

ஆச்சரியம் - புதிதாய் அல்லது வழக்கத் 

திறகு மாறாய் ஒன்று தோன்ற தலால் உண் 
வந்த தத்திதபதம் . ) 

டாகும் மநக்கிளர்ச்சி . ( உ - ம் . ) " சொன்னவ 
ஆங்காராகிதன் -- நானென்னுஞ்செருக்கி 

நானென்னுஞ்செருக்கி க்கதையையுன்னுந்தோறுமாச்சரியமெய்தி 
ல்லா தவன் . 

( இசாமா.உத்.இலவண . 50.) (சுய- .) 
ஆங்காரி-- செருக்குக்கொள்ளுகிறவன் . 

ஆச்சல்- 1. அசைத்தல் . 2. பாய்ர்சல் . 
ஆங்காரித்தல் -- செருக்குக்கொள்ளல் . 

ஆச்சா- ஒரு மரம் . 
ஆங்காலம் - ஆகுங்காலம் ,சித்திக்குங்கால ஆச்சாட்டு - அற்பமான ஈரம் . (ா - 
ம் . ( உ - ம் .) " ஆங்காலமெய்வருந்தவேண்டாம் . 

என்னும் வடமொழி , சாட்டு எனத்திரிந்து 
ஆங்கிகம் - 1. உள்ளக்கருத்தைவெளிப் ஆ என்பதனோடு கூடி வந்தது போலும் . 
படுத்தும் உறுப்பின்றொழில் . 2. சரீரசம்பந் 

அற்பம் . பலாதி - சேறு , பசுமை . ) 
தமுள்ளது . 3. புருவங்கள் முதலிய அங்கங்க 

ஆச்சாதநசத்தீ- ( வேதாந்த ) ஆத்துமஞா 
ளாற் பிறப்பிக்கப்பட்ட காரியம் . ( அங்கம் 
என்பதினின்றுவந்ததத்திதம். ) ( சூமிக . ) விவர்த்தகமாயை . (த.நீ. போ . கரு .) 

நத்தை மூடிக்கொண்டிருக்குஞ்சத்தியாகிய 


4 


336 


ஆச்சிரமம் . 


நஙஎ 


ஆச்சேதம் . 


) 


20 ; சு ; 


| 


ஆச்சாதநபலை -- பருத்திப்பூண்டு , ( உ - ம் . ) ச்சிரமம் . ( சேதுபு , நைமிசா , கடு . ) ( T 
அறுக்கம் " பார் ( தைல . தைலவ . கூகூ . ) 
ஆச்சாதநம் -1. (சித்தாந்த ) ஆணவமலம் . 

20 - பிரயாசமான செயலைச் 
( சிவப்பிர . உ - ம் சூத் . உ - ம் கவி , உரைr . ) 

செய்தல் . ) 
2. ( வேதாந்த ) ஆத்துமஞாகத்தை மூடிய 

ஆச்சிரமி- ஆச்சிர மநெறியினிற்போன் 
அஞ்ஞாகம் . (த. சி. போ . கா .),3. உறை . [சூசிது .) 
4. சீலை . 5. மறைவு . ( உ - ம் . ) " மூன்று மல ஆச்சிரமிகன்- ஆச்சிரமகெறிச்குரியவன் . 
மும் ஆன்மாவுக்கு அரிசிக்குத் தவிடுமுமியும் 
முனையும் போலப்பிரசாசாசசா தாகமும் ஆவாக (சூசிக : ச ; இக - ஒரு வ - வி .) 
கமும் உற்பத்தியேதுவுமாய்நிற்கும் . ( சி . சி . ஆச்சிரயம் -1 . அடைக்கலத்தாநம் . 2. அ 
உ : அசு . சிவாக் . ) 6. மூடி .. 7. மேலங்கி . 8. டைக்கலம் புகுதல் . 3. அரசர்க்குரிய அறுகு 
வீட்டின் மேல் வெளியை மூடியிருக்கும் மர 

ணங்களுள் ஒன்றாகிய கூட்டல் ; அது : பகை 
வுருக்கவிப்பு . ( சுகாஉந : சு ; உ - மூடு 

யைவெல்லு தற்காக ஒருவனைத் தனக்குத்து 
தல் ) 

ணையாகச் சேர்த்தல் . ( உ - ம் . ) " ஆச்சிரயமங் 
ஆச்சாதம் -1 . உறை . 2. சீலை . 3. மூடி , நட்புக்காண்டலே ” (இரகு . திக்கு .உஉ .) 4. உ 

கொருவன் செய்சமர் - கடக்க மற்றொருவனை 
4. மேலங்கி . ( சூதாடி : சூ ; உஉ - மூடுதல் . ) ரியசெயல் . 5. ஒன் றனையடுத்து அதன்யலி 

ஆச்சாதா நழத்திரை அத்திர முத்திரை லிருத்தல் . 6. ஒன்றுடனொன்றிருத்தல் . 7 . 
முதலிய முத்திரைவி தங்களில் ஒன்று . ( த . குடியிருக்கும் வீடு.8.பாதுகாப்பு , 9.பொருள் 
நி . போ . 500. ) 

அல்லது குணமிருத்தற்கான ஆதாரம் . ( சூ 
ஆச்சியகந்திமேகரோகம் - ஒருவகைமே 

ஒருவகைமே ய 

ய : சூ ; ஸ்ரீ உதவுதல் . ) 
கரோகம் . இதில் மூத்திரமானது 

நெய்யை 
டாத்துச் சீலையிற் றோயத்துக்கொளுத்தில் பவன் . 2. பாதுகாப்பவன் . ( சூனயம் ) 

ஆச்சிரயன் -1. ஒருபொருளையடைந்திரு 
எரிவதும் நாளொன்றுக்குக் குறுணி யென் 
னும் நாலுபடியளவாக இறங்குவதுமாக 

வதுமாக இரு ஆச்சிராமம்- 1. ஆளுகை செல்லு நகாடு . 
க்கும் . ( சீவாட் . க o ரு . ) 

( ஆச்சிரமம் என்பதில் ரகரம் நீண்டது போ 
ஆச்சியசுத்தி செய்யினாற்செய்யுஞ்சுத்தி . ஆம் . ] 2 , ஆளுகை செல்லுமிடம் . 
ஆச்சியத்தாலி - ஆச்சியபாத்திரம் . ( சூஃ , ஆச்சிலை- கோமேதகரத்திகம் . 
ஷா : சுஜ ,) - நெய் ; ஷாஜி - பாத்திரம் .) ஆச்சு- 1. ஆய்த்து என்னும் அஃறிணை 
ஆச்சியபர் - வைசிய பிதிர் . ( மது.க .ககஎ. ) | யொன் றன்பால் இறந்தகாலத் தெரிநிலைவி 
ஆச்சியபுகீத-- அக்கிங்தேவன் . ( சூஜ , னைமுற்றுவிகாரப்பட்டுவந்து ஆயிற்று எனப் 
ஸுஜி : சூஜ , - செய் - உண்பவன்.ண்றைநேர்மையாய்க்கை கொண்டு போதிப்ப 

பொருள் படும் ஒருசொல் . ( உ - ம் . ) " முக்க 
ஆச்சியம் நெய் . ( பிங்கல . கஙஉ . ) (உ - ம் .) தாச்சறிவிலே ” ( தாயுமான . சுகவாரி . கவி ... ) 
ஆசசியந்தயங்குமங்கேழ்க்குண்டத்தில் ” ( கா 
ஞ்சிபு . கச்சி . கசு . ) ( ) ) 

ஆச்சுரிதகம் - 1. அட்டகாசம் . 2. ஒன் 

றோடொன்று கைநகங்களை உரிஞ்சி ஓசையு 
ஆச்சிரமதர்மம் - ஆச்சிரமத்திலேநிற்போர் ண்டாக்குதல் . 3. குதிரைக்கனைப்பு . 4. கைக் 
செய்யவேண் டிய விசேடதருமம் . ( சூர ? நகத்தினால் ஊறுசெய்தல் . 5. நொடித்தல் . 
ய : 2 - நிலை . ய - கடன் . 

( ரிக்க .) 
ஆச்சிரமம் -- 1 , இளைப்பாறுமிடம் . 2. சங் 

ஆச்சுவத்தம்- அரசமாத்தின் காய் , ( இது : 
சம் , கூட்டம் , 3 , சமயநிலை ; இந்த ரிலை , பிரம 

அச்சுவத்தம் என்பதினின்று வந்த தத்திதி 
சரியம் , கிருசஸ்தம் , வாநப்பிரஸ்தம் , சந்தியா 

பதம். ) ( கு . ) 
சம் என நான்குவகைப்படும் . ( உ - ம் . ) " மூத 
றிவுடையோர் சேராச்சிரமமூன்றிர்குமொய் ஆச்சுவரி - அரசமரம் . 
ம்பா - லே தமிலுபகாரஞ் செய்யில்லவாச்சிரம ! 

ஆச்சேதநம் அற்பமாகவெட்டுதல் . 
ந்தன்னை ” ( இ - கு . அயனு. க ... ) 4. நிலை . 5 . 

ஆச்சேதம் - [ சூவெடி : சூ - அற் 

} 
பர்க சாலை . 6. முநிவர்கள் வசிக்குமிடம் . 

பம் . மெஉரு - வெட்டுதல் . ) 
( உ - ம் . ) " அடையுமாக்கலைபலவுளவதன்கணா 


/ 


T 


SUO 


337 


ஆசந்திரார்க்கம் . 


கூகஅ 


ஆசமநம் . 


4 


ஆச்சோதநம் - வேட்டையாடுதல் . சூ ] ஆசந்நகாலம் - 1. மரணகாலம் . 2. மரண 
வொஉந : சூ ; 25- கட்டளைசெய்தல் , ) த்துக்குக்கிட்டிய காலம் . ( சூ 

( சூவிகா : சூ ; 
ஆச்யரசம்-- 1. உல்லாசம் . 2. களிப்பு . பதி - போதல் . ) 
( உ - ம் .) “ ஆச்யரசத்திலே பிரியனும் ” ( சி . சி , ஆசந்தப்பிரசவம் - பிரசவிக்குங்காலத்தி 
ச . ங க . சிவாக் . ) ( ஹாவாவ . ) 

னது அணிமை. (சீவாட் . உ 0 அ . ) 
ஆச்ாயம்- இருக்குமிடம் . ( உ - ம் .) “ வக்கி ஆசந்தம் - 1. பிற்பொழுது . 2. காலத்தி 
க்காச்ரயமர்ம் ” ( சி . சி . அளவை . க . சிவாக் . ) லாவது இடத்திலாவது எண்ணிலாவது கிட் 
(சூயம் ) 

டியிருப்பது . சூவலளு .) 
ஆசகவம் - சிவனுடைய வில்லு . ( சூஜ ஆசநத்தடைப்பு - குதாவர்த்தவாதம் . 
மவ . ) 

( உ - ம் . ) மையலாசகத்தடைப்புவலியிழுப்பு 

தரப்பீடை ” ( தைல . தைலவ . ககள்எ . ) 
ஆசகாரம் - திரிபுரசங்காரத்திலே சிவனே 
றிய இடபம் , ( சூ.கோர . ) 

ஆசநநம் உயர்குடிப்பிறப்பு . ( சூஜ.ந.ந.) 
ஆசங்கம் - 1. அடர்த்தி . 2. அண்மை . 

ஆசதம் -- 1 . அங்க யோகம் எட்டினுள் ஒன் 
S. சேர்ந்திருத்தல் . ( சூவலாம் . ) 

றாகிய இருத்தல் , அது : சுவத்திகம் , கோமு 

சம் , பதுமம் , வீரம் , சிங்கம் , முத்தம் , மயூ 
ஆசங்கித்தல் - சந்தேகங்காட்டுதல் . ( உ - ம் . ) 
" சாங்கியர்மதம்பற்றியாசங்கித்து ( சி , சி.க : 

ரம் , சுகம் , பத்திரம் என ஒன்பது வகைப்ப 

இம் . ( சூத . ஞாந . கடு : உ .) 2. அரசாக்குரிய 
கஅ . சுப் . ) 
ஆசங்கை -1 . சந்தேகம் . ( உ - ம் . ) " மழை 

அறுகுணங்களுள் ஒன்றாகிய இருத்தல் ; அஃ 
யென் - ராசங்கைகொண்டகொடைமீளியண் 

து : ஏற்றகாலம் வரையும் பகைவர் மேற்செ 

ல்லாதிருத்தல் . ( உ - ம் . ) " ஆசநமுந்திய காலமங் 
ணல்சரராமன் ” ( இராமா . நாகபா . உசு க 

சுக . ) 2 . 
சிந்தித்தல் . 3. பயம் . 4. விசாரணை , ( சூ , 

குணர்ந்திருத்தல் " ( இரகு . திக்கு . உக ) 3 . 

பலிபீடம் .4 . பிருட்டம் . 5.புலிததோல் , பல 
கா : சூ ;ுகி சந்தேகம் . ) 

கை , பாய் முதலிய இருக்கை . ( உ - ம் . ) " தூய 
ஆசட் சு- 1. கண் . 2. பண்டிதன் . ( சூ வாசநத்தேற்றி ” ( இ 
இரகு . அயனுதய , உ . )) 6 . 
வக்ஷ ER : 
சூ ; அக்ஷ பேசுதல் . ). 

மலவாயில் ( உ - ம் . ) " ஆசநமுபத்தங்கைகால் 
ஆசத்தர் - விருப்புள்ளவர் . ( பௌட் . பசு . 

வாக்கிவையைந்தாங்கன மம் ” ( மச்சபு . பிரம 
கஉ அ .) 

மு . கக . ) 7. யானை மேற்றவிசு . ( ச . ) 
ஆசத்தீ- 1. இலாபம் , சம்பாத்தியம் . 2 . ஆசநழர்த்தி- சிவலிங்கம் . 
சமவாயசம்பந்தம் . 3. சாமர்த்தியம் , வல்ல ஆசதவாயில்- மலவாயில் . 
பம் . 4. பதங்கள் ஒன்றை யொன்று தொட ஆசரன் -- சுக்கிரன் . 
ர்ந்திருத்தலாகிய அண்மை . ( சைவப் , உடு . ) 

ஆசநாதர் சம்-- நிலைக்கண்ணாடி . 

ணாடி . ( சூலை 
5. பற்றித் தொடரும் விருப்பம் . ( உ - ம் .) " எப் நல - இருப்பு . சூஉ - கண்ணாடி . ) 
போதுஞ்சிவபூசை அக்கிநிகாரியமிவற்றிலா 

ஆசம் -1 . ஆசரும் . 2. உரைகல் . 3. சிரி 
தியுள்ளவனாயிருப்பது ” . ( சி - லி . கிரி . க . 
உரை .) ( 1 , 2 , 4 . 

ப்பு . ( மிங்கல . ககக எ . ) 4. நெய் . ( யகரமெய் 
சுவாதி சுதி ) கெட்டு ஆசம் என ரயிற்று .) 5. வில் . ( 3 , 5. 
ஆசந்தன் — விட்டு 

ணு . ( கவி : சூவ ; 3. ஹாவம் ; 4 , சூகம். ) 
ஆசந்தி- சவங்கொண்டுபோகும் பாடை . 

ஆசமநகம் - வெற்றிலைத்தம்பலக்களாசி . 
( வ ) 

( சூஅநேக . ) 
ஆசந்திரகாலம் - சந்திரனுள்ள காலம் வரை 
யும் . ( ஆ - வரையும் . ) 

ஆசமநத்திரவியங்கள் - சாதிக்காய் , கிரா 
ஆசந்திரார்க்கம்- சந்திர சூரியருள்ளகா 

ம்பு , ஏலம் , பூலாங்கிழங்கு , சண்பகமொட்டு , 
லம்வரையும் . ( உ - ம் .) " நின்குலமாசந்திரார் இவை : ஆசமகத்துக் குபயோகமானவைகள் . 

பச்சைக்கர்ப்பூரம் என்னும் ஆறு திரவியங்கள் . 
க்கஞான்று நின்றிலங்கவென்றே ” 

( மச்சபு . (திருவாத . திருப்பெருந் . எ . விருத்தி .) 
சோமவமிச . க .) ( சூ - வரையும் . வரு ; 
சுக - சூரியன் . ) 

ஆசமநம் -- 1 . ஆசமகநீர் . ( உ - ம் ) " அமிழு 
ம் ” பார் , 2. உள்ளங்கையில் விடப்பட்ட அற்ப 


- 5 , சுல 


| 


338 


ஆசாரம் . 


நசO 


ஆசான் . 


1 . 


E 


- 


ஆசாடியோகம் -- சாந்திரமான ஆடிமாதத் ( உ - ம் .) " ஐவகையதருமலரினாசாரம்பொழி 
திலே உத்திரட்டாதி நட்சத்திரம் வருந்தி ந்தார்த்தார் ” ( சேதுபு . தேவிபுர . எ 0 . ) 11 . 
நம . இந்திநம் சோதிடர்களாலே அவ்வவ்வ போசநம் . 12. வழக்கம் . 13 : வேதாகமங்களி 
ருடத்திலே இன்ன இன்னதா நியம்பலிதமா ற்சொல்லியவைகளை அநுட்டித்தல் . ( உ - ம் . ) 
கும், இன்ன இன்னவஸ்து மலியும் ., இன்ன " ஒழுக்கமன்பருளாசாரம் " ( சி.சி. உ : உ ங . 

ன்னவஸ்து ஒறுக்கும் , மழை குறையும் , மறை .) ( 6 , 7 , 10 , 11. சூவலார் . 3,4,5 , 12 , 
அல்லது மிகும் என்னும் இவைமுதலியன 
பரீட்சித்தறிதற்குரிய திருமாம் . ( பிருகற்சங்கி 

13. சூவாரம் ] 
தை . பூர்வபராகம் . அத்தியாயம் . உ கூ . ) 

ஆசாரவந்தன் சன்மார்க்க முள்ளவன் . 
ஆசர்திதம் - 1. அடையப்பட்டது 2. கா சூவாாவது:) 
ரியப்பட்டது . 3. பரந்தது . ( சூவலாவித ஆசாரவாசல் 1. இராசாவின 

கா 
சூ ; உ - போதல் . ) 

ஆசாரவாயில் 

லுமண்டபத்தின் றலை 

வாயில் . 2. தலைவாயில் . 
ஆசாநதேவர் - தேவர்களுளொருசாரார் . 
(உ - ம் .) "சித்தர்கிந்நரராசாநதேவர் ” ( வேதா (உ -ம் . ) " முகந்துலக்கிகளாசாரவீதிகள் " ( தி 

ஆசாரவீதிகள் ஆசாரமில்லாதவர்கள் : 
ரணியபு . தேவல , க . ) 

ருப்புகழ் . ச அஎ.) 
ஆசாநம் -- பிறப்பு . ( சூஜா ந . ) 

ஆசாரி - 1. ஆசாரமுடையவன் . 2. உபா 
ஆசாபங்கம் . 

- ஆசைப்பட்டது கிடையாத்தியாயன் . 3. ஒழுக்கவிதிகளைய நுசரிப்போ 
தொழிதல் ( சூப்பாலம்: சூயா- விருப்பம் . ன் . 4. கம்மாளருக்கு ஒரு பட்டப்பெயர் . 5 . 
மூலம - கேடு . ) 

குரு . ( சூவாரிது .) 
ஆசாபந்தம் - 1 , ஆசா பாசம் . 2. சிலம்பி 
யினூல்..( சூலாவல: சூபாவ-கட்டு .) 

ஆசாரியவிருத்ததம் -- ஆசாரிய அதிகாரம் . 

ஆசாரியன் -1 உபநயநஞ்செய்வித்து வே 
ஆசாபாசம் - 

அறிவுமேற்படாது பந்தித் தம்ஓதுவிப்போன் . 2. உபாத்தியாயன் . 3 . 
து நிற்கும் ஆசை . ( சூபலா - ஆசை 

குரு . 4. சமயதீக்ஷை, விசேஷ தீக்ஷை, 
பந்தம் . ) 

வாண தீக்ஷை , ஆசாரியாபிடேகம் என்னும் 
ஆசாம்பரன் - சிவன் . ( உ - ம் . ) " அமகாவா நான்கும் பெற்றுக்கொண்டு நித்தியகருமங்க 
சாம்பா ” (திருப்புகழ் . சகூரு . ) ( சூபா- திக்கு ளோடு தீக்ஷை பிரதிட்டைமுதலிய கிரியை 

களுஞ்செயபவன் . ( சைவவினா. . ங ..) ( உ - ம் .) 
காவா வஸ்திரம் . ) 

" வண் புகழா 

னென்றூயவாசாரியனான ” ( சூத . 
ஆசாமி -1. தருமனிதன் . ( அராபி .) 2. எக்கி. 2 : டு .. ) ( சூவாய- :) 
ஓர் உத்தியோகஸ்தன் . ( அபாபி . ) 

ஆசாரக்கோவை - சங்க மருவிய பதினெ ஆசாரியாணி- ஆசாரியன் மனைவி . ( சூ 
ண்கீழ்க்கணக்கினுள் ஒன்று . இது செய்தவர் வாயடாணி 

) 
பருவாயின் முள்ளியென்பவர் . 

ஆசாரியாபிடேகம் 

குருவாசவருதற்குச் 
ஆசாரகீநன் - ஆசாரமில்லா தவன் .( சூவார் செய்யப்படும் ஸ்நாநத்தோடு கூடிய தீக்ஷைக் 
ஹீந : சூவா ; ஹீ நநு - இல்லாதவன் . ) 

கிரியை . ( சூவாய மாமிஷெகம் : சூவாய - 
ஆசாரச்சாவடி கொலுமண்டபம் . குரு . கவிஷெகப் - ஸ்நாநம் . ) 
ஆசாரபோசன் பெருந்தேகி . 

ஆசாள் -1 . குருவின் மனைவி , 2. தலைவி . 
ஆசாரம் - 1.அரசிருக்கை .(பிங்கல .சுருகூ . ) ( சூ . நிகண் . உ : சுஉ . ) 
2 , உபசாரம் . 3. ஒழுக்கம். ( உ - ம் . ) " ஆசார 

ஆசான்-- 1. அருசன் , ( சூ . நிகண் . க : உ . ) 
நாணத்தவஞ்செய்து " ( சிந்தா. முத் , உக்க .) 2. உபாத்தியாயன் . (உ - ம்.) " ஆசானுரைத்த 
4.ஒழுக்க விதி , 5.சேலை . 6. சுத்தம் . 7. சேகை 

தமைவரக்கொளினும் ” ( நன்னூல் , பொதுப் 
கள் போயாசத்துருவை வளைத்தல் . 8. தரு 

பாயிர . சச . ) 3. கந்தசுவாமி . ( சூ . நிகண் , க : 

காண்டங்களு 
மகாத்திரத்திலுள்ள மூன்று 

உங . ) 4. குரு . ( உ - ம் . ) “ ஆரியனாமாசான்வ 
ளொனறு ; அது : விதிவிலக்குகளால் ஒழுக் 

ந்து ” ( சி . சி . அ : உ அ . ) 5. சுக்கிரன் , ( உ - ம் . ) 
கத்தைக்கூறுவது . ( சூ ; சி - போதல் . ) “ நீயுரையென்னவாசானிருபனுக்குரைக்கல 
9. பிரதிட்டை செய்தல் , 10. பெருமழை , ற்றான் ” ( காதபு.அண்ட ...) 6.தலைவன் , மூத் 


பரUC_I 


நி 


. 


339 


ஆசரிதவுபாயம் . 


படங்க 


ஆசாடி . 


ப - தக்குதல் ; சூ ; 


மான நீரை உட்கொள்ளுதல் . ( உ - ம் . ) " இனை ரையிட்டுத்தன் கடனைக் கொடுக்கும்படி செய் 
யநியமத் தொழின் முடித்து மனையினெய்தி தல் . ( மிருதிசந்.காஎ .) ( இஃது அசரித என்பதி 
யாசமாம் - புனி தெகெறியிற்றனியியற்றி ” ( கூர் னின் றுவந்த தத்திதபதம் . ) ( கவரி.க. போ 
மபு .நித்திய . கக . ) 3.வாயையலரிக்கொப்புளி 

காத . 
த்தல் . ( ச அ 3 நம் சூ ; 13 உண்ணுதல் . ) 

ஆசரிப்பு - அநுசரிப்பு . 
ஆசமநீயம் - ஆசமநஞ்செய்தற்குரிய நீர் . 

ஆசலை- ஆடாதோடை , ( இராசவைத் .) 
( 58.மீய : சூ. 18.ந , பராய ஒருவிகுதி . ) ஆசவத்துரு - பனைமாம் . ( சூவவு ; 

ஆசமி - ஆசமியென்னேவலும் தெரிநிலை சூபாவ o - கள்ளு , - மரம் .) 
வினைப்பகுதியும் . 

ஆசவம் -1 . கள் 

2. விரைவு . [ சூப் 
ஆசமித்தல் -- ஆசமாகஞ்செய்தல் , ( உ - ம் . ) 
" அணிநீர்காந்தொட்டா சமித்தான் (சேவம் ; 2. சூவவா . ) 
துபு . சேதுவர் . உசு . ) 

ஆசவுசம் - ஆசௌசம் .( உ - ம் . ) " மன்னு 
ஆசயம்- 1. அதிட்டம் . 2. அந்நாசயம் . 3. குரவனிறந்திடிலாசவு மூன்று நாண் மருவும் ” 
அதுகூலம் . 4. அபிப்பிராயம் . 5. உடைப் ( கூர்மபு . சூதகா . ... ) 
பொருள் . 6. உறைவிடம் , தங்குமிடம் , 7 . ஆசற - முற்ற . ( உ - ம் . ) “ சொல்லப்புகுந்த 
ஊழ் 8. ஒன்றைத் தன்னகத்துட்கொண்ட பொருளை யாசறக்கூறாது ஒழியப்போதல் 
உடம்பினுட்பை . (உ - ம் . ) " கருப்பாசயக்குழி ( தொல் . பொரு. சுசுச உரை.) 
க்கேதள்ளுமோ ( பட்டணத்தார் பாடல் . திரு ஆசறுதல் - அழிதல் , முடிதல் . ( உ - ம் . ) 
ச்.க. ) . களஞ்சியம் . 10. கூட்டிச் சேர்த்தல் . " ஊழிசென்றாசறுங்காலத் தந்நிலைய தாகி 
11.தன்னிட்டம் . 12.படுக்கையறை.13 மகம் (இராமா , சாபங்க ங D. ) 
[ 1 , 2 , 3 , 4, 5, 6 , 7 , 8 , 9, 11 , 12 , 13 . ஆசறுதி - 1. குற்றமின்மை. ( ஆசு - குற் 
ய : 10 , குய. ( சூ ; 

றம் . அறுதி - கெடுதல். ) 2. முடிவ . 

ஆசா -1. ஆசை . ( 2.-ம்.) " ஆசா பிசாசமு 
லீ - கூட்டுதல் . ) 

தலாம் ” (தாயு, சின்மய ...)2 . திக்கு . (உ - ம் . ) 
ஆசர் - ஆயத்தம் . ( இந்துஸ் . ) 

" ஆசாம்பான் ” பார் . 3 நம்பிக்கை 
ஆசரணம் -1 . அநுசரித்தல் . 3. ஒழுக்கம் . ஆசாசி - சீந்திற்கொடி . 
3. செய்கை . 4. வந்து சேருதல் . 5. வழக்கம் . ஆசாட்டம்- 1. அழுகை . 2. அற்பமான 
( சூவாண : சூ ; வரி - போதல் .) தோற்றம் . ( ஆசு - அற்பம் ; ஆட்டம் - அசை 

தல் , ) 
ஆசரணை- ஆசரித்தல் . ( உ - ம் . ) “ மங்களா 
சரணை " ( வேதா . சூ . அ ) 

ஆசாடகம் - ஆடி மாசம் . ( ஷால் .) 
ஆசர்- ஆசரியென்னேவலும் தெரிநிலை 

ஆசாடபூதி- முருக்கமாத்தாற்செய்யப்ப 
வினைப்பகுதியும் 

ட்ட தண்டமாகிய செல்வமுடையவன் . ( பஞ் 
ஆசரித்தல் -1 , அநுசரித்தல் , கைக்கொள் 

சதம் . மித் ) [ சூஷா235 - முருக்கமரம் . 
ளுதல் . ( உ - ம் .) " ஆசரிக்குங்கண்டியுமொன் ஓதி - செல்வம் . ] 
மும் ” ( சைவச . ஆசா . சரு . ) 2. அநுட்டித் 
தல் , செய்தல் . ( உ - ம் ) " உக்கிர தவமாசரிக் 

ஆசாடம் - 1. ஆடிமாதம் . 2. துறவிசள் 

வைத்திருக்கும் பலாசந்தண்டு , 3. பொதிய 
சிற " ( வேதா. சூ . உச . உரை. ) 3. உபசரணை . 
4. வணங்கல் . 

மலை . 4. முழுக்கு . 5. பிரதிட்டாகலையிலிருக் 
கும் புவநங்களுளொன்று . 

ளான்று . ( சி - லி . கிரி . 2 க . 
ஆசரிதம் - 1. ஆசரிக்கப்பட்டது . 2. வழங் 

உரை . ) ( 1,2,3,4. கஷா28; 5. சூஷா 2 . ) 
கப்பட்டது . 3. விதிக்கப்பட்டது . ( சூவ 

ஆசாடா- பூராட உத்திராட நட்சத்திரம் 

கள் . ( சூயோமா:) 
ஆசரீதவுடாயம் -- ( தர்மசாஸ்திரம் ) கொடு 
கடன் வாங்குதற்குச் செய்யும் நால்வகையு சிவலோகத்திலே உத்தரதிசையோலக்கஞ் 

ஆசாடி- 1. ஆடிமாதப்பெளர்ணிமை. 2 . 
பாயங்களுள் ஒன்று ; அது : தரிகனானவன் கட 
ன்கொடுக்கவேண்டியவனுடைய பெண்டுபி 

சேவிக்கும் முக்கிய தேவதைகளிலொருவன் . 
வினைகளையும் பசுக்களையும் வெளியிற்போ ( வி - ணி . உகச . ) 3. உய்யகாஷ்ட கரிலொரு 
காதபடி தடுத்து வீட்டையடைத்து முத்தி வன் . ( வி - ணி . உஎக . ) ( சூஷா . ) 


ரிக . ) 


340 


| 


ஆசிடையெதுகை . 


நசக 


ஆசியரசம் 


ண்பா . 


தோன் , 7. பாலையாழ்த்திறம் . ( பிங்கல . மெது கையில் வரும் எழுத்திற்கும் அதன் மு 
ககூ எசு .) 8. வியாழன் , ( உ - ம் . ) " ஆதியிற்சேய் தலெழுத்திற்கும் இடையேவருவது .(உ -ம் .) 
கதிரம் புலிசுன்னந்தத்தாசான் வெள்ளி ” ( வி " யாலழவென்னுமீரிரண்டொற்றும்- வரன்மு 
தாக . காலசக் . உங . ) ( ஆசாரியன் என்பது றைபிறழாது வந்திடையுயிர்ப்பினஃ- தாசி 
ஆசான் என விகாரமாயிற்று .) 

டையெதுகையென்றறிதல் வேண்டும் ”( யாப் . 
ஆசி- 1. ஆசியென்னேவலும் தெரிநிலை காரிகை . ஒழிபு சு . உரை . ) 
வினைப்பகுதியும் . 2. சமநிலம் , 3. நிந்தை , 4 . ஆசிடை வெண்பா- ஆசிடைநேரிசைவெ 
பாம்பின் பல்லு . 5. பிரார்த்தகை, வேண்டல் . 
6. போதல் . 7. யுத்தகளம் . 8. யுத்தம் . 9 . ஆசித்தம் - 1. காரியப்பட்டது . 2. சித்தி 
வாழ்த்து . ( உ - ம் . ) " காசிபன் முதற்கடவுள் யானது . ( சூலிக . ) 
வேதியர்கருத்தா - லாசிபெறுமப்புதல்வர் ” 

ஆசித்தல் - ஆசைப்படுதல் . ( உ - ம் . ) “ ஆசி 
( பாரத . சம்ப . கஎ . ) 2 , 3,6,7,8 . சூஜி : த்தார் மதத்திற்புகுமுத்தம் ( திருப்புகழ் . 
கஜி - போதல் . இ - ஒருவிகுதி . 4 , 5. 9 , 502.) ( உ - ம் . ) " தரிசிக்கும் பொருட்டு ஆசி 
சூலி : சூ ; மீலி - விதித்தல் . ) 

தான் " ( ஞாநவா , வைரா . உஅ . உரை . ) 

ஆசிதகம் -- இருத்தல் . ( கொக்கோ. க : கு . ) 
ஆசிக்கல் - சாகச்சிலை . 
ஆசிகம்- ஆட்டுப்பிழுக்கை (சீவாட் உடுக .) மகன் என்றபடி . ) 

ஆசித சுதன் - சகரசக்கரவர்த்தி . ( அசிதன் 
ஆசிகரோகம் -- கருவிழியிற்பிறக்கும் ஒரு 

ஆசிதம் - 1. ஆசநம் . 2. நகரம் . 3. நீலநிற 
வகை ரோகம் . அது கருவிழியில் உயர்ந்தும் முடையது . (த.ந.போ.கா.) 4. வண்டியி 
பளபளத்துமிருக்கின்ற விரணக்கொப்புளத் லேற்றும் பாரம் . 5. பத்துப்பாரங்கொண்ட 
தையும் அதைச்சுற்றிலுஞ் சிறு சிறு கொப் 
புளங்களையுமுண்டாக்கும் . ( சீவாட் . உருக . ) னின்றுவந்த தத்திதம் . ) ( 1,2 , 3 , 6. சூத் 

அளவு. 6 வசிக்குமிடம் . ( அசிதம் என்பதி 
இது ஆட்டின் பிழுக்கையைப் போலக் கா 
டான கொப்புளங்களையெழுப்பலால் வந்தபெ 4 , 5. சூவிது . ) 
யர் . ) 

ஆசிதையன் --- நாவிதின் . 

, 
ஆசிகன்- 1. இருப்பவன் . 2. வாளாயு த ஆசிப்பு --- ஆசித்தல் . 
முடையவன் . ( இஃது அசி என்பதினின்று ஆசியக்குவா தவாதரோகம் 

ஒருவகை 
த்திதபதம் . ) ( சூலிக : க - இரு வாதரோகம் . (சீவாட் . கலரு .) ( அது வாயை 

க்கொதிக்கும்படி செய்தலால் வந்த பெயர் . ) 
த்தல் . இக - ஒருவிகுதி , கலி - வாள் . ) 

( சூவ - வாய் . ) 
ஆசிடல் -- ஆசிடுதல் . 

ஆசியபாகபித்தரோகம் - ஒருவகை பித் 
ஆசிடுதல் - 1. நேரிசை வெண்பாவிலேத் தரோகம் . அது :வாயிற்கொப்புளங்களெழு 
னிச்சொற்கு முன்னே செப்பலோசைநிறைம்பிப்பழுத்துடைகல் முதலிய குணங்களை 
த்தற்பொருட்டு ஓர் அசையேனும் இரண்ட யுண்டாக்கும் . (சீவரட் . சஅ ..) 
சையேனுஞ்சேர்த்தல் . ( உ - ம் . ) " நெரி நுண்க 

ஆசியபாகவாதம்- ஆசியக்குவாதவாதம். 
ருங்குழனேரிழையாசிட்ட நேரிசையே ” ( யா 
ப் . காரிகை . செய்யு . ங . ) 2. பற்றாசுவைத் (சீவாட் . கஎடு .) 

சியம்- 1. அங்காந்தவாய் . 2. அவ்வி 
தல் . ( ஆசு - அற்பம் , இடுதல் - வைத்தல் . ) 

டம . 3. அவமதிச்சிரிப்பு , 4. கருஞ்சீரகம் , 
ஆசிடை- 1. கூட்டம் . 2 , சேலை . 3 , வா 

5. சிரித்து விளையாடல் . 6. சிரிப்பு . 7. முகம் . 
ழ்த்து . ( உ - ம் . ) " அந்தணராசிடை கூறி ) 

8 , லலாடமத்தியத்திலிருக்கும் விந்துஸ்தா 
( சூளா. குமாரகால . 2 0. ) 

னம் . ( சி - லி . கிரி , கஉ . தாற் . ) 9. வாய் , { 1 , 
ஆசிடை நேரிசை வெண்டா- தனிச்சொற் 7, 9. சூ : சூ முன் . 

வ ) - போதல் . 
குமுனனே ஆசிடப்பெற்றுவரும் நேரிசை 
வெண்பா.( யாப் காரிசை . செய்யு. கூ . உரை .) 3 , 5 , 6. ஹாவம் : 
ஆசிடையிட்டெ துகை - ஆசிடையெதுகை. 

ஒரு விகுதி . ) 
ஆசிடையெதுகை- ( யாப்பிலக்கணம். ) 

ஆசியரசம் - நவரசங்களுள் ஒன்றாகியாசை 
எது கைவகையு ளொன்று . அது : யரலழ என் 
னும் நான்கெழுத்துக்களுள் , ஒன்று - செய்யு 

ச்சுவை . ( சி . சி . சு : ங க . சிவாக் . ) ( மோ ) 
ளில் யாதேனும் ஓரடியில் எழுத்தொன்று 

வல : சூ - நகை . ரவிய சுவை . ) 


மெய் சிரித்தல் .) 


341 


ஆசிரயிகன் . 


கசட் 


ஆசிரியவசநம் 


ம 


ப 


ஆசிரமி - 


ஆசியாசலம் - வாயிலூறு நீர் . ( சூவா ஆசிரயித்தல்-- 1. அடைதல் . ( உ - ம் . ) " ம 
லவ : சூ ) - வாய் . சூவல் - ஊறு நீர் . ) 

- ஊறுநீர் ) கத்துக்களையாசிரயித்து ( வழக் ) 2. பற்றுக் 

கோடாகக்கொள்ளல் . 
ஆசியாட்சேபவாதரோகம்- காதிலும் நாசி 

ஆசிரவம்-- 1. இணக்கம் . 2. உபத்திர 
யிலுந்தாடையிலும நுசரித்து வாயினடுவிலும் 

வம் . 3. ஓடுதல் 4. கீழ்ப்படிவு . 5. ( ஆருக 
அதற்குக் கீழிலுமேலிலுஞ்சஞ்சரித் துக்கொ 

தம் . ) சப்த பதார்த்தங்களிலொன்று . அது , 
ண்டேயிருக்கும் ஒருவகை வாதரோகம் . ( சீவ 

பொறிவழிச்சேறல், கன்மத்தொடர்ச்சியெ 
நட் . கஎஉ .) ( சூ ) - வாய் .) 

ன்பாருமுளர். ( வேதா . சூ . உச . உரை . சிவ 
ஆசியை -- இருக்கை . [ வா . ) 

ஞாநபா . ந சு . ) 6 , தவறு. 7. நீரோட்டம் . 8 . 
ஆசிரபம் - மூலநட்சத்திரம் . ( சூரவ : பாய்தல் . 9. மீறுதல் . 10. யாறு . 11. வேகு 
இரத்தத்தைக்குடிக்கும் இராக்கரனை த்தெய் 16, 8,9,11 , , வ . 1,4,7,10 ,சூவை 

. 5 , 
வமாக உடையதென்பது . ] 
ஆசிரபன்- இராக்கதன் , ( சூலவ : 

ஆசிரன் - சூரியன் . 

ஆசிராவம்- உபத்திரவம் . ( சூலாவ . ) 
சூலர - இரத்தம் , வ . 

குடித்தல் . ) 

ஆசிரித்தல் - ஆசிரையஞ்செய்தல் .( உ - ம் . ) 
ஆசிரம் - 1. இடம் . ( ஆசிரயத்தின் விகா 

" அவிர்தருபரமவஞ்சமாசிரித்திடுதல்வேண் 
ரம்போலும் .) 2. கண்ணீர் . ( சூ .) 3 . தீ . இம் ” ( சூத . எக்கி . ஆ . உ ; கச .) 
(சூர ) 

ஆசிரியச்சீர் - அகவற்சீர் . 
ஆசிரமம் -1. ஆச்சிரமம் . 2. பன்ன சாலை , 
(உ - ம் .) " அறவோர்வை குமாசிரமத்தெழுந்த கைத்தளைகளுளொன் 

ஆசிரியத்தளை- ( யாப்பிலக்கணம் , எழுவ 

கைத்தளைகளுளொன்று ; அது : தேமா , புளி 
ருளி ” ( சேதுபு . சக்கா . க . ) 

மா என்னும் வாய்பாட்டுச்சீர்களின் முன் நே 
ஆச்சிரமி . ( த.நி. போ . உ அசு . ) ரசையும் , கருவிளங்கூவிளமென்னும் வாய் 
பக் . ) 

பாட்டுச்சீர்களின் முன் நிரையசையும் வரத் 
ஆசிரயம் - 1. ஆச்சிரயம் . 2. இருப்பிடம் தொடுக்கப்படுவது . ( யாப் . காரிகை . உறுப் . 
( உ - ம் .) " தூமத்தையுடையபர்வதம் நிச்சிதா கா . ) 
ர்த்தமாகிய வந்திக்கு ஆசிரயமாம் ” ( சி . சி . ஆசிரியத்தாழிசை- ஆசிரியப்பாவினத்து 
அளவை . க . சிவாக் ) ( சூய . ) 3. சமீபம் . ளொன்று ; அது : தம்முள அளவொத்தமூன் 
4. வழக்கு . 

றடியுடையதாய்த் தனித்தேனும் ஒரு பொ 

ண்மேன் மூன் றடுக்கியேனும் எனைத்துச் 
ஆசிரயன் - ஆச்சிரயன் . 

சீரானும் வருவது. ( இலக்கண விள . எஙடு. 
ஆசிரயாசித்தம்- { தர்க்க ) அசித்தம் என் உரை.) 
னும் ஏதுப்போலிவகை மூன்றனுளொன்று ; ஆசிரியத்துறை 

சிரியப்பாவினத்து 
அது : சாத்தியத்திற்குப் பற்றுக்கோடி ல்லா ளொன்று . அஃது : எனைத்துச்சீரானும் வரும் 
மையாற் சித்தியாகாதது . ( உ - ம் . ) " ஆகாசத் அடி நான் குடைய தாய் , ஈற்றயலடிகுறைந்தே 
தாமரைமணமுடைத்து ; தாமரைத் தன்மை னும் , ஈற்றயலடிகுகை 

னும் , ஈற்றயலடி குறைந்து இடைமடக் 
யால் , பொய்கைத்தாமரைபோல ,இதன்கண் னும் , இடையிடை சுருக்கடியாயேனும் , இ 
இல்லா ததாகிய ஆகாசத்தாமரை ஆசிரயமா டையிடை சுருக்கடியாயிடைமடக்கியேனும் 
கக்கொள்ளப்பட்டது ( தர்க்கபா உ எ . ) வருவது. ( யாப் , காரிகை. செய் . .. ) 
(சூயம் - பற்றுக்கோடு , சுவி.த - சித்தி ஆசிரியநிலைவிருத்தம்-- அடிமறியாது வரு 
யாகாதது .) 

ஆசிரியப்பா - நால்வகைப்பாவுளொன்றா 
ஆசிரயி - ஆசிரயியென்னேவலுக்தெரிநிலை 
வினைப்பகுதியும் . 

கிய அகவற்பா. { தொல் . பொரு . சக எ . ) 

ஆசிரியம்- ஆசிரியப்பா. ( தொல் . பொ 
ஆசிரயிகன் சூத்திரப்பெண்ணைச் சண் ருள் . சகஎ . ) 
டாளன் கூடிப்பெற்ற பிள்ளை . ( உ - ம் .) " பின் ஆசிரியமண்டலவிருத்தம் - அடிமறியாக 
னோர் மாதைவிழைந்து சண்டாளன் சேர - வா 

வருவது . 
தலையடைந்தமைந்த னாசிாயிகப் பேர்பூண்ப ஆசிரியவசநம் - முன்னுள்ள ஆசிரியரு 
ன் ” ( சூத , சிவமா . க 2 : 60. ) 

டைய நூல்களினின்று மேற்கோளாக 


வது . 


எழி 


342 


ஆசீவிகை, 


கூசகூ 


ஆசுகம் . 


க்கப்பட்டவசகம் . ( உ - ம் . ) " ஆசிரியவசனமே ஆசீவிடம் - 1. ( சோதிடம் ) அமாவாசை 
ன் றீரேழுரையே ” ( நன் . பொதுப் , உக ) க்கு இரண்டாம் ஆறாம் ஒன்பதாம் பதினோ 

ஆசிரியவிருத்தம் - ஆசிரியப்பாவினத்துள் ன்றாம் பதின் மூன்றாம் பதினாறாம் பதினெட் 
ஒன்று ; அஃது : அளவொத்தகழிநெடிலடி கா டாந்திகங்களாலாகியதோஷம் . ( உ - ம் . ) " மன் 
ன்கினால் வருவது . ( யாப் காரிகை. செய் . கூ . ) னுங்க திருடன் மாமதிமருவுந்தின மதனுக் 
ஆசிரியவுரிச்சீர்- அகவலுரிச்சீர் . 

கன்னந்தருநடையாயிரண்டாறொன்பதினுட 
ஆசிரியன்- குரு , நூலாசிரியன் ,உரையா 

னே - பன்னொன்றுரைபதினாறொபதினெட் 
சிரியன் , போதகாசிரியன் இந்கால்வர்க்கும் யேர்பதின் மூன் - றென்னுத்திகமாசீவிடமென் 
பொதுப்பெயர் என்க . 

றும்மிவைகொடிய ” ( சரசோதி . குணாகுண . 
ஆசிலேடம் - 1. ஆலிங்கநம் . 2. சமவாய க 0 .) 2. பாம்பு . ( சூவிஷ : சூஸ் - பல் , 
சம்பந்தம் . ( சூரெஷ: சூ ; விஷ- மட விடி - கஞ்சு . ] 
க்கு தல் ) 

ஆசு -1 . அல்லிமொக்கு . ( இராசவைத் ) 
ஆசினி - 1. ஆகாசம் . ( உ - ம் . ) " செல்லு 2. அற்பம் . ( உ - ம் . ) " ஆசுமன் பிலாதபுன்பெ 
மீனுந் திகழ்தருமாசினி " ( திருச்செந்தூர்ப்பு . ண்கூந்தல்யானணைவலென்றான் ” (சிந்தா.சுர 

சயந்தி . கூசு .) 2. ஈரப்பலாமாம் . ( உ - ம் . ) மஞ் . அ . ) 3. ஆசுகவி . ( உ - ம் .) " ஆசுநாறுவநா 
" ஆசினிக்கவினியபலவினார்வுற்று " ( புறநா வலர்நா " ( இரகு . நாட்டு . க o . ) 4. ஆணவம் 
னூ . கரு . அ . ) 3. மரவயிரம் , 4. மரவுரி . 

லம் ( உ - ம் .) " திரோதமாசருள் சிவஞ்சூழ்தர ” 
ஆசீயம்- கருஞ்சீரகம் . 

(சிவப்பிர. க : கஉ . ) 5. இலக்கு . 6. உவர் . 
ஆசீர்வசநம் - ஆசி கூறுதல் . (உ - ம் ) " தப் குற்றமெனப் பொருள் பட்டுக் குற்றமுடை 
பா தவா சீர்வசமெனவுணர் தாழ்குழலே ” ( வீ 

ய உவருக்காயிற்று . ) ( உ - ம் . ) "உண்ணாமுலை 
1 , அலங் . கூகூ . ) ( சூபவ- வ.ந. சூபமீ . வா யுமைழைந்தாசரணம் ” ( கந்தரங் . உ . ) 7. ஒரு 
ழ்த்து . வவந- கூறுதல் . ] 

விதபாஷாணம் . 8. கவசம் , ( உ - ம் . ) " காலா 

சோடறவெறிந்தகனை கழற்கால் " ( சிந்தா . 
ஆசீர்வதி - ஆசீர்வதியென்னேவலுந்தெரி 

மண் , கஙரு . ) 9. கார்காலத்திலே விரைவில் 
நிலைவினைப்பகுதியும் . 

விளையும் ஒருவகைநெல் . 10. குற்றம். (உ - ம் . ) 
ஆசீர்வதித்தல் - ஆசீர்வாதஞ்செய்தல் , 

ஆசறவறிவதாகும் " ( சி.சி. அளவை . உ 
ஆசீர்வாதம் - ஆசிகூறுதல் . ( உ - ம் . ) " ஆசீர் 11. கைக்கவசம் . 12. தூசி . ( தைல . தை 
வாதமசத்துறுபாவனையேயாம் ” (திருவானை . லவ . ) 13. நூலிழைக்குங் கருவிகளிலெர்ன் 

14. பற்றாசு . 
கோச்செ . உக . ) ( சூபவாடி : சூப் . வாழ் - ஆசுமணை யென்றது மிது. 

15. பற்று . ( உ - ம் . ) ஆசாகெந்தையாண் 
து . வாஉ கூறுதல் . சூபம் என்பதிலுள்ள ளென் கொல்லோ ” ( புறநா . உஙரு . ) 16. பா 
விசர்க்கம் ரகாமெய்யானது வடமொழிவிதி . ] கேவென்ற அளவிற்பாடும் பாட்டு . 17. ( யாப் 
ஆசீவகப்பள்ளி - சமணமுநிவரில் ஒருவ 

பிலக்கணம் . ) பொது விதிக்கு விரோதமாகச் 
கையாருடைய ஆச்சிரமம் . ( சூரீவகரி : செய்யுளில்வரும் அசை அல்லது எழுத்து . 

( ஆசிடைநேரிசைவெண்பாவில் தனிச்சொற் 
பள்ளி - முநிவர்வாசம் .) 

குமுன் வரும் அசைகளும் ஆசிடையெதுகை 
ஆசீவகன் -- ஆருகதமதத்தரிருவருள் ஒரு யில் வரும் பா லழ என்னும் எழுத்துக்களும் 
உன் . ( சி . சி . பா . ஆசீவகமத . க . ) ( சி . சி . ச : 

த்தன்மைய . ) ( உ -ம் . ) ஆசிட்டநேரிசை 
கரு . முகம் . மறை .) இவன் ஆன்ம அணுவும் யே ”( யாப்.காரி செய் . . .) 18 , விரைவு .(உ - ம் .) 
பூத அணுக்கள் நாலும் தம்மிற்கூடிக்காரிய 

" அக்கணமாசுவினாசுகன்மைந்தன் ( பாரத . 
ப்படும் என்பன் . 

புட்ப . சுசு . ) ( சூ . ) 
ஆசீலநம் – ஆசீவம் . ( சூஜீவ ந] 
ஆசீவம் -1 . சீவகம் . 2. சீவகோபாயத்தொ 

ஆசுகம் -1 . அம்பு . ( உ - ம் . ) " ஐந்திறனாகிய 

வாசுகவில் வேள் ” ( கந்தபு . சாமதக , க . ) 2. கா 
ழில் , ( சூ ஜீவ- சீவித்தல் , ) 

ற்று . ( உ - ம் .) " விரைந்து படராசுகமதென்ன 
ஆசீவன் - ஆருகதமு நிவன் . ( சூஜீவ :) ( கந்தபு. சூர , வதை . உ . . ) 3. பறவை . 4 . 
ஆசீவிகை - சீவநோபாயத்தொழில் . [ விரைவாய்ப் போதல் , ( சூலம்: - 

விரைவு . 10 - போவது . ) 


ஜீவிகா . ) 


343 


ஆசுரம் . 


ஆசூடணம் .. 


விரைவு 


ஆசுசுக்கணி 


அசுவதி . 


ஆசுகவி 1. ஆசுகவிபாடும் புலவன் . ( ஆசு - 

ன் வேண்டுவனகொடுத்துக்கொள்வது . ( நம் 
விரைவு . கவி - பாட்டு , புலவன் . ) 2. நால்வ பியக . கள . க . உரை . ) 5. சிங்கமுகாசுரனு 
கைக்கலியினுளொன்று . அஃது : ஒருவன் டையக்கரி . ( உ - ம் . ) " ஆசுரமென்னும் கன்பதி 
இன்னபடியாடுகவென்று கேட்க அப்பொ வாழ்வோன் " ( கந்தபு .சிங்கமு . சுஉ ) 
முசேயவன் கருத்திற்கு ஒப்பவிரைந்து பாடு ஆசாவைத்தியம் - இரணவைத்தியம் , சத் 
ங்கலி . ( உ - ம் . ) " எழுத்துக்சொற்பொருள ணி திரவைத்தியம். 
யாப்பிவையின் - விழுத்தகவொருவன் விளம் ஆசுரீ- 1. ஆசுரவைத்தியம் . 2. இரண 
பியவுள்ளுறை - யப்பொழுதிசைப்பதாசுகவி வைத்தியன் . 3. கடுகுப்பூண்டு . ( 

சூரீ..) 
யே ” ( இலக்கணவி . எசுச . ) 
ஆசுகன் 

1. காற்று . 2. வாயுதேவன் . ஆசுருதம் - சம்மதித்தல் , ( சூம் - 
( உ - ம் .) " ஆசுகன்மதலையென்றறிந்து " ( பார ஆசுவம்- 1. குதிரைக்கூட்டம் . 2. குதி 
த . வாரணா. கரு . ) [ சூபம் : சூப் 

ரைகளிழுக்குந்தேர். 3. குதிரைச்சம்பந்தமு 
செல்வோன் . ) 

டையது . இஃது அசுவம் என்பதினின்றுவக் 

ததத்திதம் . ( சூ .) 
ஆசுகி- பறவை . 
1. அக்கிதிதேவன் . ( உ - ம் . ) 

ஆசுவயம் - 1. விரைவு . 2. வேதநுட்பம் . 
அடைவியைவளைத்தனனாசுசுக்கணி ” ( பா ஆசுவயுசம் ஐப்பசிமாதம் . ( சூடியஜ ) 
ரத . காண்டவ . சக . ) 2.காற்று . ( சூப் - ஆசுவயுசி - 1.ஐப்பசிக்குரியது . 2. ஐப்பசிப் 
க்ஷணி : கு - விரைவு . 2 - கா 

பெளர்ணிமை . 3. யாகமிருபத்தொன் றினொ 
யச்செய்தல் . ) 

ன்று . [ சூயுஜி : குஜ 
ஆசுணம் - 1. அசோகு . 2. அரசு . இ - ஒருவிகுதி . ) 
ஆசுபத்திரி - ஒருமரம் . (சூவதி ) . ) 

ஆசுவலாயநம் - ஆசுவலாயநரா 

ஆசுவலாயநராற் செய்யப் 

பட்ட சூத்திரம் . இது பிராமணருளொருவ 
ஆசுபதம் - இடம் . ( உ - ம் . ) " அநேகேசு 

கையராற்கைக்கொள்ளப்படுவது . 
ரவாதத்துக்காசுபதமேயில்லை ” (சி . சி . சு 
ச . ஞாநப் .) (சூடி. ) 

ஆசுவலாயநன் - ஒருமுநிவன் : ( உ - ம் . ) 

" சௌநகமு நிபுலகனாசுவலாயநன் ” (காஞ்சிபு . 
இசுமணை நெய்வார் கருவியினொன்று . 

புராணவ . அ . ) இவன் இருக்குவேதவிகிதகரு 
ஆசுமநன்-- சூரியனுடைய தேர்ப்பாகனா 

மங்களைக் குறித்துச் சூத்திரஞ் செய்தவன் . 
கிய அருணன் . (சூரு: க- கல்லு . கா ( காயம் :) 
விலியாதலாற்கல்லுப்போல அசைவில்லாத ஆசுவலாய நீயம்- உபவிடதம் முப்பத்தி 
வன் என் றபடி . இஃது க என்பதினின் 

ரண்டினொன்று , ( வேதா . சூ . கூ . உரை . ) 
றுவந்த தத்திதபதம் . ) 

ஆசுவாசம்- 1. ஓய்தல் . 2. சுவாசித்தல் . 
3. நூலின் பிரிவாகிய அதிகாரம் . ( த . 

( த.நி. 
ஆசுரபம் - மூலநட்சத்திரம் . ( சூவா போ . கசச . ) 4. மெய்போலத்தோற்றுங்க 
ஹ ; ரூ- அசுரசம்பந்தமான . - நட் 

தை.சூழாவ : சூ ; TES - சுவாசித்தல் . ) 
சத்திரம் . ] 

ஆசுவிந் -- ஐப்பசி . 
ஆசுரபாவம் -- அசுரத்தன்மை . ( உ - ம் .) " நீ ஆசுவி நம்- ஐப்பசி மாதம் . ( அசுவிரியிற் 
சுரரோடு விண்ணோர் நிகழநின்மைந்தனோடு பௌர்ணிமைவரும் மாசம் என்றபடி . ) [ சூ 
மாசுரபாவஞ்சார்வாயாகெனச்சபித்து " ( 

இரு 
.) 
ராமா .உக். இலவண.ச.அ- ) ( சூாவாவ : 

ஆசுவீசம் - ஐப்பசி . 
சூ - அசுரருக்குரிய . ஷாவ- தன்மை . ) ஆசூசம் -1. அசுத்தி . ( உ - ம் . ) " புறங்காற் 

ஆசுரம் -1 அசுரசம்பந்தமானது . ( உ - ம் . ) சந்தற் றொடுத்த நீர்தோய்ந்திடாசூசமென்ற 
ஆசுரப்பெரும்படைக்கலம் ” ( இராமா . இரா றிந்துட்புக்கான் ” ( நல் . பாரத , களன் . அள . ) 
வணவதை . க எ .) 2. அசுரர்கூட்டம் . ( உ - ம் .) 2. ஆசௌசம் . 
எங்குமாசுரமொழித்தலாற்குமாவேளென் ஆசூடணம் -1. இரத்தம்வாங்குங்கள் 

(திருச்செங் . செயந்தி . கசு . ) 3. இஞ்சி . டிக்குழலைத்தோலிலேபிரயோகித்தல் . 2. உ 
4. எண்வகை விவாகத்துள் ஒன்று ; அது ; தலைம 

றிஞ்சுதல் . (சூ ஷண : சூ ; துஷ 
கட்குப்பொன் பூட்டிச் சுற்றத்தார்க்கும் பொ றிஞ்சுதல் . ) 


ஐ 


ண 


344 


ஆஞ்சி . 


கூசரு 


ஆஞ்ஞை. 


ஆறா 


+ 


ர 


ஆசூரம் - வெள்ளைவெங்காயம் , 

லிலவங்கத்துரியும் " ( தைல . தைலவ . ருச . ) 
ஆசெதுகை - ஆசிடையெதுகை 

( சூ . நிகண் . ச : ஙச . ) 3. சோம்பு . 4. கூத்து . 
ஆசேசநம் - புரோட்சித்தல் .( சூவெலது ந . 

5. விளையாட்டு . ( ஆஞ்சு என ஒருவினைப்ப 

குதி முற்காலத்து வழங்கிற்றுப்போலும் , அ 
சூ ; - நனைத்தல் . ) 

தனடியாகப்பிறந்தே ஆஞ்சான் என்பதும் 
ஆசை -1 . அன்பு. ( உ - ம் . ) " அரும்பெறற் வந்திருக்கலாம் .) 
குமார்மேலாகை " ( கூர்மபு . இந்திரத்துய்.. 

ஆஞ்சில்- இசங்கஞ்செடி , 
சஉ . ) 2. திக்கு . ( உ - ம் . ) " ஆசையங்கரிகடம் ஆஞ் செல்கை - தெப்பம் . 
மை " ( கந்தபு . திருவிளை , உரு. ) 3. நீளம் , ஆஞ்ஞகம்- ( சைவசித்தாந்த ) பிரகிருதி ; 
4. பொன் . ( உ - ம் . ) " மண்ணாசை பெண்ணா து :சத்ரூபையசத்தியினாற்கலக்குண்டமகா 
சைமூன்று நீத்து திருவாப்பனூர்ப்புரா . மாயையின் பிரத்தேசத்தின் ஒருவிதம் . ( சி . 
கடவள் , கங . ) 5. விருப்பம . ( உ - ம் . ) “ இறை சி . க ; ருஎ , சிவாக் .) 
வனர்க மலபா தமின்றியானியம்புமாசை ” ( சி , ஆஞ்ஞா- ஆஞ்ஞை. 
சித் . பாயிரம் . கவி . ஈ . ) ( சூயா . ) 

ஆஞ்ஞாகரணம் -1 . கீழ்ப்படிதல் . 2. பணி 
ஆசைக்காரணர் - திக்குப்பாலகர். ( உ - ம் ) புரிதல் . ( சுஜாகாண : ஆஞ்ஞை. 
ஆசைக்காரணரேனோராடலைநேரேகண்டா 
ர்கள் " ( கோயிற்பு . நடராச . உச . ) [ ஆசை 

காணப் - செய்தல் , ) 

ஆஞ்ஞாகான் - எவல்செய்வோன் ( சூஜா 
ஆசைப்பாடு - ஆசைப்படுதல் . ( உ - ம் . ) " ஆகாம் : காம் - செய்வோன் . ) 
சைப்பாட்டினானைப்புகழுதல் ” ( உபதேச . 
சிவபுண் . உஉ .) 

ஆஞ்ஞாசக்கரம் - தந்திரங்களிலே சொல் 
ஆசோத்தியம்- பிரயாசமின்மை. 

லப்படும் ஆறு சக்கரங்களிலொன்று . 
ஆசோதை இளைப்பாறுதல் . 

அக . ) 
ஆசௌசம் - 1 . 

1. அசுத்தி . ( இஃது அசுசி ஆஞ்ஞாசத்தி- 1. ஆணையாகிய சத்தி . 2 . 
எனபதினின்று வந்த தத்தித பதம் . ) 2. ஆட ராசாவுடைய ஆஞ்ஞாசத்தி . 
வர் மகளிர் பிறத்தலிறத்தலால் வருவனவும் , 
ஞாதியர்களால்வருவனவும் ஆகிய அசுத்தம் . 

. ) 
. 

ெெஜ ; சூதி- வலிமை 
( உ - ம் . ) 4 மன்பெருஞ்சூதகத்தோடியலுமா ஆஞ்ஞாபங்கம் -1 . கட்டளைக்கமையாமை . 
சௌசவுண்மை - கன்கிதினுரைத்தவாறு 2. கீழ்ப்படியாமை . (சூஜாவம் : 
( கூர்மபு . பதிக , உரு - ம் உரையும் . ) 3. இறப் 
பினால்வருமசுத்தம் . ( உ - ம் .) ( க்ஷ . ) 

ஆஞ்ஞை. வம்) - கேடு . ) 
ஆஞ்சநம் - கண்ணுக்கிடும் அஞ்சநம் . [ சூ ஆஞ்ஞாபத்திரம் -- சாமந்தர், வேலையாளர் , 
ஐ.ந. ) 

நாடுபுரப்பவர் இவர்கள் முதலியோர்க்கு இன் 

னகாரியஞ்செய்யவேண்டும் என்று எழுதப் 
ஆஞ் சான் - அதுமான் . ( சூஜ நது . ) படுங்கட்டளை , (மிரு திசங் . கூக . ) 
ஆஞ்சநேயன் - அநுமான் . ( உ - ம் .) " இவ்வ 

ஆஞ்ஞாபநம் - 1. அறிவித்தல் . 2. கட்ட 
ணமிருத்தனோக்கியியலுடையாஞ்சநேயன் 
( நல் . பார . இராமன் . படையெழு . ககக . ) ( அ 
ஞ்சனை என்பதினின்று வந்த தத்திதபதம் . ஆஞ்ஞாபித்தல் -1 . அறிவித்தல் . 2. கட் 
ஏய - விகுதி .) ( சூஜநெயது . ) 

டளையிடுதல் . 3. நியமித்தல் . ( பௌட் . பதி .. 
ஆஞ்சான்- 1 . அந்தரிப்பாயசைவது . 2 . 
கட்டிச்சாம்புங்கயிறு , 3. மரக்கலப்பாய்கட்டி 

ஆஞ்ஞை-1. கட்டளை . 2. மானுட தேகத் 

திலுள்ள தாகச் சொல்லப்படும் ஆறாதாரங்க 
யிழக்குங்கயிறு . ( வழக் , ஆஞ்சிபார் . ) 4. மரத் 
தின ஏறியதனிக்கொம்பு 

ளில் ஆறாவது . இது விசுத்திக்குப்பத்து விர 

பிரமாணத்துக்குமேலே புருவமத்தியிலே 
ஆசான்பற்றி - மரக்கலப்பாய்கட்டுந்தம் 
பம் . 

ட்டவடிவமாய் இதழிரண்டுடையதாயிருக்கும் . 

( சி . சி அ : உசு . மறை . ) இதனவேயுள்ள 
-சி -1 . அலையல் . ( உ - ம் . பிங்கல . ஏழா 
வதி . ககஎஎ . ) 2. எலச்செடி . ( உ - ம் . ) " ஆ 

எழுத்து யகாரம் . அதிதேவதை- சதாசிவன் . 
ஈசியதிஸ்கி தோகைவிளங்கழற்காய்மெல் 

( வேதா . தத் . சுஉ ) சூஜா ) 


( கஜ 


ம் 


ஷம் :சூர் 


ளையிடுதல் . ( சூஜா 

ரவ நல . ) 


345 


காள் 


ளு 


ண . ) 


பனை 7 


. ) 
ஆட்சேபம் , 

கூசசு 

க்கவன் றனைக்குமாரியாட்சேபம்பகர்ந்தவாறு 
ஆ- } தந்தை . (திசைச்சொல் .) 
ம் " ( மச்சபு . அநுக்கிர, க . ) 2. குற்றம் . 3 . 
ஆட்காட்டி -1 . ஒருபறவை . ( உ - ம் .)" ஆட் சங்கை . 4. தூஷணை . 5. நிராகரணம் . 6. வில 
காட்டிப்பட்சி ” (பதார்த்த . க எரு . ) 2. சுட்டு க்கணி . ( கு . தண்டி . சுக . பக். ) 7. பாதாக்ஷே 
விரல் . ( ஆள் , காட்டி காட்டுவது . ) 

பகவாதம் . ( தைல . தைலவ . எஅ . 
ஆட்கொல்லி - 1. ஆளைக் கொல்வோன் . ஆட்சேபித்தல் - ஆக்ஷேபஞ் செய்தல் , 
2. பணம் . [ பணம் அபகரித்தற்பொருட்டு ( உ - ம் . ) " தெய்வயானியாட்சேபித்ததனைச் 

சாற்றவேண்டுமென ( மச்சபு , தெய்வயானி 
ஆட்கொள்ளுதல் - 1. அடிமைகெ 

யாட் , க . ) 
தல் . ( உ - ம் . ) " என்னையுமாட்கொண்ட கொ ஆட்டம் -- 1 . அசைவு . ( உ - ம் . ) " இமையில் 
ங்கைகளே ( திருக்கோ. சகா . ) ( ஆள் - அடி வங்கூழாட்டம் " ( தைல . தைலவ . கூரு . ) 2 , 
மை . கொள்ளுதல் - கொள்கை .) 

அலைவு . 3. ஒத்த தன்மை , ( உ - ம் . ) " இது பா 
ஆட்சபணம் - உபவாசித்தல் . ( சூக்ஷவ 

( சூக்ஷவலாட்டமாயிருக்கினறது ( வழக் .) 4. சூதாடு 

தல் , சூது முதலியவற்றின் ஒருமுறைவிளையா 

ட்டு . 5. திரும்பத்திரும்பச்செய்யு முயற்சி . 
ஆட்சபாடிகன் - நியாயாதிபதி . 

( வழக் . ) 6. விளையாட்டு , ( உ - ம் . ) " தவப்பகடி 
ஆட் சபாதன்- ஒரு தருக்கசாத்திரி . 

யாட்டங்காண் ” ( ஒழிவி. யோகம் . ச . ) 
ஆட்சாரணம் - குற்றமேற்றுதல் . ( சூக்ஷா 

ஆட்டல் - 1. அசைத்தல் , 

1. அசைத்தல் , அலைத்தல் . 
. ) 

( உ - ம் . ) " உழைக்கு பற்கூகையழைப்பவாட்டி 
ஆட்சாரம் - ஆட்சாரணம் . 

( புறநா . உசுக . ) " அறைபடு மாலைகளிடையிட் 
1. ஆண்மை , 

உடைத்தாதல் . டாட்டலே ” ( கந்தபு . நாட்டு , ஙக . ) 2. அபி 
( உ - ம் .) " கண்டேனிவர் தங்கடுந்திறலினாட்சி டேகஞ்செய்தல் . ( உ - ம் .) " ஆன்பாறழைத்த 
தனை ” (கந்தபு . அசுரர்யாக . கசு . ) 2. ஆளப் வன்பாலாட்ட ” ( சேதுபு . கடவு . கஉ . ) 3. அ 
படுவது . ( உ - ம் . ) " மற்றெனாட்சியாமண்டங் ரைத்தல் . 4. நடப்பித்தல் . 5. நடிப்பித்தல் . 
கள் ” ( கந்தபு . சூரபன்மன் வதை.க.) 3 .உரிமை . ( உ - ம் . ) " உருவினைக்காட்டியாட்டி ” ( சி . சி . 
( பிங்கல . உஉ கச . ) ( உ - ம் .) " வினையமீதல்ல ச : கங.. மறை . ) 6. ஸ்நாநமபண்ணுவித்தல் .. 
தில்லைவிண்ணுமின்னாட்சியாக்கி " ( இராமா . ( உ - ம் . ) " அம்பினாட்டுது மென்றகன் ” 
சூர்ப்பது. ருரு . ) 4.ஒன் றனைத்தன்னுடையதா மா . ஆற்று . கூ . ) 
க அநுபவிக்கை . ( உ - ம் . ) " ஆட்சியிலாவணத் ஆட்டாங்கள்ளி - திருகுகள்ளிமா 

மாம் , 
திலன்றி மற்றயலார் தங்கள் - காட்சியின் மூன் 

ஆட்டாங்கோரை -- ஒருவகைக்கோரை . 
றிலொன்று காட்டுவாயென்ன ” ( பெரியபு . தடு 
த்தாட்ருக ) 5. ஒன்றிலுள்ள பிரயோசங்க 

ஆட்டி -1. அலைத்து . ( ஐங்குறு .) 2 . 
ளை அனுபவிக்கை 6.நன்னிமித்தம் .7. பழக் இவோன்3. தலைவி , மனைவி .(உ -ம் ) " ஆட் 
கம் . ( உ - ம் .) " அசாவேரியவனுக்குகல்ல ஆட் டியுமகவுந்தானுமதற்குடன்பட்டவன் றன் 
சி ” 8. முயற்சி . 9. வழக்கம் . 

மாட்டினைப்பெருக்கி ” ( சேதுபு . வேதா.ந. க . ) 

4. பெண் . 5. பெண்பாலில்வரும் ஒருவிகுதி . 
ஆட்சிபடல் -தற்கிழமையாதல் . 

( உ - ம் . ) " கம்மாட்டி ” ( வீ . சோ . தத்தித . ரு . ) 
ஆட்சியர் - ஆட்சியுடையார் . ( இர 

இராமா . 
சுந்தா . பிணிவீட் . எ . ) 

ஆட்டியம் - கூடல் . ( சீவாட் . ஈசு எ .) 
ஆட்செய்தல் அடிமைவேலை செய்தல் . 

ஆட்டியவாதரோகம் -- சப்த தாதுக்களிரு 

க்கின் 
( உ - ம் . ) " நானெடி துன்மாற்றவ -டாதியர்க்கா றவாத மார்க்கங்களையுஞ் சிலேட்டுமமா 
ட்செயத் " ( இராமா . மந்தரை , ருச . ) 

ர்க்கங்களையும் அடைத்து -சிலேட்டுமத்தோ 

டு கூடிக்கொண்டு உபத்திரவத்தைசசெய்யும் 
ஆட்சேபகம் - 1. குற்றச்சாட்டு . 2. நோய் . 
3. வலி . 

ஒருவகைவாதரோகம் . ( சீவரட் . கசு எ . ) 
ஆட்சேபகள் -- ஆக்கேபகன் . 

ஆட்டு- 1. அசைப்பு , வல்லமை . 2. ஆட் 

டுந் தன்மை . 3. ஆட்டென்னேவந்தெரி 
ஆட்சேபசமாதா நம் - சங்கைக்குத் தரம் . 

நிலைவினைப்பகுதியும் . 4. ஆடுந்தன்மை . 5 . 
ஆட்சேபநம் - ஆக்கேபம் , 

கொண்டாட்டு , (தொல் . பொரு . சுப் .) 3 . 
ஆட்சேபம் -1 . ஆக்கேபம் . ( உ - ம் . ) " பார் கூத்து . ( உ - ம் . ) உரையும் பாட்டுமாட்டும் 


ஆட்சி 


346 


ஆடகம் . 


கூசஎ 


ஆடம்பரம் . 


ஆணாடு . 


சம் . சுக 


சோ . 


4 


விடை இ ” ( பத் , மதுரை . சுககா . ) 7. முழுகு வரை . ( சூ . நிகண் . ச : சக . ) 4 . நால்வகைச் 
தல் . ( உ - ம் .) " அருப்புமுலையார் பூப்பெய்தி நீ சாதிப்பொன்னுளொன்று . ( உ - ம் . ) " சாதரூ 
ராட்டயருநாண் முதலா” ( கூர்மபு . வருணாச் . பங்கிளிச்சிறையாடகஞ்- சாம்பூந்தமெனவோ 
உ உ . ) 8. விளையாட்டு . ( உ - ம் . ) " முன்னே ங்கிய கொள்கையிற் - பொலந்தெரிமாக்கள் 27 
ழவியினாட்டயர்கால் ” (தணிகை, களவு ,கரு உ . 

கை.களவு . கருஉ . ) ( சிலப் . ஊர்காண் , உ 02 . ) 5. நிவிர்த்திகலை 
ஆட்டுக்கடா 

யிற்பிருதுவிதத்துவத்திலிருக்கும் நூற்றெட் 
ஆட்டுக்கல்- 1. அமிர் தபாஷாணத்தொடுப்புவகங்களிலொன்று . ( சி - வி . கிரி . உக . 
ன் 2. அரைக்குங்கல்லுால் . 

உரை . ) 6. பொன் . ( உ - ம் . ) " ஆடகமா மதில 
ஆட்டுக்கால் - அடம்பங்கொடி . 

ம்பொற்கோபுரம் ” ( கந்தபு . நாட்டு . ருக . )[ 2. 
ஆட்டுக்காற்கல்- கொக்கைக்கல் . 

சூலகப , 4 , 5 , 6. ஹாடக ஹட - பிரகா 
அட்டுக்கிடை - ஆட்டுப்பட்டி , 

ஒருவிகுதி . ) 
ஆட்டுக்கோன் --சிவன் . ( ஆட்டு - கூத்து . 

ஆடகமயம்- பொன்னாலாயது . ( ஹாடக 
கோன் - இறைவன் . ) ( உ - ம் .) “ மாட்டுகசோ 

யே : ஹாடக - பொன் . யே - ரூபம் . ) 
ன் றங்கை மதுரைவிட்டுத்தில்லைநக - ராட்டுக் 
கோனுக்குப்பெண்டாயினாள் . ( தனிப்பாடற் லிருந்து இரண்டுகோடி யோசனைக்குக் கீழே , 

ஆடகர் - ஆடகேசவுருத்திரர் ; இவர் பூமியி 
றிட் . காளமேகம் . எஅ . ) 

, 
கநிட்டபா தலத்துக்கு மேலே இருப்பர் என் 
அட்டுசம் .-- ஆடாதோடைச்செடி . 

பர் . ( உ - ம் . ) " இதன்மிசையிலக்கமொன்பா 
ஆட்டுதல் - ஆட்டல் . 

னாடகரிருக்கையாகும் ” ( கந்தபு . அண்ட 
ஆட்டுவாகரன் - அக்கினிதேவன் . 

கஎ . ) 
ஆட்டை --வருடம் . ( ஆண்டு என்பதன் வி 

ஆடகன் - 1.ஆடகேசவுருத்திரன் .( உ - ம் .) 
காரமாகிய ஐயீற்றுடைக்குற்று தரம் .) (உ - ம் .) அடுகனலவன் கூர்மாண்டனாடகனையன் 
ஆட்டைவிழவாகத் தன்னகரவீதிதோறும் ( கந்தபு . திருக்கல் கச . ) 2. இரணியகசிபன் 
சில. உரைபெறுகட் . ங..உரை. ) 

என்னும் அசுரன் . ( உ -- ம் .) தளர்ந்து வீழ்தி 
ஆட்டைத்திதி 

றந்தவன் பொரு சாசானுமாடகன்றன்னையொத்தனன் ” ( 
ஆட்டைத்திவசம் ட்டு முதல்வருடமு 

ரத . வேத் . கரு . ) 3. சூரபன்மன் புத்திரர்களி 
லிலே அவனிறந்த திதியிலே செய்யப்படுஞ் லொருவனாகிய 

லாருவனாகிய இரணியன் . ( உ - ம் . ) “ சேந்த 
சிராத்தக்கிரியை . ( ஆட்டை - ஆண்டு . திதி - மெய்யுடையாடகனுறையுளுந் தீர்ந்தான் ” ( கந் 

தபு . நகர்பு . க.க.) 
ஆட்படல் -ஆட்படுதல் . 

துவரைச்செடி. ( தைல . பாயிர . 
ஆட்படுதல் -1. அடிமைப்படுதல் , ( உ - ம் .) 
" ஆட்படுநெறியிற்சேர்த்து மாதியினூழ் தந்து 

( சூலகீ.) 
ய்க்க " . ( சந்தபு . சூரப . சகச . ) 2 . புருடத்துவ ஆட கூடம் - செம்பு மலை . 
மடை தல் . 

ஆடகேசன் - ஓர் உருத்தியன் . ( உ - ம் . ) " ஆ 
ஆட்யம் - நிறைந்தது . ( சி - லி . ஞாந . க . ) டகேசனாமுருத்திரன் கயிலையிலடைந்தான் " 
( சூ . ) 

( கந்தபு . கணங் . சு .) 
ஆடககருப்பன் - பிரமன் , ( உ - ம் . ) " ஆடக 

ஆடகேசுரம் - பாதாள லோகத்தில் ஆட 
கருப்பனை நிகர்வதுகந்தமாதகம் ” ( சேதுபு. 

கேசர் வாழுகின்ற புவகம் . ( உ - ம் . ) " பூவுல் 
கந்த . சு . ) ( ஹாடகம் பொன் , கருப்பன் கையரியகன்று கீழுலகின் முறைமுறையேபு 
கருப்பமுடையவன் . )( இரணியகருப்பன் என் குந்து போந்து - காவலுறு மாவலி தன் போகவ 
பதன் பரியாயம் . ) 

தியெனும்புரமுங்கடந்துமேவித் தேவர்தொ 
ழும்பரஞ்சுடர்வாழாடகேசுரம் ” 

( அருணா . 
ஆடகத்தி - குங்குமபாஷாணம் . 

திருமலைச் . சசு . ) 
ஆடகம் -1 . சிறுநாகப்பூ . ( உ - ம் . ) " மாடக 

ஆடம்- 1. ஆமணக்கமாம் . 2. இருபது 
மாடகமாகுலிகோலக மட்டணுக்கம் பலினிய 
ரேணுகம் " ( தைல . தைலவ , உங . ) 2. தா 

படிகொண்ட ஓரளவு . 
நிய அளவையினொன்று ; அது : நான்குபிரஸ் ஆடம்பரம் -1. அலங்காரமான தோற்றம் . 
தங்கொண்டது .( த . நி . போ . உசு . ) ( இருபது ( உ - ம் .) " ஆடம்பரமன் வேடமகற்றி ” ( பாரத . 
படிகொண்ட அளவு என்பர்உவின் சிலோ . ) 3. ! அருச . தீர் . எ . ) 2 , இறமாப்பு . 3. இன்பம் . 


- 


டி 


ஆடகி 


347 


ஆடவை . 


கூசஅ 


ஆடுதல் . 


ம 


. 


ணவா . 


நி . 


4. கண்மடல் . 5. கோபம் . 6. தொடக்கம் . ஆடற்கூத்தியர்- அகக்கூத்தாடும்பதியிலார் . 
7. போர்ப்பறை , 8. யானைப்பிளிற்றொலி , (சிலப் , இந்திரவி . கு .. ) 
ஆடரி - சுப்பிரமணியன் . ( ஆடு : அரி - பகை .) ஆடனூல் - பரத நூல் . ( உ - ம் . ) " ஆடனூல் 
ஆடல் -1. அசைதல் , ( உ - ம் . ) “ ஆடுகேத 

வரம்புகண்டவராகி ” ( திருவி . கான் மாறி . எ . ) 
நத்தளவையுமன்னதே ” ( கந்தபு . திருநகர . ஆடாதொடை 
உசு . ) 2. அளைதல் . ( உ - ம் . ) " குருதியாடிய ஆடாதோடை - வட்டை யென்பாருமு 
கூருகிர்க்கொடுவிரல் (பத் திருமுரு . ருஉ . ) ளர் .) (உ - ம் .) " ஆடாதோடைப்பன்னமைய 
3. ஆளுதல் . ( உ - ம் .) " அகிலலோகமுமாடற் 

றுக்கும் " ( பதார்த்தகுண , ரு அசு . ) 

ரு அசு . ) ( ஆடுதொ 
குரியரென்று " ( பெரியபு . திருக்கூட் . ச . ) 4 . டா என்பதின் றிரிவென்பர் . ) 
கூத்தாடல் . ( உ - ம் . ) " பதமெடுத்திறையா ஆடி- 1. ஆடு என்னும் அடியாற் பிறந்த 
டல் (தணிகைப் நகா . எ.) ஆடுதல் . (உ - ம் .) ஒருவினையெச்சம் . 2. ஆதித்தன் கற்கடகவி 
" கூத்தொருவ - னாடலாற்பாடு பெறும் நான் 

ராசியில் நிற்கும் நான்காமாதம் . ( உ - ம் . ) " ஆ 
மணிக் . அரு .) 5. செய்தல் . ( உ - ம் . ) " ஆருமிது டிவைகாசித்திங்கள் ” (தணிகை. அகத்.கஎங . ) 
கேண்மின மராடுகளனேகி ” . ( கந்தபு . தாரக . 3. உத்திராடமுகூர்த்தம் ; அது பகலில் பன் 
க o அ . ) 6. சொல்லுதல் . ( உ - ம் . ) " யார்க்குநன் னிரண்டாம் நாழிகையின் பின்வரும் இரண்டு 
னயமாடல் செய்யுநாரதன் ” ( கந்தபு . தகரேறு . நாழிகைகொண்டமுகூர்த்தம் . ( உ - ம் . ) " ஆர 
உச . ) 7. ஸ்நாகஞ்செய்தல் . ( உ - ம் . ) " அத்தகு ன்பாம்ப நுடமகம்புட்புனலாடி ” ( விதாக . கு 
வரைப்பினெழுசுனையாடி ” ( தணிகைப் . புரா ணாகுண . எங . ) 4. உத்திராடநாள் . ( சூ . மிக 

எஎ . ) 8. நட்புரை 9. புணர்தல் . ண் . க : எசு . ) 5. கண்ணாடி . ( உ - ம் . ) வேலை 
( உ - ம் .) " தடங்கண்கள் குவளைபூப்பத்தைய யந்தலைவன் காலை யொண்பகலாடிகாட்டவு 
லோடாடுமன்றே ” (சிந்தா . காந் . கூசுஎ . ) 10 . மைமகனங்கணுற்றான் ” ( கந்தபு . திருவவ . 
பொருதல் . ( உ - ம் . ) " ஆடலந்தொழின்மேற் கக .) 6. காற்று . 7. கூத்தாடுவோன் . ( உ - ம் . ) 
கொண்டே ” ( கந்தபு. தகரே . உக . 11. விளை 

" மணிப்பையரவினாடி ” ( பாரத . அருச் . தவ 
யாட்டு . ( உ - ம் . ) " கழங்குகந்து கமம் மனையாட கககூ . ) 
லும் " ( பாரத . சம்பவ உ எ . ) 12. வீரம் . ஆடிக்கரு - ஆடி மாசத்திலுண்டாகும் கரு 
( உ - ம் . ) " ஆடன்மொய்ம்புடையோன் - பேர மேகம் , இதனால் , பின் மழை உண்டு இல்லை 
ழற்பொறிகதுவுறநோக்கியே ” ( கந்தபு . தா என்பது அறியப்படும். (உ - ம் .) “ ஆடிக்கரு அ 
ரக . அங . ) 13. வெற்றி . ( உ -- ம் .) " ஆங்பெதிர் ழிந்தால்மழைகுறைந்து போம் . ” ( வழக் . ) 
விடிலொன்றாடலங்கையினாயகாலை -வாங்கிடி ஆடிடம்-- விளையாடுமிடம் . ( மணிமேக . ) 
லொன்றிரண்டு மந்திரத்த துவால் ” ( இரகு . ஆடிப்பட்டம்- ஆடிப்பருவத்திற்பயிரிடல் . 
அயனெழு . ககஅ . ) 

ஆடு - 1. ஆடென்னேவலுந் தெரிநிலைவி 
ஆடலார் - ( 

- நடனமுடையவர் . (உ - ம் . ) "பானைப்பகுதியும் வினைத்தொகையும் . 2 . 
டலாராடலார் ” ( தேவார . பந்தணை நல்லூர்.உ . நாற்கால் விலங்கு . 3 . கூத்து . 4. கூர்மை . 
திருநாவு .) 

5. கொல்லுதல் . ( உ - ம் . ) " ஆடுகொள்வென் 
ஆடலை -1 . பூவில்லா மரம் . 2. பூவிளா. 

றி ” ( புறநா . சுஎ . ) 6. கொல்லுதல் போலவ 
ஆடவர் -1 . ஆண்மக்கள் . ( உ - ம் . ) " காவ 

ருத்துதல் . ( உ - ம் . ) " ஆடுறுபசியினோர 
லாடவர் தம்முடனுதித்திடார் ” ( கந்தபு . மா 

கண்டுழி ” ( கந்தபு . தெய் . கரு . ) 7. மறியாடு . 
ர்க் . சுக .) 2. விவாகஞ்செய்யும் பருவமடைந்த 

8. மேடவிராசி . ( உ - ம் .) " வெந்திறலரியே 
ஆண் மக்கள் . ( உ - ம் .) " சிறார் குழாமு 

றாடு ( சரசோ. சோடச . சுரு . ) 9. வெற்றி . 
வர்குழாமும்வாட்கணரிவையர்குழாமும் ” ( கந் 

( உ - ம் . ) " ஆடுதுவன் றுவிழவினாடார்த்தன் 
தபு . மேரு . உஉ . ) 

றே ” ( மதுரைக். சஉ அ . ) 
ஆடவவிருத்தம் நாற்பத்தெட்டு வயசிற்கும் 

ஆடுகம் - ஆடுவேம் . ( ஐங்குறு . ) 
அறுபது வயசிற்குமிடையிலுள்ள பருவம் . 

டுகால் - கிணறு முதலியவைகளிலே நீரி 
ஆடவள் -1 . விருத்தை . 2. விவாகஞ்செய் ருக்கும்படி நடப்பட்டமரம் . ( துலாநின்று ஆ 

றைத்தற்கு ஏற்றப்படுந் துலாவைத் தாங்கியி 
யும்பருவமடைந்த பெண் . 

இங்காலென்றபடி . ) 
ஆடவை -1. ஒரேவல் . 2. நிருத்தசவை . ஆடுதல் - 1. அசைதல் . ( உ - ம் . ) " ஆடிய 
3. பெண் . 4. மிதுனராசி . ( திவாகர.க . பக் . ) கறங்குபோல் ” ( தாயுமான . சித்தர்கணம் , எ . ) 


மாட 


348 


ஆடை . 


கூசாக . 


ஆண்டகைமை . 


தல் . 


2. உடனாதல் , ( சிலப் . கனாத்தி . சு கூ . உரை . ) ஆடையொட்டி -1 . சேலைப்பேன் . 2. பேய் 
3. கூத்தாடுதல் . ( உ - ம் .) ஆனந்த வெள்ள ப்புல் . [ ஆடை - சேலை . ஒட்டி - ஒட்டுவது . ) 
மேயென்றென்று பாடினேனாடினேன் ” ( தாயு 
மான . சுகவாரி . எ . ) 4. செய்தல் . ( உ - ம் .) " அ 

ஆடோபம் - 1. இறுமாப்பு . 2. பாக்கை 
னந்தலாடேல் . ( ஆத்திசூடி .)5 சொல்லுதல் . டொவ .) 

3. வாயுக்கொள்ளுதல் . 4. வீங்குகை . ( சூ 
6. ஸ்நாகஞ்செய்தல் . ( உ - ம் .) " இந்த கற்றைல் 
நாலுநாட்கொருகாலிட் டொருவருடமாடிட " ஆண்- 1. ஆண்பால் . ( உ - ம் . ) " ஆண் 
(தைல . தைலவ . கூ எ . ) 7. பூசுதல் . ( உ - ம் .) பெண்ணுருவாகி ” ( கந்தபு . கடவுள் . உ . ) 2 
" வெண்பளிதாறுஞ்சாந்தச் சேறாடி ” ( கந்தபு . ஆண்மகன் , 3. ஒருமரம் . ( உ - ம் .) " ஆண்டி 
காமத . க o க . ) 8. பொருதல் . 9. விளையாடு நிழலோம்பியமர் துயின் மகண்மாவை ” ( தணி 

கை , வீரா . சு அ .) 4. தலைமை , ( உ - ம் .) " ஆணா 
ஆடுதின்னாப்பாலை - 1. ஒருவகைச் செடி ... குமாறு முகத்தெனத்தனே " ( சிவதரு . சுவர் . 
2. புழுக்கொல்லி . ( ஆட்டினாலே தின்னப்பு உஉ ங ,) 
டாதது என்றபடி .) 

ஆண்கடன் - ஆண் மக்கள் தொழில் . ( உ - ம் . ) 
ஆடுதின்னாப்பாளை - ஆடு தின்னாப்பாலை . " நினைத்துநீங்குதலாண் கடன் . ( சிந்தா . பது . 
ஆடு தீண்டாப்பாளை - ஆடு தின்னாப்பாளை . 

உஙரு . ) 
( உ - ம் . ) ( பதார்த்தகுண . கூக்க . முகம் .) ஆண்கிரகம் - ஆண்கோள் ; அவை : செவ் 
ஆடுதுறை - ஓரூர் . ( புறநா . ) 

வாய் , வியாழம் , சூரியன் என்பன . இவை " த 
ஆடுமாலை யௌ வாஸ்திரி 

ரை மகன் பொன் கதிராண் ” என்னும் . விதரக . 

பஞ்சாங் . கஎ - ஞ் செய்யுளாற் பெறப்படும் . 
ஆடுஉ - ஆண் மகன் . ( உ - ம் . ) " ஆங்குருநா 
ட்டுறைபவரோர் பொழுதின் யாய்பாலாடூஉவு 

ஆண்குமஞ்சான் - குங்குலியம் . 
மகடூஉவுமாகத்தோன்றி ” ( கந்தபு . அண்ட ஆண்குறி ஆணைக்குறிச்கும் விசேட உறு 
கோ . ந.அ. ) 

ப்பு . ( உ -ம் . ) " மும்மலம்விட்டோர் தம்மாண் 
ஆடூஉக்குணம் - ஆடவருக்குரிய பிரதாநகு குறியறுத்திட்டொல்லை ” ( கூர்மபு . பிராயச் . 
ணங்கள் . அவை : அறிவு, நிறை , ஓர்ப்பு , கடை கூ . உ ) 
ப்பிடியென்பன . அறிவு, எப்பொருளாயினும் 

ஆண்கோள் -- ஆண்கிரகம் . 
அப்பொருட்கண் நின்று அம்மெய்ம்மையை 

ஆண்சத்தி - சிவனுக்குரிய நால்வகைச்சத் 
யுணர்வது , நிறை , " காப்பன காத்துக்கடிவன 

( உ - ம் .)" சிவ 
கடிந்து ஒழுகும் ஒழுக்கம் ” ஓர்ப்பு , " ஒருபொதிகளுள் ஒருவராகிய திருமால் . (உ 
ளையா ராய்ந்துணர்தல் ” கடைப்பிடி , " கொ 

பெருமானுடைய அருட்சத்தியெனப்படுமின் 
ண்ட பொருண்மறவாமை " ( இறையனா. உ . 

பசத்தியுமையென்றும் , அழித்தற்சத்தி ஐயை 

யென்றும்,சீற்றச்சத்தி காளியென்றும் , ஆண் 
உரை, ) { நிறை , பொறை , தேற்றம் , நீதி , சா 

சத்தி அரியென்றுங்கூறப்படும் . ( கந்தபு .நவ . 
ல்பு என்னும் ஐந்தும் ஆடவர்க்குரிய ஐங்குண 
ங்களாமென்பதுமொன்று . ) 

சகூ - ம் பச் ) 
ஆடூஉவறிசொல் 

ஆண் செருப்படி- சிறுசெருப்படிப்பூண்டு . 
உயர்திணை யாண்பா 
லென்பதனை அறிவிக்கும்ன கரவீற்றுச்சொல் . ஆண்டகை -1 . அரசன் . 2. ஆண்டன்மை . 
( உ - ம் .) " னஃசானொற்றேயாடூஉ வறிசொல் ( உ - ம் .) " ஆண்டகைமள்ளர் ” ( கந்தபு . ஆற்று . 
( தொல் , சொல் , ரு . ) 

ங.க. ) 3. ஆளும் அதிகாரப்பெருமையுடை 

யோன் . ( உ - ம் .) “ மன்னுயிர்க்குயிராய்நின்ற 
ஆடை - 1.உறையும்பாலில் மேலே எழும்பும் 

வாண்டகையுணர்வுநல்கி ” ( கந்தபு . உருத்தி 
நெய்ப்பற்றுள்ள ஏடு ( போர்வை ) ( உ - ம் . ) " இ 

ரர்கேள்வி . ரு . ) 4 , பெருமையிற்சிறந்தோன் . 
டையர் தமிற்பாலாடை கவர்ந்தானிவனென் 

( உ - ம் .) " அசைவுநீ இமயங்கிச்சோருமாண்ட 
னா - வடைவுறு தம்பாலாடையளித்தார் ” ( சே 

கையசுவத்தாமன் ” ( சேதுபு, அசுவத் . கூக . ) 
துபு . கோடி.எ O.) 2. சேலை . ( கடம் உதாரணம் 

5. வீரன் . ( உ - ம் . ) " அண்டர்பிரானளித்தசி 
பார் . ) 3. நீர்ப்பதார்த்தத்திலே மேற்பக்கம 
கப்படர்ந்திருக்கும் போர்வை . 4. நேத்திரபட ) லையாண்டகையை ” ( பாரத . அருச்சுநன் நீர் . 
லம் , 5. பதினான்காம் நட்சத்திரமாகிய சித்தி 

ஙக . ) 
ரைநாள் . ( சூ . நிகண் . க : எங . ) 6. பனங்கிழ ஆண்டகைமை -1 , ஆண்டன்மை . ( உ - ம் . ) 
ங்கினுட்டோல் . 

ஆண்டகைமைக்கங்கிவிழிமிகையாமென்ற 


கு 


349 


ஆண்டி. 


ககள். ) 


ஆண்டலை - 1. கோழிப்பறவை . ( உ - ம் . ) / “ 

கூடு 

ஆண்மரம் . 
ணியாததுதவில் (தணிகைப்பு .வள்ளி. ககஎ . ) ஆண்டிச்சி- யாசகத்தி . ( உ - ம் . ) " ஒருதோ 
2. வீரம் . 

ழன் மகமாய்க்கொண்ட ஆரமிகுமனைக்கிழத் 
ஆண்டகையோர் - ஆண்மக்கள் . ( உ - ம் . ) தியாண்டிச்சிவடிவுகொண்டாள் ( தண்ட . 
" ஆண்டகையோர்களுமகன்றுசிந்தினார் ” ( கந் எ .. ) 
தபு . மார்க்கண்டேய . அச .) 

ஆண்டு --1 . அவ்விடம் . ( உ - ம் . ) " ஆண்டி 
ஆண்டமை - ஆண்ட தன்மை . ( உ - ம் . ) " - லெடுத்தவராமிவர் ” ( திருக்கோ. உசு க .) 2 . 
களவறுத்து நின்றாண்டமைகருத்தினுட்கசிக் ஆள் என்னும் பகுதியடியாற்பிறந்த செய்து 
துணர்ந்திருந்தேயும் ” (திருவாச .திருச்ச.கூ. ரு .) என்னும்வாய்பாட்டு ஒருவினையெச்சம் .(உ - ம் .) 

" பன்னெடுங்காலமிந்தப் பாரினையாண்டு ” 
“ ஆண்டலையுயர்த்தவன் (கந்தபு. தெய்வ.எ .) (உ - ம் .) “ உடுத்தாடையில்லாதார் நீராட்டும் 

. . 
2. படைத்தலைவன் . 3. பூவில்லாமரம் . 

பெண்டீர் - தொடுத்தாண்டவைப் போர்புக 
ஆண்டலைக்கொடி - தலை யாண் மகன்றலை லும் ” ( திரிகடு , எக. ) 4. வருடம் . ( உ - ம் . ) 
யும் , உடல் புள்ளின் வடிவுமாக எழுதினகொ " 

" ஆண்டுபன்னிரண்டாமளவு " ( கந்தபு . வள் . 
டி ; இது : பேய் முதலியன பலியை நுகராமற் 

உஙக . ) 
கட்டப்படுவது . ( திருமுரு . உஉ எ . உரை . 

ர . ) ஆண்டை -- 1 . அடிமைவைத்தாளுவோன் , 
ஆண்டலைக் கொடியுயர்த்தோன் - சுப்பிர எசமான் . ( உ - ம் . ) " கார்க்குழலிழையாடன்மே 
மணியன் . ( சூ . நிகண் . க : உ .. ) ( ஆண்டலை- ற்கண் சிவந்து கறுத்தாண்டை சீறிடவே ”) பறா 
கோழி . ) 

ளைப்பள் . அக . ) 2. அவ்விடம் . ( உ - ம் . ) " சூத் 
ஆண்டலைப்பறவை - ஆண் மகனது தலை திரத்துட்பொருளன்றியுமாண்டைக்கு ”(நன் . 
போன்றவடிவமுள்ள ஒருவகைப்பட்சி .(மணி பொதுப் . உங .) 3. தேட்கொடுக்கிப்பூண்டு . 
மே . பக் . ருகூ. 

ஆண்டையர் - 1. அவ்விடத்தவர். ( உ - ம் . ) 
ஆண்டலையடுப்பு - ஆண்டலைப்புள் வடிவா காண்டகுமிமைப்பிலராகிக்காட்சியா 
கப்பண்ணிப்பறக்கவிட உச்சியைக்கொத்தி ண்டையர் திரிகுவார்க் ககற்றுமையமே ” ( இ 
மூளையைக்கடிக்கும் பொறிநிரைகள் . ( உ - ம் . ) ரகு . நகர . கக . ) 2. மனிதர் . 
" ஆண்டலையடுப்பும் ” (சிலப் . அடைக் , உக்க 

ஆண்டொழில் - பராக்கிரமவேலை . 
ஆண்டவரசு - திருநாவுக்கரசு நாயனார் . 

ஆண்டொழின்மைந்தன் - அருச்சுநன் , ( பிங் 
( உ - ம் .) " பந்தர்பலவாண்டவரசெனும்பெய 
ராற்பண்ணினமை " ( பெரியபு . திருநாவு . 

கல . எசங . ) 
உ 0 க . ) 

ஆண்டனை பூம்பாளையுடைய தாய்க்காயா 
ஆண்டவன் -1 . அரசன் . ( உ - ம் . ) " ஆண் 

துநிற்கும்பனை . ( உ - ம் . ) குரும்பையாண் 

பெண்பனையீனு மென்னும் வாய்மைகுலவுத 
டவன்களிற்றின் கரநிகர் தாரை ” ( பாரத.கா 
ண்ட . ருஉ . ) 2 .. ஆளுகை செய்தவன் . 3. கட 

லால் ” ( பெரியபு . திருஞாந . க.அ .. )) 
வுள் . ( உ - ம் .) " ஆண்டவனாரணன் கம்பனென் ஆண்பால் -1 . ஆண்டன்மை . 2. ( இலக் 
றேத்த ” ( கம்பரங் . கூ .0 . ) 

கணம் . ) உயர் திணையொருமையாண்பகுதிச் 
ஆண்டளப்பான் - வியாழன் . ( உ - ம் . ) " மா 

சொல் . ( நன் . பெயரி . ரு . உரை ) 
ணியவிருவோர் தங்கண் மொய்ம்பையாண்ட 

ஆண்பாற்பிள்ளைக்கவி ஆண்பிள்ளையை 
எப்பான் றன்பால் - விரவினருரைப்ப ” (சீகா 

க்குறித்துப்பாடப்படும் தொடர்நிலைச் செய்யு 
ழிப்பு . சூரியன். கூ .. ) ( ஆண்டு- வருடம் . அள 

ளாகியபிள்ளைக்கவி . 

அது : காப்பு முதல் 
ப்பான் - அளப்பவன் . ஒரிராசியில் ஒருவரு சிறுதேருருட்டல் ஈறாகப் பத்துறுப்புடை 
டம் நிற்போன் என்றபடி . ) 

யது . ( இலக்கணவி . அக . ) 
ஆண்டான் - 1.ஆண்டவன் . ( உ - ம் . ) “ இலங் ஆண்பிள்ளை -1. ஆண் குழந்தை . 2 . ஆண் 
கைவிலங்கவெய்தி - யாண்டானடிமைத்தொ மகன் . 3. சாமர்த்தியமுடையோன் , 4. தலை 
ழிலாற்றலிலாற்றலுண்டேல் ” ( இராமா , கட வன் , 
றா . சுஉ . ) 2. யசமாகன் 

ஆண்மகன் 1. ஆணிற்சிறந்தோன் . 2 . 
ஆண்டி - யாசகி , ( உ - ம் .) " ஏத்திரப்பாண் 

கணவன் . 3. மதன் . 4. மனிதன் . 
யென்வையமேற்கு இறைவன் { மறைசை . 

ஆண்மரம் - 1. அழிஞ்சில் , 2.உளவயிர 
* ச . ) 

முள்ள மரம் . ( சூ . நிகண் . சாரு எ . )3 . செம்மரம் . 


லா 


. ) 


350 


ஆணரசு . 


கூருக 


ஆணி , 


னது . 


களை 


ஆண்மாரி - கொற்றி போலும் ஆண்மையு யாணரசா - லத்திகணிவாகை முருங்கையி 
டையபெண் . 

வேற்றேறு நிம்பம் ” ( தைல . தைலவ.க .. ரு . ) 
ஆண்மை -1. ஆண்டன்மை . ( உ - ம் . ) " ஆ 
ண்மை திரிந்த பெண்மைக்கோலத்து ” ( சிலப் . 

ஆணவம் -1 . அதிகச்சிறுமை . 2. கோள 
கடலாடு . ருகா . ) 2. ஆளுந்தன்மை . ( உ - ம் . ) 

கபாஷாணம் ; இது : முப்பத்திரண்டுபாஷா 
" அருள்வலியாண்மைகல்வி ” ( சிந்தா, குண 

ணத்தொன்று . 3. தான் பெரியவனென்றெ 
மா . ஙகரு . ) 3.ஆளும திகாரம் . ( உ - ம் . ) " அட 

ண்ணும் அகங்காரகுணம் . ( உ - ம் . ) நானெ 
வியெங்கணும் வேட்டையாற்றங்கள் பேராண் 

ன் கின் றவாணவ மடைந்திட்டிருக்க " ( தாயு . 
மை ,நடவி ” ( பாரத . வார . கஉசு . ) 4. உடை 

சின் மயானந்தகுரு. ங .) 4. ( சைவசித்தாந் 
யாராந் தன்மை . ( உ - ம் . ) " புல்லறிவாண்மை 

தம் ) மும்மலங்களுள் ஒன்று ; அது : செம்பிற் 

களிம்பு போல ஆன்மாக்களில் அநாதியேயுட 
கடை " ( வள்ளுவர். ஙஙக . ) 5. உண்மை . 6 . 

ன் கலந்து நிற்பதாய் , ஒன்றேயாய் , ஆன்மாக் 
தைரியம் . ( உ - ம் .) " தொல்லாண்மைப்பாண் 

கடோறும் வெவ்வேறாய் , அவைகளுடைய 
டவர்க்குத் தூது போய்மீண்டதற்பின் ( பா 

அறிவையுந் தொழிலையும் மறைத்து என்று 
ரத . கிருட் . சக . ) 7. ம நமுயற்சி . 

தத்தங்காலவெல்லையிலே நீங்கும் அநேக சத் 
ண்மைச்சினைப்பெயர் - சினையுடைமை திகளுடையதாய்ச்சடமாயிருப்பது . ( சி . சி . 
யாகியநிமித்தம்பற்றி முடவன் , பெருங்கால உ : அ 0 . உரை .) ( ஆணவம் - அணுசம்பந்தமா 
ன் என்பவற்றிற்போல் ஆண்மையையுணர்த் 

ஆன்மா , சிறுமை . ஆன்மாக் 
ம் பெயர் . ( தொல் . பெய . உங . ) 

அணுத்தன்மைப்படுத்திநிற்றல்பற்றி 
ஆண்மைச்சினைழதப் பெயர் - முடக்கொ 

இப்பெயர் ததாயிற்று , சிவப் . உ . உ . உரை 
ற்றனிவன் , முடக்கொற்றனிவ்வெருது என் ஆணவமலம் - மும்மலத்தொன்று . 
ராற்போல்வன . ( நன் . பெய . உஎ . ) 

ஆணவமறைப்பு- மூலமலத்தடை . 
ஆண்மைத்தனம் ஆண்மைத்தன்மை . 

கட்டளையிடுகிறான் . இஃது , 
( உ - ம் . ) 

ஆணவேதி 
உன்னைக்கொன் றன்றுருவிலியாக் 
கினேன் - றன்னைக் கொல்லுவதாண்மைத்த மதத்தின் திரிபு . ( பி . வி : காரக , உ . உரை . ) 

ஆஞ்ஞாபயதியென்பர் . 

சமஸ்கிருதக்கிரியா 
ன மலால் ” ( அரிச்ச . விவாக . க அரு. ) 

ஆணன் -1 . ஆண்மையுடையோன். ( உ - ம் . ) 
ஆண்மைப்பொதுப்பெயர் - உயர்திணை 

" அரவாட்டியவாணனே " ( சிவதரு . சுவர்க்க 
யாண்பாலையும் அஃறிணையாண்பாலையும் ஏற் 

நாக . உஉஉ . ) 2. அன்புடையோன் . 
கும்பெயர் . சாத்தன் இவன் , சாத்தன் இவ் 
வெருது என்பவற்றிற்போல , ( நன் . உ அச . ஆணா ஒருமரம் . ( தொல் . எழுத் . உயிர் 
உரை . ) 

மய . உக . இளம் . ) 
ஆண்மைமுதற்பெயர் - ஆணினையுணர்த் ஆணாப்பிறந்தோன் -- 1 . ஆவாரை . 2 கழு 

க்காணி . 
தும் முதற்பெயர். " சாத்தன் ” என்பதிற்போ 
ல . ( நன் . உ அங . உரை. ) 

ஆணான் - ஆண் நட்சத்திரம் , அவை : பர 

கார்த்திகை , உரோகணி , புநர் பூசம் , பூசம் , 
ஆண்மைமுறைப் பெயர் - ஆணினையுணர்த் 
தும் முறைப்பெயர் . தந்தை என்பதிற் போல . அத்தம் , அதுடம் , திருவோணம் , பூரட்டாதி 

உத்திரட்டாதி என்னும் பத்து மாம் . 
( நன் . உஅங , உரை .) 

" பரணியழற்றேர்பூசங்களத்தம்பனையோண 
ஆண்வழி -- ஆண் சந்ததி . 

ம்பாத - முரசிவை யாண் என்னும் . விதாக . 
--சுரைக்கொடி , 

பஞ்சா. கஎ . கவியாற் பெறப்படும் . 
ஆணம் -- 1 . குழம்பு . ( பிங்கல .) 2. கொள் 

ஆணி -1 . அச்சாணி , ( உ - ம் . ) " உருள்பெ 
கலம் . 3. சிறுமை ( உ - ம் . ) " ஆணமில்சிந்தை ருந்தேர்க்கச்சாணியன்னாருடைத்து ” ( வள் , 
வீரன் ” ( கந்தபு . வீரவாகு கந்த . கூக . ( இஃது சுசுஎ ) 2. உரலினடித்துவாரத்தையடைக் 
ஆணகம் என்னும் வடமொழிச்சிதைவு . ) 4 . கும் மரக்கட்டை , 3. உரையாணி . 4. எல்லை . 
நேயம் . ( உ - ம் .) " அணமினெஞ்சத்தணி நீலக் 5. எழுதுமாணி . ( உ - ம் . ) " பித்திகைக்கொழு 
கண்ணார்க்கு " (நாலடி . பொதும. ச . ) 

முகையாணிகைக்கொண்டு ” ( சிலப் . வேனி , 
ஆணர் -1 . நன்மை , 2. பாணர் . 3 , வள ருரு . ) 6. ஒரு மரத்துண்டை அல்லது பலகை 

யை மற்றொன்றனோடுபொருத்து தற்கு இரு 
ஆணரசு- ஒருமரம் . 

ஒருமரம் . ( உ - ம் . ) " நெல்லி - ம்புமுதலியவைகளால் அகன்றதலையும் கூரி 


பரணி , 


ஆணகம் . 


மை . 


351 


ஆணை , 


கூருஉ 


ஆத்தாநமண்டபம் . 


நான்கனு 


ய நுதியு முடையதாய்ச் செய்யப் படுமது . ஆணைச்சக்கரம் இராசாங்கதத்துவம் . 
( உ - ம் .) " புகழாகவொட்டாதறையாணியாகு ஆணைத்தன்மை - ஆணையினியல்பு . ( உ - ம் . ) 
மே ” ( இரகு . திக் . உசு . )7. கதரரோகம் . அது , 

" தற்பரவடுகனாணைத்தன்மையா லலகையீட் 
பருக்கக்கல்லுகளின் மேனடத்தலாலும் முடம் .( கந்தபு . மேருப் . உக .) 
ட்கள் தைத்தொடி தலாலும் பாதத்தில் அரத் 
தைப்போலுமிருக்கின்ற முடிச்சுக்களையுண் 

ஆணையிடுதல் - 1. சத்தியமிடுதல் . 2. சப 
டாக்குவது . ( சீவரட் , கூ.கக.) 8. கருவிழியிலு 

தஞ்செய்தல் . 
டாகும் ஒருவிதப்பூரோகம் . ( சீவரட் . உ . சுரு . ) ஆணைவழிநிற்றல் - அரசன் கட்டளைப்படி 
9. கீலகம் . 10. ( தன்மை . 11. மேன்மை . 

நிற்றல் . 
12. வாட்பல்லு . ( 1 , 4, 12. சூணி . ) 

ஆத்தம் - 1. இட்டம் . (உ - ம் .) " ஆத்தமா 
ஆணிக்குருத்து - பனை தெங்கு முதலியவ 

ய்வளராநின்றது " ( ஞாகவா . சுக்கி . கூ. அ . ) 2 . 
ற்றின் மூலக்குருத்து . 

குருவுக்குச்செய்யும் பணிவிடை 

ளொன்று ; அது : குருவுக்குப்பிரியம்வர நட 
ஆணிச்செருக்கம் - லவண்பாஷாணம் . 

த்தல் . ( உ - ம் . ) ஆத்தமுயர்குருபரன் குற் 
து முப்பத்திரண்டு பாஷாணங்களிலொ 

றேவலே ” ( வேதா. கஉ , உரை . ) 3 . 
ன் 

பெற்றுக்கொள்ளுதல் , ( சூ . ) 
ஆணிடி - உருமேறு . ( கந்தபு . நகாழி . எஎ . 
உரை . ) 

ஆத்தர் - தலைவர் . ( உ - ம் . ) " ஓங்குலகை . 
ஆணித்தங்கம் - உயர்ந்த பொன் . யரித்து மளித்து மளிப்பவராத்தரென் 

று ” ( தி 
ஆணித்தரம் -1. உறுதி . 2 நல்லமுத்து . ருநூற் . கக . ) 
3. முதற்றாம் . 

ஆத்தல் - 1. அமைத்தல் . ( உ - ம் . ) " அடு 
ஆணிப்பூ கண்ணில் வரும் ஒரு ஞ்சமரமாத்து " ( பாரதவெண் . எருங .) 2 . 
ஆணிப்பூடு நோய் . 

கட்டுதல் , பிணித்தல் . ( உ - ம் . ) தண்டார 

ணிய 
ஆணிப்பொன் ஆணித் தங்கம் . ( உ - ம் . ) 

யத்து - ளங்காத்திருந்தாளை " (சிந்தா . கநக . 
" ஆணிப்பொனினாகியது ” ( இராமா. ஆரணி 

கூஉசு . ) ( யாத்தல் என்பதில் யகரங்கெட்டு 
மாரீ . உகக ) 

நின்றது . ) 
ஆணிழத்து- சிரேட்டமானமுத்து . 

ஆத்தன் -1. அருகன் . ( சூ . நிகண் . க : உ . ) 
ஆணிவேர் - மூலவேர் . 

2. உள்ள பொருளைக் கூறுவோன் . ( சைவப் . 
ஆணு 1. அன்பு . ( மணிமே . பக் . உ .) 2. உஉ .) 3. உள்ளவன் . 4. சிவன் . (உ - ம் .) " ஆத் 
இனிமை . 3. நன்மை . ( உ - ம் ) " ஆணுமைந்த 

தன மர்ந்தவகன் கிரிகண்ணி ” ( கந்தபு . மகா 
ர்கடேறுவானாறு பார்த்தயர்வார் ” ( கந்தபு . 

சாத் . சுச . ) 5. தக்கவன் . ( உ - ம் . ) " ஆத்தனூ 
மகே . நகர்பு . கூக .) 

ன்று மடிதொறும் " ( கந்தபு . காவலா . . ) 6 . 
ஆணெழுத்து - 1.ஆண்பாற்படும் எழுத்து ; 

நண்பன் . 7. நம்பப்படுவோன் . ( சைவப்.உஉ .) 
அவை : குற்றெழுத்துக்கள் ஐந்தும் , இஃது ( கவம் 
ஆடூஉக்குறில் ” என்னும் ( இலக்கண விளக், ஆத்தா - அணி துணாம 

ஜாமரம் . 
எஎ ங -ஞ்சூத்திரத்தாற்பெறப்படும் . ) 2. உயி ஆத்தாடியுள்ளான் 
ர்பன்னிரண்கமென்பர் . ( பிங்கல . கூரு அ .) 

ஒரு குருவி . 

ஆஸ்தாதசந்தோஷம் - 1. கோணங்கித்த 
ஆணை 1. அடையாளம் . ( பிங்கல . 

( பிங்கல . ன்மை . 2 , விகடக்கூத் . 
ஙககூ 0 . ) 2. ஆஞ்ஞை, சட்டளை . ( உ - ம் . )" நா 
யகனாணையாலே நடத்திடுஞ்சகத்தையெல் 

ஆஸ்தாநசந்தோஷி - கோணங்கி . 
லாம் ” ( சி . சி . உ : நிச . ) 3. ஆளும திகாரம் . 

ஆத்தா நம் -1 . ஆபத்து . 2. இடம் . 3. கோ 
( உ - ம் ) " அரும்பதி செல்வம் நல்கியாணையும் புரலாயில் . ( பிங்கல . சுகூரு .) 4. தங்குமிடம் , 
வைப்பன் ” ( சி.சி. உ : உக. ) 4. ஏவல் . ( பி பலரும் வந்து இருத்தற்குரிய சிறந்தவி . 
ங்கல . கூகங O ) 5. சத்தியம் . ( உ - ம் . ) " மறு மணிமே . ) 5. தருமசபை , இராசசபை 
த்துரையலாணை நமதென்றான் " ( கந்தபு . மா 

7. பிரயாசம் . ( 2 , 4 , 5 , 9 , 7. சூஷா நீ..) 
ர்க் . ருக . ) 6. சபதம் . 7. தடுத்தல் . ( பிங்கல . 
கூக x 0. ) 8. நிக்கிரகவ நுக்கிரக கர்த்திருத்து 

ஆத்தாநமண்டபம் -1 . கோபுரவாசலிலுள் 
வம் . ( சி . சி . உ : ஙக . ஞாகப் .) 9. மெய் . ( பிங் 

ள மண்டபம் . 2.சபை கூடுஞ்சாலை . ( சூக்ஷா 
கல . கககூ 0.) 10. வெற்றி . ( பிங்கல ங ககூ .) ணைவ . ) 


352 


ஆத்திசூடி . 


நகா 


ஆத்தியான்மிகம் . 


ஆத்தா நீ - சபைகூடுமிடம் .( இது அத்தா ளுள் ஒன்று . ( இது , நூலின் முதற்செய்யுளி 
ணியென மருவிவழங்குகின்றது . ( சூஜா நீ . ) ன் முதலாற் பெற்ற பெயர் . நன்னூலில் " மு 
ஆத்தா நீமண்டபம் சபை கூடுஞ்சாலை . 

தனிமித்தினு ” மென்பது விதி . ) 2. சிவன் . 
( சூஷா நீணை .. 
வ . ) 

( உ - ம் . ) " ஆத்திசூடியமர்ந்ததேவனை ” 

சூடி . காப்பு .) ( ஆத்தி - ஆத்திப்பூமாலை . சூடி 
ஆத்தாள் - பார்வதிதேவி . ( உ - ம் . ) " ஆத்தா தரிப்பவன் .) 
ளையெங்கள பிராமவல்லியை 

( அபிராமி . 

ஆத்திட்டி - நீர்முள்ளிச்செடி . 
காக .) 2. தாய் . ( உ - ம் . ) " அப்பனிரந்துண்ண 
யாத் தாண் மலை நீலி (தனிப்பா.காளமே.எசு . 

ஆத்திமாலை - சோழர்களுக்குரிய அடையா 

ள மாலை . (மணிமே . பக் . கூ எ .) 
[ இஃது சூஷா என்னும் வடமொழியினின் 
று பிறந்தது போலும் . சூஷா - ஆதரவு , பற் கத்துள் ஒன்று . ( கூர்மபு . பதிக . கூ . கூ . உரை . ) 

ஆத்தியந்தப்பிரளயம் --- நால்வகையொடுக் 
றுக்கோடு . ) 

ஆத்தியர்திகம் ஆதிதொடங்கி அந்தம்வ 
ஆத்தி- ஒருமாம் . ( உ - ம் .) " சம்புமகிழா ரைக்குமுள்ளது . ( உ - ம் .) " ஆத்தியந் திகதுக் 
த்தி " ( சைவச . பொது . உக . ) அது , திருவா கவிச்சேதமோ ” ( சி . சி . வரலாறு . ) ( சூதி - மு 
த்தி காட்டாத்தியென இருவகைப்படும் . 

தல் . சூதிகள் - முடிவு . ) 
ஆஸ்தி -1. ஆதனம் . 2. சம்பத்து . 3. பா 
க்கியம் . 

ஆத்தியன் - சிவன் . ( ஆதியிலுள்ளவன் என் 
ஆத்திக்கனி-- வெருசஞ்செடி . 

றபடி . ) ( சூதி - ய - ஒருவிகுதி .) ( ஆத்திமா 
ஆத்திக்கியம் - கடவுளுண்டென்னும் விசுவா 

லையணிந்தவன் என்றும் பொருள்படும் . ) 
சம் , தேவயத்தி . ( உ - ம் . ) " நியமமாவது - தபசு 

ஆத்தியாத்மிகசாத்திரம் - அத்தியான் மிக 
சந்தோஷம் , ஆத்திக்கியம் , தாநம் , ஈசுவரபூ நூல் . ( த.நி. போ . கச . ) அது : கபிலபதஞ் 
சை , ஞாநசாத்திரத்தைக் கேட்டல் ,இலச்சை , சலிவியாசரென்னும் முநிவர்களார்கிரமத்திற் 
புத்தி , செபம் , விரதம் எனப்பத்து விதம் ) சால்லப்பட்ட சாங்கியபாதஞ்சலவேதாந்த 
( சி . சி.அ: உக . சிவ 7 க் . ) [ இஃது ஆத்திகம் மென மூன்றுவகைப்படும் . சாங்கியம் : - நித் 
என்பதினின் றுவந்ததத்திதம் .)சூக . ) தியார் பலமான 

ஆத்திகம்-- 1. கடவுளுண்டென்னும் விசு திரயாத்மகப்பிரகிருதியே பஞ்சவிம்சதி தத் 
வாசம் . ( உ - ம் .) " ஆத்திகாசாரம்பண்ணு மறை 

துவாத் மகசகத்தாய் விவகரிப்பதே சம்சாரப 
நெறி ” ( த.நி. போ ஙருசு . பக்) 2. சமயாசாரத் 

ந்தமென்றும் சத்வாதிகுணத்திரயா நுக்கிரம 
திவன்பு . ( சி - லி . கிரி . ரு . தாற் . ) 3. தேவப் 

த்தால் சேத்துமப்பிரகிருதி , பித்தப்பிரகிருதி , 
த்தி . 4. யானைக்கூட்டம் . [ 1 , 3. சூக 

வாதப்பிரகிருதியினுள்ள சாந்திகுரோதமூடா 

திகுணயுத்தமான த்தம மத்திம அதமபு 
4. ஹாஜிகள் . இவை சஜி ஜி 

என்ப 

ருஷத்தியவர்ண நீதி முதலானவையுண்டெ 
வைகளினின்று வந்ததத்திதம் . ) 

ன்றுஞ்சொல்லும் , பாதஞ்சலம் : - இயமரியமா 
ஆத்திகன் -1. கடவுளும் புண்ணியபாவமுமு தி அஷ்டாங்க யோகத்தால் மநோநிச்சல சித் 
ண்டென் போன் . ( உ - ம் .) பொன்னுலகம்வே தியாமென்று சொல்லும். வேதாந்தம் : - பிர 
ந்தரகம்புண்ணியபாவம் புரிவார் என் மலனும் பஞ்சத்துக்குமித்தியாத்துவஞ்சாதித்து அத 
ண்டென்று நிச்சயித்தார் . இந்நிலமையாத்திக ஞாற் பாமாத்தும ஐக்கியத்துவம் வர்ணிக் 
ரே ” ( சைவச . பொது . சசு அ . உரை. ) 2. பச்கப்பட்டும் பாஸ் கரியம் மாயாவாதம் , சாத்தப் 

பிரமவாதம் , கிரீடாப்பிரமவாதம் என நான் 
திமான் . ( உ - ம் . ) ” சீராயவாத்திகர் தாந்திசழ் 
ஞாநயாகத்தா - லேராருஞ்சிவஞாநமெய்துவ 

குபேதமாம் . 
தற்சைய மில்லை ( சூத . எக்கி . பூ . 2 : ஙஉ . ) ஆத்தியான் மீகசிதாகமம்-- சிவசத்தியால் 
3. யானைக்கூட்டமுடையவன் . ( பாரதவெ ளக்கப்பட்ட சிற்சத்தியாகிய பரமான்ம 
ண் , எஙகூ ) 4. யானையிலேறிச்செல்வோன் , ஞாக ஆகமம் . 
( பாரத , வெண் . எஙக . ) ( 1 , 2. கழகம் , ஆத்தியான் மிகம் - 1. தாபத்திரயங்களு 

ளொன்று . 
4. ஹாஷிம்.) 

று . அது ! தன்னாலும் பிற ஆன்மா 
க்களாலும் வருவது . 

தவது . இது " தன்னாற்பிறராற் 
ஆத்தி கேடு-1 . ஒற்றுமை . 2. சத்துக்கேடு . 

தனக்குவருந்தீங்குநல மின்னாவிலங்காவக் 
ஆத்திசூடி - 1. ஒளலையார் செய்த நூல்க தேளெறுபு- சென்முதனீ - ரட்டைமாலவன் 


த் 


பற 


353 


ஆத்துமசன் , 


கூருச 


ஆத்துமவசன் . 


க 


வன் . ) 


தஜா ந : 


பா நா 


தே 


அன . ) 


முதலை மீனரவமாதியினாங் 

ரவமாதியினால் - கட்டமிங் கா ஆத்தும சுத்தி- ஐந்து சுத்தியினொன்று ; 
ன்மிக மேகாண் ) என்னும் சைவச . பொது . அது : பூதசுத்தி , அந்தரியாகம் , சமாதி என் 
ச . கஉ . உரையாற்பெறப்படும் . " ஆத்தியான் னும் மூன்றன் செகுதி . ( சைவச . பொது . 
மிகமாவது சடத்தோடு கூடிய சேதநம் வாயி ருமஉ உரை )விவேகசிந்தாமணிகாரர் " சௌ 
லாகவருவது ” என்றார் சிவஞாநமுநிவர் ( சிவ ச , ஆசம 5 , ஸ்தாந , பஸ்ம , ருத்திராக்ஷதார 
ஞாந் போ . உ . எ - ம் வெண்பா . சிவஞா. ) 2 . ணகவசமந்திர கலாநியாசதியா நாதிரசகைகளை 
பரமாத்து மசம்பந்தமுடையது . [ சூயா 

ச்செய்வதே " ஆத்மசுத்தி என்பர் .. 
திக : சுயி மேல் . சூதா- ஆன்மா . ஆத்துமசை - மகள் . ( சூதஜா : 
ஒருவித்தி. 

தான் , ஜா பிறந்தவள் . ) 
ஆத்தியேட்டிகை - கோயிற்கட்டிடத்திற்கு 

ஆத்துமஞ்ஞன் ஆத்துமாவை அறிந்த 
ஆதியில் வைக்கபடுஞ்செங்கல் . 
ஆந்தியை - துர்க்கை . ( சூ . ) 

வன் . ( சூ . 3 சூது- ஆன்மா , அறிந்து 
ஆத்தியோபாந்தம் - தொட்டு அந்தம் 

ஆத்மஞாநம் - ஆத்து மாவை அறிதல் . ( சூ 
வரைக்குமுள்ளது . [ சூஜெயாவாத : சூ 

அறிதல் . ] 
உலா 

ஆத்துமதத்துவஞ்ஞன் ஆத்து மதத்துவ 
ஆத்திரதம் - இஞ்சி . 

த்தை அறிந்தவன் . ( சூத் கூஜ :) 
ஆத்திரம் - 1. கோபவிரைவு . 2. விரைவு . 
( உ - ம் . ) " ஆத்திரம் வந்தவர் போலலையாமல் ஆத்துமதத்துவம் - ஆன்மதத்துவம் . ( சூ 
( தாயு . பாயப்புலி . ருகூ . ) ( தெலுங்கு . ) த -தகூப . ) 
ஆத்திரவம் 
ஆத்திரி ஆத்திரம் , 

ஆத்மதரிசகம் - கண்ணாடி .( சூத; + :) 
ஆத்திரியம் - 

ஆத்துமதரி சதம் -- ஆத்துமாவின் நிலையை 
ஆத்திரேயம் . ஒரு வடநூல் . இது 

Ga அறிதல் . [ சூத : சூது ; உல 
தாங்கமாகிய கற்பவகைகளுளொன்று . அத் ந 

ந - அறிதல் . ] 
திரிமுநிவராற் செய்யப்பட்டது . ( மணிமே . 

ஆத்துமதரிசம் கண்ணாடி . ( சூ.-: 
ச . பக் . ) 
ஆந்திரேயன்- 1. சந்திரன் , ( மணிமே . ) சூதங் , 2.0 . பார்வை . ) 
2. தத்தாத் திரயமும் . ( அத்திரிமகன் என ஆத்தும நிவேதநம் - தன்னைக்கொடுத்தல் . 
ப்பொருள் படும் ) 

ஆத்துமபுத்தி - தன்னறிவு. [ சூதவ - வி : 
ஆத்துமகத்தியை - தற்கொலை . ( சூ தவ 

சூ.த - தான் . ஷ 3 - அறிவு. ) 
கா : சூ -த- தான் , மதா . கொலை . ) 

ஆத்துமபூ- 1. சிவன் . 2. பிரமன் . 3 . 
ஆத்துமக்நநம்- தற்கொலை . ( சூத மந மன்மதன் ,4. வீட்டுனு. ( சூ தல -3 .) 
ந . சூத - தான . ஹந ந .. கொலை .) 

) 
ஆத்துமகம் -- ] . ஒருக்கு சேர்ந்திருக்குமது . 

ஆத்துமபோதம் - ஆத்து மஞாநம் . ( சூத 
( உ - ம் . ) “ மூலப்பிரகிருதியானது திரிகுணா 
த்து மகமாதலின் " ( சி . சி . க : கசு . சிவாச் , ) ஆத்துமம் - 1. அரத்தைச்செடி . 2. சீவ 
2. தன்மை . 3. பிறத்தல் . 4. வடிவம் . ( சூ செந்து , 3. சீவடத்துமா. 4. பிராணன் , 5 . 

மாம் . 
ஆத்துமகாதம் - தற்கொலை .( சூதவாது : 

ஆத்துமயோதி- 1. காமன் . 2. சிவன் . 3 . 

பிரமன் . 4. விட்டுணு . 
சூது - தான் . வாக 

சூதயொநி: சூ 

த- மகம் , தான் . யொ நி - பிறப்பிடம் ) 
ஆத்தும குப்தா -- பூனைக்காலிச்செடி . 
ஆத்துமகோஷம் - காகம் . 

ஆத்துமவசம் - தன்னையடக்குதல் , 
ஆத்துமசன் - புத்திரன் , சூ -3 :சூத- வன் . ( சூ . தவ : சூ -து- தான் . 

ஆத்துமவகன் - தன்னை யடக்கிக்கொள்ப 
தான் . 23 பிறந்தவன் . ) 

த- தான் . வ 
அடக்கிக்கொள்ளுதல் . ) 


வொய . ) 


தக . ) 


கொலை . ) 


354 


ஆத்மநேபதம் . 


கூருடு 


ஆதங்கம் . 


தா 


ருக்கி 


சுது தான் . வய - 


. ) [ சதா 


ஆத்துமா-- 1. அக்கிங் , 2 . 

ஆன்மா. 3. பலத்தைப் பயப்பது ... ( பி . வி . உசு . உரை . ) 
உடம்பு . 4. உறுதி . 5. கரடிக்குட்டி. 6.கா தன்பொருட்டுச் செய்யுந்தொழிலைக்குறிக்கும் 
ற்று . 7. சீவசெந்து . 8. சுபாவகுணம் . 9. வினைச்சொல் . ( பிரமோ . நி . சடு . ) 
சூரியன் . 10. தான் . 11. பிரமம் . 12. பிர 
யத்தினம் . 13. மகன் . ( சூதா.) 

ஆத்மட்பிரபோதம்- இருக்குவேத உபரி 

டதங்களுளொன்று . ( கூர்மபு . அட்டமூர் . 
ஆத்துமார்த்தம்-- 1. ஆத்துமலாபத்திற் உள் , உரை. ) 
குரியது . 2. தன்பொருட்டு, ( சூதா : ஆத்மப்பிராசாதம்- பஞ்சப்பிராசாத மந் 
தான் , க 

பொருட்டு . ) திரங்களுள் ஒன்று . ( த.நி. போ . உக கா . ) 
ஆத்துமாவச்சேதம்- ஆன்மாவின் விசேட ஆர்மம் - அதர்வணவேத உபநிடதங்களு 
குணம . ( உ - ம் . ) ஆத்து மாவச்சேதமாயி ளொன்று . ( கூர்மபு . அட்டமூ . உசு ரை . ) 

ற அகங்காரமே ” ( சி.சி. - : காரு . சிவாக் .) ஆத்மலக்கணம் - . ( வேதாந்தம் ) ஆத்துமா 
சுதா; சுவதே 

விசேடகுணம் ) லின இயல்பு ; அவ்வியல்புகள் , சத்து , சித்து , 
ஆத்தை - 1. என்றாள் . 2. ஓரதிசயவிரக் 

ஆநந்தம் என்பன . ( வாசுதேவ . சுஉ .) 
கச்சொல் . ( இஃது " கடா என்னும் ஆத்மவதம் - தற்கொலை. (சூதவய : 
மொழியின் விகாரம் போலும் .) 

கொலை . ) 
ஆத்மசத்தி -1. ஐம்பத்தொரு ருத்திரசத் 

ஆத்மாநஞ்சிநத்தி - தன்னைக் குத்தினான் 
திகளிலொருத்தி . ( வி - ணி . உ எ எ .) 2. தனது எனப் பொருள் படும் ஒரு வடமொழிவாக்கி 
சத்தி . (ுசி- வல்லமை .) 

யம் . ( பி . வி . காரச . சஉ . உரை . 
ஆத்மசுத்தி 

தா 
தன்னைச்சுத்தப்படுத்தல் . | _ந ) தன்னை . பந்தி - குத்தினான் .) 
( சூத -2 . ] 

ஆத்மா நந்தம்- சீவனானவன் 

சீவனானவன் தனது பிரி 
ஆத்மசொருபலக்கணபஞ்சகம் - ( வேதா 

யத்தைத் தநாதிவிடயங்களின் மேல் வைத்து 
ந்தம் . ஆன்மா வின சொரூப இலக்கணங்கள் 

அவைகளை இன்பமாய் அனுபவிக்குமிடத்து 
ஐந்தன் கூட்டம் . அவை : சத்து , சித்து , ஆக அநுபவிப்பானும் , அனுபவமுமாகிய இரண் 
ந்தம் , நித்தியம் , பூரணம் என்பன . அவற் டுமின்றி உதிக்கும் பயன் என்றபா . ( ஆத் 
றுள் ; அறிவேன் , அறியேன் என்பதிலும் , 

மாவை முன்னிட்டுவரும் ஆநந்தம் . ) ( வே 
காமாதி விருத்திதோன்றுமிடத்திலும் , தோ 

தா . சூ . ஙரு . ) ( சூதா - ஆநந்தம் .) 
ன்றாவிடத்திலும் , சாக்கிராதி அவத்தையி 
லும் தனக்கொருவாதையில்லாமல் உண் ஆத்மா நவாதரோகம் அடிவயிற்றிலே 
ன்பதே சத்துரூபமாம் . சர்வாவத்தையிலும் 

வேதனையைச் செய்கின்ற ஒருவகை வாத 
விஷயங்களை இடைவிடாதறிவதே சித்து ரூ 

கம் . ( சீவரட் . கசு 0. ) ( வயிற்றில் சத்தத்தை 
பமாம் . 

பரமப்பிரீதியில் விஷயமாவதே ஆ யுமுப்புதலையுந்தருதலால் வந்தபெயர் . ) 
நந்தரூபமாம் . சதோதிதமாவதே நித்தியரூ ஆத்மாரோபனம் முப்பத்திரண்டு உப 
பமாம் . சர்வ சம்பந்தத்துவமே பூரண ரூப சாரங்களுள் ஒன்று . த . நி . போ . ங.02 .) 
மாம் . ( த.நி. போ . கபகா . ) 

ஆத்மிகம் - ஆன் மசம்பந்தம் . ( வி - ணி . ) 
ஆத்மத்திரயம் - வேதாந்தம் ) மூவகை தா- இக - ஒருவிகுதி . ஆத்மா என்பதி 
ஆன்மாக்கள் , அவை ; சீவாத்துமா, அந்தராத் 

னின்று வந்ததத்திதம் .) 
து மா , பாமாதது மா என்பன . அவற்றுள் , தப் 
தாயபிண்டம் போலத் தேகங்கட்குள் ளேசம் ஆதக்க - ஆகக்கடவன . ( உ.-ம். ) " அ 
பந்தித்துச்சக லசமுசாரவிவகாரமுள்ளவனே 

ணுதல் " பார் . 
சீவாத்துமா . கமலபத்திரோதகம் போலச்ச ஆத்த - ஆகின்ற . ( உ -ம் . ) 
முசாரம் பொருந்தியும் பொருந்தாதவனே யில் " ( சந்தபு . திருவவ . சு கா . ) 
ந்தராத்து மா . லோக விவகாரத்துக்குச் சூரி ஆதங்கம் -1. அச்சம . ( உ - ம் . ) " ஆதங்கத் 
யன் எப்படிச்சாட்சிகனோ அப்படிச்சீவாந்தா தனறிசைக்கூற்று " (மறைசையந் . உ .. ) 
விவகாரசாட்சிகனே பரமாத்துமா . ( த.நி. 2. ஆபத்து . 3. உபத்திரவம் . ( உ - ம் . ) " 
போ . கக . ) 

பாபாதங்கமாற ” ( பாரத .அருச்சுநன் றீர் . அள .) 
ஆத்மநேபாதம் - கர்த்திரு கர்மணிக் கிரியா 4. கலகம் . 5. சுரநோய் . 6. தீங்கு . 7. நோய் . 


4 


( சு . 


ண் 


சகுகாலை 


355 


- 


ஆததம் . 


( நசு 


ஆதர் , 


உநு 


கா . ) 


8. வாத்தியவொலி . [ க : சூ ; தறை - ( கந்தபு . நகா . கூரு . உரை . ) 3. சேலை , 

4. நீளம் . 5. பார்வை , 6 : விரித்தல் . ( 1 , 

3 . 
ஆதஞ்சநம் - 1. அழித்தல் . 2. உபத்திர ஸந் 4 , 5 , 6 . த.நம : சூ ; தது - 
வம் . 3. திருப்தி செய்தல் . 4. தீங்கு . 5. பஸ்ம 

விரித்தல் . ) 
மாக்கல் . 6. பாலானது தயிராதற்கு உறையி 

ஆதநழர்த்தி -- ஆசகமூர்த்தி . 
டுதல்போல ஒன்றன் றன்மை 
ஒன்றன் றன்மை திரிந்து வேறா 

ஆதபத்திரகம் - குடை . ( ஈ.கவதர்கள் : 
தற்கு அதனோடு வேறொன்றைச் சேர்த்தல் . 
7. வேகம் . ( சூ.கஐ.ந :) 

தவ- வெய்யில் 

தக - சாப்பது . ) 
ஆதண் -- 1 . நோய் . 2. வருத்தம் . 

ஆதடாத்திரம் -1. குடை . ( உ - ம் . ) “ சுருக்கி 

யபூம்பட் - டாதபத்திரம்போன மனதாமரை 
ஆதண்டை - காற்றோட்டி . 

யடவி " ( பாரத . கிருட் , அஅ. ) 2. வெண்கு 
ஆத்தாயி கொடியவன் . ( உ - ம் . ) " கொடி டை . ( சூ . 

( சூ . நிகண் . எ . க எ .) [ சூ - வது : 
யவரென்றது , தீக்கொளுவுவார் , நஞ்சிடுவார் , 
கருவியிறகொல்வார் , களவர் , ஆறவைப்பார் , 

சூ - வ- வெய்யில் . 

த 

காப்பது .) 
சூறைகொள்வார் , பிறனில் விழைவாரென்றி ஆதடாத்தினர் --- சூரியர் . ( உ - ம் . ) " ஆதபத் 
வர் முதலாயினோரை ” வரைவட நூலார் தினர் பரிமுகர்வசுக்களன்னையர் ” ( கந்தபு . 
ஆத்தாயிகள் என்ப . ( வள் , துரும் . பரி ) 

( வள் , துரு 0 . பரி ) | அயனை . நீ . 2. ) [ சூதவ- கூத 
சூ.க காயிது ; சூத.த - பாந்த . ) 
ஆததாயிதை- ஆத்தாயியுடைய தன்மை . 

ஆதட நீயம் - ஒருவகைநெல் . 
[ சூக் காயிதா : சூக்தாயி - கொடியவன் . 

ஆதடம் -1. ஒளி . ( பிங்கல . ககக அ . ) 2 . 
தன்மை . ) 

குடை . 3. வெய்யில் . ( உ - ம் . ) " கவிகையிலா 
ஆதநம் -1 . ஆசநம் . ( உ - ம் . ) " ஆதகத்தி பங்காப்ப ” ( கந்தபு . தெய்வ . எக . 

.)( சூ ; தவ 
டையிருத்தி ” (தணிகை. நைமிச . கசு . ) 2 . 

பிரகாசம் . ) 
எண்வகையோகவுறுப்புகளினொன்று . அது : 
சுபத்திகம் , கோமுகம் , பதுமம் , வீரம் , கே 

ஆதபவாரணம் குடை . ( சூ தவவார 
சரி , பத்திரம் , முத்தம் , மயூரம் , சுகம் என ண ) : சூ.தவ- வெய்யில் . வாரண-தடுத் 
ஒன்பதாம் . அவற்றுள் , சுபத்திகம் , தொ தல் . ) 
டைக்கும் முழங்காற்கும் நடுவே இரண்டுள் 

ஆதடன் -1. சூரியன் , ( உ - ம் . ) " ஆதபன் 
எங் காலையுஞ்செலுத்தி இறுமாநதிருத்தல் . 

மதிர தலமார்யாவரும் 

( கந்தபு . 

தெய்வ , 
கோமுகம் , சக்கபக்கத்தில் இருகாற்பாட்டை நகஎ . ) 2. பிராமணன் , ( தவம் ) 
யுமாறி வைத்து அவ்விருகாற் பெருவிரலைக் 
கையிற் பிடித்திருத்தல் , பதுமம், இருதொ 

ஆதபாபாவம் - நிழல் . 
டைமேலுமிரண்டுள்ளங்காலையும் மாறத்தோ ( சதவாலாவம்: 

சூதாப 

வெய்யில் . க 
ன் றவைத்தல் . வீரம் , வலத் தொடையிலி மாவம் - இன்மை . ) 
டக்காற்பாட்டைசசேர்த்தி யிறுமாப்புற்றிரு 
த்தல் , கேசரி , பீசத்தின் கீழ் சீவனியிடத 

ஆதபோதகம் - கான சலம் . ( சூகவொ 
துப் பரட்டை வைத்து இடமுழங்கையை மு 

உக ; சூதவ- வெய்யில் . உஉக- சலம் .) 
ழந்தாளில் வைத்து அங்குலி விரித்து நாசி 

ஆதம் -1 . ஆதரவு , விருப்பு . ( உ - ம் . ) " ஆ 
யைப் பார்த்திருத்தல் . பத்திரம் , பீகத்தின் 

தமெய்தியின் ரஞ்சலித்தேத்தியே ” ( கந்தபு . 
கீழ் சீவனியிடத்து இருகாற்பாட்டையுமவை 

திருக்கலி . சக . ) 2. கூந்தற்பனை . 
த்து அவ்விருபதத்தையும் இருகையால் இ 
றுகப் பிடித்தசையா திருத்தல் . முத்தம் , இ 

ஆதம் போதி - செப்புகெருஞ்சிற்பூண்டு . 
ரற்பாட்டால் சீவனியை அழுத்திவலக் ஆதமிலி ஆதரவற்றவன் . ( உ - ம் . ) " ஆதரி 
காற்பாடு அப்பாட்டின் கீழழுந்த இருத்தல் , விநாயேனையல்லலறுத தாட்கொண்டு ( திரு 
மயூரம் , முழங்கையிரண்டும முந்திப்புறத்தில வாசக , கண்டபத்து ரு . ) 
ழுந்தப் புவியிற் கையூன்றிக கானீட்டித்தலை 

ஆதர் -1 . அறிவில்லா தவர் . ( உ - ம் . ) " முல்லை 
தமிரந் திருத்தல் , சுகம் , சுகமுந்திடமும் எவ் ப்பொன்னையுள்ளா 

மருளா தரித்திர தேர்ந் 
வா றிருக்கினெய்துமோ அவ்வாறிருத்தல் . நியார் " ( முல்லையந் . உக . ) 2. குருடர் . 


. 


356 - 


ஆதரிப்பு : 


கூறுஎ 


ஆதனுங்கன் 


[ 1 , 6 . 


9. ) 


ஆதர்வணன்-- அதர்வண வேதம்பயின்றோ ஆதல் -1 . ஆகுதல் . ( உ - ம் . ) " பணிவுடை 
ன் . ( அதர்வண என்பதினின்று வந்த தத்தி ய னின்சொலனாதல் ” (வள் . கரு . ) 2. ஆவது 
தபதம் . ) ( சுயவ - ண . ) 

என்னும் பொருள் படும் ஓரிடைச்சொல் . (உ - ம் .) 
ஆதர்வணிகன் ஆதர்வணன் . ( சுயவ - ம்பொன்னினாத 

" பொருந்து மோர் துலாத்தினாதலரைத் துலா 

றிருந்து காற்றுலாத்தினா 
ணிகள் : சுவபண : இக - ஒருவிகுதி . ) தலசதுரமாய்த்தகடுசெய்தே ” ( கூர்மபு . தாக . 
ஆதரம் -1 . அன்பு . ( உ - ம் . ) " எம்பா - லாதர 

சுரு. ) 3. உண்டாகுதல் . ( உ - ம். ) " ஆகலுமழி 
ங்கொடுதணிகைவெற்படைவரேல் ” ( கந்தபு . 

வுமுண்டோ ( பாரத . பதின் மூ . கருக . ) 4 . 

கல்வி நூல் . 5. கூத்து . 6. தரிசநம் . 7. நுணு 
வள்ளி . உஉ எ .) 2. ஆசை . ( உ - ம் . ) " கங்கையா 

க்கம் . 
ளிடத்திலாதரமெலிந்தகாலையிற் களிந்தவெ 
ற்பளித்த " ( பாரத . குருகுல , கக . ) 3. ஆரம் 

ஆதலை -1 உதவி . 2. தாபரிப்பு . 
பம் . 4. உபசாரம் . ( உ - ம் . ) " அன்புநீடியதத் 

ஆதவச்சுரம் - வெய்யில் வழிநடப்பதினால் 
தமிற்றிகழாதங்கள் பெருக்கினர் " ( கோயி 

உண்டாம் ஒருவகைச்சுரம் . ( சீவரட் . சாஎ .) 
ற்பு . இரணிய, கரு . ) 5. ஊர்.(பிங்கல . ஈஎரு . ) ( சதவ- வெய்யில் . ஜா - காய்ச்சல் . ) 
6. சிலம்பு . 7. மரக்கலக்கூலி . 8 சங்கை . ஆதவம் -1 . ஒளி . 2. குடை . 3. கொன் 

6. சூஉள. 7. சுதா : ச ; த J- கடத் றைப்பூ . ( இராசவைத்.) 4 . வெய்யில் . ( உ - ம் . ) 
சல் . ) 

ஆதவம்பனிமழையநிலத்தச்சுறாப் - பாதவ 
ஆதரவு -1. அன்பு . ( உ - ம் . ) " ஆதரவிலா 

மாமென ” ( கந்தபு . மார்க்க . கஎசு . ) 
தான்செய்யு நல்லவுமல்லவாகும் ” ( பிரபுலிங் . ஆதவன் - 1. சூரியன் . ( உ - ம் . ) " இருட்கா 
வசவண்ணர். சுச .) 2. ஆதாரம் . 3. உதவி . ர்க்குவன்றேர் - கடவாதவன் " ( கம்பரந் . சங .) 
( உ - ம் . ) " மூரிமதன் - கன்றினங்சா தரவாருள 2. பிராமணன் . 
ரோ " ( முல்லையந் ந அ . ) 4. தேற்றுதல் . ஆதளபாதளை -1. அதிகவருத்தம் . 2. மக 
5. பேரன்பு . ( உ - ம் . ) " தென்னாதரவாற்கயற் கலக்கம் . ( சுத - வாதம் . 
கண்ணி தலைவன் றன்னையருச்சித்து 31 ( 
விளை . உலவா . ச . ) 6 . விருப்பம் . ( உ - ம் . ) " 

ஆதளை -1 . ஆமணக்கு . 2. ஆயாசம் . ( அடி 
) 6. விருப்பம் . ( உ - ம் .) " ஆயற்றது எனப்பொருள் பலம் ஆதல் என்பத 
தரவுகொண்டேயலமந்தவைம்புலமாம் ” ( கந் 

ன்றிரிவு . ( க ; © - அடி . ) 3. எலியாமணக் 
தபு . மார்க்க . உக . ) 

கமரம் . 4. மாதுளை . ( உ - ம் . நைடத . அன்ன 
ஆதரிக்கை 

அன்பு செய்தல் . (உ - ம் . ) "ஆத்தைக் . உ அ . ) 
கமப்பத்தருமற் றாரணச்சுத்தருமுற்ற தரிக் 

ஆதன் -1. அருகன் . 2. அறிவில்லான் . 
கைக்கு ” (திருப்புகழ் . ருக 0. ) 

( உ - ம் . ) " என் முன் வந்து தரு - மன்னாதபோது ” 
ஆதரிசநம் - 1. கண்ணாடி . 2. வெளிப்ப ( கம்பரர் . எக . )3. உயிர். ( சூ . நிகண் . 2 : க o ரு .) 
டையாக்கள் . ( சூபவம் : சு ; உ - 4. குரு . (உ - ம் .) "ஈதனந்தம்பலந் தருமெச்ச 
காட்டு சல் . ) 

மென் - சா தனஞ்சந்தனமலராதியால் ” ( சேது . 
ஆதரிசம் -1 . கண்ணாடி , 2 , கையெழுத்தி பாலோ . கா .) 5. குருடன் . ( உ - ம் .) “ ஆதன் 
லுள்ள மூலப்பிரதி . 3. வியாக்கியாநம் . ( சூ பொருளானேன் " ( தேவார . திருவெண் 
உப 6 : சு ; உயி காட்டு தல் . ) ணெய் . சுந்த , ரு . ) [ 1 , 4. ஆப்தன் என்பதன் 

பகரங்கெட்டு ஆதன் என நின்றது போலும் . ) 
ஆதரித்தல் -- 1 . அன்புவைத்தல் . 2. ஆசை 

ஆதனம்- நிலைமை . 
கூர் தல் . 3. உதவிசெய்தல் . 4. உபசரித்தல் . 
( உ - ம் . ) " காந்தாரி நூறு மகவானகருப்பமொ 

ஒருசோன் . ( ஐங்குறு . க : 
ன்று - வேந்தா தரிக்கச் தரித்தாள் " { பாரத . 

வேட்கைப்பத்து . ) 
சம்பவ . அ . ) 5. சங்கித்தல் . 6 தாபரித்தல் . ஆதனழிசி-- ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டி 
7 தேற்றுதல் . 8. விரும்புதல் . ( உ - ம் . ) யன் நண்பருள் ஒருவன் . ( உ - ம் .) " ஆதன 

ஆதரித்தநற்குணங்கள் ” ( ஞாநவா . சியும் " ( புறநா . எச ) 
ராக் . எ . ) 

ஆதனுங்கன் - ஒரு கொடையாளி . ( உ - ம் . ) 
ஆதரிப்பு- அன்புவைத்தல் . ( உ - ம் . ) " ஆ " கல்விழியருவிவேங்கடங்கிழவோன் செல்வு 
ழிவலவனையா தரிப்பும் ”(நாலாயிர . திருவாய் . ழியெழா அல்லோமு தியனாதனுங்கன் ” ( புற 
எ 2 : ரு . ) 

நா . கூ அக . ) 


ஆதன வினி 


வை 


357 


ஆதாரம் . 


கூருஅ 


ளுதல் . 


க- .) 


ஆதனோரி- ஓரியென்னும்வள்ளல் , ( உ - ம் . ) | ரம் , சுவாதிட்டாரும் , மணிபூரகம் , அநாகதம் , 
" அடுபோரானாவாதனோரி " ( புறநா . கருகா . ) விசுத்தி , ஆஞ்ஞை என்பன . ( உ - ம் . ) " படர் 

ஆதாநம் -1. அடகு . 2 , எடுத்தல் . ( சி - லி , தருமிருமூன்றாயவாதாரம் பயிறரு பொருளு 
ஞாந . கஅ . தாற் . ) 3. ஏற்றுக்கொள் ணர்ந்தேகி ” ( சூத . சிவமா . க : கஅ .) 4. உட 
4. ஒளபாசநாக்கிநியாக்குதல் . 5. கருத்தரித் ம்பு . ( சூ . நிகண் . உ : அரு . ) 5. ( இடப்பொரு 
தல் . ( உ - ம் . ) " வேதாகமங்களுரை நூலின் வி 

லின்வி ளில் வரும் ) ஏழாம் வேற்றுமை .( உ - ம் .) 
ளம்புங்காலந்தனிலுரைத்த - வாதாநத்தினி ட்டாரவதியெயாடா தாரமென்றறிதேயொழி 
யல்பதனை ” ( சரசோதி . சோடச . க . ) 6. சரு யே ” ( வீரசோ, வேற்றுமை . க . ) 6 . காத்தல் , 
த்தரித்தற்பொருட்டுச் செய்யப்படும் ஓமம் . 7. கொள்கலம் . 8. தாங்குமது , தரிக்கு மது . 
7. சங்கற்பித்தல் , 8. செய்தல் , செய்து முடி 9. நிலை . 10. பாத்தி . 11. மரக்கலக்கூலி . 12 . 
த்தல் . ( உ - ம் .) " அங்கி - யா தாகமபயின மறை மழை . 13. வரம்பு . 14. வாய்க்கால் . [ 1 , 2 , 3 , 
யோர் " (சேதுபு . அத்... அ .) 9. தாபரும் , 4,5,6,7,8 , 9, 10 , 13 , 14. சூயார் . 11 . 
வைத்தல் , 10. பிறப்பித்தல் , 11. மந்திரத் சூதார் . 12. சூவலாரா . ) 
தினாலே நெருப்பைச்சுத்திபண்ணியுண்டாக் 
கல் . 12. யானை முழக்கம் . [ 1,2,4,5,6,7,9,11 . ஆதாரயோகம் - ஒருவகையோகம் . ( உ - ம் .) 
சூயா ... 8 , 10. ஈகா , 3 , 12. சுகா ந . ) 

" இப்படியறிந்து சேர்கைக்கியம்புமூலத்தைய 

ந்த- வொப்பிலாவெழுத்தைவிந்து நாதமோடு 
ஆதா நழகூர்த்தம்- க 

கருப்பா தாந முகூர்த் ச்சரித்து - அப்பரஞ்சோதிநோக்கியமைவதா 
தம் . (குமாரசு . ச . எ கூ .) ( சூயா நுஹதாரயோகம் ” ( த.நி. போ . கூ எக . பக். ) 

ஆதாரலக்கணை - ஆதாரத்துக்குரிய பெயர் 
ஆதாநிகம்- கருத்தரிக்கும் பொருட்டுச்செ ) ஆதேயத்தைக்கரு திநிற்பது , அது : கட்டில் 
ய்யுங்கிரியை . ( சூயா நிக : சூயா ந .) -சருத் 

கூப்பிட்ட 

என்புழி ஆதாரமாகிய கட்டிலி 
தரித்தல் . இக - ஒருவிகுதி . ) 

ன் பெயர் அதிலுள்ளபுருடனுக்கா தல் போல் 

து . ( சி . சி . பாயி . குருவண . ஞாநப் . ) 
ஆதாயம் - 1. இலக்கிருத்திற்குப் பதினொ 
ராமிடம் . ( சோதிடகடல் .) 2 இலாபம் , 3 . 

ஆதாளி - 1. அந்தர நிலையிலிருப்பவன் , 
நன்மை . 

மநக்கலக்கமுடையவன் . ( உ - ம் . ) " ஆதாளி 
ஆதாரகாரகம் - ( இலக்கணம் ) ஏழாம்வேற் யையொன் றறியேனையறத் -தீதாளியையாண் 
றுமைவினையோடு முடிவது , ( வீர, சோ . உப 

டது செப்பு மதோ " ( கந்தரனு. கூ . அ . ) 2. புர 
கார . க . ) 

ட்டல் , 3. பெருமைபாராட்டல் . ( உ - ம் . ) " ஆ 
ஆதாரசத்தி சிவசத்தியாலதிட்டிக்கப்ப தாளிவாயனை " ( திருப்பு . குரு எ. ) 4 , பேரொ 
ட்ட குண்டலினீசத்தி .(சி - லி . சரி.உக.தாற் ) ரிகோலாகல விழியாலே ( திருப்பு . கசுகூ . ) 

லி . 5. மநக்கலக்கம் . ( உ - ம் . ) " ஆதாளிகள்பு 
( உ - ம் . ) " இயங்குமா தாரசத்திபீடத்தினிரு 
ஏல் கூறும் - நயங்கொளு பிலிங்கந்தாபித்து " ஆதாளிக்காரன் - பெருமைபாராட்டுகோன் . 
( சூத . சிவமா . ச . கஎ . ) 

ஆதாளித்தல் - ஆயாசப்படுதல் . 
ஆதாரசுத்தி - இலயயோகஞ்செய்யப்பிரய 

ஆதாளிமன்னன் - கரடி . 
த்தகஞ்செய்யும்போது செய்யுஞ் சாதகங்களி 

ஆதாளை -- ஒருவகைச்செடி ,. 
ஒன்று ; அஃது : ஆதாரங்களாறினை யுஞ்சுத் 
திசெய்தல் , ( த . நி . போ . கூருங . ) 

ஆதி-- 1. அடகு . 2. அதிசயம் . 3. அரு 

கன் . ( சூ . நிக . க : Ⓡ . ) 4. ஆவல் . 5. ஆவா 
ஆதாரதண்டம் - முதுகெலும்பு . 

யெனப்பொருள்படும் ஒரு முன்னிலை வினை 
ஆதாரதீக்ஷை - சிவன் குருமூர்த்தங்கொ 
ண்டுசகலர்க்குச் செய்யுந்தீக்ஷை . ( ப.பா.கரு .) க்கு பின் மருது- போலாதியென்ன ” (கந்தபு . 

முற்று . ( உ - ம் . ) " எலா தியேகடுகமென்றுரை 
ஆதாரம் -1. ஆதரவு . ( உ - ம் . ) “ ஆதாரமி அசுரர்யாக . உசு . ) 6 , இடமாக்கல் . 7. இறை 
லேனருளைப்பெறவே - நீதானொருசற்று நினை வன் . 8. எசமான் , 9. எழுவாய் . 10. ஒரு 
திலையே ” (கந்தாது . உக . ) 2. இடம் , பற் தாளம் . 11. காய்ச்சற்பாஷாணம் . 12. கா 
றுக்கோடு , ( உ - ம் . ) " புணருமா தாரமும்புளி ரணம் . ( உ - ம் . ) புகைத - னாதியானவனல்கா 
னமாங்கதி - லணையுமாசேயமும் புளின ட்டலாகும் " ( சி.சி. அளவை . 10. ) 13. சிரு 
மே ” ( சேது , கந்த . அக . ) 3. உடம்பிலுள்ள ட்டிக்கடவுள் . ( உ - ம் . ) " அத்தி தியு பாதியுமா 
விசேடமான இடம் ; அவ்விடங்கள் : மூலா தா மங்கு " ( சிவஞாந போ . க : உ . வெண்பா . ) 


- 


, 


358 


ஆதிக்கமேகரோகம் . 


கூகுகூ 


ஆதிகாரணம் . 


சி 


ண 


( ஆகுபெயர் ) பிரமா . 14. சிவன் . ( உ - ம் .) "ஆளநீர்ச்சலம் போலவே நிறமும் வாசனையுமுள் 
திதன் னருளெய்தியவன்றிருப் - பாத தாமரை 
சூடிய " ( கந்தபு . திருக்கைலா . உஉ ) 15. சூ 

ளதாக இருக்கும் ஒருவகை மேகரோகம் . (சீவ . 

. 
த்திரம் . 16. சூரியன் , 17. திரோதாநசத்தி . 
( உ - ம் . ) " பரந்தபராபரையா திபரன திச்சை ” 

ஆதிக்கற்பேதம் - அன்னபேதி , 
(சிவப்பி , மங்கல . ...) 18. தொடக்கம் , ஆ.ம் 

ஆதிக்கன் -1 . உரிமைக்காரன் . 2. பெரிய 
பம் . ( உ - ம் .) " அந்தமுமாதியு மில்லா மறை 

வன் . மேன் மகன் . 3. முதன்மையானவன் . 
சையிலத்தார் தம்மேல் " ( மறைசை . காப்பு .) ஆதிக்கன்னாதம் - அன்னபேதி . 
19. தொன்மைவனப்பு ; அஃது : உரைவிரா ஆதிக்கியம் -1 . அதிகமாந்தன்மை . ( உ - ம் .) 
ய்ப்பழங்கதைப்பொருளாகச்செய்வது , அத சாத்து விதகுணாதிக்கியத்தால் ” ( சி.சி. 

உ : 
னைப்பெருந்தேவனார் பாரதம் முதலியனவற் 
றிற்காண்க . 20. நேரோடல் ( உ - ம் . ) " ஆதி மந்திராதிக்கியவித்தையை ” ( தாயு . மலை.அ.) 

ரு அ . சிவாக . ) 2. மேன்மை . ( உ - ம் .) " மெளம் 
வருகதிப்பரியும் " ( பாரத . இராய . கங O.) 21 . 
பதி , கடவுள் . ( உ - ம் .) " சொற்றவாதியுந்தோ ( சுபிக ): சூயிக என்பதினின்றுவந்த தத் 
முறுவான் றளை - யுற்றவாவியுமொனறல ” ( கந் திதபதம் . ) 
தபு . சுக்கிர . உஅ . ) 22. பழமை . ( பிங்கல . ஆதிக்குடி - சவர்க்காரம் . 
கூகஙஉ . ) 23. பிரதாநம் . ( உ - ம் . ) “ வியாகா 
மணிகண்டவாதிவிபுதர்கள் " ( கம்பாக். ளைப்பேதிக்கச்செய்வது . 

ஆதிக்குரு-- முப்பூ ; அது : பஞ்சலோகங்க 
சக . ) 24. புத்தன் . 25. போதல் , 26. மண்ட 
லமாயோடுகை 27. மநவருத்தம் . 28. மன 

ஆதிகட வுள் - முதற்கடவுள் . 
விருப்பம் . 29. மிருதபாஷாணம் . 30. முதல் . ஆதிகடுஞ்சனி- மகநட்சத்திரம் , 
31. முதலாம் பாகம் . 32. முதலியவை .(உ - ம் . ) ஆதிகம் -1 , சிறுகுறிஞ்சாக்கொடி . 2. மூ 
" இருக்காதி மறைமொழிந்தோன் ” ( பாரத. தலியன . (உ - ம் . ) “சீடற்குபதேசாதிகமும் ” 
சிறப்புப்பா . உங . ) 33. முதன்மை , சிரேட் 

( வேதா . சூ . கசு உ .) 
டம் . ( 2 - ம் . ) " பண்ணடீர் தமக்கு - மேமுறப் 
படுமறைக்கெலாமாதிபெற்றியலும்- ஓமெ 

ஆதிகமாதம்- அதிகமாதம் . ( உ - ம் .) " தலை 
ப்படுங்குடிலையே ” ( கந்தபு . அவைபுகு . கூசு .) 

யா முவாவிரண்டுட்பெறச் சங்கிரமித்தலன் 
34. முற்காலம் , ( உ - ம்.) " ஆதியின் மாறுகொ றேற் - றவையாமுவாவினிற்சங்கிரமித்தல்பி 
ண்டமர்செய்தாலென ” ( நந்தபு . மூன்றாநாட் 

றையி ரண்டாங் - குலையாது தயம்பெறு திங்க 
துரு .) 35. முன்னுள்ள பொருள் . (உ - ம்.)" வி தமென்றோதிக்கழித்தனரே " ( குணாகுண . 

ளையொள்ளியகுணிதக் - கலைவாணராதிகமா 
திமுதலுரைக்குஞ்- செயலினுக்கெலாமாதியா 
ய் " ( கந்தபு . அயனைச்சிறைபுரி , கஅ .) 36 . வரவு 

அக . ) ( அதிகம் ஆதிகம் என்று விகாரப்பட் 
நோக்குகை . 37. வாசஸ்தாநம் , 38. விட்டு டது .) 

ணு . ( உ - ம் .) " காதிய திறனரகாசுரன்றனை ஆதிகரன் - பிரமதேவன் , சிருட்டிப்போன் . 
யாதிவெங்கோலமன் றளித்தவாறு போல் ( பா ( சூதிகா : சூ - முதல் , கா - செய்வோன் .) 
ரத . வேத் திர , க.ச. ) 39. வேர் . ( தைல . தை 

ஆதிகவி -1. பிரமதேவன் . 2. வான்மீகி 
லவ் . ) ( 1 , 2 , 6 , 15 , 27 , 28 , 36 , 37. சூயி . 

முசிவன் . ( உ - ம் . ) " வான்மீகியென்னும் ஆதி 
25. ச.கி. 12 , 18 , 23 , 30 , 31 , 32 , 33 , 34 , கவி ” ( விசார . கரு .) ( சூகவி : சூதி 

முதல் . கவி - புலவன் . ) 
ஆதிக்கடுஞ்சாரி - நவச்சாரம் . 

ஆதிகாரண்யம் --- இடமாக்கல் . [ சூயிகா 
ஆதிக்கம் -1 உரிமை . 2.முதன்மை (உ - ம் . ) பணம்; அதிகாணம் என்பதினின்று வந்த 
" ஆதிக்ககல்கினவராரிந்தமாயைக்கு " ( சாயு . 

தத்தித பதம் . அதிகரணம் - இடம் . )) 
மளநகுரு . கூ . ) 3 . மேன்மை . ( உ - ம் . ) " குல 

ஆதிகால 

காரணகாரியம் --முதற்காரணத்தினி 
தநவித்தியாதிக்கத்தால் ” ( சி . சி . உ : உ ... 

று தோன்றியகாரியம் . ( உ - ம் .) “ மண் 
சிவாச் ) ( கயிக .) 

லாகியகுடம் ” . ( நன் . பெய . சா .) 
ஆதிக்கமேகரோகம் மூத்திரமானது ஆதிகாரணம்.- முதற்காரணம் .(உ - ம் .) " தற் 
காய்ச்சினாலும் , சும்மாவைத்திருந்தாலும் இ பராவுலகுக் காதிகாரணந்தான் தலைமையிலு 


மன் 


35. சூ.சி. ) 


| 


359 


ஆதிசைவம் . 


நாம் 


ஆதித்தன்மத்திமச்சா . 


-- 


பிருடன்சடத்தைச் சொற்றிடிற்பழுதால் ( சி 

ஆதிசைவர் - அநாதிசைவராகியசதாசிவ 
வதத்து . கரு . ) [ காரண் .) 

மூர்த்தியுடைய ஐந்து திருமுகங்களினுந்தீக்ஷி 
ஆதிகாரிகன் - அதிகாரமுடையவன் . (சூக்கப்பட்ட இருடிகளுடைய கோத்திரங்களி 

ற்பிறந்தவராகிய சிவப்பிராமணர் . ( உ - ம் . ) 
யிகாரிக : சூயிகார ; இக - ஒருவிகுதி . ) " இறைவன் - மருதிருமேனிதீண்டிடுமாதிசை 
ஆதிகாலம் - முற்காலம் . ( உ - ம் . ) " ஐயகே வர்வாழ் வீதிகள் பலவால் " ( தணிகைபு . நகரப் , 
ளனையாதிகாலந்தனிலளித்த - மையுலாவரு க o ரு . ) 
களத்தினன் " ( கந்தபு . அயனைச்சிறைபு . எ . ) 

ஆதிசைவன் சிவப்பிராமணன் . ( உ - ம் . ) 
ஆதிச்சாக்கு -- சூதம் . 

அனைத்து நூலுணர்ந்தீராதிசைவனென்று 

ணர்வீரென்னை ( பெரியபு . தடுத்தா . ருச . ) 
ஆதிச்சுருதி- பரமாத்தனாலுபதேசிக்கப்ப 

ஆதிட்டம் - 1 , கட்டளையிடப்பட்டது . 2 . 
ட்டபரமார்த்தமுடையவாக்கியசமூகம் . ( சை 
வப் . உ அ . ) 

சொல்லப்பட்டது . 3. போசநசேடம் . [ ச 
ஆதிசத்தி - திரோதாந்சத்தி ; இது : சிரு ஷ :) 
ட்டி , திதி , சங்காரம , திரோபவம என்னுங்கி ஆதிட்டி - பிரமசாரி . சூஷி : சூதிடி 
ருத்தியங்கள் நான்கையும் ஆரிணி , ஜநநி , ரோ 

உபதேசிக்கப்பட்ட . இ- ஒருவிகுதி . ) 
தயித்திரிரூபமாயிருந்து செய்யும் என்றும் , 
பராசத்தியில் ஆயிரத்தொருகூறு வலியுடை 

ஆதித்த சயநம்- ஒருவிரதம் . ( உ - ம் . ) " ஆ 
யது என்றுஞ்சொல்வர் . (சதாசிவ . கூ . ) இந்தித்தசயநமென்னும்விதமொன்றெமக்கன் 
தச்சத்திபுருடனிடத்துப்பதிந்தபோது அவ 

பாமால் " ( மச்சபு . ஆதித்தசய . கூ . ) 
னுக்கு இந்தச்சமுசாரத்தில் வெறுப்பும் மோ ஆதித்தபுடம் -- சூரியபுடம் , 
ட்சத்தில் விருப்புஞ்சிரேட்ட குருசேவையுமா 

ஆதித்தடத்தி-- அருக்கபுத்தி . 
அடையாள முண்டாகின் தென்பர் . 

ஆதித்தம் -- 1 . காவிக்கல் . 2. துரிசு . 
( சி - லி. கிரி , க . உரை , ) 

ஆதித்தமண்டலம் -1 . இருத " - மலத்தில் 
ஆதிசதாசிவர்- அநாதிவிராட்சொ 

அறு கோண மாய் எட்டி தழுடைய ஒருபுஷ்ப 
னமகேசுவரனினின்றுந்தோனறினவர் . இவ 

மாய் வாழைப்பூப்போன்று கீழ்நோக்கியிருப் 
ருக்குப்பதினைந்து முகங்களும் , பதினைந்துகா 

பது . ( வேதா. தத் . சுஉ . ) இது இருதயமு 
ல்களும் , பதினைந்து கைகளும் உள்ளன . 

தல் கண்டத்தாநமளவு நிற்பது . 2. சூரியம 

( த . 
நி , போ . சருசு , பக் . ) 

ண்டலம் . 
ஆதிசநீ - மககட்சத்திரம் . 

ஆதித்தமணி --- 1. சூரியன் . 2. முத்து . 
ஆதிசாரம்- சிற்ப நூல்கள் முப்பத்திரண் 

ஆதித்தர் - 1. சூரியர் . ( உ - ம் . ) " ஆதித்தர் 

பன்னிருவரச்சுவினிகளிருவர் ) 
டின் ஒன்று . 

( பிங்கல . 
ஆதிசான் முனிவன் - புத்தன் . ( மணிமே. ) னிரண்டு . ( உ - ம் . ) " நறுமணச்சந்தக்காழை 

கஎ அ .)2 . தேவர் . ( சூ . நிகண் . க : சஉ . ) 3 . பன் 
ஆதிசித்தபதி - . இடைக்காலத்திலேசித்தி நானிலம்புகழாதித்தர் - பலங்கொண்டோரே 

தித்துவமுள்ளவா. ( உ - ம் . ) " ஆதிசித்த ருந்தேறிட்டு ” ( தைல தைலவ . கூச . )( இஃதொ 
பதிகளும்பசுக்களுமநத்தமென்றும் ” (சி . சி . ருகுறிப்பு மொழி .) (சூது ) என்பதில் யகர 
உ : உ . ஞாந . ) 

மெய்கெட்டது . ) 
ஆதிசிநட்டி- மகதத்துவசிருட்டி . (உ - ம் . ) 
" ஆதிசிருட்டிமகானென்னவறைவர் ( கூர் 

ஆதித்தவாரம் - ஞாயிற்றுக்கிழமை. ( உ - ம் . ) 

ஆதித்தவாரந்தானேனும் ” ( மச்சபு . ஆதித் 
மபு . பலவகை. எ . ) 

தசய 5 . * . ) 
ஆதிசேடன். பூமியைத் தாங்கிக்கொண்டு ஆதித்தன்- 1. ஆதிக்குரு . 2. சூரியன் . 
இருக்கின்றது என்று சொல்லப்படும் அந்த ( உ - ம் . ) " ஆதித்தனருங்குலமன்னர் ” ( அரி 
ன் என்னும் பாம்பு . ( சங்கார . காலத்தின் பின் ச்சந்திர, விவாக , சுக . ) 
னும் எஞ்சிநிற்பவன் என்றபடி .) ( உ - ம் . ) " ஆ 
திசேடனை முதலாவினத்தையே ( நல் , பா 

ஆதித்தன் கூர்மை இலவண பாஷாணம் . 
ரத . 2 தங்க . கக . ) 

அது முப்பத்திரண்டு பாஷாணங்களி னொ 
ஆதிசைவம் - ஒருவகைச்சைவம் . ( த . நி . ஆதித்தன்மத்திமச்சா 
போ . உருகூ . ) 

ஆதித்தனுக்குக் 
கற்கடகமுதல் ஆறிராசியிற்கண்டசா. 


360 


ஆதித்தியன் . 


நாக 


ஆதி நூல் . 


ஆதித்தன் வெள்ளை - ஆதித்தன் கூர்மை . ஆதித்தியை - சாச்சுவதி . 
ஆதித்தியசா- ஆதித்தனுடையசாவாக்கி ஆதிதமோமயசிருட்டி - முதலிற் றோன் 
யம் . 

றிய ஒருவகைச்சிருட்டி . அது . தமம் , மோ 
ஆதித்திய சூது -1 . இயமன் . 2. கன்னன் . 3. கம் , மாமோகம் , தாமிச்சிரம் , மந்ததாமிச்சிர 
குரங்குகளுக்கு அரசனாகிய சுக்கிரீவன் , 4.மென ஐந்து வகைப்படும் . ( உ - ம் ) " துன்னி 
சநியென்னுங் கிரகம் .( சூதவ நு : முன் புத்தியாதி தமோமய சிருட்டி தோன் 
ஜி.த.); -ு - மகன் . ) 

றிற் - றன்ன தின் வகையோரைந்தாந்தமமோ 
ஆதித்தியம் - 1. விருந்தினர்க்குச்செய்யுமு மிச்சிரமென வகுப்பார் ” ( கூர்மபு . பலவகை . 

கமாமோ கஞ்சீர்- மன்னு தாமிச்ரம் மந்ததா 
பசாரம் . 2.கவனித்தல் . ( சூதிய : சு.தியி- உ .) ( தமோமயம் , அவிச்சை .) 
- விருந்தன் . ய -ஒருவிகுதி . ) 

ஆத்தாரணம் 

ரணம்- அடகுகொடுத்துக் கடன் 
ஆதித்தியர் - 1. அதிதியிடத்திலே காசிப் பட்டிருத்தல் . ( சூயி - அடகு . யாரண - கட 
ப்பிரசாபதிக்குப் பிறந்த புத்திரர் . இவர் : தா ன்பட்டிருத்தல் . ) 
தா , மித்திரன் , அரியமன் , இந்திரன் , வரு ஆதிதேயம் - அக்கபாகாதிகொடுத்து அதி 
ணன் , அமிசுமந்தன் , பகன் , விசுவந்தன் , பூ தியைப் பூசித்தல் . 
டன் , சவிதா, துவஷ்டா, விஷ்ணு எனப்பன் 

ஆதிதேயன்- 1. தேவன் . 2. விருந்தின 
னிருவர் . விஷ்ணு , இந்திரன் என்னுமிருவ 

ரை உபசரிப்போன் . ( உ - ம் ) " செந்தழல்வே 
ம் வைவசுவத மநுவந்தரத்தில் ஆதித்தியரா 

த்தில் ஆதித்தியரா ள்வி கூாதிதேயரே ” ( பாரத . வேத் . ஈ .) 
கவிருந்து சட்சுமர் மநுவந்தரத்திலே துஷி 
தாயினார் . கற்பா சம்பத்திலே பிரமாவினா ( 1. கெயம் , 2.சூ.கியெய ; சு.கிபி : 
நசிருட்டிக்கப்பட்ட ஜயரென்றும் இவரைச் விருந்தன் , தேவமாதர் . ஏய - ஒரு விகுதி . ) 
சொல்வார்கள் . இப்பன்னிருவரும் சிருட்டி ஆதிதேவன் -1 . சிவன் . ( உம் ) " ஆதிதேவ 
யில் இச்சையில்லா தவராய்ப் பிரமா வினது 

னருளுமைந்தனவனுள்ளத்தை நோக்கியே ” 
ஆஞ்ஞைக்குட்படாராயினார் . அதனால் மநுவ ( கந்தபு . அயனைச்சிறைபுரி . ரு ) 2. சூரியன் . 
ந்தரங்கடோறும் பிறக்குமாறு சபிக்கப்பட் 3. முதற்கடவுள் . 4. விட்டுணு (சூவெம் : 
டார்கள் . இருக்குவேதத்திலே அதிதி எண் 
மர்புத்திரரையீன்றாளென்றும் அவருள்ளே சூழ - முதல் , உெவ : - கடவுள் ) 
ஒருவனைப் புறத்தே தள்ளிவிட்டு ம 

தள்ளிவிட்டு மற்றையெ ஆதிதைவிகம்- தாபத்திரயங்கள் மூன்ற 
ழுவரையுமுடன் கொண்டு தேவர்கள் பாற்செ னுளொன்று ; அது , தெய்வத்தால் வ 

வருவது . 
ன்றாளென்றும் கூறப்பட்டிருத்தலை நோக் அதனை . " கருவிற்றுயர் செனிக்குங்காலை 
குமிடத்துப் புறத்தே தள்ளப்பட்டவனாகிய த்துயர் மெய் - திரை நரை மூப்பிற்றிளைத் 
விசுவதன் என்னும் புத்திரனே இப்பூலோ | துச்செத்து- நரகத்தி - னாழுந்துயர் புவியையா 

துக்கு ஒளி தருபவனாயினானெனக் கொ ளின்ப மாதியெலா - மூழுதவுதைவிகமென் 
ள்ளல் வேண்டும் . மற்றைய எழுவரும்மேன் றோர் . ” என்னும் வெண்பாவாலறிக . ( சை 
மேலுள்ள 

உலகங்களுக்குக் கதிரவர்களாயி வச பொது . சகஉ.உரை . ) ( சூயிெெஜவிக : 
னார்கள் . 

ஆதித்தியர் பன்னிருவர் பெயரும் கயி - மேல் , ெெஜவிக - தைவத்தாலாயது . ) 
வேதத்திலுள்ளனவேயாம் . ஆயினும் , ஆதி 

திநாதன் -- 1 . ( சைநமதம் ) இருபத்துகா 
தியர் பன்னிருவரும் வேறு . உலகத்திற் 

கு தீர்த்தங்கரருளொருவன் . ( த.பி. போ . 
குப் பிரத்தியக்ஷமாகவுள்ள சூரியனும் வேறு . 

க ங .)2 . சிவன் . ( உ - ம் } " ஆதிநாதனிமாசலையா 
ஆதித்தர் - சோதிரூபர் . சூரியன் - அக்கிநிரூ 

ரெழின்- மாது பாகன் ” ( உ.பதே. 

உ.பதே . சிவவிரத . 
பன் . 2. தேவர் . ( உ - ம் ) " ஆதித்தியரிலு 
பேந்திரனீ ” ( கூர்மபு - திருக்கல் - ங ங ) . 

ங ரு .) 3. ( கௌளயாமள ) நவநாத சித்தர்களி 

லொருவன் . ( த . நி . போ . உருக . பக் ) 
ஆதித்தியன் -- 1 . சூரியன் . ( உ - ம் ) " திங்க 

ஆதிநா ராயணன் -1 . வச்சிரக்கல் , 2. விட் 
ளுமாதித் தியனு மெழுந்தாற்போல் . " (நாலா 
யிர , முதலா , திருப்பாவை. உஉ . ) [ அதிதிபு 

ஆதி நூல் -1 . ( இலக்கணம் ) முதனூல் . 2 . 
தல்வனெனப் பொருள் படும் ஒரு தத்திதய 

வேதம் , ( உ - ம் . ) " ஆதி நூலுமனைத்துலகுக்கெ 
தம் . ) 2. தேவன் . 3. விருந்தான் . [ 1 , 2 . 

டும் ( அரிச்சக். விவாக . உ 0 ச ) ( ஆதி - முதல் . 
சூது); 3. சூ.கிய ) .) 


ன் 


னு . 


6ம் ” (அரிச்சக் 


) 


361 


ப 


ஆதிபௌதிகம் . 


காஉ 


ஆதிமுத்தசிவன் . 


கருகா.) 


ஆதிப்பிராசாதம் - பஞ்சப்பிராசாத மந்தினும் வெண்பாவாலறிக . ( சைவச . பொது . 
ரங்களுள் ஒன்று . ( த.நி. போ . உ கசு . பக் . ) உரை . ) ( சூயியளதிகள் : சூயி - 

ஆதிபகவன் -1 . கடவுள் . ( உ - ம் ) " ஆதிபக மேல் . ஊள கிகா - பூதசம்பந்தம் .) 
வன் முதற்றேயுலகு " ( வள் . க ) 2. சிவன் . 
( உ - ம் ) “ ஆதிபகவன் ஞா நவடிவழகிற்பூத்து " 

ஆதிமகாகுரு - துரிசு . 

ஆதிமகாநாதம் - உலோகமணல் . 
( திருப்போ. காப்பு . ரு ) ( ஆதியாகிய பகவன் 

ஆதிமகேசுவரர் --ஆதியீசுவரனிடத்திலே 
என விரியும் .ஆதி ; பகவன் - ஐசுவரியம் , வீரி 

தோன்றினவர் . இவருக்குப் பதினைந்து கைக 
யம் , புகழ் , திரு , ஞாநம் , வைராக்கியம் என் 

ளும் பதினைந்து கால்களுமுள . ( த.நி. போ . 
னும் அறுகுணங்களையுமுடையோன் . ) 

ஆதிபத்தியம் -1. சுதந்திரம் . 2. தததுவம். 
3. தலைமையான அதிகாரம் . ( உ - ம் . ) " பூமி 

ஆதி மடக்கு- மடக்கு என்னும் அலங்கார 
வாதிபத்தியம் " (சி.சி.க ; உ . சிவாக்.) 4. வகையுள் ஒன்று ; அது : செய்யுளிலே , அடி 

யின் முதலில் வரும் எழுத்துக்கூட்டம் பெயர் 
மகத்துவம் . ( சூப்பிவ . ) : அதிபதி என்ப 

த்தும் வேறுபொருள் விளைத்து வருவது . இது , 
தினின்று வந்த தத்திதபதம் . ய - ஒரு விகுதி . ) முதலடி முதன் மடக்கு , ரண்டாமடிமுதன் 
ஆதிபரம் - ஆதிபலம் . 

மடக்கு , மூன்றாமடிமுதன் மடக்கு , ஈற்றடி 
ஆதிபரன்- முதற்கடவுள் . 

முதன்மடக்கு , முதலடியு மிரண்டாமடியு 
ஆதிபலம் - சாதிக்காய் , 

முதன் மடக்கு , முதலடியு மூன்றாமடியு முத 
ஆதிபன் -1. அரசன் . ( உ - ம் . ) " ஆதிபரின்மடக்கு , முதலடியுமீற்றடியுமுதன்மடக்கு , 
னது செல்வமாநகரில் " ( பாரதம் . நாடுகரங் . மூன்றாமடியும் நான்காமடியு முதன் மடக் 
ககூ . ) 2. எப்பொருட்குமிறைவன் . ( சூ .நிகண் . 

கு, இரண்டாமடியும் மூன்றாமடியு முதன் 
உ : 40. ) 3. தலைவன் . ( உ - ம் . )" பூதிநலந்திகழ் மடக்கு , இரண்டாமடியும் ஈற்றடியு முதன் 
பூருகுலத்திற் - காதிபனாகியநங்கனைவென் 

மடக்கு , ஈற்றடியொ 

ஈற்றடியொழித்தேனை மூன்றடியு 
ன் . 2” ( பாரத , வார . கூரு . )) 

முதன் மடக்கு , இரண்டாமடியொழித்தேனை 
ஆதிபாடை -1 , சம்ஸ்கிருதபாடை . 2. தமி மூன்றடியு முதன் மடக்கு , மூன்றாமடியொ 
ழ்ப்பாடை . 

ழித்தேனை மூன்றடியுமுதன் மடக்கு , முதல 
ஆதிபிட்சு சிவன் . ( விக்ஷ - பிச்சையேற் டியொழித்தேனை மூன்றடியு முதன் மடக் 
போன் . ) 

கு , முற்றும் முதன் மடக்கு எனப் பலவாக 
ஆதிபுங்கவன் -- 1 . அருகன் . 2. கடவுள் . 

வரும் . ( தண்டி . சொல்லணி . கூ - ம் . ச - ம் . ) 

ஆதிமம்- முதலாவது . ( சூதி : சூதி - 3. ) 
ஆதிபுரி - திருப்பேரூர் என்னுந்தலம் . ( த 
ணிகைப்பு . முகவுரை . ) 

ஆதிமருந்து- சுக்கு , மிளகு , திப்பலி இம் 
ஆதிபுருடன் -1. சிருட்டிகர்த்தா . 2 , விட் மூன்றும். ( தைல . தைலவ . கூரு . ) 
ணு . ( திவாரஷ : சூதி - சிரேட்டம் . 

ஆதிமலட்டுரோகம்- வயிற்றில் மூன்று ம 

டிப்பு விழுந்து இடுப்பும் பருத்துச் சரீரமுந் 
வாஷ - ஆடவன் . ) 

தூலித்து இருப்பதால் கருப்பந்தரிக்க மாட் 
ஆதிபூதம் - அதிட்டா பூதம் . 

டாமையாகியசோகம் . (சீவரட் . உ O ரு . )) 
ஆதிபூதன்- 1. பிரமன் . 2. முன் பிறந்த 

ஆதிமலை - இமயமலை. ( பிங்கல . ரு 0 க . ) 
வன் . 3. முன்னுள்ளவன் , ( சூதில 5 : 

ஆதிமார்க்கம் - முதற்சமயம் . 

ஆதிமார்க்க்கசாஸ்திரம்- அதிமார்க்க நூல் . 
சூதி - முதல் ,ஊத - தோன்றினவன் .) 

த - தோன்றினவன் . ) ( த.நீ.போ.கரு.பக் .)இது : பாசுபதம் , காபாவி 
ஆதிபோகம் - அடகுவாங்கினபொருளின் கம் , மாவிரதம் என மூவகைப்படும் . அவற் 
பயனை அனுபவித்தல் . ( சூயிவொம் : சூயி றுள் பாசுபதம் , மாயாகர்மாதிகளைச் சொல் 
அடகு . வொ - அநுபவித்தல் . ) 

லும் . காபாலிகம் , கரகபால பிக்ஷாடனாதிக 
ஆதிபெளதிகம் - தாபத்திரயங்கள் மூன்ற 

ளைச்சொல்லும் . மாவிரதம் , அஸ்திதாரணா 
னுள் ஒன்று , அது, பிருது முதலிய பூதங் களைச்சொல்லும். ( சூகி - காகி - க .) 
களால் வருவது . அதனைப் " பனியாலிடியா 

ஆதிமீன்- அசுவதிநட்சத்திரம் . ( உ- ம். ) 
படர்வாடையினாங் தினதென் றலினாஞ்சுக 

ஆதிமீன்றோணிமீறவற்றின் வண்ணமாய் " 
முந்- தனையனை 

நீரினமின்பின்னலுநெருப் ( சேது . கந்த . கா .) 
பினாந்து யரின் - போரிற்பவு திகமாகும் ” என் ஆதிழத்தசிவன் - ஆதிமுத்தபதி . 


362 


ஆதியெழுத்து . 


ஙகாங 


ஆதிவிருத்தி . 


கங . 


பின் 


ஆகிழ்நிலன் - புத்தன். ( மணிமேகலை . ) 


-- 


ஆதிழத்தபதி - இடைக்காலத்திலே மலம் 

மடக்கு என்னு 
நீங்கப்பெற்றுப் பதியான ஆன்மா . இவர் , ஆதியொடுகடை மடக்கு- ஞ் சொல்லலங் 
அநாதி முத்தபதிபோலச் சச்சிதாநந்த சொ காரவகையுள் ஒவ்வொன்று . ( தண்டி . கஉ . 
ரூபியாய்ச் சர்வவியாபியாய் அகண்டிதமாய் , . ) 
நிரபேட்சமாய்ச்சிவசாத்தியவியத்தமாய்ச்சர் ஆதீர் - ஆவீர் . (உ - ம் . ) " அதனை நீவிர் 
வபொருட் பிரத்தியட்ச சாட்சாத்காரமாய்ச் துய்த்திடுமெல்லை தன்னிற்றொல்லுருவாதி 
சிவதுல்லியசிவமாய் இருப்பர்.( பசு . பாச.கூ.) ரென்றான் " ( கந்தபு . சுரம்பு . கூரு.) 
ஆதிழத்தர் -- மலமுடையராயிருந்து 

ஆதிரம் - நெய் . (பிங்கல . கககூஉ . ) 
மலம் நீங்கினவர் . ( உ - ம் . ) " ஆதிமுத்தரான 

ஆதிரவிட்சிலை- காவிக்கல் . 
அநந்தேசுராதிகள் ( சி . சி . க : க . சிவாக் .) 

ஆதிரன்-- பெரியோன் . 
( ஆதி - முதல் ; முத்தர் - மலநீங்கினவர் ,) 

ஆதிராச்சியம் -- ஏகாதிபத்தியம் . ( சூயி 
ஆதிழதல்- ஆதிமூலம் . 

ராஜ : சுயி - மேல் . ராஜ ) - ) 

ஆதிரை - 1. ( அருக ) சாதுவன் மனைவி . 
ஆதிழர்த்தி --கடவுள் . ( உ - ம் . ) " ஆதிமூர் ( மணிமே . ) 2. திருவாதிரை நட்சத்திரம் . 
தியென்றாலள வாகுமோ " ( நாலாயிர , திரு 

( உ - ம் ) " ஆதிரை நாளிற் சோமவாரத்தின் ” 
வாய் , உக . ரு . ) 

( தணிகை . அகத் . கசஎ . ) 
ஆதிழலம் -1. ஆட்சிக்கிரகம் . 2. கடவுள் . 

ஆதிரையன் 
3. முதறகாரணம் . 4. முதன் முதல் . 

திருவாதிரைக்குரியவன் . 
ஆதியங்கடவுள் -1 . அருகன் ( உ - ம் . ) " ஆதி 

( உ - ம் ) " ஆதியனாதிரையன் . ( தேவா - திரு 

நனி . க . சுந்த .) 
யங்கடவுளையருமறைபயந்தனை ” ( சூளா . இ 

ஆதிரௌத்திரம் - சவ்வீரம் . 
ரத . கசு . ) 2. சிவன் ( உ - ம் .) " ஆதியங்கடவு 
ண்மைந்தன ” ( கந்தபு . அசுரேந்தி . சுரு . ) 3 . 

ஆதிவராகன் - விட்டுணு . ( சூ . நிகண் , க : 
முதற்கடவுள் . ( உ - ம் .) " அன்புறு மீசன் மால 

மீசன் மால கஉ . ) ( சூதி - வராக 

சூ - பன்றி .) 
யன் றனக்குமாதியங்கடவுணீயெனவும். ( சிவ ஆதிவருணர் - பிராம 

பிராமணர் . ( சூ . நிகண் உ : 
தத் - கூ ரு . ) 

o - குலம் .) 
ஆதியந்தபாதிச்சா - 1. சீக்கிர உச்சம் . 2.18 . ) ( சூதி - முதல் , வண் . 

ஆதிவாயிலார்- பாதசேனாபதிய நூலாசி 
மகாச்சா . 

ரியர் . ( சிலப்பதி .) 
ஆதியந்தம் -1 . ஆதி தொடங்கியந்தம் வ 
ரைக்கும் . ( உ -ம் . ) “ ஆதியந்தம்பட வனைத் ஆதிவாரம்- ஞாயிற்றுக்கிழமை , ( உ - ம் . ) 
துங்காட்டிய - வேதியன் படைப்பினின் மி " நிகரலா திவாரத்தில்வருமருத்தோதயம் " 
கையிரண்டுள : ( இரகு . நகம் . ரு . ) 2.முதலும் 

ரகு . நகர , ரு . ) 2.முதலும் ( சேது . சேதுப . ருரு . ) 
முடிவும் . ( உ - ம் . ) “ ஆதியந்த மரியெனயாவை ஆதிவிந்து -1 . கார்முகிற்பாஷாணம் . 2 . 
யுமோதினார் ( இராமா, பாயிர . ங . ) 

நீலபாஷாணம் . 3. மழை . 
ஆதியரிவஞ்சம்- அறுவகைப் போகபூமிக ஆதிவிராகன் -1 . அருகன் . 2. சிவன் . 3 . 
ளுள் ஒன்று . ( பிங்கல . சமச . ) 

சோரபாஷாணம் . 
ஆதியாமம் - மூகைப்புல் . 

ஆதிவிராட்டியம் - வெள்ளைப்பாஷாணம் . 
ஆதியீசுவரன் - ஆதிசதாசிவனிடத்திலே 
தோனறினவர் . இவருக்கு ஆறு முகங்களும் , 

ஆதிவிராட்டியன் -1 . சூதபாஷாணம் . 2 . 

சோபோஷாணம் . 
பன்னிருபுயங்களும் மூன்று பாதங்களுமுள . 
( த.நி. போ . கருசு . பக் .) 

ஆதிவிருத்தி-- தத்திதப்பிசத்தியம்வந்துபு 
ஆதியுகம் - முதலாவதாகிய கிருதயுகம் . ணரும்போது நிலைமொழியின் முதல் திரிவது . 
நானூறு தேவவருடம் நானூறுசந்தி அப்படித் திரியுமிடத்து 

அப்படித் திரியுமிடத்து இகர ஈகார ஏகாரங் 
யஞ்சமுங்கொண்ட காலம் . ( கூர்ம , பிரமா . கள் ஐகாரமாகவும் , உகர ஊகார ஓகாரங்கள் 
சு , உரை ) 

ஒளகாரமாகவும் , அகரம் ஆகாரமாகவும் இரு 
ஆதியெழஞ்சதி- மக நட்சத்திரம் . (பிங்கல - ஆராகவும் வரும் . ( பி . வி . உஅ . ) சைவன் , 
உசஅ .) 

தைரியம் , கைவல்லியம் , சௌரவம் , பெளர் 
ஆதியெழத்து- உயிர் பன்னிரண்டும்மெவர் , ஒளடதம் , தாசரதி , பார்த்தன் என்பன 
ய் பதினெட்டு மாகிய முதலெழுத்துகள் . வற்றிற்போல . 


363 


ஆதுலன் . 


நாச 


ஆந்தரப்பிரத்தியக்கம் . 


ஆதிவேத நிகம்-- ஒருவன் இரண்டாம்வி ஆதுவம் - கள் . 
வாகஞ்செய்யும்போது முதலாம் மனைவிக்கு ஆதெரிசம் - கண்ணாடி . ( சூ உ .) 
க்கொடுக்கும் பொருள் . ( சூயி வெ உநிக .) 

ஆதேசம் --1 . உபதேசம் . 2. கட்டளை . 3 . 
ஆதீண்டு குற்றி - ஆவுரிஞ்சி , 

( சோதிடம் ) கிரகசாரபலம் . 4. (இலக்கணம் ) 
ஆதீநம் - 1. ஆஸ்தி . 2.ஆளுகை . 3. சுதந் திரிதல் விகாரம் , ( உ - ம் . ) " ஆன்மூலோபத் 
திரம் . ( உ - ம் .) " கருவிகரணாதிகளை விட்டுச் 

தாடாகமமாதேசமாரியத் துண் - மூன்றாம் " 
சென்றுகூடுதற்கரி தாகிய புருவமத்தியத்தை ( வீரசோ , சந்தி . 50. ) 5. புத்தி . ( சூவெ ; 
ப்பொருந்தித் தன்னுடையவாதீதமின்றியரு 
ளின்வழியேநின்று (சி.சி. க : அ . மறை ) 4. சூ ; - காட்டல் . ) 
வமிசம் . 

ஆதேயம் -1 . அடகு. 2. இடத்தில் அடை 
ஆதீநவம் - கீழ்ப்படியாமை , மீறுதல் . (சூந்திருக்குமது . ( உ - ம் .) " ஆதாரம் பார் " 3 . 
தீவ - ந 0 ) 

வாங்கத்தக்கது . [ 1 , 2. சூயெய . 3 . 
ஆதீபநம் - கோலஞ்செய்தல் .( சூதீவ : ஜெய 0 . ) 

ஆதேயலக்கணை --- ஆதேயத்துக்குரியபெ 
சூ ; தீவ . அலங்கரித்தல் .) 

யர் ஆதாரத்தைக்கருதிநிற்பது . 
ஆது -1 . அது என்பது நீண்ட ஒருவிகார 

ஆதொண்டை காற்றோட்டிக் கொடி . 
மொழி . ( உ - ம் .) " ஆது கொடு நீயசுரர் குலம் . " 

( உ - ம் . ) புன் காதொண்டைமுட்டி பருவா 
( உபதேச. திருமா . கரு . ) 2. சம்பந்தப்பொ 
ருளில் வரும் ஆறாம் வேற்றுமையுருபுகளுள் றிஞ்சிபதின் மூன்றாம்வகைக்கு ” ( தைல தை 

கைபுன் முருங்கை கூந்த- லாயில குடம்பருங்கு 
அஃறிணை ஒருமையில்வரும்ஓர்உருபு .( உ - ம் .) 

லவ . க எ . ) 
" கஞ்சர் கண்ணர்கடமா தங்கம் ) ( கம்பர . 

ஆதொண்டைத்தைலம்- ஒருவகைத்தை 
அஎ . ) 3. தெப்பம் . ( சூது ) 4. யானையைப் 

லம் . இஃது ஆதொண்டையின் பச்சைவேர் , 
பாகர் அதட்டும் ஒரோசை . (உ - ம் .) " அங்கை எலுமிச்சம்பழம் , நாரத்தம்பழம் முதலியவற் 
யந்தலத்தினாலப்புதாதையெனக் - கொங்கலர் றிலிருந்து வடித் தெடுப்பது . 
கண்ணியான் கொம்மை தான் கொட்டலும் . ” ணம் . ( தைல . தைலவ . அடு - ஆங்கவியிற்கா 

இதனிலக்க 
( சிந்தா , கநக . உ எ அ . ) 

ஆதுநிகம்- இப்போதுள்ளது . ( சூய ஆதோரணர் 11 துரத்துகிறவர்கள் . 2 . 
நிக : கய நா - இப்பொழுது , இக ஒரு யானைப்பாகர் . ( சூயொரண : சூ ; 

Quin 
விகுதி . ) 

அசைத்தல் . ] 
ஆதுநிகர் - பின்னோர் . ( உ - ம் . ) “ பிராசீநர் 

ஆந்தகம் -1 . குருடர் கூட்டம் 2. பாதா 
முன்னோ ராது நிகர் பின்னோர் . ” ( பி . வி . 

ளம் . 
ரக . உ . உரை .) 
ஆதுரதடீ சகர் - சந்நியாச ஆச்சிரமத்தார் கசியம் . ( உ - ம் . ) " வேதவாய்மை - யாந்தரங்கம் 

ஆந்தரங்கம் -1. அருமையானது . 2. இர 
அறுவகையருள் ஒருவகையர் , ( கூர்மபு . வரு வெளிசெய்வான் ”(சேதுபு . சடவு . உ . ) 3. நம் 
ணா . ச O. உரை . ) 

பிப்பற்றத்தக்கது . ( உ - ம். ) “ ஆந்தரங்கமாஞ் 
ஆதுரம் -1 . அவா . 2. நோயுடைமை . 

சுற்றநீயல்லையோவென்றான் " ( கந்தபு . கந் 
( கு ) 

தவி . நிரு . ) [ அந்தரங்கம் என்பதினின் றுவந் 
ஆதுரன் -1. ஆசை 

சையுற்றோன் . 2. நோயா ததத்திதம் . ) ( அந்தரங்கம்- அருமையானது , 
ளி . ( உ - ம் .) " ஆதுரனளவு ” ( வள் . கச க . பரி . ) உற்றசிநேகம் , இரக 

கசியம் . ) 
ஆதுலர் -1 . நோயாளிகள் .2.மிக்கவறுமை 

ஆந்த தேகம் - உள்ளிருக்குந்தேகம்.( உ - ம் .) 
யுடையோர் . (மணிமே . ) 

சுழுத்தியவத்தையிற் புறப்பொருளறிவின் 
ஆதுலர்க்குச்சாலை - முப்பத்திரண்டு தரு றியாந்தரதேகமாத்திரவறிவாய் ” ( சி . சி . சு : 
மங்களுள் ஒன்று . ( பிங்கல . காக . ) ( ஆதுவர்- ங 0. ஞாநப் . ) 
வறியவர் . சாலை . வீடு . ) 

ஆந்தரப்பிரத்தியக்கம் ஆன்ம மனசை 
ஆதுலன் - வறியவன் . ( உ - ம் . ) " அறியா யோகத்தினான் உள்ளத்திற்றோன்றும் பிர 
தேயத்தானாதுலன் மூத்தான் ” ( ஆசாரக்கோ, த்தியட்சஞாநம் , ( தர்க்காமிர். பிரத்தியக்க 
க 00 ) 

தநிரூ . ) 


ண்க . ) 


பண 


364 


ஆந்திரம் . 


கூசுரு 


ஆநந்த . 


நூல் . 


காரு . 


ஆந்தரப்பிரமாணம் -- சுருதியின் அகத்தி ஆந்திரமருத்து -- குடலில்வாயு . ( உ - ம் ) " ஆக் 
ருந்து காட்டும் பிரமாணம் . ( சைவப்பி . ங கா .) திரம் " பார் . 
( சுதா - உள் . ) 

ஆந்திரன் - தெலுங்கன் , ( சி . சி . உ : சுக . 
ஆந்தரபந்தம் -உள்ளாகப்பந்தித் திருத்தல் . | சிவாக் .) 
( உ - ம் . ) " ஆந்தரபந்தமானது ஆணவமலத் 

ஆந்திரிக நூல்- குடலைப்பற்றி யறிவிக்கு 
தைக்காரணமாயுள்ளது ( சி . சி, ச : ங எ . 
சிவாக் ) 

ஆந்திரிகம் - குடலோடு சம்பந்தமுள்ளது . 
ஆந்தரத்தம் - பூதங்களின் ஒரு பிரகாசம் . | ( சூனி - க ; சுஜி , -குடல் . இக - ஒருவிகுதி .) 
அது , தூலதேகத்திலிருந்து சரியத்தை வள ஆந்தை -1. ஒரு பறவை . அது : பஞ்சப 
ர்த்து உள்ளே இடங்கொடுத் தன் முதலிய ட்சிகளினொன்று , ( உ - ம் . ) " சொம்புறுகிள்ளை 

ழில்களைச்செய்வது . ( சி . சி . உ : யலகு சொல்லாந்தை " ( கந்தபு . நகர , கரு . ) 
ஞாகப் . ) ( கதா - உள் . ) 

2. புறாமுட்டிப்பூண்டு , 3. பேராமுட்டிப்பூ 
ஆந்தரபோகம் - உட்போகம் - அது : “ சா 

ண்டு . 
ட்சாத்பரசிவனே போகத்தைக் கொடுக்குங் 

ஆந்தைக்காதல் -1. ஆந்தை கூவுகை . 2 . 
கர்த்தாவான தினால் சு ததத்துவத்திலுண் ஆந்தைச்சகுநம் அறியும் நூல் . 
டாகிய போகமானது ( ஆந்தரபோகம் ) உட் 

ஆந்தோளம் 

ஊசலாடு மசைவு . [ சூ 
போகமெனப்படும் . ” ( உ - ம் ) " ஆந்தர போகம் நொவு :) 
புசிப்பவர்களுக்குப் போகமுடிவில் மோட்ச 

ஆந்தோளி -1. ஒருவகைச்சிவிகை. ( உ - ம் . ) 
மாகும் . " ( சி- லி . ஞாந . 20. தாற் :) 

" ஆந்தோளியின் மாதுமையேக ” ( திருவானை . 
ஆந்தரம் - 1. அகத்தது . ( சைவப்பி . உ . ) | திருவிழா . உக . ) 2. ஓரிராகம் , 3. தண்டிகை .. 
2. தூவதேகத்திலிருந்து சரீரத்தை வளர்த் (சாதகா. ச - ம் பாவம் ) 
து உள்ளிடங்கொடுத்தல் முதலிய தொழி ஆந்திகம்- நித்தியகருமம் . ( உ - ம் . ) " குரு 
லையியற்றும் பூதம் மறைவானது . ( கவரி - வானவர் நித்தியமான ஆந்நிகம் இரண்டை 

யுஞ்செய்து . ” (சி - லி.கிரி . சுசு .) ( சூ.ஹிக . ) 
உள் . ) 
ஆந்தரி- அந்தரங்ககருவி ( சி - லி . ஞாநபா . 

ஆநகதுந்துபி -1 . இரணபேரி . 2. கண்ண 
க ங .. ) 

பிரானுடையபிதாவாகிய வசுதேவன் . ( உ - ம் .) 
ஆந்தரியம் - உள்ளிருப்பது . ( உ - ம் ) “ ஆத் " அந்தர துந்துபி முழங்கச்சங்கமார்ப்பவாங்க 

( பாரத . திரௌ 
துமஞாநமே சமஸ்த பாவகைக்கு மாந்தரிய துந்துபி முதல்வனாதியாக ” 
மாமென்று பார்ப்பவர் " ( ஞாநவாசி . 

( ஞாநவாசி . தர்மலி ருஅ . ) ( அக்கதுந்து பனுடைய மகனெனப்பொ 
யாள . எ . உரை .) 

ள் படுந்தத்திதம் .)( சூ நகவி 
: சூ 
ஆந்தரீட்சம் - ஆகாயத்திலுள்ளது . ( அந்த 

நக - முழக்கம் . உஹி - பறை . ) 
ரீட்சம் என்பதினின்று வந்த தத்திதம் . ) ஆநகம் - 1. இடி . 2. காதினுட்சவ்வு , 3 . 
( சூதரீக்ஷ 

சுரை , 4. தம்பட்டம் , 5. தேவதரு . 6. போர் 
ஆந்தாணம்- இடவிசேடம் . ( மணிமே .) ப்பறை. 7. மத்தளம . 8.முரசம் . ( உ - ம் .) " ஆ 
ஆந்திகை ( நாடக ) அக்காள் . ( சூதிகா ) நகம் பல முழங்கவந்தெதிர்பணித்து ”( பாரத . 

சூது . ருசு . ) 9. முழங்கு மேகம் . 10. மே 
ஆந்தியம் - குருடு ( சூ : சரு 

ந என்பதி 

ளம். சூ நக . ) 
னின்று வந்த தத்திதம் . ) 

ஆநண்பாயதுறை - கோமதீசுரக்ஷேத்தி 
ஆந்திரபித்வாதரோகம் குடல்வாதம் . ரம் . ( உ - ம் . ) " குற்றாலம் பணிந்தெழுமா 
( சீவரட் . கசுக . ) ( ஆந்திரம்- குடல் . பித் - பே நண்பாய துறையாலங்காடு ” ( வேதாரணியபு . 
தித்தல் .] 

வான் முறை . சுசுசு .) 
ஆந்திரம் -1, குடல் . ( 2.-ம். ) " சுழலடியா 

ஆநத்தம் -1 . சேலைதோல் முதலியவற்றா 
ந்திர மருத்தும் பீஜமருத்தும் மவற்றின் சுர 

ற்கட்டப்பட்டது . 2. மேளம் , 
ப்பு நோயும் ” ( தைல . தைலவ . ருச .) 2. தெ 
லுங்குதேசம் . (மணிமே.) 3. தெலுங்குப்பா 

ஆநந்த - வியாழவட்டமாகிய அறுபது வரு 

டங்களுள் நாற்பத்தெட்டாம் வருடம் . சூ 
டை . 4. மரணம் . ( 4 . ஹாது . ஹது - கொல் 
லல் . ) 

நடி . ) 


-- 


- 


365 


ஆநந்தம் . 


கூர் 


ஆநந்தரசம் . 


1 


-- 


ஆநந்தக்காப்பான் 

தினவுண்டாக்கும் தம் என்றுஞ் சொல்லப்படும் . ( உ - ம் ) " ஆழி 
ஒருவகைக்காப்பான் ரோகம் .(சீவரட் . உக்க ) யிழைப்பப் பகல்போ மிரவெல்லாந் - தோழி 

ஆநந்தக்களிப்பு -1. பேரின்பத்திற் செரு துணையாத்துயர் தீர்வன் - றோழி - நறுமாலை 
க்குறுதல் . 2. யோகிகள் பத்தியாற்பாடும் பா தாவுக்திரையவோ ஒ வென்னுஞ்- செறுமாலை 
டல் . " ஆனந்தக்களிப்பு ” ( தாயு .) 

சென்றடையும்போது " இதன்கண் திரை 
ஆநந்தகாநநம் - காசிநகரம் . ( சூ நஜகாந்ந : யவோ ஒ என இயற்பெயர் சார்ந்து அளபெ 

டை வந்தமையின் இஃது எழுத்தாநந்தம் . 
சூ நக - காந்ந - காடு . ) 
ஆநந்தகாநம் - காசிநகரம் . ( உ- ம் .) " ஆநந்த ண்ணித்-தன்னிற் குறைபடுவான் 

" என்னிற் பொலிந்த திவண்முகமென் ெ 

றண்மதிய 
காநந்தொடுத்திங்குளவானசைவத் - தாநம் 

தாகம் மின்னி - விரிந்திலங்கும் வெண் தடைச்செ 
பலவுந்தொழுந்தற் பரமாகி ” ( திருவிளை - கல் 

ங்கோல் விசய- னெரிந்திலங்கும் வேலி னெ 
லானை . அ . ) 

ழும் ” இதனுள் விசயன் என்னும் இயற்பெ 
ஆநந்ததத்தம் - ஆண்குறி . ( சூ நஜஉத: 

யர் சார்ந்து எரிந்து என்னும் அமங்கல 
சூ நா - மகிழ்ச்சி , உத - கொடுப்பது . ) மானதொழின்மொழி வந்தமையான் இ.து 

ஆநந்ததம் - 1. இன்பங்கொடுப்பது. 2. சொல்லாநந்தம் . இவற்றோடு பொருளாகக் 
இன்பம் . 3. உபசரணை , 4. சந்தோஷித்தல் . தம் யாப்பாநத்தம் முதலியவைகளைச் சேர்ப் 
( சூ தேந ) 

பாருமுளர் . ( இலக்கணவி . அ அஎ . ) 6. புணர் 
ஆநந்தநி- பிரமன்பட்டணம் . 

ச்சியின்பம் . (சி- லி . ஞாந , கஅ . ) 7. பேரின் 

பம் , ( உ - ம் . ) " ஆநந்தவெள்ளந்துளைந்தாட 
ஆநந்த நித்திரை - யோகநித்திரை , 

வைத்தி ” (கம்பரந் . சஅ .) 8. மகிழ்ச்சி . ( உ - ம் . ) 
ஆநந்தப்பிரபவம் சுக்கில சுரோணிதங் "ஆநந்தமாயறிவாய் நின்றிலங்கும் . ( தாயு . ஆ 
கள . ( சூ நாவாலவ : சூ நக - மகிழ்ச்சி . நந்தக்களிப்பு . க . ) ( சூ.நா. ) 
வவவ - தோன்றியது . ) 

ஆநந்தமயகோசம் -1 . (சித்தாந்தம் . ) கே 
ஆநந்தப்பிராப்தி - ஆநந்த மடைதல் . (த . வலத்தில் ஒன்றுமின்றி நின்ற ஆன்மாமா 
நீகி . போ . உடுஉ ) ( வாஷ் - அடைதல் .) 

யையிற் கலக்குண்ட பாகமாகிய 

காரணசரி 
ஆநந்தப்படம் கூறைப்புடவை . (சூ.நா யல்கள் பொதுமையான் அவ்வளவு விளங்க 

ரத்தை முதற்கட்பொருந்தி அறிவிச்சைசெ 
வடப : சூ நா சந்தோஷம் . வட சேலை .) ப்பெற்ற மாத்திரையே அம்மயக்கறிவால் 
ஆநந்தபாவசம் ஆநந்தத்திற்பரவசமா ஓர் ஆநந்தமுண்டாக நின்றநிலை . ( சி . சி . ச : 

உ ங ... சிவஞா . ) 2. பஞ்சகோசங்களுள் ஒன்று : 
ஆநந்தபாட்பம் மிக்க மகிழ்வினால் வருங் 

காரண சரீரமாகிய அஞ்ஞாநம் . இது 
கண்ணீர் . (உ - ம் .)" தாமரைமலர் போன் றஒளி " அவித்தையாநந்தமயமாம் ” என்பதனாற்பெ 
யினையுடைய கண்கள் ஆநந்தபாஷ்பம் பெரு றப்படும் .(உபரிட ,உரு ) ( சூ நாயை கொ . 

3 ) 
கநின்றார் ” ( இராமா. அகத்திய , சு . உரை ஆநந்தமயம் -1, ஆகத்த நிறைவு , ( உ - ம் ) 
[ சூ நவாஷ : சூ நக - உாஷ - கண்ணீர் ஆநந்தமயமான வாதியை ” ( தாயு . சிவ . கூ . ) 
ஆநந்தபைரவி ஓரிராகம் . (ெெவாவி ) ந்தமய ம தல்லாதொருபோத முண்டோ ”( த 

2. ஆநந்தமயகோசம் . ( உ - ம் ) “ போற்றுமாக 
ஆநந்தம் -1 . அறத்தை . 2. கடவுள் . 3 . 

நி . போ . உ அச .) ( 3uo- அதுவாந்தன்மை . ) 
சாக்காடு . ( உ - ம் . ) " செல்வோர் செப்பியமூதா 
நந்தமும் ” ( தொல் . பொருள் . எ க . ) 4. நாலு 

ஆநந்தமயன் - அந்தரியாமி . ( த.நி. போ . 
வர்ணங்களில் ஒன்று . ( உ - ம் ) " சத்தியம் , ஞா 

காக . ) 
நம் , அநந்தம் , ஆநந்தம் என்பதே நாலுவர் ஆநந்தழலி - கஞ்சா , ( உ - ம் ) " அப்பனே 
ணம் " ( வாசுதே . உக்க. ) 5. ( யாப்பிலக்கண ) யாநந்த மூலிச்சாறே ” ( வை . ா . சங .. ) 
நூற் குற்றங்களுள் ஒன்று ; அது : செய்யுளி ஆதந்தயித்திரி - ஆகந்தத்தைச் செய்யுமது . 
லே நிறுவிய பொருளுக்கு அழிவுபயத்தம் ( சூ நாடியி...) 
கிடனான எழுத்துநிலை , அல்லது சொல்லு 
நிலை ; இயற்பெயரைச்சார்ந்து அளபெடை 

ஆநந்தபோகம்- அட்டயோகங்களில் ஒன் 
வருவது எழுத்தாந்தம் என்றும் , அமங்கல று . ( த.நி. போ . ங எங .) 
மான தொழிற்சொல்வருவது சொல்லாநந் ஆநந்தரசம்-- ஒருவகை மருந்து . ( உ - ம் . ) 


தல் , 


366 


ஆநந்தாட்டகம் . 


நகாஏ 


ஆநயம் . 


டுணு . 


“ ஆநந்தாசம்லினோதமாம் ” (பதார்த்தகுண. தெளிந்துந்தெளியா இடத்திற்றோன்றுவதே 
கஉ சு அ .) 

வாசநாநந்தம் ; ஸ்தாநாஸ்தாநமில்லாத உபே 
ஆநந்தரியம் - ஆநந்தரீயம் . ( உ - ம் . ) " வட 

க்ஷ புத்தியிற் றோன்றுவதே முக்கியாநந்தம் ; 
நூலார்யாப்பை ஆநந்தரியமென்றும் , நுதலிய 

யோகாப்பியாசபலத்தால் மநோலயமான இ 
பொருளை விடயமென்றும் , கேட்போரையதி டத்திற்றோன்றுவதே நிசாநந்தம் ; பிரியமா 
காரிகளென்றும், பயனைப்பிரயோசநமென்று 

னவநிதாதி விஷயமத்தியையில் தானே பிரி 
ங்கூறுப " ( நன் . சிறப்புப் . ) 

யாத்மகனென்றறிந்த இடத்திற் றோன்றுவ 
ஆநந்தரீயம் -1. அந்தரமின்மை. 2. இடை 

தே ஆத்மாநந்தம் ; நாமரூபப்பிரபஞ்சமெல் 
பிற்பிறிதொன்றின்றி அடுத்திருத்தல் . 3.கா 

லாம் மித்தைதானேசத்தியமென்று விவேகத் 
ரணத்தினின்று நேரே தோன்றுங் காரியம் . 4. திற்றோன்றுவதே அத்வைதாநந்தம்; தத்து 

வமசியா திவாக்கிய சந்நியமான அபரோக்ஷ 
சம்பந்தம் ; அஃது இந்நூல்கேட்ட பின் இந் 
நூல்கேட்கவேண்டும் என்னும் இயைபு . (சிவ 

ஞாகத்திற்றோன்றுவதே நித்தியாநந்தம் . (( த . 

நி . போ . காசு - ம் . கஎ - ம் . ) ( சூ நா கஷக 
ஞா . போ . சிற் . உ . ) [ அநந்தரம் என்பதினி 
ன்றுவந்ததத்திதம் . ஈய - ஒருவிகுதி ) 

எட்டன் கூட்டம் . ) 
ஆநந்தரபசந்தி - பிரமசந்நிதாகத்தில் இல 

ஆநந்தாத்துமா - பிரமா. [ சூ நக - விட் 
க்கண சூநியமாயிருக்கின்ற சத்தியிடத்திலு 

மகன். ) 
ண்டாகிய சுத்ததத்துவகுணம் . ( நாநாசீ . பக் 

ஆநந்தாலயம் - சந்திரலோகம் . 
உ . ) 

ஆநந்தி- 1 , அரத்தைப்பூண்டு , 2. ஆநந்த 
ஆநந்தநபன் - பஞ்சகோசகன் மபந்தசெ முடையவன் . 3. ஆநந்தியென்னேவலும் வி 
ன்மமரணாதி அற்றவடிவன் . 

னைப்பகுதியும் . 4. ஆறா தாசங்களுளொன் 
ஆநந்தலட்சணம் --நிரூபாதிகமாய் நிரதிச கிய ஆஞ்ஞைக்குரிய இதழ்கள் இரண் 

ரண்டில் 
யமாய் நித்தியமான சுகசொரூபம். ( வாசுதே .. ஒன்றில் நிற்கும் ஓரதிதேவதை . ( சி . சி.அ : 
கரு . ) 

உக . மறை .) 5. உமாதேவி . 6. மகிழ்ச்சி . ( 1 , 
ஆநந்தவருவி -ஆகந் தபாஷ்பப்பெருக்கு . 4 , 5 , 6 , சூ.நறி . 2. சூ . நநிது . ) 
ஆநந்தவல்லி -1. உமாதேவி . 2. கோழித் 

ஆநந்திகம்- அநேகம் . ( சி . சி . ) [ அகந்தம் 
தலைக்கெந்தகம் . 

என்பதினின்று வந்த தத்திதம் .) 
ஆநந்தவாதி --- கௌரிபாஷாணம். 

ஆநந்தித்தல் --1. சந்தோஷித்தல் . 2. சுக் 
ஆநந்தவுரு -1. அறிவுரு , பரமசை தந்தியம் , 

கிலசுரோணிதக்கலவையிலின்பமுறுதல் . ( சி 
( உ - ம் .) " அகண்டித மாயா நந்தவுருவாய் ”(சிவ வப் . கட்டங . அங்கம் .) 3. பெருமகிழ்ச்சிகொ 
ப்பிர . க : க . ) 2. சுகசொரூபம் . ( க - ம் உதார ள்ளல் . 
ணம்பார் . ) 

ஆநந்தியம் --1 . அழிவின்மை . 2. ஆநந்தத் 
ஆநந்தன் -1 . அருகன் . ( சூ . நிகண் . க: ங தின்றன்மை . 3. காலத்தில் அல்லது இடத் 
2. சிவன் , சுகசொரூபியாயிருப்பவன் (உ - ம் ) தில் அல்லது எண்ணில் அந்தமின்மை . 4. நித் 
" அத்தனாநந்தனமுதனென் றள்ளூறி " ( திரு தியம் . 
வாச , திருவெம் . கூ . ) 3. கடவுள் , 4. பலரா 

ஆநந்தை -- 1 . உமாதேவி , 2. கொட்டைக் 
மன் . ( அருந் தனுடைய அவதாரனென்றபடி . 

கரந்தை . ( உ - ம் . ) " அதிற்பெய்நெய்யாந்ந்தை 
அகந்தன் - சேடன் . ) 

யிரதம் " ( தைல , தைலவ . ஙக . ) 
ஆநந்தா கிருதி- கடவுளுடைய எண்குணங் ஆநரம் - 1. முகம் . ( உ - ம் . ) " ஆநநமாறுள 
களுள் ஒன்று ; அது : ஆநந்தரூபமாயிருத்தல் , வண்ணல் ” ( கந்தபு . சூரபன் - வதை . கரு . ) 2 . 
( தரு . சிவஞாந . சு , உரை . ) [ சூ நடி வாய் . (கந் - சுவாசித்தல் . ) 
சூகத்தி - வடிவம் . ) 

ஆநம் - 1. கள் . 2. பூபகவாயு , 3. மஸ்துள் 

ளபாகம் . 
ஆநந்தாட்டகம் - எட்டுவகையான ஆகந்த 
ங்கள் ; அவை : விஷயாநந்தம் , பிரமாநந்தம் , ஆதமிதம் - 1. குனிதல் . ( உ - ம் . ) “ சொற் 

படா மிதமென்ன ( கொக்கோ . சு : ரு . ) 2 . 
வாசநாகந்தம் , முக்கியாநாதம், நிசாநந்தம் , ஆ 
த்மாநந்தம் , அத்வை தாநந்தம் , நித்தியாநந்தம் வளைந்தது . ( சூ : ந - உளைவு . ) 
என்பன . அவற்றுள் வதிதாதிவிஷயலாபத்தி 

ஆதயநம் - 

1. உபநயநம் . 2. கொண்டு 
ற்றோன்றுவதேவிஷயாநந்தம் ; நித்திராகால 

ஆநயம் வருகை . ( சூ : நீ - அடை 
த்திற்றோன்றுவதே பிரமாநந்தம் ; நித்திரை 

தல் . ) 


367 


. 


ஆநிலி . 


கூகா அ 


ஆப்பியந்தரம் - 


று . 


ஆநர்த்தம் - 1. ஒருதேசம் . 2. கடல் . 3 . ஆநிலை - பசுக்கொட்டில் . 
தோல் , 4. நாடக்சாலை . 5. நீர் . 6. யுத்தம் . ஆநின்று - நிகழ்கால இடைநிலைகளுள் ஒ 

ன் 
( சூ . 5- : சூ ; நரதீ - கூத்து . ) 

( உ - ம் ) " ஆநின்றுகின் 

ஆநின்றுகின்று கிறு மூவிட 
ஆநாகசுரம் ஒருவகைச்சுரம் : இது : மல 

த்தி - னைம்பானிகழ்பொழுதறைவினையிடை 
பந்தம் , மலத்துவாரத்திற்சூலை , அக்கிரி மந் 

நிலை . ” ( நன் . பதவி . கசு . ) 
தம் முதலியகுணங்களையுண்டாக்கும் . ( சீவ 

ஆநீர் - கோசலம் . ( உ - ம் ) " கரந்தனன் போ 
ரட் . ரு 0 . ) ( சூ நாஹ - கட்டுதல் .) 

தவாநீர் கண்கழூஉக் காணப்பட்டான் ” ( இர 
ஆநாகம் -1. சலவடைப்பு , 2.மலங்கட்டுப் கு . யாக . க.அ.) ( சூ - பசு . நீர் - சலம் . ) 
பட்டுநிற்றல் . ( சூ .நாஹ : சூ ; 

நறீ . கட்டு ஆநுகூலியம் 

அநுகூலமுடையது. ( சு 
தல் . ) 

நக : சு நகை - ய . ஒருவிகுதி .) 
ஆநாகரோகம் - வயிற்றில் இரைச்சல் மல ஆநுசங்கிகம் - 1. காரியமாகத்தொடர்ந் 
ச்சிக்கல் சுரம் சுவாசம் முதலிய உபத்திரவங் தது . 2. கூடநிகழ்வது . ( உ - ம் . ) " ஐந்து கிருத் 
களையுண்டாக்கும் ஒருவகைரோகம் . ( சீவ தியமும் ஒவ்வொருகருத்தாவுக்கு ஒவ்வொரு 
ரட் : க்கக .) ( வயிற்றையிழுத்துப்பிடிப்பதால் கிருத்தியஞ்சுவதந்திரமாகவும் , நின்றநாலுகி 
வந்தபெயர் . ( சூ நாஹ 0 - இழுத்துப்பிடித் ருத்தியமும் ஆநுஷங்கிகமாகவும் , பரமசிவன 
தல் . ) 

துசத்தியாலேபொருந்தும் . ” 3. சம்பந்தப்பட் 
வலைபோன் றசீலை . 

-து . ( சூ.நாடிமிக : சு ; ஷம - தொ 
ஆதாயம் -1. வலை. 2. வாயுசெல்லத்தக்க டர்பு.க -ஒரு.வ வி . ஆதி நீடலும் , இகர்த் 
கண்ணறை . ( சூ நாய : சூ ; நீ - அடைதல் . ) தோற்றமும் விகாரம் . ) 
ஆராயி- வலைஞன் . 

ஆநுபூர்வம் கிரமமான தொடர்சசி . 
ஆதி -1, இன்மை. 2. கழிதல் . 3. குறைவு . ( சூ ந - வ - வ- ) 
4. கேடு . ( உ - ம் . ) “ உரவோய்நின் - பிள்ளைமே 
னிக்கோரானிவந்திலதினிச்செயலென் ) 

ஆநுபூரீவி 
ராமா . யுத் . இரணிய. அச . ) 5. விடுதல் . 
( ஹாமி. ) 

ஆநுபூர்வியம் - கிரமம் , வரிசை . 
ஆதுமாதிகம் - அநுமாரிக்கப்பட்டது . ( க 

. 
ஆநிகம் - ஆந்நிகம் . 

நா ந - இக - ஒருவிகுதி . ) 
ஆநியம்- 1. நாள் , பகல் . ( உ - ம் . ) " பயங் 
கெழுவெள்ளியாநியநிற்ப " ( பதிற்று . சுக : 

ஆநெய்- பசுநெய் , 
கச .) 2 பருவம் , 3. பொழுது . ( உ - ம் .) “ பன் 

ஆநைசுவரியம் -- ஆளுகையின்மை . ( கது 
னு செந்தமிழ் சேர் செஞ்சொற் பரராசசேகரன் - ) 

யன்னதப்பொழுதின் மற்றையாநிய ஆப்தர்- உள்ளது கூறுவோர் . ( உ - ம் ) 
தொவ்வாதன்றே . ” ( இரகு . அயனுத . 0. ) ஆப்தர் மொழியொன்று கண்டால் . ” ( தாயு. 
4. மூலநாள் . (சஹ : என்னும் வட 

: என்னும் வடமொழியி எங்கு.க .) 
னின்று வந்தது போலும் . ) 

ஆப்திகம் வருடந்தோறும் வருவது . 
ஆநிருண்யம் - சடனின் 
-கடனின்மை ( 

சூரண ): [ சூலிகள் : சுலு - வருடம் . இக - ஒரு விகுதி .) 
அநிருணம் 

என்பதினின்று வந்ததத்திதப ஆப்தோர்யாமம் உக , யாகங்களுளொ 
தம் . ) 

ஆநிலன் -1 . அதுமான் . 2. பாண்டவருள் ஆப்பம் - கும்பராசி . ( சூவ ) 
ஒருவனாகிய வீமன் . ( உ - ம் ) " இருவோரினு 
மாநிலன் பெலவான் ( பாரத - பதினெட் 

ஆப்பி- பசுசசாணி . ( உ - ம் . ) " புற்பைங்கூ 

ழாப்பி ” (ஆசாரக்கோ . உ அ .) ( சூ 
க அக . ) அநிலன் மகன் எனப்பொருள் படுக் 

. 
தத்திதபதம் . அநிலன் காற்று . ( சூ . நில 

மலம் . பி எனக்குரகிற்று .) 

:) 
ஆநிலி -1 . அநுமான் . 2. சோதிட நட்சத் 

ஆப்பிடல் - அகப்பட்டுக்கொள்ளல் , ( உ - ம் ) 
திரம். ( அநிலசம்பந்தமுடையது .) 3 . வீமன் . " மாப்பிட்ட - ஆப்பிட்டுக்கொண்டடி பட்ட " 
( உ - ம் . ) " ஆநிலியினுடல் வீழ வமரிடையாவி ( தனிப்பா . பலவித் . க . ) 
கவர் தர ( பாரத . மணிமா . சக . ) ( அநில - இ . ஆப்பியந்தரம் உள்ளானது . ( உ - ம் . ) " அரு 
ஒரு விகுதி , அநிலன் மகன் எனப்பொருள் ம்பரை பூசைபாகியமாப்பி யந்தரமென விர 
படுத்தத் திதம் . ) 


ஆங்பூர்விகம் - கிரமம். 


கை 


- 


ன்று . 


- பசு . வீ 


368 


ஆப்பு . 


நசுகூ 


ஆபத்தம்பம் . 


சுதா 


சூப 


நீரை 


- 


வன் . 


ாகும் . " ( சூத . சிவமான் . ரு.உ. [ சூலத்த சைத்சபேய்க்குரங்கு போல் " (தனிப்பா 
தா : சுஹி உள் . ) 

டல் ) 
ஆப்பியந்தரவாயு - சுரோத்திராதி ஞாகே 

ஆப்புளண்டம் - கையாந்தகரைப்பூண்டு . 
ந்திரியங்களைச் சேட்டிப்பிக்கும் பிராணன் மு 

ஆபகம் -ஆறு . 
தலியவாயு . ( த.நி. போ . ககச .) ( கவி 

ஆப்கேயன் - 1. கிருட்டிணன் . 2. நதியின் 

மகன் . 3. வீட்டு மன் . ( குவமெயம் : சூ 
தா - உள் . ) 

நா - நதி . ஏய 
ஆப்பியம் -1. அடையத்தக்கது . 2. அப் 

ஒரு விகுதி .) 
புதத்துவம் . ( சி . சி . உ : ரு அ . சிவாக் . ) 3 . 

ஆபகை -1. நதி . ( உ - ம் .) " ஒருது செல்வ 

ஒரு 
முகூர்த்தம் . இது பகலில் வரும் ஆறாமுகூ 

டிக்கணைகள்யாபகையெனப் பெருகியோடிய 
ர்த்தம் . இது விதாநமாலை , எங - ஆங்கவியா 

முடைக்குருதியால் ” ( இரகு . திக்கு . உகஉ . ) 
னும் , அதனுரையானும் பெறப்படும் . 4. சல 

2. நீரோட்டம் . ( குவமா ; சூவ - நீர்க்கூட் 
சம்பந்தம் . (சி- வி . கிரி . ச.அ - கக . தாற் ) 5 . டம் . மா - போவது . ) 
மயுடையது . ( 1,2 , 4, 5 , சூவ 
( : கவ ஆபச்சகாயன் 

திருத்தணிகையிலிருக் 
நீர் . சூவ- அடைதல் , ய 

ஒரு விகுதி . ) 

கும் விநாயகமூர்த்தி . ( உ - ம் . ) " அண்ணலைத் 
ஆப்பியழர்த்தி - அட்டமூர்த்திகளிலொ 

தணிகை வரைவளராபச்சகாயனை யகந்தழ் 
ன்று ; அது : காலதத்துவாந்தம் வியாப்தியுள் இக்களிப்பாம் " (திருத்தணி . கடவுள். கூ .) 
ளது . ( சிலி . சரி . ங ங -ம் உரையும் .) 

[ ஆபத் - இடுக்கண் . சகாயன் 

துணை செய் 

வோன் . ) 
ஆப்பியா சிகம் - அப்பியாசசம்பந்தமுடை 
யது . ( சூலவாக: சுவாவம் - இக - ஒரு 

ஆபச்சத்தமநு ஒரு மந்திரம் . ( உ - ம் .) 

" 
விகுதி . ) 

பாருவிலாபச்சத்தமநுப் புகன்று " (திரு 

வானை . கோச் . எச . ) 
ஆப்பியா நம் - சரீதக்கொழுப்பு. ( சூடா.) 

ஆபச்சைவன் 

அட்டவசுக்களிலொரு 
ந ] 

ஆப்பியா பதம் . - 1. கொழுப்பாதல் . 2 . ஆபணம் - அங்காடி ( சூவண: சூ- வண் 
திருப்தி . ( உ - ம் ) " ஆன்மாவினுடைய ஆப்பி வாணிகம் . ] 
யாயகார்த்தமாக ” ( சி . சி.அ : ங . சிவாக் . ) 

ஆபணிகம் -1 . அங்காடிச்சம்பந்தமுடை 
( சூவலாய நம : சூ - வாயி - அதிகரித் யது , 2. வாணிகசம்பந்தமுடையது . ( சூவ 
தல் . 

ஒரு விகுதி . ) 
ஆப்பியோபசாரம் பஞ்சோபசாரங்க 

ஆபணிகன் - வாணிகஞ் செய்வோன் . ( சூ 
ளின் ஒன்று ; அது சலசம்பந்தமானது பா நீ 
யம் . ( சி- வி . கிரி . க அ , கக . தாற் . ) 

உண - இக- ) 
ஆப்பிரச்சநம்- ஒருவன் தன்னிடம் வரு 

ஆபணியம் -1. அங்காடிச்சாச்கு . 2. அங் 
ம் போது அல்லது போகும் போது அவனு 

காடிவீதி . ( சுவண் - ய- ஒரு விகுதி . ) 
க்குச் செய்யும் உபசாரம் ( சூவ 

ஆபணீயம் - 1. அங்காடிச்சரக்கு . 2. அங் 
வ ஆ - கேட்டல் . ) 

காடிவீதி . ( சூவண ஈய- ஒருவிகுதி .) 
ஆப்பிரளயம்- பிரளயபரியந்தம் . ( சி . சி . ஆபத்தம் -1 . அன்பு . 2. ஆபாணம் . 3 . 
க : கூ . சிவாக் ) ( சூ - வரையும் 
வரையும் . வ உயம் கட்டுதல் . 4. நுகம் . 5. பிரதிட்டை . [ சூ ) 

சட்டு . ) 
ஒழிக்சம் . ) 

ஆப்பிலவநம் -1. நீர்தெளித்தல் . 2. முழு ஆபத்தம்ப சூத்திரம் - ஆபத்தம்பராற் செ 
குதல் . ( சூவை ந : கூ - ஆ - நீந்துதல் . ) ய்யப்பட்ட சூத்திரம் . இது பிராமணருளொ 

ருவகையா ராற் கைக்கொள்ளப்படுவது . 
ஆப்பு -1 . எட்டிமரம் . 2. கட்டப்படுவது 
( உ - ம் . ) 

" விண்ணீலமேலாப்புவிரித்தாற் ஆபத்தம்பம் தருமநூல் பதினெட்டி 
போல் ” ( நாலாயிர, மேகவிடு . ச . ) 3. மரம்பி னொன்று . இது : வேதாங்கமாகிய கற்பவகை 
ளக்கும் போது பிளப்புவாயில்வைத்து இறு களுளொன்று ; ஆபஸ்தம்பமுநிவராற் செய்ய 
க்கும் ஒரு கருவி ” ( உ - ம் .) " ஆப்பதனைப்பிடி 

து . (மணிமே .) 


ண 


வ ை : ச ; 


வல்ல 


ப்பட்டது . 


369 


ஆப நிகன் . 


F என 


ஆபாசன் . 


க 


ஆபத்தம்பன் -- ஒரு முறிவன் , ( உ - ம் .) ஆபம் -- 1 . தீவினை . 2. நீர் . ( உ - ம் . ) " வல்வி 
" அரிதகன் பவுலன் சுமுந்தரனாபத்தம்பன் சம்படியுகர மாபமிருங்கர மடவந்தபுனலரை 
( தணிகை. கைமி . க 0.) ( குவஷலம் ) ங்கரம் ” ( தைல தைலவ.சு . ) 3. நீர்க்கூட்டம் . 

ஆபத்தி -1. அடைதல் ,பெறுதல். 2. அதி சூவம் .) 
க்கிரமித்தல் . 3. இடுக்கண்ணான சம்பவம் . 

ஆபரணக்கடைப்புணர்வு -- பின் கோக்கி . 
4. தவறு . 5. பொருத்துதல் . சூவதி : சூ ; ஆபரணத்தாநம் - இலக்கிநத்துக்கு மூன் 
வதி - போதல் , 

றாமிடம் . ( சோதிடகட 

டல் . ) 

ஆபரணம் -1 . அணிகலம் . ( உ - ம் . ) " ஆப 
ஆபத்து -1 . அவசரம் . 2. இடுக்கண் . உ - ம் .) 
" ஆபத்தால் வந்தடைந்தவர்போல் " ( பாரத . ரணஞ்சூடிலரியலீலாலயமாம் ” { பதார்த்த 
துருவாச.க.)3. துக்கம், 4. பெருந்தேவை. சூ குண . கசஉ .) 2. சத்தாவத்தையினொன்று . 
வதி ) 

உஃது , இருபத்தைந்து தத்துவங்களையுமொ 

ன்றறகொன்று பேதந் தெரிய வொட்டாமல் 
ஆபத்துசம்பத்து- தாழ்வுவாழவு. 

மறைத்திருப்பது , 3. சேலை . 4. போஷி 
ஆபதநம் -1 . அறிவு . 2. இறங்குதல் . 3 . 

த்தல் . 
சம்பவித்தல் , 4. வருகல் . ( சூவத ந : சூ ; 

ஆபராணிகம் - பிற்பகலுக்குரியது . ( சூ 
வதி-- போதல் . ) 

வராஹிக : கவராண . என்பதினின் 
ஆபதம் ஆபத்து . ( உ - ம் . ) சந்திரா 

றுவந்த தத்திதபதம் . ) 
தமுந் திநகராபதமுமிருபொழுதினு மெழச்ச 
மைத்த - மந்திராதிகளும் " ( பாரத . இந்திர 

ஆபவன் - வசிட்ட முரிவன். [ சூவவ . ) 
சுச .) ( சூவடி . ) 

ஆபற்காலம் - ஆபத்துப்படுங்காலம் .( சவ 
ஆபதுத்தாரணம் - ஆபத்தை நீக்கிக்காத் தா® : சூவதி ; கால. ] 
தல் . ( உ - ம் . ) ஆபதுத்தாரணவத்தியாயம் " ஆபற்சந்நியாசப் . - ஆபத்துக்காலத்திற்பெறு 
(சீர்காழி . ) 

ந்து றவு . ( உ - ம் . ) " ஆபாசந்நியாசந் தீது ( வை 
ஆபதோத்தா ரணழர்த்தம் - முநிவர் 

முநிவர் முத ராக் . தீபம் , உரு . ) ( சுவதி ; - 
லானோர் ஆபத்துக்காலத்தில் தமது துயர்கூ 

துறவு . ) 
றியாசிக்க , அவர்கள் துன்பத்தைத் தொலைத் 

ஆபாசந்நியாசி - ஆயற்சந்நியாசம்பண்ணி 
துச்சகாயஞ்செய்யும்படி எழுந்தருளியுள்ள சி 

க்கொண்டவன் . ( உ - ம் .) “ இக்கணத் திருந்த 
வனது திருக்கோலம் . அக்சோலமாவது , 

தினிவருங்கணத்தூடிருக்குமோ மரிக்குமோ 
நுடச்சட்டைசாத்தி இரண்டுகரங்களோடு த 

வுடலென் - றக்கண மனையாதிகட்க ரன்றுணை 
ண்டமுங் கபாலமு மேற்று வீற்றிருத்தலும் , 

யாமன் றென வெணித்து றவறஞ்சார்- மிக்கவ 
அவ்வச்சமயங்கட்கேற்ப நாநாவகையுருவங்க 

னாபற்சந்நியாசி ” ( வைராக் , தீபம் . உசு . ) 
ள்கொள்வதுமாம் . (சிவபராக்கிரமம்.கூக - ம் . 

ஆபன் - அட்டவசுக்களிலொருவன் . ( உ - ம் . ) 
க . ச 0 ம் . ) 

குங்கும மெழுதுங்குடவரைத் தடந்தோளா 
ஆபதோத்தாரணன் -1. ஆபத்தை நீக்கு 

பன் " ( கூர்மபு . அந்தசா . க . ) ( சூலம் ) 
யோன் . 2. வைர வமூர்த்தி . ( சூவதி - ஆப 

ஆபாகம் -1. அடுப்பு . 2. மட்கலஞ்சுடுஞ் 
த்து . உதாரணம் பிளத்தல் . ) 

சூளை . ( சூவாகம் : சூ ; வலி - சுடுதல் . ) 
ஆபந்தம் -1 . அலங்காரம் . 2. அன்பு . 3 . 

ஆபாசம் -1 . அபிப்பிராயம் . 2. ஒளி . 3 . 
கட்டு , 4. நுகக்கயிறு , ( சூவா : சூ ; கெடுதல் , 4. பயங்கரரூபம் , இறு மாந்ததோ 
கட்டு , ) 

ற்றம் . ( உ - ம் . ) " அல்லார் நசமேனியொடு குண் 
ஆப்ந்தம் -1 . அடைந்தது . 2. ஆபத்தடை கேட்பிறையெயிற்றா பாசவடிவமான " ( தாயு . 
ந்தது . 3. தேடிக்கொண்டது . [ சூவ . ) தேசோ . க .) 5. பிரதிவிம்பம் . 6. பொய்த் 
ஆபநீநன் - சம்பாதித்துக்கொண்டவன் . தோற்றம் . ( உ - ம் . ) " ஊத்தைச்சரீரத்தையா 
ஆபதம் -1. அடைதல் . 2. மிளகுக்கொடி . கம ) போலியாயம் , 8. மிகுவிருப்பு . ( சூ 

பாசக்கொட்டிலை ” ( பட்டண - பா .) 7. ( தர்க் 
( வ : சூவ் - அடைதல் . ) 
ஆபதிகம் - மரகதரத்திகம் . ( சவ நிக .) 

. ] 

ஆடாசன் -1 . ( வேதாந்தம் ) சீவன் . ( உ - ம் . ) 
ஆபதிகன் - மிலேச்சன் . ( சூவநிகம் .) 

" சாற்றுகரணங்களுமாபாசனுக்கே விடயம் " 


வால் 


ஹால 


370 


ஆபிதா நீயகம் . 


கூஎக 


ஆபேட்சிகம் . 


ண : ரூ ; 


ன்று 


ஆபூடம் 


( உபநிட . உங . )2 . போலி நியாயம் பேசுவோன் . ஆபில்வநம்- 1. நீர்தெளித்தல் . 2. முழு 
( உ - ம் .) அவலனையாபாசனை " ( திருப்பு . குதல் . 
ருகூரு . ) 

ஆபீடம் --1 . இறுக்குதல் . 2. உச்சித்தலை 
ஆபாசித்தல் - உள்ளது போலத்தோற்று விலணியுமாலை . 3. வருத்துதல் . ( சூவீல : 
தல் . ( உ - ம் .) " ஆன்மாவின் ஞாநம் பிராகபா 
வம்போல ஆபாசித்தலால் " ( சி.சி. எ : உ . 

சூ ; வீல் வருத்தல் . ) 
ஞாநப் . ) 

ஆபீநம்- 1. ஆயர்வீதி . ( சூ . நிகண் . 
ஆபாடணம் - சம்பாஷித்தல் . ( சூவாஷ சா அ . ) (உவின்சிலோசிற்பர் வீதி என்பர் . ) 2 . 
வாஷ - பேசுதல் .) 

கிணறு . 3. கொழுப்பு. 4. பசுவின் மடி . ( 2,3 , 

44 .. 
ஆபாடம் - பாயிரம் . ( சூலாகம் : சூ முன் . 

சூவீந : சுவீ - நீர் . பா - ஒரு வ - வி .) 
வாஷி - பேசுதல் . ] 

ஆபீரபள்ளி 

இடைச்சேரி . [ ஹீரா 
ஆபாத சூடம்- அடிதொடங்கி முடிவரை பஜி : சூ வீர - இடையன் . வலி - சேரி . ) 
யும் . ( உ - ம் .) " ஆபாத - சூடங்கருதித்தொழுதார் ஆபீரன் - 1. இடையன் . 2. பிராமணனு 
சிலமாதர் " ( பாரத . இராய , எஅ .)( சூ -வரை . க்கு அம்பட்டையிடம் பிறந்த பிள்ளை . இவன் 
வாது - அடி . - முடி .) 

தொழில் பசுமேய்த்தல் . ( பரா . ஆசார , க o எ . ) 
ஆபாதபாதாளம் -- பத்து நூறாயிரம் யோச [ சூஜீர :) 
கையுந்நதமுடைய ஒருபாதாளம் . இது கூர் ஆபீரி -- இடைச்சி . ( சு.ரி.) 
மாண்ட புவநத்துக்கு மேலுள்ள ஒன்பதினாயி 

ஆபீலம் -1 . சங்கடம் . 2. கவரசங்களினொ 
ரம்யோசகை உயர்ச்சியுடைய இடைவெளிக் 
குமேலாயிருப்பது . ( உ - ம் .) " உரைத்தபுரிமி 

ஒருவகைரோகம் ; அது , துத்த 
சைவெளிதானொன்பதினூறாயிரமாக்- தெரித் 

நாகம் . ( சுவஷ:) 
ததன் மேலாபாதபாதாள தீர்க்கத்தைத்- தரி 
த் திடுகபத்திலக்கமென ” ( சிவதரு . கோபுர 

ஆபூப்பியம் இடித்தமா . [ சூபவ : 
உக . ) 

சூவவ , ) - ஒருவிகுதி .) 
ஆபாதம் -1 . அடர்த்தல் , தாக்கல் . 2. இற ஆபூபிகம் - அப்பக்கூட்டம் . ( ரூவ 
ங்கசசெயதல் . 3. இறங்குதல் . 4. உபத்திரவ 

விக: சூவவ - அப்பம் . 

ஒருவி 
ஞ்செயதல் . 5. ஓடுதல் . 6. சம்பவித்தல் . 7 . 
கட்டஞ்செய்தல் , 8. விழுத்தல் . 9. விழுதல் , குதி . ) 
[ 4 , 7. சூவாய , 1 , 2 , 3 , 5 , 6 , 8 , 

ஆபூர்த்தி -1. திருப்தி . 2. நிறைவு . [ 
வாத : சூ- எதிர் . வதி- போதல் . வதி- வதி ) : சூ ;வதி - நிறைவு . ) 
வதைத்தல் . ) 

ஆபூரியாணி-சித்தாந்தம் . தாலுதா கத்தி 
ஆபாநம்- மதுவிற்குங்கடை . ( சூவாந : விருக்கும் மகாமத்திலுண்டான இருபத்துநா 

ன் குகலைகளிலொன்று . ( சி - லி . கிரி . உஉ . 
சூ குடித்தல் . ] 

தாற் ) 
ஆபாலி - பேன் . ( சூவாவி .) 

ஆபூர்வம்- கன்மபலம் . ( உ - ம் .) " செய்தகரு 
ஆபி - பூராட கட்சத்திரம் . ( சுவீ : சூவ - மம்நசித்து அதனால் ஒரு பூர்வஞ்சனித்துப்ப 
நீர் , இ . ஒருவிகுதி . ) 

லபரியந்தம் மள் காமான் மாவாய் ” ( சி . சி . 

உ : அ . சிவாக் , ) 
ஆபிகை- கொட்டாவிவிடுதல் . 
( மாவிகா ) 

பெயர்த்துத்தருதல் - ( புறப்பொருள் ) 

இருபத்தொரு துறைகளுளொன்று ; அது , 
ஆபிசாரம் -1. சத்துருமாணமடையும்படி 

யும்படி மறவர்கொண்ட பசுக்களைக்குறுநில மன்னரா 
செய்யும் ஒருகொடுந்தொழில். ( திருவிளை . யினுங்காட்ட சத்துவாழும் மறவராயினும் மீ 
யானையெ, க 0 . உரை . ) 2. ஆபிசாரவேள்வி . 

பிசாரவேள்வி . ட்டுத்தருதல் . ( தொல் . பொருள் . சு 0. ) 
( உ - ம் . ) " தென்னனையாபிசாரஞ்செய்துயிர் 

ஆபேட் சிகம் - அபேட்சையோடு கூடியது . 
செகுத்தால் ” ( திருவிளை . யானையெ . க 0 . ) 

" இந்தவியாபகத்துவம் ஆபேட்சிகவியாபகம் 
ஆபிதா நீயகம் - அபிதாக சம்பந்தமுடை என்றும் , திரபேட்சிகவியாபகமென்றும் , இ 
யது . ( சூவியா நியக .) 

ருவகையாம் ” ( விசார , ககஎ . ) 


க 


) ; வா 


371 


நஎஉ 


ஆப்.பால் 


கசஅ .) 


குகை . 


. 


ஆபை - 1. அழகு . 2. ஒளி . 3. தோற்றம் . மகுட . ) 10. சம்மதத்தையுணர்த்து மொருவ 
4. நிறம் . ( சூவா : சூ ; ஷா - ஒளி .) ட்மொழி . 11. சிறுகீரை . ( இராசவைத். மகு 

ஆபோக்கியம் - ( சோதிடம் ) இலக்கிநத் - .)12 . தக்கது . ( உ - ம் .) " எறாமன்றிலேற்றவு 
துக்கு மூன்றாம் ஆறாம் ஒன்பதாம் பன்னி மாமன்றென்னாதாள் ” ( பாரத்த , நான்கா . சக . ) 
ரண்டாந்தானம் . ( குமார . இராசி . உ . ) 

13. தனித்தன்மைப்பன்மைப்பொருளிலும் 

உளப்பாட்டுத் தன்மைப்பன்மைப் பொருளி 
ஆபோக்கிலிமம் - இலக்கினத்துக்கு மூன்லும் வரும் ஒரு விகுதி . நாம் அறைவாம் என 
நாம் ஆறாம் ஒன்பதாம் பன்னிரண்டாந்தாவும் நானும் நீயும் உண்பாம் எனவும் வருவ 
னம் . ( சூவொகி 3 .) 

னவற்றிற்போல இவ்விகுதி உடம்பாட்டுப் 
ஆபோகம் - 1. அநுபவம் . 2. கீதவுறுப்பி பொருளிலே வரும்போதுஉண்பாம் என்பதிற் 
னுளொன்று . (சிலப்பதி . ). 3. சுற்றெல்லை . போல கால இடைநிலைகளு ளொன்றையடுத் 
4. பூரணம் . 5. முயற்சி , 6. வருணன் குடை | தும் எதிர்மறை வினையில் வரும்போது எதிர் 
யாகப் பிடித்த பாம்பின் படம் . 7. வளைவு . மறை யிடநிலை கெட்டு உண்ணாம் என்பதிற் 
( சூலொம் . ) 

போல வினையடியை நேரேயடுத்தும்வரும் . 
ஆபோகவன் ஆயோகவன் . ( பரா. மி . 14. நீர் . ( உ - ம் .) " ஆமிழியணிமலை அலர்வேங் 

கைத்தகைபோல " ( கலி . ச. அ . ) 15. வெந்நீர் . 
ஆபோசநம் - 1. ஆபோசாநம் . ( உ - ம் . ) ( இரா - வைத் ) 16 . வெள்ளெரி . (இராசவைத் ) 
" அக்கிங்காரியமுடித்துக் குரவனருள்பெற் ஆம்பல் -1 . அடைவு..2. இசைக்குழல் , 
றுவாய்பேசாது அந்தத்தினைச்சுத்தமாக்கிப்ப ஆம்பற்பண்ணை யுடைய குழல் . ( உ - ம் . ) " பை 
ழியாது ஆபே சகம் பெற்றுப் புசிக்க வேண் யுள் செய்யாம்பலும் ” (சிந்தா. பதுமை . கச க . 

. ) 
டும் ” ( பராச . ஆசார , க : போஜனப் . ) 2. விழுங் 3. ஊதுகொம்பு . ( உ - ம் . ) " வீணை குழலாம் 

பல் ” ( கந்தபு . இரண்டா . கூ. ச . ) 4. ஒருபண் . 
ஆபோ சாநம் - போசநத்தின் முன்னும் , பி ( உ - ம் .) " ஆம்பற்குழலாற்பயிசெம்படப்பைக் , 
ன்னும் உபஸ்தரணபூர்வமாயும் , அபி தாகபூ காஞ்சிக்கீழ்ச்செய்தேங்குறி ” ( கலி . க o அ . ) 5 . 
ர்வமாயும் , மந்திரத்தோடு கூடிய நீரையுறிஞ்சு ஒழுங்கு . 6. ஓரெண் . ( உ - ம் .) " அடையடுப்ப 
தல் . ( சூவொயா ந5. ] 

றியாவருவியாம்பல் ” ( பதிற்று , சுக : கக . ) 
ஆபோதநம் -1. அறிவு . 2. போதித்தல் . 7. கள் . ( பிங்கல . கூக்கூ கூ . ) 8 . 

குமுதக் 
( சூவொய : சூ ; தி - அறிதல் . ] கொடி . ( உ - ம் . ) " ஆம்பலம்போதுளவோ ” 

( திருக்கோ. கக . ) 9. சந்திரன் . 10. துதி . 11 . 
ஆபோற்சோதி- அப்புவாகியசோதி . ( த.துனபம் . 12. நெல்லிமரம் . 13. புளியாரைப் 
நீ . போ . உ அ . [ சூவொஜொதி . ) பூண்டு . 14. மூங்கில் . ( உ - ம் .) " சுருதிச்சயக் 

ஆம் - 1. அவ்வியயம் . ( உ - ம் .) " ஓம் ஆம் கோடையாம்பன் முத்தே " ( மறைசை . கூட . ) 
என்பனஉடன்பாட்டையுணர்த்தும் வடமெ 15. யானை . ( உ - ம் . ) " புதைகொண்மாமதத் 
ழியவ்வியயங்கள் . ( பாரத. கிருட்டிண .ச 0. 

ருட்டிண . ச . தவாம்பலாகநப்புவிதப்பொற்றேன் ” ( இரகு . 
குறிப்பு . ) 2. ஆகுமெனப்பொருள்படுஞ்செய் காப்பு .) 
யுமென்னும் வாய்ப்பாட்டில் வரும் ஒரு சொல் . ஆம்பலரி -1 . சூரியன் . 2. முதலை . ( ஆம் 
3. ஈரம் . 4. ஒருசாரியை , மண்ணாங்கட்டிஎ பல் - குமுதம் , யானை . அரி - பகை. ) 
ன்பதிற்போல . 5. ஓரசைச்சொல் . ( உ - ம் . ) 

ஆம்பலா - புளியாரைப்பூண்டு . 
" வளக்கரியன்று கொலாம் " ( கம்பரந் . சுகூ 
6. ஓரிகட்சிக்குறிப்பு மொழி . ( உ - ம் . ) " அன் 

ஆம்பற்குழல்- 1. ஆம்பலென்னும் பண் 
னையானவருமிருவரா முதலளித்த தந்தையர்க 

பாடற்கிசைந்தகுழல் . ( பத்.குறிஞ்சி . உ2.உ. ) 
ளைவமாம் - பின்னையாசைகொடுகுருகுலத்து 2. மூங்கிற்குழல் , 3. வெண்கல 

பத்தாலே குமு 
மைபெறுவராம் ” ( பாரத . கிருட் . கஉச . ) 7 . தவடிவாக அணை சுபண்ணிச்செறித்த வோரி 
ஒருவமவுருபு . ( உ - ம் .) " அல்லாங்குழலாள் ” சைக்குழல் . ( உ - ம் . ) “ ஆம்பலந்தீ ங்குழல்கே 
8. ஒருவாக்கியத்திற்பயனிலையாகவருமவினை ளாமோதோழி ” ( சிலப் . ஆய்ச்சியர் கு . 
சசொல்வினையாலணையும் பெயராய் எழுவாயி ட்டு , உ . ) 
னிற்க அதனை முடிக்குஞ்சொல்லாய் " யான் ஆம்பால் - ஆகுர் தன்மை , முடியுங்காலம் . 
பிறர் சொல்லக் கேட்டேன் ” எனப்பொருள் ( உ - ம் .) " கோற்றிடு பகுதியாலாம்பாலொன் 
விளைக்கும் ஒரு சொல் . 9. சடுகு.( இராசவைத் றில்லை ” ( கந்தபு . தவங்கா . கக . ) 


372 


ஆமசிராத்தம் . 


கஎக .. 


ஆமயம் . 


கா 


- 


ஆம்பி -1. இறைக்குங்கருவிவகையுளொ ஆமசுரம் - குழந்தைகளுக்கு வரும் ஒருவ 
ன்று ; அது , பன்றிப்பத்தல் . (உ - ம் .) " ஏற்றத்- கைச்சுரம் . ( சூ - சாமியாமை . மரம் 
தோடுவழங்கும கலாம் பியினிசை " ( மதுரை. 

காய்ச்சல் . ) 
கக .) 2. ஒலி . 3. குடைக்காளான் . ( உ - ம் . ) 
ஆநேனி மறந்தகோயொடுப்பி - னாம்பிபூப்ப ” றுவலி , வயிற்றுக்குத்து. ( ரூ .) 

ஆமசூலம் -- சமியாமையினால் வரும் வயிற் 
( புறநா . கசுசு . ) 
ஆம்பிகேயன் -1 . முருகக்கடவுள் . 2. தி அது , அதிசல்பாகமுதலிய காரணங்களால் அ 

ஆமசூலரோகம் - ஒருவகைச்சூலரோகம் . 
ருதராட்டிரராசன் . ( சூபவிகெய ; காவி சீரணம் விர்த்தியடைந்து பிறக்குஞ் சூலைரோ 
உமை , காசிராசன் மகள் . ஏய - ஒருவி கம் . ( சீவரட் , கஉக . ) ( சூலை - அசீரணம் .) 

ஆமசூலை - 1. ஒருவகைச் சூலைநோய் . 2 . 
ஆம்பியம் - இரதம் . 

வயிற்றுவலி. 
ஆம்பிரம் - 1. தேமா . 2. புளிப்பு . 3. புளி ஆமடி - காஞ்சிரமாம் . 
மா . ( சூ . நிகண் . கக : 1,2,3 . மகக வெ . கச . ) ஆமண்டம் -1, அலங்கரித்தல் . 2 , ஆமண 

ஆம்பிலம் -- 1 . கள் . 2. சூரைச்செடி . 3. க்கு , சிற்றாமணக்கு . ( தைல . தைலவ . கஉ 
புளிப்பு . 4. புளியமரம் . 

( சூ - மடி . ) ( சூணே :) 
ஆம்பு- காஞ்சோன்றிப்பூண்டு , 

ஆமணக்கழத்து - ஆமணக்கங்கொட்டை . 
ஆம்புடையான் - கணவன் . ( பக்கத்தவன் ஆமணக்கு - ஒரு செடி . அது , 1. செவ் 
என்றபடி . ) 

வாமணக்கு . 2. சூரியகாந்தவாமணக்கு . 3 . 
ஆம்புலம் - சூரை . 

மலையா மணக்கு . 4. கடலாமணக்கு . 5.கா 
ஆம்பூறு -1. சுரை . 2. சூரைச்செடி . ட்டாமணக்கு . 6. ஏரிக்கரைக்காட்டாமணக் 

ஆம்மிரம் - ஒருபலம் . ( உ - ம் . ) ” மோதிய கு . 7. எலியாமணக்கு . 8. புல்லாமணக்கு . 9 . 
லாந்துவை யைந்தைந்தாம்மிரநீர்கடம்பை . ” பறங்கியாமணக்கு . 10. மணியாமணக்கு . 11 . 
( தைல . தைலவ . ச.அ.) 

பேராம 

மணக்கு . 12. படுக்கையாமணக்கு . 13 . 
ஆம்மிலம்- புளி . 

அறுபதாங்கொட்டை . 14. சிற்றாமணக்கு 
ஆம்பிலை - புளியாரை , ( உ - ம் . ) " ஆமிலை எனப்பலவகைப்படும் . 
பார் 

ஆமணக்கு நெய் சிற்றாமணக்கங்கொட் 
ஆம்ராதக-- பிரதிட்டாகலையிலுள்ள ஐம் 

டையிலிருந்து எடுக்குநெய் . ( உ - ம் . ) " ஆமண 
பத்தாறு புவங்களுளொன்று . ( சி - வி . கிரி . குகெய்யாலனலமுண்டாம் ( பதார்த்த . 
உக . உரை . ) 

கருகூ - ம் பாட் .) 
ஆமக்கணரோகம் - ஒருவகைக்கணரோ 

ஆமணத்தி- கோரோசனை . 
கம் , அது , நெஞ்சிற்றுடித்தல் சிறுநீர்மஞ்ச 

ஆமந்திரணம் -1 . அழைத்தல் . 2. வந்தன 
ளாகவிறங்குதல் முதலிய குணங்களை உண் 
டாக்கும் . ( சீவரட் . உகசு .- ) 

ஞ்செய்தல் . 3. விளிவேற்றுமை . 4. வினாவு 
ஆமகணம் - குழந்தைகளுக்குச்சி தவழும்பு தல் . ( சூஞோண : தே ) - ஆலோசனை .) 
விழுகிற ஒருகோய , சீதக்கட்டு . 

ஆமந்திரிகை - இடக்கையென்னும் வாச்சி 
ஆமங்கர்- கோமேத்தீவில் வசிக்குஞ்சா யம் . ( உ - ம் . ) " முழவொடு , கூடிநின் றிசைத்த 
தியருளொருவகையர் . ( உ - ம் . ) " மந்தகராம தாமந்திரிகை " ( சிலப் . அரங் . கசக . ) 
ங்கர் மாசதர் மானசர்மாக்கண் மதிமுன்றெய 

ஆமபித்தரோகம்- ஒருவகைப்பித்தரோ 
வம் " ( கந்தபு. அண்டகோச . ருரு . ) 

கம் . ( சீவரட் . கசரு . ) 
ஆமசந்தி- ஆமசுரத்தினின்றுண்டாகுமொ 

ஆமம் -1 . கடலை . 2. சமியாமை . 3. ( சீத 
ருவகைச்சந்தி . 

க்கட்டு , சீதம் , சீதவழும்பு . ) ( உ - ம் .) "விள்ளா 
ஆமசிராத்தம் - பாகம்பண்ணாது பச்சை தவாமம் விழுவிக்கும் ” (பாவாக . எசு .) 4 . 
யாகப் போசா பதார்த்தத்தைக் கொடுத்துச் 

தண்ணீர் முட்டான் . ( இராசவைத் .) 5. துவ 
செய்யுஞ்சிராத்தம் ( உ - ம் .) " பின்னரிரணிய ரை . 6. நோய் . 7. பதர்சளைந்தெடுத்ததாகி 
சிராத்தம் பிறங்கா மசியாத்தம் ” ( சேதுபு . யம் . 8. பாகஞ்செய்யாததண்டுல முதலியன . 
சேதுபல . சு.அ.) ( சூ 3 - பச்சை . ராம பிதிர் 9. மலவாட்சி , 10. முதிராதது . [ 3 ] 
களை நோக்கிச்செய்யும் ஒருகிரியை . ) 

ஆமயம் -- 1.நோய் . 2. பசுச்சாணி . ( உ - ம் . ) 


373 


ஆமாசயகதகராந்தம் . 


நஎச 


ஆமி நாயம் . 


விகுதி . ) 


" அத்தலை நிலத்தைநீராலாமயம்பூசி ” ( கந்த ஆமாசயம்- 1. அக்தாசயஞ்சமித்தல் , 2 . 
பு . வில்வ . வதை . கஉ . ) ( சூயை . ) 

வயிறு . ( சூரைய: சூ 3 ; சூபாயப - இடம் .) 
ஆமயாவி - 1. அசீர்ணத்தால் வாதிக்கப் ஆமாசீரணரோகம் - கண்களிலுந் தாடை 
பட்டவன் . 2. குன்மநோயாளி, 3. நோயாளி. களிலுமதைப்பு ஏப்பம் வாய்நீரூறல் முதலிய 
( சூயோவிது . ) 

குணங்களையுண்டாக்கும் ஒருவகை யசீரண 
ஆமயாவித்துவம் - அசீர்ணம். ( சூயோவி ரோகம் , (சீவாட் . அக .) 

ஆமாத்தியன் -1 . ஆலோசனை சொல்வோன் . 
கூப : சூயோவி - அசீர்ணநோயாளி, கூ ) 

2. சேனாபதி . 3. மந்திரி . 4. வைத்தியன் . 
தன்மை , ) 

( சூரைத ):) 
ஆமர்த்தகமடம் - கோதாவரிக்கரையிலே 
மந்திரகாளீசுவராலயத்துச் சமீபமாகத் து 

ஆமாத்தியர் -1 . மந்திரிகள் . 2. வைத்தியர் . 
நிவராலே தாபிக்கப்பட்ட ஒரு மடா 

ஆமாத்தூர் - ஒரூர் ( திருஞாந . தேவார . 
லயம் . ( சி . சி . அ : ரு . ஞாகப் , சிலி . கிரி . அக . 

ஆமாத் . ) 
தாற் ) [ இம்மடத்திற்கதிபதி , சனற்குமா 

ஆமாதிசாரம் - வயிற்றுளைவு . [ சூதி 
ரன் .) 

வலார : சூ ; சதிவலார் - கழிதல் .) 
ஆமர்த்தம் - 1. நருக்குதல் . 2. நெருக்கு ஆமா நவன் - தக்கம நுடன் . 

தக்கம நுடன் . ( சூ - ஆகிய . 
தல் . 3. பிடுங்குதல் . 

ஜா நவது - மநுடன் . ) 
ஆமரணாந்தம் - மரணபரியந்தம் . ( ஆ - வரை . 
மரண - சாவு . அந்தம்- முடிவு.) 

ஆமாலசகரோகம் - பிரமாணந்தப்பிமே 

ன் மேலும் புசிக்கும் அசநகாதனுக்கு அந்த அ 
ஆமரணாந்திகம் மரணபரியந்தமுள்ளது . 

க்கமான துவாந்தியாகாமலும் பேதியாகாமலு 
( ஆ -வரை. மரண அந்த - இக 

ஞ் , சீரணிக்காமலும் , ஆமமாகிய சிலேட்டும் 
ஆமரம்- எட்டிமரம் . 

த்தில் பிசறிக்கொண்டு வேதனையையுண்டா 
ஆமரி - வார்த்தை . க்கும் ஒருவகை அலசரோகம் .(சீவாட் . அவ 

எ . ) 
ஆமரிகம்- நெல்லிமரம் . 
ஆமல் -1 . மூங்கில் . 2. விஷமூங்கில் . ஆமாவாசியம்- அமாவாசைச்சம்பந்தமு . 
ஆமலகம்- 1. நெல்லிப்பழம் . ( உ - ம் . ) 

டையது . ( காவா ): அமாசி யென்பதி 
" மாமுநிக்குணவாய்கின்ற மதுரவாமலகந்த 

னின்று வந்ததத்திதபதம் .) 
ன்னை ” ( பாரத . பழம்பொ . ங . ) 2. நெல்லி ஆமான்-- காட்டுப்பசு . ( உ - ம் . ) " ஆமானி 
மாம் . 3. பளிங்கு . ( சூவேக .) 

னந்திரியுந்தடஞ்சாரல் ” ( தணிகை. களவு. 
ஆமலகமலம் - ஆகாசத்தாமரை. 

கூ கூ கூ .) ( காமெய்சாரியை . ) 
ஆமலகை 

1. நெல்லிக்கனி. 2. காய்ச் ஆமான்புகல்வி-- ஆமானேறு . ( உ - ம் . ) 
சல் குளிருள்ள விஷப்பிணி . ( இராசவைத் .) புழற்கோட்டாமான் புகல்வியுங்களிறும் ” ( குறி 

ஆமலகி- நெல்லி . ( உ - ம் . ) " கோகநகமாம ஞ்சிப் . உருங . ) 
லகியின் சாறெள்ளின் " ( தைல . தைலவ.ங O. ) 

ஆமாறு 

ஆகுமுறை . 
ஆமலம் - பரிசுத்தம் . ( உ - ம் . ) " இறையா 

ஆமிசம் - ஆமிடம் . 
மலங்கையான் " ( மரு . தி . கச .) ( நீட்டல்வி 

ஆமிடம் -- 1 . அனுபவம் . 2. இச்சை . 3. கை 
காரம் . ) 

க்கூலி . 4. போசநம் , உணவு . ( உ - ம் . ) " கோ 

ழ்வாயரியின் குலத்தாய்கொடுங்கூற்று முட்க 
ஆமா-- 1 . காட்டுப்பசு . " கானத்திலுள்ள 
கலைமானினங்காட்சியாமா ” ( பாரத . சம்பவ . ன்னா " (இராமா. சர் . கடறா . சு எ .) 5. மாமி 

வாழ்வாயெனக் காமிடமாய்வருவாய் கொலெ 
சஎ . ) 2. நெல்லிக்கனி . ( இராசவைத் .) 

சம் . ( உ - ம் .) " ஆகலின்யானினியிதனுக்காமி 
ஆமாகோளம் } கெடுக்காய்ப்பூ . 

டம் ” ( இராமா. கலந்தன் . உசு . ) (சூஷ.] 
ஆமாகோளா 

ஆமி நாயம் - 1. ஆகமம் . ( சை . பி . O. ) 2 . 
ஆமாங்கு- ஆகவேண்டிய முறை. 2. வி பாம்பரையான வழக்கம் . 3. பாரம்பரியவுபதே 
பரீதம் . 

சம் . 4. வேதம் . ( உ - ம் . ) “ ஆதிகுருவினின்று 
ஆமாசயக தகராந்தம் - விஷங்கலந்த அன்ந்தொடங்கிப்பாரம்பரியமாகப் பயிலப்படு தலி 
னத்தைப்புசித்து அவ்விஷமானது ஆமாசய னாலும் , கற்கப்படுதலினாலும் ஆமிநாயமென 
த்தாநத்திலூறுவது . (சீவாட் , கூஉ எ . ) வும் ” ( கந்தபு . நவநீ . வேதாகமப் . வேதாக 


374 


ஆமிலை . 


கூ எரு 


ஆமையோட்டுக்கட்டி . 


20 - மூடுதல் . ) 


. ) 


தி 


மோ .) ( சூதாய : கு - வரை. 2- பயிலல் , ஆமிலோட்சிதரோகம் - கண்களில் வரும் 
நினைத்திருத்தல் . - செயப்படுபொருள் 

- செயப்பசுபொருள் ஒருவிதசோகம் . ( சீவாட் . உச .) ( சூஜ : 
வித்தி . ) 

புளிப்பு . உவிது பழையது . ) 
ஆமிரம் -- 1. பலம் . ( உ - ம் . ) " வெவ்வேறிர ஆமீலநம் - கண்களை மூடுதல் . ( சூசி : 
ண்டரையாமிரஞ்சேர்த் 

சேர்த்து ” ( தைல தைலவ . 
ங ..) 2. புளிப்பு . 3. மாம்பழம் , 4. மாமரம் , 
" ஆடல் வேலெறிதலோடு மாமிரவடிவாய் ” (சந் 

ஆமுகம் - தொடக்கம் . ( சூ - வ ) ; சு ; 
தபு . சூரபன் . ச அஅ . ) 

2 - வ - தொடக்கம் . ) 
ஆமீரவணம் - மாமரச்சோலை . (சூரா ஆழகர் - நந்திதேவர் . ( ஆ-இடபம் . முகர் 
மாமரம் . வந O சோலை . நகரமுன்னின்றா 

முகமுடையவர் . ) 
காநோக்கிணகரமாயிற்று 

ஆழடையான் 

கணவன் . [ ஆம் என்பது 

அகம் என்பதன்றிரிபு . ) 
ஆமிருத்யுகா - நிவிர்த்திகலையிற்பிருதுவி 

ஆழடையாள் - 

மனைவி . 
தத்துவத்திலிருக்கும் ( 50 அ ) புவங்களுளொ 
ன்று . ( சி - லி . கிரி . உக , க . உரை 

ஆழத்தம் - விடப்பட்டது . [ சூது : 
ஆமிரேசன் - ஏகாம்பரநாதசுவாமி . ( உ - ம் .) சூ ; த் 

விடுதல். ) 
" அக்கூலத்தமராமிரேசனை ” ( வேதாரணியபு . ஆழத்தி- மோக்கம் . 

[சூதி: சூ ; 
அந்தர்க் , கூ . ) 

க - விடுதல் . ) 
ஆமிரேடநம்- சொன்ன சொல்லைப் பின் 
னுஞ் சொல்லுதல் . ( சூதெ : சு ; 

ஆழத்து - ஆவின் பல்லிற் பிறந்த முத்து . 

- - பசு . ) 
செ - பித்தம் . ) 

ஆழஷ்மிகம் - மறுமைக்குரியது . ( உ - ம் .) 
ஆமிரேடிதம்- (வியாகாணம் ) 1. அடுக்கு " சுவர்க்க நரக வேதுவாய் அருயோந்ய விருத்த 
த்தொடர்மொழி . 2. அடுக்குத்தொடர்மொ முமாய்ச் சமபலமுமாயிருக்கிற ஆமுஷ்மிக பு 
ழியின் பின்னுள்ளது . ( உ - ம் . ) " பாம்புபாம்பு ” ண்ணியபாவங்களுக்கு உபலக்கணம் ” ( சி.சி. 
இதிற்பின்னது ஆகிசேடிதம் . . [ சூதெ ச ; 10. சிவாச்.) குஷிக .) 
வித ) 

ஆழர் - சோழநாட்டுள்ள ஒரூர் . ( ஐங்குறு ) 
ஆமிலபித்தரோகம் ஒருவகைப்பித்தரோ 

ஆமேற்பல்லூரி- கோரோசனை . 
கம் . அது , மஞ்சளைக்கரைத்தது போலப்புளி 

ஆமேற்பில்லூரி-- கடுக்காய்ப்பூ . 
த்தவாந்தி சூலை அக்கி நி மந்தம் நடுக்கம் இரும 

ஆமை-1. இராசசிந்நத்தொன்று . 2. ஊ 
ல் முதலிய குணங்களை யுண்டாக்கும் . (சீவாட் . ருமபிராணிகளுளொன்று ; அது : தலை நா 
கஅக . ) 

ன்குகால்கள் என்னும் ஐந்துறுப்புகளையுமே 
ஆமிலம் --1 . புளி . ( உ - ம் . ) " ஆமிலமிலறி லுங்கீழுமுள்ள இரண்டு ஓடுகளுக்குமுள்ளே 
பத்யமே " ( தைல . தைலவ . கூ அ . ) 2. புளி அடக்கிக்கொள்வதும் கொம்பு போலும் பற் 
ப்பு . 3. புளியமாம் . ( சூ .3 . ) 

களுடைய துமாயிருப்பது . ( உ - ம் . ). " ஒருமை 

யுளாமை போலைந்தடக்கலாற்றின் ” ( வள் . 
ஆமிலவிதக்தரோகம்- ஒருவகை ரோகம் . 

கஉசு . ) 3. ஒருகோய் , 4. வாசனை , 
அது : மெத்தவம் புளிப்புள்ள வஸ்துக்களைப் 

ஆமைக்கல் - நிலத்திலே பதித்தற்காக 
புசிப்பதினாற் பிறந்து விழிகளில் வீக்கமும் 

அமைக்கப்படும் ஆறுகோணமுடைய கல்லு . 
நமைச்சலுங் கலங்கலுமுண்டாக்கும் ( சீவ 

ஆமைச்சுரம் --- ஆமச்சுரம் . 
ரட் . உரு எ .) 

ஆடைநெய் - ஆமையினின்றெடுக்குநெய் . 
ஆமீலாந்நம் புளியிட்டுச் சமைத்த அகம் . 

( உ - ம் .) மைநெய்மூலமோட்டும் " ( ப 
சைவச . பொது : ருசது . உரை . 

சச . உரை . ) ( சூலில் தார்த்த . கருஉ . ) 
புளி. களுப சோறு . ) 

ஆமைமடி ஆமைவடிவமான சிறு மடி . 
ஆமிலிகை 

1. புளித்தல் , 2. புளியமரம் . இது : அதிகம் பாலுடையது . 
( சூஜிகா : கூ 3 

ஆமையாழ் - செவ்வழியாழ்த்திறம் . 
புளி . உகா . ஒருவிகுதி . ) 

ஆமையோட்டுக்கட்டி - மேகரோகங்களி 
ஆமிலை -- புளியாரைப்பூண்டு. ( தைல.தை னால்வரும் ஒருவசைக்கட்டி . அது : குழிகள் 
லவ , கக.)( ஆம்மிலையென்றுமிருக்கின்றது ] விழுந்தும் , மினுமினுத்தும் , நோவைத்தரு 


( வ 


375 


ஆய் 


கூஎசு 


ஆய்நலம் . 


வி . கக . ) 


வதும் , ஒருவேளை தராதது மாய் , அனேசவி ஆய்க்குடி - இடைச்சேரி . (மணிமே .) 
தச்சிகிச்சைகளுக்கு வசப்படாமல் , ஆமை 

ஆய்க்குழல் - இடையருடைய ஊது குழல் . 
யோட்டைக்கவிழ்த்து மூடினது போலவிரு 

அது : கொன்றையங்குழல் முல்லையங்குழல் 
ப்பது . (சீவாட் . 40உ .) 

வேய்ங்குழல் என்னும் மூன்றுமாம் . 
ஆமோசநம்- 1. பந்தித்தல் . 2. பிரகாசி 

ஆய்ச்சி - 1. தாய் . 2. முல்லை நிலப்பெண் . 
த்தல் . 3. விடுதலை செய்தல் . ( சூஜெரவ ந : 

( உ - ம் .) " பணைத்தோளிளவாய்ச்சிபால்பாய் 
".எதிர்மறை . 2 வ- விடுதல் . ] 

ந்தகொங்கை ( நாலாயி . சீதக்கடல் . கூ . ) 
ஆமோட்சத்தாயி- மோக்ஷம் வரையும் நிற் 

ஆய்ச்சியர் - இடைச்சியர் . ( உ - ம் . ) " சொ 
பது . ( உ - ம் . ) " மோகிநியே நித்தியமென்ற டிச்சியர் குறிஞ்சிப்பாடற்காய்ச்சியர் ” (இரகு. 
தும், ஆமோக்ஷஸ்தாயி ஆகையினாலும் ” ( சி . நாட் . ருஎ . ) 
சி . க : ரு எ . சிவாக் . ) 

ஆய்த்தியர் - இடைச்சியர் . ( உ - ம் . ) " ஆய் 
ஆமோட்சம் - மோக்ஷபரியந்தம் . ( உ - ம் .) த்தியர் கலக்காசௌணனான் ” ( சிந்தா , கோ 
" ஆகில் அசித்தாகிய ஆணவமாயைகன் மமச 
த்தேயோவென்னில் அவைகளும் ஆமோக்ஷ 
மேசத்து " ( சி.சி. எ : க . சிவாக் . ) 

ஆய்த்து - ஆ என்னும் வினைப்பகுதியினி 
ஆமோதம் -- 1. சங்கரிஷ்ணன் இருக்கும் வினைமுற்றாக வந்து ஆயிற்று எனப்பொருள் 

ன்று பிறந்து ஒன் றன்பாலிலே இறந்தகால 
லகம் . ( இராமா . நாகபாச . உருஉ . உரை . ) படும் ஒரு சொல் . ( உ - ம் . ) "உன் சொலிந்திர 
2. மகிழ்ச்சி . 3. மிக்ககுணம் . ( உ - ம் . ) " ஆமோ 

சாலமாய்த்தே ” ( சி . சி . உ : 20. ) 
தசீதன் குங்குமபாடீர பூஷண ” (திருப்புகழ் . 
திரு .) ( சூஜொடி : ரூ .; 8 - மகிழ்ச்சி . ) 

ஆய்தக்குறுக்கம் - குறுகிய ஆய்தம் . அது : 

தகரம் வந்து புணரத்தனிக்குற்றெழுத்தின் பி 
ஆமோதித்தல் -- மகிழ்தல் . 

ன்னின்ற லகாரளகாரங்களின் றிரிபினாலா 
ஆய் - 1. அழகு . ( உ - ம் ) ஆய்சிலம்பரியா 

கிய ஆய்தம் . ( கன் . கஎ . உரை .) 
ர்ப்ப ” ( கலி. ருஎ . ) 2. ஆயென்னேவலுக்தெ 
ரிநிலைவினைப்பகுதியும் வினைத்தொகையும் . 

ஆய்தம் - அஃகேனம் அங்காப்பு முயற்சி 
( உ - ம் . ) " ஆய்கதிர்முடியினான் " ( அரிச்ச . வி 

யாலே தலையினிடமாகப் பிறந்து முப்புள்ளி 
வாக . எரு .)3 .இடையராகியஆய்ச்சாதி ( உ- ம் ) வடிவினதாகிய ஓரெழுத்து ; இது , குற்றுயிரி 
" ஆய்ப்படைநெக்கது ( சிந்தா கோவி . கஅ . ) 

ன்பின்னும் வல்லெழுத்தின் முன்னும் நிற்ப 
4. கடைவள்ளல்கள் எழுவரிலொருவன் ;இது. ( உ - ம் . )" வன்னவாயத் நேர் - நாட்டமுற்ற 
வன் : பாம்பு தனக்குக்கொடுத்த நீலக்கலிங்க 

வள்ளலாரை ” (தணிகை , நைமி . சு .) 
த்தை ஆலமர் செல்வனுக்குக் கொடுத்தவன் . ஆய்தல் -1. ஆராய்தல் . ( உ - ம் . ) " பல்லோ 
( உ - ம் . ) " நீலநாகநல்கியகலிங்க - மாலமர்செல் ராய்ந்த நூல்வெள்ளங்கடந்தனன் ( பாரத . 
வற்கமர்ந்தனன் கொடுத்த- சாவந்தாங்கியசா 

குருகுல . அஎ . ) 2. காய்முதலியவைகளைப்பி 
ந்து புலர் திணிதோ- ளார்வதன்மொழியாயும் " ரித்தெடுத்தல் , ( பலவற்றுள்ளும்பக்குவமா 
( சிறுபா. கசு . ) 5. சிறுமை . ( உ - ம் . ) “ ஆய்து னவைகளை ஆராய்ந்தெடுத்தல் பற்றி வந்தபெ 
தன் மடந்தை ” ( புறநா . உசக . ) 6. தாய் . யர்போலும் . ) 3. தெரிதல் . 4. தெரிந்தெடுத் 
( உ - ம் . ) " தாய் தன்னையறியாதகன்றில்லைத் தல் . (உ - ம் .)" அணங்குகொலாய் மயில் கொல் " 
தன்கன்றை யாயுமறியும் " ( இராமா. வீரா ( வள் . க 0 அ ம் . பரி . ) 5. நுண்மை . ( சூ . நிகண் . 
தன் . நிரு . ) 7. நுட்பம் ,மிகுமென்மை .( உ - ம் .) அ . கக . ) 6. முன்னுள்ள தனிற்சிறியதாதல் . 
ஆய் தூவி மடவனமே " ( கைட அன்னத்தை (உ - ம் .) " ஆய்ந்ததானை ” ( பொங்குதல் விசித் 
த் தூ . க o எ . ) 8. பொதுப்பெயரிலும் அஃ 

தலால் நுணுகியசீலை . ) ( தொல், சொல் , ங ங o ) 
றிணைப்பெயரிலும் ஐகாரத்திரிபாய்வந்து வி 
ளித்தற்பொருளைக் கொடுக்கும் ஓர் உருபு . 

ஆய்துவி- . சூட்டு மயிர் . " ஆய்தூ வியன 

மென ” ( கலி . ருசு . ) 
( உ - ம் . ) " அன்னாய் " " கிள்ளாய் ” ( நன் . பெ 
யரி , சக , உரை . ) 9. முன்னிலையொருமை 

ஆய்ந்தோர்- 1. அறிஞர் . ( சூ . நிகண் . உ : 
ஏவல் வினை விகுதி . ( உ - ம் . ) 

அஞ்சனக்கிரி எ .) 2. பிராமணர் . ( சூ . நிகண் . உ : ரு . ) 3. புல 
யேயருளாயெனும் ” ( இராடா . சூர்ப்பக . 

வர் . 
அசு . ) 10 , முன்னிலை ஒருமை வினை விகுதி . ஆய்தலம் - 1. அழகியநலம் . ( ஐங்குறு . ) 2 . 
( உ - ம் . ) " படிப்பாய் " 11. வருத்தம் . மெலிந்தவழகு . ( ஐங்குறு .) 


| 


376 


ஆயசூரி . 


கூஎஎ 


ஆயப்பாலை . 


குறு , ) 


னாமென ” 


ஆய்நுதல் - அழகுகுறைந்த நெற்றி , ( ஐங் ஆயத்தக்கால் - குத்துக்கால் , ( சூயது . 

தாங்குதல் . ) 
ஆய்ப்பாடி-- இடையரூர் . ( உ - ம் . ) " பால 

ஆயத்தம்- 1. முயற்சிசெய்தல் . ( சூய 
ருந்ததிநறு நெய்யாய்ப்பாடியின் " ( பாரத . அ 

யட்லி 
ருச்சுநன்றி . எசு . ) ( ஆய் - ஆய்ச்சாதி . பாடி 

ஷ : சூ ; 

- முயற்சி , ) 2 , யத்தநம் . 
ஊர் . ) 

( உ - ம் . )" மோக்குமுன்வாலுகமெழற்காயத்த 
ஆய்ப்பு -1. அசைப்பு . 2. வருத்தம் . ( உ - ம் . ) மென்னின் - முதிரலன்று கரகரப்பாம்பாகமா 
" தேய்ப்பண்டவனுஞ்சிலசில்கணையா - கும் ” ( தைல . பாயிர , சங ) 
ய்ப்புண்டவனும் " ( இராமா. யுத் . அதிகா.ச .) ஆயத்தலம் - ஆயத்துறை. 
3. வீச்சு . 

ஆயத்தன்- 1. அடிபட்டவன் . 2. கூர்மை 
ஆய்மதி - 1. ஒளியற்றமதி . ( உ - ம் .) " ஆய் யுள்ளவன் . 3. தள்ளுபட்டவன் . ( சப்தகற்ப .) 
மதி- மொய்கொள் பூமி முளைப்ப து போலவே ” ( சூயலு :) 
( சிந்தா . நாம . கூகசு . ) 2. விசேஷபுத்தி . 
ஆய்மயில் - விசைகுறைந்த மயில் . " அஃகி 

ஆயத்தார் - திரளாகிய மகளிர் .( உ - ம் .) " ஓங் 

கிய ஆயத் தாருமேறினாருடனத்திண்டேர் ” 
யமது கை தன்னாலாய்மயிலூருமாங்கண் ” ( சிங் 

(திருவிளை . திருமணப் . அ . ) 
தா , நாம . உ எ 0 . ) 

ஆய்மை - ஆராயுந்தன்மை . ( உ - ம் . ) " மதி ஆயத்தி -1. உருக்கம் . 2. எல்லை . 3. நன் 
யின் கூர்மைய 

னாய்மையின் மந்திரததறிஞ னடை . 4. நாள் . 5. நித்திரை . 6. நீளம் . 7 . 
மன ” ( இராமா. சடாயுகாண் , ரு . ) 

பெலம் . [ 2 , 3 , 4, 5, 6 , 7. சூயதி : சூ ; 
ஆய்விட்டு - ஆராய்ந்து . ( உ - ம் .) " தாங்கித் யதி - முயற்சி . ) 
தடி - யாய்விட்டுப்பிரமனழ ” ( திருவிளை . 

ஆயத்துக்கருத்தன் -- அஞ்சநபாஷாணம் . 
விருத்த . உ கூ. ) 

ஆயத்துய்த்தல் - தலைவியைப் பாங்கிமுத 
ஆய்வு -1. அகலம் . ( சூ . நிகண் . அ : கஉ 

லிய பெண்கள் கூட்டத்தில் விடுதல் . 
2. அழகு . 3. ஆராய்தல் . ( உ.- ம் . ) ” ஆய்வரும் 
பெருவலியாக்கர் நாமமே ” ( இராமா . ஆரணி . 

ஆயத்துறை - சுங்கம் வாங்குந்துறை. ( உ - ம் . ) 

" ஆயத்துறைப்பிறந் தந்தணர்பால் குடித்து 
அகத் . ரு . ) 4. நுட்பம் . 5. வருத்தம் . 

ஆய - ஆகிய. ( உ - ம் . ) " இம்மாண்கதைக் (தனிப்பாடல் .) 
கோரிறையாயவிராமனென்னும் " ( இராமா . ஆயதநம் -1 . ஆலயம் . 2. இடம் . ( உ - ம் . ) 
பாலகா , அரசியல் , க . ) 

(மணிமே .) 3.பலிபீடம். 4. வீட்டினுட்டளம் . 

5. வீட்டுக்குரிய நிலம் . 6. வீடு , ( குயத - 
ஆயக்கட்டு - 1. ஒருமாகாணத்திலுள்ள 
பூமியின் முழுவிஸ் தாரம . 2 , மோசடியானபே நீளம் . ) 

ஆயதம்- 1. அகஎங்குறைந்து நீளங்கூடி 
ஆயக்கல் - காரக்கல் . 

யிருக்கும் வடிவம் . 2. அளவிற்பெருமை . 3 . 

நீளம் . ( சூ . நிகண் . அ : கங . ) ( சுயக . ) 
ஆயக்காரன் - சுங்கம் வாங்குவோன் . 

ஆயதாக்கி- அசன்று நீண்ட கண்களுடை 
ஆயக்காரி - வேசி . ( உ - ம் . ) " கொள்ளுமா 

யவள் . ( உ - ம் . ) “ நீலாயதாதி ” ( சூயதாக்ஷி :: 
யக்காரிகள் ” (திருப்பு . ருஎக . ) ( ஆயம் - வரு 
வாய். ) 

சூயத - நீளம் . ச V. கண்ணி . )] 
ஆயக்கால் - 1. குத்துக்கால் , சிவிசைமு 

] , அடைதல் . 2. சந்திப்பு . 3 . 

நீளம் . 4. மாவடக்கம் . 5. மேன்மை . 6. வரு 
தலயன தாங்குங்கால் , ( இஃது ஆயத்தக்கால் 
போலும் . ) 

காலம் . ( சூயதி . ] 7. வை தாணி , மேருவை 
ஆயக்கோல்- ஆயக்கால் . [ இஃது ஆயச் 

ச்சேர்ந்து பெற்றமகள் . ( கூர்மபு . தக்க சபி . 
தக்கோல்போலும் . ) 

கச . உரை . ) 

ஆயதம் - 1. ஒருவகைநெல் . 2. வருடம் 
ஆயசம் -1 . இருப்பாயுதம் . 2. இருப்புச் 
சட்டை . 3. இருமபினாற் செய்யப்பட்டது . ( ஹாய நடி .) 

] 
( குயவட் . சுயவலி என்பதினின் றுவந்ததத் 

ஆயப்பாலை - நால்வகைப்பாலையுள் ஒன்று . 
திதபதம் . சாயஸ் - இரும்பு . ) 

அது : " ஆயஞ் சதுரர் திரிகோணம் வட்ட 
ஆயசூரி- கடுகுப்பூண்டு. 

னப்- பாயநான்குமபாலையாகும் " என்பதனாற் 


சசு . 


ஆயதி - 


377 


ஆயவியயம் . 


கூ எ அ 


ஆயிடல் . 


பெறப்படும் . ( சிலப் . ஆய்ச்சியர் . உரை ஆயன்-- 1. இடையன் . 2 , கிருட்டிணன் , 
சாரு . பக் . ) 

( உ - ம் .) " ஆயன்பதியிலான்பதிவந்துற்று ” ( த 

னிப்பாடல் . ஒளவை . ) 
ஆயம் -1 , இலாபம் . 2. உதயத்துக்குப்ப 
தினோராமிடமாகிய இலாபத்தாநம் . ( உ - ம் .) ஆயாசம் --1 . இளைப்பு . 2. துக்கம் . 3. பி . 
" உதயந்தகமுடனே பிறப்பொண்டோளமை யாசம் . 4. ம வருத்தம் . 5. முயற்சி . [ 1 , 
மகவு -சிதையும் பகை பெண்டிர் தேய்வுறுஞ்சா 3 , 5. சூயாவல : சூ ; 

un 

முயற்சி . ) 
வுசெழும்புண்ணிய- மிதமொன் றியகன் மமா 

ஆயாசாவர்த்தவாதரோகம் 

ஒருவகை 
யமவியமெனுமாறிரண்டும் - விதமொன்றிய 

வாதரோகம் . அது : பிரமாணந்தப்பியுண்ணு 
வோரைப்பேரெனச் சான்றோர் விதித்தன 

கின் றபித்த கப வஸ்துக்களினாலும் பலவ 
ரே " ( விதாங . மரபி . ச . ) 3. கவறு . 4. கூட் 
டம் , திசன் . ( உ - ம் . ) " வெற்பராயமோடி ” 

கை அன்னத்தினாலும் பிறந்து பித்தத்தோ 
( பெரியபு . கண்ண . எஎ .) 5. சுங்கம் , கடமை . ) யைச்செய்யும் . (சீவாட் . கசு கூ .) 

டுகூடி ஆயாசத்தைப்பிறப்பித்து வேதனை 
(உ - ம் .) " இந்நோமென்றிலையுடற்சுமையதா 
கவுமெடுத்தாலிறக்கவென்றே யெங்கெங்கு ஆயாசி-- 1. இளைப்படைந்தவன் , 2. முய 
மொருதிர்வையாயமுண்டாயினும் ” ( தாயு. ற்சியுடையவன் . ( சூயாவ .) 
சுகவாரி . ரு . ) ( இங்கே ஆயமென்றது உடலை ஆயாசிதம் - வருந்தி யாசிக்கப்பட்டது . 
ச்கொடுத்தலாகிய கடமையை. ) 6. சூதாடு ( சூயாவிது : சூ ; யாழி யாசித்தல் . ) 
தாயம் . 7. சூது . ( உ - ம் . ) " அடையாவாமாய 
ங்கொளின் ” ( ஆகுபெயர் ) ( வள . கூக . ) 8 . 

ஆயாநம்- 1. இயற்கைக்குணம் . 2. வரு 
தாய் . 9. தேட்டம் . 10. தோழி . 11. தோழி 

தல் . சூயா ந : சூ ; யா - அடைதல் . ) 
யர்கூட்டம் . ( உ - ம் . ) " இவ்வயர்பொழில்வாய் 

ஆயாமம் - 1. ( கணக்கதி ) அகலம் . 2 
ச்சூழுடையாயததை ” (திருக்கோ. எ . ) 12. உயாம். (சிவதரு . சிவஞாந . தாந.சு.உரை. ) 
நாணி . 13. நீளம் , 14. பசுத்திரள் .(சிலப்பதி .) 3. சஞ்சரித்தல் , ( உ - ம் .) " பாகியாயாமவாத 
15. பேறு . ( உ - ம் .) " முங்யாயமாய் தமிழ் ” (மரோகம் " ( சீவரட் , கசுசு . ) 4. தடுத்தல் . 5 . 
ரு தூக். எக . ) 16. மகளிர் கூட்டம் . ( உ - ம் .) நீட்சி . 6. பிராணாயாமம் . ( உ - ம் .) " யாக்கை 
" மஞ்ஞை- யாயங்கொலோவெனுமாயத்துள் 

நண்ணியவழி பிராணன்- றவலறவதைநிறுத் 
ளாள " ( வாண . உக . 
உக. ) 17. மல்லரிப்பறை . 

தறன்னையாயாமமென்பர் " ( கூர்மபு . யோக . 
18. வந்து சேருதல் , 19 , வருவாய் . ( உ - ம் .) க . ) ( 1 , 4 , 5. சூயா ?: சூ ; 18- ஒழிதல் . ) 
" பொருளாயம் போஒய்ப்புற மேபடும் ” ( வள் . ஆயாமி- 1. அடக்குவோன் . 2. தடுப் 
க ங ங . ) [ 1 , 9 , 17 , 18. ( சூயம் ) 

போன் . 
ஆயமானம் - 1. இரகசியம் . 2. உயிர்நிலை . 

ஆயாள்- 1. செவிலித்தாய் . 2. தாய் . 3 . 

பாட்டி . 
ஆயழற்காவலன் - குபேரன் . 

ஆயான் -1.ஆகியிருப்பவன் . ( உ - ம் . ) "உல 
ஆயர்-- இடையர் . ( உ - ம் . ) " ஆயர் தம்பதி 
யினங்குரித்த - செங்கண்மால் ” ( பாரத . இந் 

கேழுமாயானை ” ( திருவாச .) 2. தமையன் . 
திர . அ . ) 

3. மூத்தவன் , ( ஜீயா . ) 
ஆயர்பாடி - இடையரூர் . ( உ - ம் . ) " ஆநி ஆயி - 1. ஒரு சாத்தி . ( உ - ம் . ) " கவுரிகுண் 
பைபுரக்கு மாயர்பாடியிலொளித்து வைகு உலியாயிபண்ணவிதனருளினாலே ” ( தாயு . 
( கூர்மபு கண்ணனவ . கஎ . ) 

சித்தர்கண , ச . ) 2. தாய் . ( சூ , விகண் . உ : எசு . ) 
ஆயல் - ஆராய்தல் . ( உ - ம் . ) " ஆயோதந்த் 

ஆயிட்டு - ஆகலான் , ஆயிடலால் . ( உ - ம் .) 
துக்குறுநீர்மைகளாயலுற்றார் " ( பாரத . 
ளிப்பா . ங o . ) 

" அத்துவிதமென்ற சொல்லே அநயநாத்தி 

யையுணர்த்துமாயிட்டு ” (சிவஞககபோ . பக் . 
ஆயவர் - ஆகியவர் . " கடைகாப்போ-ராய 

கூ ச . ) ஆகவான் என்பதற்கு ஆயிட்டென்பத 
வர்பலர் ” ( கந்தபு . தவங்கா . ங . ) 

க்காலவழக்குப் போலும் ,இனி மழைபெய்து 
ஆயவன் - அவன் , ( உ - ம் . ) " நெற்றி நாட்ட 

குளம் நிறைந்ததென்புழிப்போல ஆயிடலா 
லாயவன் சுடருதலியோர் பதலையாய 

லென்பது ஆயிட்டெனத்திரிந்ததென்றலு 
மர்வா - னேயினான் ” ( கந்தபு . து 

( கந்தபு. துணைவர் . உ . ) 
ஆயவியயம் -- வரவுஞ்செலவும் . ( சூய 

ஆயிடல் - தோன்றுதல் , ஆகுதல் . ( உ - ம் .) 
வரவு . வய - செலவு . ) 

" ஆயிடுமதுவுமென்னில் " ( சி.சி. க : கரு . ) 


ம 


3 


4 


மொன்று . 


வய : சூய 


378 


ஆயினும் . 


ஙஎக 


ஆயுதபாணி . 


- 


ஆயிடை - 1. அவ்வளவில் , அவ்வேளையில். த்த ஒரு வினையெச்சம் . ( உ - ம் . ) " காலமோ 
2. அவ்விடம் , ( உ - ம் . ) " இனி - யாயிடைவந்தி பறிவின்றாகுமாயினுங்காரியங்கள் - காலமே 
டுமரசர்செய்கையும் " ( கந்தபு.தெய்வ . கசுஉ . ) தரவேகாண்டும் " ( சி . சி . க : க o ) [ ஒன்றை 
ஆயிரக்காலி- 1. துடைப்பம் . 

1. துடைப்பம் . ( வழக் . ) யொருவாறு உடன் பட்டும் உடன்படாமை 
2. மாவட்டை . 

யையுணர்த்தற்கண் வரும் . ) எண்ணிடைச் 
ஆயிரங்கச்சி - அதிகமாகக்காய்க்கிற ஒரு சொல் . ( மணிமே .) 
வகையிளநீர் . ( உ - ம் .) " வயிற்று வலியுந்தொலை ஆயு -1, ஆயுமான் என்னும் தித்தியயோ 
யும் - ஆயிரங்கச்சிக்கறி " ( பதார்த்தகுண . எ 0. ) கம் . ( குமாரசுவா . திநாதி . ச . ) 2. ச 
ஆயிரங்காய்ச்சி எனவும் வழங்குவர் . 

சத்துள்ள புரூரவா 

ரவா என்னும் அரசன் மசனா 
ஆயிரங்கண்ணன் - இந்திரன் . ( உ - ம்.)"ஆகிய ஓரரசன் . ( உ - ம் .)" ஆயுவென்றொருசெம் 
யிரங்கண்ணோன 
ணானருங்கலச்செப்பு ” ( சிலப் . 

மலையம் மகனளித்தான் ” ( பாரத . குரு . கங . ) 
ஊர். சு அ .) 

3. வயசு , வாழ்நாள் . ( உ - ம் .) " ஆயுவழியுமதிக 
ஆயிரங்கதிரோன் - சூரியன் . ( உ - ம் .)" மதி மிலிங்கமெனின் ( சைவச . பொது . காக . ) 
யொடு திகழ்மீ - னாயிரங்கதிரோன் வரக் காந்த ( 3. சூய : சாய் - போதல் . உ - ஒருவிகுதி. ) 
வாறது போல் ” ( கந்தபு . மூன்றா . கா கா .) 

ஆயுகாரகன் 

சரி என்னுங்கிரகம் . ( சூ 
ஆயிரங்காலி - செவ்வட்டை . ( உ - ம் . ) " ஆ 

வயசு . காரகது 

செயவோன் .) 
யிரங்காலியமைந்தவரிச்சுருள் ” ( சட்டமுரி.நி . 
அக . ) 

ஆயுசு -1. சீவன் . 2. வயசு . ( சூயஸ் .) 
ஆயிரஞ்சோதியுள்ளோன் --- சூரியன் , ( ரூ . ஆயுசுவிருத்தி -1 ஆயுவர்த்தனை . 2. - 
நிகண் . க : ருரு . ) 

லோகமணல் . ( சூய - வயசு . வ ர - வளர்த் 
ஆயிரநாமன் - 1. சிவன் . 2 திருமால் . " ஆ சல் . ) 
யிரநாமத்தண்ணலனை யவன்வன்மைகாணா 

ஆயுட்டா நம் ஆயுத்தாநம் . 
( கந்தபு , நகாழி . கக . )) 

ஆயுட்டோமம்- தீர்க்காயுப்பெறுதற்குச்செ 
ஆயிரம் ---பத்து நூறுகொண்ட எண் , 

ய்யும்யாகம் . ( சூய ஷொ 3; சூய - வயசு . 
ஆயிரம்பேரோன்-- திருமால் , ( பிங்கல . ஷொ 3 - யாகம்.) 
க ங 0. ) 

ஆயில்- 1. ஆயிலியநட்சத்திரம் . ( உ - ம் . ) ஆயுட் பொருத்தம் - மணப்பொருத்தங்க 
" நிறைகொள் கவ்வைபணியாயில் ” ( உள் ளுளொன்று ; அது பெண்ணினுடைய நட்சத் 
உடை , கசு . ) 2. ஆயிற்பட்டை . ( தைல . தை 

துரமுதல் புருஷனுடைய நட்சத்திரம் வரை 
லல . கச .) 3 . ஒருமரம் . ( உ - ம் .) " கருங்கா யும் எண்ணின தொகையையும் ,புருஷனுடை 
லியாயின் மருதும் ” ( சைவச . பொது , உ எ . ) 

ப நட்சத்திரமுதல் பெண்ணினுடைய நட்ச 
ஆயிலியம் - இருபத்தேழு நட்சத்திரங்க த்திரம்வரையும் எண்ணின தொகையையும் 

னித்தனி எழிற்பெருக்கி இருபத்தேழுக் 
ளுள் ஒன்பதாம் நட்சத்திரம் . ( உ - ம் . ) " மாசி 

சேஷம் பெண்ணினுடையநாளின் 
லாயிலியத்திற்காமமுண்டாம் " ( கூர்மபு . 
கக - வது , சிரார்த்தமு . ரு . ) 

கைகுறையில் ஆயுட் பொருத்தம் பொருந் 
ஆயிழை - 1. அரிவாணுனி . 2. கந்தியி தும் எனக்கொள்வது . 

ஆயுடியம்-- 1. சீவத்துவம் , வாழ் நாள் .. 
ராசி . ( உ - ம் .) " அலவன்றடி விடையாயிழை 
விற்றுலை ” ( விதாக . பஞ்சா , ச .) 3. தெரிக் ( உ - ம் . ) " தேவாயுஷியம் " ( சி.சி.அ: உ . 
தெடுத்தவணிகலம் . 4 , பெண் . ( உ - ம் . ) " ஆ 

மறை . ) 2. சீவனைக்காப்பது . 
யிழையொடின்புறு மறத்தை முதவாத்சாய் " ஆயுத்தாதம் - ( சோதிடம் )செம லக்கிநச் 
( கந்தபு. மார்க் . ச.அ. ) ( ஆய் - ஆராய் , நுட் துக்கும் சநதிர வக்கிநத்துக்கும் எட்டாந்த 
பம் . இழை - அணிகலம் , செய்தல் . ) நம் . அஃது ஆயுவினெல்லையை அறிவிக்கும் 

டம் . ( சூய - வயசு , காநல் இடம் . ) 
ஆயின் -- 1 . ஆதலால் , ( பதிற்று .) 2. ஆரா 
யின் . 3. ஆனால் , ( உ - ம் .) " விளக்கு - மிருள் (வீமேசு ரவுள்ள 

( . உரு எ . ) 
படுவதாயின் ” ( பழமொ. கல்வி . கூ .) 

ஆயுதசாலை - படைக்கலவீடு . ( உ - ம் . ) " ஆ 
ஆயின்று - ஆயிற்று. ( ஐங்குறு .) 

யுதசாலையிலவுணர்கோன் மகன் " ( கந்தபு . மு 
ஆயினி - ஆசினி . 

தனா . உ ) . ) 
ஆயினும் - ஆனாலும் எனப் பொருள் படும் 

ஆயுதபாணி 

சையிலே ஆயுதங்கொண் 

டவன் , 
எதிர்மறைப்பொருளிலே வரும் உம்மையம் 


379 


ஆயுவின்மை , 


ங அப் 


ஆர் , 


-- 


- 


ஆயுதபீடை - இலக்கிநத்துக்கு ஆறாமிடம் . ஆயுள்-- 1. சீவன் . ( உ - ம் . ) " இறுமுயிர்க் 
( சோதிட கடல் . ) 

த - மாயுண்மருந்தொழுக்கறீதன்றால் " ( நீதி 
ஆயுதபூசை புரட்டாசி மாசத்திலேவரும் நெறி . சக . ) 2. வயசு . ( உ - ம் . ) " ஆயுண் மற்று 
நவராத்திரியிலே ஆயதங்களை வைத்துத்துர் மக்கெத்துணையத் துணையளவும் ( கந்தபு . 
க்கையை முன்னிட்டுச் செய்யும் பூசை . தீசிப் . சஉ . ) 3. வாழ்நாள் . ( உ - ம் . ) " ஆயுளி 
ஆயுதம் -- 1 . உபகரணம் . 2. கூத்துப்பயி 

த்துப்பயி னெல்லையுமெயத " ( கந்தபு . மார்க்க , கசசு . ) 
விடம் , 3. படைக்கலம் . ( உ - ம் . ) 

ஆயுதம 

ஆயுள் காரகன் -- சநி ( சோதிட கடல் . ) 
நேக விதமானவையெனைப் பலவுமழகுறவிய ஆயுள் வேதம் -- ஆயுர்வேதம் . ( உ - ம் .) " வை 
ற்றியும் ( பாரத . வாரணா. எ . ) 

த்தவாயுள் வேதாதநுர்வேதம் " ( நல் . பாரத . 
ஆயுதாகாரம் ஆயுதசாலை . ( சூயயா அரசநீதி . உ.கசு .) 
மா : சூயாய படைக்கலம் . சூபாா 

ஆயுள்வேதர் - மருத்துவ நூலோர் . ( உ - ம் . ) 

ஆயுள் வேதருங்காலக்கணிதரும் ” ( சிலப் . 
வீடு . ) 

இந்திர . சச . ) 
ஆயுதிகன் ஆயுதங்கொண்டு போர்செய் 

ஆயுள் வேதியன் வைத்தியன் . 
வோன் ( சூய யிகம் : சூயய; இக ஆயே- அன்புகாட்டி அழைத்தலைக்குறிக் 
ஒருவிகுதி .) 

கும் ஒரு வடமொழியிடைச்சொல் . 
ஆயு தேந்திரம் -- விட்டுணு சக்கரம் . 

ஆயோகம் - 1. நீர்க்கரை . 2. புட்பாதிக 
ஆயுப்பிரதம் - ஆயுளைக்கொடுப்பது .( சூப்- ளைக்கொடுத்தல் , ( சூயொம் . ) 
வயசு.வரது கொடுப்பது . ) 

ஆயோகவன் - சூத்திரனுக்கு வைசிய கர் 
ஆயுமறை - வைத்திய நூல் . ( உ - ம் .) " ஆயு நியிடத்திற பிறந்தவன் . ( பரா . மி . கஎ- ம்பக் ) 
மறைவானவர் மகாரும் " ( பாரதம் , வெளிப் ஆயோகவி - ஆயோகவன் . ( பரா . மி . 
பாட்டுச் . ங .) 

சமஎ - ம் பக் .) ( சூயொ மவி . ) 
ஆயுமான் - நித்தியயோகம் இருபத்தேழு 

ஆயோ சநம் -- 1 . எடுத்தல் . 2. திரட்டுதல் . 
ள் ஒன்று . ( சூயஷாது . ) 
ஆயுர்விருந்தீ - தீர்க்காயு. சூய 

3. பிடித்தல் . 4. முயற்சி . ( சூயொஜ ந . ) 
வரவி - வளர்ச்சி . ) 

ஆயோதநம்- 1. சேகை , 2. போர் , யுத் 

தம் . ( உ - ம . ) " தங்கள யோதநத்துக்குறு நீர் 
ஆயுர் வேதம் உபவேதம் நான்கனுள் 

மைகளாயலுற்றார் ” ( பாரத . வெளி : கூ () .) 
அது : சீவனோடு கூடிய யாக்கையின் 3. யுத்தகளம் . ( சூயொய ந : சூ ; யு 

ய 
நோயையறிந்து மருந்து முதலியவைகளால் 
ரோக்கியஞ்செய்யும் உபாயத்தை அறிவி 

போர் . ) 
ப்பது . ( வேதா. சூ . கூ . உரை ) ( சூய 

ஆயோதம்- 1. சேகை. 2. போர் . [ சூ . 
வெளி :: ரூய சீவன் . வெஉ - அறித 

ய - போர் . ) 
ற்கருவி . ) 

ஆயோர் -- 1 , அவர்கள் . ( உ - ம் .) " ஆயோ 
ஆயுர்வேதாக்கி மருந்து செய்தற்கு 

ர்தமதுயிரே யென வவனைக் குறித்தணைந் 
உபகாரமாகுமக்க . அது : தீபாக்கிரி , 

தார் " ( கநதபு . சரவண . ஙஎ . ) 2. ஆனோர் . 
லாக்கிரி , காடாக்கிங் என மூன்று வகைப்ப ( உ - ம் . ) " அறிஞராயோர் சிந்திக்கும் ” ( கந்தபு . 
இம் . ( சூய வெ -உாழி .) 

திருவவ. சங . ) 
ஆயுர்வேதி - வைத்தியன் . ( சூய - வெ - தி 

ஆர் -1 . அச்சுருவாணி . ( உ - ம் . ) " ஆரழிந் 
ஆயு ரவசாதம்- ஆயுவின முடிவு. ( உ - ம் . ) தற் . சரு . ) 2. அசைநிலையா கவரும் ஒரு இ 

தனவுருளழிந்தனவச்சழிந்தன ” ( பாரத . மு 
“ பிரமாவினுடைய 

ஆயுரவசாகத்திலே பிர 
மாண்டம் பிரளயத்தையடையும் ” ( சி.சி. சு : 

டைச்சொல் . இப்படி வரும்போது உம்மை 
கூ . சிவாக் . ) ( சூய 

இடைச்சொல்லின் 

னாவது உம்மீற்றுவி 

னைமுன்னாவது வரும் . ( உ - ம் . ) " பெயரினாகிய 
முடிவு . ) 

தாகையுமாருளவே ” “ எல்லாவுயிரொடுஞ் 
ஆயுவின்மை அருகனெண்குணத்தொ செல்லுமார்முதலே ” ( ஆ . நாவலர் . இலக்க , சு 
ன்று ; அது , காலத்தால் எல்லைப்படாமை . ருக் . பக்.க அஅ .) 3. அருமை . ( உ - ம் . ) " அரும் 
( சி . சி . பா . நீக , உ . ) 

பெறற்பாவாயாருயிர் மருந்தே ” (சிலப். க.மளை 


. 


ஒன்று 


ய 


கம 


வயசு . சுவலா நா 


முன் 


1 


380 


ஆர்கத்தியம் . 


கூஅக 


ஆர்சவுரியோகம். 


ஹ.க :) 


யற , எரு . ) ( இஃதோர்விகாரமொழி .) 4. அ 

ஆர்கதம் - சமணசமயம் . [ ஹத: 
ழகு . ( ஆசிரிய. நிகண் . அ : சு . ) 5. ஆத்திமலர் . 

கஹத என்பதினின்று வந்த தத்தித ப 
( உ - ம் . ) " தேங்கடியாராவார்சடையார் ” ( கம் 
பரந் . அ . ) 6. ஆரென்னேவலும் தெரிநிலைவிதம் . ) 
னைப்பகுதியும் வினைத்தொகையு 
தாகையும் , ( உ- ம் .) 

ஆர்கதன் சமணசமயத்தோன் . சூ 
" இந்தநமார் செந்தழலாலயம் விளங்கல்போ 
ல் ( சூத . சிவமா . கூ : கஉ . ) 7. உயர்திணைப் ஆர்கதி - திப்பலி . ( சூ . நிகண் . + : உசு .) 
பன்மைப்படர்க்கையில் வருமொரு விகுதி . ஆர்கலி - 1. கடல் . ( உ - ம் . ) " ஆர்கலியுல 
( உ - ம் . ) " பெரியார் வந்தார் 8. உருளையிலே கின " ( வேதாரணியபு . மேன . ஙஉ . ) 2. நி 
அச்சடையுந் துவாரம் . 9. ஒருவரை உயர்த்தி றைந்த முழக்கம் . ( ஐங்குறு .) 3 , மழைவெள் 
க்கூறுமிடத்து வருமொரு விகுதி . ( உ - ம் ) ளம் , ( உ - ம் . ) " பொய்யாவானம்புதுப்பெயல் 
" இறைவனார்கமலபாதம் " ( சி.சி : பாயிர . கூ . ) பொழிாதென - வார்கலிமுனை இயகொடுங்கோ 
10. கூர்மை . ( பிங்கல . கசு ..) 11. கொன் ற்கோவலா ” ( நெடுநல் . கூ . ) 
றைமரம் . 12. சீனிப்பாகு . 13. சோதி . 14 . 

ஆர்கலிவாரணம் - அயிராவதயானை . ( ஆர் 
தேருருளையிக்குறட்டிலிருந்து சூட்டிற்போ 

கல 

கடல் . வாரணம் - யானை . கடலிற்றோ 
குங்கம்பு ( 2.- ம . ) " ஆருடைத்திகிரிச்சில்லி ” 

ன்றியயானை என்றபடி .) 
( கந்தபு . தாரக . சக . ) 15 நிறைவு . ( உ - ம் . ) 

ஆர் கோதம் - கொன்றை . 
" கொழுதியலார்செய்குழன் மடவீர் ” ( வான 

ஆர்ச்சநம் - 1. உபசாரம் . 2. சம்பாத்தி 
ன் . எ . ) 16. நுண்மை . 17. பூமி . ( உ - ம் . ) " தி 

யம் . 3. தேடுதல் . ( உ - ம் . ) " சிவார்ச்சநமார்ச 
ருவாரணங்குமணமகன் ” 

மணமகன் ” ( மறைசையந் . க . ) | சநமாயின் ” ( கோயிற்பு. வியாக் . ஈ . ) 4. பாது 
18. செவ்வாய் . ( உ - ம் . ) " ஆர்சவுரியோ 

காத்தல் . 5. பூசை . 6. விருந்தோம்பல் . ( 2 , 
கம் ” 19. யாரெனப்பொருள் படுமொருவினாச 

3 . 
சொல் . ( உ - ம் .) " இவ்வாலயத்து -ளாண்டவனா 

சூஜ ந 1. சூ ---ந . ) 
மணவுற்றான் ” ( கம்பரர் . 0. ) 20. வினைப் ஆர்ச்சநை - ஆர்ச்சகம் . 
பகுதியோடு எதிர்மறைவிடைநிலையின்றி கே ஆர்க்சவம் - 1. உண்மை . 2. சத்துருவை 
ரேயணைத்து உயர் திணைப்பன்மைப்படர்க்கை யுமமித்திரனையுஞ்சமமாயெண்ணல் . உ - ம் . ) 
யெதிர்மறையில் வரும் ஒரு விகுதி . ( உ - ம் . ) " செயிரில் சேயமித்திரகளத்திராதியிடத்துக் 
கல்லார் 

தெவ்விடத்து - மயர்விற்றன்னான் மாவிடத்து 
ஆர்க்கங்கோடன்-- கொல்லன் கோவைக் மமையச்சமபாவனைவைத்தல்- வயிரமறுமார் 
கொடி . 

ச்சவமென்றேவகுப்பரா " ( சூத . ஞா.க. கூ : 
ஆர்க்கண்ணியன் -சோழராசன் . ( ஆர் - அக . ) 3. நேர்மை . (சூப்: 3 என்பதி 
த்தி . கண்ணி மாலை . ) 

னின்று வந்ததத்திதபதம . ( 8 ஜ -- நேர் . ) 
ஆர்க்கம் - 1. இரத்தம் . 2. இலாபம் . 

ஆர்ச்சிகம்- 1 . இருக்கு வேதசம்பந்தமு 
ஆர்க்கி - சூரியன் மகன் . அர்க்கனென்பதி 
னின்றுவந்ததத் திதம் . ( கி . ) 

டையது . 2. சாமவேதம் . ( சூவிக.) 
ஆர்க்கியம் - காட்டுத்தேன் . ( சூவருந்தனமார்ச்சித்து ” ( கல் . பாரத தருமசாத் 

ஆர்ச்சித்தல் - ஈட்டுதல் . ( உ- ம் . ) " பன்ன 
சூவடா - தேனீ. ய ஒருவிகுதி . ) 

திர , கங 

. ) 
ஆர்க்கு - 1. எருக்கமரம் , ( உ - ம் . ) “ மேன் 

ஆர்ச்சிதம் -1. உபசாரம் . 2. சம்பாதிக்க 
மதிலார்க் கிலைத்தமாலகிமத்தமுதிர்சம்பயா ப்பட்டது . ( சி . சி . அ : சு . சிவாக் . ) 3. பாது 
துலங்கத்திர தமும் ” ( தைல. தைலவ . சு .) 2 . காத்தல் , 4. விருந்தோம்பல் .. 
க்கின் பட்டை . ( உ - ம் . ) " அமுக்கிரி " பார் . 

ஆரீச்சுநீ- அருச்சுநன் மகனாகிய அபிம 
( தைல . தைலவ . சஉ .) 3 , ஒருமீன் . 

ஆர்க்தவதம் - கொன்றை மரம் . ( சூத்து. ( சூஜு நி : சுஜ ந என்பதினின்று 
உய . ) 

வந்ததத் திதபதம் . இ - ஒருவிகுதி . ) 
ஆர்க்கை -1. கட்டுகை . 2. துரும்பு . 3 . 

ஆர் சவுரியோகம்- தது , மீநம் , மகரம் , 

இடபம் , சிங்கம் என்னுமிவ்விராசிகளின் பிற் 
ஆர் கத்தியம் - அருகசமயியுடைய தன்மை . 

கூற்றிலே செவ்வாயுஞ் சநியுங் கூடி நிற்பது . 
( சூஹ-5 ) ) 

(விதாக பதி . கங .. உரை .) ( ஆர் - செவ்வாய் . ) 


கு 


ப 


வாரடை . 


381 


ஆர்த்தி . 


கூஅடி 


ஆர்ப்பரிப்பு . 


காரு . 


ஆர்த்ததாதுகம் - எச்சவினை . ( உ - ம் .) " ஆர் ஆர்த்திகம் பாதிக்குரியது . ( சூயிக0: 
த்ததாது கமாமீரெச்சமும் 

( பி . வி . ஙஅ . அர்த்தம் என்பதினின் றுவந்த தத்திதம் . ) 
உரை . ) ( சூ.க -யாக. 

) 

ஆர்த்திகை - துன்பம் . ( உ - ம் . ) “ ஆர்த்தி 
ஆர்த்தநாதம்- நோவினாற்புலம்பல் . ( சூ கையுறு தவுள்ளத்தரிமுதலமார்யாரும் ” ( கந் 
தநாஉ : சூத - நோவ . நாஉ - ஒலி . தபு . திருவவ . ககச . ) ( சூதி கா :) 

ஆர்த்தபம் -1. பூப்படைதல் . ( உ - ம் . ) “ பி ஆர்த்தியம் - காட்டுத்தேன் , 
தமார்த்தபந்தோன்றின இலக்கிநம் ” ( வி ஆரீத்திரகம்- இஞ்சிப்பூண்டு , (உ - ம் . ) " அ 
தாநமா, தெருட்சி . ச . உரை .) 2. பூப்படை ரைப்படியெண்ணெய்க் கருணச்சாறு படியிர 
ந்தபின் கருத்தரித்தலுக்குபகாரமாயிருக்குநாண்டூற்றழிஞ்சில் விதை கோட்டமிளகார்த்திர 
ட்கள் . ( சூக - வ . ) 
. - 

கம் ” ( தைல . தைலவ . அஎ . ) [(சூக: 
ஆர்த்தம் - 1. கலக்கமடைந்தது . 2. நோவ சூ - உ வராதது . ) 
டைந்தது . ( சூ.5- .] 

ஆர்த்திரசாகம் -இஞ்சிப்பூண்டு. ( சூடி 
ஆர்த்தர் - 1. எளியர் ,2. நோயுற்றோர் . பாகம் : சூ - உலராத பாகம் - பூண்டு . ) 
( உ - ம் .) " தில்லைப்பல்பூம்பொழிற்செப்பும்வ 
ஞ்சினமு - மார்த்தரங்கஞ்செய்யுமால் ” ( திரு 

ஆர்த்திரம் - 1. ஈரம் . 2. உலராதது . 
க்கோவை , க அஎ. ) 3. பெரியோர் . 

( :) 
ஆர்த்தல் -1. அணிதல் . ( உ - ம் . ) " பொடி 

ஆர்த்திரழலரோகம் - எந்நேரமும் இரத்த 
யார்க்குந் திருமேனி ” ( பெரியபு . திருநாவு . முதலியகசிவையுண்டாக்கும் ஒருவகை மூல 

, 
தல் . ( உ -ம் .) “ விடலரும்பவப்போர்த்தி சோகம். ( சீவாட். எடு . ) ( சூகி- TO- கசிவு .) 
டருள் கருணையன்றே " ( கந்தபு. மேருப்.சச .) ஆர்த்திரேந்தநம் --- ஈரவிரகு . ( சி.சி. க : 
3. ஒலித்தல் . ( உ - ம் .) " தோட்டுணைகொட்டி எ 0 . சிவாக் .) உ ய ந - விறகு . ] 
யார்த்து ” ( கைட . போர் . உரு . ) 4 , சட்டல் . ஆர்த்திரை- திருவாதிரை. (சூளா.) 
( உ - ம் . ) " பாகசாதனன் றனைப்பாசத்தார்த்து " 

ஆர்த்துதல் --1 , நிறைத்தல் , 2. நிறைவே 
( இராமா . பாலகா . திருவவ . க O ) 5. தொடுத் 

ற்றுதல் , 3. புசிப்பித்தல் . 
தல் . (உ - ம் .) " ஆர்த்தபதம் ” ( வேதா. சூ . அ ) 
6. நிறையச்செய்தல் . (உ - ம் .) " வருநி திபிறர்க் 

ஆர்தல் - 1. அநுபவித்தல் . 2. அன்புசெ 
கார்த்து மாசாத்துவனென்பான் (சிலப் . மங்ய்தல் . ( உ 

ய்தல் . ( உ - ம். ) " ஆரியனைத் தான்வணங்கிப்பி 
கலங ச . பக் .) 7. பொருத்தல் . 8 , பொருதல் . 

ச்சைக்க நுமதிபெற் - றாருயிருள்ளானடியுமார் 
ஆர்த்தவம் - 1. புட்பம் 2. மகளிர்பூப்பு. 

ந்து " ( சைவச . பொது . . எ அ .) 3. இணைத் 
[ இருது என்பதினின்று வந்த தத்திதம் . ) தல் , 4. உண்ணுதல் . ( உ -ம் . ) " காரியீ துணக் 

கடனன்றாலென - வாரவண்முதோ றகலவோ 
( சூத- வ . ) 

ப்புவா ” ( தணிகை , நாட் . கசக .) 5. குடித் 
ஆர்த்தன்-- துயருறுவோன் . ( சூத- :) தல் . 6. தக்குதல் . 7. நிறைதல் . 8. பொரு 
ஆர்த்தி -1. அநுபவம் . 2. அழிவு , 3. உண் ந்தல் . (உம்.) " நீலப்பிறங்கல்லையான் பணி 
பித்து எனப் பொருள் படும் ஒரு தெரிநிலை 

லார்கின்ற தின்றோ ரலரே " ( கந்தபு . 
வினையெச்சம் . ( உ - ம் . ) " வரையுறழ் தனப்பா 

வரையேவல்கொள் . கக . ) 
லார்த்திவரம்பறு காப்பு நேர்ந்தாள் ” ( கந்தபு . 

ஆர் துபம் - அரத்தைச்செடி . 

செடி. 
பார்ப்ப . உஎ . ) 4. கிரியாசத்திக்குடையதாயி ஆர்ந்த - போன்ற ( உ - ம் .) " உயிரார்ந் தமா 
ருக்கும் புறவுருப் பஞ்ச சத்திகளில் ஒன்று . வரிக்கிறையார்க்கரிதானும் " ( மரு- தி . சுக.. ) 
( உ - ம் .) " ஈசாநி , பூரணி , ஆர்த்தி , வாமை , மூ ஆரீப்பதம் -1 . சாரம் . 2. பச்செனவு . 
ர்த்தி என்னும் பஞ்சசத்திபுறவுருவுடைத் 

ஆர்ப்பரவம் - ஆரவாரம் . ( உ - ம் . ) " ஆர்ய் 
தாய் ( சி . சி க : ருசு . ஞாநம் ) 5. கொடுத் 

பரவத்தெங்கிருந்தாரும்வெருவ ” ( சேதுபு . 
து . ( உ - ம் . ) ( பொருந , கஎச . ) 6. துன்பம் . 

தேவிபுர . உச. ) 
( உ - ம் .) " ஆர்த்தியாவுநீயகலவென்னுடைச் 

ஆர்ப்பரித்தல் - ஆரவாரித்தல், 
சீர்த்தியண்ணல்பாற்சேறல்சிந்தியாய் ” ( கந் 

ஆர்ப்பரிப்பு - ஆரவாரித்தல் . ( உ - ம் . ) " போ 
தபு . இந்திராணிமறு . கஅ . ) 7. விருப்பம் . 8 . 
வில்லின் நுனி. ( சூதி . ) 

ற்று நன்மகமுமறைகளார்ப்பரிப்பும் ” ( மச்சபு . 
திரிபுர நிருமாண . கச .) 


யா 


- 


. 


382 


ஆர்வு . 


கூஅக. 


ஆரணங்கு . 


னம . 


ஆர்ப்பு - கட்டு , பந்திக்கப்பட்டது ( உ - ம் . ) " ஆர்வுற்றார் நெஞ்சமழியவிடுவானோ " ( கலி . 
" ஆர்ப்பாயகாயந் தன்னை ( சி . சி . ச : உ ச ) சஉ . ) 
2. சிரிப்பு . ( பிங்கல . ககூகஎ .) 3. நுண்ணி ஆர்வை . கோரைப்பாய் , 
யது . 4. பேரொலி . ( உ - ம் .) " ஆர்ப்புக்கொ ஆர -1 , நிறைய . ( உ - ம் . ) " வாயாரவுண்ட 
ண்டுகைவிசைத் தெறிமணிக்கல்வந்தணைய " பேர் வாழ்த்துவது சொந்த பேர்வைவதுவும் 
(கந்தபு . நாட் , சரு . ) 5. (இசை நூல் ) மாத்தி ( தாயு . சச்சி . அ .) 2. நுகர . ( உ - ம் . ) " பொன் 
ரையிறந்த சுருதி , ஓங்கவிசைத்தல் . ( உ - ம் . ) மலிந்த விழுப்பண்ட - நாடாரநன் கிழி தரும் " 
இன்னிசைவழிய தன்றியிசைத்தல் செம்ப ( பத்து . மதுரை. அஉ .) 
கைய தாகும் சொனனமாத்திரை 

ஆர்க்கம் - 1. அகிலங்கட்டை . 

2. சந்த 
விசைத்திடுஞ்சுருதியார்ப்பே " (பஞ்சபார 
யம் . சிலப் . வேனிற் . உக . ) [ இதனை , யாழி 

ஆரக்தவதம்-- கொன்றைமரம் . ( சூா 
ன்குற்றநான் கனுளொன்று . இது மரக்குற்ற 
த்தால் வருவது என்பர் திருவிளையாடற்பு :) 
ராண உரைகாரர் , ) 6. முள்ளின் கூர்ப்பாக ஆரகட்டம் -ஆழமாகியகிணறு . 
ம் . 7. யுத்தம் . ( சூ . நிகண் . கூ : ச சு .) 

ஆாகம் -1. இரத்தம் 2. பிரிக்குமெண் . 
ஆர்பதம்- 1 , உண்ணுமுணவு . ( உ - ம் . ) 3. பிகத்திலேகீழெழுதப்படுமெண் .. ஹா 
" நெல்லி - னம்பணவளவைவிரிந்துறைபோகி 

ரக : இ - எடுத்தல் . ] 
ய - வார்பதநல்குமென்ப ” (பதிற்று.சுசு : கூ . ) 
2. கிழல் . (இரேவணாரா .) 3. வண்டு . (உ - ம் . ) 5. கள்ளன் . 4. கொள்ளையாடுவோன. 5. சங் 

ஆரகன் -1 . அணாப்பு வோன் . 2. எடுத்தல் .. 
( பிங்கல . உங அஉ .) 
ஆர்மதி -1. கற்கடகராசி . 2. நண்டு . (சந்கரிக்கிறவன் , உருத்திரன் . (உ - ம்.) "படைத் 
ரனுக்குக்கற்கடகம் ஆட்சி வீடாதலாலும் , 

திடப்பட்டயாவு - மாரகன் ( சிவதரு . சிவ 
கற்கடகம் கண்டுவடிவாதலாலும்- ( ஆர் - நிறை 

ஞாநயோ . ந . க . ) 6. சூதாடுவோன் ( ஹா 
வு , தங்கல் . மதி - சந்திரன் . ) 

ரக : ஹ - எடுத்தல் . சுக - ஒருவிகுதி . ) 
ஆர்மை -1 . கூர்மை . 2. மதில் . 

ஆரகூடம் 

பித்தளை . ( யாக - : 
ஆர்வக்கோளிக்காரகம் - ( இலக்கணம் .) 

போ தல் , க-- குவிவு . ) 
கேளாது விருப்பாய்க்கொடுக்கப்பட்ட பொ 
ருளை விருப்பமாய ஏற்றற்பொருளில் நான் 

ஆரகூளம் - பித்தளை . ( சூரக-: டக 
காம்வேற்றுமையிலே வரும்பெயர் . ( வீர ரமளகரமாயிற்று . ) 
சோ . உபகாரக . .1. ) 

ஆரகேரம்- வாகுவலயம் . 
ஆர்வம் -1 . அன்பு . 2. ஆசை . ( உ - ம் . ) " வ ஆகோதம் - கொன்றைமரம் . 
ண்டார்வஞ்செய்து மதுவுண்டு ” ( நைடத ஆரசகம் -- அகிலமரம 
அன்ன - தூ . கரு .) 3 , ஒலி . ( உ - ம் . ) " ஆர்வத் ஆரஞ்சோதி- அருந்ததி . 
தோடிவயல்புகும் ” ( கந்தபு . ஆற்று , கூரு . ) 4 . ஆரட்சகன் -1 . இடையன் . ( ஆ - பசு . ) 

டப்படுதாகமேழினொன்று . அது : அன்பு 2 , காவற்காரன் . ( சூ ; ரக்ஷக - காப்போன் . 
முதலியவற்றானளித்தல் . 5. சேலை. 6. நா 

ஆான்ணியகம்-- வாநப்பிரஸ்தர்களுக்கே 
கம் . 7. பெறக்கருதிய பொருண்மேலாசை . பயன படுலதாய வலத்தில் வைத்தெழுதப்ப 
( மதுரை. சஅக . ) 

ட்டது எனக் கருதப்படும் வேதத்தின் மூன் 
ஆர்வமொழி- முப்பத்திரண்டு அலங்கார 

ராம்பாகம் ( மச்சபு . முகவுரை .) 
ங்களுள் ஒனறு ; அஃது , உள்ளத்து நிகழுமா 

ஆரண்ணியம் - சாடு . 
சையை மிக வெளிப்படுத்திஞ் சொற்களாற் 

ஆரண்யம் -- ஆரணியம் . ( உ - ம் . ) " கைரிசா 
சொல்வது . ( உ - ம் . ) " ஆர்வமொழிமிகுப்பதா 

ரண்யம் ” ( மச்சபு , நைமிசா . கஉ .) 
ர்வமொழியே ( தண்டி . சு எ . ) [ சூவ 

ஆரணங்கு - 1.அரியதெய்வப்பெண் (உ - ம் . ) 
ஆசை . மொழி - சொல் . ) 

( விண்ணவர் கோமான்றொன்னானாரணங்கு 
ஆர்வலன் - 1. அன்புடையோன் . ( உ - ம் . ) 

ழியடைந்ததேயெழுவாயாக ” ( கந்த 
" ஆர்வலராகுமைந்தரறுவரும் ” ( கந்தபு. சுரம் 

பு . ரவாகு - ய.உ 0 ) 2 . அரியதெய்வம் . ( உ - ம் . ) 
புகு . உசு . ) 2. கணவன் . 3 மித்திரன் 

ஆரணகுயர்ந்தோரல்லோர்புள் விலங்கு 
ஆர்வு - 1. ஆராய்தல் . 2. உண்ணல் . 3. ( அகப்பொரு . அகத்.ககூ . ) 3 . ஆறுதற்கரியவரு 
குடித்தல் . 4. நிறைவு . 5. விருப்பம் . ( உ - ம் . ) த்தம் . (உ - ம் .) " நல்லவர்க் - காரணங்காகியமார் 


383 


ஆரதி . 


ங அச 


ஆரம் , 


ஆரணன் 


பில் ” ( புறநா . கச . ) ( ஆர் - அரிய . அணங்கு - ஆரநாலகம் - காடிச்சலம் . ( சூா - போ 
தெய்வப்பெண் , தெய்வம் , வருத்தம் . ) தல் , நாம் மணம் .) 

ஆரணத்தான் - பிரமா. ( உ - ம் .) " ஆரணத் ஆரநாளத்தைலம் - ஒருவகைத் தைலம் ; 
தானருள் பார் " ( வாண . உசுரு . ) ( சூாணம் இதனிலக்கணம் . ( தைல தைலவ . உக . பார் . ) 
வேதம் . அத்து - ஒருசாரியை . ஆன் - ஒரு ( உ - ம் . ) " காடியெணெய்பெருகம்புநாலொன் 
விகுதி . ) 

றரைப்படி- மாடியமர்சீரணச்சுரமுமயிலுண் 
ஆரணம் - 1. வேதம் . ( உ - ம் . ) " மண்ணிலா ணறலிதாராளத்தைலம் ” 
ரணநிகரெனவியாதனார்வகுத்த 

” ( பாரத . 

ஆரநாளம்-- காடிச்சலம் . ( உ - ம் . ) " ஆரநா 
தற்சிறப் . ச . ) 2 . வேதத்தின் ஞாநபாகை. ( சி . ளத்தைலம் ” ( தைல , தைலவ . உக .) 
சி.அ : உ எ . மறை . ) 

ஆரப்தம் - ஆரம்பிக்கப்பட்டது . ( பௌட் . 
ஆரணவாணர் - 1. பார்ப்பார் . 2. முநிவர் . மாயா . ருசு இ . ) 
( உ - ம் . ) ஆரணவாணர்க்கென்றுங்கேளான ஆரபடி - 1 . தைரியம் . 2. ( நாடக ) நால் 
மௌற்கல்லியன் . ( பாரத . திரௌ . எங . ) வகை விருத்தியுளொன்று ; அது , பொருள் 
[ சூரண - வேதம் . வாணரி - வாழுவோர் . பொருளாக வீரமாகிய மாநுடர் தலைவராகவரு 

வது .( சிலப் , அரங் . பக் , சுசு . ) ( சூராழி . ) 
ஆராணவுருவார் - சிவபிரான் . ( உ - ம் . ) " ஆ 
ரணவுருவார் தில்லையம்பலமெய்தப்பெற்றோ 

ஆரபதி - சர்ப்பராசன் . ( உ - ம் .)" பாரடைய 
ர் ” ( கோயிற்பு . இரணிய , எச . ) [ சூரண 

வாழ்வித்தாரபதிபாசச் சாமளகலாபப்பரியே 
வேதம் , உரு - வடிவம் . வேதவடிவினர் என்றி ” (திருப்பு . இரு .) [ அரபதியெனற்பாலது 
றபடி , ) 

ஆரபதியெனவிகாரமாயிற்று . ) 
1. சிவன் . ( உ - ம் . ) " ஆண்டவ 

ஆரபி- ஓரிராகம் . 
னாணன் கம்பனென்றேத்த ” ( கம்பாக் . 6.0 .) தர் . 3. ஆத்தி . ( உ - ம் . ) " ஆரங்கண்ணிச் 

ஆரம் - 1. அஞ்சநபாஷாணம் . 2 , ஆட்ட 
2. பார்ப்பான் . 3. பிரமன் . ( உ - ம் . ) " ஆரணன் 

சோழன் ” ( சிலப் . பதிக . கஉ .) 4. ஆபரணம் . 
றன துமைந்தர்க்கரும்பெறன் ஞாநபோதம் ” 
( கந்தபு . மேரு . கஅ . ) 

விட்டுணு . ( உ - ம் . ) 

( உ - ம் .) " அம்பையாரஞ்செறியாகர் ” ( மரு . தி . 
ஆாணனேயானே ” ( பாரத , கிருட்டிண . 

கக .) 5 

ஒரு பாணம் . 6. கடப்பமரம் . 7 . 

கண்ணீர் . ( உ - ம் . ) " விளிகளாரஞ்சொரிய ” 
உ O க . ) 

( பாரத . கீசகன்வ , கஎ . ) [ முத்துப்போலுந் 
1. ஆறாதாரங்களுளொன்றாகிய 

தோற்றமுடையதென்றபடி . ) 8. களிம்பு . 
அநாகதத்துக்குரிய பன்னிரண்டிதழ்களுள் 
ஓரிதழில் நிற்கும் அதிதேவதை. (சி.சி. அ : 

( 3 

போதல் . ) 9. கீச்சுக்கிட்டம் . 10. கோ 
உக . மறை . ) 2. காளி , ( சூ . நிகண் . க : ந அ . ) 

டகசாலைப்பூண்டு, 11. கோணம் . 12. சந்த 
3. சுழல் காற்று . 4. பார்ப்பதி . ( உ - ம் . ) " ஆர 

னக்குழம்பு . (உ - ம் .) " அரைத்தவாரமும் ” ( பா 
ணிசடைக்கடவுளாாணியெனப்புகழ . ( தாயு . 

ரத . நிரைமீட்சி . உக . ) 13. சந்தனமரம் . 
மலைவளர் . ரு , ) 

( உ - ம் . ) " வன்னிகொனறைவழைசண்பகமா 

ரமலர்ப்பலாசொடுசெருந்திமந்தாரம் ” ( பெரி 
ஆரணியகன் - காட்டில் வசிப்போன் , 

யபு . தடுத்தாட் . கசு . ) 14. சரி . 15. செவ் 
ஆரணியம் . 

காடு . ( உ - ம் . ) " ஐந்து பெரும் வாய் . 16. நந்தன வரும் .17. நுனி. 18. பட்சி 
பார்த்திவரோடாரணியம் புகுந்த பிரான் " ( பா களுடைய கழுத்துவரி . 19. படப்பொறி . 20 . 
ரத . பதினெட் . உங . ) 

பதக்கம் . 21. பித்தளை , 22. ( கணக்கதிகா 
ஆரணியராசி சிங்கராசி . ( காணபராதம் .) பித்தத்திலே கீழெழுதப்படுமெண் . 23 . 
ப . ) 

பிரிக்குமெண் . 24. மணிவடம் ( பிங்கல . 

கூகக.ச. ) 25. மாதரணிவடம் . ( பிங்கல . 
ஆரத்தியம் -- ஒழிவு . 

கஉ 0 க. ) 26. மாலை . ( உ - ம் .) “ செம்பொனார 
ஆாதம் - மாமிசமின்றிச் செய்யும் போசரும் . மதாயிற்றம்மா " (கந்தபு. திக்கு . கூகூ .) 27. 
( ஆ - எதிர் . ரத்- கொலை , சீவ்வதையில்லாததெ முத்தினாற்செய்தகச்சு .( உ - ம் . ) " ஆரந்தாங் 
ன்றபடி . ) 

கியவலர் முலையாகத்து ( நெடுநல் . கஙசு . 

) 
ஆரதி -1 , ஓய்வு . 2. தீபங்காட்டல் ; இது 

28. முத்து . ( உ - ம் . ) " ஆரக்குழம்பிலளைந்தார 
சோடசஉபசாரத்தொன்று. ( தாதி . 

மணிந்து விம்மும்பாரக்குசங்கள் ” ( பாரத . சம் 
. ) 

பவ . நிரு . ) 29. முத்துமாலை . ( உ - ம் . ) " கழூஉ 


ஆரணி 


384 


ஆரவாரம் . 


கூ அரு 


ஆராமம் . 


விளங்காரங்கவைஇய மார்பே ( புறநா . கக .) ஆரவாரித்தல் - மிகவொலித்தல் . 
30. யுத்தம் . 31. வண்டியின் ஆர் . ( உ - ம் . ) ஆரவாரிப்பு - ஆர்ப்பு . 
" அச்சுடைச்சாகாட்டாரம்பொருந்திய ” ( புற ஆராகரியம் - அரசமரம் . 
நா . உருசு . ) [ 8 , 9 , 11 , 14 , 15 , 21. சூரம் . ஆராகவரியம் 

அரசமரம் . ( சூராக 
22 , 23 , 26 , 27 , 30 , ஹார் : 

:) 

வய - . ) 
ஆரம்பசூான் -1 , தொடக்கத்திலே வீரனா ஆராட்டுதல் - தாலாட்டுதல் . 
யிருப்போன் . 2. மேன்மைபாராட்டுவோன் . ஆராத் -1 . சமீபம் . 2. தூரமென்னும் பொ 

ஆரம்பம் - 1.கொலை . 2. செருக்கு . 3. ருள்களைக்காட்டும் ஒரு வடமொழி அவ்விய 
தொடக்கம் . 4. பேரொலி . 5. முகவுரை. 6 . 

யம் . ( சூராசு . ) 
முயற்சி . ( 2.- ம் .) " ஆரம்பநிலைகண்டு ” ( நல் . 

ஆராத்தியர் - ஆராத்திரியர் . 
பாரத . தெட்சிண . சுக . ) 7. விரைவு . ( சூ ஆராத்திரவியம் - அரசருடைய பொக்கி 
ஈமலு ) 

ஷம் . 
ஆரம்பருபம்- கடனீரினின்று திரைபிறத் ஆராத்திரிகம் - 1. இரவிலே சுவாமிமுன் 
தல்போல ஒருபொருளினின்று பிறக்கும் வி னிலையிலே தீபம் ஆலாட்டிக்காட்டுதல் , ( சூ 
காரரூபம் . 

ராதிக: சூ ; சாதி - இரவு . ) 
ஆரம்பவாதம் - காரியப்பாடெல்லாம் நூ 
லானாய ஆடை போலாமென்னுந் தார்க்கிகவா 

ஆராத்திரியர் -- வீரசைவப்பார்ப்பார் . 
தம் . ( சி . சி . க : உச . சிவஞா . ) நிலமுதலிய 

ஆராத- திருத்தியடையாத எனப்பொரு 

ள் படும் ஒரு பெயரெச்சம் . ( உ - ம் . ) " ஆராத 
உருவப்பொருளினின்றுங்காதகுண முதலிய 
அருவந்தோன்றுமென்பார்வாதமுமாம் . 

காதலுறா " ( க 5 தபு . வள் , ககஎ . ) 
ஆரம்பித்தல் -1 , ஒலித்தல் . 2. தொடங் 

ஆராதநம் - 1. சம்பாத்தியம் . 2. நிறைவே 

ற்றுதல் . 3. பாகஞ்செய்தல் . 4. மகிழ்வித் 
கல் , 

தல் , 5. வணக்கம் , வழிபாடு . ( உ - ம் . ) " ஆரா 
ஆரமரோட்டல்- ( புறப்பொருள் . ) வெட் 

தநஞ்செய்து " ( திருவரங் . கூ. 0. ) ( சூரா 
சித்திணையிலொருதுறை , அது , குறு நிலமன் 
னருங் காட்டகத்துவாழு மறவரும் போர்த் த ந : சூ ; ராதி - முடித்தல் . ) 

தாழில்வேந்தரைப்பொருது புறங்காண்ட ஆராதநை - பூசை , வணக்கம் . ( உ - ம் . ) " ஆ 
ல் . ( தொல் . பொரு . • o . ) 

ராதரை செய்துழி மந்தரம் " ( கந்தபு . மகா 
ஆரல் -1. ஒருசிறுமீன் . (உ -ம்.) " பூக்க சாத் . இ ) ( சூரா- 

கெநெ.) 
தூஉ மினவாளை - நுண்ணாரற்பருவரால் ” ( புற 
நா . கஅ .) 2. ஒருபூண்டு . 3. கார்த்திகை நட்ச 

ஆசாதி -1 . ஆராதி யென்னேவலும் தெரி 
த்திரம் . ( உ - ம் . ) " மறுவறு மாரலாகுமா தர்மூ 

நிலைவினைப்பகுதியும் . ( உ - ம் . ) " ஐங்கானையா 

ராதிசந்தர்ப்பணை செய் ” ( தைல . தைலவ . 
விருவர் தாமும் ” ( கந்தபு . திருவவ . ககக . ) 4 . 
செவ்வாய் . ( உ - ம்.) " ஆதித்தனோடம்புலியா சங . ) ( ஏவல் . ) 2. பகைவன் . ( சூராதி .] 
ரல்புதன் வியாழம்- சோதிப்பெருமாமதிச்சுக் ஆராதித்தல் பூசைசெய்தல் . ( உ - ம் . ) 
கிரன்சௌரி தூம கேதுப்பவனன் ( அரி " மட்டிதழியுருத்திரனை யாராதித்தாடினும் ” 
ச்ச . இந்திர . உஎ . ) 5 , நெருப்பு . ( சூ . நிக , க : ( தைல . தைலவ . கஉ 0 . ) 
சக. ) 6. பித்தம் . 7. மதில் . ( உ - ம் .) " ஆர ஆராதீயம் - சமீபத்திலுள்ளது . சூலா 
லோங்கியவயோத்திமாநகரி " ( அரிச்ச . விவா 

தீய : சூராக - சமீபம் . ஈய - ஒருவிகுதி . ) 
க . உஅ ங . ) 
ஆாலம்- பகை . 

ஆராதுபகாரம் - துரமானவுபகாரம் . ( சூ 
ஆரவம் - ஒலி . ( உ - ம் . ) " ஆரவமிகுந்தபல் ராக- தூரம் . உபகாரம் . ) 
புள்ள கழிசூழ் புரின் கண்டார் ” ( பாரத . தி 

ஆராதூரி -1 . அதிகஞ்செலவு செய்பவன் . 
எள . கஎ .) ( சூரவ : சூ - ஒலி . ) 2. அழிவு . 3. துட்டத்தனம் . ( வழக் . ) 
ஆரவலர் - காட்டாத்திப்பூ . ( தைல.க அ .) ஆராப்பத்தியம் -1 . அற்பம் . 2. கடும்பத் 
ஆரவாரம் -1. ஆடம்பரம் . 2. ஒலி . ( உ - ம் . ) தியம் . 
" ஆரவாரஞ்செய்தணுகினானரோ ” ( கந்தபு . ஆராமம்- 1. இன்பம் . 2. உண்டாக்கப் 
காவிரி. - .) 3. பேரொலி , 4.வருத்தம் . ( பிங் பட்ட சோலை . (மணிமே .) சோலை , பூந்தோ 
கல , கூகஙகா . ) 

ட்டம் . ( உ - ம் .) " முகிலூர்தி - யந்தப்புரத்திலா 


- 


385 


ஆரி . 


கூஅகா 


ஆரிணி . 


னால 


ராமமர் தப்புரத்துக்காராமம் ”( பாரத.திரௌ [ சூரி - ஆத்திமாலை . இ- ஒருவிகுதி . ) 4. து 
ப . சக . ) 3 . மகிழ்ச்சி . ( ரூரா 3 ; சூ ; 8 ர்க்கை . 5. தோல்வி . 6. பார்ப்பனி , 7. பார் 
மகிழ்ச்சி . ) 

வதிதேவி . 8. மாலை . 9. மேன்மை , ( 1 , 2 , 3 , 
ஆராமை - 1. நிரம்பாமை . ( மணிமே . ) 

9.சூ. நிகண்.கக.ரகாவெ . ஈ o . ) [ 1 , 5. ஹாரி 
2. பேரன்பு . ( உ - ம் . ) " என்ற மிழினுக்கின்ன 
ல்பகரா துலகமாராமை மேலிட்டிருத்தலால் ” - எடுத்தல் . 4 , 7. சூயா என்பதன் 
( தாயு . சித்தர்க . அ . ) 

விகாரம் . ) 
ஆராய்ச்சி -1. ஆராய்ச்சிமணி . 2. ஆராய் ஆரிட தீர்த்தம் - பஞ்சவித தீர்த்தங்களு 
தல் . 3. தலையாரி . ( வழக் . ) 

ளொன்று ; அது , விரல்களின் இறைச்சந்தி 
ஆராய்ச்சிமணி தங்கள் குறையை அரச 

யால் இருடிகளுக்குத் தர்ப்பணஞ் செய்வது . 
ன் நேரேயறிதற்பொருட்டுக்குறையுடையார் ( சைவச . பொது . சுசு . உரை .) ( சூஷ - இரு 
அடிக்கும் அசையாமணி ; அஃது : இராசவா டிசம்பந்தம் . தீய-- சலம் . ) 
யிலிற்கட்டியிருப்பது . ( உ - ம் .) " பொன் 

ஆரிடம்- 1. ஆகமம் . 2. இருடிகணூல் . 
லங்கரித்த அழகிய ஆராய்ச்சி மணியைப்போ 
ய்த் தன்னுடைய கொம்பினாலடித்தது ( பெ (உ - ம்.) " ஆரிடத்துத்தானறிந் தமாத்திரை 

யின் ” ( ஆசாரக்கோ, க . ) 3. இருடி சம்பந்தமா 
ரியபு . திருவாரூர் . உஎ . உரை . ) 

னது . 4. எண்வகை விவாகத்துள் ஒன்று . 
ஆராய்தல் - 1. (இசை நூல் ) யாழ்நரம்பி ( உ - ம் .) “ பேராரிடக்தெய்வத்தோடும் ( கல் . 
னுள் நின்றொலிக்கும் ஓசையை யாராய்தல் . பாரத . துட்டிய . ஈக . ) அது , தக்கான் ஒருவ 
( உ - ம் . ) “ நரம்பினுண்ணின்றொலிக்குமோ னுக்கு ஆவும் ஆனேறும் பொற்கோட்டுப் 
சைசெவியுறவாராய்தலாராய்தல் " ( கூர்மபு . பொற்குளம்பினவாகச் செய்து அவற்றிடை 
கண்ணன் மண , கசு அ . ) 2. தேடல் . 3. பண் நிறுத்திப் பொன்னணிந்து நீவிரும் இவை 
ணல் முதலிய கலைத்தொழில் எட்டனுளொ போற்பொலிந்து வாழ்வீரென நீரிற்கொடுப் 
ன்று . அது , ஆரோகண அவரோகண வகை 

பது . ( தொல் . பொரு.கள. க .உரை. ) 5. கல்வி . 
யாலிசையைத்தெரிதல் . ( கூர்மபு . அட்டமூ. 6.பூசை.7.வழுக்கு நிலம் .8 . வேதம் . ( சூஷ : 
க . உரை . ) 4. விசாரணை செய்தல் . 5. விசார 
ணைசெய்தறிந்து தள்ளுதல் . (உ - ம் .) “உற்ற இருஷி என்பதில் இருஆரெனத் திரிந்து இக 
வையாராய்வான் செய்கவினை ” ( வள் . நகஉ . ) 

ரங்கெட்டது .) 

ஆரிடர் -1 . சமணர் . 2. பொறுத்தற்கரிய 
ஆராய்வு --1 . நுண்ணறிவு . 2. விசாரித் 

வருத்தம் . ( உ ம் . ) " குன்றிடம்பட்டவா 
தல். 
ஆரால்- ஆரன்மீன் . 

ரிடழுவத்து ” ( மலைபடு . உ. சு.அ.) ( இடர் - 
- பாகஞ்செய்வோன் . ( சூரா யெல்லாம் ” ( கந்தபு. வில்வலன் வாதா. கரு . ) 
ஆராலிகன் - 

துயர் .) 3. முநிவர் . ( உ - ம் . ) “ ஆரிடருயிரை 
க ; கரானா- குனிவு . போசா பதார்த்தங்க 

ஆரிடலிங்கம் - இருடிகளாலே தாபிக்கப் 
ளிலே குனிந்து நின்று தொழில் செய்வோன் பட்டபரார்த்தலிங்கம் . அசுரர் இயக்கர் சித் 
என்றபடி . ) 

தர் முதலானவர்களாலே தாபிக்கப்பட்ட 
ஆராவம் - ஒலி . ( உ - ம் .) " வாளியீரைந்து ( உ - ம் . ) " சயம்புந்தைவிகமுமாரிடமு 
சேரத்தொடுத்தேவினா 

னாராவமுடனிட்ட 

ம் ” ( சைவச . பொது . சங . க . ) 
கவசம்பிளந்தோடி ” ( பாரத . ஐந்தாம் போர் . 

ஆரிடை -அரியவழி . ( உ - ம் .) “ அறியாத் 
கக . ) ( சூராவ . ) 

தேயத்தாரிடையுழந்து " (சிலப் . ஊர் , ஈக . ) 
ஆராவமுது- உண்ணுந்தோறும் இன்னும் ஆரிடோடை - ஆரிடவிவாகஞ்செய்து கொ 
உண்ண வேண்டும் என்னும் விருப்பத்தைக் ண்டமனைவி . ( சூஷொா : சூஷ- ஒரு 
கொடுக்கும் அமுது . ( உ - ம் .) " ஆராவமுே 

விவாகம் . உாை 
யரசேயாநந்தவெள்ளப் - பேராறேமோநப்பெ 

விவாகம் பெற்றவள் . ) 
ருக்கேபராபரமே ” ( தாயு . பராபர , ச . ) 

மானின் சம்பந்தமுடையது . 
ஆராவுணர்வு - சிற்றறிவு . ( உ - ம் . ) " ஆரா ( ஹாரிண் : ஹரிண - மான் .) 
வுணர்வாலறிவுற்றயரா ” ( கோயிற்பு . வியாக். ஆரிணி- சிவனுடைய பரிக்கிரகா 
உஎ . ) ( சூரர் - நிறையாத உணர்வு- அறிவு .) றனுள் ஒன்று . அது , பஞ்சகிருத்தியங்களுட் 
ஆரி - 1. அழகு . 

2. 

கதவு . 3. சோழன் . சங்காரம் , அதுக்கிரகம் என்னும் இரண்டு 


| ஆரிணம் 


( 


386 


ஆரியர். 


கூ அஎ 


ஆரியாங்கனை . 


ரிணி . ] 


ஆரிய 


செய்வது . ( சி . சி . க : ருக , சிவாக் . ) [ ஹா உசு . ) 4. ஒருவகைப்பிராமணர். 5. காரிய 

தரிசிகள் , ( உ - ம் . ) முறைமுறைவணங்கி 
ஆரித்திரம் -1. கடப்பமரம் . 2. மஞ்சணி 

நின்றவாரியர் முகத்தை நோக்கி " ( திருவாத . 

மண்சுமந்த . கஎ .) ( காரியதரிசிகள் அமைச் 
றமானது . ( ஹாரி : ஹாசிடி- மஞ்சன் , ) சரோடொரு புடையொப்ப அறிவுடையராக 
ஆரிதம் - தருமசாத்திரத்திலொன் லிலாரியரெனப்பட்டார் .) 6. குருமார் . 7. சா 
ஆரிப்படுகர் - பிரயாசத்தோடு ஏறியும் இ கத்தீவில் வசித்த ஒருவகைச்சாதியார் . ( உ - ம் . ) 
றங்கியுஞ் செல்லும் வழி . ( உ - ம் . ) “ அவங்குக 

" ஆரியர் விந்தகர் குகரராண்டு ( சாகத்தீவில் ) 
ழைநரலுமாரிப்படுகர் " ( மலைபடு . கசுக . வாழ்வார் ” ( கந்தபு . அண்டகோச . ச அ . ) 8 . 

ஆரியக்கூத்து - கழைக்கூத்து . ( உ - ம் . ) பிரயாணிகள் . ( உ - ம் .) " உன்னுமெய்க்காவ 
" ஆரியச்கூத்தாயினுங்காரியத்தின் மேற்கண் லாளராரியருரிமையோர்கள் , 

( கோயிற்பு . 
ணாயிரு ” ( வழக் ) 

இரணிய . கக அ . ) 9. புலவர் . 10.மிலேச்சர் :இ 
ஆரியகம்-சிறு குறிஞ்சா. 

தனைச் , " செங்கட்புன் மயிர்த்தோறிரை செம் 
ஆரியச்சி- ஆரியப்பெண் . ( வீரசோ . தத் . முக - வெங்கணோக்கிற்குப்பாயமிலேச்சனை ” 
ரு . குறிப்பு . ) 

என் றற்றொடக்கத்துப் பண்டையிலக்கியங்க 
ஆரியப்பாவை - சித்திரப்பாவை . 

ளானுய்த்துணர்க . ( திருவாத . மண்சுமந்த 
ஆரியப்பிராமணர் ஒருவகைப்பிராமணர். 
ஆரியப்பூமாலை 1. அடங்காப்பெண் . 

கஎ . உரை .) 11. வைத்தியர் . [ 8. ஹாரி .) 
2. காத்தவராயன் மனைவியாகிய ஒரு பெண் . 

ஆரியருபன் - எய்க்கிறவன் , மாசாலமுடை 
ஆரியப்பேடி ஆரியக்கூத்தரிற் பேடி . 

யவன் . ( சூயா - வ : ] 
( மணிமே .) 

யவராடி - ஒருபண் . 
ஆரியபரியேடணசூத்திரம் - மத்திய மநிகா ஆரியவாசியம் -- ஓமம் என்னும் பூண்டு .. 
யமென்னு நூலின் பகுப்பினுளொன்று ; இதி ஆரியவேளாகொல்லி- செவ்வழியாழ்த் 
ற்புத்தசரிதங்கூறப்படும் . (மணிமே 

திறவகையுள் ஒன்று . ( பிங்கல , கஙஅச . ) 
ஆரியபுத்திரன் -1. குருபுத்திரன் . 2. பெ ஆரியன் -1 . அதிவிடயவேர் . 2. அறிஞன் . 
ரியோன் மகன் . 3. மனைவி தன்னாயகனையும் , 3. உபாத்தியாயன் . 4. உயர்குலத்தோன் . 5. 
ஒருவன் தன் தமயன்மகனையும் விளிக்குமிடத் எசமாகன் , உடையவன் , தலைவன் . 6. ஐய 
து நாடகபாடியத்திற் பிரயோகிக்கு மொரு னார் . ( சூ . நிகண் . . : உ.அ .) 7. கழைக்கூத்தன் . 
சொல் . ( சூய -வத :) 

8. குரு . ( உ - ம் . ) " ஆறு கோறொடுப்பவெள்கி 
ஆரியபூமி - ஆரியாவர்த்தம். ( சைவப் , கூரு . ) 

யாரியன் முதுகிட்டானே ” ( பாரத . நிரைமீட் . 
ஆரியம் -- 1 . அழகு . ( உ - ம் . ) " ஆரியவிடை 

1. ) 9. சிவன் . ( உ - ம் . ) ஆரியன்குலா 
தன்மாண்டவழகினைக்காட்ட " ( திருவிளை . 

லனாய்நின்றாக்குவனகிலமெல்லாம் " ( சி . சி . 
மாயப் . உக . ) 2. இமயமலைக்கும் விந்தமலைக் 

க ! ச .. ) 10 , சூரியன் , 11. நண்பன் . 12. புத் 
கு நடுவுள்ளதேசம் . ( உ - ம் . ) " ஆரியவாசிவா 

தன . 13. புலவன் . 14. வணங்கப்படத்தக் 
ணிகர்போலவே ” ( திருவாத. குதிரை . உ .) சி . அ . உஅ . ) 15. வியாழன் . ( சோதிட 

கவன் . ( உ - ம் .) " ஆரியனாமாசான்வந்து " (சி . 
3. சம்ஸ்கிருத பாஷை . ( உ - ம் .) " ஆரிய நூன் 

கடல் . ) 16. வைத்தியன் . ( சூய .) 
முழுதுணர்ந்தீர் ” ( சேதுபு . பிரமகத்தி . . . ) 
4. செல்வப்பொருள் , 5. தேடப்படுவது . 6. ஆரியாங்கனை - இல்லறத்திற்கணவனோடு 
நல்லது . 7. கற்குலமுடையது . 

8 , பூசிக்கப்ப 

வாழுங்காலையிலே துறவுபூண்டு உபதேசம் 
வெது . 6 , 7 , 8. ( சைவப், கூடு .) 

பெற்றுத் தவகோற்கும் பெண் . (2.- ம் ) " கன்னி 
ஆரியமம் -பகலில் வரும்பதினான்காமுகூர் யிற்று றவன்னங்கள் கணவனிற்றுறவின் - மன் 

னுமாரியாங் கனைகணூல்வாங்கு மக்குசைக - 
த்தம் . ( சூய -2 . ) 

ளென்னுமூவகைப்பெண்டவப்பள்ளிகளெல் 
ஆரியமொழி - சம்ஸ்கிருதபாடை . 

லாம் ” ( திருவிளை . சமணரை , கஎ . ) ( கந்திப் 
ஆரியர் - 1.அறிஞர் . ( உ - ம் . ) " ஆரியருமாரிய பருவத்தில் ஆசாரியனிடத்துபதேசம் பெற் 
ரையல்லாரைக்குலப்பழுது மறைவரேயோ ” றுத் துறவுபூண்டு தவமேற்கொண்ட பெண் 
(சிவதரு . சிறப் . கா .) 2. ஆசிரியர் . 3. ஆரியணுக்கு அம்சம் எனவும் , இல்லறத்திற்கணவ 
தேசத்தவர் . ( உ - ம் . ) " தீதிலமா துரகங்கொடு னோவொழுங்காலையில் துறவுபூண்டு உபதே 
சீர்கெழுமாரியர்வந்தனர் ” (திருவாத . மந்திரி . சம் பெற்றுத் தவகோற்கும் பெண்ணுக்கு 


கங . 


387 


ஆருகதன் . 


બબ 


ஆரோக்கியம் , 


ஆருணி 


ஆரியாங்கனை எனவும் , மங்கலமிழந்த பெண் மேவீட்டின்பமென்பன் . ( கந்தபு . நவநீதம் . 
களுள் அவ்வாறு நிற்பவட்கு அக்குசை என 

ச - ம் . பக் . ) 
வுஞ்சு மணபரிபாஷையில் வழங்குமென்ப . ) ஆருகர் - ஆருகதர் . ( உ - ம் . ) " ஆருகர் - 

" ( தி 
ஆரியாவர்த்தம் - கீழ்கடல்மேல்கடல்களு திகையினமண் வந்துவிட்ட போதினும் 
க்கிடையிலும் வடக்கே இமையத்துக்குந்தெருப்புகழ் - கசரு . ) 
ற்கே விந்தியத்துக்குமிடையிலுள்ள தேசம் .) 

சாமவேத வுபநிடதங்களுளொ 
சூயாவ்.க- : சூய- ; சூவ.க -- குடிதொன்று. 
ருங்கியவிடம் . ) 

ஆருத்திரை- திருவாதிரை நாள் . ( சூ கா . ) 

ஆருதல் - ஆர்தல் . 
ஆரியை -1. காளி . ( பிங்கல . கககா . ) 2. து 

ஆருப்பியம்- வங்கமணல் . 
ர்க்கை . ( பிங்கல . கஉ ச . ) 3. பார்வதி . (உ.- ம் .) 
ஆரியை தவஞ்செய்பதியா தியன ” ( கந்தபு . 

ஆருபதம் - பித்தளை 

ஆருயிர்ய நந்து- சோறு , ( மணிமே . ) 
அடிமுடி , கரு . ) 

ஆருவம் - நீர் . 
ஆரீதம் - 1. தரும நூல்களுளொன்று . 2 . ஆருடம்- 1. உதித்தல் , 2. ஏறுதல் . 3 . 
கரிக்குருவி . ( உ - ம் . ) " கறியிலை தருமிருளி ( சோதிடம் ) நினைத்த காரிய முதலிய கேட் 
லாரீ தம்புக்குலாயுலை தரு மலயவெற்பு . " ( றிவோன் , சோதிடன் முன் போய்நிற்கும் 
ரகு . திக் . கசக . ) ( ஹாரீத 

ராசிநிலை . 
) 

4 முன்னறிவிக்கை. 
ஆரீதன்- ஒருமுலிவன் . ( வேதாரணி .. வா -50 . ) 
ன்ன் சச.) ( மாரீக . ) 

ஆருடன் -1 . ஏறினவன் . ( உ - ம் .) இடபா 
ஆரீரம் - சிற்றீசம் . ( ஆர்- அருமை . ) 

ரூடன் . 2. வேதாந்தபஞ்ச அதிகாரிகளிலொ 
தவன் ; அவன் , அநுபவவறிவின் 

அநுபவவறிவின் முதிர்ச்சி 
ஆரு -1 . ஒருமரம் . 2. குடம் . 3. நண்டு . 

யாலே தானேசகமாய்விளங்கப்பெற்று அப் 
4. பன்றி . ( சூ : 3 - போதல் . ) பிறப்பிற்றானே சசத்தோற்றரவின்றிச் சா 
ஆருகதம் 1. நாவன்மரம் . ( பிங்கல . 

ட்சாத்காரமாய்ச் சீவன் 

முத்தனாயிருப்பன் . 
உசு எஎ .) 2. மூவகைநாத்திகமதங்களுளொன் ( உ - ம் . ) " உலகநிலை தோன்றாமற்றன்றிகழ் 
ராகிய அருகசமயம் ; இந் ல் செய்தவன் அ 

ஞாநத்தாலுண்மை முத்தனாமவனே 
ருகன் . அருகன் என் 
அருகன் என்றொரு கடவுள் அநாதி 

ன் ( வேதா . சூ.கரு . ) 
யேயுள்ளவன் என்றும் , சீவன் என் 

ஆருடம் -1, ஒவ்வாமை , 2. நீங்காமை , 
தார்த்தம் அநாதியே குற்றமுடையதாயிரு 

ஆநர்-- திருவாரூர் . ( உ - ம் . ) " ஆரூரின்மே 
கும் என்றும் , இச்சீவன் தூலதேகநதேயத் 

வியபின் ” (கந்தபு , கந்தவி . கஉக . ) 
தேயும் , வளர வளரும் என்றும் , மற்றை இ ஆரேவதம்- சரக்கொன்றைமரம் .( உ - ம் .)) 
ந்திரியங்களுமுளவென்றும் , இவையெல்லாம் " சம்புமா கமுகு தாழைநற்புன் காரேவதம் 
அத்திகாயம் நாத்திகாயம் என்று வழங்கப்ப ( தைல . தைலவ . கூரு ) ( சூரெவது : சூ , 
மென்றும் , இந்நூற்பொருள் ஞாகத்தாலும் ரொவத - நம்பிக்கை . நோய் நீங்குமென்னு 
இந்நூலிற்கூறப்படுஞ்சுடுபாறையிற்கிடத்தல் நம்பிக்கைவிளைத்தலால் வந்தபெயர் . ) 
முதலிய தவங்களாலும் , சீவன் உயிர்க்கொலை 
முதலிய பாவங்களினீங்கி அருகன் போலக் 

ஆரை -1 . ஆத்திமரம் . 2. ஓர்பூடு , நீருளா 

ரைப்பூண்டு . 3. கொத்தளிப்பாய் . ( சூ . நிக . 
குற்றந்தீர்ந்தவனாவன் என்றும் , இந்த நூலும் 
இந்தப்ப தார்த்தமும் உண்டோ இல்லையோ 

எ : ருரு . ) 4. மதில் . ( உ - ம் . ) " வண்கிடங்கு 

சூழுமாரை வைசயந்தநகரிலே " ( சேதுபு . 
என்று வினாவினால் உண்டாம் இல்லையாம் 

சீதை . ரு . ) 
உண்டு வில்லையுமாம் என மூன்றுவகையாகச் 
சொல்லும் என்றும் இந்நூலிற் கூறப்படும் , 

ஆரைக்காலி-- தாழைக்கோரைப்பூண்டு. 
( சித்தாந்தப்பிரகாசிகை. கசு . ) 

ஆரைக்கீரை - நீராரைக்கீரை ( உ - ம் . ) " நா 

லிதழா நீராரைக்கீரையது நீ ” (பதார்த்தகுண . 
ஆருகதன் -1 . அருகசமயத்தவன் . இவன் : 

சுசுக . ) 
ஞாநாவர்ணிய 

முதலிய எண்குணத்தையும் ; ஆரைப்பற்றி - உடும்பு . ( ஆர் - பூமி . ) 
பசித்தல் முதலிய பதினெண்குணத்தையும் ; ஆரோக்கியம் 1. ஆரோக்கியஸ்நாநம் . 
அறசிகமுதலிய ஆறு குணத்தையும் விடுத்து தைல் . 

தைலவ . கங O. ) 2. நோயின்மை . 
முன்னைக்கன்மம் புசித்துத் தொலைந்த ( உ - ம் .) " ஆரோக்கியங் கீர்த்திசிறக்கவுதவி ” 


யாரூ 


பூ 


ம் 


- 1 . 


388 


ஆல்வாட்டு . 


கூஅக 


ஆலம் . 


- 


-- 


ஆவ Oo 


( வேதார . வேதந்தி . சஎ .) ( சூரொம் ) : ஆல்வாட்டுதல் - சிறிதுகாயச்செய்தல் , 
எதிர் . கி - நோய் . ய - ஒருவிகுதி .) 

ஆல்வாடுதல் - சிறிது காய்தல் . 
ஆரோகணகதி -1 . இசையையேற்றிப்பா 

ஆல்வு - அகலமானது . 
டுதல் . 2. மேலாகச் செல்லல் . 

ஆலக்கச்சி- அரிதாரம் . 

ஆலக்கட்டி - துரிசு . 
ஆரோகணம் 1. எழும்புதல் . 2. ஏணி . 

ஆலக்கிரீடை - அவரிச்செடி . ( ஹாஓ - கஞ்சு , 
3. ஏறுதல் . ( உ - ம் . ) ( " ஆராய்தல் ” பார் . ) 4 . 
தாழ்வாரம் . 5. படி . ( ரொஹண : சூ ; 

கீமா - விளையாட்டு .) 
Tr - ஏறுதல் . ) 

ஆலக்கொடிச்சி- அரிதாரம் , தாளகம் . 

ஆலகண்டன் -1 . சிவன் . 2. வாசுகி . 
ஆரோகம் - 1. ஏறுதல் , 2 . ஓரளவு . 

3 . 

ஆலகம் -- நெல்லிமரம் . ( சூகம் என்ப 
குவியல் . 4. சகநம் . 5. நீளம் . 6. பாரம் . 7 . 

தன் விகாரம் போலும் . ) 
மலை . 8. மாதரிடை . ( சூரொஹ: 

ஆலகலம் 

1. நஞ்சு . 2. பாற்கடலிலே 
ர - ரீ - ஏறுதல் . 

தோன்றியதெனச்சொல்லப்படும்நஞ்சு.( ஹா 
ஆரோப்பியம் ஒன்றன் குணம் வேறொ 

ஹ 0 . ) 
ன்றில் விபரீதமாயேற்றப்படுவது . ( சி . சி . உ : 
உ . சிவாக் . ) 

ஆலகாலம் 

ஆலாகலம் என்னும் விடம் . 

( உ - ம் .) 
ஆரோபணம் - 1. அணிதல் ( உ - ம் . ) " பவி ருட்பிழம்போடு ” ( இரகு . இலவண . சு . 

ஆலகாலமு மஞ்சக்குன்றமுமாரி 

) 2 . 
த்திராரோபணம் ” (சி - லி . சரியா . எ .உரை .) நஞ்சு .3. நிலவாகைப்பூண்டு . [ ஹாஹா 
2 , உயர்த்துதல் . 3. ஏற்றுதல் . 4. ஒப்புக்கொ 
இத்தல் . 5. நாட்டுதல் ,6. வில்வளைத்து நாண் . ) 
பூட்டல் , ( சூராவண C : சூ ; Tr . ஆலகாலவிடத்தைலம் - ஒருவகைத்தை 

லம் . ( உ - ம் .) வாதநாசன 

விலக்கடலாலசா 
ஏறுதல் . ) 

லவிடத்தைலமுமீதாமால் . ( தைல . தைலவ . 
ஆரோபம் ஏற்றுதல் . ஒன் றன்குணத்தை 

க கூ . ) 
மற்றொன்றிலேற்றல் , வைத்தல் , ( சூரா 

ஆலகாலி- காளி . ( உ - ம் . ) " அந்தரியாம 
வ : சூ - ஹீ - ஏற்றல் . ) 

ளையமலை யாலகாலி . " ( அரிச்சந் . பாயிர . எ . ) 
ஆரோபித்தல் -- ஆரோபஞ்செய்தல் , ஆலகிரீடை - அலரி . 
ஆசோபிதம் -1 , அப்பிரகிருதகுணம் . 2 . ஆலங்கட்டி - கன் 

மழை . 
ஏற்றப்பட்டது . 3. செய்யப்பட்டது . 4. நிறு ஆலங்காடு - ஒருசிவஸ்தலம் .( உ - ம் . ) “ ஆல 
த்தப்பட்டது . 5.வைக்கப்பட்டது .( சூரோ ங்காட்டிலந்தேனை ” ( தேவார பாவநாச.ரு . 

திருநாவு. ) 
விது .) 

ஆலசம் - சோம்புத்தன்மை . ( சூ U ; 

. 
ஆல் -1. ஆமெனல் . 2. ஆலமரம் . " ஆல்ப 

க - சோம்பு . ) 
டைப்பையேலரசையும் படைப்பையின் றற 
வோய் ” ( சேதுபு.காசிப் . கூக . ) 3.ஒருமுதனிலை ஆலசியம் - சோம்புத் தன்மை .( உ - ம் ) " நிவ 
த்தொழிற்பெயர். 4. இறந்தகாலவிடைநிலை ப்புறுமாலசியமேநெடுமோகம் பிராந்தியே " 
யையடுத்து வரும் ஒரு வினையெச்ச விகுதி . ( சூத . எக்கி . உ . o . ) [ : க 
( உ - ம் . ) " நீவந்தால் " 5. ஒரு தொழிற்பெயர் - சோம்பு . ய - ஒருவிகுதி .] 
விகுதி . ( உ - ம் . ) " உழாலிற்பொலிவண்டிவர் 

ஆலசுந்தார் - ஆலாலசுந்தார் . ( உ - ம் . ) 
பூந்தொடை ” ( தணிகை. வள் . நிக . ) 6. ஒரு 

ஆலசுந்தரர் பித்தவெனுஞ் சொற்பழியா 
வியங்கோள் விகுதி . ( உ - ம் . ) " மரீயதொரா 

ளா . ” ( வெங்கைக் . உ . அ . ) 
அல் ” ( தொல் , சொல் . சசுகூ . ) 7. ஓரசைச் 
சொல் . ( உ - ம் . ) " யாதானுநாடாமால் ” ( வள் . 

ஆலத்தி - நீராஞ்சநம் . ( உ - ம் .) " பல்லாண்ட 
கூ . க எஎ . )8 . நஞ்சு . ஆற்படுகளத்தினான் . ( இரகு . ங்கிசைக்குகிற்பது மாலத்தி காட்டுகிற்பதும் 
மாலை . சக .) ( ஆலம் என்பது அம்கெட்டுநின் வேர் தர்க்கே கடன தாயிற்று . " ( இரகு . கு 
றது .) 9. மூன்றாம் வேற்றுமையுருபுகளுளொ றை . சு . ) 
ன்று . ( உ - ம் . ) " வாளால் வெட்டினான் ” ஆலம் -1 . அம்புக்கூடு , 2. ஆகாயம்.( உ - ம் .) 
ஆல்லாட்டு - உலர்ச்சி . 

ஆலத்தினுடுக்கள் காட்டி யருந்ததிகாட்டு 


389 


ஆலலம் . 


கூகல 


ஆலாங்கட்டி . 


( பிங் 


இமய 


சூ ; ஓவி 


வார்போல் . " ( கைவல் . தத்துவ . உரு . ) 3 . ஆலாலம் -1 . ஓர் மரம் . 2. நீர் , 3. பூ . 4 . 
ஆலமரம் . ( உ - ம் . ) " சிறியதோர் வித்தி - னாலம் விடம் . 5. வௌவால் . ( பிங்கல . ங கச சு . 

- ) 
யாவையு மொடுங்கியே யவதரித்தது போல் ” 

ஆலவட்டம் -1 , கால்செய்வட்டம் . ( உ - ம் . ) 
( கந்தபு . சூரனமைச் . கஉ ரு ) 4. ஈயம் . 5. கல 

" படுவேய்வெள்வளையமுந்தண்பட்டாலவட் 
ப்பை . 6. துரிசு . 7. நஞ்சு . ( உ - ம் ) " ஆலமா 

டமும் ” ( பாரத . காண்ட . கச . ) 2. விசிறி . 
மெனச் -செஞ்சுடர்ப்படிவமேற் செறித்தமா 
மணிக் - கஞ்சுகக்கடவுள் ( கந்தபு - கடவுள் , 

. ஆலவணியம் -1 . அவலட்சணம் . 2. சுவை 
க O. ) ( ஹாஜாஹனம் : இது தமிழில் ஆலால 

யின்மை . (சூவண் ) : சூ - எதிர். இவண் - 
மென்சாய் ஆலம் என மருவிற்று .) 8. நீர் .( சூ . அழகு , உப்பு . ய - ஒருவிகுதி .) 
நிகண் , க . கூ . ) 9. பாம்பு . ( ஆனந்தலகரி . ஆலவன் - 1. ஆசை . 2. சந்திரன் . 
உச- . ) 10. புன்கமரம் . 11. பூ . (பிங்கல.உ.அ.அ .) கல . கூ. கசரு.) 3. விட்டுணு. ( உ - ம் .) " கண்ணு 
12.மஞ்சளுஞ்சுண்ணமுங்கலந்தநீர். 13.மழு . தல் விமலனன்றெனி - னாலவனன்றெனினய 
( உ - ம் .) " ஆலங்கணையங்குலிசாயுத மாதியாக " னுமன்றெனின் ” ( கந்தபு . சூரனமைச் . சங 
கந்தபு . தாரக . கரு எ .) 14 , மழை . 15. மாவிலி ( ஆலிலையிற்றுயின்றவனென்றபடி .) 
ங்கை மரம் . 16. விஸ்தாரம் . ) ( சூ : 5 . ஆலவதம் - திருவாலங்காடு என்னுமொரு 
உழவு . 6. ஹா .) 

பதி . ( உ - ம் . ) ஆலவநத்தமலனடங்கண்டு 
ஆலம்பதம் - தூங்குதல் , ( குவ_ : | வந்த ” (சிவதரு . சிறப் . ச .) 

ஆலவாட்டு - வெய்யிலில் வாட்டுகை . 
ஓவி - போதல் . ) 

ஆலவாய் 1. பாம்பு . ( உ - ம் . ) " மேருக் 
ஆலம்பம் -1. ஆதாரம் . 2. இலம்பரேகை, கோட்டியாலவாய்ரெடுநாண் பூட்டி " ( திருவி . 
நிறுத்திட்டவரி . 3 கொள்கலம் . 4. தூங்கு சோழன் . கங . ) 2. மதுரைநகர் . ( உ - ம் ) ஆல 
தல் : 5. பற்றுக்கோடு . 6. புகலிடம் . ( சூ வாயிற் கடவுளிடும் பரிவாவுகாண்பானெண் 
ஒ M. ) 

ணி . ” ( வாதவூ . குதிரை. சு . ) 
ஆலமர்கடவுள் --சிவன் . ( உ - ம் . ) " எங்க ஆலவாலம் -1 , சிறுபாத்தி , ( உ - ம் . ) " ஆ 
ளாலமர் கடவுளன்றியமரரில் யாவரம்மா ”( கக் லவாலத்தவிர்மதியாற்புனல் காலவாய்ந்தக 
தபு . ததீசி . உ 0 . ) ( கல்லாலின் கீழிருந்தவரெதிர்மணிமுல்லையின் " ( நைடத . அன்னத்தை 
ன்றபடி . ) 

த்தூ . 

ச O. ) 2. வயல் : ( சூவாம் : சூ ; 
ஆலழடையோன் - துரிசு . 

கிண்டல் . ) 
ஆலமுண்டோன் - சிவன் . ( திவாகர . க : க . ) ஆலவிடம் - ஆலகாலவிடம் , ( உ - ம் .) “ அரு 

ஆலயம் - 1. தங்குமிடம் . 2 , தேவர்கோயில் . ந்தியவாலவிடத்தினனே ”, ( சிவதரு . சிவஞா 
( உ - ம் .) " மற்றை -யாலயங்களாயுள்ளவும் ( கக்நதாக . அ o . ) 
தபு . வழி கடை . கா . ) 3 . 
கா . ) 3. நகரம் . ( பிங்கல . 

ஆலவூணி 

-உமாதேவி . ( உ - ம் . ) " குணவ 
ஙகசாஅ .) 4. பிராமணவீடு . 5. யானைக்கூடம் . தியாலவூணியபிராமி . ” ( திருப்பு , கூ கூ கூ . ) 
( சூ .நிகண்.டு : நிச . ) 6. வீடு . ( உ - ம் . ) " மெழு 
கீனான மக்காலயம் வகுத்ததும்விரகே ” ( பா (உ -ம் .) " ஆலனிவ்வழிபோக்தவதிசயம் .” ( தே 

ஆலன் 

1. சாலிவாகனன் . 2. சிவன் . 
ரத . வாரணா. கககூகூ . ) 

வார . கூடலையா . க . சுந்தர . ) ( ஆலநீழலுடை 
ஆலயவிஞ்ஞாதம் - ( பௌத்தம் .) உருவ யோன் என்றபடி ) 3 . பலராமர். ( ஹாஜ : - 
கந்தத்தை நிருவிகற்பமாக உணருமுணர்வு . கலப்பை . ) 
இதனைப்பிரவிருத்தி விஞ்ஞாநகாரணமென் 
பர் , (சிவஞாநபாஷியகாரர் . ) 

ஆலா - ஒருபறவை , ( பட்டினத்தடி . திரு 

வொற் . அ . ) 
ஆலல் -1 . ஆடல் . ( உ - ம் . ) " அணிக்குலம் 
ஞ்ஞைகளகவியாலுவ " ( சேதுபு . கந்த . ஙச . ) 

ஆலாகலம் - ஆலகாலம் . ( உ - ம் . ) " கடிய 
2. ஆரவாரித்தல் , ( உ - ம் .) “ மகிழ்சிறந்தாலும் தோராலாகல வெள்ளம் போலக் கக்கினான் ) 
பீலிமஞ்ஞையினிகலி " ( பெரும்பா. ங O.) ( திருவிளை . நாக . கஎ .) ( ஹாவா ஹலை . ) 
3. சேருதல் . ( உ - ம் . ) " தேராலுமெழுபரியோ 

ஆலாங்கட்டி - கன்மழை , மழைக்கட்டி . 
ன் " ( சூத . சிவமா , எ . கா . ) 

( உ - ம் .) " மெய்மயக்கமும் போக்குங்கக்குமா 
ஆலலம் - கூறை. 

லாங்கட்டி காண் " ( பதார்த்தகுண , கஉ . ) 


- 


390 


ஆலிங்கநம் . 


கூக 


ஆலேகநம் . 


5 


ரூ ; 


ஆலாசியம் -1 , ஆலவாய் , மதுரை , 2 . ஆலிங்கிதம் - தழுவியிருப்பது . ( பௌட் , 
தலை . ( 1. ஹாஜால . 2. சூலா ) : பும் . கசு . ) 
சூ 90 - அகலம் . சூவ - வாய் . ) 

ஆலிஞ்சாம் - பெருஞ்சாடி . ( சூனிவர . ) 
ஆலாட்டு - ஆலவாட்டு . 

ஆலித்தல் -1 , களித்தல் . ( உ - ம் . ) “ ஆலிக் 
ஆலாத்தி - ஆலத்தி . 

குமந்தணர் வாழ்கின்ற " ( திருப்பல்லாண்டு .) 
ஆலாத்து -1, அம்மாறு . ( பெருங்கயிறு . ) 2. செருக்குறுதல் . ( உ - ம் .) “ பகலவனோ டிக் 
2. ஒருபுள் . 3. கப்பல் . 4. வௌவாற்பெ ல் செயக்கருதியிருடிரண்டாலித்தெழுந்தன 
டிமுடியுங்கயிறு . 

அரிச்ச . விவாககா . கக . ) 3. நீர் தூறுதல் , 
ஆலாதம் - நெருப்புக்கொள்ளி . [ சூவா | ( உ - ம் .) " நீத்தவியற்கைதனையெல்லா- முண் 

டாலித்தேவாளிகண் மீண்டேயுறுகாலை ( கந் 
4. ) 

தபு . சூரபன்மன் வதை . சமக . ) 
ஆலாநம்- 1. கட்டு . 2. கயிறு , 3. யானை 

ஆலிந்தகி- அணில் . 
கட்டுங்கயிறு . 4. யானைகட்டுந் தூண் . 5. வில 

ஆலிப்பு - ஆரவாரம் . ( உ - ம் . ) “ அப்பரிசா 
ங்கு . ( சூலா நல : சூவா - கட்டு . ) 

ளருமஃதே பிடித்தாலிப்பாலடுத்தந்நூல்களு 
ஆலாபதம் - சம்பாஷித்தல் .( சூலாவந : 

ம் விரித்தே ” ( தாயு . ஆகார , கூ . ) 
வீ - பேசுதல் . ) 

ஆலியகம் -- சிறுகுறிஞ்சா. 

ஆலீடம் -- அம்பெய்தற்குச் சொல்லப்ப 
ஆலாபம் -1 . சம்பாஷணை . 2. பேசுதல் 

டும் நால்வகைநிலையுளொன்று , அது , வலக் 
[ சூஜாவ :) 

க்கான் முழந்தாளை முன்வைத்து இடக்காலைப் 
ஆலாபி - பேசுவோன் . ( சூாவிது .) பின்வாங்கிநிற்பது . திவாகரத்திலே , " வலக 
ஆலாபித்தல் -- 1 . சம்பாஷித்தல் . 2. சுரு 

கான் மண்டலித்திடக்கான் முந்துறு மதன்பே 
திகூட்டல் . 

யராலீடநிலையதாகும் ” என்று சொல்லப்பட் 
ஆலாபிநி- ஒருவகைவீணை . 

டது . ( நால்வகைநிலைகளாவன ; ஆலீடம் , பி 
ஆலாலம் - 1. நஞ்சு . ( உ - ம் . ) " ஆலாலமெ 

சத்தியாலீடம் , பைசாசம் , மண்டலம் என் 
னக்கதுவா ” ( பாரத . நான்காம்போர் . ரு . ) 

பன . ) ( திருவிளை . யானையெ . கூ 0 . உரை . 

- ) 
2. வௌவால் . 

( சூ 23 :) 
ஆலாலர் - ஆலாலசுந்தரர் . ( உ - ம் .) " ஆலா ஆலீநகம் - துத்தநாகம் . 
லர்தோற்றரவு ” ( சி . சி . ச : சுக . சிவஞா. ) ஆலீநம் - 1. உருக்கப்பட்டது . 2. புதை 

ஆலாவர்த்தம் - ஆலவட்டம் . ( சூஜா யல் . ( சூரு . ) 
வக .. ) 

ஆலு -1 . ஆந்தை . 2. உண்டற்குரியகிழ 

ங்கு . 3. கருங்காலி . 4 , குடம் . 5. சிறியநீர்ச் 
ஆலி -1 , அமுதம் . 2. ஆலங்கட்டி . ( உ - ம் .) 

சாடி , 6. தெப்பம் . 7. பல்லு . ( 1 , 2 , 4 , 5 , 6 ; 
ஆலியா நீரின ருளிறையாய் ” ( வைரா.தீப.கூ.) 

சூடு : 7. ஹாு . ) 
3. ஆலியென்னேவலுந் தெரிநிலைவினைப்பகு 
தியும் . 4. கள்ளு . ( உ - ம் . ) " தேனுமாலியந்தீ ஆலுதல் - 1. ஆடுதல் . ( உ - ம் . ) " இளங்கு 
மிசைச்சிந்தியே ” (சந்தபு . அசுரயாக . எக . ) 

யில்கூவமயிலாலும் பொழில் " ( சூத . சிவமா . 
5. காற்று . 6. தேள் . 7. தேனீ. 8. தொடர் விநாயகர்துதி . கரு . ) 2. ஒலித்தல் . ( உ - ம் . ) 
ச்சியானது , நிரை . 9. தோழி . 10. மழை . 

ஆலுமறைசூழ்கயிலை ” ( பெரியபு , தடுத்தா . 
( உ - ம் , ) " புயல் காலாலியெனக்குளிர் தூங்க ” உ அ . ) 3. நிறைதல் . 
( கூர்மபு . திரிபு நிரு . ) 11 , மழைத்துளி , 12 , ஆலும் - 1. எதிர்மறைப் பொருளில் வரும் உ 
மனைவியின் றங்கை . 13. வரம்பு . 14 , விஷமும்மையாற்றொடரப்பட்ட விறுதிநிலை . ( உ - ம் .) 
ள்ளது . [ 6 , 7 , 8 , 9 , 13. சூலி : 12 ஹா ] படித்தாலும் ” , 2.ஆரவாரித்தாடும். 3. ஒலி 

க்கும் . ( ஐங்குறு . ) 
ஆலிகன் -1 . உழுவோன் . 2. கலப்பை 

ஆலூகம் - வில்வமரம் ,. 
கொண்டு பொருவோன் . ( ஹாவிக : ஹ @ 

லேக்கியம் -1 . எழுதப்பட்டது . 2. சித் 
கலப்பை . இ ச- ஒருவிகுதி . ) 

திரப்படம் .( சூவெவ : சூ ; வ.எழுதல் ) 
ஆலிங்கநம்- தழுவுதல் , சூலி ம.; சூ ; ஆலேகதம் - 1. எழுதுதல் , 2. சித்திரித் 
விகி - திட்டுதல் . ] 

தல் , ( சூவெ . ) 


391 


ஆலோலம் , 


கூகூஉ 


ஆவணம் . 


ஆலேக நீ - 1. எழுதுகோல் . 2. எழுத் ஆலோலிதம் - 1 , அசைக்கப்பட்டது . 2 . 
தாணி . ( சூவெவ 
நி . 

சந்தோஷத்தைக் காட்டும் அசைவு . ( சூவொ 
ஆலேபநம் -1. பூசுதல் . 2. பூசுந்தைலம் , அ.த.) 
( சூவெவ : சூ ; விவ - பூசுதல் . ) 

ஆலோலிதழகம் - பதினான்கு முகநிலைக் 
ஆலேபம் - ஆலேப்படும் . ( சூவெ .) ளொன்று ; அஃது : ஆசையான் மலர்ந்தமு 
ஆலை -1 . கருப்பஞ்சாறு . 2. கரும்பாட்டு 

கமாயழைப்பதைக்குறிப்பது . 
ஞ்செக்கு . (உ - ம் . ) “ அறைபமொலைகளி 

ஆலோன் -- சந்தின் . ( உ - ம் . ) " கிளைக்கடல் 
டையிட்டாட்டலே " ( கந்தபு . நாட்டு . ங க . ) 3 . 

வளைவுமாலோன்கிளருடுவளைவும் " ( இரகு . 
கரும்பு . (உ - ம் .) “ ஆலையங்கழனியும் ” ( கந்த குறை , க .) 
பு . நாட்டு . ங O. ) 4. கள்ளு . 5. யானைக்க ஆவ - ஓர் இரங்கற்குறிப்பு . " அனிச்சந்தி 
டம் . ( உ - ம் . ) " அது சேர்ந்தல்கிய வழுங்க 

கழுமஞ்சீரடியாவவழல்பழுத்த , கனிச்செந்திர 
லாலை ” (புறநா. உஉ 0 . ) ( ஹாலா .) 

ளன்னகற்கடம் போந்து " ( திருக்கோ, உகக . 

ஆவகம் --1 . ஏழுவாயுக்களுளொன்று . 2 . 
ஆலை பாய்தல் - மநச்சுழற்சி . 
ஆலைமாலை - அலைச்சல் . [ அலை என்பதி 

சுமத்தல் . ] 

சுமக்குமது . ( சூவஹ : வஹ 
னின்று ஆலை எனவும் , மலை என்பதினின் 

ஆவகன் - சத்தமருத்துவர்களிலொருவன் . 
று மாலை எனவும் வந்தது போலும் . ) 

( மச்சபு . துர்ச்சகு . உ . ) 
ஆலையம் - ஆலயம் . ( உ - ம் .) தேவ- ராலை ஆவகை -யாறு . ( சூவெெக . ) 
யந்தோறும் " ( அரிச்ச , விவாக . சசு .) 

ஆவசதம் -1. ஓமாக்கி வளர்க்குமிடம் . 2 . 
ஆலோகதம் - பார்வை . ( சூஜொக நo : வீடு . ( சூவவயல் .) 
சூ ; ஜொகி - பார்த்தல் .) 

ஆவசப்பியம் -- 1 . சீஷருந்துறவிகளுமிரு 
ஆலோகம்- 1. பார்வை . 2. பிரபை . 3.க்குமனை . 2 , பஞ்சாக்கினியிலொன் . 3.வீடு . 
முகமன்வார்த்தை ,( சூஜோக : சூ ; லொகி - ஆவசியகம்- 1 , அவசியஞ்செய்யவேண் 
பார்த்தல் . ) 

டியகடமை , அல்லது செயல் . 2. அவசியம் . 

3. நிச்சயசாத்தியம் . ( சூவக .) 
ஆலோகன் - தெளிந்த புத்திமான் . 
ஆலோசக்பித்தம் - கண்களில் வாசம்பண் ஆவசியம் - அவசியம் . ( சூவ ) . ) 
ணிக்கொண்டு எல்லாப்பொருள்களையும் கன் ஆவஞ்சி- இடக்கையென்னும் ஒருவகை 
ராகத்தெரியப்படுத்தும் பித்தம் .(சீவரட்டு .) த்தோற்கருவி . (சிலப் . அரங்கே .) [ ஆவினு 

ஆலோசநம் - ஆலோசதை . ( சூலொவ டையவஞ்சித்தோலைப் போர்த்தலால் இப்பெ 
ந . ) 

யர்பெற்றது . ) 
ஆலோசநை-- 1. காட்சி . 2. சிந்தித்தல் , 

ஆவட்டங்கொட்டல் -ஆவாய்கத்து தல் . 
( ரூஜொது..) 

ஆவட்டை - ஒருபூண்டு . 
ஆலோசித்தல் - சிந்தித்தல் . (உ - ம் .)" என் 

ஆவடு துறை - திருவாவடுதுறையென்னுந் 
றுளமுடைந்தாலோசித்து ” ( மச்சபு . திரிபுர தலம் . (உ - ம் .) " அதுவோவுன தின்னருளாவ 

டுதுறையானே " ( தேவார , திருவாவடுதுறை, 
ஞ்சமுத் . ரு . ) 

திருஞா சம்பந்த.க . ) 
ஆலோசிதம் -1. காணப்பட்டது . ( உ - ம் . ) 

ஆவணம் -1 . அடையாளம் . 2. உரிமை . 
" திருவிகற்பஞாநாலோசிதமாய் " ( சி . சி . உ : 
கே . ஞா கப் .) 2.சிந் திக்கப்பட்டது . ( சூலொ 

3.உரிமைப்பத்திரம் , அடிமையோலை . ( உ - ம் . ) 

அண்ணலோர்விருத்தன் போல்வதாவண 
விது . ) 

வோலைகாட்டி ” ( கந்தபு . வழிநடை . கஉ . ) 4 . 
ஆலோடநம் - கலக்குதல் . ( சூலொவக : வீதி . ( உ - ம் . ) " குறுகியாவணஞ்சித்திர 
சூ ; - அசைத்தல் . ) 

கூட நாற்சந்தி ” ( திருவிளை , எல்லாம் . எ . ) 5 . 

கரை . 6. தெரு . ( சூடா . நிக , கக : வகரவெ . 
ஆலோலம் -- 1. அசைதல் , அலைதல் . 2 . 
நீரொலி , 3. புள்ளோப்புமோரொலி . (உம்.) புர்பூசம் . (உ - ம் .) " பாலையாவணம்புரை கொ 

கா . ) 7. தேர்மொட்டுப்பொருந்தியபீடம் . 8 . 
" பூவைகாள் செங்கட்புறவங்காளாலோலம் : 

ண்மூங்கில் புதர்பூசம் ” ( உள்ள முடை . கவி . 
( கந்தபு , வள் . இச . ) ( சூஜெreo .] 


கசு ) 


392 


ஆவர்த்தநம் . 


கூகூக 


ஆவலங்கொட்டல் , 


- 


ஆவணி -1. அவிட்டநக்ஷத்திரம் . ( சூ . நிக 3. கலக்குதல் . 4. சுழற்றுதல் . 5. பழக்கம் . ( சூ 
ண் . எஅ .) 2. ஐந்தாமாதம் . ( உ- ம். ) " அங்கிளர்ம 
துரையம்பதியிலாவணித்- திங்களில் ” ( வாதவூர. 

வக -- ந . ) 
குதிரை . கூ .) (சிராவணம் என்னும் ஆரியபதம் 

அவரகம்- 1. திரைச்சீலை . 2. மூடி . ( சூ 
தமிழில் ஆவணி என மருவிற்றுப்போலும் . வாக .) 
ஓண நட்சத்திரத்தின் சிறப்புவிசேடமும் இம்மா 

ஆவரசன் 

மூன்றாம் வசவின்குமாரன் . 
தத்தில் விளங்கும் .) 

( வி - ணி . உருகா.) 
ஆவணியம் - 

ஆபணியம் .. 

ஆவாணசத்தி- ( வேதாந்த ) மூலப்பிரகிருதி 
ஆவணியம் 

யின் தமோகுணத்திலுண்டா இருசத்திகளி 
ஆவது – 1. ஆகவேண்டியது . ( உ - ம் .) " ஆவ லொன்று ; அது ஈசுவரனையும் , ஞாநிகளையுந்த 
தாகியபரிசெலாம் " ( கந்தபு. திக்குவிச . ந . ) 2. விர, மற்றைச்சீவராசிகளுக்கெல்லாஞ் சரீரத்தி 
விகற்பப்பொருளைத்தரும் ஓர் இடைச்சொல் . ரய சாக்ஷிசைதந்நியங்களை ஒன்றற்கொன்று 
( உ - ம் .) “ உரியமனைவிமைந்தன்பாலுறவைத்தா பேதந்தெரியவொட்டாது மறைப்பது . ( உப 
வதுடன் கூடித் - தெரியவரக்கொண்டாவது 

நிட , கச .) 
( சூத . ஞாநயோ . ரு : உ . ) 

ஆவரணதேவதை - பரிவாரதேவதை . ( த . 
ஆவந்தியன் 

1. அவந்திதேசத்தான் . 2. நிபோ . உசஎ .) 
பிராமணனுக்குப்பிறந்து உபநயநந்தவறிப்போ 

ஆவரணம் -1. ஆணவமலம் , (சிவப் . உ : உ . 
ன விராத்தியனுக்கும் பிராமணப்பெண்ணுக்கு சிதம்பர .) 2. ஈட்டி , 3. கேடகம் . 4. தடை . 5 . 
ம்பிறந்து நீசத்தொழிலுடையரான பிராமணர் புறவேலி. 6. மதில் . (உ - ம் .) " தீர்த்தனாவரணா 

ஜாதி 
களிலொருவகையான் . ( பரா.க.அ . பக் .) ( சூவ சிதைந்திட " (சிவதரு. பாவ . எக .) 7. மூடுதல் , 
3 ) ) 

மறைத்தல் . ( உ - ம் .) " இலிங்கசிரசு ஆவரணமில் 
ஆவநாழி - அம்புக்கூடு. ( உ - ம் .) " ஆவநாழி லாமற் சூதியமாயிருந்தால் " (சி - லி . கிரி , க . உ 

ரை .) 8. வஸ்திரம் . ( சூவாணப் . ) 
தானொன்று மருளவடைந்தே ( வேதாரணியபு . ) 

ஆவநாழிகை- அம்புக்கூடு. ( உ - ம் .) “ சேடா ஆவரணித்தல் - மறைத்தல் . ( வேதா . சூ 
வநாழிகையிற்புடைதிரண்டு " (சிந்தா . நாமக . சஅ . உரை .) 
கச எ .) 

ஆவரணீயம் - மறைப்பது . 
ஆவநேயன் செவ்வாயென்னுங் கிரகம் . 

ஆவரி -- அம்பு . 
( சூவநெய : கவ நி - பூமி . ஏய - ஒருவிகுதி . ஆவரிக்கை -- மறைத்தல் . ( உ - ம் .) " இந்தக் 
அவகியின் மகன் எனப்பொருள்படுந் தத்திதம் .) இலிங்கசரீரமாவரிக்கையால் ” ( சி . சி . உ : ருரு . 

கலாதிதத்துவங்கள் 

விபுவாயிருக்கிற ஆன்மாவை 
ஆவபநம் -1 . நெசவுபண்ணுதல் , 2. விதை சிவாக் .) 
த்தல் . ( சூவவந. ) 

ஆவரித்தல் - மறைத்தல் . ( உ - ம் . ) “ நின்மல 
ஆவம் - 1. அம்புக்கூடு . ( உ - ம் . ) " புற்றாகு மான ஆன்மஞாநத்தைச்சமலமான தேகம் ஆவரி 
மாவமுறைவாளிப்புயங்கமுன்ன ” ( நைடத . அ த்தது அந்த உபாதியினால் அவத்தாதிகளுண் 
ன்னத்தைத்தூ.எக .) 2. குங்குமமரம் , 3. நாணி . டாமென்னில் ” (சி . சி . ச . கக . சிவாக் .) 

ஆவயின்-- அவ்விடம் . (உ - ம் .) " ஆவயின் ஆவரை -1 . ஆவாரை . ( தைல . தைலவ . 
மகிழ்ந்தவையளித்து " ( சீகாழி . சூரியன் . கஉ . ) கஙரு .) 2. நிலவாகைப்பூண்டு. 
சுட்டுநீண்டது . 

ஆவல் -1. ஆவேனெனப்பொருள்படும் ஒரு 
ஆவர்த்தகம்-- 1. குதிரைமயிர்ச்சுருள் , 2 . 
சுழல்காற்று . 3. சுழலுதல் . 4. மநக்கலக்கம் . 5. தன்மைவினை முற்று , (உ- ம்.) “ கயிலைக்கிணையா 

வலென்றேசிந்தித்தது கொல் ( கந்தபு . அகத்தி . 
மயிர்முடி . ( சூவத-க . ) 

பேராசை . ( உ -ம் .) “ அதுபவநிலையுஞ் 
ஆவர்த்தம்- 1. ஏழுமுகில்களினொன்று . சேருமோவாவலோமெத்த ” ( தாயு . ஆரண . க) 
அது : நீர்பொழிவது . ( சூ . நிகண் . கஉ .) 2. குடி 3. வளைவு . 4. விருப்பம் . ( உ - ம் .) " ஆவலாலெம் 
நெருங்கிய இடம் . 3. சிந்தித்தல் . 4. சுழல்கா க்காமலர்மரங்களாக்கல் ” ( வாதவூர் திருப்பெரு. 
ற்று . 5. சுழி . 6. தடவை , திரும்புதல் . (உ - ம் .) சுக . ) 
" ஈரைந்தாவர்த்தமடக்கு ” 7. மயிர்முடி , ( சூ ஆவல்லி -- சீந்திற்கொடி , 
வ.த-0. ) 

ஆவலங்கொட்டல் - ஆர்த்துவாயிலடித்தல் . 
ஆவர்த்தநம்- 1 , உருக்குதல் . 2. கடைதல் . (உ -ம் .)" மேவலன் றனதுசென்னிமெல்லிதழது 


சு . 


393 


ஆவாகித்தல் . 


கூகூச் 


ஆவி . 


வளைவு . 


க்கிவிண்மே- லாவலங்கொட்டிச் செல்ல " ( கந்த்தையமைத்தல். ( உ - ம் .) " சேந்தபொற்குண்ட 
தபு . சிங்கமு . சஙஅ .) 

த்தோங்குஞ்சிகைத்தழன்மிசையேகம்ப - வேந் 
ஆவலப்பேச்சு - ஆதரவற்ற பேச்சு , பலம் தையாவாகித்து ” ( காஞ்சிபு. நகர , ககக .) 
ந்தபேச்சு , 

ஆவாகை - நிலவாகைப்பூண்டு . 
ஆவலம் -1 , கொல்லை . 2. வாயாலார்த்தல் . ஆவாசம் --- 1. புகலிடம் . 2. மருதநிலத்தூர். 
ஆவலர் --1 . உற்றார் . 2. கணவர் . 3. காதலர் . ( சூ . நிகண் . ரு : 10.) 3. வசிக்குமிடம் . 4. வீடு . 
2 , 3. ( பிங்கல . ஙகரும் .) 

(1 , 3 , 4. சூவாவ : சூ ; வளி - வசித்தல். ) 
ஆவலாதி பிரயோசநமில்லாத பேச்சு . ( சூ 
எதிர்... வன - பிரயோசநம் .) 

ஆவாபநம் - 1. நூல்சுற்றும் பரிவட்டம் : 2 . 

நெய்வார் தறி . ( சூவாவ . ) 
ஆவலி - 1. இரேகை . 2. ஒழுங்கு . ( உ - ம் .) 
எமஞ்சுளரோ- மாவலி ” ( கம்பரர் . 

எசு .) 3. தொ கையிலணியும்விளயல் . 3. சமமற்றநிலம் . 4 

ஆவாபம் - 1. இடுதல் . ( சைவப் : உ ங . ) 2 . 
டர்ச்சி . 4. வம்மிசவரிசை. ( சூவஜி : சூ ; வ O - நீர்நிற்கும்படி மரத்தைச்சூழக் கிண்டிவிடும் பா 
அசைதல் . ) 

த்தி . 5. விதைத்தல் . ( சூவாவ :) 
ஆவலித்தல் -1 . அழுதல் , புலம்பல் . ( உ - ம் .) 

ஆவாாகசத்தி ஆன்மாவுக்கு அநாதியே 
“ இல்லையாகியவென்மகற்காண்பனென் - றோ உண்டென்று சொல்லப்படுஞ் சர்வஞ்ஞத்துவ 
ல்லையாவலித்தோடினளேகினாள் ” ( கந்தபு . பா சர்வகர்த்திருத்துவரூபசிவதத்துவத்தை மறைக் 
நுகோபன்வதை . ககக .) 2. ஆசைப்படுதல் . 3. கும் ஓராணவமலசத்தி . (சி.சி. உ . அ 0 . ஞாநப் .) 
கொட்டாவி விடுதல் , வாய் துறத்தல் . ( உ - ம் . ) " அ 
ங்குளபரிசதங்களாவலித்திரங்கிச்சூழ ( திரு 

ஆவாரகம் - மறைப்பு . ( உ - ம் . ) " சர்வான்மா 
விளை . வன்னியும் . கஉ .) 

க்களுக்குமாவாரகமல்ல (சி.சி. உ. அ 0 . சிவாக் . ) 
ஆவலிப்பு - 1. ஆசை . 2. பேராசை . 3. [ சூவார்க : சூ ; வர- மறைப்பு . சுக - ஒரு 

விகுதி .) 
ஆவளி -1 . இரேகை . 2. ஒழுங்கு . 

ஆவாரம் -1 . தாரகம் . (சிவப்பி . வியாக்.க .) 
ஆவளித்தல் - ஆவலித்தல் . ( லகரம் ளகரமா 2. மயக்குவது . ( உ - ம் .) " கன்மாந்தமணுக்களியா 
யிற்று . ) 

ர்க்குமாவாரமாய் ” (சிவப்பி . உச . 

. ) 3 . மறைத்தல் . 
ஆவறி - அவா . ( வழக் .) 

(உ - ம் .) " திகிரிமாதிராவாரதிகிரிசாய " (திருப்பு . 
ஆவா - 1. அதிசயக்குறிப்புணர்த்தும் ஓர் நஉரு .) 
அடுக்குமொழி . ( உ - ம் .) " ஆவாகுறவர் தவமாரள ஆவாரிகை - மறைத்தல் . ( சி - லி . ஞாந . சு .) 
க்கவல்லாரே ” ( கந்தபு . வள் . கசரு .) 2. இரக்கக் ஆவாரை ஆவாரைவேர் . (உ - ம் . ) " ஊர்வி 
குறிப்புணர்த்தும் ஒரு அடுக்குமொழி . ( உ - ம் . ) ( லாமிச்சாவாரையூனிமாலூரம் ” ( தைல . தைலவ . 
" ஆவாவெனக்கொடுங்கூற்றெனவொருசார்வ கச .) 2. ஆவிரைச்செடி . (உ - ம் .) " ஆவாரைமூ 
ரும் ( கந்தபு . சூரபன் . சாக 0 . ) 

லியது ” ( பதார்த்த . உருச . ) 3. நிலவாகைப்பூ 
ஆவாகநம் -1. அக்கிரிக்குப்பலிசெலுத்தல் . ண்டு . 
2. அழைத்தல் , 3. தாபிக்கும்படி தெய்வத்தைய ஆவாரைப்பஞ்சகம் - ஆவாரைச்செடியின் 
ழைத்திருத்தல் . ( உ - ம் .) " ஆவாகநாதிகளை ” ( சை வேர் ,பட்டை , இலை , பூ ,காய் என்னும் ஐவகைய 
வச. பொது . ருஉரு . ) " சயம்புநாயகனையாவாக ங்கங்கள் . ( உ - ம் .) " ஆவாரைப்பஞ்சகங்கொள் " 
நஞ்செய்து ” ( சூத . சிவமா .ச: கஎ .) ( பரசிவனை ( பதார்த்த . சஙக .) 
விங்காதிகளில் ஆவாககஞ்செய்தல் - பிரதிட்டா 
காலத்தில் லிங்காதியிற் சீவநியாசரூபமாகச்சிற் 

ஆவாலம் -1 . மரத்தடியிற் கோலிய பாத்தி . 2 .. 

வௌவால் . 
பிரகாசாவாகநமென்றும் , நாடோறும் பூசாகால 

( சூவா @ : சூ ; 

வஞ- அசைதல் . ) 
த்தில் அபிமுகமாகச் செய்கிற ஆவாகநமென்றும் 

ஆவி -- 1 . உயிர் . ( உ - ம் . ) “ பதுமகோமளையெ 
இருவகையாம் . ] ( சி - லி . கிரி .உங . உரை . ) னுந்திருமங்கை - யாவிநீங்கினள் ” ( கந்தபு . இர 
[ சூவாம் . ) 

ணியன் புல..உ . ) 2. உயிர்ப்பு . 3. உயிரெழுத்து. 
ஆவாக நிழத்திரை - இருகையும் அஞ்சலிம்” (நன் . 0 க .) 4. குளம் . (உ -ம் .)" ஆவியம்பு 

( உ - ம் .) " ஆவியுமொற்று மளவிறந்திசைத்தலு 
யாகச் சேர்த்து இரண்டநாமிகைவிரல்களின் அனலறாதமரும் " (கந்தபு . சயந்தன் புல .அ .) 5 . 
டிக்கணுக்களில் இரண்டங்குஷ்டங்களையுஞ்சே நீரிலெழுமாவி . 6. பிட்டு . (பிங்கல . கக.அ.) 7 . 
ர்த்துக்காட்டுவது . ( சி - லி . கிரி . உங . உரை . ) 

புகை . (உ - ம் . ) “ நாவியுங்காரகிலாவியுந்தோய்கு 
ஆவாகித்தல் - தாபநஞ்செய்தற்குத்தெய்வ ழல் ” (வாண . 20. ) 8. புகையிலை . ( உ - ம் .) " கடு 


394 


ஆவிர்ப்பூதம் . 


நடகூடு 


ஆவீரி , 


புளிபாதயிர்கைப்பாவிகண்டு ” ( தைல . பாயிர . ( சூவில - 5-9-5 : சூவிஸி - வெளிப்படை , 
ரு அ . ) 9. வாசதை . ( உ - ம் . ) " கள்ளாவி நாறுங்கம 
ழ் கோதையிற்போயவாறும் " (சிந்தா. பதிக.கரு . ) 

த - ஆனது . ] 
" ஆவிகமழ்கஞ்சன் " (கம்பரந் . உரு .) 

ஆவிருட்டி - மழைபெய்தல் . ( சூவஷி. ) 
ஆவிகம் - 1. ஆட்டிலிருந்து வருவது . 2 . 

ஆவிருத்தி -1. சுற்றிப்போதல் , 2. திரும்பி 
ஆட்டுமயிர்க்கம்டளம். ( சூவிக :;கலி - ஆடு . : வருதல். 

ஆடு, வருதல் . 3. பிரயோகம் . 4. ( இரண்டாவிருத்தி 

என்றாற்போல எண்ணுப்பெயரோடு சேர்ந்துவ 
க - ஒரு விகுதி . ) 
ஆவிகை பற்றுக்கோடு , ( உ - ம் . ) “ ஆகாயம் ருங்கால் ) தரம் . 5. பரிவிருத்தி . 6. பிறவியிற் 

சுழலுதல் . 
போவார்க்குமாவிகையோ ” ( ஒழிவி. கிரியை.டு .) 

ஆவிருதம் --மறைக்கப்பட்டது . ( உ - ம் . ) “ அ 
ஆவிடை -- சத்திரூபம் . 

ந்த அஞ்ஞாநத்தாற்சேதநம் ஆவிருதமாயிருக்கி 
ஆவிடையார் - ஆவுடையார் . 
ஆவித்தல் - கொட்டாவி கொள்ளல் . ( பிங் 

றது . ( விசார . கஉசு .) ( சூவரம்.) 
கல. உலஈரு.)(உ -ம். ) " வெய்யவா-ளரவுபைத்தா ஸ்திரீக்கும் பிறந்த உக்கிரையிடம் பிராமணனு 

ஆவிருதன்- 1. க்ஷத்திரியனுக்குஞ்சூத்திர 
வித்தாங்கன்னகாந்தளவிழ்ந்தலர்ந்தன 
தா . கநக . கூரு .) 2. புகைத்தல் . (உ - ம் .) " தூப க்குப்பிறந்தவன் . ( பரா . க o எ .) 2. மறைக்கப்ப 
பாத்திரமாவித்தபுகை " ( சிந்தா. இலக் . சக 

ட்டவன் . (உ -ம் .) " மலாவிருதன் ” (பௌட் . 
உரை .) 3. பெருமூச்செறிதல் . ( உ -ம் .) “ தோ பசு . கஉரு. 
ன்றியைச் சேர்ந் - தாவித்தகந்தளரும் மணிகாலும் 

ஆவிருதி - 1. ஆணவமலம் . (சிவ . போ . சிற் . 
ராவென்னவே ” ( வாண . உஎ .. ) 

ச . ரு . ) 2. கிரமம் . 3. சடங்கு . 4. மறைப்பு . ( சி . 
ஆவிதம்- 1. அறப்பணம் . ( துளைக்குமூசி ) | சி . ஞாந . அரும்பத . ) 5 . விதம் , ( சூவரசி : சூ ; 
2. திருகூசி . ( சூவியம் ) 

வரசி - மறைப்பு . ) 
ஆவிப்பத்திரம் - புகையிலை . ( ஆவி - புகை . ஆவிருந்து ஒருநிகழ்காலவிடைநிலை , ( உ - ம் .) 
பத்திரம்- இலை .) 

" உண்ணாவிருந்து ” (நன் . கசரு . சூ .இராமாது .) 
ஆவிப்பதங்கம்-- வைப்புச்சரக்கு . 

ஆவிரை -1. ஒருசெடி . 2. ஒருமரம் . ( உ - ம் . ) 
ஆவிபத்தம் -- பேராமுட்டிப்பூண்டு . " வானளாவினவார்கனியாவிரை ” ( காஞ்சி . சுர 
ஆவிபதம் --- 1 . புறாமுட்டை . 2. பேராமுட் கரீ . 
டிப்பூண்டு 

ஆவிலம் -1. அழுக்கு . 2. கலங்கனீர் . ( சூ . 
ஆவியம்--1 . உயிர் . 2. சரீரபலம் . 3. சரீரம் . நிகண் . ரு . உகா.) ( சூ M @ 0 ; சூவி 
ஆவியர்-- 1. வேடர் . 2. வேளாளர் . 

சல் . ) 
ஆவியர் கோ - பேகனென்னும் வள்ளல் . ( புற 

ஆவின் - புல்லுருவி . 
நா . ) 

ஆவிநன் குடி - சுப்பிரமணியமூர்த்திக்குரிய 
ஆவியேற்றம் - பெருமூச்சு 

ஆறுதலங்களிலொன்று ; அது . பழனிமலைக்க 
ஆவிர்த்தி -- மறைத்தல் . (உ -ம் .) " ஆதலால் ணித்தாயுள்ளது. ( உ - ம் .) " ஆவினன் குடிவரும் 
மலம் ஆவிர்த்தி நிலிர்த்திச் சொற்சொல்லும்ம மலற் போற்றுவாம் " (கந்தபு . கடவுள்வா.ச.) 
றைத்தல் திரும்புதல் என்னு மீரேகசுவபாவசத் இத்தலம் இக்காலத்துப்பழனியென்று வழங்கு 
திமத்தாதலால் ” (சி.சி. எ ; உ . ஞாநப் .) 
ஆவிர்தி--- மறைப்பு . ( சி . சி . உ : எ . ஞாநப் .) ஆவீதம் - 1. சென்றது . 2. பூணூல் . 
ஆவிர்ப்பவித்தல் -1. உண்டாதல் . 2. தோ ( சூவீதம் ) 
ற்றுதல் . 

ஆவீதி வலப்புயத்திலே உபவீதமுடைய 
ஆவிர்ப்பாவம் - 1. பிறப்பு . 2. தோற்றம் . பிராமணன் . ( சூவீ . 
(உ - ம் .) " பஞ்சேந்திரியங்களுடைய ஆலிர்ப்பா 

ஆவீரம் -- இடையரூர் , 
வமே ” ( சி . சி . ந : ச.சிவாக் .) ( சூவிலாவல், 
சூவில் - வெளிப்படையான . லாவ - தன் ட்டமாதுங்கடிப் பெற்றபிள்ளை . இவன் ஜோதி 

ஆவீரன் -- இடையன் . அந்தணனும் , அம்ப 
மை . ) 

மேய் 
ஆவிர்ப்பூதம் -1. தோன்றியது . 2. வெளித்தல் . ( பரா. மி . கருக .) ( வீரம் ) 
ப்பட்டது . ( உ - ம் . ) “ பிரணவபஞ்சகலாவிர்ப்பூத 
வதிசூக்குமை முதலிய ” ( சி . சி . சு . ச O. ஞாநப் . ) ஆவீரி --இடைச்சி . ( சூனீரீ .) 


கரீ . கஉ .) 


உடை 


கின்றது . 


திங் . ) 


395 


ஆவேட்டகம் . 


கூகூக் 


ஆழம் . 


--- 


உநம : சூ ; 


து . ) 


ஆவு - குன்றிக்கொடி . 

ஷக : சூ ; வேட்ட - வளைத்தல் .) 
ஆவு - டயார் - ஆவுடையாள் . 

ஆவேட்ட நம் 1. அடைக்கப்பட்டவிடம் . 
ஆவுடையாள் - சத்திரூபமாகியபீடம் . (உ - ம்) | 2. கட்டுதல், 3. மூடிக்கட்டல் . ( சூவென் - ந . ) 
ஆவுடையாளுஞ் சிவலிங்கமும் ஒன்றைவிட் 
டொன்று நீங்காது தம்மிற்கூடியிருந்து ஆன் 

ஆவேட்டிகம் -- சூழப்பட்டது. (சி - லி.யோக ,ச .) 
மாக்களை இரட்சிக்கும் முறைமையறியார்கள் " 

ஆவேதகன் 1. அறிவிப்போன் . 2. வியா 

ச்சியத்திற்பிரவேசிப்போன் . ( சூவெஉகம் ; சூ ; 
( சி . சி . க : சு க . நிரம்ப .) 
ஆவுத்தன் - சகோதரி புருடன் . ( வ.த ) வித் - அறிதல் ) 

ஆவேதநம் -- 1. அறிவிப்பு . 2. முறையீடு 
ஆவுதி- யாகம் . ( உ - ம் . ) " ஆவு திமண்ணிய 
விர்துகின்முடித்து ” ( மதுரைக். சகச, )( சூ செய்தல் . 3. முறையீட்டுப்பத்திரம் . ( சூவெ 
ஹதி என்பதில் ஹகாரமெய் கெட்டுநின்ற 

அறிதல் .) 

ஆவேதிதம் - அறிவிக்கப்பட்டது . ( சூவெ 
ஆவுரிஞ்சி --ஆவுரிஞ்சுதறி . அது ; முப்பத்தி .த . ) 
ரண்டுதருமங்களுள் ஒன்று ; அஃது ; ஆதீண்டு ஆவேலி - தொழுவம் . 
குற்றி நாட்டல் . ( உ -ம் . ) " அறுசமயத்தோர்க்கு ஆவேறு -- இடபம் . ( உ - ம் . ) " ஆவேறுயர்த் 
ணவோடாவுரிஞ்சுதறி (திருநெல் . அறம்வள . தோன் ” ( உபதேச . திரு. கசு .) 
கூ ஈ . ) ( ஆ - பசு . உரிஞ்சு - உரிஞ்சகின்ற , தறி - 

ஆவோ --ஓர் அதிசயவிரக்கச்சொல் . 
குற்றி . ) 

ஆழ் -1. ஆழ்ந்த என்னும் பொருள்படும் 
. 
ய்திறத்தல். (உ -ம்.) காசினிக்கும் வெண்ணெய் ஒருவினைத்தொகை . (உ -ம் .) 

" ஆழ்துயர்க்கடலி 

டை ” ( நைடத . அன்- கண் . எக . ) 2. ஆழென் 
க்குஞ்செம்பவளமாவென்றான் சேர்பு " (திருவே னேவலுந்தெரிநிலைவினைப்பகுதியும் . 
ங்கடவெண்பா. கசு . ) 
ஆவேகம் - 1. சீக்கிரம் . 2. தடுமாற்றம் . பத்திலாழ்த்தன் முறையோ " ( தாயுமா . சுக 

ஆழ்த்தல் -1. அமிழ்த்துதல் . (உ - ம் .) " துன் 
( சூ : விசி - பயங்கரமடைதல் . ) 

கக . ) 2. கட்டல் . 3. தாழ்த்தல் . ( உ -ம் . ) " அட 
ஆவேக் - ஆடுதின்னாப்பாலை , 

லேறனைய செருக்காழ்த்தி " (நன்னெறி . எ . ) 
ஆவேசசாமியவாதி --- காபாலமதத்தோன் .. 

ஆழ்த்துதல் - ஆழ்த்தல் . 
ஆவேசநம்-- 1. அக்கசாலை . 2. சிற்பர்வீதி . 

ஆழ்தல் --1 . அழுந்தல் . ( உ - ம் . ) " அல்லலுற் 
( சூ , நிகண் . 5. சஅ. ) 3.சினம் . + . சூரியமண் றழுங்கிநெஞ்சிற்கட்டியங்காரனழ்ந்தான் . ( சிந் 
டலம். 5. சித்திரகாரர் வீதி . ( சூவெ . ) தா . கோவிந் . ஙப . ) 2. தொழிற்பெயர் . ( உ - ம் . ) 
ஆவேசம் --- 1. உட்புகுதல் . ( உ - ம் . ) " முத் 

ஆழுறுமிலங்கையுமாழிமேலெழ ” ( கந்தபு . 
தியினதாவேசவாசைக்கடற்குண்மூழ்கி " ( தாயு . யாளிமுக . உச .) 5. தாழ்தல் . ( உ - ம் . ) "இன்ன 
சின் . க ) 2. இறுமாப்பு . 3. ஒன்றிலே மனமழு 

லங்கடலுளாழ்ந்திறக்குமே கொலாம் " ( நைடத . 
ந்திநிற்றல் . .. காக்கைவலி முதலியவற்றில் வரு அன் - கண் . சு.அ.) 4. பதிதல் . ( உ -ம் .) " ஆளிக் 
ந்தலைச்சுழற்சி, 5. பேய்க்கோள் , வெறியாட்டு . 

ளன்னவர்நிறத்தினாழ்பவே " ( இராமா . நகர . 
( உ - ம் . ) " சாயாபுருடனைப்போலாநந்தமேதடித் சுச . ) 
த - மாயாஉயிரிமகமாண்ட - நேயவுரை - யாவேசர் ஆழ்வார் - விட்டுணுபத்தர் . 
வீரரரசர்மடலாளர் -சாவாநந் தர்க்குச்சரி ” ( ஒழி 

ஆழ்வு -1. ஆழம் , ( உ - ம் . ) " நுடங்கும் வெம் 
வி . பொதுவி . க 0 . ) ( சூவெ ; சூ- வி - பகை - பாகமிட்டாழ்வினிற்பதிந்ததாயினும் " ( இ 
பிரவேசித்தல் . ) 

ரகு . திக்கு . உசு . ) 
ஆவேசவாதி -- காபாலமதத்தோன் . 

ஆழம் -1 , கடல். 2. நுண்ணுணர்வாலறிய 
ஆவேசிகன்-விருந்தனாக வந்தவன் . ( சூவெ வேண்டிய பொருளுடைமை. ( உ - ம்.) " ஆழமன் 
சூ ; வில் - பிரவேசித்தல் , ) 

னோவுடைத்திவ்வையர்வார்த்தை ” ( திருக்கோ 
ஆவேசித்தல் - உட்பிரவேசித்தல் . ( உ - ம் ) 

வை . சுக . ) 3 . பூமியின் மேற்பரப்பினின்று கீழே . 
போகுமளவு , 

மேலே நின்று கீழேபோகுமளவு . 
அந்தச்சிவன் இந்தக்குரு 

தேகத்திலாவேசித் 
( சி . சி . கஉ , எ . ஞாநப் . ) 

( உ - ம் . ) " உள்ளுறவாயிரவாயிரயோசனையுறு 

நீளங் - கொள்வதொராழமும் ” ( கந்தபு . அசுரயாக . 
ஆவேட்டகம் -1 . மதில் . 2.வேலி . ( சூவெ 

சஉ . ) 


பகஃ ; 


4 


396 


ஆழுதல் , 


கூகூஎ 


ஆளத்தி . 


ஆழமுடைத்தாதல் - நூலுக்குரிய பத்தழகு " சொல்லரும் பிறவியுட்டுன்பத்தாழுவார் " ( கந் 
களுள் ஒன்று . அஃது : அரிதுணர்பொருளதா தபு . காசிபனு. உக .) 
தல் . ( உ - ம் . ) " சுருங்கச் சொல்லல் ( நன் . பொ ஆள் --1 . அடிமை . ( உ - ம் . ) " விமலனுக்கா 
துப் , கங . ) 

ளல்லார் ” ( வைராக் . சத . ரு 0 . ) 2. ஆடவன் . 
ஆழல் -1 . ஆழமுடைத்தாதல் . 2. ஆழுதல் . ( உ - ம் .) " நாளல்லாநாட்பூத்தநன்மலரும்போலு 
3. கறையான் . ( பிங்கல . உருஙஅ . ) 

மே - யாளில்லா மங்கைக் கழகு ( வாக் . ங . ) 3 . 
ஆழாக்கு - அரைக்காற்படி . 

ஆண்மகன் . ( உ - ம் . ) " அடுத்தூன்று - நல்லாளிலா 
ஆழி -1. ஆஞ்ஞாசக்கரம் . ( உ - ம் . ) " ஆழியு த குடி ” ( வள் . க ங o . ) 4.ஆளுதல் . ( உ - ம் . 
ழவன் புதல்வ ” (இராமா .ஆரணி . அகத்தி . ரு ங . ) " எம்மையாளுடையானன்பர் " ( திருவாத . மந் . 
2. கடல் . (உ -ம் .) “ ஆழிநீத்தமதொத்ததுமதிற் க . ) 5. ஆளென்னேவலுந்தெரில்லை வினைப்பகு 
புறத்தகழி ” (கந்தபு . திருநகர, க .) ( ஆழ் இ- தியும் வினைத்தொகையும். ( உ -ம்.) “ மாலையாற் 
ஒருவினை முதற்பொருள்விகுதி . ) 3. கடற்கரை, றண்ணளிசுரந்தாள் ” (கம்பரர் . ஈரு .) “ மற்றவ 
( சூ . நிகண் . ழகரவெ.உ . ) 4 கூடற்சுழிவட்டம் . னாடரை ” ( வைரா.தீ.ரு.) 6. உயர்திணைப்பெண் 
சிந்தா . குணமா. க அஎ )5 . சக்கராயுதம் .(உ - ம்.) பாற்படர்க்கையில் வரும் ஒரு விகுதி .( உ - ம் . ) 
" ஆழிவேண்டிச்- சிவசங்கரவென்றரிபோற்றிய " இல்லாள் வந்தாள் " 7. உயர்திணையிலே ஆண் 
செம்மன்மைந்தன் " ( கந்தபு . திருவி . ருச .) 6. பெண் அலி என்னும் முப்பாலின் ஒன்றன்பா 
தேருருளை . ( உ - ம் .) " ஆகண்டலன்மக - னாழித் ற்பட்ட சீவன் . ( உ - ம் .) " ஆட்பார்த்துழலுமரு 
தேர்வலவற்கிளையாளரோ " ( சேதுபு . தேவிபுர . ளில் கூற்றுண்மையாற் - றோட்கோப்புக்காலத்தா 
ரும் .) 7. பண்டி . 8. மோதிரம் . ( உ -ம் .) " ஆழி ற்கொண்டுய்மின் (நாலடி . இளமைநி . 20. ) 8. 
வாய்விரலிற்காமனம்பொடுசிலைகையேந்த ” (சிந் காலாள் . ( உ - ம் . ) " யானை தேர்பரியாளெனு 
தா.காந்தருவ நசுக . ) 9. யானைக்கை நுனி . 10. நால்வகை (பாரத . நிவாதகவச . ருஉ .) 9. வீரர் . 
வட்டம் . ( சூ . நிகண் . கக : ழகரவெ . உ . ) (உ - ம் .) " ஆளுமற்றிருதோளுமற்று ” ( அரிச்சந் . 
ஆழித்தல் - ஆழமாகத்தோண்டல் . வேட்டஞ். சக .) 10.கூலியாள் . ( உ - ம் . ) " அன் 
ஆழித்தேர் வட்டக்காலாற்சிறந்த தேர் . றொருமடந்தைக்காளாயடியவர்க்கெளியார் ” ( தி 
( புறப் - வெண் . ) 

ருவாத . குதிரை, சுசு .) 11. தலைவன் . ( உ - ம். ) 
ஆழிழரசோன் -- மன்மதன் . ( சூ . நிகண் . " ஆளினெஞ்சமும் வார்த்தையும் " (பாரத் சூது . 
க : உகா . ) ( ஆழி - கடல் . முரசு - ஒருவாத்தியம் .) அக . ) 
ஆழியளித்தோன் - சிவன் . ( விட்டுணுவுக் 

ஆள்கை ---ஆளுதல் . ( உ - ம் . ) " பயங்காய்ந் 
குச்சக்கரங்கொடுத்தோன் என்றபடி . ) 

தென்னையாள்கைக்கு ( மரு. தி . உஉ .) 
ஆழியன் -- வருணன் . 

ஆள்வணங்கி -1. அரசமரம் . 2. தொட்டா 
ஆழியான் -- விட்டுணு. ( உ - ம் . ) " ஆழியான் | ல்வாடி , 
வேதனமரர்க்கிறை முதலோர் ( கந்தபு . இர ஆள்வள்ளி 

ஒரு கிழங்குக்கொடி . ( வைத் 
ணியன்பு. கக . ) ( ஆழி - சக்கராயுதம் . ) திய அகராதிக்காரர் மலைச்சர்க்கரைவள்ளி என் 

ஆழியிழைத்தல் - கூடலுக்குவட்டமிழைத் பர் .) ( உ - ம் .) ( பதார்த்த . சஎசு .) 
தல் . ( உ - ம் .) " வெண்முத்தவார்மணன்மே - லன் ஆள்வினை -1. தைரியம் . 2. பணிவிடை, 
றாங்கணியிழையாளாழியிழைத்தாளே ” (சிந்தா . (உ - ம் .) “ சுந்தரவிடங்கன்றன்னை- யாள்வினைய 

ணமா . க அஎ.) ( ஆழி - வட்டம் . இழைத்தல் - ன்புந்தானும் வைகலுமடைந்து தாழ்ந்து ” ( திரு 
செய்தல் . ) இது கண்பாராமல் விரலினாலே நில விளை . அங்கம் . கூ . )3. முயற்சி . ( உ - ம் .) " ஆள்வி 
த்திலேசுழிக்குஞ்சுழி வட்டமாகப் பொருந்துமா னையுமான்றவறிவும் ” ( வள் . கஉஉ .) 
யிற் றலைவனோடுகூட்டலைக் குறிக்குமென்றெண் 

ஆள்வினையுடைமை இடைவிடாதமெய்ம் 
ணித்தலைவியாற் செய்யப்படுவது . 

முயற்சியுடையனாதல் . ( அது ஆளும் வினையெ 
ஆழிரேகை - சக்கரரேகை; இது காலிலுங் 

னக்காரியத்தாற்கூறப்பட்டது . ) ( வள் . அதி . 
கையிலுமிருக்கும் . 

கூஉ . ) 
ஆழிவலியான்மணி - மிளகு . (உ - ம் .) " சோட 
சத்தொன்றாக் - காழி வலியான்மணிபிளவு ” (தைந்திவ்வேழுலகாள் விடமென்றால் 

ஆள்வு - ஆளுதல் . ( உ - ம் . ) " அவனினிதிரு 

" ( இராமா . 
ல . தைலவ . கஙரு .) 

நகர , ரு . ) 
ஆழிவிரல் - அகாமிகைவிரல் . [-ஆழி - மோதி 
ரம் . ) 

ஆளகம் - சுரைக்கொடி , 
ஆழதல் -- 1 . அழுந்தல் . 2. தாழ்தல் .(உ -ம் .) ஆளத்தி- ( பரதம் ) மூலாதாரத்தொடங்கிவ 


397 


ஆளுதல் . 


கூகூஅ 


ஆற்றலர் . 


ருமெழுத்தின் நாதம் ; அது : தென்னாதெனாவெ ழுகல் . ( உ - ம் .) “ உயிர்ப்பொருட்டா - னாண்டுற 
ன்று பாடப்படுவது . (சிலப்.அறங்கேற்.அரு.பக் . ) வார்நாணாள் பவர் ” ( வள் . ககேஎ . ) 

ஆளரி -1 . சிங்கவேறு . ( உ - ம் .) " ஆனதொர் ஆளொட்டி -- 1 . காவற்கூடு . 2. மறைவு . 
காலையிலாளரிவெய்யோன் ” ( கந்தபு . சிங்கமு . ஆளொ துங்கி- ஆளொட்டி . 
எஎ . ) 2. நரசிங்கமாகியவிட்டுணு . ( உ - ம் .) " ஆ ஆளோலை - அடிமையோலை . ( உ - ம் . ) " எழு 
வரிக்குமாரிதாய் ” ( திருக்கோ . உஉரு .) 

துமாளோலைவாங்கி ”( பெரியபு. தடுத்தாட்.சடு.) 
ஆளாநம்-- 1. கட்டுத்தறி , 2. கலப்பை . 3 . ஆற்கந்திதம் - குதிரையின் விரைவுநடை . 
யானைகட்டுந்தறி . (உ - ம் .) " இருகோட்டுக்குன் ( சூக்ஷத .) ( இது பழைய அகராதிகளில் 
றங்கன்றி - யாளாநமதிற்பிணிப்புண்டருஞ்சிறை ஆஸ்கிரந்திதமென வழுவாக எழுதப்பட்டது . ) 
ப்பட்டது போல் ” ( இரகு . குறை . ருரு .) 

ஆற்பதம்- 1. ஆசநம் . 2. ஆதரவு , ஆதார 
ஆளாபம் - ஆலாபனம் . ( சிந்தா . காந்தரும். ( உ - ம் .) " எறும்புக்குமாற்பதமில்லை முன்னா 
உஙக . ) 

ள் " (தனிப்பாடல் . சத்திமுத் .) 3. இடம் ... 
ஆளல் - ஆளுதல் . 

கொள்கலம் . 5. தொழில். 6. நிலை . 7. மேன் 
ஆளி -1 . ஆள்வோன் . ( உ - ம் . ) அளகை 

மை . 8. வசிக்குமிடம் . ( சூடி . ) 
யையாளிதானும் " ( கந்தபு . சூரப . சஎக . ) 2 . ஆற்பலம் - 1. சாரம் . 2. பலம் . 
ஒருமரம் . ( ஆளிவித்துப்பார் .) 3. ஒழுங்கு . 4 . ஆற்பனேபதம் - ஒருசெயலால்வரும் பலம் . 
சிங்கம் . (உ - ம் .) " ஆளிக்கொடியேந்தியதங்கை " அது , செய்பவனையடைவதாகக்காட்டும் வினை 
( தணிகை நாட் . சு 0.) 5. சிங்கவிராசி . 6. பிற ச்சொல் . ( உ - ம் . ) " கர்த்திருகர்மணிக்கிரியாபல 
பெயரோடணைந்து உடையவன் எனப்பொரு த்தைப்பயப்பதாற்பனே பதமெனமொழிப் (பிர 
ள்படும் ஒரு வினைப்பெயர் . ( உ - ம். ) பகையாளி" யோக . ஙசு . உரை .) 
7. யாளி . ( உ - ம் . ) " ஆளிசிங்கமிபம்பரித்திரள் ” 

ஆற்ற- 1. மிக . ( உ - ம் . ) " அமிழ்தினுமாற் 
( அரிச்சந் . இந்திர , உக .) 8. வரம்பு . ( சூவி . ) றவினிதே ” ( வள் . சுச . ) 2. முற்ற . ( உ - ம் .) 

ஆளிவித்து - ஒரு மரத்தின் வித்து . ( உ - ம் . ) " அவாவினை யாற்ற வறுப்பின் " ( வள் . ஙகூஎ . ) 
" வாதமும் போகு - மாளிவிதைதன்னாலறி ” ( பதா 

ஆற்றல் --- 1. அறிவு . ( சூ . நிகண் . கக : றகர 
ர்த்தகுண . அக . ) 

வெ . ரு . ) 2. இன்ன ஒலி இன்ன பொருளை உ 
ஆளிந்தம் - திண்ணை . (சூடா.) ணர்த்துமென்னுநியதி . ( தர்க்கசங் . ) 3. கூட் 
ஆளியூர்தீ- 1. காளி . 2. துர்க்கை . 

டல் . ( பிங்கல . உஉகச .) ( உ - ம் . ) " ஆற்றியமெ 
ஆளிவிரை- சிறியதாயும், சீனாதேசத்துள் 

ய்ச்செல்வத்தால் ” ( பாரத.சிறப் , உக . ) 4. ஒத் 
ளதாயுமுள்ள ஒருவிரை, 

திருத்தல் , உவமையாயிருத்தல் . ( உ-ம். ) " செய் 

யாமற் செய்த வுதவிக்கு வையகமும்-வானகமு 
ஆளுகை - 1. ஆட்சி . 2. ஆளுந்தன்மை . 

மாற்ற லரிது ” ( வள்.காக .) 5. செய்தல் . ( உ - ம் .) 
3. இராச்சியம் . 

" மகன்றந்தைக்காற்று முதலி ” ( வள் . எ 0 . ) 6 . 
ஆளுடையான் - அடிமையாகவுடையவன் . தணித்தல் . 7. தாங்குதல் , பொறுத்தல் . (உ - ம் .) 
( உ - ம் . ) " எம்மையாளுடையானன் பரிதயதாம " ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் " ( வள் . உஉரு .) 
ரைகளெல்லாம் ” (திருவாத . ம . ரு . )ஆளுதலையு 8. நிலைபெறுதல் . ( உ - ம் . ) " ஆற்றவேயுடைய 
டையானென்றுமாம் . 

தாகி ” ( சி . சி . க : உஉ . ) 9. நீக்குதல் . ( உ - ம் . ) 
ஆளுதல் -1. அடிமைக்கொள்ளுதல் . ( உ - ம் . ) " அன்னைமூப்பழிதரவார்கொலாற்றுவார் ” ( கை 
" சற்றிரங்கியாளத்தகாதோ பராபரமே ” (தாயு. டத . அன் - கண் . சு.அ.) 10. பெருமை . (உ - ம் .) 
பராபரக் . சசு . ) 2. அரசு செய்தல் . ( உ - ம் . ) ஆற்றுவாராற்றலிகழாமை " ( வள் . அகக . ) 11 . 
" துணைவரோடாளலாமே ” (பாரத . பதினெட் முயற்சி . 12. வல்லமை . ( உ - ம் .) " ஆற்றலையுள 
போர் . கஉக .) 3. ஆட்சிபண்ணல் . ( உ - ம் . ) " கா 

துமாதவமதன்றியே வீற்றுமொன்றுளதெனவி 
னாளவுன்னை விடுத்த ” (பாரத . கிருட்- தூ . கச .) 

ளம்பலாகுமோ ” ( கந்தபு . காசிபனுப . கரு . ) 
4. உபயோகித்தல் . (உ -ம் .) " எடுத்தாளாதபொ 13. வல்லராந்தன்மை . ( உ -ம் .) “ ஆற்றுவாராற் 
ன் ” 5. ஓம்பல் .( உ - ம் . ) தீவினைக்கடற்பட்டு ஜல்பணிதல் . (வள் . க அரு .) 14. வலி . ( உ - ம் .) 
ள்ள வெம்மையாளுவதற்கு " (கந்தபு . திருவவ . 

" ஆற்றற்கீறிலா- விப்பரிசனரொடுமேகி ( கந் 
சக . ) 6. கட்டுதல் . ( உ - ம் .) "நெகிழ்ந்ததாடா தபு . மாயையுப . கஅ . ) 15. வென்றி . ( பிங்கல . 
னை ” ( கம்பரந் . ருசு . ) 7. பிரயோகித்தல் . (உ - ம் ) ஙகருங .) 
" சான்றோராலாளப்பட்ட சொல் ” 8. விடாதொ ஆற்றலரீ - சகிக்கமாட்டாதவர் . ( உ - ம் . ) " தோ 


1 


398 


ஆற்றுதல் . 


கூகூகூ 


ஆற்றுப்பிதலம் . 


ற்றிய நுதல்விழிச்சுடரின்சூழ்வினுக் - காற்றலரா “ புவிமுற்றும் - ஆற்றிய பணிக்கிறையும் " (கந்த 
கியே” ( கந்தபு . திருவவ . ருரு . ) 

பு . அசுரேந் . சஉ .) 5. செய்தல் . ( உ - ம் .) " ஆத 
ஆற்றலரி - 1. ஒருவகையலரி . 2. சுடலைப் லின்மைந்தர்காளறத்தையாற்றுதிர் ” ( கந்தபு . 
பூச்செடி . 3. சேங்கொட்டை . 

காசிபனுப . உச . ) 6. தணித்தல் . ( உ - ம் . ) " கரை 
ஆற்றறுத்தல்-- 1. கைவிடுதல் . ( உ - ம் . ) " அ யழிகாதலாற்றையறிவெனுங்கரைசெய்தாற்றி ” 
ல்லற்கணாற்றறுப்பார்நட்பு " ( வள் . எ.அ. ) ( ஆ ( அரிச்சந், விவாககா. உக . ) 7. தரித்தல் . ( உ - ம் . ) 
ற்று என்பது முதனிலைத்தொழிற்பெயர் . முன் " ஆற்று தொல்கருப்பத்துடன் ( கந்தபு . துணை 
னெல்லாம் வலியராவார்போன்று ஒழிதலின் வ . கசு . ) 8. நடத்துதல் . ( உ - ம். ) " ஆற்றுத 
வலியறுப்பார் என்னும் பொருள்பட ஆற்றறுப் லென்பதொன்றலந்தவர்க்குதவுதல் ” ( கலி . 
பார் என்றார் . 2. வலியழித்தல் . ( உ - ம் . ) " அற்ற கஙங . ) 9. நீக்கல் . ( உ - ம் .) " மையலாற்றிய குண 
த்திட்டாற்றறுத்தான் மார்பு " (கலி . கசசு .) த்துமாதவர் ” ( அரிச்ச . விவாக , சஉ . ) 10. பிரித் 

ஆற்றமை-- 1. சகிக்கக்கூடாமை , பொறுக் தல் . ( உ - ம் . ) " சேற்றுவார்கதிர்சேரக்கொணர் 
கக்கூடாமை . ( உ - ம் . ) " இரணியற்காற்றாதடை ந்துவைத் - தாற்றுவார் ( அரிச்சந். நாட்டு , சசு . 

.) 
ந்தனம் " ( கூர்மபு. அந்தகாசூ . உஎ . ) 2. செ 11 , வலியராதல் . 
ய்யமாட்டாமை , ( உ -ம் . ) " அஃதாற்றாதெழுவா ஆற்று நீர்ப்பொருள் கோள்- பொருள்கோ 

ரயெல்லாம் பொறுத்து " ( வள் . கஙஉ .) 3. ள் எட்டனுளொன்று ; அது : சொல்லிருக்கிற 
பொறுக்கும் வலியில்லாமை . ( ஐங்குறு .) நிரைப்படி பொருள் அங்கங்கே அமைந்து நட 

ஆற்றர் - 1. தரித்திரர் . 2. தோற்றோர் . 3. ட்பது . ( உ - ம் . ) " சொல்லருஞ்சூற்பசும்பாம்பின் 
பகைவர் . 4. வருந்தினர் . 5. வலியரல்லாதார் . றோற்றம் போன்- மெல்லவேகருவிருந்தீன்றுமே 
(உ - ம் .) " ஆற்றாருமாற்றியடுப் " ( வள் , சகக .) வலார்- செல்வமே போற்றலை நிறுவித்தேர்ந்த நூ 

ஆற்றன் - சத்தியில்லாதவன் . ( திரிகடுகம் - கல்விசேர்மாந்தரினிறைஞ்சிக்காய்த்தவே ” 
சாரு .) 

(சிந்தா . நாம . உச . ) இக்கவியிலே நெல் எனப் 
ஆற்றி- ஆறுதல் . 

பொருள்படுஞ்சொல் என்னும் எழுவானய முத 
ஆற்றிடல்- செய்தல் . ( உ - ம் .) “ அந்நாளம் லெடுத்து அதன்றொழில்களாகிய வினையெச்ச 
லன் பணியாற்றிடலும் " ( கந்தபு. காமத . உசு . ) ங்கள் ஒன்றை ஒன்று கொள்ளும்படி முறையா 

ஆற்றிடைக்குறை - ஆற்றினடுவே நீரில்லா கவைத்து அவற்றை முடித்த " காய்த்த ” என் 
து உயர்ந்த இடம் , 

னும் பயனிலையை இறுதியில் வைத்தமையால் 
ஆற்றிய - தேடிய . ( சிந்தா . முத் , ஈ அஅ .) இப்பொருள்கோள் ஆற்று நீரொழுக்கிற்குச்சம 
ஆற்றின் வித்து- கர்ப்பூரசிலாசத்து . 

மாயிற்று . ( நன் . பொது . சுக . ) 
ஆற்று - 1. ஆற்றென்னேவல் . 2. தலைவா 

ஆற்று நெட்டி - நீர்ச்சுண்டிப்பூண்டு. 
யில் . 3. தெரிநிலைவினைட்பகுதியும் வினைத்தொ 

ஆற்றுப்பச்சை- நாகப்பச்சை . 
கையும் . ( உ - ம் . ) " ஆற்று தொல்கருப்பத்துடன் 

ஆற்றுப்படுத்தல் - 1. அகற்றுதல் . ( உ - ம் .) 
பற்பகலமர்ந்தார் " ( கந்தபு . துணைவர் . கசு . ) 

ஆற்றுப்படுத்துன்மனத்தேயிருந்த வருந் துய 
ஆற்றுக்கால் -ஆற்றிலிருந்து நீர்பாயும் வா ரே " ( வெங்கைக்கோவை . ஈருரு .) 2. நன்னெ 
ய்க்கால் , 

றியினுட்படுத்தல் . [ ஆறு - வழி . படுத்தல் , ) 3 . 
ஆற்றுக்காலாட்டியர் - உழத்தியர் எனப்ப வழிப்படுத்தல் . (உ - ம்.) " நெஞ்சாற்றுப்படுத்த 
டும் மருதநிலப்பெண்கள் . (உ - ம் . ) " ஆற்றுக்கா நிறைத்புபுலம்பொடு " ( முல்லைப் அக .) 
லாட்டியர் முகத்துக்கழிந்தகமலங்களை " ( நல்.பா 

ஆற்றுப்படை - 1. ஒரு பிரபந்தம் .அது : 
ரத . நாட் , அ . ) 

பரிசுபெற்று வருவார் , கூத்தர் , பாணர் , பொரு 
ஆற்று ச்செருப்படி - ஒரு பூண்டு . 

நர் , விறலி , என்னும் நால்வருட்பரிசிற்குப்போ 
ஆற்றுணா- வழியிலுண்பதற்குக் கொண்டுபோ வார் ஒருவரை ஆற்றிடைக்கண்டு தலைவன் கீர் 
குங்கட்டுச் சோறு . ( சூ. நிகண் . கா . உங . ) ( ஆறு - த்திமுதலியவைகளைச் சொல்லி வழிப்படுத்துவ 
வழி . உணா - சோறு . ) 

தாக அகவற்பாவாற் செய்யப்படுவது . இது , கூத் 
ஆற்றுத்தும்மட்டி பேய்க்கொம்மட்டிக் தராற்றுப்படை , பாணராற்றுப்படை , பொரு 

நராற்றுப்படை , விறலியாற்றுப்படை என நா 
ஆற்று தல் -1. ஈட்டுதல். 2. ஒத்திருத்தல் . 3. ன்குவகைப்படும் . ( இலக். விள. பாட்டி , ககங . ) 
சகித்தல் , பொறுத்தல் . ( உ - ம் .) “ விதுரனும்வெ 2. வழிப்படுத்தல் . ( சூ . நிகண் . க : சரு. ) 
ஞ்சொலாற்றான் வில்லினையிறுத்துநின்றான் ” ஆற்றுப்பாசி -- ஒரு நீர்ப்பூண்டு. 
( பாரத . எட்டாம் போர் , கச .) 4. சுமத்தல் . ( உ - ம் .) ஆற்றுப்பிதலம் - நிலத்தினின்று நதியைப் 


கெடி . 


399 


ஆறாதாரம் . 


ச 00 


ஆறுபொழுது . 


1 


பிரிக்குமெல்லை . ( ஆறு - நதி . பிதலம்- ( வி . ) | (உ -ம்.)"ஆறாதாரமுமுறையிற்கழிதலும் ”(தணி 

வி ( 
பிரித்தல் . ) 

கை , நந்தி . சகா . ) 
ஆற்றுப்பூத்தான் - பூனைக்காலிப்பூண்டு . ஆறமீன் - கார்த்திகைநட்சத்திரம் . 
ஆற்றுப்பூவாசு- ஒரு செடி . 

ஆறியகற்பு அறக்கற்பு . ( பதிற்று .) 
ஆற்றுபவர் - ஆற்றலுடையராய்ப் பிறர்மே ஆறு 1. ஒரெண் . 2. சமயம் , மார்க்கம் . 
ற்செல்வார் . ( உ - ம் . ) ஆற்றுபவர்க்குமரண் 

( உ - ம் .) “ சைவ - நல்லாறோங்க ” ( பெரியபு . சண் 
( வள் , எசக .) 

டேசு . ருஎ . ) 3. தன்மை . " செல்லாறிழுக்கிச் 
ஆற்றுமடை வாய்க்காலின் முகம் . 

சுடுகாடவள் சேர்ந்தவாறும் " (சிந்தா, பதிக . ச . ) 
ஆற்றுமரி - நீருமரிச்செடி , 

4.நதி .(உ - ம் .) " செம்புன லாறொழுக்குற்றதால் 
ஆற்றுமல்லிகை - ஒருமல்லிகைக்கொடி . 

( கந்தபு. அக்கி , கருச . ) 5. நன்னெறி , ( உ - ம் ,) 
ஆற்றுமுள்ளி - கண்டங்கத்தரிச்செடி . " ஆறலாதனவரசருக்கென்று கொண்டு ”( பாரத . 
ஆற்றுமேலழகி- ஒருபூண்டு . 

சூது . எஉ .) 6. படி . (இப்பொருளில் வரும்போது 
ற்றுவரி - இசைப்பா வகையு ளொன்று . செய்யுமென்னும் வாய்பாட்டுப் பெயரெச்சத் 
( சிலப்பதி . ) 

தோடிணைந்து ஏதுப்பொருளில் வருஞ் செய்ய 
ஆற்றுவார் - எடுத்துக்கொண்டது முடிக்கவ 

என்னும் வாய்பாட்டு வினையெச்சப் பொருள் 
ல்லார் . ( உ - ம் . ) " ஆற்றுவாராற்றலிகழாமை 

படநிற்கும் . ( உ - ம் .) " போமாறடர்த்தான் " ( இ 
( வள் . அகக . ) 

ரகு . திக்கு . கூ . ) 7. வழி . ( உ - ம் . ) " அமர்செய் 
ஆற்றுவாளை - ஆற்றில் வசிக்கும் ஒருமீன் . 

யாறெலாம் ” (கந்தபு . அக்கி . கருச . ) 8. விதம் . 
ஆற்றுவித்தம் - ஆறுபாய்முகம் . ( ஆறு -நதி . | ( உ - ம் .) " கற்பழியாவாற்றால் " ( நல்வழி . கசு . ) 
வித்தம் - துளைக்கப்பட்டது . ) 

ஆறுகாட் - 

வழிகாட்டி . 
ஆற்றுவித்தல் -1, உறுதி செய்தல் . 2. செ ஆறு கிராணி 

- ஆறுவகையானகிராணிநோ 
ய்வித்தல் . 3. தணியச்செய்தல் . 4. வலிதரல் . ய்கள் : அவை , பித்தக்கிராணி , உட்டணவாதக் 

கிராணி , சிலேட்டுமவாதக்கிராணி , மேகக்கிரா 
ஆற்றெழக்குதிலை - ( இலக்கணம் ) சூத்திர ணி , மூலக்கிராணி , வாதக்கிராணி என்பன . 
நிலைகளினொன்று ; அது , சூத்திரங்கள் , இடை 
யறாது , ஓடுகின்ற ஆற்று நீரோட்டம் போலத் கெம்மைவந்தாளுநாதன் . (மருதூரந். கஉ . ) 

ஆறுகை - ஆறுதல் . ( உ - ம் .) “ மநமாறுகைக் 
தொடர்ந்துநிற்கு நிலை . ( நன் . பொது . கக . ) 

ஆறு சூடி - சிவன் . (கங்கையாறுசூடினவர் .) 
ஆறதீகம் -1 . ஆறு . 2. கல் நார் என்னுஞ்ச (உ - ம் .) “ ஆறுசூடியை ”( நல் . பாரத . மருத் கூச . ) 
ரக்கு . 
ஆறந்தம் - முடிவிலே நிச்சயிக்கப்படுந்தெளி 

ஆறு சூலை - ஆறுவகையான சூலைநோய்கள் : 

, 
வரைகள் ஆறு . அவை : நாதாந்தம் , சித்தாந்தம் , அவை , பித்தசூலை , 

வாதசூலை , சிலேட்டும 

சூலை , 
போதாந்தம் , யோகாந்தம் , காலாந்தம் , வேதாந் 

வாதபித்தசூலை , சிலேட்டும் பித்தசூலை , ஐயகண 
தம் என்பன . ( த.நி. போ . கஙஎ . ) 

சூலை என்பன . 
ஆறல் - 1. ஆறுதல் . 2. அலைதல் . 

ஆறுசெய்கையான் - 

பிராமணன் . ( அறு 
ஆறலை வழிப்பறித்தல். ( உ -ம். ) « ஆறலை தொழிலோன் என்றபடி . ) ( உ -ம்.) “ ஆறு செய் 
கள்வரூர் கலக்கி ” ( கந்தபு . ஆற்றுப் . கச . ) ( ஆறு 

கையானில்லிடம் புகுந்து (சேதுபு . கவிசம்பு . 
வழி . அலை - அலைத்தல் . ) 

உஉ , ) 
ஆறலைத்தல் வழியினின்று பறித்தல் , 

ஆறுதல் -1 . ஆறியிருத்தல் , ஓய்தல் . 2. சூடு 
(உ - ம் .) " ஆறலை கள்வரூர்கலக்கி ” ( கந்தபு . ஆ 

தணிதல் . ( உ - ம் . ) " ஆறிய பசுந்தண்காலின்சை 
ற்று , கச . ) 

வொரீஇ ” ( பாரத . நிரைமீட் காக ) 3. தணி 
ஆறலைப்பார் வழியினின்று பறிப்பவர் . தல் , நீங்கல் . (உ - ம் .) “ ஆறாவிடரென்வயினாக் 
( வள் . நிரு . பரி . ) 

கினையால் ” ( கந்தபு . அக்கி. உஙடு . ) 
ஆறலைப்பு - ஆறலைத்தல் . 

ஆறு பருவம் - வருஷத்தை ஆறாகப்பகுத்த 
ஆறக்காரியம் - தேற்றம் . 

பெரும்பொழுதுகள் ; அவை . கார் , கூதிர் , முன் 
ஆறடி.- 1. தெருத்தோறுமலைந்து திரிவோன் . பனி , பின்பனி , இளவேனில் , முதுவேனில் 
2. நிலைகெட்டவன் . 

என்பன . 
ஆறதாரம் - உடம்பிலுள்ள ஆறாதாரங்கள் : ஆறுபொழுது சௌரதிநத்தைப்பகுத்த 
அவை , மூலாதாரம் , சுவாதிட்டாநம் , மணிபூர ஆறுசிறுபொழுதுகள் ; அவை . மாலை , யாமம் , 
கம் , அநாகதம் , விசுத்தி , ஆஞ்ஞை என்பன . வைகறை , காலை , நண்பகல் , எற்பாடு என்பன . 


F 


400 


ஆன்மசிருட்டி 


சகே 


ஆன்மரூபம் 


றந் 


ஆறுமலடு - ஆறுவகையான மலடுகள் ; அ 

ஆன்மாக்களின் இச்சாஞாநக்கிரியைகளை விள 
வை . வாதபித்தமலம் , கிருமிமலடு , சீழ்மலம் , வாக்குவது . ( பதிபசுபா. கா .) 
யுமலடு , சூதகமலடு , துன்மாம்சமலடு என்பன . 

ஆன்ம சுத்தி -- 1 . ஆன்மாப்பரஞானத்தைக் 
ஆறுழகன் - குமாரக்கடவுள் . ( உ -ம் .) " ஆறு வுமான்மதெரிசநமான்மசுத்தி ( சிவப் . அக. 

கூடித்தன் செயலைவிடுதல் . ( உ - ம் .) " தேசுறமரு 
முகனைப்பயந்தந்தி ” ( பாரத . வாரணா . அரு . ) 

2. தான்மலமு மாகாமற் சிவமுமாகாமற் சிவத் 
ஆறுவிதநைவேத்தியம் -- சுவாமிக்கு நிவே தோடிரண்டறக்கலந்து ஆன்மா நிற்பது . ( ஒழி . 
திக்கும் ஆறுவித உணவுகள் ; அவை , அரித்தி வி . விர . அ .) 
ரான்னம் , பரமான்னம் , முற்கான்னம் , கிருதா ஆன்மசுபாவம் --ஆன்மா சகசமாகிய ஆண 
ன்னம் , தத்தியன்னம் , குளான்னம் என்பன . வமலத்தோடு சேர்ந்தவடிவம் . ( ஒழிவி . விர.சு.) 
(த.போ. ங 0 உ .) 

ஆன்மசொருபம் -- ஆன்மாமும்மலங்களையு 
ஆறெழுத்து- 1. குமாரக்கடவுளுடைய சடா நீங்கிநிற்குந்தன்மை . ( ஒழிவி , விர . சு , ) 
க்கரமாகிய மந்திரம் . ( திருமுருகா , கருரு . அடி . ஆன்மஞாநம் - தன்னறிவு . ( உ - ம் . ) " ஆன் 
உரை .) 2. பிரணவத்தோடு கூடியபஞ்சாக்கரம் . மாவைச்சிவன் பிரிவறக்கலந்திருக்கையாற் சிவ 
( உ - ம் .) " தாரகப்பிரமமாகி - முன்மொழிகின் ஞாந வ்யதிரிக்தமாக ஆன்மஞாநத்திலே தரிசி 
ந்த மூவிரண்டெழுத்துமொன்றாயுன்மகன் நாம க்கப்படுமவனல்லன் ” ( சி . சி . சு : அ . சிவாக் . - 
த்தோராறெழுத்தெனவுற்றவன்றே ” ( கந்தபு . ( வ்யதிரிக்தம் - வேறு . ) 
திருவி . கஅ . ) 

ஆன்மதத்துவம் -1. உருத்திரன் . ( உ - ம் . ) 
ஆறெறிபறை-- வழிபறிக்குங் - ற்கொட்டும் ஆன்மாவுக்கு அதிதெய்வமாகிய தத்துவம் ஆ 
பறை . ( உ - ம் .) " ஆறெறிபறையும் ” ( சிலப் . வே ன்மதத்துவமென உருத்திரனுக்குப் பெயராயி 
ட்டுவ . ச 0 . ) 

ற்று ” என்பர் . ( சி . சி . உ : எஉ . சிவஞாந . ) 2 . 
ஆன்- 1. அவ்விடம் . ( உ - ம் .) " ஆன்வழிக் பிரகிருதி ( பிருகிருதி எனக்கருதும் மஹான் 
கொள்ளும் வேதனவன்றனைப்பற்றிவல்லே - யீ என்னும் பதம் எழுத்துநிலைமாறி ம , என்பதுபி 
ன்வருகென்ன ” ( தணிகைபு . வீராட்ட . அக . ) ன்னும் ஹான் என்பது முன்னுமாய் ஹான்ம 
2. ஆயின் . ( உ - ம் . ) " தங்கண்ணரானுந்தகவில் என நின்று ஹக்கரமெய்கெட்டு ஆன்ம எனத் 
கண்டக்கால் ” ( பழ . மொ . அரசி . க .) ( இடைக் தமிழில் வந்தது போலும் . (மேற்படி உரை . ம 
குறை . ) 3. இடபம். ( உ - ம் .) " ஆன்முகத்தனட றைஞா. இது அச்சுப்பிரதிகளிலில்லை . )3. பூதங் 
ற்கண நாயகன் " ( கந்தபு . பானுகோ. கரு . ) 4. கள் , ஐந்தும் , தன்மாத்திரைகள் ஐந்தும் , ஞாநே 
உயர்திணைப் படற்கை யாண்பா லொருமையில் ந்திரியங்கள் ஐந்தும் , கன்மேந்திரியங்கள் ஐந் 
வரும் ஒரு விகுதி . ( உ - ம் . ) " வந்தான் ” 5. எரு தும் , அந்தக்கரணம் நான்குமாகிய ஆன்மாவோ 
மை , பசு , மரை என்பவற்றின் பொதுப்பெயர். செம்பந்தப்பட்ட இருபத்து நான்கு தத்துவங் 
( திவாகரம் . தொகுதி . ங . )6 . ஒருசாரியை . ( உ - ம் . ) கள் . 
" ஒருபான் ” ( நன் . ) 7 பசு . ( உ - ம் . ) " கோதிலா ஆன்மதெரிசநம்- விடயபோதத்தை நீக்கி 
னின் குளப்படி நீருமுண்டு " ( சேதுபு . அவை ஆன்மா தன்னை யருளாற்காணுதல் . ( ஒழிவி . 
யட . அ .) 8. மூன்றாம் வேற்றுமையிலே கருவிப் விர . அ . ) பாசமான துவிட்டுப்போக ஆன்மாப்ப 
பொருளில் வரும் ஓர் உருபு . ( உ - ம் .) " பாவத்தா ரஞாநத்தைத்தரிசிக்கை. (சிவப் . அ : க .) " ஆன் 
ன்வரும்பொருள் " இது தூங்குகையானோங்கு மசுத்தி " பார் . 
நடைய என்பதிற்போல உடனிகழ்ச்சிப்பொரு ஆன்மபவித்திரம்-- தத்துவத்திரயபூனூல் 
ளிலும்வரும் .(நன் . பெயர்,ச.உரை.) ஊரானொ களிலொன்று ஆன்மதத்துவத்தைக் குறிப்பது . 
ருகோயில் என்பதிற் போலத் தொறுப்பொருளி (சித் . சார , சரியா . எ . வியாக் .) 
லும்வரும் ” . 

ஆன்மபோதம் அது இது என்று சுட்டி 
ஆன்மகம்-- ஆத்துமகம் . ( சி.சி. உ . ச.அ. யறியும் அறிவு . ( சி . சி . க : சரு . நிரம்ப . ) 
மறை ) 

ஆன்மழர்த்தி - சர்வபூததமநன் . ( சி - லி . 
ஆன்மசங்காரம் - தத்துவங்களையுந் தத்து பா . ச - ஆஞ்சுலோக . உரை . ) 
வலியாபாரங்களையும் ஒடுக்கி ஆன்மாவின் அறி ஆன்மருபம் - ஆசாரியரது அருளினாலே 
வுதொழில்களை மறையப்பண்ணுவது . ( பதி . தன்னையுந் தன்னிடத்திலே பந்தமாயிருக்கிற 
பசுபா , க 0 . ) 

தத்துவவிவகாரங்களையும் எட்விடத்திலுந்தோ 
ஆன்டிசிருட்டி- தத்துவங்களைச்சிருட்டித்து ன்றாமல் மறைத்து நின்ற ஆணவமலத்தையு 


ஞாக 


1 


401 


ஆன்மீககன்மம் . 


உ 


ஆன்று . 


வா 


நீங்கித்தான் அறியும் முறைமையும் அவனது 

வருவது . 

அது : தத்தஞ்சரீரத்திலுண்டான 
ஞாநம் அறிவுக் கறிவாய் நின்று உபகரிக்கும் வியாதிகளினாலும், மிருகங்களினாலும் , பறவை 
றையுந் தன்னறிவிலே விளங்கக் காண்பது . களினாலும் , இராட்சதர்களினாலும் , பசாசுகளி 
( உ - ம் .) " பாயிருணீங்கிஞானந்தனைக் காண்ட னாலும் , கள்வர்களினாலும் , மற்றுள்ள மனிதர்க 
லான்மரூபம் " ( உண்மை நெறிவிள . கஉ . ) ளினாலும் வருஞ் சரீர சுகங்களும் ; பிறருடை 

ஆன்மலாபம் -1 . ஆன்மா சிவரூபம்பெற்று யகல்வியும் , சௌந்தரியமும் செல்வமுங்கண்டு 
அதிலே அழுந்துதல் . (சிவப் . அ : க .) 2. சிவா பொறாமை , அபிமானக் கெடுதல் , எழுந்தது புத் 
நந்தாநுபவம் , (சி . சி . அ : உஉ . சிவாக் .) 

தியாகச் செய்தல் , கோபியாய்த்திரிதல் என்னும் 
ஆன்மலயவாதி உயிர்கெட்டுச்சிகூத்தை இவை முதலாக உள்ளவை ; மனோதுக்கமுமாமெ 
யணைந்து ஒன்றாய் நின்றதென்று வாதிப்பவன் . ன்க ” (சவப் . வியா . பக் . கசஅ , கசக .) 
( சி . சி . கக : க .சிவாக் .) 

ஆன் மீட்சணம் - தேடல் . 
ஆன்மவித்து - ஆன்ம சொரூபமறிந்தவன் . ஆன் மெழுக்கு - பசுச்சாணம் . ( தைல , தை 
( சி . சி . க : உங . மறை . ) 

லவ . ) 
ஆன்மவுருவம் ஆன்மாவிற்குக்கருவிகள் ஆன் வல்லவர் - பசுக்காக்குமிடையர் ( சூ. 
செயற்கையாய்வந்து பொருந்தினவடிவம். ( ஒழி நிகண் . உ : சு அ .) ( சூ நீ - பசு.வ 

வஓம் - இடை 
வி . விர . சு , உரை . ) 

யர் , ) 
ஆன்மமநு - அசபாமந்திரம் . ( உ - ம் . ) " கரு 

ஆன்ற -1. இல்லையான . ( உ - ம் .) " அருவி 
துமான்மமநுநவில்வாம் ” ( சூத . எக்கி . பூ . எ : க .) 

யான்றவணியின்மாமலை ” ( மதுரைக் . கூ.0 சு .) 2 . 
ஆன்மா-1 .(சித்தாந்தம் .) ஆதியந்தமின்றி நித் 

மாட்சிமைப்பட்ட . ( உ - ம் . ) “ தொல்லைநான் முக 
தியமாய் , சர்வவியாபகமாய் , இச்சாஞாநக்கிரியா ற் - கான்றதொர்காதலன் ”( கந்தபு.மாயைப்.உ ரு . ) 
சொரூபியாய் , சைதந்கியமாய் , அரூபியாய்,யான் 3. விசாலமான . (உ -ம் .) " தூயதெண்புனலாயா 
எனதென்னுஞ் செருக்குடையதாய் , பின்னா ன்றதொல்கடலழுவநண்ணி ” (கந்தபு . மூன்றா. 
ன்னமாய் , பந்தித்த மும்மலத்தோடுகூடியதாயி கசு எ .) 4. விரிவான . (உ - ம் . ) " ஆன்ற தொன் 
ருப்பது . (பதிபசுபா.கங. ) 2.சிவன் . (உ - ம்.) " மு மறைகளெல்லாமார்த்தன ” ( கந்தபு . திருவவ . 
ந்தனையான்மாவென்றும் " ( சி . சி . சு . உ அ ) ( ஒ கங .) 
ருபசாரவார்த்தை .) 3. இரண்டு எனப்பொருள் 

ஆன்றது - மாட்சிமைப்பட்டது. ( உ - ம் . ) " ஆ 
படும் ஒரு குறிப்பு மொழி . (சீவானமா. பரமான் 
மா இரண்டாதலின் ) ( தைல , தைலவ . ககக .) ( ஞாநவா. வைராக் கரு . ) 

ன்றதோர்சீவன் முத்திப் பதத்தினையடைந்து " 
4. நினைக்குஞ்சத்தியும் , அறியுஞ்சத்தியுமுடை 
யதாய் மாநுடதேகத்தில் வசிக்கும் அருவப்பொ 

ஆன்றமைதல் - அடங்கியமைதல் . ( உ - ம் .) 
ருள் . 5. தைசதவாங்காரம் . ( உ - ம் .) " அபிமாநம் ” 

" துகிலத்தெழுது பாவையிலான்றமைபுலத்தி 
பார் . 6. மகதத்துவம் . ( கூர்மபு . பிரகிரு . அ . ) 

னன் ” ( கந்தபு . குமாரபுரி , சுசசு . ) 
ஆன்மாநந்தம் - சீவனானது தன்பிரியத்தை 

ஆன்றல் -1 . அகலம் . ( சூ . நிகண் . அ : கஉ .) 
த்தநாதிவிடயங்களில் வைத்து அவைகளை இன் 2. மாட்சிமை . (உ - ம் . ) " ஆன்றதவச்செந்நெறி 
பமாய் அனுபவிக்குமிடத்து அனுபவிப்பானும் யின் வைகுந்தில தவதியார் " ( பெரியபு . திரு 
அனுபவ்யமுமாகிய இரண்டுமின்றி உதிக்கும் நாவு , சக . ) 3. மிகுதல் . ( உ - ம் .) " பாடான்றவி 
ஆநந்தம் . ( வேதா . சூ. ஙச , உரை . ) 

ந்தபனிக்கடல் ” ( மதுரைக் . சுஉக . ) 
ஆன்மார்த்தபூசை இட்டலிங்க பூசை . 

ஆன்றவர் -1 . அறிவுடையார் . ( உ - ம் . " ஆன் 
( சைவச . பொது . ரு 0 க . உரை .) 

றவரடக்கம்போல ” ( கலி . ஈ.உ. ) 2. அமைந்த 

வர் . (மணிமே . ) 
ஆன்மார்த்தலிங்கம் - இட்டலிங்கம் . ( ஆன் 
மார்த்தம் - தன்பொருட்டு . ) 

ஆன்றர் -1 . அறிவுடையார் . ( உ - ம் . ) "ஆன் 

றார்கேட்கிற்செவிபுதைக்கும் " ( பாரத . சூது . 
ஆன்மீகம் - 1. ஆன்மாக்களால்வருவது .( சி 

உகங . ) 2. படித்தவர் . 
வப் உ : கக . உரை . ) 2. தன் செயல் . ( உ- ம் . ) " ஆ 
ன்மிகத்தானும் , பௌதிகத்தானும் வரும் பிணி 

ஆன்றிசின் --- அமைவாயாக . ( ஐங்குறு . ) 
களை ” (சி.சி.உ ஙச . சிவஞா.) 3. தன்னுடைய ஆன்று -1. அடங்கி , நீங்கி , ( உ - ம் . ) " புகள் 
சம்பந்தம் , 

சேரவொலியான்று. ” ( கலி , கஉக . ) 2. பிரிதல் . 
ஆன் மீககன்மம் ஆன்மாக்களால் வருந் ( உ - ம் .) “ மாநிலமான்று கீண்டிட ” ( கந்தபு . காவ 
துக்கம் ; அது . சரீரத்தினாலும் , மலத்தினாலும் லர்வதை . எ. ) 3. விசாலித்து . ( உ - ம் .) " அத்த 

1 
402 


ஆனாமை .. 


சக 


ஆனைக்கோடன்சுரை . 


ஆனகம் 


சுரை 


மேல்கிரியுதயமால்வரைத்துணையான்று ” ( கந் ஆனாயநாயனார்- அறுபத்து மூன்று நாயன் 
தபு . சூரபன்மன் . க எ ... ) 

மாருள் ஒருவர் . 
ஆன்றோர் - ஆன்றார் . ( உ - ம் . ) " செம்மைகொ 

ஆனாயர்- பசுமேய்க்குமிடையர் . ( உ - ம் . ) " ஆ 
ளுணர்வினான்றோர் தெளிகுவர் ( கந்தபு . தவங் னாயர்கூடியமைத்தவிழவை ” (நாலாயிர . முதலா. 
கா . உசு . ) 

அலம்பாவெருட் . ச . ) 
ஆன - 1. அந்த . இது , அன்ன என்பதன் ஆனாலும் -ஆயினும் , ( உ - ம் . ) " மனைவி வீந் 
விகாரம் போலும் . ( உ - ம் .) " ஆனகாலையரியயனா தாளானாலும் ” ( கூர்மபு . வருணாச் . உ.ச.) 
டொணா” ( கந்தபு . தெய் . உககூ .) 2. ஆகிய .(உ - ம் .) ஆனி -- 1 . உத்திராட நட்சத்திரம் . ( சூ.நிகண் . 
" மேலானவிரதமும் ” ( பாரத . ஆறாம்போ. உ 0 . ) க : எசு . ) 2 . எல்லை . 3. ஒருமாதம் . ( உ - ம் . ) " ஆனி 

முதனாளசீதி ” ( சைவச . பொது கரு . ) [ மூல 
ஆனஞ்சு - பஞ்சகவ்வியம் . ( உ - ம் . ) " இகவா நட்சத்திரத்தின் பெயர்பற்றியே ஆனியென்ப,, 
னஞ்சுமாடி ” ( கம்பரந் . உரு , ) ( ஆன் - பசு . சேட்டையில் வரும் உவாமதிபற்றியே ஆரியத் 
அஞ்சு . ) 

தில் சேட்டியமென்று இம்மாசம் வழங்கும் . ) 4 . 
ஆனத்தேர் - விடத்தேர்ச்செடி . 

கேட்டை நட்சத்திரம் . 5. கேடு . ( சூ . நிகண் . 
ஆனது - 1. அன்னது . (உ - ம் . ) " ஆனதோ கக . னகர . ச . ) 6. பொருந்தநதி . 7. மூலநட்சத் 
ரமையந்தன்னிலாடினரமரர்மாதர் ” ( கந்தபு . தி திரம் , ( சூ . நிகண் . க : எரு . ) 8 , வாளலகு . 9 . 
ருக்கல் . எஉ .) 2. ஆகியதெனப்பொருள்படும் வெட்டுக்குருத்து . 
ஒரு வினைப்பெயர் . ( உ - ம் ) " இயக்கர்கோனுறை ஆனித்திருமஞ்சநம் - ஆனிமாத உத்திரத்தி 
யுளானதும் (கந்தபு , வரைபுனை . கா .) 3. நிகழ் லே நடராச மூர்த்திக்குச் செய்யும் அபிடேகம் . 
ந்த செய்தி , ( உ - ம் .) " ஆனதுரை செய்து மென " ( ஆனி - ஒருமாதம் . திருமஞ்சநம் - திருவபிடே 
(திருவிளை மாயை . கா .)4.பொருந்தியது . ( உ - ம் .) கம் .) 
" மறையெனுந் தரங்க வேலையி - லானதொர்பொ ஆனித்தூக்கம்- ஆனிமாதத்திலே காற்றட 
ருளினை ” ( கந்தபு . பாயிர . சங . ) 

ங்கியிருக்குங்காலம் . 
ஆனந்தபைரவம் ஒருவகை மருந்து . ( உ - ம் . ) ஆனிரை- பசுக்கூட்டம் . ( உ - ம் . ) " ஊரானி 
ஆனந்தபைரவம்பினடர்சுத்தபைரவம் " ( பதாரையினுடன் புக்கபோது ( பெரியபு . சண்டேசு . 
ர்த்தகுண . கஉக அ .) 

கஎ . ) 
ஆனபடி - அப்படி . ( உ - ம் .) " ஆனபடியேய ஆனிலை - பசுக்கொட்டில் . ( உ - ம் . ) " தேவ 
ழலமைக்க " ( கந்தபு . அசுரேந்திர , ககூ .) குலநீழலானிலை - வெண்பலி ( ஆசாரக்கோ. 

ஆனமை -ஆனதன்மை . ( உ - ம் .) " ஆனமை உ அ . ) ( ஆன் - பசு . நிலை - நிற்குமிடம் .] 
யான் மேலான ” ( சி . சி . அ : உக . 

ஆனும் ஆயினும் என்பதில் யகர விகரந் 
ஆனர் - ஆயினர். (உ - ம் .) " யெத்தனை தந்தை தொக்குவந்த ஒருவிகாரமொழி . ( உ - ம் .) " வால் 
யுந்தாயருமானரென்றெண்ணுவனே " ( திருநூ பெறமுளைத்த கூன் கோடானும் (கல்லா . உ O. ) 
ற் . சுக . )) 

ஆனேறு - எருது . ( உ - ம் .) " ஆனேற்றுக்கொ 
ஆனல் - நீங்குதல் , 

டியோன் போலெதிரியவில்வமும் ” ( கலி . உசு .) 
ஆகியவை . ( உ - ம் . ) " எண்ணில் ஆனை- 1. அத்திமரம் . 2. யானை . ( உ - ம் .) 
வேதிகையானவை புரிந்தனன் " ( கந்தபு . வரை ஆனைமும்மதமாடிய காடெலாம் ” (சிந்தா . இலக் 
பு . கரு . ) 

உ O க . ) 
ஆனா- 1. அடங்காத , அமையாத . ( உ - ம் . ) ஆனைக்கண் -1. அதிகங்கனிந்து பழுதுற்ற 
நம்பர்பாலானாப்பேரன்புமிக " ( பெரியபு . தடு பழங்களிலே தோன்றுந் திரண்ட கரும்புள்ளி 
த்தா . ககரு . ) 2. கெடாத . ( உ - ம் .) " ஆனாவமு ( உ - ம் .) " பலாப்பழம் ஆனைக்கண்பட்டது > 2 . 
தே ” ( கந்தரனு . ) 3. நீங்காத . ( உ - ம் .) " ஆனா யானையின்கண் . 
வறிவினவர்கட்கென்னாங்கொல் " ( யாப் . காரி ஆனைக்கள்ளிமுளையான் - ஒருபூண்டு . 
கை . அவையட .) [ இது ஓர் எதிர்மறைப்பெய ஆனைக்கற்றலை - ஒருமீன் . 
ரெச்சம் . ) 

ஆனைக்காயம் - ஆனைப் பெருங்காயம் . 
ஆனாமை - 1. அமையாமை . ( உ - ம் . ) பயா ஆனைக்கூடம் - யானை கட்டுமிடம் . 
னறியளவையினேத் தியானது " ( திருமுரு. 

ஆனைக்கொம்பன் 

1. ஆனைவாழை . 2 . 
எ . ) 2. உத்திராடம் . 3. நீங்காமை . ( உ - ம் . ) ஒருவகைநெல் . 
ஆனாமையாயகிலங்கிலபேதமனைத்தினுள்ளும்- ஆனைக்கோடன் சுரை - ஒருவகைச்சுரைக் 
தானாகி ” ( தாயு . பன்மா . ரு . ) 

கொடி . 


ஆனவை 


1 


- 


. 


403 


ஆனைமயிர்க்காப்பு 


ஆனோர் . 


ஒரு மலை . 


- 


பறவை . 


ஆனைச்சப்பரம் - ஆனைமேற்றவிசு . 

ஆனைமலை மதுரைக்குப் பக்கத்திலுள்ள 
ஆனைச்சிரங்கு - பெருஞ்சிரங்கு . 
ஆனைச்சிலந்தி - ஒருவகை நோய் . 

ஆனை மீன் - பெருமீன் . ( சூ . நிகண் . ங . எக .) 
ஆனைச்சீரகம் -- ஒருபூண்டு. 

ஆனை முகன் -- 1 . கசமுகாசுரன் . 2 : விநாய 
ஆனைச்செவியடி -1. யானையின் செவியடி , கன் . (உ - ம் .) " ஆனைமுகனாதியரையர்ச்சிக்க ” 
2. ஒருபூண்டு , 

( சைவச . பொது . ரு 00 . ) 
ஆனைத் தடிச்சல் - ஒருபடர்கொடி , 

ஆனையறு - ஒருகூகையறுகம்புல் . 
ஆனைத்தடிப்பு - ஒருபூண்டு . 

ஆனையறையும்புள் - யானையையடிக்கும் 
ஆனைத்திசை - ( சோதிடம் ) வடக்கு . பறவை . 
ஆனைத்திப்பலி-- ஒருவகைத்திப்பலி . 

ஆனையிலத்தி- யானையின்மலம் . ( ஆனை - 
ஆனைத் தீ நோய் - பெரும்பசியை விளைப்ப யானை . இலத்தி - மலம் . ] 
தொருவியாதி . (மணிமே. ) 

ஆனையிறஞ்சிப்புள் யானைவிழுங்கும் 
ஆனைத்தும்பை - பெருந்தும்பைச்செடி . ஆனையுண்குந்து 

. 
ஆனை நெருஞ்சி பெருநெருஞ்சிப்பூண்டு . ஆனையூர்தி --- 1. இந்திரன் . 2. ஐயனார் ,. 
ஆனை நெருஞ்சில் - பெருநெருஞ்சில் , புளி ( ஆனை - யானை ஊர்தி - ஊர்வோன் . ) 
யரளை . 

ஆனைவணங்கி 

தேட்கொடுக்குப்பூண்டு , 
ஆனைப்படுவன் - ஒருவகை நோய் . [ இதன்பூயானைத் துதிக்கைபோலும் என்பர் . ) 
ஆனைப்பாகன் - யானை செலுத்துவோன் . ஆனைவாழை -- ஒருவகைவாழை . 
ஆனைப்பிச்சான்- ஒருபூண்டு . 

ஆனைவிழங்குமீன்- திமிங்கிலமீன் . ( சூ . 
ஆனைப்பேன் - கத்தரிச்செடியிலுண்டாகும் நிகண் . ந : எக . ) 

ஆனை வீரர் - அரசனுக்குரிய எண்வகைத் 
ஆனைமஞ்சள் - ஒருவகைமஞ்சள் . 

துணைவரிலொருவகையார். 
ஆனைமயிர்க்காப்பு ஆனையின் வாலின் 

ஆனோர் - ஓர் எழுவாயுருபு . ( உ - ம் . ) " பெற் 
மயிரினாற்செய்தணியுங்காப்பு . 

றிடுங்குரவரானோர் ” ( கந்தபு , மேருப் . சரு . ) 
| 
404 


ஒருபூச்சி . 


இஃது . 


சாரு 


இக்குறி . 


இ 

இக்கட்டு 

1. இடநெருக்கம் . 2. தடை . 

3.தரித்திரம் .(உ - ம் .)" இக்கட்டாய்வருவதல்லாற் 
( இது தமிழ்ப்பாடையின் வர்ணமாலை 
யில்வருமூன்றாமெழுத்து . 

உயிர் முயற்சியா 5. வெல்லக்கட்டி . ( இக்கு - கரும்பு . அட்டு 
செல்வமுண்டோ " ( தண்ட . எசு . ) 4. துன்பம் . 

- 
ற்பிறக்கும் எழுத்துக்களுள் , அண்பல்லடியை 

அடுதல் , ) 
நாவினது விளிம்பு பொருந்தப்பிறக்கும் ஒருயிர் 
க்குற்றெழுத்து . இவ்வெழுத்து ஆரியமொழி 

இக்கணம் - இந்தக்கணப்பொழுது. ( உ - ம். ) 
யுள் இரண்டு மெய்க ளிணைந்து ஓரெழுத்துப் 

" இக்கணமிடையூறாம் ” (பாரத . மணிமான்.எச .) 
போல நடக்கும்போது அவ்விணைந்த எழுத்துக் ( உக்ஷண . ) 
களிற்பின்னின்ற யகரத்திற்கும் ரகரத்திற்கும் இக்கரை -- 1 . இந்தக்கரை . 2. இந்துப்பு . 
லகரத்திற்கும் முதலில் தியாகம் கிரமம் கிலே 

இக்கவம்-- கரும்பு . உக்ஷவ . ) 
சம் என்பன போலவரும் . இன்னும் இராமன் 

இக்கன் - மன்மதன் . ( உ - ம் . ) " சேதிக்கனை 
என்பதிற் போலவும் இயக்கன் என்பதிற் போல 

த்துகள தாக்குநோக்கினன் ) ( கந்தரன். கூச . ) 
வும் இலாபம் என்பதிற்போலவும் அங்ஙனமி ( கரும்புவில்லோன் என்றபடி .) 
ணையாத யரல என்னு மெழுத்துக்களை முத 
லிலுடைய ஆரியமொழிக்கு முதலிலும் வரும் . 2 விக்கல் . (சீவரட் , ககஉ .) 

இக்கா - 1 , கொட்டாவி . ( சீவரட் . கஅச . ) 
1. அன்பு . 
2. ஆச்சரியம் . 

இக்கி - மன்மதன் . ( கருப்ட வில்லையுடைய 
3. இகழ்ச்சி , 

னென் றபடி ) 
4. இருதிணை முக்கூற்றொருமையில்வரும் இக்கிரசம்-- கருப்பஞ்சாறு . ( ஐ 

1. [ உ க்ஷ ; இர 
ஒரு விகுதி . ( உ - ம் . ) " செவியிலி இவன் ; செவி 

சம் . ) 
யிலி இவள் ; செவியிலி இது . " 

இக்கிரி - ஒரு முட்செடி . [ இது சிங்கள நா 
5. உயர்திணையாண்பால் பெண்பால்களில் 

ட்டுவழக் குஞ்சொல்லென்பர் . ) 
வரும் ஒரு பெயர் விகுதி . ( உ - ம் . ) " வில்லி ; 
திணிதோளி ; ( மீளி , மருளி, வெகுளி என்பன 

இக்கு -1. ஆபத்து . 2. ஒருசாரியை , ( உ - ம் :) 
வற்றிற்போலத் தொழிற்பெயர் விகுதியாயும் வ " ஆடிக்குக்கொண்டான் ” (தொல்.எழுத்.உசஅ .) 
ரும் . ) 

( இவ்வுதாரணத்திற்குவ்வை ஏழாவதாக்கிச்சா 
6. ஒரு பெயர்ச்சொல்லின் அகத்தாவது பு 

ரியைப் பேற்றை நீக்குவர் இக்காலத்தார் . ) 3 . 
றத்தாவது நின்றண்மைப்பொருளைச் சுட்டிவரு கரும்பு . (உ - ம் .) " இக்கொடுதென்னங்காயும் 

ஓரிடைச்சொல் . ( உ - ம் . ) இவன் ( அகம் ) இக் ( கந்தபு . காவிரிநீங்கு , உரு . ) 4 , கள் . ( சூ . நிகண் . 
கொற்றன் ( புறம் .) 

சு : ங o . ) 5. தடை . ( உ - ம் . ) " இக்குவைக்குமா 
7. ஒரு முன்னிலையேவலொருமைவிகுதி . டைவீழ ” (திருப்பு . நகரு . )6 . மூங்கில் , ( உ - ம் . ) 
( உ - ம் .) " நிற்றியீண்டெனாநிறுவிப்போயினாள் ” இக்கெனவினையதீயோனிறப்பவென்றுன்னி 
( கந்தபு . வள் . கசக .) 

( கந்தபு . வரவு கேள்வி . உ . ) ( இந்த உதாரணத் 
8. செய்து என்னும் வாய்பாட்டு வினையெ தில் இக்கென என்பதற்குவிரைவிலெனப்பொ 
ச்சப்பொருள் கொடுத்துவரும் ஒருவிகுதி .(உ - ம் ) | ருள்கூறுவாருமுண்டு . இக்கெனல் - ஒருவிரை 
“ நிறுவிப்போயினாள் (கந்தபு . வள் . கசக .). வுக்குறிப்பு .) ( 3. ஐக்ஷ .) 
9. தெரிநிலை குறிப்புவினைகளில் வரும் ஒரு 

இக்தபேகம் - சலரோகம் . ( உ V ஜெஹ ; 
முன்னிலைவிகுதி . ( உ - ம் .) உண்டி ; வில்லி .. உ க்ஷு - கரும்பு . ஜெஹ - மூத்திரம் .) 
10. வினைமுதற்பொருளிலாவது செய்ப்ப 

இக்குவாகு - 

அயோத்தியிலே யரசாண்ட 
டுபொருளிலாவது கருவிப்பொருளிலாவது வரு சூரியவமிசத்து முதல் வந்த ஓரரசன் . இவன் 

படர்க்கைப் பெயர் விகுதி . ( உ - ம் . ) அலரி ; வைவச்சுவதமனுவின் மகன் . இவன் சந்ததியா 
ஊருணி ; மண்வெட்டி , 

னாருவனுக்கும் இப்பெயருண்டு . ( உக்ஷா 
இஃது -- இது . ( உ - ம் .) “ இந்தாவிஃதோரி 

கு . ) 
ளங்குழவி ” ( கந்தபு . வள் . ஙரு . ) ( இச்சுட்டுப் 

இக்குவிகாரம் - சருக்கரை . ( உக்ஷவி 
பெயர்உயிரையும் யகர மெய்யையும் முதலாக 
வுடைய மொழிவரும்பொழுது ஆய்தங்கெடா கார . ) 
து நிற்குமென்றும் , மற்றைய விடத்தெல்லாங் இக்குறி - 1. அந்நிய நாள் , 2. இச்செலவு . 
கெட்டுநிற்குமென்றுஞ்சொல்வர் . ) 

3. இம்முறை. 4. இவ்வடையாளம் . 


ம் ஒரு 


405 


இகம் . 


சகோ . 


இகவு . 


நிகண் . அ . ) 


இக்கூறு - 1. அந்நிய நாள் . 2. இச்செலவு . இகரக்குறுக்கம் - குற்றியலிகரம் , ( வ - று . ) 
3. இப்பங்கு . 4. இப்பிரகாரம் . 

" நாகியாது " . 
இக்கெனல் - ஒரு விரைவுக்குறிப்பு. 

இகாம் -- 1. இ என்னும் எழுத்து . ( உ - ம் .) 
க்கோ ஓரதிசயவிரக்கச்சொல் . 

அகரமுமிகரமுமுகரமும் ” ( இலக்கணவி . 
இஷி- கஸ்தூரிமஞ்சள் , 

க ங எ . ) (இ ; கரம் - ஒருசாரியை . ) 2. சந்தம் . 
இக - 1. இக வென்னேவலும் , தெரிநிலை இகல் -1 . இக லென்னேவலும் , தெரிநிலை 
வினைப்பகுதியும் . 2. இங்கே, இவ்விடத்து , வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. இரு 
( உ - ம் .)" இகவானைஞ்சுமாடி " (கம்பரந்தா . உரு. ) வர்தம்முட்பொருது வலிதொலைதற் கேதுவாய 
3. இந்தக்காலத்து எனப்பொருள்படுமொருவட மாறுபாடு . ( வள் . அசு - ம் - அதி . ) 3. ஒப்பு . ( சூ . 
மொழியவ்வியயம் . 4 ஒருமுன்னிலை யசைச் நிகண்.அ எஅ .)4 . பகை .( உ - ம் .)" துன்னாரிகலற 
சொல் . ( உ - ம் . ) " தண்டுறையூரகாணிக ” ( நன் . நூறி ” ( நன் . சிற . பாயிரம் .) 5. பெருங்காப்பிய 
டை . உக . உரை.) ( 2,3 . உ.ஹ. ] வுறுப்பு ளொன்று ; அது செருச்செய்கையைக் 
இகசுக்கு - நீர்முள்ளிப்பூண்டு. 

கூறுவது . ( உ - ம். ) " மந்திரந் தூது செல்விகல் 
இகடம்- மூங்கில் முளை . ( உகடம் . ) 

வென்றி ” ( தண்டி . எ. ) 6. போர் . ( சூ. நிகண் . 

கக : ங . ) 7. முட்டு . ( உ - ம் .) " சைவாகமங்களுண் 
இகத்தல் - 1. கடத்தல் . ( உ - ம் . ) " சேணிக 
ந்து விளங்கும் ” (திருமுரு. கக .) 2 நடத்தல் . பாஷ்யம் . க பக் . ) 8. வலி . (உ - ம் .) " ஒரு வனி 

ஞாநபாதப்பொருளினிகலறுத்து ( சிவஞாந 
( பிங்கல. நகருரு .) 3. நீங்கல் , (உ - ம். ) " பற்றிக கன் மிகுந்- திடமதிப்பெயரினான் ” ( சேதுபு . பா 
ந்து கரணமொருநெறியே செல்ல " ( திருவிளை . நாடகம் 

வநா . கச . ) 
அங்க . உஅ . ) “ முனிவிகந்துயர்ந்த ” ( நன் . சிறப் 

இகல்வு -- 1 . எதிரிடை . 2. இகலுதல் . 
ப்புப்பா .) 4. பழித்தல் . 5. புறப்படுதல் . 6. பொ 

இகல -1 . மறுதலையாகவெனப் பொருள்படும் 
றுத்தல் . (பிங்கல . ஙகருரு . ) 7. போதல் . 8 . 
மீறுதல். ( உ - ம் . ) " நெறியிகந்துதம்மரபினன் ஒரு வினையெச்சம் . 2. உவமைச்சொல் . ( சூ. 
னீரலசெய்யும் " ( காசிகாண்ட . ) 

இகலல் -1. எதிர்த்தல். ( உ - ம் . ) " இரண்டு 
இகந்தன்று இகந்தது , கடந்தது . ( உ - ம் . ) குருவிகள் இகலிப்பாடுகின்றன ( வழக் . ) 2 . 
இளமையினிகந்தன்றுமிலனே " ( குறிஞ்சிப் . ஒப்பாதல் . ( உ -ம் . ) “ குலிகமோடிகலியவங்கை ” 
உசசு . ) [ றுவ்விகுதி , தகர ஒற்றிடைநிலையின் ( நன் . விரு. பெயரி . கஉ .) 3. பகைத்தல் . ( உ - ம் .) 
முன் அன்சாரியை பெற்றுவந்தது .) 

எல்லைமை மந்தனிகன்று சென்றறைகூவினா 
இகந்துபடுதல் -1 . கடந்துபோதல் . 2. தவ ன் " ( சேதுபு. சேதுவந்த . கஉ .) 4. பொருதல் . 
றுதல் . 3. நிராகரிக்கப்படுதல் . 4. பிறழுதல் . ( உ - ம் .) " எதிர்முனைந்தனரிகலியே ” ( பாரத. 
(உ - ம் .) " எய்திய திகந்துபடாமற்கூறினார் ” (நன் . க - ம் . போர் . ஙரு . ) 5. வாக்குவாதஞ்செய்தல் . 
உயிரீற்று . உசு . இராமாநு. ) 

இகலன் -1, கிழநரி. 2. நரி . ( உ - ம் .) " மது 
இகப்பு - பழித்தல் . ( உ - ம் . ) “ இகத்தல் » ரையாளும்வழுதிக்கிகலனைக் குதிரையாகக்கொ 

டுவந்தகொற்றவா ” ( மதுரை . பதிற்று . எஉ .. ) 
இகபரசாதநம்- இம்மைமறுமைக்கடுத்தகட விகலாத்தருக்குச்சொலிகனென்றுமிகலனென் 

3. பகைவன் . 4. விகலாத்தர் . ( உ - ம் . ) “ இந்த 
மைகளை நடப்பித்தல். உஹவாலாய் ந.. ) றும்போ (த . நி . போ . உஎரு . ) 

இகபரசுகம் - இம்மைக்கும் மறுமைக்குமு 
ரியசுகம் . ( உஹவாவ . ) 

இகலாட்டம் - 1. போராட்டம் . 2. முரணு 

கை . ( இகல்; ஆட்டம் .) 
இகபரம் - 1. இப்பிறப்பும் மறுபிறப்பும் . 
( உ -ம் . ) “ இன்னலெனும் பெருங்கடலின்கரைநி 

இகலி -1. ஒருவினையெச்சம் . 2. சபதம் . 3 . 
ன்றேறி மிகபரத்தும் போக நுகர்த்திவெரன்றே சேத்துமம். (இராசவைத் .) 4. பெருமருந்துப் 
( பிரமோ . சோமவார . எ. ) 2. இம்மையும் மறு 

பூண்டு 
மையும் ; அது பூலோகபரலோகாநுபவம் . 

இகலுதல்- இகலல் . 
இகம் - 1. இம்மை . ( உ - ம் . ) " இகமுடனுத் 

இகலோகம் - இவ்வுலகம் . ( உ - ம் . ) " எண் 
தரத்தில் வருபோகவிராகம் " ( வேதா. சூ . ) 2 . 

ணுமிகலோகத்தே ( சி.சி.அ : ஙக .) ( உஹ 
இம்மைக்குரிய போகம் . (உ - ம்.) “ இகமொபெர ஜொக ; உம - இவ்விடம் ,) 
மும் வீடும் ( கந்தபு . திருவிளை . காரு .) 3. இவ் இகலோர் - பகைவர் . ( ஆ , ஓவாயிற்று . ) 
விடம் . 4. உலகம் , பூமி . ( 1 , 2 , 3 , உஹ 

உ . ) 

இகவு - இகழ்ச்சி . [ இக ; உ . ) 


பார் . 


406 


இகழ்வார் . 


சமஎ 


இருத்தல் . 


الا 


இகழ் -1 . இகழென்னேவலும் ,தெரிநிலைவி இகழ்வு - நிந்தை , 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. நிந்தை . இகழாவிகழ்ச்சி - ஓரலங்காரம் ; அஃது: 
(உ - ம் .) " இகழறு சீற்றத்துப்பின் ) ( காஞ்சிபு . புகழ்வதுபோலப்பழித்தல் . 
கச்சி . உக . ) 

இகழுதல் - இகழ்தல் . 
இகழ்ச்சி -1. இழிவு . 2. குறைவு . ( உ - ம் . ) இகழுநர் -- இகழ்ந்திருப்போர் . ( உ - ம் . ) " இ 
" இகழ்ச்சியொன்றானுமின்றி " ( பெரியபு. தடுத் கழுநர்ப்பிணிக்குமாற்றலும் " ( மலைபடு. எங .) 
தா.க. ) 3. மறதி . ( உ - ம் .) “ இகழ்ச்சியிற் கெட்டா இகளை - வெண்ணெய் . ( உஹவா : உஹ - 
ரை ” ( வள் . ருஙக .) 4. வெறுப்பு . ( உ - ம் . )" நன் இன்று . வா - ஒடுக்கம் .) 
றுதீதிகழ்ச்சி வேட்கைநட்பிகல் விளைக்குமாயை 
வென் றவன் " ( திருவிளை . உக்கிரபா . ரு . ) 

இகன்றவர் - பகைவர் . ( உ - ம் . ) " இகன்றவ 
( இகழ் - சி . ) 

ர்ச்செற்று ” ( பாரத . வாரணாவத . கககூ .) 

இகனி- வெற்றிலை . 
இகழ்ச்சித்தா நம் - இலக்கிநத்துக்கு ஆறாமி 
டம் . ( சோதிட கடல் . ) 

இகாகதம் - இந்நாள் , இப்பகல் . ( உஹ 
இகழ்ச்சிப்புகழ்ச்சி- புகழ்மொழியானிகழ் இந்த , சுஹது - பொழுது .) 
தல் ; அது : பேரில்லானொருவினை நோக்கியிவன் 

காசம் - பழிகூறல் . 
பேராளியென்பதுபோல்வது . 

இகாமுத்திர - 1. இம்மையினும் மறுமையி 
இகழ்ச்சியணி - ஓரலங்காரம் , அஃது : ஒன்னும் 2. இங்குமங்கும் . ( உல - இங்கே. 18 - 
றின்குணத்தாலுங் குற்றத்தாலும் மற்றொன்று 
க்கவையுண்டாகாதிருப்பதைக்கூறுவது . (உ - ம் ) து - அங்கே .) 
" மற்றொன்றினுக்கு மொன்றின் குணங் குற்றம் 

இகாழத்திரார்த்தபலபோகவிராகம் - சா 
ருவிலதைச் சொற்றலிகழ்ச்சியணி .. குவல.எ.) தநசதுட்டயத்தின் இரண்டாவது ; அஃது : இ 

ம்மையினும் மறுமையினும் வரற்பாலனவாய அ 
இகழ்ச்சியில் புகழ்ச்சி- ஓரணி ; அஃது : ர்த்தபலபோகங்களினுண்டாய வெறுப்பு . ( வாசு 
கழ்ச்சியின்றிப்புகழ்தல் . ( சத்தியத்தில் அரிச் தேவ . பக் . கங . ) ( உஹ, து ) , சுயம் ; 
சந்திரன் என்பதிற்போல . ) 

இகழ்ச்சியுட்புகழ்ச்சி - ஓரணி : அஃது:| வ w ; வொம ; விராமம் - வெறுப்பு , 
இகழ்ச்சியும் புகழ்ச்சியுங்கலந்து கூறல் , ( இவர் 

இகி- ஆச்சரியம் இகழ்ச்சிமகிழ்ச்சியென்னு 
சற்றேவாசித்தவர் என்பதிற் போல . ) 

மிவைகளின் குறிப்பை அல்லதுகளியாட்டின்கு 

றிப்பை உணர்த்தும் ஒருவடமொழியவ்வியயம் . 
இகழ்ச்சிவிலக்கு --- ஓர் அலங்காரம் ; அது : 
காரியத்திற்குரிய காரணத்தை இகழ்ந்து விலக்கு ( UU .] 
வது . ( வ - று ) " ஆசைபெரிதுடையேமாருயிர் கிதம் - -இன்பம் . 
மேலப்பொருண்மே - லாசைசிறிதுமடைவிலமா இத- 1. இகுவென்னேவலும் , தெரிநிலை வி 
ற் றேசு - வழுவாநெறியின் வருபொருண்மேல னைப்பகுதியும் . 2. வீழ்ச்சி . ( ஐங்குறு .) ( இஃது 
ண்ண - லெழுவாயொழிவாயினி " இங்கே அண் ஒருமுதனிலைத்தொழிற்பெயர் . ) 
ணலே , நீசெல்க அல்லது தவிர்க என்றாளாயினு இருசு -- மூங்கின் . (உக்ஷ என்பதின்றிரி 
ம் நின்செலவால் உயிரிழப்பேம் ; உயிர்மேலன்றி 

வுபோலும் . ) 
ப்பொருண்மேலெமக்கு 
விருப்பில்லை என்பதனா 

இதடி -1 . ஆதொண்டை , 2. காற்றோட்டிக் 
ற் செல்லுகைக்குக் காரணமான பொருளை யிகழ் கொடி 
ந்துகூறிச்செல்லுதலை விலக்கியவாறு . ( தண்டி . 

இதத்த- சொரிந்த , சொரியப்பட்ட . ( உ - ம் .) 
சச . உரை .) 

" இகுத்தகண்ணீர் ” ( புறநா. கசங : கங . ) 
இகழ்தல்-- 1. தள்ளுதல் . ( உ - ம் .) " எத்தி 

இருத்தல்- . 1. அழித்தல் . 2. அழைத்தல் , 
னாற்பத்தி செய்தேனென்னைநீ யிகழவேண்டா ” 
( தேவாரம் . திருநாவு . கோயி . நேரி . ) 2. நிந்தித் ( சூ . நிகண் . கக : எ .)3. இரித்தல் . ( சூ . நிகண் . 

கக : எ . ) 4. ஈதல் .( சூ . நிகண் . கக : எ . ) 5 . எறிதல் . 
தல் . 3. மிகையாயின செய்தல் , மிகையாயின 

( உ -ம் .) " என்னை திரு நெற்றியிலிகுத்தவடுவெ 
சொல்லுதல் . (வள் , கருக . பரி . ) 

ன்றான் ( பாரத வெளிப்பாட்சா . ) 5. ஒலித்தல் . 
இகழ்பு - இகழ்ந்து . ( உ - ம் . ) " இகழ்பாடுவோ ( உ - ம் .) “மழையெதிர்படுகண் முழவுகணிகுப்ப 
ரெருத்தமடங்க ” ( புறநா. 10: • 

சு . ) 

( மலைபடு . ரு ஙஉ . )6 . குழைத்தல் . 7. கொல்லல் . 
இகழ்வார் - நிந்தை செய்வார் . (உ - ம் .) “ இக ( சூ . நிகண் . கக . எ . ) 8. சொரிதல் . (உ - ம் .) “ இ 
ழ்வார்ப்பொறுத்தறலை " ( வள் . கருக .) 

குத்தகண்னீர்நிறுத்தல் செல்லாள் 2 

( புறநா . 


00 


407 


இங்கிசை 


சஅ 


இங்ஙனம் . 


கசங . கங . ) 9. தாண்டல் . 10. தாழப்பண்ணல் . இங்கிதகவி -1 . இனிமையானகவி . 2. இ 
( உ - ம் .) " கணங்கொள்கூளியொடுகதுப்பிகுத்த னிமையான கவிபாடுவோன் . 3. பாட்டுடைத்த 
சைஇப் - பிணந்தின்யாக்கைப்பேய்மகள் " ( பட் லைவன் கருத்தைக் குறிப்பினாலறிந்து விளக்குங் 
டினப்பாலை . உருக . ) 11. துடைத்தல் . 12 . 

கவி . (உமி தகவி . ) 
புடைத்தல் , அறைதல் . ( உ - ம் . ) " முரசுகடிப்பி 

இங்கிதகாரன் -1 . இங்கிதஞ்செய்கிறவன் . 
குப்பவும் " ( புறநா. கரு அ . க . ) 13. புறங்காட்டச் 
செய்தல் . ( சூ . நிகண் . கக ; எ . ) 14. மறித்தல் . 2. இனியவைகூறுவோன் . ( உமிக்காரு . ) 
15. யாழ்வாசித்தல் . ( உ - ம் . ) " நும்மருப்பிகுத்து இங்கிதஞ்ஞன்- இங்கிதத்தைவிளக்குஞ்சா 
ஊனமின் ” ( மலைபடு . கக.க.) 16. வகுத்தல் . 17 , மார்த்தியமுடையவன் . ( உ.மி.ஐ.) 
வீழ்த்தல் . ( சூ . நிகண் . கக ; எ . ) 
இத்தரும்- தாழ்ந்து விழும் . ( பத்து . மலை . ) இங்கிதம் -1 . அடையாளம் . 2. அசைதல் . 
இத்தல் --இறுதல் . ( கலி . க எ .) 

S. அபிப்பிராயம் , 4. இனிமை. 5. உள்ளக்கரு 
இதப்ப -1 . அறைய . (உ - ம்.) " முரசுகடிப்பிகு த்தை வெளிப்படுத்திக் குறிப்பானிகழும் உறுப் 
ப்பவும் " ( புறநா . கருஅ . க . ) 2. ஒலியாநிற்க . பின்றொழில் . 6. நெஞ்சு முதலியவற்றின்றுடி 
(பத்து . மலை . ரு கூஉ சி 

ப்பு . 7 , போதல் . ( உ.மி.த.) 
இதப்பம் - திரட்சி . ( உ - ம் . ) " இருங்கலி 

இங்கிரி -- கஸ்தூரி , 
குப்பத்திறுவரைசேராது ( மலைபடு . ஙசுஎ . ) 

இங்கினும் - இங்குநின்றும் . ( உ - ம் . ) " என் 
இதம் - முன்னிலைமொழியைச்சார்ந்துவரும் 
ஓரசைச்சொல் . (உ - ம் .) " மெல்லம் புலம்பகண் விளை . விறகு . சுஉ .) 

னவாறவன் போனவாறிங்கினும் போன ( திரு 
டிகும் ” ( தொல் சொல் , உஎச . சேனா . ) ( " கண் 
டிகுமல்லமோ ” எனத்தன்மைக்கண்ணும் . " புக 

இங்கு -1 . இவ்விடம் . ( உ - ம் .) " இங்கெளி 

துபோந்தீர் ” (சிவதரு. சுவர்க்கநரக . கூ அ . ) 2 . 
ழ்ந்திகுமல்லரோபெரிதே ” எனப்படர்க்கைக்க 
ண்ணும் வரும் . ( தொல் . சொல் , உஎரு . சேனா . ) 

பெருங்காயம் . ( உ - ம். ) " இங்குத்தங்கிப்போம் 
இதன் -1, ஆரல்மீன் . 2. இடி. (உ-ம். ) “இ பாத்திரமும் ” ( சி . சி . க 0: சு . ) [ 2 . Uு .) 
குடனித்தனிகான்றனவெங்குமே " 

( இரகு . இங்குதம் -ஒருமரம் . ( 200ு 20 . ) 
ஆற்று . ச . ) ( இகு - எறிதல் ) 3. கார்த்திகை 

இங்குதாதி -- பீதரோகிணிப்பூண்டு, 
நாள் , 

இங்குதாரி -- நூற்றிருபதுலோகபேதங்களு 
இதளி - 1. இடியேறு . ( பிங்கல . சும . ) 2 . 
கொன்றைமரம் . 

ள் ஒன்று . ( பேரோசனை 

இங்குதாழி -- பீதரோகிணிப்பூண்டு, 
இதளை -1 , சுற்றம் . ( சூ . நிகண் . உ . ருக . ) இங்குமம் -- இங்கு . 
2. தோழி . ( உ - ம் .) " சொற்றிடுமிகுளையைச்சுளி இங்குமாமம் -- பெருங்காயம் . 
த்து நோக்கியே ” ( கந்தபு . வள்ளி . கஉரு. ) 3 . இங்குலிகம் -- 1. சாதிலிங்கம் . ( சூ . நிகண் . 
நட்பு . ( சூ. நிகண் . ககர , கக : கூ . ) 
இகூஉ - இகுத்து , வீழ்த்தி . (பதிற்று . ச O.) 

சு கஎ .)2. சிவப்பு . ( U விக . 

. ) 
இகையென்னேவலும் , தெரிநிலை 

இங்குளம் -- 1 . சாதிலிங்கம் . 2. சிவப்பு . 3 . 
வினைப்பகுதியும் . 

பெருங்காயம் . [ 1 , 2. U @ . 

. ) 
இகைத்தல் -.1 . கொடுத்தல் . 2. நடத்தல். இங்குளி - பெருங்காயம் . ( உ - ம் .) " வாசனை 
இங்கண்- இவ்விடம் . ( உ - ம் . )" இங்கணுறை 

வயத்தான் இங்குளிவாங்குங்கலம் போல வந்து 
தலிழுக்கன்றோ ( நளவெ . கலிங் .10. ) தாக்கும் " (சிவஞாந போ . கஉ சூ . வெண்பா . க . 
இங்கம் -1, அறிவு . 2. ஆச்சரியம் . 3. உள் சிவஞா . ) ( 

U.] 
ளக்கருத்தைவெளிப்படுத்து மங்கசேட்டை . 4 . இங்ஙன் -- 1 . இப்படி . ( உ - ம் . ) " ஒப்பவிரித் 
நோக்கம் . [ 1 , 2 , 3. 3 ) 

துரைப்பரிங்ஙன்பொய்மெய்யென்ன வொன்றி 
இங்கரி -- கஸ்தூரி, 

லையொன்றெனப்பார்ப்ப தொவ்வாதார்க்கும் 
இங்காரம் - கரி . ( வட . நைஷ . க - வது . ) 

( தாயு . ஆகார , க . ) 2 இவ்விடம். ( உ - ம் .) " இங் 
இங்காலம்- கரி . ( உஜான 
உஜா . ) 

ஙனியற்றியமகத்தின் மேவி " ( கந்தபு . யாகசங் . 

கஉஎ . ) 
இங்கிசை-1. கொலை . 2. சங்கையீனம் , 3 . 

இங்ஙனம் -1 . இத்தன்மை . ( உ - ம் . ) " இன் 
தீங்கு . ( ஹிவலா . ) 

னதுன்கருத்தேலிங்ஙனமாக ( தணிகை . சீபரி . 


கை 


408 


இச்சாமியகம் . 


சகே 


இசங்கு . 


= 


கசக .) 2. இவ்விடம் . (உ - ம்.) " இங்ஙனம் வரு ( விணி . ) ( உஜாதி இச்சிக்கிறேன் . சஹ 
தலென்னா” ( தணிகை. வீராட் . க 02 .) இது ; நான் , ) 
இஙன் எனவும்வரும் . ( உ - ம் . ) " எந்தமுறையா 
லுமிஙனே து மதுபாலே வந்துதவியானது . (சிவ குபேரன் . (ு - செல்வம். ] 

இச்சாவசு - திக்குப்பாலகருளொருவனாகிய 
தரு : சுவர்க்க . கூஎ .) 

இச்சாவதி 
இஙனம் - இங்ஙனம் ( விகாரம் ) 

சந்தனபுஷ்பாதிகளிலே மிக்க 

விருப்பமுள்ளவள் , 
ச்சகம் -1. இச்சையுடைமை . 2. இந்த இச்சாவான் --- இச்சையுடையோன் . (உதா 
உலகம் , ( உ - ம் . ) " இச்சகத்துயிர்யாவையுமுய்ய 

வ.தீ. ) 
வீற்றிருந்தான் ( கந்தபு . வள்ளி , உகச .) 3 . 
( கணக்கதிகாரம் ) பெறக்கருதியதொகை . 4. மு 

இச்சி -1. இச்சியென்னேவலும் , தெரிநிலை 
சமன் . (வழக்.)[1,3. உஆக . 2 , 2 ; ஐ.மதி . ) பெண்பால் ஒருமையில் வரும் ஒரு பெயர்விரு 

வினைப்பகுதியும் . 2. இத்திமரம் . 3. உயர்திணை 
இச்சயம் - ஆசை . 

தி . ( உ - ம் . ) " அச்சியொடாட்டியனியாத்தியத்தி 
இச்சாசத்தி - ஒரு சிவசத்தி , அஃது ஆதி தியாளொடள்ளி - இச்சிசியாதியும் " ( வீரசோ.. 
சத்தியின் ஆயிரத்தொருகூறாகத்தோன்றி ஆன் தத்தி . ரு . ) 
மாக்களுக்கு அநுக்கிரகஞ்செய்யும் பொருட்டாக இச்சித்தல் - 1. காமமுறல் . ( உ - ம் . ) " இச்சி 
ச்சிருட்டியாதிகிருத்தியங்களைச் செய்தல் வேண் த்தவின் பதுகராமலிளைத்தமெய்யாள் (பாரத . 
டுமென்று விரும்பி இப்பொருளிப்படியாம் இப் திரௌபதி . எரு . ) 2. விரும்புதல் . ( உ - ம் .) " இ 
பொருளிப்படியாகாது என்னும் நியமத்தைச்செ ச்சித்ததெய்வம் போற்றி ” ( சி . சி . உ . உச . ) 
ய்வது . ( சி.சி. பாயிர . பக் . நஎ , சஎ . ) முதல்வன் இச்சிதா - 1. இச்சாசத்திமான் . ( உ - ம் . ) 
ஆன்மாக்களுக்கு மலபந்தத்தை நீக்கிச்சிவத்தை " சத்திமானாகியசிவனும் ஏகனாய் இச்சிதா என் 
யழித்தற்கணுளதாகிய கருணை .( கூர்மபு . திருக்றும் , நாதா என்றும் , கர்த்தா என்றும் , அனந்த 
கல் , கூ . உரை . ) ( பதி .) 

னென்றும் பிரிப்பின்றி மூன்றனந்தபேதமாயி 
இச்சா நிவர்த்தி- 1. இச்சையடக்கம் . 2. ருப்பன் ”(சி.சி.க.சு ஈ.ஞாநப் . )2 . இச்சிக்கிறவன் . 
இச்சையொழிவு . ( உதா நிவாதி : உவா - 

இச்சியல் - கடுகுரோகணி . 
இச்சை . நிவபதி -ஒழிவு .) 

இச்சியன் தேவ குருவாகிய வியாழன் . 
இச்சாப்பிராரத்தம் - முன் வினைப்பயனா ( உஜ ) ) 
கிய சுகதுக்கங்களைத்தன் இச்சைப்படிமுயன்று ச்சியால் - 1. இத்திமரம் . 2. கல்லித்தி 
செய்யுஞ்செயலே காரணமாக அநுபவித்தல் ; 
அது : பத்தியந்தவறலுந்தனக்கே துன்பமென்ற 

இச்சில் - ஒருமரம் . ( உ - ம் .) " ஆலரசத்திவே 
றிந்திருந்தும் , பத்தியந்தவறிச்செல்வதுபோல்வ ங்கை கூவிளமழிஞ்சிலிச்சில் " ( மச்சபு . அத் 
தும் . ( வேதா. சூ . கஎரு . உரை ) தன் இச்சையி திரி . சு . ) 
னாற்போய் இராசாவின் மனைவியைத் தீண்டலா இச்சு 1. ஓரிடைநிலை . 2. விரும்புதல் . 
ல்வருந்துன்பம்போல்வதும் . ( சி.சி. உ 

[ .] 
மறை . ) ( வாாலு . ) 

இச்சை - 1. அஞ்ஞாநம் . 2. ஆசை . ( உ - ம் . ) 
இச்சாபத்தியம் - 1. புறப்பத்தியம் . 2. மரு " முநிவர்யாவரும் பெருகுமிச்சையால்- வினவுகி 
ந்துண்ணுங்காலத்திலே மைது மொழிந்திருத் ற்பவர்கள் " ( சேதுபு. பாவநாச.க . ) 3. இச்சா 
தல் . ( உவா ; சுவய -பத்தியந்தவறுதல் .) 3 . சத்தி . (உ -ம்.) " இச்சையுயிர்க்கருணேசமாகும் ” 
விடுபத்தியம் . 

( சி.சி. க . ஈங . ) 4. இச்சாப்பிராரத்தம் . ( வேதா . 

சூ . கஎரு . ) 5. இட்டம் . 6. உறுதிச்சொல் , 7 . 
இச்சாபிராரத்தம் இச்சாப்பிராரத்தம் . துரிச்சை . 8. பிரியம் . ( உ - ம் .) " இச்சைப்படி 
( வேதா . சூ . கஎரு . உரை . ) 

தன்பேரறமெண்ணான்கும்வளர்க்கும் - பச்சைக் 
இச்சாபோகம் இச்சித்தபடி கொள்ளும் கொடி " ( பாரத . அருச். தீர் . கங .)9 . பேராசை 
போகம் . ( உ - ம் .) " இச்சாபோகமாக விரைந்து " 10. பொய் . 11. (கணக்கதிகாரம் ) வினா . 
( பாரத . பதினேழா . ககஎ . ) ( ஷொம .) 

இச்சாமியகம் நான் இச்சிக்கிறேன் 
எனப்பொருள்படும் ஒரு வடமொழித்தொடர். இசங்கு - சங்கஞ்செடி . 


மரம் , 


க . 


-- 


இசதப்பித்து குழப்பம். 


409 


இசை . 


சகா 


இசைநாள் . 


இசைகாரன் - 


இசப்கோல்விதை -ஒருவிதை .(இந்தச்செடி செய்ய அவற்றுள்ளே சட்சம் , இடபம் , காந்தா 
மேற்கு இந்துஸ்தான் தேசத்தில் உண்டாக்கப் ரம் , மத்திமம் , பஞ்சமம் , தைவதம் , நிடாதம் 
படுகின்றதென்பர் .) 

எனப்பிறந்துநிற்பது . (இவ்விசையுட்பண்பிறக் 
இசமான் - எசமான் . ( யஜஜா நநு என்ப கும் . ) ( கூர்மபு . திருக்கல் . ருஎ .) 13. பண்பு . 
தன் றிரிவு . ) 

14. பாட்டினிசை, 15. புகழ் . ( உ - ம் .) " எய்தவி 
இசருகம் - வெள்ளைத்தும்பைச்செடி . வணியலுமிசையும் ” ( மரு.தி.கரு .) 16. பொன் . 
இசலாட்டம் - இகலாட்டம் . 

17.முத்தமிழினொன்றாகிய இசைத்தமிழ். ( உ - ம் ) 
இசலி -- சபதம் . 

இயலுமிசையும்பயின்மருதூரிறையின்னருளா 
இசலிகள் - பிணங்கிகள் . ( உ - ம் . ) " குசலிகல் ( மரு.தி.கரு . ) 18. வார்த்தை . ( உ - ம் .) " மரா 
ளிசலிகள் ” ( திருப்பு . உசஉ . ) 

மரமேழுமெய்தவாங்குவிற்றடக்கைவல்வில் , லி 

ராமனை வல்லனென்ப திசையலாற் கண்டதில் 
இசலுதல் - வாதாடல் . 
இசி 1. இசியென்னேவலும் , தெரிநிலைவி 

லை ” (சிந்தா. கநக . அஎ .) 
னைப்பகுதியும் . 2. இணுங்குகை . 3. சிரிப்பு. 

இசைக்கழல் -- தேர் நூறு , குதிரை ஆயி 
இசிகர் - கடுகு. 

ரம் , யானை நூறு , காலாள் பதினாயிரம் போரின் 
இசித்தல் - 1. இணுங்குதல் .2. இழுத்தல் . மடியவென்றவேந்தர் வலக்காலிலணியும் வீரச் 
(உ - ம் . ) " பணி முட்களிற்கட்டியிசித்திட ” ( திரு 

சிலம்பு . 
ப்பு . ஙகக .) 3. ஒடித்தல் . 4. சிரித்தல் . 5. நரம் 

இசைக்தழல் - ஊதுகுழல் , 
பிழுத்தல் . 

இசைபாடுகிறவன் . ( பி . வி . 
இசிதல் -1. இணுங்கப்படுதல் , 2. இழுபடு உஅ . உரை.) 
தல் , 3. நீளுதல் . 

இசைகேடு-- 1. அபகீர்த்தி . 2. சத்துக்கே 
இசிப்பு - 1.இணுங்குகை. 2. ஈர்ப்பு , இசிவு . 6.3 . சுரபேதம் . 
3. சிரிப்பு . 4. நரம்புச்சுருக்கு . 5. வயிற்றுவலி 

இசைகொள்ளல் - கீர்த்திபெறல் . 
இசிபலம் - பேய்ப்பு டோற்கொடி , 

இசைஞா நியார் சடையநாயனார் மனைவி 
இசிவு - இசிப்பு . 

யார் . இவருடைய அருமைத்திருவயிற்றிற்சுந் 
இசின் -1 . ஓரசைநிலை . ( உ - ம் .) " காதனன் தரமூர்த்தி நாயனார் திருவவதாரஞ்செய்தருளி 
மாநீமற்றிசினே ” ( தொல் , சொல் . உ.அ. நச்சினார். ( பெரியபு . ) 
னார் . ) இது தன்மைக்கண்ணும் படர்க்கைக்கண் இசைத்தமிழ் - இசையிலக்கணம் . ( உ - ம் ) 
னும் வரும் , ( புறநா. ) 2. செய்யுளிடத்துவரும் “ இசைத்தமிழு நாடகத்தமிழுமிவ் வியற்றமிழ் 
ஓரிறந்தகால இடைநிலை . (உ - ம் .) " என்றிசினோ போலமுதனூற்பொருளுணர்தற்குக் கருவியன் 
ரே ” ( நன் , பதவி . கஅ .) 

மையினாலியற்றமிழொன்றுமேகூறினார் ” ( நன் . 
இசுக்கோல்விதை - இசப்கோல்விதை . சிறப்பு , விருத்தி .) 
இசுதாரு - கடப்பமரம் . 

இசைத்தல் - 1. இசைபிறக்க ஒலித்தல் . 
இசும்பு -வழுக்கு . ( உ - ம் .) " மெய்யே - யிசும் (உ - ம் .) " ஏசலொப்பன கோகிலப்பறவைகளிசை 
பினிற்சிந்தைக்குமேறற்கரிது ” ( திருக்கோ, த்தல் ” ( கந்தபு . நாட்டு , சச .) 2. இணைத்தல். 
கசக .) ( இசும்பு - ஏற்றிழிவுமுதலாயகுற்றமே 3. ஈதல் . 4. ஒலித்தல் . (உ - ம் . ) " ஆர்த்திசைக் 
ன்பாருமுளர் . ) 

கும்பறை ” ( பழமொழி . க ஙரு . ) 5. கட்டல் , 6 . 
இசுழ - நாமம் . ( அராபி .) 

சங்கீதம்பாடுதல் . 7. சொல்லுதல் .( உ - ம் .) " அஞ் 
இசை -1 . இசைப்பாட்டு . 2. இசைப்பு . 3. ) சுவதென்கொலென்றிசைத்தான் ( பாரத .நிரை 
இசையுணர்ச்சி . (உ - ம் . ) " வேத - பாராயணப்பனு மீட்டருஉ . ) 8. பொருந்தப்பண்ணுதல். 
வன்மூவர் செய்பனுவலதுபகரவோவிசையுமில் 
லை" ( தாயு . சச்சி . ங . ) 4. இசையென்னேவலு 

இசைத்திரிபு -1. இசைமாறுகை. 2 . 
ம், தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகை 

யறுத்துக்கூறுகை. 3. ஓசைப்பிறழ்வு . 
யும் 5. இணக்கம் , 6 , இராகம் . ( உ - ம் . ) " இசை இசைதல் -1. இராகவோசையொவ்வல் . 2 . 
வழாத -கிந்நரமிதுநம் ( கூர்மபு . திருக்கல் . ரு.எ.) உடன்படல். (உ - ம் .) " அதன்புடைபோகவுமி 
7.இனிமை , 8. ஒலி . ( உ - ம் . ) சுரும்பினமி சையா " (கந்தபு . சுரம்பு. சு . ) 3. பொருந்துதல் . 
சையொடு துவன்றிச்சுற்றிட " ( கந்தபு . பார்ப்ப ( உ- ம் . ) " தோற்றமுமிசையாதாகும் " (சி.சி. 
தி . கரு .) 9. கூடிநிற்றல் . 10. கொடை . 11 . 

க ; சு . ) 
சங்கீதம் , ( தைல .) 12. சரிகமபதநி என்னும் ஏ இசைநாள் -- 1 , உத்திரட்டா ) . ( சோதிட 
ழெழுத்தினையும் மாத்திரைப்படுத்தித்தொழில் கடல் . ) 2. பூரட்டாதி . ( சோதிடகடல் . ) 


சை 


410 


இசையுரிச்சொல் . 


சகக 


இஞ்சை. 


தபாடகர் . 


இசைநிறை - ஓசைநிறைத்துநிற்பது . இசையுள்ளான் - சிறந்தவன் . ( கீர்த்தியுள் 
இசைநிறையசைச்சொல் - ஏ , குரை இர ளவனென்றபடி . ) 
ண்டும் . ( பிங்கல . ) 

இசையெச்சம் - வாக்கியங்களில் அவ்வவ் 
இசைநுணுக்கம் சாரகுமாரன் அல்லது விடத்திற்கேற்ப ஒரு சொல்லும் பலசொல்லு 
சயந்தகுமாரன் இசையறிதற்பொருட்டு அகத் மாக வருவித்துரைக்கப்பட்டுவருவது . [ இசை 
தியமுநிவர் மாணாக்கருளொருவராகிய சிகண்டி யென்பது சொல் . " கற்றதனாலாய பயனென் ” 
யென்னுமருந்தவமுநிவரால் வெண்பாவாலியற் என்புழி நூலைக்கற்றதனால் என ஒரு சொல்லு 
றப்பட்ட ஓரிசைத்தமிழ் நூல் . (சிலப் .) ம் " அந்தாமரையன்னமே நின்னையானகன்றாற் 

இசை நூபுரம் - யானையைக் கொன்ற சுத்த றுவனோ " என்புழி என்னுயிரினுஞ்சிறந்த நின் 
வீரன் , வலக்காலிலணியும் வீரச்சிலம்பு . னை எனப்பல சொற்களும் வருவிக்கப்படுதல் 
இசைநூல் - சங்கீதசாத்திரம் . 

காண்க .) (நன் . ஙகூ 0 . உரை .) 
இசைப்பா- தேவபாணி ; (இசைத்தமிழில் 

இசையெடுத்தல்- இசைபாடுதல் . ( உ - ம் . ) 
வருங்காலிப்பெயர்த்து . ) ( கூர்மபு . பிரமாவி . 
கஉ . உரை . ) இது பத்துவகைப்படுமென்றும் , ( இராமா . பாலகா. அகலிகை . கா . ) 

" என்னையாளுடைய தாயகிக்கிசையெடுப்பவள் 
ஒன்பதுவகைப்படுமென்றுங்கூறுவர் . ( சிலப் . 

இசைவல்லோர்- 1. கந்தருவர் . 2. சங்கீ 
கடலாடு , நரு - அடி . உரை .)) 
இசைப்பாட்டு -இராகம் . 

இசைவளை குதிரை நூறு போர்க்களத்தி 
இசைப்பாணர்- பாணச்சாதிவகையினுள் பொருதுவென்ற மல்யுத்தர்காற்பெருவிரலில் 
ஒருவகையார் . (மணிமே .) 

ணியும் வளை . 
இசைப்பா முகநிலை- கொச்சகம் . 

இசைவாணர் இசைவல்லோர் . ( வாழ் ; ந் 
இசைப்பு -1. இசை . ( தொல் . சொல்லதி . 

அர் . ) 
ஙக .) 2. இணக்கம் . 3. கூடிநிற்றல் . 4. சொ 

இசைவிரும்பி- அசுணம் . ( இசைவிரும்பு ; 
ல்லல் . 5. பொருத்து . 

இ . ) 
இசைப்புள் -1. அன்றிற்பறவை . 2. குயில் . 

இசைவு -1. உடன்பாடு . ( உ - ம் .) " தாமு 
இசைப்பொறி - செவி . ( உ - ம் . ) " வேறிசை 

மறையோரிசைவினால் " ( பெரியபு . சண்டேசு . 
ப்பொறிவிழியலாதுற்றிலான் " ( சேதுபு. 

காசி 
பச் . ஈ O. ) ( இசை - ஒலி . பொறி புலனறிகருவி .) மன்னனிசைவெனக்கழுத்தின் முத் - தாரய்வை 

உச . ) 2. ஒட்டம் . ( உ - ம் . ) “ ஈரம்வைத்தசிந்தை 
இசைபுனை -- ஆயிரம் பேரைவென்றவன் வல தது ( பாரத . சூது . கஎரு .) 
க்காலிலணியும் வீரச்சங்கிலி. 

இசைவுபிசகு -1 . இசகுபிசகு . 2. இணக்க 
இசைமடந்தை - சரச்சுவதி . 

மின்மை . 
இசைமணி- பதினாயிரம் பேரை வென்ற 

இஞ்சம் - வெந்தோன்றிக்கிழங்கு . 
வேந்தர் வலக்காலிலணியும் பொன்னாற்செய்த 

இஞ்சல் --- 1 .. இறுகல் . 2. சுவறல் . 
வீரகண்டை , 

இஞ்சாகம் - இறான்மீன் . ( உனாக .) 
இசைழட்டி- செருந்தி . 

இஞ்சி -1 . இஞ்சிக்கிழங்கு . ( உ - ம் . ) " வெறு 
இசைமடி- இசைமூடி , 

த்தவரிசனமிஞ்சித் தொத்தெடுப்பதொருபாலா 
இசைழடி - சிலந்திநாயகம் . 
இசைமை - கீர்த்தி . ( உ - ம் . ) " இத்தகுப்பண் 

ம் " (தணிகை. நாட் . கஈஉ . ) 2. இஞ்சிப்பூண்டு . 
புசான்றநீர்மையாலிசைமைநீதி " ( திருவிளை . இஞ்சிவானோங்கி " (இராமா. நகர , க . ) 6. 

S. கேடகம் . 4. கொத்தான் . 5. மதில் . ( உ - ம் .) 
உக்கிரபா . சங . ) 

வாவி . 
இசையந்தாதி- ஓரலங்காரம் . அஃது: ஒரு 
வசநத்தீறு மற்றொருவசநத்தாதியாக வருவது . 

இஞ்சிப்பாது இஞ்சிக்கிழங்கோடு வேறு 
( தொன்னூல். நகசு .) 

பதார்த்தங்களுஞ்சேர்த்துச் செய்யப்படும் ஒரு 
இசையளவுபா - தேவபாணி . இசைத்தமி மருந்து . 
ழில்வரும்போது இப்பெயர்த்து . ( கூர்மபு . பிர இஞ்சிலேகியம் - இஞ்சிக்கிழங்கு சேர்த்து 
மாவி . கஉ . உரை . ) (சிலப் . கடலாடு . நடு - அடி . இலேகியமாகச்செய்யப்பட்ட ஒரு மருந்து . 
உரை .) 

இஞ்சை- தீங்கு . ( உ - ம் .) " தந்தியிஞ்சைவிட 
இசையுரிச்சொல் - ஓசையாலறியப்படுங் ற்கருள்கூர்த்தமால் (சேதுபு .சக்கரதீர்த்த கரு . ) 
குணச்சொல் . அது : " கலிகடல் ” என்பதிற்போ 

ஹிபலா : ஹிஜி- வருத்துதல் , கொல்லுதல் . ) 
லவருவது . 

] 


411 


இட்டம் . 


ச்கஉ 


இட்டிகை. 


பாண் , கக . 


" அ 


கணவன் . 


L 


இட்சுபாகம் - கவிகளில் அமைக்கப்பட்ட 7. துருவத்துக்கும் இராசியினந்தத்துக்குமிடை 
பொருளமைதிவகையினொன்று . அது , கரும்பி யேயிருக்கும் வித்தியாசம் . 8. பிரியம் . ( உ - ம்.) 
ன்மதுரம் போலக்கவியின் நடுவேயிருப்பது . ( வீ டமானவியற்புகரோனிடங்- கிட்டினான் " 
ரசோ. எஈ . ) ( உக்ஷவாக . ) 

( கந்தபு . சுக்கிரனும் . கரு . ) 9. யாகபலி . 10. யா 

கம் . 11. விருட்பம். 
இட்சுழலம் - மூங்கில் . ( உக்ஷ 3 .) 

இட்டலி - ஒரு சிற்றுண்டி . ( உ - ம் . ) " புரை 
இட்கவாது - இக்குவாகு . ( உக்ஷாக . ) யிலிட்டலியெள்ளுண்டை ” ( மச்சபு . ரசகல் 

- ) 
இட்டகந்தம்- சுகந்தம் . ( உஷமம். 
இட்டகாபதம் - வெள்வெட்டிவேர் . 

இட்டலிங்கம் - ஆசாரியன் விசேஷதீக்ஷை 
இட்டகாமியபலம் - விரும்பியதைப்பெரும் யைப்பண்ணிச்சீடனிடங்கொடுக்க அவன் " 
பொருட்டுச் செய்யுங் கருமத்தினால் அடையலா 

டியேனிச்சரீரமுள்ளவரையுஞ் சிவபூசைசெய் 
கும்பலம் . ( சி . சி . உ : உச . மறை .) ( உஷ 

தன்றி ஒன்று முட்கொள்ளேன் ” என்று பிரதி 
விரும்பியது . காஜி - ய- கருமம் . ) 

ஞ்ஞைசெய்து 

கொண்டு வாங்கிப்பூசிக்கும் இலி 

ங்கம் . ( சைவச.பொது . சசுங ,சசுச ) ( சைவவி . 
இட்டகாமியம்- விரும்பியதைப் பெரும்பொ சுக . ) இது ஆன்மார்த்தலிங்கமெனவும் சலலிங் 
ரூட்டுச்செய்யுங்கருமம் . ( சி.சி. உ . உச .மறை .) கமெனவும் பேர்பெறும் . (உஷ 3.2. ) 
இட்டகை --செங்கல் . ( உஷகா . ) 

இட்டவியாத்தி- விரும்பியதைப்பெறுதல் . 
இட்டங்கட்டல் - ( சோதிட ) இராசிநிலைவ 

(சி . சி . க : உங . சிவாக் .) (உஷ - விரும்பியது . 
ரைதல் . 
இட்ட சட்டம் - யதேச்சை . 

வாஜி- அடைதல் . ) 
இட்டடை ட்டிடை . 

இட்டளம் -1 . உபாதி . 2. தளர்வு . 3. துன் 
இட்ட தமன் 

1. அதிகாதிகப்பிரியன் . 2 . பம் . ( உ - ம் . ) " அடியேனிட்டளங்கெடவே ” ( தே 
உஷ 

பிரியம் . த20- அதிகாதி வார் . திருமுதுகு . க . சுந்தர . ) ( உஷ : 
கம் . ) 

ஒடுக்கம் . ) 
இட்டதரன் --அதிகப்பிரியன் ( லதா ) இட்டளர்-- தளர்ந்தவர் . ( திருநூற் . சுக . 
இட்ட தாநன் - கன்னன் . (உஷா உரை ) 

இட்டறுதி- 1 , இரண்டுக்குற்றகாலம் . 2 . 
29 - விரும்பியது. உா நம - கொடை , விரும் நியமித்தவெல்லை. 3. வறுமை. 
பியதைக்கொடுக்கிறவன் என்றபடி .) 

இட்டன்- ). அன்டன் . 2. நாயகன் . ( உ - ம் .) 
இட்டதேவதை- தன் கருத்துக்கியைந்ததொ இட்டனெனக்காண்பரவனேவலரையேவல 
ருகடவுள் . ( உ - ம் .) " தனக்கு இட்டதேவதை ரென்- றிட்டனையார்காண்பாரியம்பு ” ( சைவச . 
யைப்பூசித்துவாழுந்தருமகிரியைக்கு " ( சி . சி . மாணாக் . கசு . ) ( உஷம் ) 
2 : உச . சிவாக் .) (உஷ வெவதா. ) 

இட்டாபூர்த்தம்- 1. யாகஞ்செய்தல் , தவ 
இட்டதேவன்- இட்டதேவதை . (உஷஞ்செய்தல் , வேதாத்தியயகஞ்செய்தல் , கிணறு 

வெட்டல் , மர நாட்டுதல் முதலிய புண்ணிய 
இட்ட நூல் - வலித்த நூல் . (சிந்தா . நாமக . 

கிரியை . (உஷவ - 5-3 : உஷ 

உ - க - ப - புண்ணியகிரியை , ) 
இட்டப்பிரசாதம் -- 1. கைம்மாறு வேண்டா இட்டார்த்தம் விரும்பியபொருள் . (உஷா 
க்கொடை . 2. தெய்வத்துக்கு இட்ட வழுது . ய . ) 
3. தேவகிருபை . . தொடர்ந்த அன்பு. 5. யாக 
சேடம் . (உஷவரலாஉ . ) 

இட்டி -1. ஈட்டியாயுதம் . ( உ - ம் . ) “ இட்டி 

வேல்குந்தம் ” ( சிந்தா . முத் . கசுசு .) (ஈட்டி என் 
இட்டபோகம் - விரும்பினபடி அனுபவிக் பதன்விகாரம். ) 2. செங்கல் . ( இட்டிகை என் 
கை . ( உஷவொம் . ) 

பதன்விகாரம் . ) 3. யாகம் . ( உ - ம் . ) " இட்டிக 
இட்டம்- 1. அடிமை விடுதலை , 2. அன்பு . நம்பலவியற்றி ” (காஞ்சிபு, கடவுள். கக .) 4. 
3. ஆமணக்கமரம் . 6. கிரகநிலையாலாகும் பலா 

விருப்பம் . ( 3,4 . உஷி .) 
பலம் . :), சுயேச்சையாய் நடக்குந்தன்மை . 6 . இட்டிகை- 1. இடுக்கு வழி . 2. கூட்டுமெ 
ஸ்நாநமுதலிய செய்து இயற்றுமொருகிரியை . | ழுகு . ( பழமொழி கருசு. ) 3. செங்கல் . ( உ - ம் .) 


உல 


லெவல் .) 


0 - யாகம் . 


அங . ) 


412 


இடக்கரடக்கல் . 


சகங் 


இடங்கழியர் . 


- 


மை . 


ரை , 


யம் . 


" கருஞ்சாந்திட்டிகை சுண்ணத்தால் " ( தைல . த்துச்சொல்லுஞ்சொல் . " கால்கழீ இவருதும் ” 
பாயிர...) [ 3. உஷிகா. ) 

என்பதிற் போல . ( நன் . பெயரி . க0 . இராமாநு .) 
இட்டிடம் - இட்டவிடம் . ( உ - ம் . ) “ இட்டி இடக்கரடக்து இடக்கரடக்கல் . 
டத்திசையும் ” (சி . சி . பர . லோகா , அ . ) 

இடக்கல் - தோண்டல். (உ - ம் . ) " ஆதியேன 
இட்டிடை -1 . அற்பம் . ( உ - ம் .) “ இட்டிடை மதாயிடக்கலுற்றானென்று ” ( பெரியபு . திரும் 
யிடைதனக்கிரக்கம்வைக்கிலார் ” ( கந்தபு . தெய் வைச் . அ .) 
வயா . கஅங .) 2. கடைசற்கருவியினோருறுப்பு . 

இடக்கன் -- தாறுமாறு செய்வோன் . 
3 தரித்திரம் , 4. துன்பம் . 

இடக்கியம்- தேர்க்கொடி . 
இட்டிடைஞ்சல் -1 . துன்பப்படுகை . 2 , வறு இடக்கு- 1. குதர்க்கம் . 2. சபையிலே வெ 

ளிப்படுத்தத்தகாதசொல் . 3. சேட்டை . 4 . 
இட்டிது - சிறிதாயினது எனப்பொருள்படு தடை , 5. முருட்டுத்தனம் . 
ம் ஒரு குறிப்புவினை . ( உ - ம் .) " ஆகாறளவிட்டி 

இடக்கு மடக்கு -1. குதர்க்கம் . 2. தொந்த 
தாயினும் ” (வள் , சஎன் .) ( இட்டு -சிறுமை. ) 

இடக்கை --- 1. இடப்பக்கக்கரம் , 2. ஒருதே 
இடடிய - சிறிய . ( உ - ம் .) " கட்டளையன்ன 
மணிநிறத்தும்பி - யிட்டியகுயின்ற ” ( ஐங்குறு . 

( 5 ) 

3. நால்வகை உத்தமத்தோற்பெரு 
உகரு .) 

ங்கருவிகளுள் ஒன்று . (சிலப் . ஊர்காண் . கருக. 
இட்டியம்- 1. யாகசம்பந்தம் . 2. யாகம் . உரை . ) ( வினைக்கிரியைகள் இடக்கையாற் செய் 

தலின் இடக்கை எனப்பெயராயிற்றென்பர் . 
( உஷ ) .) 

(சிலப். அரங்கே. உஎ . உரை . ) ( தொ .) 4. மரு 
இட்டியயதம் - ஓர் யாகம் . (உஷயமல் . தநிலத்தூர். 
இட்டு -1. அற்பம் . ( சூ . நிகண் . அ : யக . ) 2 . 

இடக்கையான் - அஞ்சாவீரன் . 
இடு என்னுந்தெரிநிலைவினைப்பகுதியோடு தொ 

இடகலை- இடைகலை . ( க er . 
இத்துவந்த செய்து என்னும் வாய்பாட்டில் வரு 

டங்ககம் - வெள்ளிநாணயம் ( -க்க . ) 
மொரு வினையெச்சம் . 3. தனக்கென வேறு 

) 
பொருளின்றிப்பகுதிப்பொருள் விகுதியாய்வரு 

டங்கணம்- வெண்காரம் . ( -o 
ம் இடு என்பதன் விகாரம் . ( உ - ம் . ) " எழுந்திட் இடங்கணி 1. ஆந்தை . 2. உளி . 3. சங் 
டான் ” ( இதனை ஒருவினையிடைச்சொல் என் கிலி . ( சூ நிகண் . எ . யாரு .) 
பாருமுளர் .) 4. விருப்பம் . ( உஷ . ) 

இடங்கம்- 1. கல்வெட்டியின் உளி , 2 . 
இட்டுக்கட்டிப்பேசுதல் - இல்லாததை நிய காசு . 3. கொடுமுடி . 4. யாகத்திற்பிரயோகிக் 
மித்துப்பேசுதல் . 

குங்கத்தி . 5. வாள் , 6. வாளிட்டுவைக்கும் 
இட்டுக்கொடுத்தல் - ஏற்றிக்கொடுத்தல் , உறை . ( பக . ) 
( புறப்பொருள் வெண் .) 

இடங்கள் --1 . ஒருவகை முதலை . ( உ - ம் . ) 
இட்டுறுதி- கண்டிதம் , இறுக்கம் . 

" கொடுந்தாண் முதலையு மிடங்கருங்கராமும் " 
ட்டேற்றம் - செய்யாதிருக்கச்செய்ததாக ( குறிஞ்சி . உருஎ. ) 2. குடம் . ( சூ . நிகண் . எ : 
க்கற்பித்துக்குற்றமேற்றுதல் . ( இடு - கற்பித்தல். சுச . ) 3. சிறுவழி . 1. தூர்த்தர் . ( சூ. நிகண் ,. 
ஏற்று - அம் . 

கக ; டகரவெ எ .) 5. நீர்ச்சால் . ( சூ . நிகண் . எ : 
இட்டோட்டு - அலைக்கழிவு, தொந்தரை , காச . ) 6. முதலை . ( உ - ம் .) “ இடங்கர்களும் விற 
இட்டோடு- பிரிவு . 

க்குமன்னோ" (தணிகைப்பு. நகர . சு o . ) 
இடக்கயம் - கொடி . ( உ - ம் . ) " பட்டிடக்கய இடங்கரம் -- மகளிர் சூதகம் . 
ங்கள் கோடி ” ( திருநெல் . விட்டுணு. கஅ . ) இடங்கழி - 1. இராகவேகம் . ( புறப்பொரு 
( தெலுங்கு . ) 

ள் வெண் . ) 2. தமக்குரிய இடத்தை விட்டுக்கழி 
இடக்கர் - 1. குடம் . ( பிங்கல . நி . ) 2. சபை 

தல் . 3. நெருக்குகை. 4. நெருங்கல் . 5. மீ 
யிலுள்ளார்க்கு வெளிப்படுத்திச்சொல்லத்தகாத ரல் , ( சூ . நிகண் . க : யங .) 
வார்த்தை . ( உ - ம் . ) " இடக்கரடக்கர் ” பார் . 3 . 

இடங்கழிமை - 1. இடங்கழித்தன்மை . 2 . 
தூர்த்தர் . ( சூ . நிகண் . கக . டகர . நா . விகாரம் . ) நெருக்குகை. 3. நெருங்கல் . 
4. நெருங்கல் . 

இடங்கழியர் - தூர்த்தர் . ( தமக்குரிய இடத் 
இடக்கரடக்கல் சொல்லத்தகாதபொரு தைவிட்டுக்கழிந்தவர் என்றபடி .) ( சூ . நிகண் . 
ளை மற்றொருபொருளுடைய சொல்லால் மறை உ : சரு .) 


கண . ) 


. 


தூ 


இடருக்காக்கள் - 


| 


413 


இடநாள் .. 


இடம் , 


4 .. 


இடங்காரம் -- 1 . ஆச்சரியம் . 2. கீர்த்தி . 3 . இடநிலைப்பாலை -ஓர்பண் . (சிலப்பதி . நாடு 
மத்தளத்தினிடப்பக்கம் . 4. வில்லின் நானோ காண் . யச - அடி . உரை .) 
சை . ( -கார் .) 

இடப்பு -1. இடக்கப்பட்டது . 2. கான் முத 
இடங்கேடு-- தரித்திரம் . (இடம் - செல்வம் . ) லியவற்றைய கலவிடுதல் . 3. பிளப்பு . 4. மண் 
இடங்கை - இடக்கை . (உ - ம் .) “ நெடுங்கோ கட்டி . 5. விரிக்கை , 
தண்டமிடங்கையினெடுத்து (திருவிளை . யா 

இடப்பெயர் - இடத்தைக்கருதும் பெயர்ச் 
னை . ஙo . ) 

சொல் , “ நிலம் ” என்பதுபோல . 
இடங்கொடுத்தல் -- சம்மதித்தல் , இளகிக் 

இடப்பெயர்ப்பகுபதம் - இடம் அடியாக 
கொடுத்தல் . ( உ - ம் .) " இடம் ” பார் . 

வரும் பெயர்ப்பகுபதம் . " கருவூரான் என்பது 

போல , 
இடசாரி - இடப் பக்கமாகச் சுற்றி வருதல் . 
( வாரி , 

இடப்பொருள்-- ஏழாம் வேற்றுமைப் பொ 

ருள் . 
இடஞ்சுழி உடம்பிலே இடப்பக்க நோக் 

இடபத்துவசன் - சிவன் . ( இடபக்கொடியை 
கியிருக்குஞ்சுழி . 

இடத்தகைவு வீடு கோயிலிவை முதலா யுடையவன் என்றபடி .) (ஷேலஜ.க.) 
கிய இடம் விட்டுப் போகுதலொழிவாயாகவென் 

இடபம் -1 . இரண்டாமிராசி . அது: கார்த் 
றுதடுத்தல் . இஃது : அரசனாணையினாலே வாதி | திகையின் முக்காலும் உரோகணியும் மிருகசீரி 
யானவன் செய்கின்ற நால்வகைத் தகைவுகளி டத்தின் முன்னரையுங்கொண்டது . 2. இராச 
லொன்று . ( மிரு- ச . கசு . பக் . ) 

சிந்தத்தொன்று . 

3 . எருது . 

ஒருமலை , 5. 
இடத்தல் -1. அகலப்பண்ணுதல். 2. சொ கணேசுரர் எண்மரிலொருவர் . ( சைவச . பொ 
லித்தல் . 3. தகர்தல் . ( உ - ம் . ) " மழைமதக்களிறு து . ரு.உ அ . உரை . ) 6. சிவன் கொடி . 7. புள்ளா 
வழங்கலினிடந்த மண்ணினால் ” ( கூர்மபு . அந்த ங்குழலிலிருக்குந் துளைகளுள் ஒன்று ; அது : 
காசூரன் . 10. ) 4. தோண்டல் . ( உ - ம். ) " தங் சட்சத்துளைக்கு அடுத்தது . ( பெரியபு . ஆனாய . 
கண்முன்னிடக்குங் கையைத்தடுக்குமூன்றடுக் உச . உரை .) 8. மேற்றிசைப்பாலன்குறி , 9. ரி 
கு ” ( பெரியபு . கண்ணப். கஅக ... ) 5. பிளத்தல் என்னும் இசை; இஃது : ஏழிசைகளுள் ஒன்று . 
(உ -ம் .) " அடியினாலகப்படுத்தியு மிடந்து முற்றஷல .) 
ருளும் " ( கந்தபு . திருக்கைலாச . கச . ) 6. விரிந் 

இடபவாகநன் -- 1. எருமைநாக்கிப்பூண்டு . 
துநிற்றல் . 

2. சிவன் . ( இடபத்தைவாகரமாக உடையவனெ 
இடத்திடல் --சொலித்திடல் , ( சூ . நிகண் . க : ன்றபடி . ) (ஷேவாஹம்5. ) 
உஅ . ) " இடத்தல் ” பார் . 

இடபவீதீ- சூரியனது மூவகை வீதியினொ 
டதுகன்னம். 

இலக்கிருத்தின் பதி ன்றாகிய நடுவீதி . ( வீ J - வழி .) 
இடதுசெவி னோரா மிடப் பெயர் . 

இடபன் 
இடதுதொடை- J ( சோதிடகடல் .) 

இடபச்சாதியாடவன் . ( உ - ம் . ) 

" அச்சுவன் ” பார் , ( ஷேஷ :) 
இடந்தலைப்படுத்தல் --- கூட்டுதல் , (சிலப் .) 

இடபாநடர் --- இருபத்தைந்து மூர்த்திகளு 
இடந்தலைப்படுதல் - குறித்த இடத்தேகூடுள் ஒருவர் ; இவர் : 

ள் ஒருவர் ; இவர் : இடபவாகநங்கொண்ட மூர் 
தல் . ( வாண . ஙச . உரை .) 

த்தி . ( உ - ம் .) " பிரமகபாலத்தர் மறைபேசுமிட 
இடந்தலைப்பாடு - 1. இடத்தையடைதல் . பாரூடர் ” (திருநெல் . அறம்வளர் . கக .) [ ஷ 
( ஐங்குறு . ) 2. ( அகப்பொருள் ) களவுப்புணர்ச்சி 
நான்கனுள் ஒன்று ; அது: குறித்த இடத்திலே | வார -2 . ) 
சென்று கூடுதல் . ( வாண . நச . ) 

இடம் -1 . அகலம் . 2. அதிகம் . ( உ - ம் .) " இ 
இடந்து- பெயர்த்து . ( புறப்பொருள் வெண் .) டம்பட மெய்ஞ்ஞாநங்கற்பினும் ” ( நாலடி . மெ 
இடநாகம் - அடையிருக்கும்பாம்பு . ய்ம்மை . கஉ ;சு .) 3. ஆகாயம் . 4. ஆதாரம் . 3. 
இடநாள் - உரோகிணி , மகம் , விசாகம் , திரு | இடப்பக்கம் . (உ - ம் . ) " தேரிரண்டுமிடம் வகந் 
வோண முதலாக மும்மூன்றுநாள்கள் ; அவை திரிந்து ” ( பாரத . பதினான் . கச . ) 6. இடம்பாக . 
விருச்சிக முதற்றது அந்தமாக எண்ணப்படும் , 7. இராகத்தகுதி நான்கினொன்று ; அது ; ஐந்தி 
அஃது " உருடேர்மகமுற்றின் மாயனாளாதிமூ ணைபற்றி வருவது . 8. இளக்காரம் . 9. ஏது . 10 . 
ன்று நிலையாமிடம் " எனனும் விதாக , காலச ஏழாம் வேற்றுமைப் பொருளில்வரு மோரிடைச் 
க்கர . உ - ம் செய்யுளாற் பெறப்படும் , 

சொல் . ( உ - ம் .) " இல்லிடப்பரத்தை ” ( நன் . 


. 


414 


இடம் பெற்றுத்தழால் . 


சகடு 


இடமாநம் . 


கூ 02 . உரை .) 11 , சம்மதி . ( உ - ம் . ) " என்னவு தற்கியைபுடைய ஓரிடத்தைக்கண்ணுற்று அவ் 
மிடங்கொடாமலெதிர்வுற ” ( பாரத . நிரைமீ . விடத்தைத்தலைவன்ணை தல் . (வாண.க.முகம் . ) 
கஉ ங . ) 12. சமயம் , 13. செல்வம் . ( உ - ம் .) " இ இடம்மாநம் - ஒருவகைப்பறை . (உ - ம் .) " கோ 
டமில்லாக்காலுமிரவொல்லாச்சால்பு 

( வள் . ட்டு வெங்கரியொட்டகையிடபங்கள் குதிரை , 
காகச .) 14. தருணம் . ( உ - ம் . ) " தொன்னில் யீட்டு பொன்னணி செய்முதுகேற்றிடம்மாநம் : 
மனையானில்லாவிடத் தவன்றேலிபாற் போய் " (திருநெல் , விட்டுணு . உரு ) [ டம்மாநம் என் 
ருவிளை . அங்கம் . எ . ) 15. தலம் . ( உ - ம் . ) னுந்தெலுங்குமொழி இகரம் பெற்று வந்தது . 
இடமெல்லாங்கொள்ளாத்தகைத்தே 

” ( வள். 

இடம்மாரம் - இடம்மாநம் .( இது தெலுங்கு . ] 
காசு ச . ) 16. தன்மை முன்னிலை படர்க்கை இடம் வரையறுத்தல் - தவஞ்செய்வார்க்கு 
யென மூவகைப்படும் பெயர்வினைச்சொற்களின் ரிய நியமங்களெட்டினுளொன்று . ( மணிமே 
னிலை , அஃதாவது : பேசுகிறவன் தன்னைச்சுட் கலை . ) 
டி நான் செய்தேனென்றும் , முன்னிலையானை இடமணித்தென்றல் - ( அகப்பொருள் ) வன் 
நோக்கி நீசெய்தாயென்றும் , படற்கையிடத்தா புறையின்பாற்பட்ட கிளவிகளினொன்று . அது : 
னை நோக்கி அவன் செய்தானென்றுஞ்சொல்வ தலைவன் தலைவிக்குத்தானிருக்குமிடஞ்சமீபமா 
து . 17. ஸ்தாகம் , இருக்குமிடம் . (உ - ம் .) " முரி யுள்ளதெனல் . (வாண .உச . முகம் )[ இடம் . 
வர்நாகரிடந்தொறுமிருப்பமன்னோ " 
மார்க்கண் . கஅக . ) 18. தூரம் . 19. படுத்தல். 

இடமரம் - 1. ஆயுதப்பிரயோகமின்றிச்செ 
( பிங்கல . நி . ) 20. பெருமை, 21. வலி. ( பிங்க ய்யுஞ்சண்டை . 2. உரப்பியுமங்கசேட்டைசெ 
ல . நி .) 22. விசாலம் . ( உ - ம் .) " இடம்பட வீடெ 
டேல் ” ( ஆத்திசூடி .) 23. வீடு . (உ -ம்.) கோ ய்துஞ்சத்துருவைப்பயமுறுத்தல் . 3. ஊர்க்கல 

கம் . 4. பயந்தோடுமோட்டம் . (வர . ) 
விடமாட முபரிகைமேடை " ( திருவிளை . நாக 
மெய் . கஅ . ) 

இடமலைவமைதி- ஓரலங்காரம் . அது : இ 
இடம்பக்கம் - திரவிய முதலியவுதவி . 

டமலைவாகிய வழுவை நாடகவழக்கில் அங்கீக 
இடம்பகம் - செல்வமுங்கீர்த்தியும் . ( லம் . 

ரித்தல் . ( வ - று . ) " மரகதச்சோதியுடன்மாணிக் 

கச்சோதி - யிருமருங்குஞ்சேர்ந்தரிவைபாக 
கீர்த்தி . ) 
இடம்படல் -- மிகுதல் . (உ -ம். )" தம்மி - லிடம் உலைத்துவரும்பொன்னியாறு ” இதனுள்ளே , 

ருவ - மலைக்குமகில் சுமந்தாரத்துவான் கோ 

, 
படுமன் புற்றின் புற்றிருவருமிருந்தார்மன்னோ காவிரியுட் பிறமலைக்கும் பிறநாட்டிற்கு முரிய 
(திருவிளை . வன்னி . ருக . ) 

மரகதமும் மாணிக்கமும் சந்தனமும் அலைத்து 
இடம்பம் -1 . தான் செய்யுந்தருமங்களையா வருகின்றதென்றமையால் இடமலைவாய்ப்புகழ் 
ருமறிந்து தன்னைச்சபா சென்று மெச்சவேண்டு ச்சியிடத்துப் பொருந்துவதால் அலங்காரமாயிற் 
மென்றுவருகிறசித்தவிருத்தி . 2. பெருமை.(சி . று ” ( தண்டி . கஉஉ . உரை .) (நாடகவழக்காவது 
சி . உ : நி எ . சிவாக் . ) ( லல .) 

இல்பொருளாய்ப்புகழ்ச்சியிடத்துப்புனைந்துரை 
இடம்பரம் - 1. இடப்பக்கம் . 2. இறுமாப்பு . யாகத்தோன்றுவது . ) 
3. இனியபாஷிதம் , 4. கூட்டம் . 5. புகழுடை இடமலைவு- செய்யுட்குப் பொருந்தாதன 
மை . 6 , போலித்தோற்றம் . 7. வழிவகை. 8 . 

வாகிய ஆறுவழுக்களுளொன்று . அது : மலை , 
வேடிக்கை . ( 290 வா . ) 

நாடு , ஆறு என்னு மிவைகளிலே ஓரிடத்துள் 
இடம்பாசாரம் --இடப்பநடை . ( சி . சி . உ : ளது மற்றோ ரிடத் துள்ளதாகச் சொல்லுதல் . 
ருஎ . சிவாக் .) (வவாவார் .) 

( வ - று .) " தென்மலையின் மான்மதமுஞ்சாமரை 
இடம்பாடு - 1. செல்வம் . 2. பெருமை . 3. யுந் தேமருசீர்ப்- பொன்மலையின் சந்தனமுமார 

மும் - பன்முறையும் - பொன்னிவளநாடன் முன் 
விரிவு . 
இடம்புதல் - 1. விலகுதல் . 2. வெறுத்து றிற்பொதுளுமே -மன்னர் திறைகொணரவந்து 

இதிலே இமையத்திலுள்ளன பொதியத்திற்கு 
விடுதல் . 

இடம்புரி -1. இடக்கைக்குண்முறுக்கிய கயி ரியவாகவும் , பொதியத்திலுள்ளன இமயத்திற் 
று . 2. இடப்பக்கப்புரியையுடைய சங்கு . (உ - ம்.) குரியவாகவும் கூறியது இடமலைவு . ( தண்டி 

கககா. உரை .) 
“ இப்பிவாலிடம்புரிவலம்புரி ” (தணிகை. நாட்டு 
கசசு . ) இது ; இப்பி ஆயிரஞ்சூழ்ந்ததென்பர் . இடமன்- இடப்புறம். 
( பிங்கல . நி .) 3. ஒருபூடு . 4. சங்கு . 

டமா நம்- 1. மேன்மையானவிடம் . 2. வி 
இடம் பெற்றுத்தழால் - தலைவியைக்கலத் 

லைவியைக்கலத் சாலமானவிடம் . 


415 


இடவாகுபெயர். 


சகள் 


இடாப்பித்தல் , 


இடமாரம் - 


தடை . 


இடம்மாரம் , ( டம்மாரமென்ப இடவியது - அகலமுள்ளது . ( உ - ம் . ) " இட 
தன்விகாரம் . ) 

வியவறைநின்று ” (தணிகை , வீரா, சாரு . ) 
இடமிடுதல் - பருத்தல் . 

இடவை - வழி . ( பிங்கல . சஎகா . ) 
இடமிடைஞ்சல் - இடமுடங்கு . 

இடவோட்டு - 1. இடப்பக்கமாகச் செல்லு 
இடமுடங்கு -1. இடங்கழிமை . 2. ஒழுக்கம்.தல் . 2. இராகுகேதுவின் நடை . 
3. நெருக்கம் . 

இடற்சம் - குக்கிற்பிசின் . 
இடமை - பூமி . 

இடறல் - 1. தடைபண்ணல் . 2. நிந்தித் 
டர் -1 . ஆபத்து . 2. துன்பம் . (உ - ம் .) " என் தல் . 
றனரிடருழந்திறைஞ்சியேத்தலும் ( இராமா இடறி - யானை . 
திருவவதா. உ 0 .) 3 . மிடி , ( புறப்பொருள் வெண் .) இடறு --- 1 , ஆபத்து . 2. இடறென்னே 

இடர்ப்பாடு - இடர்ப்படுதல் . ( உ - ம் . ) " இன் வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் ,வினைத்தொ 
க்கணிடர்ப்பாடுடைத்து ” ( வள் . சு உசு .) கையும் . ( உ - ம் . ) " இடறோட்டவினநெடியவரை 

இடர்ப்பில்லம் ஒருவகைக் கண்ணோய் ; யுருட்டி " (இராமா. குலமுறை . அ ) 3 . 
இஃது : இமையினடியிலும் , புருவமத்தியிலுமி இடறுகட்டை - தடையாகநிற்கும் பொருள் . 
ருக்கின்ற நரம்புகளை மஞ்சள் நிறமாக்கித்தடிக் [ கட்டை - கட்டை முதலிய பொருள் .) 

இடறுதல் - 1 . 

உழக்குதல் ( உ - ம் . 
இடராகம் - இராகத்தகுதிநான்கனுளொன் டறுவாசமிகுதெய்வமலர் " (பாரத . மணிமான் 
று . அத்தகுதிப்பட்டராகங்கள் ; குறிஞ்சி , பா வதை . ங o . ) 2. ஊறுப்படுத்தல் . ( உ - ம் . ) "ஊனி 
லை , முல்லை , மருதம் , நெய்தலாகிய ஐந்துநிலங் டறுவாளிகள் ( பாரத . மணிமான் . ங o . ) 3 . 
களுக்குரிய குறிஞ்சி , பஞ்சரம் , சாதாரி , மரு கடத்தல் , மீறுதல் . ( உ - ம் .) " எண்டருநெறிமு 
தம் , செவ்வழி என்னுமிராகங்கள் . 

றையிடறுகீசகன் (பாரத . கீசகன் . ஈஉ .) 4 . 
இடல் -1 . எறிதல் . ( உ - ம் . ) “ வித்துமிடல் காலினாலெற்றுதல் , ( உ - ம் .) " தாடத்திற்பரிக் 
வேண்டுங்கொல்லோ ” ( வள் , அரு .) 2. கொடுத் காரர்தலையிடறி ” ( பெரியபு . திருநாவுக்கரசு . 
தல் . ( உ - ம் . ) “ இட்டார் பெரியோரிடாதார் ” ( நல் கக .) 5. தட்டுதல் , 6. தடக்குதல். ( உ - ம் .) " தா 
வழி . உ . ) 

-சுற்றிடுந்தாண்மிசையிடறுஞ்சூல்வளை ” ( கந் 
இடலம் -1 . அகலம் . 2. விசாலம் . 

தபு . நாட்டு . சக .) 
இடலித்தல்- 1. விசாலித்தல் . 2. அகலம் . 

இடன்- 1. அகலம் . ( உ - ம் . ) “ இடனுடை 
இடலிப்பு 

வரைப்பின் ” ( பொருந . சுரு .) 2. இடப்பக்கம் . 
இடலை --1 . துக்கம் . 2. துன்பம் . 

( உ - ம் . ) “ என்கணுந்தோளும் மார்புமிடனுறத் 
இடவகம்- ] . இலவங்கம் . 2. பனம்பிசின் . துடிக்கைமாறா ” (பாரதம் . பதின்மூன்றாம் போர் . 
3. மாம்பிசின் . 

கருகா . ) 3. இடம் , இறுதிப்போலியாயிற்று . 4. 
இடவகை- வீடு . ( வகுத்தெடுத்த இடமெ செல்வம் , (உ -ம் .) “ இடனில்பருவத்தும் ” (வள் . 
ன்றபடி .) ( பெரியபு . முழுநீறுபூ . ச . ) 

உகஅ .) 5. தக்கசமயம் . ( உ - ம் . ) "இடனறிந்து 

துன்னியார் ” ( வள் . சகச . ) 
இடவம்- பூமி . 

இடனறிந்தொழகல்- வணிகரெண்குணத் 
இடவழ - தன்மை முன்னிலை படர்க்கை தொன்று .( அது சமயத்துக்கு தக்கபடி செய்தல் .) 
மூவிடத்தைப் பிறழக்கூறல் , ஐந்திணைக்குரியவ 

இடாஅ - குத்தி . (உ - ம் .) " எயிறுப்படையாக 
ற்றுள் ஒன்றற்குரியவற்றை மற்றொன்றற்குக் வெயிற்கதவிடாஅ ” ( புறநா . ஙகா . ) 
கூறுவதுமாம் . 

இடாகி - 1. சுடுகாட்டிற் பிணங்களைத்தி 
இடவன் -1 . எதிரிமாடு . 2. மண்ணாங்கட்டி , ன்னும் பேய் . ( உ - ம் . ) “ இடுபிணந்தின்னு மிடா 
( உ - ம் .) ஏனத்துருவாகிய வீசனெந்தை யிடவ நிப்பேய் ” (சிலப் . கனாத் . உக . ) 2. சூர்மகள் . 
னெழவாங்கியெடுத்தமலை " ( நாலாயிர . அட்டுக் 
குவி . ரு . ) 

( சூ . நிகண் . க : ஙக . ) ( வாகி நி . ) 
இடவாகு பெயர் - இடத்தினது பெயர் . அவ் இடாகு - புள்ளி . [ டாகு என்னும் இந்துஸ் 
விடத்திலிருக்கும் பொருளுக்காய் வரும்பெயர். தான் இகரம்பெற்றுநின்றது . ) 
( வ - று .) " அகனமர்ந்து செய்யாளுறையும் " இதி இடாசுதல் - 1. அகலநிற்குதல் . 2. அடித் 
லே அகம் என்னுமுள்ளிடத்தைக்கருதும் பெதல் . 3. அவமதித்தல் , 4. தள்ளல் . 5. நெருக் 
யர் அங்கிருக்கும் மனத்துக்காதலால் இடவாகு கல் . 

கல் . 6. மேற்படல் . 
பெயர். ( வள் . அச . ) 

இடாப்பித்தல் - காலையகலப்பண்ணிநிற்றல் , 


416 


இடிகரை. 


சகஎ 


இடிம்பன் . 


இடாப்பு -1 . அட்டவணை . 2. பார்த்தெழு ன்றபாவி நான் ” ( தாயுமான . சின்மயாநந்த . உ .) 
தும்பிரதி . 3. பெயர்விலாசம் . ( இஃது இந்து இடிகை - பூமி . ( ஓவிகா . ) 
ஸ்தான் . ) 

இடிசாமம் -1. கெடுகாலம் . 2. நிந்தை . 
இடாம்பிகன் - இடம்பன் . ( தெலுங்கு . ) இடிஞ்சில் - விளக்குத்தகளி . ( உ - ம் . ) " திரி 
இடாமீடம் - ஏறுமாறானபேச்சு . ( ஜவாதி யுமிடிஞ்சிலுநெய்யுஞ்சார்வாக எரியுஞ்சுடர் (ப 
ஷ : உவா- பேச்சு . விஷ - எதிரிடை , ஏமாழமொழி . அரு . ) 

இடித்தம்- மரத்தாற் செய்யப்பட்ட யானை . 
ற்று . ) 

இடாமிடாங்கு -1. எதிரிடை 2. ஏறுமாறா 
கப்பேசுந்தன்மை . 3. ஒழுங்கின்மை . ( இடா 

இடித்தல்- 1. இடியேறு காலுதல் , ( உ - ம் . ) 
மிட - ஏறுமாறான பேச்சு . ஆங்கு- அத்தன்மை யாலெற்ற ( கந்தபு. சிங்கமுகா. கஎ .) 2.ஒலித் 

" கோளரிமுகத்தன்றன்மே - லிடித்தெனக்கை 
( உலா . ) 

தல் . ( உ - ம் .) இடித்துமின்னியிருண்டு மேக 
இடாயம் - இசையின் பிரிவாகிய பஞ்சதுறை மறுதலை . உ . ) 3. கண்டித்துப்புத்தி சொல்லல் . 

மெழுந்தபோது ” ( சி . சி . பர . உலோகாயத மத 
களுள் ஒன்று . (உ-ம்.) “ இசையின் பிரிவாயிரு (உ-ம்.) “ நட்டன்மிகுதிக்கண் - மேற்சென்றி 
க்கின்ற ஆயத்தம் , எடுப்பு ,உக்கிரம் , சஞ்சாரம் , டித்தற்பொருட்டு ” (வள் . எ அச .)4. குத்துண்டா 
இடாயம் என்னுமைந்து துறைகளிலு முறை போலப்படும் வருத்தத்தைச் செய்தல் .( உ -ம் .) 
மையாகப் பாடினார் ( பெரியபு . ஆனாய . உசு . தலையிடித்தல் " 5. தகர்த்தல் . ( உ - ம் . ) " தபநி 
உரை . ) 

யத்தவைக்கணோச்சி - யிடித்தனனொருதானிற் 
இடார் -1. இறைகூடை . ( சூ . நிகண் . எ ; 
54. ) 2. எலிமுதலியனபிடிக்கும்பொறி , 

கும் ” ( கந்தபு . நகரழி . சு .) 6. துடித்தல் , ( உ - ம் .) 

" நெஞ்சிடித்தல் ” 7. பலாற்காரமாக முட்டுதல் . 
இடாவேணி அளவிடப்படாத எல்லை . (பதி ( உ - ம் .) " பெருவலியரக்கன்றன்னை -யிடித்து ” 
ற்று . உச .) 

(இராமா . கும்பகருணன்வதை.க அசு .)8 . பொடி 
இடி --- 1. இடியென்னேவலும் , தெரிநிலை 

படச்செய்தல் . ( உ - ம் .) " மூலமலஞாநத்தாலிடிப் 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. இடி : பன் ” (சி.சி. அ . க .) 9. பொத்தினகையினால் 
(உ -ம் .) " பல்லியங்களுமிடியொலிகாட்டுவ ” ( கந் அல்லது கூரில்லாதகருவியினாலே தாக்குதல் . 
தபு . தெய்வயா, சுஎ . ) 3. இந்திரன் கொடி . 4 . 
உறுதிச் சொல் , உறுக்கிச் சொல்லுஞ் சொல் . 

இடித்துக்கூறல் - உறுதிச்சொல்லுரைத் 
( உ - ம் . ) " இடிபுரிந்தெள்ளுஞ்சொற்கேட்பர் ) 

தல் . ( வாண , சஉ . உரை . ) 
( வள் . சுமஎ . ) 5. ஒலி . ( உ - ம் . ) " இடியின்னள 

டித்துரை --உறுதிச்சொல் . 
வெழுகார் ” ( திருவிளை , யானையெ . கஎ . ) 6. சிற் 

டித்துவரைநிறுத்தல் - கண்டித்துப்புத் 
றுண்டி, 7. சுண்ணம். 8. தாக்குகை. 9. தினை திசொல்லி ஓரெல்லையிலே நிறுத்தல் . ( உ - ம்.) 
முதலியவற்றின்மா, (உ -ம் .) “ செந்தினையிடியுக் 

" இடித்துவரைநிறுத்தலுமவரதாகும் ” ( தொல் . 
தேனும் ” ( கந்தபு . வள்ளி . உ.அ.) 10. துடிப்பு. பொரு . கருடு . ) ( வரை - எல்லை .) 
11. மயிர்ச்சாந்து . 

இடிதல்- 1. உடைதல் . 2. ஒடிதல் , 3. சரி 

தல் . (உ - ம் .) " உலகமோர் மூன்றுமிடிந்து பாழா 
இடியூ இடித்து .( ஐங்குறு .) 
இடிக்கல் - இடிபோல முழங்கல் . ( உ - ம் . ) 

குமூழியிறுதியில் ” ( கூர்மபு . பிரமவிஷ்ணுக் . உ . ) 
" விரைவி - லிடிக்கலுற்றது தீயவாய் ”( கந்தபு . சூர 

4. நொறுங்கல் . ( உ - ம் .) " இடிந்தனமிசையினெ 

ல்லை ” ( கந்தபு . நகரழி . அ . ) 
ன் றண்ட . சு . ) 

இடிக்கொடி இடியேறுதீட்டிய கொடி . இடிப்பு -- இடித்தல் , ஒலித்தல் . ( உ - ம் . ) 
அஃது இந்திரனதுகொடி . ( உ - ம் .) " நனிவிசு " இரங்கினசேவலங்கொடியிடிப்பினால் ) ( கந்த 
ம்பரங்கினாக - மிடிக்கொடிவீழவெய்தான் ” ( இர பு . திருப்பரங்கு . உ 0 .) 
கு . யாக , அங . ) 

இடிபடல்- 1. இடியுண்ணல் . 2. நொறு 
இடிக்கொடியன் -- இந்திரன் . 

ங்குதல் , ( உ - ம் . ) “ எண்டகுபொதியின் முற்று 

மிடிபட ” ( கந்தபு . நகரழி . ருஉ . ) 
இடிகம் - பெருமருந்துக்கொடி . 
இடிகரை -அழிகரை . அஃது : ஆற்றோரத் 

இடிபு - இடிதல் . ( தொல் . எழுத்த . தொ 
தில் வெள்ளத்தாற்கீழறுக்கப்பட்டுநின்ற கரை . 

கை . உ . இளம் .) ( இடி ; பு . ) 
( உ - ம் . ) " ஆக்கையெனுமிடிகரையை மெய்யெ இடிம்பன் - வீமனாற் கொல்லப்பட்ட ஓரிராக் 


417 


2 


வத்தில் - 1. துன்பப்படுத்தல் . | 
இடுக்கு 

சகஅ 

இடுகுறிப்பொதுப்பெயர். 
கதன் . ( பாரத , வேத்திரயே , கசு , ) ( விஷ ; 5. ஒடுங்கியவிடம் . (உ - ம்.) “ கவட்டுத்தொன்ம 
ஹிவிவ .) 

ரத்திடுக்கிற் கானுழைத்துக்கொண்டே ” ( தனி 
இடிம்பிகை - அதிமோகஸ்திரீ (உமவிகா) (உ - ம். இடுக்கொன்றுமின்றியெஞ்சாமை ” 

ப்பாடற் ) 6. கொடுக்கு . 7. சந்து . 8. முட்டு . 
இடிம்பு -அவமதிப்பு . 

( திருநாவு . தேவார . பசுபதி . திருவிரு . ரு . ) 
இடிம்பை- இடிம்பன் சகோதரியும் வீமன் இடுக்குத்தடி- கள்ளுமுதலிய ஊறுதற்குப் 
மனைவியுமாகிய ஓரரக்கி . (பாரத . வேத்திரகீ.க .) பக்குவமாமாறுபனை முதலியவற்றின் பாளையை 
இடிமரம் -- உலக்கை . 

இடையில் விட்டு நெருக்கிப்பிடிக்கப் பிரயோகிக் 
இடிமருந்து -- பொடியாக்கப்பட்ட மருந்து . கும் இரட்டைத்தடி . 
இடியப்பம் - ஒருசிற்றுண்டி . 

இடுக்குதல் -1 . அணைத்தல் . ( உ - ம் . ) " இடு 
இடியிடல் - முழங்குதல் . ( உ - ம் .) " கோட்டி க்குவார்கைப்பிள்ளையே தோவேதோ 

( தாயு . 
னிற்குத்திக்கோத்திட் - டிடியிட்டதிர்காரெதி பன்மா . சு .) 2. நெருக்கல் . 
ரேற்றெழுந்தாங்குநோக்கிச் (திருவிளை.மாயப் . 

இடுக்குப்பனை கள்ளும்பதநீருமுண்டாக் 
கஎ . ) 

கும்பனை . 
இடியேறு- இடி . 

இடுக்குப்பிள்ளை - கைக்குழந்தை . 
இடிவு -அழிவு, ஒடிவு . 

இடுக்குமரம்- 1. எண்ணையூற்றுமரம் . 2 . 
இடீக்கு- இடம்பம் . 

கடம்புமரம் . 
டீகை - வியாக்கியாநம் . ( சீகா . ) 

இடுக்குழடுக்கு - 1. சங்கடம் . 2. மூலை முடு 
இடு -1 . இடுவென்னேவலும், தெரிநிலை க்கு . 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. ஒரு இடுகடை - கொடையாளியின் வீட்டுவாயில் . 
பகுதிப்பொருள் . ( உ - ம்.) “ உரைத்திடு ” ( நன் . இடுகாடு --1 . சுடுகாடு . ( உ - ம். ) " என்புபூண் 
கச 0 . உரை . ) 

டிடுகாட்டிற்பொடியாடு முருத்திரனுக்கு ” ( திரு 
இடுக்கண் -.1 . துன்பம் . (உ - ம் . ) “ இடுக்கண் விளை , விருத்த . ஙக . ) 2. பிணம்புதைக்குங்காடு . 
வருங்கானகுக ” ( வள் . சுஉக . ) 2. வறுமை . ( உ - ம் .) “ இடுகாட்டுண்மாதரெலும்பிற்புரண்மா 
(உ -ம் .) " இடுக்கண்வந்துயிர்க்குமூற்றமெய்தினு ல் ” ( நால்வர் நான் . க . ) 
ம் வாய்மைகாத்து - வடுக்களைந்தொழுகுநாலாமர இடுகால் -- பீர்க்கங்கொடி . 
பினான் ” ( திருவிளை . இந்திரன் முடி . ருஅ .) இடுகிடை - சிற்றிடை. ( உ - ம் .) " இளங்கும் 

இடுக்கணழியாமை இடுக்கண்வந்துழி லன்னார் தங்களிடுகிடை ” ( சேதுபு . திருநாட் . 
அதற்கு மநங்கலங்காமை . ( வள் . சுக - அதி . ) 

இடுக்கணி - ஒடுங்கியவிடம் . ( இடுக்குக்கணி இடுகு- 1 , இடுகென்னேவலும் , தெரிநிலை 
என்பதன் மரூஉப்போலும் . [ இருக்கு - ஒடுக்கம் . வினைப்பகுதியும் , வினைத்தொகையும். ( உ - ம் .) 
கண் - இடம் . இ - ஒருவிகுதி .) 

“ இடுகிடை 2. ஒடுக்கம் . ( உ - ம் . ) " இடுகுகண் 
இடுக்கப்படல் - 1. ஒடுக்கப்படல் . 2. துன் ணினரிடருறுமூப்பினர் ” ( இராமா. சித்திரகூ 
பப்படல் . 

ட . ங o . ) 

இடுததல்- 1. ஒடுங்குதல் . 2. சுருங்குதல் . 

( உ - ம் . ) " இளங்குயிலன்னார் தங்களிடுகிடை ” 
இடுக்கம் - 1. ஒடுக்கம் .2. துன்பம் . ( உ - ம் .) ( சேதுபு . திருநாட்டு . அசு .) 3 . நோவு , 
“ சொர்க்கத்தரிடுக்கங்கெட ” ( திருப்பு . சகஅ .) 
3. நெருக்கம் . 4. வறுமை . 

இடுகுறி --- 1 . இட்ட புண்டரம் . 2 , இடுகுறிப் 

பெயர் . ( நன் . உரு எ .) 
இடுக்கல் - இடுக்குதல் . 
இடுக்கி - 1. இடுக்குவது . 2. உலோபி . 3 . இடுகுறிச்சிறப்புப்பெயர் - ஒரு காரணமு 

ம்பற்றாது வழங்குவதாய் ஒருவருக்கப்பொருளு 
இடுக்கிடை - நெருக்கம் . 

க்கே சிறப்பாய் நிற்கும் பெயர் . ( உ - ம் .) " பலா , 
இடுக்கு - 1. இடுக்கென்னேவலும் , தெரி 

மா என்பனவுமப்படியேயிடுகுறிச்சிறப்புப்பெய 
நிலை வினைப்பகுதியும் ,வினைத் தொகையும் . 2. ர்களாம் " ( நன் . சுஉ . உரை .) 

டைஞ்சல் , துன்பம் . 3.உலுத்தகுணம் . (உ - ம் . ) இடுகுறிப் பொதுப்பெயர்-- பலவினங்களு 
" இடுக்குடையுள்ளத்தான் பெற்ற பெருஞ் செ க்கும் பொதுவாகவரும் இடுகுறிப்பெயர் .(உ - ம் .) 
ல்வம் ” ( நாலடி , ஈயாமை . ச . ) 4. ஒடுங்கப்பிடிக் மரம் என்பது ஒருகாரணமும்பற்றாது வழங் 
குங்கருவி . (உ - ம் .) " இடுக்குக்கொடுத்து ” ( வழக்.) கும்பெயராய் பனை , பலா , மா முதலிய பலவரு 


அசு . ) 


குறடு , 


1 


418 


இடும்பர் . 


சககூ 


இடை , 


க்கப்பொருளுக்கும் பொதுவாகலால் இடுகுறிப் கள் (திருப்பு . நகஅ . ) ( இடும்பு - அகந்தை , உப 
பொதுப்பெயர் " ( நன் , சுஉ . உரை . ) 

த்திரவம் . ) 
இடுகை -- இடுதல் . ( இசு , கை -ஒருதொழிற் இடும்பன் - குமரனே வல்செய்வோன் . 
பெயர்விகுதி . ) 

இடும்பி- செருக்குடையாள் , 
இடுங்கம் தன்றம் - செய்குன்று . ( மணிமே .) இடும்பு - 1. அகந்தை . 2. அவமதிப்பு . -3 . 

இடுதங்கம் - கல் நகையினுள்ளே பதிக்கிற கொடுமை . 4. சேட்டை . 5. தேசோபத்திரவம் . 
தங்கம் . 

இடும்பை -1 . அச்சம் . 2. தரித்திரம் . ( பொ 
இடு தண்டம் -1 தண்டமாக இறுக்கும்பணம் . ருநரா. சுஎ . ) 3. துன்பம் . ( உ - ம் .) " இடும்பைக் 
2. பணமிறுக்கும்படி செய்து தண்டித்தல் .( இடு- கிடும்பைபடுப்பர் ” ( வள் . சுஉங . ) 1. நோய் . 
கொடு , தண்டம் - தண்டித்தல் .) 

( உ - ம் . ) " கரப்பிடும்பையில்லாரை ” ( வள் . 
இடுதல் - 1. அணிதல் . ( உ - ம் .) " புங்கவனி காருகா.) [ துன்பத்தின்பேர் துன்பத்தைத்தரு 
வெளைபுடைத்து மீளவந்து ” (திருவிளை . வளை நோய்க்கு வந்தமையால் ஆகுபெயர் . ) 5. பொ 
ய . உஎ .) 2. இருத்திவைத்தல் . ( உ - ம் . ) " இடுல்லாங்கு . 6. விகாரமெட்டினொன்றாகிய அகங் 
தல் கொண்டிடுசிறையினை ( கந்தபு . சூரனமை . காரம் . 7. வைக்கும்பை . ( உ - ம் . ) " இடும்பைக் 
கசஉ .) 3. ஈதல் . ( உ - ம் . ) “ இடுங்கடுக ” ( நல் கிடும்பையியலுடம்பு ” ( நல்வழி . ந .) [ இடும் ; 
வழி . ஈ .) 4. உவமித்தல் . ( சிந்தா , இலக்கணை . | பை . ) 
கூஉஉ . ) 5. ஏற்றுதல் , சாரச்செய்தல் . ( உ - ம் . ) இடுமருந்து - ஒருவரை ஒருவர் வசியப்படுத் 
" படாததொருவார்த்தை - யிட்டனர் ” (சிலப்.கனா தும்பொருட்டு அன்ன முதலியவற்றிலாவது , நீர் 
த்திறமுரைத்த. சஎ- ச.அ .) 6. எறிதல் . ( உ - ம் .) முதலியவற்றிலாவது , தாம்பூல முதலியவற்றிலா 
" சிலை நிலத்திலிட்டான் ” (கந்தபு . வள் . ஙசு .) 7. வது சேர்த்துக் கொடுக்கப்படும் வசிய மருந்து . 
சொரிதல் . 8. நியமித்தல் . (உ - ம் . ) “ இட்டதொ | இது பற்பல செந்துக்களின் கபாலபஸ்மம் , அற் 
ருபேரழைக்கவென்னென்றாங்கு ( சிவஞாக பவீரியவிஷம் , மலமூத்திர ஔஷதம் , பச்சிலை 
போ . சூ . உ . வெண்பா . க . ) 9. புகுத்தல் .( உ - ம் ) மூலி எனப்பலவகை . (சீவரட் . ஈ.உரு ) 
" மடியகத்திட்டாண்மகவை ” (சிலப் , க : உஉ . ) இடுழடுக்கு - நெருக்கமான இடம் . 
10. வைத்தல் . ( உ - ம் . ) " கந்தமும் பிறவுமாக இடுமோலி - ஒருமரம் . (இது மலையாளக்க 
விலைபொலிகலத்திலிட்டு ” ( கந்தபு. வள்.உ.அ.) டற்கரையில் வளர்வது .) 
இடுதி- அம்புக்கூடு . 

இடுலி 

- பெண்ணாமை . ( 0 ) 
இடுதிரை --திரைச்சீலை . 
இடுதெண்டம் -- 1 . இடுதண்டம் . 2. வாரா 

இடுவந்தி -1. அடாவரி . 2. அநீதி . ( உ - ம் . ) 

" எவ்வந்தியோவறியேனிவள் சொன்ன இடுவந் 
வந்தி , அடாவரி , 
இடு தேளிடுதல் - தேளல்லாததொன்றை 

தியே ” ( தனிப்பா , நக்க . ) 3. குற்றமில்லாதவன் 
மறையக்கொண்டுவந்து ஒருவர் மேலிட்டுத்தே மேற்குற்றத்தையேற்றுதல் . ( உ - ம் . ) " பொற் 
ளெனநினைக்குமாறு செய்து அவரைக்கலங்கப்ப 

கொல்ல னெஞ்சமிடுவந்தி கூறுதலைப் புரிந்து 

நோக்க " (சிலப் . கொலைக்கள . கஉ 0 . உரை . ) 
ண்ணுதல் . ( உ - ம் .) " ஊராரிடுதேளிட்டென்ற 
ன்மேல் " ( சிலப் . கனாத்திற. சாஅ .) 

இடுவேற்று - -இடைத்தட்டு . 
இடுப்பு - இடைப்பக்கம் . 

இடை - 1. அளவு . ( தைல . பாயிர , நக . 
இடுப்புவலி- ஒரு நோய் , 

உரை .) 2. இக்குவாகுவின் மகளாகிய புதன் 
இடுபிணம் குழியிற்புதைக்கும் பிணம் . மனைவி . 3. இடப்பக்கம் . ( உ - ம் .) " நுண்ணூலி 
( உ - ம் .) “ இடுபிணந்தின்னு மிடாகிநிப்பேய் ” டையாளையெங்கள் பெம்மானிடையாளை ” ( அபி 
(சிலப் . கனாத்திற , உக . ) 

ராமி . அச .) 4. இடம் . ( உ - ம் .) " ஆயிடைநின்ற 
இடுபு 

- 1. இட்டு . (உ -ம் .) " புலராப்பச்சிலை கிரீடியை ”( பாரத . பதின் மூ . உக ,க . இடைச் 
யிடையிடுபு தொடுத்த ”( புறநா . நங ) ( 4- ஒரு டையுரிநான்கும் பகாப்பதம் ” ( நன் . பதவி . ச . ) 

சொல் . ( இலக்கணம் .) ( உ - ம் . ) " பெயர்வினையி 
வினையெச்சவிகுதி .) 2. இடுதல் . ( பு - ஒரு தொ 
ழிற்பெயர்விகுதி . ) 

6. இடையின எழுத்து .( இலக்கணம் .) ( உ - ம் . ) 

" அல்வழியுயிரிடைவரின் " ( நன் . மெய்யீற்று . 
டுபொருள் - பிறர் வரவிட்ட பொருள் . 

கஎ . ) 7. இடையீடு . ( உ - ம் .) " இடையில்வண் 
{ மணிமேக . ) 

புகழ் ” ( தொல் . பொரு . எசு . ) 8. இடையென் 
இடும்பர் -1 . செருக்கர் . 2. துயர்செய்வோர் , னேவலும் , தெரிநிலைலினைப்பகுதியும் , வினைத் 
( உ - ம் . ) “ இடும்பரொருவழியிணையிலர்கசடர் தொகையும் . 9. ஒருருபு . அது : பெயர்ச்சொல் 


419 


டைக்காடன் . 


சட் 0 


இடைச்சன் . 


லைச்சார்ந்து ஏழாம் வேற்றுமைஇடப்பொருளில் இடைக்கிடை - 1. ஊடேயூடே . ( உ - ம் . ) 
வருவது . ( உ - ம் . ) " அதன்வாயிடைவந்தனன் ” " இலங்கையூர் நடக்குந்தானை - கார்க்கருங்கடலை 
( பாரத . பதின்மூ . உஎ . ) 10. சமயம் , பொ மற்றோரிடைக்கிடைகாலன்றானே - சேர்ப்பது 
ழுது, ( உ - ம் . ) " இடையறிந்தெம்மைச்சேர்மி போன்றது ” (இராமா. படைக்காட்சி, ரு . ) 2 . 
னென்றனர் ” ( திருவிளை . வளையல் . எ . ) 11. ஒன்றைவிட்டொன்று . 3. நிறைக்கு நிறை . 
சரசுவதி . 12. தேகத்தில் நாபிக்குக்கீழே கொ 

இடைக்குலநாதன்- விட்டுணு . ( கிருஷ் 
ஞ்சதூரத்திலேயுண்டாயிருக்கிற கந்தத்திலிரு ணாவதாரத்தில் இடையர் குலத்திற்கதிபனாயிரு 
ந்து இடப்புறமாகப் புறப்பட்டு பிரமரந்திரபரிய 

ந்தமையற்றிவந்தபெயர் . ) 
ந்தம் வியாபித்து வெளியில் இடப்பக்கத்து நா 

இடைக்குறை -1 . ஆற்றிடைக்குறை . அஃ 
சித்துவாரத்தையாசிரயித்து இருப்பதொருநா தாவது ஆற்றுக்குள்ளே நீரில்லா திருக்குநிலம் : 
டி . ( சி . லி . யோக . க . ) சுழுமுனையிலே தோன் 

2. பதத்தின் இடைநின்ற எழுத்துக்குறைந்து 
திப்பிங்கலையோடு கத்திரிகைக்கால்போலப்பின் வருஞ்செய்யுள்விகாரம் . “ வேதின் வெரிநினோ 
னி வீணாதண்டுக்கு வில்லினாணிட்டாற்போலக் திமுதுபோத்து ” என்பதிற் போல . இங்கே 
கபாலத்தைச்சுற்றிக் குதிரைமுகமாக நாசியள 

ந்தி எனற்பாலது ஓதி என இடை குறைந்து 
வும் நிற்பது. ( த- வி .) 13. நடு . ( உ - ம் . ) " பாசிலை நின்றது . ( நன் . கருக . உரை . ) 
யிடையிற்பூத்தபைந் துணர் ” ( நைடத . அன்ன 
த்தைக்கண் . ஙச .) 14. நடுநேரம் . 15. நிறை. இடைக்காலத்திற் கொள்ளை நோயால் வருமழி 

இடைக்கொள்ளை -1 . அவமிருத்து . இஃது 
( உ - ம் .) " இடைதான் குறைந்தது மச்சமுங்காட் 
வெதில்லையென்றால் ( ஒரு துறைக்கோ.க அரு) வு . 2. ஒருபொருளைக்குறித்து இருவர் எனக்கு 
16.நீட்டலளவையிலொன்று . 17.பக்கம் . 18. பசு . எனக்கு என வாதாட , அவர்க்கில்லாது இடை 
19. பூமி . 20. போசநம் .21. பௌரணை . 22. யிலேவருமொருவன் கொள்ளை கொண் டபகரி 
மருங்குல் , சரீரத்தின் நடு . (உ -ம் .) " துடியிடை த்தல் 
யறன்மென்கூந்தலொண்டொடி " ( நைடத . 

இடைகலை -1 . இடமூக்கால் வருஞ்சுவாசம் , 
சுயம்வர ககரு .)23. யானை . 24. வழி . (உ - ம்.) சந்திரகலை . (உ -ம்.) "இடைகலையென்பதுவே 
" அழலவிராரிடை ” ( கலித்தொ. உ . ) 25. வா 

இடப்பக்கநாசியில் வருஞ்சுவாசம் அதுவே சந் 
க்கு . 26. வானம் , சுவர்க்கம் . 27. விரைவு , 

திரகலை எனப்படும் ” ( சரநூல் . சு . உரை . ) 2 . 
கெதி . ( 2, 11 , 12, 28, 19, 20, 25, 26 , 27. இடமூக்கினிற்குநரம்பு . 

இடைகழி-- வாயிற்றிண்ணை . ( உ - ம் .) " முத 

ற்கட்பொய்கையாழ்வார் ஒருபாகவதர் திருமாளி 
இடைக்கச்சு- இடைக்கட்டு . 

கையிற்சென்று அதனது இடைகழியிற்சயனி 
இடைக்கட்டு - 1 . 

1. அரைக்கச்சு .( உ - ம். ) த்துக்கொண்டிருந்தனர் ” ( பாரத . பாயிர , க . 
“ யோகப்பட்டத்திடைக்கட்டினர் ” ( திருவிளை . குறிப்பு . ) 

ரசவா கக . ) 2 . நிறுத்தன அறியுமிடத்து நிறு 
க்கப்படும் பொருளுக்கு ஆதாரமாயிருந்த பாத்தி 

இடைச்சங்கம் 

மதுரையில் இரண்டாவ 
ரத்தின் நிறையைக்கழித்துப்பார்த்தல் . 

தாயிருந்த தமிழ்ச் சங்கம் , அது வெண்டேர்ச் 
இடைக்கணம் - இடையினவெழுத்து .(நன் . செழியன் முதல் முடத்திருமாறனீராக ஐம்பத் 
எ 0 .உரை . ) அவை ; ய , ர , ல , வ , ழ , ள என்னும் திலே இரீஇயசங்கம் . ( இறையனார் அகப்பொ 

தொன்பதின்மர் பாண்டியர் அரசுபுரிந்தகாலத் 
ஆறுமாம் . 

இடைக்கருவி - தோற்கருவிகளுள்ளே மத்ருள் நற்கீரர் . உரை . ) இச்சங்க மிருந்து தமிழா 
தளத்திற்கும் உடுக்கைக்குமிடையேகரங்கொள் 

ராய்ந்தவர்கள் அகத்தியர் தொல்காப்பியர் 

மு 
ளப்படுங்கருவி . அதனைச் சல்லியென்பர் . (சிதலாகிய ஐம்பத்தொன்பதின்மர்கள் . அவர்களு 
லப் . அரங்கேற்று . உஎ . உரை . ) 

க்கு நூல் அகத்தியமும் , தொல்காப்பியமும் , மா 
இடைக்காடன்- 1. ஒருபுலவன் . ( உ - ம் . ) புராணமும் , இசை நுணுக்கமும் , பூத புராண 
“ இடைக்காடனுடன் போய் ” . ( திருவிளை . இ 

முமுதலாயின . 
டைக்காடன் . க .) ( இடைக்கழிநாடு என்றும், 

இடைச்சநி --பூரநாள் . ( உ - ம் .) விரையிடை 
இடைக்காடு என்றுஞ்சொல்லப்படும் ஊரிற்பிற ச்சநிதுர்க்கையுநாவிதன்மிக்கபூரம் ” ( வீ -உள்ள 
ந்தவனாதலால் இந்நாமமெய்தியது போலுமெ முடை . கச . ) 
ன்றும் , கலாவல்லவனாய் ஊசிமுறி யென்னும் டைச்சன் - முதலாம் பேற்றுக்குங் கடை 
இலக்கண நூலொன்று செய்தன னென்றுங் சிப் பேற்றுக்கு மிடையிலே பிறந்த புத்திரன் . 
கூறுவர் . ) 2. பதினெட்டுச்சித்தரிலொருவர். ( இடை - இடையிலே. ஜூ - பிறந்தவன் .] 


420 


இடைசூரி . 


சட்க 


இடைநிலைத்தொழிற்றீபகம் . 


இடைச்சாதி - இடையசாதி . ( உலா- பசு . ) 

சு 

இடைஞ்சல் -1 . இடுக்கு . 2. உபத்திரவம் . 
இடைச்சி - 1.இடையையுடையவள் . (உ - ம் ) 3. தடை . 4. நெருக்கம் . 
" ஓசைபெற்றதுடிக்கொளிடைச்சிகள் ” (திருப் 

இடைத்தாம்- நடுத்தரம் . 
பு . உருச . ) 2. முல்லைநிலப்பெண் . ( உ - ம் . இடைத்திரிசொல் 

இயற்சொற்போலத் 
இடையரிடைச்சியர் ” ( தொன்னூல் . கஎஅ .) தனது பொருள் எளிதில் விளங்கமில்லாது அரி 
[ உலா - பசு ) 

துணர்பொருளதாய்நிற்குமிடைச்சொல் . வ - று . 
இடைச்சியர் - முல்லை நிலத்துத்தாழ்ந்தபெ 

சேறும் . என்பதில் வரும் விகுதி போல்வன . 
ண்டீர் . ( உ - ம் .) " இளைத்த நூன்மருங்குற் செவ் 

( நன் . உஎ..) 
வாயிடைச்சியர் ” ( இரகு . நாட் . ருச .) 

இடைத்தொடர்க்குற்றுகரம் - இடையின 
இடைச்சீர் - வெண்சீர் . ( உ - ம் .) " மூவசை 

வொற்றைத் தொடர்ந்துவருங்குற்றுகரம் . ( வர 
யொன்றி நேரிறுவதிடைச்சீர் ” ( வீரசோ . யாப் 

லாறு . சால்பு .) ( நன் . கச . ) 

இடைதல் -1 . ஒதுங்கள் . 2. சீலை . 3. தாழ் 
பு. க. ) 
உடச்சீலை- திரைச்சீலை . ( இடை - நடு . ) 

தல் . 4. நெகிழ்தல் . (உ - ம் .) " எந்தையேயெனவி 
இடைச்செறி- குறங்குசெறியென்னுமணி . 

டைந்திடைந்துருகுமெளியனே " ( தாயு . சிற்சு . 
(சிந்தா.) 

ந . ) 5. பலங்குறைதல் . 6. பின்னிடுதல் . (உ - ம் .) 
இடைச்சேரி - இடையரூர் . 

" இற்றது சூலங்கண்டவசமுகியிடைந்து போனா 
இடைச்சொல் - பெயர்வினைகளோடே சா 

ள் ( கந்தபு . மகாகாளர் . 2.0 . ) 7. வருந்தல் . 
--ர்ந்து வழங்குஞ்சொல் . அது பெயரும் வினை ( உ - ம். ) " இடையோமினித்தனிப்போநெறிக் 

கே ” ( திருநூற், ருஎ .) 
யும் உணர்த்தும் பொருளைச் சார்ந்துநின்று அவ 
ற்றையே வெளிப்படுத்து நடப்பதாய்த்தனக் 

இடைநாடி - தசநாடியினொன்று . ( உ -ம் .) 
கென் வேறுபொருளையுணர்த்தும் இலக்கணமி 

இடை ” பார் . 
ல்லாததாய்வருஞ்சொல் . அச்சொற்கள் ( க)இரு கடலாடுகாதை . நரு. உரை.) 2. இடையினிற் 

இடை நிலை -1 . இடைநிற்குந்தரவு . (சிலப் . 
மொழிதம்மிற்புணர்த லியன்ற நிலைமைக் கண் 

றல் . ( உ - ம் . ) " இடைநிலைமொழியே” ( நன். 
அவற்றின் பொருணிலைக்கு உதவி செய்துவரு 
வனவும் , ( உ ) முதனிலைநின்று காரியத்தினைத் தனிச்சொல் . (வீரசோ. யாப் . கக . உரை ) 5 , 

சகசு . ) 3. இருபுறத்தினுஞ்சாராமனிற்கை . 4 . 
தோற்றுவிக்குமிடத்துக் காலங்காட்டியும் பாலு 
மிடமுங்காட்டியும் வருவனவும் , ( ங ) செய்ப் பகுபதத்திற் பகுதிக்கும் விகுதிக்கு மிடையே. 

சாரியை சந்தியாகிய இவற்றின் பாற்படாததாய் 
படுபொருண் முதலாய வேற்றுமைப் பொருட்க 
ண் உருபென்னுங்குறியாய் வருவனவும் , (ச ) ஞகரவிடைநிலை ) அறிந்தான் ( தகரவிடை 

நிற்கும் உறுப்பாகிய இடைச்சொல் . அறிஞன் ; 
தமக்கொருபொருளின்றித்தாஞ் சார்ந்த பெயர் 
வினைகளை அசையப்பண்ணுநிலைமையவாய்வரு 

லை ) என்பனவற்றிற்போல . 
வனவும் , ( ரு ) செய்யுட்கண் இசைநிறைத்தலே தீபகம் குணங்குறித்து வருவது . ( தண்டி . ஈ அ . 

இடை நிலைக்குணத்தீபகம் - இடைநிலைத் 
பொருளாகவருவனவும் , ( சு ) கூறுவார்தாந்தா 

உரை. ) 
ங்குறித்த குறிப்பினாலே அவர் குறித்தபொரு 
ளை விளக்கி நிற்பனவும் , ( எ ) ஒப்புமைப் பொரு தீபகம் சாதிகுறித்து வருவது . ( தண்டி . ஙக . 

இடைநிலைச்சாதித் தீபகம் இடைநிலைத் 
ளை உணர்த்திவரும் உவமஉருபுகளும் என எழு 

உரை . ) 
இயல்பினையுடைய . ( தொல் . சொல்லதி . உருக , 

இடைநிலைத்தீபகம் 

தீபகவலங்கார மூவ 
ருஉ , நச்சி :) ( பெயர்ச்சொல்வினைச்சொற்களு 
மாகாது அவற்றின் வேறுமாகாது இடைநிகர கையுளொன்று . அது ஒரு சொல் நடுநின்று மு 
தாய் நிற்குஞ்சொல் என்றும் , தனித்து நடத்த ளைத்தும் பின்வருஞ்சொற்களோடு பொருந்திப் 

ன்வருஞ்சொற்களொடு பொருந்திப் பொருள்வி 
லின்றிப் பெயர் வினைகளிடமாக நடக்குஞ்சொ பொருள் விளைத்தும் நிற்பது . " உண்ணாமையுள் 
லென்றுங்கூறுப .) 

ளதுயிர்நிலையூனுண்ண - வண்ணாத்தல் செய்யா 
இடைச்சொற்பகாப்பதம் நால்வகைப்ப 

தளறு ” இதிலே , " ஊன் ” என்பது முன்னும் 
காப்பதங்களிலொன்று ; அது ; மற்று , எ , ஒ , பின்னுஞ்சேர்ந்து பொருள் விளைத்து நின்ற 
என்பன போல வருவது . 
இடை சுருங்குபறை - துடி , ( சூ . நிகண் . 

இடை நிலைத் தொழிற் றீபகம் - இடைநிலை 
எ ; சஉ .) 

த்தீபகம் தொழில்குறித்து வருவது . ( தண்டி . 
டுடைசூரி - அரும்புவளையம் . 

அ. உரை.) 


-- 


மைகாண்க . 


421 


இடைப்போகம் . 


சட் 


இடையிட்டெதுகை 


நடைய 


மக 


இடைநிலைப்பாட்டு - தாழிசை (உ - ம் .) இடை இடைமகன் - இடையன் . ( உ - ம் . ) "இடை 
நிலைப்பாட்டுத்தரவுபோக்கடையென 

கனுந்தானேரிறைஞ்சிவிட்டகன்றான் " ( பெ 
யின்றொழுகுமொன்றென மொழிப்" ( தொல் . ரியபு சண்டேசு . உச .) ( இடை - பசுஈ . ] 
பொரு . சசச .) ( கலிப்பாவிலே இடைநிற்றலு இடைமடக்கு-- 1. இடையிற்றடுக்கை . 2 . 
டைமையின் இப்பெயர்பெற்றது .) 

ஒருவன் எடுத்தவிஷயத்தைப் பேசி முடிக்கவோ 
இடைநிலைப்பொருட் டீபகம் - இடைநிலை ட்டாது தடுத்தல் . 3. மடக்கென்னுஞ்சொல்ல 
த்தீபகம் பொருள் குறித்து வருவது . ( தண்டி . ணியினொருவகை ; அது : செய்யுளின் ஓரடியி 
ஙக . உரை .) 

ன் இடையே நிற்குஞ்சொல் வேறுபொருள் வி 
இடை நிலைமயக்கு சொல்லினகத்துவருளைத்துப் பெயர்த்தும் வருவது . மனமேங்கு 
மெழுத்துக்கள் ஒன்றோடொன்று கூடுங் கூட் ழையகுழையவாய்மாந்தர் ” ( தண்டி . கூஉ , கங ) 
டம் .(நன் . எழுத்தி.ருரு . இராமாது . ) ( மயக்கு என்பதிற்போல . ( இடையிலே மடங்கிவருத 
கூட்டம் ) 

லுடைமையின் இப்பெயர்த்து . ) 
இடைப்படி- பலம் பன்னிரண்டுகொண் இடைமருது -- திருவிடைமருதூர் என வழ 
டது , ( தைல . தைலவ . கஉக , உரை .) [ இதனை ங்குமோரூர் . ( உ - ம். ) 

காட்டமுற்றிரிக்குமிடை 
மாகதப்படி என்பர் ] 

மருது ” ( தணிகைப் . புராணவ . சரு . ) 
இடைப்படுதாநம் மத்திமதாநம் . ( சூ . இடைமுள்- 1. இடைப்பரு . 2. ஒரு கரப் 
நிகண் . கஉகஉ . ) 

பன் . 
இடைப்படுவள்ளல் - இடைவள்ளல் . ( உ - ம் .) இடையர் -1 , முல்லை நிலத்துத்தாழ்ந்த ஆட 
தம்பாலமைந்திடுங்காலையெஞ்சி- யீண்டியவெ வர் . ( அகப்பொ . அகத்திணை . உஉ .) [ இ 
றுத்தை வீசுமிடைப்பவெள்ளலொத்தார் " ( கந்த பசு . ) 2. முல்லைமாக்கள் . 
பு . ஆற்று . ஙக . ) 

இடையல் - 1.துகில் .(உடைவிசேடம் .) ( சூ . 
இடைப்பழம் - காய்க்குலையில் இடையிடை நிகண் . எ : சுக . ) 2. மெலிதல் . 3. வருந்தல் . 
யே பழுத்திருக்கும் பழம், 

( உ - ம் . ) இனம்பிரிந்தமான் போனானிடையா 
இடைப்பழப்பு- பச்சைகலந்த பழுப்பு. வண்ணம் " ( தாயு . ஆகார . உ .) 
இடைப்பால் ஆடலரங்கிற் குரிய நிலம் . 

இடையறல் -1.இடைக்காலத்தொழிதல் 2 . 
(சிலப் .) 

இடையிடத்தொழிதல் . ( உ - ம் . ) " இரும்பனியி 
இடைப்பிறவரல் - வேற்றுமை உருபுகளு டையறாவிமயப்பொன்வரை ” 

( 

( கந்தபு . பார்ப் . 
ம் , வினை முற்றுக்களும் , பெயரெச்சங்களும் , கரு . ) 
வினையெச்சங்கொண்டு முடியும் பெயர்க்கும் இடையறமை -1. இடைக்காலத்தொழியா 
வினைக்குமிடையே அவ்விடத்திற்கு ஏற்ற பிற மை . 2. இடையிடத்தொழியாமை . 
சொற்கள் வருதல் , சாத்தன் வயிறார உண்டா இடையன்- பசுமேய்க்கிறவன் , முல்லைநில 
ன் . இதிலே " வயிறார ” என்பது இடைப்பிறவ த்தோன் . ( உ - ம் .) " வேயிருக்குமிதழிடையனு 
ரல் , ( நன் . பொது . ரு . ) ( இடை ; பிற ; வரல் . ) க்கு ( பாரத . கிருட்டி . கஙரு . ) [ இடை-பசு . 

இடைப்புணர்வளபெடை - நடுவிருசீர்க்க இடையன்கால்வெள்ளி மேடராசியில் 
ண்ணுமளபெடைவருவது . 

நிற்கும் ஒரு விண்மீன் . ( திசைச்சொல் . ) 
இடைப்புணர்வியைபு - நடுவிருசீர்க்கண் 

டையாகெதுகை- எதுகைவகையினொ 
ணுமியை புவரத்தொடுப்பது . 

ன்று ; அஃது : அடிதோறும் இரண்டாமெழுத் 
இடைப்புணர்வுமுரண் - முரண்டொடை 

து ஒன்றிவரத்தொடுப்பது . " அகரமுதல வெழு 
யில் ஒருவகை; அஃது: ஓரடியிலே இடையிலு த்தெல்லாமாதி பகவன் முதற்றேயுலகு " என்ப 
ள்ள இருசீர்க்கண்ணு முரண்வரத்தொடுப்பது . திற்போல . ( யாப் . காரிகை. ஒழிபி. சு . உரை. ) 
( வ - று . ) வணங்குசிறுமருங்குற் பேரமர்க்கண் 

இடையாயர் - நடுவாயுள்ளார் . 
மாதர் ” ( யாப் , காரிகை . ஒழிபி . ரு .) 

இடையிட்டுமொழிதல் - தவஞ்செய்வார்க் 
இடைப்புணர்வுமோனை - நடுவிருசீர்க்கண் குரியநியமங்களெட்டினுளொன்று . (மணிமேக .) 
ணுமோனைவரத்தொடுப்பது . 

இடையிட்டெதுகை - ஒவ்வோரடி இடையி 
இடைப்புணர்வேதுகை - இடையிருசீர்க் லொழித்துவருமெதுகை . ( உ - ம் .) "தோடாரெ 
கண்ணும் எதுகைவருவது . 

ல்வளை நெகிழநாளு- நெய்தலுண்கண்பைதலுழ 
இடைப்பூட்டு - அரையிற்கட்டுங்கச்சு . ப்ப - வாடாவவ்வரிபுதைஇப் பசலையும் - வைகறோ 
இடைப்போகம் - இடைக்காலத்துப்புன்ப றும்பைப்பயப்பெருகி ” ( யாப் . காரிகை . ஒழிபி . 
விர்விளைவு . 

ச . உரை ) 


422 


இடையூறுகிளத்தல் 


சஉங 


இண்டஞ்செடி . 


சு 


--- 


வினா . ) 


இடையிடுதல் - 1. இடையில் இல்லதாதல் . வி நாணிக் கண்புதைத்ததனாலெழுந்த துன்பத் 
(உ - ம் .) " இருசீரிடையிடின் " ( தொல் . பொரு . தைக்கூறுதல் . (வாண . கஉ . முகம் .) 
சாக்க . ) 2. இடையிலே புகுத்தல் . ( உ - ம் .) " செ இடையெண் - சிந்தடி ஓரடியாக எட்டுவரு 
ங்கால் வெட்சிச்சீறிதழிடையிடுபு ” ( திருமுரு.வது , ( வீரசோ . க 0 க .) 
உக .) 3. விக்கிந்நேரிடுதல் . (இறைய . கூகூ .) இடையெழஞ்சதி- பூரநாள் . ( சூ. நிகண் . 

இடையிடை - இடைக்கிடை . (உ - ம் .) " இ க : எக . ) ( மூலத்திரிகோணத்தில் , இடைவருங் 
டையிடைகால்களும் " ( கந்தபு . தெய்வ எஉ . ) கோணத்திற்குரிய நட்சத்திரமாதலின் இப்பெ 

இடையியற் சொல் - உலகவழக்கினுஞ்செ யர்த்து . ல நீ - கோணம் . ) 
ய்யுள்வழக்கினுந் தன்பொருளைத் தெற்றென 
விளக்கும் இடைச்சொல் . வரலாறு மண்ணை , 

இடையெழுத்து - இடையினம் ; அது . வல் 
இதில் ஐ இடைச்சொல் . ( நன் . உஎக .) 

லோசை மெல்லோசை என்னு மிரண்டற்கும் 
இடையினம் . மூவினமான ஒற்றெழுத்துக் இடையிலுச்சரிக்கப்படுமெழுத்து . ( இலக்கண 
களுளோரினம் ; அவை; மிடற்றினின்று பிறக் 
கும் யரலவழள என்னும் ஆறெழுத்துக்கள் . 

இடையொடுகடைமடக்கு ஓரலங்காரம் . 
( உ - ம் . ) " இடையினம் யரலவழள வெனவா 

அஃது அடிகளினிடையுங் கடையும் மடங்கிவ 
றே ” ( நன் . எ O. ) 

ருவது . (தண்டி . கூஉ உரை . ) 

இடைவண்ணம் 
இடையினமோனை- மோனைத்தொடையி 

இசைவகை மூன்றனு 
னாருவகை அஃது இடையின வெழுத்திலொ ளொன்று ; அது . இடையெழுத்தேமிகுத்துவ 
ன்று அடியின் முதலெழுத்தாய்வர அவ்வடியிற் ருவது . (உ- ம்.)" எண்ணிய நூற்பெருவண்ணமி 
பின்னே இடையினத்தின் மற்றோரெழுத்துவ 

டைவண்ணம்வனப்பென்னும் - வண்ணவிசை 

வகையெல்லாம் ” ( பெரியபு . ஆனாய . உ அ .) 
ரத்தொடுப்பது . 
இடையின வெதுகை - இடையினவெழுத் 

இடைவழக்கு - வாதிபிரதிவாதிகளுக்கிடை 
திலொன்று ஓரடியில் இரண்டாமெழுத்தாய் யிலே வேறொருவன் தனதென்று வாதாடுதல் . 
ற்க , மற்றோரிடையெழுத்து மற்றோரடியில் இ 

இடைவழி-1 . இரண்டு தாநங்களுக் கிடையி 
ரண்டா மெழுத்தாய்வரத் தொடுக்கு மெதுகை . லேஇருக்கும் வழி . 2. நடுவழி . 
" எல்லாவிளக்கும்விளக்கல்லச் சான்றோர்க்குப் - 

இடைவள்ளல் - இரப்போர்க்குக் கொடுப்ப 
பொய்யாவிளக்கேவிளக்கு » என்பதிற் போல , 

வர் எழுவர் . ( உ - ம் .) " அக்குரன் , சந்திமான் , 
( யாப் . காரிகை , ஒழிபி . சு . ) 

அந்திமான் , சிசுபாலன் , வக்கிரன் , கன்னன் , 

சந்தன் ” ( சூ . நிகண் . உ : உங ) [ இடை - நடு. 
இடையீட்டெதுகை - இடையிட்டெதுகை. 

வண்மை - கொடை . அல் - ஒருபெயர்விகுதி .) 
இடையீடு-- 1 , இடையில் விடுதல் , ஒய்தல், 

இடைவிடல் - இடையிலே விலகவிடுதல் . 
(உ -ம் .) " ஒருவிடயத்தின்கண்ணும் விட்டுவிட் ( உ - ம் .) “ கைக்கயமூழி கொண்டேகனலடிப்பற் 
டறிவதன்றி இடையீடின்றி அறியமாட்டாது " றாவண்ணம்-இடைவிடாமற்றுழாவி ” ( தைல . 
(சி.சி. உ : கூச . சிவஞாந் .) 2. இடையிலுறுவது . 

தைலவ . கச . ) 
3. விக்கிநம் . ( உ - ம் .) " பகற்குறியிடையீடு ” ( அ 

இடைவிலக்கல் - இடையிலே வந்து தடுத் 
கப்பொ . களவிய . ங.க.) 4. வித்தியாசம் . 

தல் . ( உ - ம் . ) " நிருதரிடைவிலக்காவண்ணம் 
இடையுவா - பௌர்ணிமை. (உ - ம் .) " சரற் ( இராமா . கையடை . க . ) 
காலசந்திர - னிடையுவாவில் வந்தெழுந்தாலே 

டைவு- தோல்வி . 
போல ” ( நாலாயிரப். கருப்பூர. ங . ) 

டை வெட்டு-இடையிற் பெறுதல் . ( வழக் .) 
இடையூறின்மை ஈச்சுரன் எண் குணத் இடைவெட்டுப்பணம் 

மாறு முத்திரை 
தொன்று . அஃது : அந்தராயமின்மை , துக்கமி விழுந்தபண 

. 
ன்மை . ( சி . சி . பர . நிகண் . உ ) 

இடைவெட்டுப்போச்சு- நிந்தனை . 
இடையூறு -1 , ஊறுபாடு , விக்கிநம் . ( உடம் . ) இடைவெளி - இருபொருளுக்கு இடையே 
" இவன் மிசையிடையூறொன்றெய்துறுவதன் யிருக்கும் வெளி . 
முன்யாம் " ( பாரத . மணிமான் . எஉ . ) 2. தடை . 

இடோல்- ஒருபெரும்பறை . ( தெலுங்கு . ) 
( உ - ம் .) " இறுதியில்லவனைத்தொழற்கிடையூறி 
தென்றஞரெய்துவான் (திருவிளை . விடையில் . இடோலி - ஒருவகைச்சிவிகை . ( தெலுங்கு . ) 
க 0 . ) 

இண்டஞ்செடி - இண்டு ; அது : செவ்விண்டு, 
இடையூறுகிளத்தல் - ( அகப்பொருள்) தலை வெள்ளிண்டு என இருவகை. 


423 


ணர் . 


உச 


இணைக்கொடைப்பொருள் . 


றம் . 


இனாட்டு 


) . ) 6. 


6 


இண்டர் -1 , இடையர் . 2. சிநேகர் . 3. சுற் 7. மாமரம் , 8. பலசுடர் . ( உ - ம் .)) " இணரெரி 

தோய்வன்ன ” ( வள் . கூ 0 அ . ) 
இண்டிகன் - 1. சிறைச்சாலையின் வெளிப் 

இணரு - பூ . ( உ - ம் . ) " பிருங்காமலகதைலம் ” 
புறங்காப்போன் . ( பராசா . பக் . க o கூ . ) 2. சோ பார் . ( தைல .தைலவ . உ அ . ) உ - சாரியை . 
திடன் . 

1. ஓலைத்துண்டு . 2. மீன் செதிள் . 
இண்டு இண்டங்கொடி. ( பிங்கல.உ.அ.அஎ .) ( வழக்.) 
இண்டை - 1.ஈகைக்கொடி . (பிங்கல உ அ அஎ .) இனாப்பு - ஏய்ப்பு . ( வழக் .) 
2.தாமரை .( சூ . நிகண்.ஙரு அ .j3 . ஓர்வகை மாலை . இணாப்புதல் ஏய்த்தல் . 
( உ - ம் .) “ விழுத்தொண்டர் - குழுக்கடந்த விண் இணி -1 . எல்லை . 2. ஏணி . 3. கண்ணாறு . 
டைநிகர் சுமையடைமேல் " ( திருவிளை . மண் . இணுக்கு -1. இணுங்கப்பட்டது . 2. கிளை 
ககா . ) இது , சிரசின் மேல் வட்டவடிவாய்ச்சுருங் முதலியவற்றிடைச்சந்து . 3. குலையினெட்டு 
க இறுகக்கட்டிச்சாத்துமாலை .4. முல்லைக்கொடி . 4. கைப்பிடியளவினுக்ககப்பட்டது . 
இணக்கம் - 1. இசைவு , சம்மதம் , சேர்மா 

இணுக்குதல் - இணுங்குதல் . 
னம் . ( உ - ம் . ) " நல்லிணக்கமல்லதல்லற்படுத் 

இணுங்குதல் - இசித்தல் . ( உ - ம் . ) "இணுங் 
தும் ” ( கொன்றை வேந்தன் . ) 2. திருத்தம் . கினகாய் ” (சிந்தா . கேமசரி . சு அ . உரை .) 
( உ - ம் . ) " இதனையிணக்கமாச் செய் " ( வழக் .) இணை - 1.இச்சை. ( கக - ஆவதுநிகண் . கஙச . ) 

இணக்கு - 1. இணக்கம் . ( உ - ம் .) " இணக் 2. இசைவு . 3. இசையென்னேவலும் , தெரிநி 
குறுமென்னேழைமைதான் " ( தாயு . பரா . லை வினைப்பகுதியும் , வினைத் தொகையும் , 4 . 
உஎங . ) 2. இணக்கென்னேவலும் , தெரிநிலை இரண்டு. ( உ - ம் . ) “ இணையடிக்கீழ் ” ( பாரத . 
வினைப்பகுதியும் , 

பதினே . உசு கூ . )5. ஒப்பு . ( உ - ம் . ) " இணையா 
இணக்குதல் - உடன்படுத்தல் . 

ருமிலாவரசே " ( பாரத . பதினே . உசு 0 . 
இணக்கோலை- ஒருவிஷயத்தைக் குறித்து கூந்தல் . ( கக - ஆவது நிகண்டு . கஙச . ) 7. சோடு . 

த்தார் தம்முள் இணங்கி யெழுதிக்கொ ( உ - ம் .) " ஈரிணைமாடு ” 8. துணை . 9. நால்வகை 
ள்ளுகிறபத்திரம் . 

நரம்புகளுளொருவகை நரம்பு . அஃது : 
இணங்கல் -1. உடன்படல் . 2. பொருந்து ண்டு நரம்பு . ( உ - ம் .) " இணைகிளைபகைகட்பெ 
தல் . ( உ - ம் . ) " இணங்கிடாவிச்சாஞாநக்கிரியை ன்றிந்நான்கி- னிசைபுணர்குறிநிலையெய்தநோ 
கள் ” ( சி . சி , ச . எ . ) 

க்கி ” (சிலப் . வேனிற் . ஙங ) 
இணங்கலர் - பகைவர் . ( இணங்கு ; அல் ; இணைக்கயல்- 1. இரண்டுகயன்மீன்வடி 
அர் . ] 
இணங்கன் -1. நேகிதன் . (திருவால . தி தொன்று . இதனை அட்டமங்கலங்களுளொன் 

வாகப்பொன் முதலியவற்றாற் செய்யப்பட்டுள்ள 
ருவிளை .) 2. வெடியுப்பு . 
இணங்கார் பகைவர் . ( இணங்கு ; ஆ ; ஆர் . ) ன்றாகவும் கொள்ப . 2. கையிலுள்ள ஓரிரேகை. 

றாகவும் , அரசசிந்தம் இருபத்தொன்றனுளொ 
இணங்கி - தோழி . (உ - ம் .) " இணங்கிமார் ( உ - ம் . ) “ மதிமருண்டானிணைக்கயற்கையான் ” 
தமையேவினனில்லையால் ( சேதுபு . விது 

( பாரத . கீசகன்வதை . ங . )) 
ச்ச . கசு . ) 

இணங்கு -1. இணக்கம் . ( உ - ம் . ) " உள்ள இணைக்குறளாசிரியப்பா - ( யாப்பு ) அகவ 
ப்பெறாரிணங்கையொழிவேனோ " ( திருப்பு. பாவளொன்று , அஃது , ஈற்றடியும் முதலடி 
உஅ அ . ) 2. இணங்கென்னேவலும் , தெரிநிலை யுமளவொத்து , இடையடிகள் சீர்குறைந்து குற 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 3. பிசா ளடிசிந்தடியாகவருவது . ( காரிகை . செய்யுளிய 
சம் . 

அ . உரை . ) 
இணங்குதல் - இணங்கல் . பார் . 

இணைக்கை இரட்டைக்கை . ( உ - ம் . ) " இ 
இணர் --1 . கிச்சிலிமரம் . 2. குலை . ( உ - ம் . ) ணைந்துடன் வருவது இணைக்கையாகும் ” (சிலப் . 
" இணர்ப்பெண்ணை " ( பட்டினப்பாலை . கஅ . ) அரங்கே. கஅ. உரை ) 
3. தளிர் . ( உ - ம் . ) " ஒள்ளிணர்க்கணியின் கொம் இணைக்கொடைப்பொருள் - மணவாளனு 
பருலவி ” ( கந்தபு . வள்ளி . கஉ . ) 4. பூங்கொம்,மணவாட்டியுமாகிய இருவரும் , கலியாணமு 
த்து . ( உ - ம் . ) " இணரூழ்த்து நாறாமலரனையர் ” தலிய சுபகாரியங்களில் ஓரிடத்திலே கூடியிரு 
( வள் . சுரு .. ) 5. பூந்தாது . 6. பூமலர் . ( உ - ம் . ) க்கும் போது அவர்களுக்கு எவர்களாலேனுங் 
தேங்கமழ்மருதிணர்கடுப்ப ” (திருமுரு. ஙச . ) கொடுக்கப்படுவது . (மிரு. ச . ககூசு .) 


ர 


தம 


424 


| 


ணையணை . 


சஉ.ரு. 


இத்தால் , 


-- 


இணைக்கோணத்தடை மூக்கிரட்டையி 

ணையணைமேம்படத்திருந்து துயில்பெறாஅ ” ( சி 
லையெனப் பொருள்படு மொரு குறிப்பு மொழி . லப் . அந்திமா. சுஎ .) 
( உ - ம் . ) " இணைக்கோணத்தடைமுழுதுங்கொ 

இணையல் - இணைதல் . 
ள்ளட்டு ” ( இராசவைத் . சம .)( இணை - இரண்டு . 

இணையளபெடை - இணையளபெடைத்தொ 
கோணம் - மூக்கு . அடை - இலை . ) 
இணைத்த கோதை - இதழ்பறித்துக்கட்டின 

இணையளபெடைத்தொடை தொடை 
மாலை . ( உ - ம் .) " இணைத்த கோதையணைத்த கூந் நாற்பத்து மூன்று வகையுளொன்று , அஃது ஓ 
தல் ” (திருமுரு . 200.) 

ரடியின் முதலிரு 

சீரும் அளபெடையோடு இ 
இணைத்தல் -1 . இரண்டையொன்றாகச்சே 

ணைந்துவரத்தொடுப்பது . " தா அட்டா அமரை 
ர்த்தல் . 2. உவமித்தல் . 3. தொடுத்தல். 4. பொ மலருழக்கி ” என்பதிற்போல . ( யாப் . காரிகை . 
ருத்தல் . ( உ - ம் .) " இணைத்துநோக்கும் ” ( கை 

உறுப் . கசு . ) 
டத . காப்பு . ) 

இணையாவினைக்கை- ஒற்றைக்கை . ( உ - ம் .) 
இணைதல் - 1. இசைதல் . 2. சேர்தல் . 3 . 

" இணையாதியல்வதிணையாவினைக்கை ” (சிலப் . 
ஒத்தல் . 4. சையோகஞ்செய்தல் . ( உ - ம் .) " எயி 

அரங்கேற்று , கஅ .உரை ) 
ற்றியரிள முலையிணையவெண்ணுபு " ( தணிகை. 

இணையியைபு - இணையியைபுத்தொடை 
நாட்டு . ரு கூ .) 

ணையியைபுத் தொடை - தொடை நாற்ப 
இணைப்படம் - இரண்டு புறமுமொத்தப்படம் . த்து மூன்றுவகையுளொன்று ; அஃது : ஓரடியி 
( உ - ம் . ) " மன்னாகவிணைப்படமுந்தேர்த்தட்டும் " 

னீற்றுச்சீரிரண்டும் இயைபாக விணைந்து வரத் 
சிந்தா. நாமக . கசசு . ) 

தொடுப்பது . " மொய்த்துடன்றவழுமுகிலே 
இணைப்பு -1 . இசைப்பு . 2. சேர்ப்பு . பொழிலே ” என்பதிற்போல . (யாப் . காரிகை. 
இணைமணிமாலை - தொண்ணூற்றாறு பிர 

உறுப். கசு . உரை . ) ( " இறுதியொன்றலேயி 
பந்தங்களுளொன்று ; அஃது: வெண்பாவும் , யைபு " என்பவாகலின் இயைபுக்கு அடியினிறு 
அகவலும் , வெண்பாவும் , கலித்துறையுமாக இ 

தியே முதலாகக்கொள்ளப்படும் . ) 
ரண்டிரண்டாக விணைத்து வெண்பாவகவ லி 

இணையிலின்பம் - அநந்தசுகம் . ( சிந்தா . ) 
ணைமணிமாலை யெனவும் , வெண்பாக் கலித்து 

இணையீரோதி - கடையொத்த நெய்ப்பினை 
றையிணைமணிமாலையெனவும் நூறு நூறு அந் யுடைய கூந்தல் ” (திருமுரு. 20. உரை .) 
தாதித்தொடையாக வரப்பாடப்படுவது . (உ - ம் .) 

இணையெதுகை இணையெதுகைத்தொ 
" வெண்பாவகவல் வெண்பாக்கலித்துறை பண் 
பானீரைம்பஃதந்தாதி - யியலின் வகுப்ப திணை 

இணையெதுகைத்தொடை தொடை நா 
மணிமாலை ” ( இலக்கணவி . அகஅ .) 

ற்பத்து மூன்று வகையுளொன்று , அஃது : ஓர 
இணைழரண் - இணைமுரண்டொடை . 

டியின் முதலிருசீர்க்கண்ணும் எதுகை இயைக் 
இணைழரண்டொடை தொடைநாற்பத்து துவரத்தொடுப்பது . " பொன்னினன்ன பொறி 
மூன்றுவகையுளொன்று ; அஃது : ஓரடியின் முத 

ங்கேந்தி ” என்பதிற் போல . ( யாப் . காரி 
லிருசீரும் முரணாக இணைந்துவரத்தொடுப்பது . 

கை . உறுப் . கசு . உரை . ) 
" சீறடிப்பேரகலல்குலொல்குபு ” என்பதிற்போ இணையெழத்து - போலியெழுத்து . ( இணை 
ல . ( யா . காரிகை . உறுப் . கசு . உரை . ) 

ஒப்பு . ) 
கணமோனை - இணைமோனைத்தொடை , இணைவிழைச்சு இருவர்காமத்தாலாய்பு 
பார் , 

ணர்ச்சி . ( உ - ம் .) " அரிவையரோடு தேவ- ரிணை 
இணைமோனைத்தொடை தாடை நாற் விழைச்சியற்கைகூடாதிரங்கினர் ) ( கந்தபு . 
பத்து முன்று வகையு ளொன்று ; அஃது ; ஓர மேரு . கக .) 
டியின் முதலிருசீர்க்கண்ணும் மோனையியைந்து இணைவு - 1.ஒன்றிப்பு. 2.கலப்பு . 3. புணர்ச்சி . 
வரத்தொடுப்பது . " அணிமலரசோகின்றளிர்ந இத்தலை - இக்காலம் . (சிந்தா . ) 
லங்கவற்றி " என்பதிற் போல . ( யாப் . காரிகை இத்தனை -1. இவ்வளவு . 2. சிறிது . ( உ - ம் . ) 
உறுப் , கசு . உரை .) 

" உனைத்தனையே யொக்கவித்தனை நாளிலுயர்த் 
இணையசை - நிரையசை. ( இருகுறிலுங்கு துகையே ” (திருநூற் . அரு. ) 
றில் நெடிலுமாக இவ்விரண்டு எழுத்துக்களால் 

இத்தால் இதனாலென்னும் பொருள்பட 
வருமசையென்றபடி .] 

இது என்னுஞ்சுட்டுப்பெயர் உருபேற்று விகா 
இணையணை இருவர்போக நுகர்தற்கானச ரப்பட்டுவந்தமொழி . ( உ - ம் . ) “ வந்து தொடரு 
யநம் . ( உ - ம் .) " அன்னத்தூவியிற் செறித்த- வி மித்தால் ” ( தாயு , ஆகார . கரு . ) 

| 
425 


டை . 


- 


இதமித்தல் , 


சஉசா 


இதரர். 


மறை . ) 


இத்தி- ஒரு துவர்மரம் . இதனைக்கல்லாலெ தல் . ( உ - ம் . ) “ இதமித்தல்பாசத்தினின்றி ” (சிவ 
ன்பர் . (உ - ம் .) “இத்திதன்னின்கீழிருமூவர்க் - ஞாந்போ . சிவஞா. க 0 : சு . வெண்பா.) [ இது 
கத்திக்கருளியவரசேபோற்றி ” (திருவாச . போ பெயரடியாற்பிறந்தவினைப்பெயர் .) 
ற்றித் . கசு உ ) 2. இச்சிமரம் . 

இதமியம் -1, இதப்படுத்தல் . 2. இனிமை . 
இத்திநடையம்- நத்தை . 

3. திருத்தி . 
இத்தியாதி- இது முதலானவை . ( உ - ம் . } இதயகமலம் -- சிவனைப்பூசித்தற்குக் கற்பிக் 
““ மோகியென்றும் , மகானென்றும் இத்தியாதி கப்படும் அந்தர்த்தாநமாகிய ஆசநம் . இதற்குமே 
நாமங்களுண்டு . (சி.சி.க ; ருஎ . சிவாக் .) லே சத்திமூர்த்தியும் , சிவன்மூர்த்திமானுமாவர் . 

இத்து- 1. காவட்டம்புல் . 2. தன்பொருட் | இது ; பிருதிவிதத்துவமுதல் சத்திதத்துவமீறா 
டன்றியாதாமொருகாரியத்தின் பொருட்டு உச் கிய முப்பத்தைந்தனையும் , கிழங்கு முதற் பீச 
சரிக்கப்படுகிற எழுத்து , ( சப்தசங்கிரகம் .) மீறாகிய அவயவங்களாக வுடையதாயிருக்கும் . 

இத்துணை- 1. இதுகாலம் வரையும் .(உ - ம்.) (சி . சி . க : க . சிவஞாந .) இது , வாழைப்பூப்போ 
“ தண்டம் வல்லையிற் புரிந்திலனித்துணை தாழ் ல அதோமுகமாய் நாலங்குலந் தாழ்ந்திருக்கும் , 
த்தான் ” ( கந்தபு . அவைபுகு. க.எ. ) 2. இவ்வ ( மறைஞாந . ) ( உயக 3 @ ) 
ளவு . ( உ - ம் .) " அத்தகுதேவராலையநங்களுக் - கித் 

இதயத்தர்ச்சித்தல் - இதயகமலத்திலே எட் 
துணையலக்கண்வந்தெய்திற்று ” ( கந்தபு . சூரன 

டங்குல வுயரமுடைய சிவலிங்கமாகக்கற்பித்து 
மை . க அ . ) 

அஞ்செழுத்தாற் பூசைசெய்தல் . ( சி . சி . க : அ . 
இத்துரா - காவட்டம்புல் . 

மறை . ) 
இத்துரு --ஈயமணல் . 

இதயபதுமம் - இதயகமலம் . (சி . சி . க : க . 
இத்துவரம் - எருது . 

மறை ) ( wwயவர் ) 
இத்துவரன்- நீசன் , எளியவன் .( உகா ) 

இதயம் -1. இருதயம் , 2. பதினொருமந்தி 
இத்துவரி - வியபிசாரப்பெண் . உகூரீ 

) ரங்களுளொன்று . ( சி . சி . அ : எ . 
இத்தை -1 . இதனை ; ( உ -ம் . ) “ இத்தை - யா ( உய . ) 
யுமறிவுடையனாய் ” ( சி . சி . கக : க .) ( இது என் 

இதாகர்மம் - அந்நியமாயிருக்கிற கன்மம் , 
னுஞ்சுட்டுப்பெயர் ஒற்றிரட்டித்துருபேற்றது .) 

(உ - ம் .) " இதனாற்கன் மசாமியம் வந்தாலும் இத 
2. ஒரு முன்னிலையசைச்சொல் . (உ - ம் . )" நீயொ 
ன்று பாடித்தை ” ( நன் . இடை . உக , உரை .) ( பௌட் . சு : உசு . உரை.) 

ரகர்மபரிபாகமாகாததால் அநுக்கிரகங்கூடாது ” 
இத்மா - விக்கல் . (சீவரட் . கஅச .) 
இதசத்துரு - புறத்தின் நட்புள்ளவன் போல் 

இதரபதார்த்தம் - வேறுவஸ்து . ( உதா 
நடித்து அகத்தில் விரோதியா யிருக்கிறவன் . உஷாய- . ) 
( உ - ம் .) " மடமையிதசத்துருவாகவந்து - சிந்தை இதரபதார்த்தா நவச்சிந்தவான்மா - வேறு 
குடிகொள்ளுதே " ( தாயு . பரிபூ . ரு . ) 

பதார்த்தங்களின் எல்லைக்குளடங்காதவான்மா . 
இதன் - இதணம் ,( உ -ம். ) " நெட்டிதனே ( உதாவாயா நவஜிஹசூதா: உக 
றுமிப்புனத்தினள் ” ( கல்லா . ரு ங .) 

ரவாய_ - வேறுபதார்த்தம் . கது - ஓர் எதிர் 
இதணம் - அட்டாலை , காவற்பரண் , பரண் . 
(உ - ம் ) " குறவர்கைத்தொழிலா- லிட்டவிதணத் மறை . கவஜிளு - எல்லைக்குளடங்கியது . சூ 
திருந்தெம்பெருமாட்டி ” ( கந்தபு. வள்ளி . ருஉ .) தா- சீவன் . ) 

இதம் - 1. அன்பு . (உ - ம் . ) " இரவிதநந்தும் இதரம் -1 . அழிவு . 2. ஈநம் . 3. ஒருமரு 
பரவையை ” (மரு- தி . எசு .) 2.இது எனப்பொந்து, 4. கீழ்மை . 5. தீங்கு , பகை . ( உ - ம் . )) “இ 
ருள்படவரும் ஒருவடமொழித்திரிவு . ( பௌட் . தரங்கடந்தானுதிட்டிரனென்று ” (பாரத . துரு 
ச : அஉ .) 3. இன்பம் . ( உ - ம் .) " இதந்தருமடந் வாச . கஉ . ) 6. நீசம் . 7. பாதரசம் . 8 , மற்றொ 
தையொடியைந்து ” ( திருவாதவூ . பாயிர. உ . ) ன்று . 9. வித்தியாசம் . 
4. இனிய சொல் . 5. உயிர்க்குறுதியென வேதா 
கமங்களின் விதித்தவற்றைச் செய்தல் ,நன்மை . 

இதரயோகவிவச்சேதம்-- பிரிநிலை . ( உ 
(சி.சி.உ : கசு. சிவாக் . ) 6.உரிமை. 7. ஏற்றதன் காயொ மவ , வ ; வவஜ 
மை , 8. சொல் . [ 1 , 3 , 4, 5 , 6, 7. ஹித . 2 . 

பிரிவு .) 

இதார்- 1. அந்நியர் . ( உ - ம் :) “ இதரர்க்கு 
உ .0. ) 

மாதர்க்காகா ” (விருத்தா . சிவபூசா . ஙசு . ) 2. கீழ் 
இதமித்தல் -- இதஞ்செய்தல் , பற்றுச்செய் மக்கள் . 


426 


ரேதராத்தியாசம். 


சஉஎ 


இதிகாசம் . 


இதரவிதரம் - 1. அந்நியோந்நியம் , ஒன்று இதல்- 1. கவுதாரி . ( தைல . பாயிர , ருஎ .) 
க்கொன்று . ( உ - ம் .) " பொருவு போரிவைபோ 2. காடை . 
ற்பிறவின்மையா - லிருவர்போர்க்குமிதரவிதர இதலை - கொப்பூழ். ( சூ . நிகண் , உ , அக . ) 
மே - மருவுநேருவமாநம் ” ( சேதுபு. இராமதீர் . இதவு- இதம் . 
ஙகா . ) 2. இதரேதரவுவமை . 

இதழ் -1. இலை . 2. உதடு , வாயிதழ் . ( உ - ம் .) 
இதராத்தியாசம் 

அத்தியாசம் நான்கனு " மீகீழிதழுறப்பம்மப்பிறக்கும் " ( நன் . எழு 
ளொன்று . (உ - ம் . ) " அத்தியாசசதுட்டயம் ” பார் . த் , உசு . ) 3. கண்ணிமை. " நீரொடு நிறைந்த 
(உதாராவ .) 

வீரிதழ் மழைக்கண் " (புறநா . கசுச . ) 4. கதவு 
இதரேதரக்கிரியை தடுமாறுதொழில் நிலை . 5. பனையேடு. 

நிலை . 5. பனையேடு . ( சூ . நிகண் . கக : தகர.க.) 6 . 
( உ - ம் .) " புலிகொல்யானை ” இது , புலியைக்கொ பாயினிதழ். 7. பாளை . 8. பூவிதழ் .(உ - ம் .) " பொ 
ன்றயானையெனவும் , புலியானது கொன்றயா 

ன்னிதழ்ச்சண்பகத்தின் ( நைட அன்னத்தை 
னையெனவும் , புலிகருமமாகியுங்கருத்தாவாகியு 

க்கண் . ஙஉ .) 2. வகிர்ந்தவோலை . 
ம் , யானை கருத்தாவாகியுங்கருமமாகியும்வரநிற் 

இதழ்விள்ளல் -1. பேசல் . 2. மலர்தல் , 3 . 
பது . (பி . வி . கரு . உரை.) ( உதரெதா 

வாய்திறத்தல் . 

இதழி -1 . கொன்றைப்பூவாற் றொடுக்கப்ப 
தியா: உகா - மற்றொன்று . ) 

ட்டமாலை . ( உ - ம் .) " இதழித்தாழ்சடையான் ” 
இதரேதாத்தொகை- உம்மைத்தொகையி ( சி . சி . காப்பு .) 2. கொன்றைமரம் . ( உ - ம் . ) 
லொருவகை . அது , தனித்துச் செய்யலாகாத " நறையிதழியந்தொடையே ” ( பாரத . கங . 
ஒரு செயலை ஒருங்கியைந்து செய்பவர்களை அல் போர் . ருஉ . ) 3. சரக்கொன்றை . ( தைல . தை 
லது செய்பவைகளைக்கருதிவரும் பெயர்களின் லவ . உ .) 
கூட்டம் . " கபிலபரணர்தங்களிலே வாதுசெய் 

இதன் - பாதரசம் . 
தார்கள் ” ( வீரசோ . தொகைப்பட . சு .) 

இதன் -- நன்மையுள்ளவன் . 
இதரேதரம் -- இதரவிதரம் . 

இதா -1. இந்த எனப்பொருள்படுமொருதி 
இதரேதரயோகத்துவந்துவன் உயர்தி சைச்சொல் . ( உ - ம் . ) " மாலை வெள்ளருவிசூடி 
ணைப்பன்மையீறாகவந்த உம்மைத்தொகை . " சே மற்றிதாதோன்றுகின்ற சோலைசூழ்வரையின் ” 
ரசோழபாண்டியர் ” என்பதிற்போல ( பி . வி . (சிந்தா. பதுமை. சுஎ. ) 2. இப்பொழுதெனப் 
சமாச . உசு . உரை . ) (ஐதரெதாயொம் - பொருள் படுமொருவடமொழியவ்வியயம் . 
ஒன்றோடொன்று கூடுங்கூட்டம் , 22 -உம் இதாகிதம் -- நன்மைதீமை . ( உ - ம் .) " இதா 
மைத்தொகை . ) 

கிதம் பகையுறவுவிட்டு ” ( சேதுபு. விதூம . ஙஉ .) 

இதார்த்தம் -- 1 , இனிய அர்த்தம் . 2. உண் 
இதரேதரயோகம்- இதரேதரயோகத்துவ மை . இப்பொருளில் வரும்போது எதார்த்தமெ 
ந்தன் -(பி . வி . சமாச . உங . உரை 

உரை.) 

ன்பது இதார்த்தம் என வந்தது என்பர் . 
இதரேதாவுவமை-- உவமையலங்காரத்தி இதி -- 1. அந்தாட்சிப்படுத்தல் , நிதரிசாம் .. 
னோரினம் ; அது : பொருளொருகாலுவமையா 2. உறுதி , தீர்மாநம்பண்ணுதல் . 3. காரணம் . 
கவும் , உவமையொருகாற்பொருளாகவும் ஒரு 4. பிசாசம் . ( வீரமாமுங் . ) 5. பிரகாசம் . 6. மு 
தொடர்ச்சிக்கண்ணேவருவது . களிக்குங்கயல் / டிவு . ( உதி- என்பது , என்று , இப்படி யென் 
போலுதுங்கண்ணுங்கண்போற் - களிக்குக்கய னும் பொருட்களையுந்தரும் . ) 
லும் " என்பது போல . ( தண்டி . ங o . ) ( உத் 

இதிக - பரம்பரையுபதேசம் .( உதிஹ: உதி 
ரெதாஉவா. ) 

இப்படி , ஹ - செய்தி . ) 
இதரேதராச்சிரயம் - அந்நியோந்நியாசிரய 
மென்னுந்தோஷம் . ( உ - ம் .) “ சரீராந்தரம் கன் 

இதிகாசப்பிரியர்-1. நைமிசாரணியர் . 2 . 
மாந்தரம் ; கன்மாந்தரஞ்சரீராந்தரத்துக்குக்கார வேதவியாசர் . ( உதிஹாவவிய . ) 
ணமாதலால் இதரேதராசிரயதோஷமுமில்லை " 
( சி . சி . உ . க . ஞாநப் .) ( உகராதராயனொரு பாகம் . 2. இதிகாசமும் புராணமும் , 

இதிகாசபுராணம் -1. அதர்வணவேதத்தி 

, 
ய : உகா - அங்கியம் . சூய-இடம் .) திஹாவலுராண . ) 

இதரேதராத்தியாசம்- அத்தியாசநான்கனு இதிகாசம்- 1. அறிவு . ( உ - ம் . ) " இதிகாச 
ளொன்று . ( உ - ம் .) “ அத்தியாசசதுஷ்டயம் " மிதுசாலவிறும்பூதாம் ” ( வேதார, பிரவர . உ .) 

2. ஐதிகப்பிரமாணம் . ( இது, பௌராணிகம் 


பார். 


427 


இந்தா . 


சஅ 


ந்திரசாபம் . 


தம் .) 3. தருமார்த்தகாமமோக்ஷபயனைக்கொடு என்னும் தெலுங்கு நிலத்திருந்து வந்த திசை 
க்கும் பூர்வ கதை . அவை , பாரத முதலியன . மொழி நோக்கி அஃதொப்பத்தமிழ் நிலத்து வழ 
( உ - ம் ) " வேதம் வேதாந்தம் விளங்கிதிகாசமேதகு ங்குவதென்றுங்கூறுவாருமுளர் . ) 
புராணம் ” ( சேதுபு.சடாதீர் . கங . ) 4.மேற்கோள் . 

இந்தி -1 . இலக்குமி . 2. பூனை . ( 1 , ஜனி. ) 
( உதிஹாவ .) 

இந்திகை 1. அபரநாதத்திற்கலைகளைந்தி 
தீர்த்தல் -- 1 . அதட்டல் . 2. சொல்லுதல் . லொன்று . (சதாசிவ . கக .) 2. சாந்தியாதீதகலை 
இது - 1.இஃது எனப்பொருள்படும் ஓரஃறி யிலேசிவதத்துவத்திலிருக்கும் பத்துப் புவநங்க 
ணையொருமைச்சுட்டுப்பெயர் . ( உ - ம் . ) " இது ளொன்று . ( சி - லி . கிரி . உக . உரை .) 
வலாலதனுக்கியம்பலாமுவமைமற்றியாதோ ( இ இந்திகோபம்-- ஈயம் , 
ராமா . நகர . கூ . ) 

இந்திடம் -- இவ்விடம் . ( உ - ம் .) “ பொய்குன் 
இதை - 1. கலப்பை . 2. காராமணி . ( உ -ம் .) றவேதியரோதிடமுந்திடமிந்திடமும் ” (திருக் 
(பிங்கல . உகசு 0.) 3. புதுக்கொல்லை . ( உ - ம் .) கோ . உஉ ங . ) [ இந்தவிடம் என்பது இந்திட 
" ஓதிதை " ( காஞ்சி . சுரகரீ . கக் . ) 4. மரக்கல மென்றாயிற்று . ) 
ப்பாய் . (உ - ம் . ) " மாலிதைமணிபல்லவத்திடை இந்தியக்கலிதம் - சுக்கிலக்கழிவு. ( உ - ம் . ) 
வீழ்த்து , ( மணிமே. கச : அக . ) 

இயலுறுபிரமசாரியென்றுரைப்போனிந்தியக் 
இதைப்புனம் - புதுக்கொல்லை . ( சூ . நிகண் . கலிதஞ் செய்வானேல் " ( சூத . ஞாந் . எ : 20.) 
ரு : சுக .) 

இந்தியம் - இந்திரியம் , ( உ - ம் . ) “ உணர்விங் 
இதோத்தீ - நற்புத்தி ( கொக: உதி - தியங்களும் " (சி.சி. பா . உலோகா . ம . க .)( இ 

ந்திரியம் , என்பதிலே “ ரி ” தொக்கது . ) 
கூறல் .) 

இதோளி - இவ்விடம் . ( தொல்.எழுத்.கருக . இந்திரகணம் -- கவிநாயகனுக்குப்பொருத்த 
நச்சி ) 

முறச்செய்யு நூலின் முதற்செய்யுளின் முதற் 
இந்த - அண்மைச்சுட்டுப்பொருளிலே பெசீர்வரும் வகைகளுளொன்று . அது , தேமாங்கா 
யர்ச்சொற்கு முன்னே வருமோரிடைச்சொல் . ய்வாய்பாடாக மூன்று நேரசைவரப் பாடுவது . 
( உ - ம் . ) “ இந்தவெற்பினை ”(கந்தபு . வள் . உஉச .) ( உ - ம் .) “ இந்திரகணமேபெருக்கஞ்செய்யும் 
இதனை மரூஉ என்பர் . ( நன் . பெயரி.க.உரை. (இலக்கணவிள . அ 00 . உரை . ) ( உஐ, மண ) 

இந்தநம் -1. காடு . 2. சுவாலை . 3. நறும்பு இந்திரகம்- சபாமண்டபம் . ( உ.க 
கை , 4. மேல். 5. விறகு , (உ -ம்.) " ஏற்றியாது உ -- மேலான . --ஒருவிகுதி .) 

. 
டிண . கசசு . ) ( உலக . ) 

இந்திரகாளியம்- யாமளேந்திரரென்னும் 
இந்தம் - 1.புளியமரம் . 2. விறகு . ( உ . ) நூல் . ( சிலப் .) 

ஆசிரியராற்செய்யப்பட்ட ஓர் இசைத்தமிழ் 
இந்தம்வரம்- நீலோற்பலம் . ( உ நவாப் .) 

இந்திரகீலம் -1. இந்திரன் கொடி . 2. மந்த 
இந்தரி - இராகு , ( உ -சந்திரன் , ஹாரி : ரமலை , ( உஜ , கீ . ) 
பகை . ) 
இந்தளம் - 1. ஒரு பண் . (உ - ம் .) " மொழி 

இந்திரகோடணை இந்திரவிழா. ( உ - ம் .) 
விந்தள முதலில் ” ( பெரியபு . தடுத்தாட் . எரு . ) மணிமே . துயிலெழு . கஎ .) 

" இந்திரகோடணையிந்நகர்க்காண - வந்தேன் 3 
2. தூபமுட்டி . ( சூ . நிகண் . எ ; ஈச .) 
இந்தனோடை - உத்தரியம் , 

இந்திரகோபம் - தம்பலப்பூச்சி , ( உ - ம் . ) 
இந்தா - 1. இங்கேவந்துவாங்கு . ( உ-ம்.) ழ்க்கை . க.) ( உஉ கொவ : உ --இந்திர 

" இந்திரகோபநிறத்த ” (கூர்மபு . வானவர் வா 
" இந்தாவிஃதோரிளங்குழவியென்றெடுத்துச் - 
சிந்தாகுலந்தீரத்தேவிகையிலீந்தனனே ( கந்னைத்தெய்வமாகவுடையகார் . மொவ் 
தபு . 

வள் . ஙரு .) ( இங்கே என்பதில் இகரமும் , காப்பு . கார்காலத்துண்டாவதென்பது பொருள் . 
வந்து என்பதில் நகரதகரவொற்றுக்களும் , வா உ - மேலான . மொ.பிரபை வ - விருத்தி 
என்பதில் ஆகாரஉயிருநிற்க , மற்றைய எழுத் செய்தல் .) 
துக்கள் சிதைந்து மரீஇயது போலும் . ) 2. இங் 
கேவா . ( இந்தா என்பது இங்கு என்னும் இ 

இந்திரசந்தி - இந்திராணி . (உ.தி ) 
டைச்சொற்பொருடரு மொருமொழி யென்று இந்திரசாபம் - 1. இந்திரனுடையவில் . 
ம் ,அஃது அங்கு என்னும் பொருடரும் அந்தா 2. வானவில் . ( உ - ம் .) " தாலந்தனில்வந்ததொ 


பாது 


428 


ந்திரதநுப்புடம் . 


சகே 


இந்திரபுரி . 


E 


ஹாண 


ரிந்திரசாபமென்ன ” ( அரிச்.நாட்டு.க0 .) ஐ டலவிராசியிற்களைந்துநின்றநிலை . ( விதாந . கு 
வாவ .) இவ்வானவில்லின் றோற்றத்தைத்தே ணாகுண . நிச .) ( 2 ஐ ; ய ந m 

- ; ] 
வர்களின் றோற்றத்திற்குவமைகூறப்படும் . ( ம இந்திரதிசை - கிழக்கு . (உ.சிபா .) 
ணிமே .) 

இந்திரநகரி - தணிகைநகரம் . (உ - ம் .)" இந்தி 
இந்திரசாரதி - இந்திரனுடைய தேர்ப்பா ) ரற்கு - வரமளித்திடலாலிந்திரநகரி ” ( தணி 
கன் . (இவன் பெயர் மாதலி . ) ( உ.ஐ.வாராயி : | கை . புராணவர . சு 0 . ) ( உ , நமஸ்ரீ . ) 
உ ; வலாரயி - தேர்ப்பாகன் . ) 

இந்திரநீலசைலம் - இந்திரநீலமலை .(உ - ம் .) 
இந்திரசாலம் --- 1. அறுபத்துநான்குகலை 

"" இந்திரநீலசயிலத்தின் " ( பாரத . புட்ப . எ . 

. ) 
ஞாநங்களுளொன்று ; அஃது , அற்புதங்களைக் ( உற , நீடீெெ ure . ] 
காட்டுகிறேனென்று செய்யுங் கண்கட்டிவித் இந்திரநீல நிதலதலம் - பத்மவொளிபாதா 
தையைக்கூறு நூல் . 2. ஏய்ப்பு . 3. கண்கட்டிவி 

ளத்துக்கும் , அதற்குமேல் இடைவெளிக்கும் மே 
த்தை ; அஃது ,இல்லாததொன்றையுள்ளதுபோ லாகவிருக்கிற ஒரு பாதாளம் . (சிவதரு கோபுர 
ற்காட்டும் வித்தை . ( உ - ம் . ) " அதிலாசையொ 

உஅ . உரை .) 
ழிந்தாரிந்திரசாலமெனா” ( பாரத . நச்சு . ககூ .) 

இந்திரநீலம் - நீலரத்திநம் . ( உ - ம் . ) "இந்தி 
[ உ ஐ ஜா : உ 

நேந்திரியம் . ஜாம் - ரநீலத்தாலொரு- திறலரியணையினைச் சிறப்பிற் 
விலை . ) 

செய்தனன் ” ( கந்தபு . வரைபுனை . உ 0 . ) ( உஉ 
இந்திரசாலி - 1. அழிஞ்சில் . 2. இந்திர ce ; உ- மேலான . நீ 20 - பாவின் நடு 
சாலவித்தைக்காரன் . 

விலிட்டால் பால் முழுதும் அந்த நீலமயமாய்த் 
இந்திரசாலிகன் 

இந்திரசாலவித்தைக்கா தோற்றுமென்பது . ) 
ரன் . ( உ ஐஜாலிகம் ) 

இந்திரப்பிரகரணம் 1. இடியேறு . 2 . 
இந்திரசாவருணி பதினான்காவது மது . ததீசியின் முதுகெலும்பினாலாய வச்சிராயுதம் . 

[ 

உவவ 
(உரவலாவணி- . ) 

ஹெரண - மேலாக 

வ 

க்கொள்ளப்பட்டது , அடித்தல் , ஆயுதம் .) 
இந்திரசித்து - 1. இராவணனுடைய மூத் 

இந்திரப்பிரத்தம் - பஞ்சபாண்டவர்கள் வா 
தமகனாகிய ஓரரக்கன் . 2. கருடன் . 3. கிருட்டி சஞ்செய்திருந்த ஒரு நகரம் . ( அது பழைய டில் 
ணன் . ( உஐ.ஜி தி . ] 

லிநகரம் .) ( உ - வ . ) 
இந்திரசிற்பம் -சிற்பளலினொன்று . ( ஐ ஐ இந்திரப்பிரியம்- பொதியமலையிலுண்டான 

மஞ்சணிறமுள்ள சந்தரம் . ( உஐவிரய . ) 
இந்திரசுகந்தம் - நன்னாரி . 

இந்திரபதம் - இந்திரனுடையவுலகம் ( உரு 
ந்திரசுாசம் -- நொச்சில் ,. 

வடி . ) 
இந்திரசேநன்-- 1. அருச்சுதன்பேரனாகிய இந்திரபம் - வெட்பாலை . ( இது கார்காலத் 
பரீக்ஷித்து ராசாவின் பிள்ளைகளறுவரில் நான் திற்செழிப்படைவது .) 
( . அத் 

இந்திரபாஷாணம் வைப்புப் பாஷாண 

( வபாஷாண 
ந 8 : இந்திரன் சேநைபோன்ற சேனைகளையு 

இந்திரபட்டம் வெந்தோன்றி . 
டையவனென்றபடி . ) 
இந்திரஞாலம் 1. இந்திரசாலவித்தை . 

இந்திரபுஷ்பிகை --- வெந்தோன்றிப்பூண்டு, 
( உ - ம்.) “ இந்திரஞாலவிடர்ப்பிறவித்துயரேகு (உவஷிகா .) 
வதாகாதே (திருவாச . திருப்படை , ங .) 2.சூர 

இந்திரபுட்பை 

வெந்தோன்றிப் பூண்டு . 
பன்மன்வரத்தாற் பெற்றுக்கொண்ட ஒரு தேர் . 
( உ -ம்.) “ அவ்வண்டப்பரப்பனைத்துமேகும்வண் ( உஷா . ) 

இந்திரபுரி - அமராவதி . ( உ - ம் . ) “ இந்திரபு 
ணந்- திண்டிறல் 

பெற்றிடுகின்ற விந்திரஞாலம 
தென்னுந்தேருகல்கி ” (கந்தபு.வரம்பெறு.உக.) ரியுமிந்திரப்பிரத்தமுமிரண்டும் ”( பாரத். இந்திர 
இந்திரத்துப்புடம் பரிவேடபுடத்தைமண் பிரத்த , உச . ) ( உருவ .) 


லி ) 


429 


இந்திரவாருணி . 


சச O 


இந்திரா நுசன் . 


15 


த்திடுக : 


இந்திரபுரோகிதன் - தேவகுருவாகிய வியா இந்திரனுக்கும் வருணனுக்கும் இட்டமாக பூ 
ழன் . ( உ - ம் .) " இந்திரபுரோகிதனியம்புமொரு ண்டு என்றபடி .) 
நூலின் ” (சி . சி . பா . உலோகாயத . க . ) ( உரு இந்திரவாருணிகை- பேய்க்கொம்மட்டிப் 
வ - ரொஹித .) 

பூண்டு . ( உ.வாணிகா . )) 
இந்திரம் -- 1 . இரா. 2. கடப்பமரம் . 3. சம் 

இந்திரவிகூட்டம் அமாவாசியென்னுந் 
புத்தீவின் நவகண்டங்களுளொன்று . 4. சிற்ப திதி . ( சூ . நிகண் . க : அக . ) [ ; ரவி - 
நூன் முப்பத்திரண்டினொன்று . 5. ஞாநேந்தி 

சந்திரனுஞ்சூரியனுங்கூடியிருக்குங்காலம் . ) 
ரியம் . 6. தேகத்தினுள் வசிக்குஞ்சித்து . 7. பா 

இந்திரவியாகாணம் இந்திரன் செய்த 
ரதகண்டத்திலுள்ள எட்டுத்தீவுகளுளொன்று . 

ஸம்ஸ்கிருதபாஷையினிலக்கணம் . ( ஐஐவா 
( உ - ம் . ) " இந்திரமே சேருகமே தாமிரமே யெ 
ழிற்கபத்தி - சந்துமலி நாகமதே சவுமியமேகா காண . ) 
ந்திருவ - மந்தமலிவாருணமே யென வெட்டுமதி இந்திரன்- 1. அரசன் . ( உ - ம் .) “ இந்திர 
( சிவதரு. கஉ :சசு . ) 8. மாயம் . 9 . 

னிருக்கை " ( இராமா . கோலங்.க . ) 2. கடவுள் . 
மேன்மை , உசிதம் . ( உ - ம் . ) " இந்திரத்திருமா 3. கேட்டைநாள் . (உ - ம் . ) “ இரவிதன்வாரத்து 
முடியேந்தியே " ( கந்தபு . பட்டா . சு . ) 10. மே ப்புட்பனையிந்திரனிந்து முறம் " ( விதாந . குணா 
லான அதிகாரம் . 11. வண்டு . ( ஒரு ) குண , க . ) 4. சுவர்க்கலோகத்தரசனுங்கீழ்த்தி 

இந்திரமகம் - 1. கார்காலத்திலே தேவேந் சைப்பாலகனுமாகிய ஒரு தேவன் . (உ - ம்.)" இந் 
திரனது மகிழ்ச்சியின் பொருட்டுச்செய்யப்படுந் திரை ” பார் . 5. தலைவன் . ( உ - ம் . ) “ உயர்வான 
திருவிழா. ( உருஹ. ) 2. தேவேந்திரனு வரிலிந்திரனி” ( கூர்மபு . திருக்கல் , கஉ . ) 6 . 

மிருகசீரிடநாள் . 7. மேலான அதிகாரமுடை 
டைய மகிழ்ச்சியின் பொருட்டுக் கார்காலத்திலே 

யோன் . ( உ- ம் ) இந்திரராகிப்பார் மேலின்பமு 
செய்யப்படும் ஒருயாகம் . உருவம் .) ற்றினிதுமேவி ” ( கந்தபு . கடவுள் . ச . ) ( உஜ , ) 
இந்திரமாமுநி- ( சைநம் ) தீர்த்தகரிலொருவர் . 

இந்திரன்மைந்தன் -- 1 . அருச்சுநன் . 2. குர 
( த.நி. போ . உ எ எ . ) 

க்கரசனாகிய வாலி . 3. சயந்தன் , 
இந்திரயாதி - இந்திராணி , ( உரு - இந்தி இந்திரனாள் - கேட்டை . ( சூ . நிகண்.க : எரு .) 
ரன் . ஜா நி - மனைவி . ) 

இந்திரனிருக்கை- அரசனிருக்குமாசநம் . 
இந்திரர் --1.மேலான வதிகார முடையோர் .. 

(உ - ம் .) “ தேவியர் மருங்குசூழவிந்திரனிருக்கை 
( உ - ம் .) " இந்திரராகிப்பார் மேலின்பமுற்றினிது 

சேர்ந்த " ( இராமா . கோலங் . க . 
மேவி ” ( கந்தபு . கடவுள்வா . ச . ) 2. தேவர் . (சில 

இந்திரனூர் -1. பொன்னாங்காணி . ( தைல . 
ப்பதி .) 

தைலவ . சுகா . ) 2. அமராவதி . 
இந்திரலுத்தம் - பயிர்முதலிய பச்சிலைகளை இந்திரா- 

இலக்குமி . ( உ - ம் .) " இந்திராபதி 
எரித்து ஒன்றுமில்லாமற் செய்யும் ஒருவகை 

யவ்வியந்திரன் பெயரா லிந்திரப்பிரத்தமென்றி 
எரிப்பூச்சி . ( சீவரட் , உகங . ) 

ட்டான் ” ( பாரத.இந்திரப்பி . கசு .) ( உஹரா ) 
இந்திரலோகரதம் - இந்திரஞாலத்தேர். இந்திராட்சி - பார்வதி . ( உஹரா r ) 
( கந்தபு.வரம் . உக . உரை.) உஉ.லொகாய ) 

இந்திராணி- 1. இந்திரன் மனைவி .2 . நொ 
இந்திரவம் -- கருங்குவளை . 

ச்சிப்பூண்டு . ( தைல . தைலவ . காசு . ) 3. நொச்சி 
இந்திரவல்லி -1. கொத்தான் , முடக்கொ வேர். (உ - ம் .) " மெருகுபலையாடமுண்டனிநீலி 
த்தான் . ( தைல . தைலவ . கங - ஆம் பாட்டில் யிந்திராணி ” ( தைல . தைலவ . ஙக. ) 4. நொச் 
முடக்கற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கின் சிவேர்ப்பட்டை . ( உ - ம் . ) " அமுக்கிரி ” பார் . 
றது .) 2. பாரிசாதக்கொடி , 3. பிரண்டைக்கொ ( தைல , தைலவ . சஉ .) ( உகாணீ . ) 
டி . ( தைல .) ( உஉவஜி . ) 

இந்திராணிகர்ணி - பொன்னாங்காணி . ( தை 
இந்திரவாசம் - நெய்தற்கொடி , [ 2 ல . தைலவ . கூச . ) 
வால . ) 

இந்திராணிகை - நொச்சின்மரம் . ( உதா 
இந்திரவாமம் - நெய்தற்கொடி . ( 

உவா3 ) 
இந்திரவாருணி - பேய்க்கொம்மட்டிப்பூண் 

இந்திராணிப்பூ-- கையணியினோருறுப்பு. 
6. ( உருவாணி: உ ; வாரண ; உ - 
உ ; வாரண ; உ- திதி மகானாகப் பிறந்துவாமநாவதாரமெடுத்த வி 

இந்திராநுசன் - இந்திரன் தம்பி . அவர் ; அ 


ணிகா , ) 


430 


இந்திரியசைதந்நியர் , 


சாருக 


இந்திரியாகோசரம் , 


வெக்ஷ:) 


ஷ்ணுமூர்த்தி . ( உதா நஜ: • நஜ- தம்பி . ) இந்திரியசைதந்தியவாதி - இந்திரியங்களே 

இந்திராபதி - விட்டுணு. (உ- ம்.) “ இந்திரா” ஆன்மாவென்று வாதிக்கிறவன் . ( உறிய 
பார் . ( உருராவதி : உருரா ; வமி - தலை ெெவ.க.க வாதி .) 
வன் . ) 

இந்திரியஞாநம் - ஞாநேந்திரியத்தினாற்பெ 
இந்திராயுதம் - 1.கருங்கட்குதிரை , 2. வச்றுமறிவு . (உ - ம் .) " அயர்விலிந்திரியஞாநமைம்பு 
சிராயுதம் . 3. வானவில் (2 , 3. உதராயய ) லன்சார்ந்துயிர்க்கண் - மயர்வறலந்தஞாநம் ” ( சி . 
இந்திராரி 

1 , அசுரன் . 2. இராக்கதன் . சி . அளவை . சு . ) ( உறிய ; ஜாம் . ) 
(உருராரி : உத ; சுரி - பகைவன் . ) 

இந்திரியத்துவாரம் - பொறிவாயில் . 
இந்திராலயம் - காஞ்சி நகரிலுள்ள இருபது இந்திரியதிருசியதை - இந்திரியத்தாலறியப் 
சிவாலயங்களுளொன்று , அதிலே இந்திரன் சி படுந்தன்மை. ( வி - ணி , உருஉ . ) [ நிய; 
வனைப் பூசித்து இந்திரப்பதம் பெற்றானென்பர் . 
( கந்தபு . நகர அகா. உரை . ) (உராய .] 

PJுதா - காணப்படுதல் . ) 
இந்திராவரசன் - விட்டுணு . [ உசாவ 

இந்திரியநிக்கிரகம் இந்திரிய மடக்கல் . 
ஈஜ : ஒரு ; சுவாஜ - பின்பிறந்தோன் .) ( உரு , ய கிரமே ; நிழ , ஹ- தெடுத்தல் . ) 

ந்திரி- 1. காந்தம் . 2. கிழக்கு . ( உ - ம் .) இந்திரிய நிரபேட்சம் - எப்போதும் பந்தமி 
" வந்தனன்வந்தனனென்ற வாசகம் - இந்திரிமு ல்லாத சிற்சத்தியானது சுவபாவமாகச் சகலபதா 
தற்றிசையெட்டுங்கேட்டன ” ( இராமா . வாலி (ர்த்தங்களிலும் சேர்ந்தறிவது . ( உஜி - ய நிர 
வதை . கூ . ) 3. நன்னாரி . 

இந்திரியக்காட்சி விடயங்களை நோக்கி 
யோடுமறிவாகிய ஆன்மசிற்சத்தி , ஞாநேந்திரிய இந்திரிய நுகர்ச்சி -- ஐம்புல நுகர்ச்சி . 
ங்கருவியாக , ரூபமுதலிய வஸ்துக்களை யறியும் இந்திரியப்பிரத்தியட்சம் - பஞ்சேந்திரியக் 
றிவு . ( உ - ம் . ) " உயிரினோகணர்வுவாயிலொ காட்சி . ( உஜிய ; உக - காட்சி ) 
ளியுருவாதிபற்றிச் - செயிருறுவிகற்பமின்றித் 
தெரிவதிந்திரியக்காட்சி ” (சி.சி. அளவை. சு .) திரியதத்துவங்களிலேயிருக்கும் புவதங்கள் , ( த . 

இந்திரியபுவநம் -- ஞாநேந்திரிய கன்மேந் 
இந்திரியகிராமம் - பஞ்சேந்திரியக்கூட்டம் , தி . போ . கரு . பக் .) ( உஜியம் - வ ரு :) 

. 
( உயரா 3 : உரிய; -18- கூட்டம் . ) 
இந்திரியகோசரம் புலனுக் கெட்டியது . 

இந்திரிய போகம் - இந்திரியங்களானுகரும் 
போகம் . ( உஜி , ய ; 

ஷாம - அநுபவம் . ] 
( உறி யாகொவா : உறிய; மொவா - 
விடயம் . ) 

இந்திரியம் -1 . அறிதலுக்கு அல்லது செய் 

தலுக்காகிய ஆன்மசிற்சத்திக்கருவி ; அது ஞா 
இந்திரியசமட்டி - இந்திரியங்களினது கூ 
ட்டத்திலேவியாபகமாயிருப்பது . ( சி.சி. --று .) நேந்திரியம் , கன்மேந்திரியம் , அந்தரித்திரியம் , 

என மூவகைப்படும். 2. இந்திரசம்பந்தமுடை 
( உஜிய; வ v ஷி .] 

யது . 3. இந்திரனாற்செய்யப்பட்டது . 4. சுக்கி 
இந்திரியசாபேட்சப்பிரத்தியட்சம் - ஞா லம் . ( 1 , 2 , உறிய, 3 , 4 , உ .) 
நேந்திரியத் துவாரத்திலே வஸ்துக்களை யறியு 

இந்திரியவம் - வெட்பாலை . ( உ - ம் .) நீர்ச் -சித் 
மறிவு . ( சி . சி . அளவை. க . சிவாக் . உரை . ) 
( உறிய ; வலாவெக்ஷ; கக்ஷ: வா திரம்போகியாரணந்தந்தி சேமிந்திரிய வஞ்சரம் 

வகைக்கு " ( தைல . தைலவ . கககா.) [ உஜி , 
வெக்ஷ - கூடினது . ) 
இந்திரியசாபேட்சம் --இந்திரியங்களினுத 

இந்திரியவிப்பிரதிபத்தி -- விபரீ தக்காட்சி , 
வியால் விடயங்களையறிவது . ( சி - லி . ஞாந . ச . 
உரை . ) ( உயவலாவெக்ஷி . ) ( உஜி.ய ; விவ , வதி - திரிவு . ) 

இந்திரியசைதந்நியர் - இந்திரிய சைதந்திய இந்திரியாகோசரம்- இந்திரியங்களினால 
வாதிகள் . ( த . நி . போ . சரு . ) ( உயறியக்கூடாதது . (உவாமொவா : சுமொ 

வா - விஷயமாகாமை .) 


யவம் . ) 


ெெவத ) ) 


431 


இந்திரைகேள்வன் . 


சஙஉ 


இந்துலோககம் . 


, 


இந்திரியா சங்கம் - இந்திரியவிஷயங்களிற் இந்திவாம்- 1. கருங்குவளை . 2. நெய்தற் 
பற்றாதிருத்தல் . உறியாவாம் : உறிய ; கிழங்கு . ( தைல . தைலவ . கஙரு.) உநிவா. ) 
கலந - கூடாமை . ) 

இந்தீவரம் -1 , கருங்குவளை . 2. கருநெய் 
இந்திரியாந்தக்கரண நிரபேட்சப்பிரத்திய தல் . ( உவா . ) 
ட்சம் - இந்திரியங்களோடும் அந்தக்கரணங்க இந்து -1 . இந்துப்பு . ( தைல . தைலவ . அரு 
ளோடுங்கூடாமலறியுமறிவு . அஃது , ஒருகாலம்பத . )2. எட்டி . ( உ - ம் .) “ இந்துசிரந்துடிசாயிரு 
த்தும் மறைப்பில்லாமலிருக்கிற ஈசுவரசிற்சத்தி சந்திரு ( தைல .தைலவ . கங . ) 3. கர்ப்பூரம் . 4 . 
யினாலே ஆன்மா சிவாநந்தத்தை அநந்நியமாக கரடி . 5.கரி . 6.கௌரிபாஷாணம் . 7. சந்திரன் . 
அனுபவிப்பது . (சி . சி . அளவை . க . சிவாக் . ) 8. சிந்துநதி . 9. பச்சைக்கருப்பூரம் . 10. மிருக 
(உய; சுகாண ; நிலபெக்ஷ ; சீரிடம். ( உ - ம் .) " இந்திரன் ” பார் . 11. யாகம் . 

(நிருத்தம் .) ( 3 , 7 , 9 , 10. * . ) 
வகக்ஷ. ) 

இந்துகமலம் - 1. வெண்டாமரை . 2. வெ 
இந்திரியாயதநம் - உடல் . ( உறியாய த ள்ளாம்பல் , 
நீ : உய; சூயக நா உறைவிடம் .] இந்துகாந்தம் - சந்திரகாந்தக்கல் . ( உ - ம் . ) 
இந்திரியார்த்தசந்நிகர்ஷம் - இந்திரியத்தி 

“ இரவிகாந்தம் " பார் . ( காது . ) 
ற்கும் பொருளிற்குமுண்டாகுஞ்சம்பந்தம், ( தர் 

இந்து சநகன் -- 1 . அக்கிநிதேவன் . 2. அத் 
க்கபா . கஉ . ) [ இதனாலுண்டாகுமறிவு பிரத்தி 

திரிமுநிவன் . 
யட்சம் .) 

இந்துசேகான்- சிவன் . ( உ - ம் .) “ இந்து 
இந்திரியார்த்தம் - ஞாநேந்திரியத்துக்கான சேகரன்றானமும் ( பிரமோத்தர பஞ்சாட் . ரு . ) 
விடயம் . ( உஜியாய : சு-- விஷயம் . ) ( பொவா : வா - முடி . ) 

இந்திரியான்மஞாநம் ஞாநேந்திரியமே இந்து தலம் - சந்திரன்கலை . ( டி : 
ஆன்மாவென்று கொள்ளுகிற அறிவு . ( சி.சி.ஐ ; உ - பிரிவு . ) 
அ . கஉ . ஞாநம் .) (உழிய : சூது ; ஆம் 

இந்துதேசம் - சிந்துதேசம் . 
இந்திரியான்மவாதி --- 1 . இந்திரியப்புவனப் 
பேற்றினைமுத்தியென்று சொல்கிறவன் . ( கூர் ( 

இந்துஸ்தாம்- ஒருபாடை , 
ர்மபு . பலவ . கா . ) 2. ஞாநேந்திரியமே ஆன்மா இந்துப்பு ஒருமருந்துச்சரக்கு . ( உ - ம் .) " தி 
வெனவாதிக்கிறவன் . ( சி.சி. ந : ங . சிவாக் . ) ரியட்சி ” பார் , 
[உபவா தவாதி . ] 

இந்துபம்- மிருகசீரிடநாள் . ( ல : 
இந்திரியான்மைகதேசவாதி - பஞ்சேந்தி கம் ; ஜ நட்சத்திரம் . ] 
ரியங்களில் ஒவ்வொன்றும் ஓரான்மாவெனவா 

இந்துமதி- 1. அசனென்னுமரசனுடைய 
திக்கிறவன் . ( சி . சி . ங : ச . சிவாக் . ) (உன்" 

மனைவி . இவள் , விதர்ப்ப ராசன் சகோதரி . 

( உ - ம் . )" மழவிற்பிறைக்கீழ்வைத்தன்னமடநோ 
த : வகபெ ; வாதி ..] 

க்கிந்துமதியெனுமோ- ரழகைப்புதுப்பித்தழகூட 
இந்திரேகம் 
இந்திரேபம் வெட்பாலை. 

ட்டி ” ( இரகு . மாலை , சஎ . ) 2. பூரணை . ( உ 

ஜதி : உதி - உடையது . ) 
இந்திரேயம் - வெட்பாவட்டை . 
இந்திரை -1 . அரிதாரம் 2. இந்திரன்மனை இந்துமாரம் - கடம்பு . 
வியாகிய இந்திராணி . ( உ - ம் . ) “ இந்திரையிந்தி 

இந்துரத்திநம் முத்து , ( த . ) 
ரனெண்ணிறவத்தோர் ” ( சேதுபு, மங்கள . கூ . ) இந்துரம் - எலி . (ு : உகரம் , இகர 
3. இலக்கும் . ( உ - ம் .) “ இந்திரையினுமெழிலா | மாய்த்திரிந்ததென்ப . ) 
ள் ” ( அரிச்ச . பு . விவாக . க . ) [ திரா .) இந்துரவிகூட்டம் - அமாவாசை . 

இந்திரைக்குழத்தாள் - மூதேவி . ( சூ . நிக இந்துரேகை சந்திரகலை . ரெவா 
ண் . க : நசு . ) 

இந்துலேகை 
இந்திரைகேள்வன் - திருமால் . (உம் .) “ இ 

வரி . ) 
ந்திரைகேள்வனோடு- பேரமர்புரிந்த வெல்லை ( க 

இந்துலோககம் - வெள்ளி . ( லொ 
ந்தபு . திக்குவிசய . அக .) 

ஹகப் . ) 


-- 


| 


432 


இம்பர் . 


இமசாநு . 


இந்துவாரி- சாத்தாவாரிக்கொடி , 

ரைக்கலுற்றா- லிம்பர்மற்றியாது சொல்லவிளைஞ 
இந்துள்- நெல்லிமரம் . 

ரையழைத்ததென்றான் " ( பாரத . கிருட்டிண . 
இந்துளம் - 1. கடப்பமரம் . 2. நெல்லிமரம் . கஎரு .) 2. இவ்வுலகத்துள்ளார் . 3. இவ்வுலகம். 
இந்துளி- நெல்லிமரம் . 

( உ -ம் .) “ இம்பர்வாரியெழுந்தது போன்றதே ” 
இந்துறு - இலந்தை . 

( இராமா. ஆற்று . ங . ) 4. பின் . ( உ - ம் .) " நெட் 
இந்தோளம் 1 , ஊசல் . 2. ஓரிராகம் . 

2. ஒரிராகம் , டெழுத்திம்பரொற்றுமிகத்தோன்றும் ” ( தொ 
( ஹிமொ .) 

ல் . எழுத்ததி . கக க . நச்சி . ) 
இந்நாள் - 1. அண்ணியகாலம் . 2. இன்று . ரார்நடுங்கினார் ” ( பார்த. இரண்டாம் போ . ச .) 

இம்பரார் - இவ்வுலகத்தார் . ( உ - ம் . ) " இம்ப 
இநன் - 1. அத்தநாள் . 2. அதிபதி . 3. அர 
சன் .. சந்திரன் . 5. சூரியன் . 6. தைரியவா 

இம்பரும்பர் -1. பிராமணர் . ( உ - ம் . ) " இம் 

பரும்பர்தங்கூலம் வவ்விடார் ” ( சேதுபு . கவிச 
ன் . 7. வல்லப முடையோன் . ( உ . ) 

ம்பு , க . ) ( பூசுரர் என்றபடி . ) 2. இவ்விடமும் 
இப்படி - 1. இந்தப்பூமி . 2. இவ்வண்ணம் . மேலிடமுமாம் . 
( உ - ம் .) " இப்படியிலிப்படிவம்யாவருளரென்ன ” இம்பி- கருந்தினை : 
(திருவாத . குதிரையிட்ட . கசு .) 

இம்பில் - ஒருவிளையாட்டு . ( பாடுதுறை , 
இப்பந்தி- 1. உலோபி . 2. பலவீனன் . 3 . 

நச O. ) 
பேடி . 4. வகைதெரியாதவன் . 

இம்பூறல்- சாயவேர் . [ இஃது , “ இரும்பூ 
இப்பந்தியாடு - ஒருவகையாடு . 

றல் ” என்பதன் மரூஉ .) 
இப்பர் -- மூன்றாம்வருணத்தவராகிய வைசி இம்பூறற்சக்களத்தி- ஒரு பூண்டு . 
யவகுப்பார் . ( சூ . நிகண் . உ : உரு .) 

இம்மடி -- யானை . 
இப்பால் இந்தப்பக்கம் , இந்த இடம் . (உ - ம் .) இம்மி -1. அற்பம் . 2. ஒன்றென்னுமெ 
இப்பாலிவ்வாறோமஞ்செய் திவனிப்பூதமினி ண்ணின் பத்திலட்சத்தெழுபத்தையாயிரத்தி 
தெழுப்ப ” ( பாரத . நச்சு . கசு .) 2. இனி.(உ - ம் .) ருநூற்றிலொருபங்காகிய ஒரு சிற்றெண் . ( ஆறு 
" மகபதியிருந்தனனிப்பான்- முன்னமேகியவச முகநாவலர் பாலபாட . ) 3 நுண்மை . 4. புலம் . 
முகி ” ( கந்தபு . சூரனர . க . ) 

5.பொன்மை . 6. மத்தங்காய்ப்புல்லரிசி . ( உ - ம் .) 
ப்பி-- 1. சங்கு . 2.சிப்பி . (உ - ம் . ) " துறை " இம்மியரிசித்துணை 

“ இம்மியரிசித்துணையானும்வைகலு - நும்மிலி 
யிடையுறங்குமிப்பி ” ( இராமா . நாட்டு . சு . ) யைவ கொடுத்துண்மின் " ( நாலடி , ஈகை . சா . ) 

இப்புறம்- இப்பக்கம் . ( உ - ம் .) “ இப்புறவு ( சிந்தா . ) 
லகிலுள்ளார்யாவரும் ” ( கந்தபு . தேவகிரி , ந .) இம்மெனல் - 1. இம்மெனுமநுகரணவோ 

இப்போது - இப்பொழுது. ( உ - ம் . ) " எப் சை . ( உ - ம் . ) " இம்மெனப் பெய்யவெழிலி முழ 
போதோதெரியாதேயிப்போதேதான் ” ( தாயு . ங்குந்திசையெல்லாம் ” ( நாலடி . ச . உ .) 2. வி 
ஆகார . ho .) ( இ -இந்த . போது- பொழுது . ) ரைவையுணர்த்துமொருகுறிப்புச் சொல் .(உ - ம் .) 
இபங்கம் --புளிமா . 

ஏறுடைமுதல்வன்மைந்தனிம்மென வங்கட் 
இப்பாலகன் - யானைப்பாகன் . (உவா சென்றான் " ( கந்தபு . சூரப.வதை. உசாரு .) 

இம்மை 1. இந்தவுலகம் . (உ - ம் . ) " இம்மை 

யேயீரெட்டாண்டெய்தி " (சி . சி.அ : கஉ.) 2 . 
இப்போதம் பத்து வயதுடைய யானை . இப்பிறப்பு. ( உ - ம் .) " இம்மையம்மை மறுமையெ 
( ஐவவொக .] 

ன்னவிசைந்துமாமறைகூறிய - மும்மையுந்தெ 
இபம் - 1. மரக்கோடு , மரக்கிளை . ( உ - ம் .) ளிவுற்ற, ( அரிச்ச . பு . இந்திர . க .) 3. இம்மை 
இடம்படு கோட்டினானுமிபமுகநேர்தலானு 

யிலின்பம் . ( உ - ம் .) " இன்மையெனவொருபா 
(தணிகைபு . நந்தியும் . எசு . ) 2. யானை . ( உ - ம் .) விமறுமையு - மிம்மையுமின்றிவரும் ” 
" பேநையிபமுகமற்று விழுவன ” (பாரத . ஆறாம் கபசஉ . ) ( ஆகுபெயர் .) 
உ 

இமகிரணன் - சந்திரன் . ( உ - ம் . ) " சிலரரு 
இபாரி - சிங்கம் . [ ஐ வாரி : உவ - யானை . க்கனிமகிரணன்வருணனானோர் ” ( ஞாநவா, தா 
கரி பகை . ) 

சூர . உஅ . ) 
இபி- பெண்யானை . ( உஜி . ) 

இமகிரி - இமயமலை . ( ஹிஜஹிரி : ஹி 

பனி , ஹிரி - மலை . ) 
பேரமம் - பதினான் குவயதுள்ளயானை . 
இம்பர் --1 . இவ்விடம் . ( உ - ம் . ) " மந்தணமு மசாது - 1. இமயமலை . 2. இமயமலையின் 


வக . ) 


( வள் . 


போ , உஎ . ) உல .] 


433 


இமவான் . 


சச 


இமைத்தல் . 


மேற்பரப்பு . ( ஹிவேலா - : U3 - பனி . " கயிலாயருக் கன்றிமவானளித்த கனங் குழை 
வலா --- மலைமேற்பக்கம் .) 

யே ” ( அபிராமி . கக . ) 

இமாசலம் - இமயமலை . ( ஹிஜாவ . ) 
இமப்பிரத்தம் - இமயமலை. ( ஹிவ y : 

இமாசலை - உமாதேவி . ( உ - ம் . ) " என்றிமா 
ஹி - பனி . வரவூ - இருப்பிடம் . ) சலைவரனுவந்தளித்தனள் ” (உபதேச . திருமால் . 

இமப்பிரவை - ஏழ்.நகரவட்டத்தொன்று ; ஙங . ) 
அது குளிர்மிகுந்தவிடம் . ( ஹிவோலா .) இமாலயம் - இமயமலை. ( ஹிஜாயை .] 

இமீசை - 1.கொல்லுதல். 2. தீங்கு . ( உ - ம் .) 
இம்படி - சூரியன் . ( ஹிஜவமி : ஹ 2 - 

" பொய்யிலாரிமிசைசெய்யார் " ( நல், பாரத . 
பனி . வடி - மறைப்பது . பனியினான்மூடப்ப 

ஆசார . ந O. ) 4. வருத்துகை . ( ஹிவா.) 
வெதென்றபடி ) 

இமிர்தல் - 1. ஒலித்தல் , 2. முரிதல் . 3 . 
இமம் -1. இமயமலை . 2. இரவு . 3. உறை 
ந்தபனி . 4. குளிர் . 5. சந்தரும் . 6. பனி . 7. மொய்த்தல் . 

இமில் - எருத்துத்திமில் . ( உ - ம் . ) " துளங் 
பொன் . 8. முத்து . [ 3 ] 

கிமினல்லேறு ” ( மலைபடு . நங O. ) 
இமயம் -1 , இமயமலை , ( உ - ம் . ) “ போயின இமிழ் -1 . இமிழென்னேவலும் , தெரிநிலை 
னிமயத்தில் ” ( கந்தபு . தவங்கா. ந . ) 2. மைநா வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. இ 
கபருப்பதம் . ஹியே : U ஜ - பனி . . - அ 

னிமை . 3. ஒலி . ( உ - ம் . ) “ இமிழ்கொண்ட ” 

( மலைபடு . உ க கா .) 4. கயிறு . (சிந்தா .) 5. பறை . 
டைதல் .) 
இமயவல்லி-- பார்வதி . ( உ - ம் .) " கற்புறுமி 

இமிழ்த்தல் -1. ஒலித்தல் . 2. கட்டல் . 3. 
மயவல்லி ” ( கந்தபு . நகரப் . கச . ) 

கொப்பளித்தல் . 
இமயவில்- 1. இமயமலையிடத்துப்பிறந்த 

இமிழ்தல் - 1. இனிதாதல் , 2. ஒலித்தல் . 
மூங்கிலாகியவில் .(உ -ம் .) " இமயவில்வாங்கியவீர் (உ -ம். ) “ புள்ளினமிமிழும்புகழ்சால்விளைவயல் ” 
ஞ்சடையந்தணன் ” (கலித் . கூவு .) 2. மேரும் ( புறநா. கரு .)3. கக்குதல் . 4.முழங்கல். ( உ - ம் . ) 

ஙஅ 
" 
லையாகியவில் . (சிந்தா . குணமாலையாரி . கக கூ . ) 

( 

ரைக்கா..உசுஎ .) 
( நச்சினார்க்கினியர் , இமயம் , மலைகட்கரசாதலி 
ன் அதன்பெயர் ஏனைமலைகட்கும் பெயராகு 

இமிழிசை இயமரம் , ஒருவகைப் பறை . 
மெனக்கூறுவர் . ) 

( உ - ம் .) கோடுமுழங்கிமிழிசையெடுப்பும் ” ( பதி 
இமயவில்லி - சிவன் . ( உ - ம் .) " எழுந்தரு ற்று . ரு 0 .) 
ளிமயவில்லியைக்காணாவிணைவிழிபனிப்ப ” ( சீ இமை -1 . அற்பம். 2. இமைத்தல். ( முதனி 
காழி . சேட உஎ .) ( மேருவைவில்லாகவளைத்தலைத் தொழிற்பெயர் . ) 3. இமை யென்னேவ 
வரென்றபடி . ) 

லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
இமலம் - மரமஞ்சள் . 

கையும். 4. ஒரு மாத்திரைப்பொழுது ; அஃது : 
இமவத் -1 . இமயமலை . 2. பனியையுடை இயற்கைமகனது கண்ணிமையிரண்டும் அவன 
ய்து . 

துகுறிப்பின்றி ஒருகாற் கூடிநீங்கின காலக்கழி 
இமவந்தம் - இமயமலை . ( உ - ம் .) " இமவந்தவு.( உ - ம் .)" கண்ணிமைநொடியெனவவ்வேமாத் 
ந்தொடங்கியிருங்கடலளவும் " ( நாலாயிர . தங் திரை- நுண்ணிதினுணர்ந்தோர்கண்டவாறே " 
கை . ச . ) (பனியையுடையதென்றபடி ,) ( தொல் . எழுத்தி , எ . நச்சி .) 5. கண்விளிம்பு . 
இமவற்சுதன் - மைநாக பருப்பதம் . ( ஹி 

சூ . நிகண் . உ . கூசு . ) 6. கரடி . 7. மயில் . 
வதீ- இமயம் . ஊது - பிள்ளை . ) 

இமைக்குழிவு --கண்ணிமையில் வரும் ஒரு 
இமவற் சுதை -1 . கங்காநதி . 2. பார்வதிதே 

வகைக்குத்து நோய் . 
வி . தா- மகள் . ) 

இமை கொட்டல் - இமைத்தல் . 
இமவாலுகை-- பச்சைக்கருப்பூரம் . ( உ - ம் .) 

இமைத்தல் -1 . ஒளி செய்தல் . ( உ - ம் . ) “ அ 
" அமிர்தை பார் . ( தைல தைலவ .ந . ) ஹி கலாமீனினவிர்வனவிமைப்ப ” ( திருமுரு . 
வாகா. 

அஅ . ) 2. கண்களினிதழ்களிரண்டினையுங்குவி 
] 

த்தல் . 3. கண்ணிமைத்தல் . (சிந்தா . முத்தி . 
இமவான் - இமயமலை . 2. மலையரசன் . ( உ - ம் . ) கக .) 4. சுருங்குதல் . ( உ - ம். ) " இமையாக்கரு 


434 


இயக்காதிபர்புவநம் . 


ச கூரு 


இயங்குதிணை . 


ஹ பவ 


விள 


ங்கண் முலை தாங்கி " ( கூர்மபு . அந்தகா . கககா . ) லேவாயுதத்துவத்திலிருக்குமொருபுவரும் , ( சி . 
5. விளங்குதல். ( ஐங்குறு .) 

சி.அ : எ . மறை . ) ( யக்ஷ : கயில் ; 
இமைப்பிலர் - தேவர் . ( உ - ம் . ) " பரந்திடுந் 

ந . 
ன்னையிமைப்பிலிமைப்பிலர்பதம் ( சேதுபு . | க்கல . ககசு . 

இயக்கி - 1. ஆரியாங்கனை . ( சிலப் . அடை 
தேவிபுர , ருஅ . ) 

க்கல . கககா . ) 2. ஒலிப்பித்து எனப்பொருள் 
இமைப்பு -1. இமைத்தல் . ( உ - ம் .) " அந்த வைத்துக் கொடுமணியியக்கி " (திருமுரு.உசசு .) 

டும் ஒரு வினையெச்சம் . ( உ - ம் . ) " கோடுவாய் 
ரஞ்சந்திராதித்த- ரிமைப்பிலர் திரிவர் ” (இராமா . 3. காந்தருவப்பெண் . 4. குபேரன்மனைவியாகி 
நகர . ங . ) 2. இமைப்பொழுது . (உ - ம் . ) " இமை 
ப்பினிற்றோலைக்க வுன்னின்- மூரலாலடுவன் " 

ய ஒருபெண் . 5. தருமதேவதை . ( சூ . நிகண் . 
( கந்தபு . சூரபன்மன்வதை . எச . ) 3. ஒளி , 

க : ந.க.) ( 1 , 3 , 4 , 5 , ய V. ] 
க்கம் . ( உ - ம் .) " மின்னுறழிமைப்பிற்சென்னிப் 

இயக்கிமார் - இயக்கஸ்திரீகள் ( உ - ம் . )" சந் 
பொற்ப " (திருமுரு . அரு . ) 

துசூழ்மலயச்சிலம்பர் தவம்புரிந்தவியக்கிமார்க் - க 
மைப்பொழுது - கணப்பொழுது . 

ந்தநாலிருசித்திதந்த தறைந்தனம் ” (திருவிளை . 
இமையம் - இமயமலை . (உ - ம் . ) " எண்ட 

விடையி . க . ) 
மிமையமும் ” ( கந்தபு . பார்ப்பதி . கக .)( போலி .) இயக்கிணி- குபேரன் மனைவி . துர்க்கயின் 

இமையவர் வானோர் . ( உ - ம் . ) " எண்டி | பரிவாரதேவதைகளிலொன்று . 
சையும்வளைகின்றவிமையவர் ” ( பாரத . மணி 

இயக்கினி - கண்டங்கத்தரிப்பூண்டு . 
மான் . ருக . ) 

இயக்கு- 1. அசைவு , செலவு . ( உ - ம் . )" நீரி 
மையவர் வேந்தன் --- இந்திரன் . ( இமை யக்கன்னநிரைசெலனெடுந்தேர் " ( மலைபடு . 
யவர் - தேவர் . வேந்தன் - அரசன் . ) 

ருஎக . ) 2. இயக்கென்னேவலும் , தெரிநிலைவி 
இமையார்- தேவர் . ( உ - ம் .) “ இமையாரின் னைப்பகுதியும் . 
வாழினும் " ( வள் கூசு . ) ( இமைத்தலில்லாதார் இயக்குதல் -1. இயங்குவித்தல் . 2. ஒலிப் 
என்றபடி . ) 

பித்தல் , ( உ - ம் .) " கோடுவாய்வைத்துக்கொடும 
இயக்கம் -1 . அசைதல் , இயங்குதல் ( உ - ம் .) ணியியக்கி ” (திருமுரு. உசசு. ) 3. செலுத்தல் . 
" என்பியக்கங்கண்டும் புறந்த ரார் ” ( நீதிநெறி , 4. நடத்தல் , வழிபோக்குதல் . ( உ - ம் . ) " இயங் 
அஎ . ) 2. இந்திரன் மண்டபம் , 3. இயக்ககுலத் குகர் " பார் . 5. பழக்குதல் . 
தார் . 4. செய்குதல் . 5. பாக்கியம் , 6. பிரகாசம் . இயக்குரோதம் -1 . அசுணப்பறவை . ( இ 
7. பெருமை . 8. பலம் . 9. போதல் , 10. மல ராசவைத் . 10.) 2 . ஆலமரம் . ( சூ . நிகண் . சகசா . ) 
சலங்கழிதல் . ( உ - ம் . ) “ ஈயரியக்க - நடைவழிச் இயங்கல் - 1. இயங்குதல் . 2. சஞ்சரித் 
சாம்பரானிலைதீநீர்நள்ளுறவிடுத்தல் " (காஞ்சிபு . தல் . ( உ - ம் . ) “ பிணைசெல்வமாண்பின்றியங்கலி 
ஒழுக்க , சஉ . ) 11 , மிகுதி . 12. வடதிசை. 13. வைமூன்றும் ” (திரிக . அஅ .) 
வழி - ( உ - ம் . ) " வெயிற்புறந்தரூஉமின்னலியக் 

இயங்காத்திசை - ( சரநூல் ) சூரியதிசை. 
கத்து " ( மலைபடு , நஎச . ) 

இயங்காத்திணை- தானாயிடம் விட்டுப்பெ 
இயக்கர் - கந்தருவர் . ( உ - ம் . ) " இயக்கர்தங் யரவியலாதசாதிப்பொருள் . ( இயங்கா 
குலத்துளான் ” (இராமா . தாடகை. உசு . ) ( 

இயசைதலில்லாத . திணை சாதி . ) 
வர்கள் பதினெட்டுக் கணங்களு ளொரு வகை இயங்கியற் பொருள் - தாமாயியங்குந்தன்மை 

யையுடைய பொருள் ; அவை : தேவர் , மனிதர், 
இயக்கர் கோமான் - குபேரன் . 

விலங்கு , பறவை , ஊர்வன , நீர்வாழ்வனவாகிய 
இயக்கல்- 1. செலுத்தல் . ( உ - ம் .) " அமில சரப்பொருள்கள் . ( சைவவினா. க . பக் .) 
னையுமியக்கி ” (சிவப்பிர . உ ; உரு .) 2. தொழிற் இயங்கு -- 1. இயங்கென்னேவலும் , தெரி 
படுத்தல் . ( உ - ம் .) " குரலா - னீடுதந்திரியியக்கி நிலை வினைப் பகுதியும் , வினைத் தொகையும் , 
யும் " ( கந்தபு . வள்ளி , உககூ .) 

( உ - ம் .) " கல்லியங்குகருங்குறமங்கையர் ” ( இ 

ராமா , வரைக் , சுக . ) 2. ஒருமுட்செடி . 
இயக்கன் - 1.ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டிய 
னுடையநண்பருளொருவன் . (உ - ம் .) " வெஞ்சி இயங்குதல் - 1. அசைதல் . 2. உலாவல் . 
னவியக்கனும் ” ( புறநா . எக .) 2. கந்தருவன் . 3. ஒளிசெய்தல் , 4. தங்கல் . 5. நடத்தல் . 6 . 
3. நாய் . ( நிகண் . கக : கூ 02 . ) [ யகி - வண போதல் . 7. வலிகுறைந்த மூச்சுநிகழ்தல் . 
க்கம் . ) 

இயங்குதிசை ( சரநூல் ) பூரண திசை. 
இயக்காதிபர் புவநம் பிரதிட்டாகலையி இயங்குதிணை - தானாயிடம்விட்டுப்பெயரு 


தான் 


யர் . ) 


435 


இயம்பல் . 


ச்கக் 


இயமன் . 


னுமா 


னுமாதரனு 


ஞ்சாதிப்பொருள் . [ இயங்கு - தானாயசையும் . தொண்டகம் வியன்றுடியியம்ப " ( கந்தபு , வள் . 
திணை - சாதி . ) 

கஉ . ) 
இயங்குநர் - வழிபோவார் . ( உ - ம் .) " இடுக் இயம்புணர் தும்பு- நெடுவங்கியமென்னும் 
கண்செய்யா தியக்குநரியக்கும் ” ( மலைபடு . கஅ .) வாத்தியம் . ( ஐங்குறு .) 

இயங்குபடையரவம் - ( பொருளிலக்கணம் ) இயம்புதல்- சொல்லுதல் , 
வஞ்சித்திணையின் , கங , துறைகளுளொன்று . இயம்புதல் வேட்கையுவமை 

--- உவமாலங் 
அஃது , இயங்குகின்றபடையெழுச்சியினார்ப்ப காரத்தினொருவகை; அது , பொருளை இன்ன 
ரவம் . ( தொல் , பொருளதி , சுங . ) 

துபோலுமென்று சொல்ல என்னுள்ளம் விரு 
இயசமாநன் –1. குடும்பத்தலைவன் . 2. கும்புகின்றதென்று ஒருவர் சொல்வது ... (வ - று .) 
ருவைக்கொண்டு யாகஞ் செய்விக்கிறவன் . 

மடுத்ததைந்ததாமரைநின்வாண்முகத்திற்கொ 
செல்வமுடையவன் , போஷகன் , 4. யாகஞ்செ பென் - றெடுத்தியம்பவேண்டுகின்றதின்று ” 

( தண்டி . ஙக ) 
ய்கிறவன் . ( யஜாரை ந : யஜி - யாகம் . யஜ 

இயமகணம் - இயமகிங்கிரர் . 
வணங்குதல் , கனப்படுத்தல் . ) 

இயமகம் . 

ஒரெழுத்து முதற் பத்தெழுத்தீ 
இயசுசு - யசுர்வேதம் (யஜ .] றாய் ஓரடிபோல நான்கடியும் வரப்பாடுவது . ( த 

ண்டி . கச. உரை . ) 
இயசுரு- யசுர்வேதம் . 
இயத்தநம் -- 1 . பிரயாசம் . 2. முயற்சி , 

இயமகாயமகம் - மடக்கலங்காரத்து ளொ 
இயத்திநம் -1. ஆயத்தம் . 2. கருவி . 3. பிர 

ருவகை . அஃது , ஒரு சொல்லானே நான்கடி 
யாசம் . 4. முயற்சி . ( த ) 

யும் மடக்கிவருவது: " உமாதரனுமாதர 

தரனுமாதர னுமாதரனுமாதர 
இயந்திரம்-- 1. ஆலை . 2. ( சோதிடம் , மாந் மாதரன் ” என்பதிற்போல . ( தண்டி.கூச.உரை. ) 
திரிகம் .) சக்கரம் . பொற்றகடு முதலியவற்றிலே இயமகிங்கிரர்- இயமதூதர் . (கிங்கிரர்- பணி 
வட்டஞ்ச துரமுதலிய பல வடிவக்கோடுகள் கீறி புரிவோர் . ) 
அவற்றிடையே பீசாக்கரமுதலிய மந்திரங்க இயமதூதன் --1.நமனுடையபணிபுரியுந்தூ 
ளெழுதித்தேவசாந்தியத்தின் பொருட்டுப்பூசை | தன் . 2 பாம்பினது நான்கு நச்சுப்பற்களினொ 
செய்யப்படுஞ்சக்கரம் . 3. தேர் . 4. நீரிறைத்தல் , ன்று . ( உ - ம் .) " கடுவமருநாலெயிற்றுக்கும்- பேர் 
அச்சடித்தல் , சீலைநெய்தல் முதலிய விசேட சொல்வேன்காளிகாளாத்திரி யமன்யம தூதனா 
கிருத்தியங்களை ச்செய்தற்காகப் பல உறுப்பு ம் " (சித்தரா.க .) ( 43-5. ) 
க்களுமமைத்து இயற்றப்படுகிற கருவி . 5. மதி இயமதூதி - பாம்பினதுநச்சுப்பற்களினொ 
லுறுப்பு. ( யன் ) - முயற்சியினாலடைந்துகாப் ன்றாகிய யமதூதன் . 
இயந்திரி - இத்திமரம் . 

இயமபடர் - இயமதூதர் . ( உ - ம். ) " சங்கை 

யிலாவகையம்படராலுயிர்தளர்பொழுது ( பா 
இயந்திரித்தல் - இயந்திரத்திலிட்டமர்த்து 
தல் (உ -ம் .) " இக்கெனவே செக்கிடையிட்டிய ரத . கங - ம்போர் . க .) ( யவேடர் : வடச் 
ந்திரிப்பர் . (சிவதரு. சுவர்க்க நரக . கசுக .) 

படைவீரர் . ) 
இயந்தை - மருதயாழ்த்திறம் . 

இயமம் 

அட்டாங்க யோகத் தொன்று ; 
இயம்- 1. ஈ . 2. ஒலி , 3. சொல் . 4. மிரு 

அது : கொல்லாமை , வாய்மை , கள்ளாமை , பிற 
தா ரசிங்கி . 5. வாச்சியம் ; அது , கொட்டுவன , 

ர்மனைவியரையும் பொதுமகளிரையும் விரும்பா 
ஊதுவன , எழுப்புவன என்னுந்தொடக்கத்த யில்லாமை ,பொறையுடைமை , மனங்கலங்கா 

மையாகிய ஆண்டகைமை , இரக்கம் , வஞ்சனை 
னவற்றிற்கெல்லாம் பொதுவாம் . ( உ - ம் .) “ இய 
ங்களார்த்திடுமோதையும் ” ( கந்தபு. திக்குவி . மை , அற்பாகாரம் , சுசியுடைமையென்னும் பத் 
உகா . ) ( தொல் . சொல் . சசு . சேனா. 
இயம்பல் - 1.ஒலித்தல் . ( உ - ம் . ) “ தொல்லை 

இயமபோகம்-- அட்டாங்கயோகத்தொன் 
வேழஞ் - செயிருற்றியம்பிமுருகேசன் முன்செறு. ( உ - ம் . ) “ இயமம் ” பார் . (யயொம் .) 
ன்றதன்றோ ” ( கந்தபு . திருவிளை , சஅ .) 2 . இயமரம்- ஒருவகைப்பறை. ( பதிற்று . ரு 0 . 
சொல்லல் . ( உ - ம் . ) " இன்னண மியம்பலும் " 

உரை .) 
( கந்தபு . பார்ப்பதி . ச . ) 3. வாச்சிய முழக்கல் . 4 . 
வாச்சியமொலித்தல் . ( உ - ம்.) “ வென்றிகெழு னொன்று . (சித்தரா . க . ) ( உ - ம் .) " இயமதூத 

இயமன் -- 1 . அரவின் நான்குநச்சுப்பற்களி 


அ 


உக . 


| 


436 


இயல்பளவை . 


சஙஎ 


இயல்பூபதி . 


| 


க்கம் . ) 


நகர . 


ன் ” பார் . 2. மரணத்துக்கு அதிகாரியும் , நரக கொடுத்தலும் பூதலத்தே - நாமேவியல்பென்று 
த்துக்கு அரசனும் , தெற்குத்திசையிலிருப்பவ கூறுவர்நல்ல சொன்னாவலரே ” ( அளவை - விள 
னுமாகிய கூற்றுவன் . 

இயமா நகணம் - கவிநாயகனுக்குப்பொரு இயல்பாகவே பாசங்களினீங்குதல் - கட 
த்தமுறச்செய்யு நூலின் முதற்செய்யுளின் முத வுளுடைய அறுவகைக் குணங்களுளொன்று . 
ற்சீர்வரும்வகைகளுளொன்று . அது தேமாங் ( உ -ம். ) " அநாதிபோதம் , அநாதிமுத்தத்தன் 
காய் வாய்பாடாக மூன்று நேரசைவரப்பாடுவ 

மையெனப்படும் இயல்பாகவே பாசங்களினீங் 
து . ( இது இந்திரகணமெனவும்படும் . ) ( வீர குதல் கூறப்பட்டது ( சி . சி . பாயிர , க . சிவ 
சோ. யாப்பு , ங ங . உரை . ) ( யஜஜா நமண : ஞா . ) 
யஜஜா ந - இந்திரன் .) 

இயல்பு -- 1 , இயற்கைவடிவம் . 2. ஒழுக் 

கம் . ( உ - ம் . ) " சால்பும் வியப்புமியல்புங்குன்றி 
இயமா நன் -1 . இந்திரன் . 2. உயிர். (உ - ம் .) ன் ) ( குறிஞ். பா , கரு . ) 3. ஒழுங்கு . (உ - ம் .) 
" இருநிலனாய்த்தீயாகிநீருமாகியியமாகனாயெறி " அந்நலாரியல்புறவணிய ( நைடத . 
யுங்காற்றுமாகி " ( தேவார , பொது . நின்றதி கூ .) 4. குணம் , ( உ -ம் . ) " ஏதிலாரென்பா 
ருத் , க . திருநாவு .) 4. குடும்பத்தலைவன் . 5. யா ரியல்பில்லார் ” ( நான்மணிக் . சச . ) 5. சுபாவம் , 
கஞ் செய்விப்போன் . ( யஜஜா ந : யஜி - வண விகாரமில்லாத்தன்மை , ( உ - ம் .) " இயல்புகாண் 
ங்குதல் . ) 

டோற்றி மாய்கை யென்றிடினி யல்பினுக்குச் - 
இயமான் --- எசமான் . 

செயலதின்றியல்பு செய்தி செய்தியே லியல்பதி 
இயல் -1 .ஆகமம் . (உ - ம் .) “ இயலோதே ன்றாம் ” (சி . சி . க: ஈ.)6. தகுதி . ( உ - ம் .) “ இ 

ஈ . ) 2. இசை. 3. யல்பாகுநோன்பிற்கொன்றின்மையுடைமை 
இயலென்னேவலும் , தெரிநிலை வினைப் பகுதி ( வள் . நச்ச .) 7. தன்மை . ( உ - ம் .) " அபரமுத் 
யும் , வினைத்தொகையும் ; ( உ - ம் .) " இயறேர் ” திப்பெரும்போகத்தினியல்பிதுவென ” ( சி . சி . 
( ஐங்குறு . ) 4. இயற்கை . ( உ - ம் .) “ என்றிவை க : உங. சிவஞாந .) 8. பெலன் . ( உ - ம் . ) “ இய 
யாதியாயவியற்குணமுடையனாகி ” (திருவிளை . ல்புகேடு " 9. பொருட்குப்பின்றோன்றாது உட 
உக்கிரபா. சரு. ) 5. இயற்றமிழ் . (உ - ம் .) " இயனிகழுந்தன்மை ; அது: நீரினது தண்மைத்தன் 
ல்வாணன் ” 6. இலக்ஷணம் . ( உ - ம் . ) “ இயன் மையும் , தீயினது வெம்மைத்தன்மையும் , போ 
மேனிகொண்ட " (திருவிளை . வரகுண . உ ) 7. ல்வது . ( தொல் . சொல் . கிளவி . கக . சேனா.) 
ஒழுக்கம் . 8. ஒழுங்கு . 9. ஒத்து . ( உ - ம் .) " எழு 10. முறைமை. ( உ.-ம். ) “ இயல்பினானில்வாழ்க் 
த்தியல் " 10. குணம் . ( உ - ம் . ) " அந்தப்பேரிய கைவாழ்பவனென்பான் ” ( வள் . சஎ . ) 11. வர 
லானையீதி ” ( ஞாநவா . வைராக் . சச .) 11. கூ லாறு . ( உ - ம் ) "உலகீன்றாடக்கன் மகளாயுதித் 
றுபாடு . 12. சாயல் . ( உ - ம் . ) " இயல்புடைபெதவியல்பும் ” ( கூர்மபு . திருக்கல், க .) 
யர்வன ” ( இராமா . நாட்டு . சஉ .) 13. தமிழ் . இயல்புக்காட்சி - காட்சி பேதத்தொன்று . 
(உ - ம் . ) இயலே சாயலுந்தமிழ்நடையுமாகும் ” இயல்பு கேடு - பலவீனம் . 

சூ . நிகண் . கக . யகரவெ . க . ) 14. தன்மை . இயல்புப்புணர்ச்சி - பதங்கள் விகாரமின் 
( உ - ம் .) " சுரத்தியல்புகலும் ” ( அகப்பொ.ஒழிபி. | றிஒன்றோடொன்றுகூடிநிற்றல் . அது , நிலம்வ 
அ .)15 . நடை . ( சூ . நிகண் . கக : யகரவெ . கூ . ) விது என்பதிற்போல . ( நன் உயிரீற் . ங .) 
16. பொருந்தல் . ( உ - ம் .)" கடிமனைபுகுந்த - மின் இயல்புரை அகப்பொருளுக்குரிய இரு 
னியற்சடைமாதவர் ” ( திருவிளை . குண்டோ. பத்தேழுரைகளுளொன்று ; அஃது , இயற்கை 
உ ) ( இது முதனிலைத் தொழிற்பெயர் . ) 17. யிலேயுள்ளதனை இன்னதென்று கூறுதல் . 

அஃது : " இயல்பெனப்படுவதியல்புழியெண் 

ணி - லின்னுழியாயின்னதியன்றதிதுவென்ன 
இயல்பளவை - பலபொருள் கொள்ளக்கி 

வின்னமுரைப்பதென்மனார் புலவர் ” என்பதனா 
ந்த ஒருசொல்லாற்கருதிய பொருள் இஃதென 
ச்சொல்பவனது குறிப்பாலறிதல் : அது , மாபூத் பெறப்படும் . (வீரசோ, பொரு . ரு . - 

உரை.) 
ததென்று ஒருவன் சொல்ல , பூத்ததென்னுங் 

இயல்புநயம் - ஒற்றுமை முதலிய நான்கு 
குறிப்பினாலே மாமரமேபூத்ததென்றறிதல்போ நயங்களுளொன்று . (மணிமே .) 
ல்வது . ( சி . சி . அளவை . க . மறைஞா) ( வ - று .) 

இயல்பூ- வில்வம் . 
“ மாமேலிருந்தொருகோறாவெனிற்சுள்ளிக்கோ 

இயல்பூதி -- 1 , நாய்வேளைப்பூண்டு, 2.வில் 

உமரம் . 
நாலும் - நூமேலிருந்தொரு கோறாவெனிற்றர 
வேதுணிந்து - பூமேவுங் கண்ணழுத்தங்கோல் இயல்பூபதி - வில்வமரம் . 


விதி . 


437 


இயவை . 


சஙஅ 


இயற்சீர் . 


இயல்பேது- அநுமாக அளவைக்கு உபகா கோ : ரு . ) ( யூகை - பேன் . ) 2. துவரைப்பூண்டு, 
ரகருவியான மூன்றேதுக்களினொன்று ; இத 3. தோரைநெல் . 4. வழி . ( சூ .நிகண் . ரு : சுஉ . ) 
னை " ஏது மூன்றாமியல்புகாரியத்தோடநுபலத் இயற்கை -1. இயல்பு , செயற்கையல்லாத 
தியிவை- யோதினியல்புமாமரத்தைக்காட்டல் " து . ( உ - ம் .) " இயற்கையல்லன செயற்கையிற் 
என்னும் ( சி . சி . அளவை. க 0 - ஆஞ்செய்யுளி றோன்றினும் ” ( புறநா. கூரு .) 2. இலக்கணம் , 
ற்காண்க . ) 

( உ - ம் .) " தேசுடைப்பிரமாசாரியியற்கையைத் 
இயல்வு - இயல்பு. 

தெரித்தவாறும் ” ( கூர்மபு . பதிக . உங . ) 3. எது . 
இயல - அசைய . ( உ - ம் .) " முழவுறழ்தடக் 4. குணம் . ( உ - ம் . ) " பனிக்குறும்பெறியும்வெ 
கையினியலவேந்தி ” (திருமுருகா , உகரு . ) ய்யோர்புனிதமாமியற்கையாவும் - புகரறப்புகன் 
இயலடி- இயற்சீரான்வருமடி . 

றவாறும் ” ( கூர்மபு . பதிக . கஎ . ) 5. தகுதி . 6 . 
இயலணி- இயற்கையழகு . ( ஐங்குறு . ) திராணி . 7. பாக்கியம் , 8. முறைமை , 9. வழ 
இயலல் -1. அசைதல் . ( உ - ம் . ) " இயலவே க்கம் . 
ந்திமென்றோட்பல் பிணை ” (திருமுரு. உகரு . ) இயற்கைஞாநம் - நூன் முதலியவற்றைக்க 
2.உடன்படல் . ( உ - ம். ) " யாதுநீகருதிற்றன்ன ற்றலினாலும் ஆராய்தலினாலுமின்றிச்சுபாவமா 
தியன்றனன் " ( ஞாதவா . வைராக் . உஅ. ) 3. கவுள்ளவறிவு . 
உலாவல் . ( உ - ம் . ) " பீலிமஞ்ஞையினியலி இயற்கைப்புகழ்ச்சியணி- இயற்கையை 
( பெரும்பாணா. ஙஙக . ) 4. ஏலுதல் . 5. பொரு யே சிறப்பித்துக்கூறுதல் . அது , கன்னன்கொ 
ந்தல் .( உ - ம் . )" நிலைமண்டிலைப்பாச் - சாற்றியதன் டையேகொடை என்பதிற்போல . 
னேரடியாலியலும் " ( வீரசோ . யாப்பு . கா . ) 6 . இயற்கைப்புணர்ச்சி- ( அகப்பொருள் ) கள 
விதிக்கப்படுதல் . 

வுப்புணர்ச்சியினொன்று . பொருளதிகாரத்திற் 
இயலாசிரியன் - பரத நூலிற்கூறப்பட்ட கூறப்பட்ட தலைமகனும் தலைமகளும் ஓரிடத் 
பஞ்சாசாரியரிலொருவன் . ( மணிமே .) தெதிர்ப்பட்டுத்தெய்வமிடைநிற்பத்தம்முளொ 
இயலாமை - கூடாமை . 

த்தவன் பினராய்த்தம்முட்டாமே கூடுங்கூட்ட 
இயலி -1. நடந்து . (ஐங்குறு . ) 2. உலாவி , ம் , இஃது , அகப்பொருளிற்கூறப்படும் இருபத் 
( பெரும்பா . ஙஙக . ) 

தைந்துகிளவிக்கொத்திலே காட்சி முதற்பாங் 
இயலுதல் - இயற்றுதல் , செய்தல் . ( உ - ம். ) கியறிதலீறாகிய பதினெட்டுத்துறைகளுள . ( தி 
“ இயறேர்வளவ ” ( புறநா . எ .) " பொன்னியற்பு ருக்கோ . க . உரை . ) 
னைதோட்டி ” ( புறநா . கச . ) 

இயற்கைப்பொருள் - தனது தன்மைதிரி 
இயலுவமம் 1. அதீதம்போலும் சாக்கா 

யாது நின்ற பொருள் . ( உ - ம் . ) “ இயற்கைப்பொ 
வருவது . ) 2. பண்புவமம் . 

ருளையிற்றெனக்கிளத்தல் ” ( தொல் .கிளவி .கக . ) 
இயவநர் -1. கம்மாளர் . 2. சித்திரகாரர். 3 . 

இயற்கையளபெடை- இசைநிறைத்தற் 
சோநகர் , கிரேக்கசாதியார் . 

பொருட்டு வேண்டிய தல்லாத அளபெடை , 
இயவம் -- 1. ஒரு தாதியம் ; அது ; வாற்கோ ( வ - று .) ஏறோ ஒஒஒநூறென்பானுடங்கிடை 
துமை . 2. நெல் . ( சூ . நிகண் . சு : ஈ அ . ) க்குமென்முலைக்கு - மாறோமாறன்றளந்தமண் , 

இயவர் -1. கீழ்மக்கள் . 2. சண்டாளர் . 3. / ( பிரயோகவி . ரு . உரை.) 
தோற்கருவியாளர் . 4. வாச்சியக்காரர் . ( ஐங் 

பயம்கையுணர்வினனாதல் - கடவுளென் 
குறு . ) 

குணத்துளொன்று . ( வள் . க . பரி. ) 
இயவானி - ஓமம் . (உ - ம் .) " எண்ணேயமி 

இயற்கைவினைக்குறிப்பு 

ஆக்கச்சொல் 
யவானிமுதிரை ) ( தைல . தைலவ . எஎ . ) 

விரிந்தேனுந்தொக்கேனும் வரவேண்டாததாய் 
இயவு -1 . ஊர். 2. காடு . 3. செலவு ,போ - னைச்சொல் . சாத்தன் கரியன் என்பதிற் போல . 

ச்செயற்கையல்லாததன்மையையுணர்த்தும் வி 
தல் . (சிலப் .) 4. புகழ் . 5. வழி . ( உ - ம் . ) " இய ( நன் . வினையிய . உஅ . ) 
விடைவருவோன் ” ( மணிமேக . கங கசு .) 
இயவுள் -1தலைவன் . (உ - ம் .) " பெரியோ சீர்.( உ - ம் . ) " ஈரசைகூடிய தீரியற்சீரஃ- தீரிரண் 

இயற்சீர் - ( யாப்பிலக்கணம் . ) அகவலுரிச் 
ரேத்தும்பெரும்பேரியவுள் ” (திருமுரு. உஎச . ) டாமவையகவற்கிசைதலும் ” ( இலக்கணவிள . 
2. தெய்வம் . ( திருமுரு. உஎச . ) 3. புகழாளன் . எகசு . ) ( இயல்புவகையான் ஒரோவொன்றாகி 

இயவை -1 . எட்டுயூகைகொண்ட ஓரளவு ; நின்ற சொற்கள் வருதல் பெரும்பான்மையாக 
அஃது : ஓரங்குலத்தினெட்டினொன்று . ( உ - ம் .) லானும் , நான்கு பாவிற்கும் பொதுவாகியியன் 
" அன்னயூகையெட்டியவை ” ( கந்தபு . அண்ட றுவருதலானும் , இயல்சையான்வரும் ஈரசைச் 


438 


இயற்றளை . 


சககூ 


இயை. 


க 


46 


சீராகலானும் , இவற்றை ஒருபாவிற்கு உரிமை இயற்றதியற்றல் - கருவிகளாற் செய்யாது 
கூறுதலரிதாகலானும் , ஈரசைச்சீரை இயற்சீ சங்கற்பத்தாற் செய்தல் . 
ரெனப்படுமென்று பேராசிரியர் சொல்வர் .( தொ இயற்றி- முயற்சி . 
ல் . பொருளதி . ஙஉரு . ) 

இயற்றியார் - செய்தவர் . ( உ - ம் .) " இயற்றி 
இயற்சீர்விகற்பம் - ( யாப்பிலக்கணம்.) இய யார்யாரோவென்பார் ” ( கந்தபு . அசமுகி நகர்கா 
ற்சீர் வெண்டளை . (உ - ம் . ) " வெண்சீரொன்றலிண். உஅ . ) 
யற்சீர்விகற்பமென் - றவ்விருதளையும் வெள்ளை இயற்று - 1. இயற்றென்னேவலும் , தெரி 
க்கமைதலும் " ( இலக்கணவி . எகஅ . ) ( இதிலே நிலைவினைப்பகுதியும் . 2. மண் முதலியவற்றாற் 
நேர்முன்னிரையும் , நிரைமுன்னேரும் வருத செய்யப்பட்ட பாத்திரம் . வழக்கு . ) 
லை விகற்பமென்றார் . ) 

இயற்றுதல் - 1. செய்தல் . ( உ - ம் . ) " இயல் 
இயற்சீர் வெண்டளை - சீர்களை ஒன்றோடொ பதாம்பூதந்தானேயியற்றிடுஞ் செய்தியென்னி 
ன்று தொடுக்கும் வகைகளுளொன்று . அஃது , ல் " ( சி . சி . க : ங . ) 2. நடத்தல் . 3. முன்னில் 
அகவலுரிச்சீரினிறுதியில் நிற்கிற நேரசைமுன் லதனையுண்டாக்குதல் . ( பி. வி . காரக . 
நிரையசையும் , நிரையசைமுன் நேரசையும் வ உரை . ) 4. விதித்தல் . 
ரத்தொடுப்பது . அகரமுதல 

* " மலர்மிசை இயற்றுதற்கருத்தா - பயனிலைச் செயலைத் 
யோகினான் ” என்பவற்றிற் போல . ( இலக்கண தானாகச் செய்பவனாகியகருத்தா; அது : தச்சன் 
. 

கோயிலைக்கட்டினான் என்பதிற்போல . [ இதி 
இயற்சொல் - திரிசொற்போலாகாது கற் லே தச்சன் இயற்றுதற்கருத்தா .) 
றார்க்குங் கல்லாதார்க்கு மொப்பத்தன் பொருளை இயற்றும் வினை- தன்வினை . 
விளக்குந் தன்மையினையுடைய உலக வழக்கச் இயற்றும் வினைமுதல்- இயற்றுதற்கருத்தா . 
சொல் . (நன் . பெயரி . கச .) [ திரிபின்றியியல் இயற்றுவான் - செய்கிறவன் , உண்டாக்கு 
பாகிய சொல்லாதலின் இயற்சொல் .) ( தொல் . கிறவன் . (உ - ம்.) " மண்ணிலில்லதாம்படங்கடா 
சொல்லதி . நக அ . சேனா . ) 

தியெழிறருமியற்றுவானால் ” (சி.சி. க : சு . ) 
இயற்படமொழிதல் - ( அகப்பொருள்) இய இயால் -1 . இசைதல் . 2. கூடியதாயிருத் 
ல்புபடச்சொல்லுதல் . ( வாண . உக ங .உரை. ) தல் . 3. பொருந்தல் . 4. போதல் . 
( இயல்- குணம் .) 

இயன் மணம்- இயற்கை வாசம் .( உ - ம் .)" அர 
இயற்படுத்துரைத்தல் - வழிப்படுத்திச்சொ மாதர்மெய்யு - மிருங்குழற்காடுஞ்சூழ் போயியன் 
ல்லல் . “ இயற்படமொழிதல் ” பார் . ) 

மணம் விழுங்குமன்னோ” (திருவிளை . நகர.ரு..) 
இயற்பழித்தல் - குணத்தைப் பழித்தல் . இயன்மொழிவாழ்த்து- தொண்ணூற்றாறு 
( ஐங்குறு .) 

பிரபந்தங்களுளொன்று , அது கவிநாயகன் தன் 
இயற்பழித்துரைத்தல் - ( அகப்பொருள் ) 

குடிப்பிறந்தோர்க்கெல்லாம் இயல்பாயுடையதா 
தலைவனியல்பைப் பழித்து இகுளை சொல்லுதல் . கிய குணமுடையவனென்பது முதலாகச்சொ 
(தணிகை, களவு , சசுக . முகம் .) 

ல்லி அவனை உயர்ந்தோர் வாழ்த்துவதாகக்கூ 
இயற்பெயர் - ஆதியிற் குரவராற் பெற்றபெ றுவது . ( தொன்னூல். உ அ ங . உரை ) 
யர் . ( உ - ம் . ) " இயற்பெயர்க்கிளவித்தலைவற்கி இயனம் - மரமேறிகளின் கருவியுறை . 
சையார் ” ( அகப்பொருள் . ஒழிபி . ஙக . ) 

இயனூல் - இயற்றமிழிலக்கணங்கூறு நூல் . 
இயற்றமிழ் - இயலிலக்கணம் . ( உ - ம் . ) " இ இயாகதம் -சிற்றகத்திமரம் . 
சைத்தமிழ் ” பார் . 

யாகம் - 1. கொன்றைமரம் . 2. பாத்தி 
இயற்றல் -1.செய்தல் .(உ - ம் .) " யானியற்றுந் ரம் , 3. வேள்வி . 
தவவேள்விக்கு ” ( இராமா.கையடை. க 0 . ) 2 . நட 

இயாகாதிபதி - இந்திரன் . ( யாமாயி 
த்துதல் . ( உ - ம் .) " எம்முயிருணின்றியற்றாநின் 

வதி . ) 
றான் " ( கந்தபு . உபதேச . க .) 3. பொருள்கள் 
வரும் வழிகளை உளவாக்கல் . (உ - ம் .) " இயற்றலு இயாதகம் - துத்திப்பூண்டு . 
மீட்டலுங்காத்தலுங்காத்த - வகுத்தலும்வல்லத இயாதம்- 1. தோட்டியால் யானையைச் 
ரசு ” ( வள் . ஙஅரு .) 

செலுத்துகை . 2. யானைத்தோட்டியின் பிடர் . 
இயற்றளை -1. ஆசிரியத்தளை , 2. இயற்சீர் ( யாத . ) 
வெண்டளை . ( உ -ம் .) " இயற்றளை வெள்ளடிவ இயுசாவியம் - கொன்றைமரம் . 
ஞ்சியின் பாதமகவலுள்ளான் - மயக்கப்படாவல் இயை -1. அழகு . ( ஆசிரியநிகண் . அ : சு . 

) 
( யாப் , காரிகை . ஒழிபி . சு . ) 

2.இசைப்பு . 3.இயைதல் , கூடுதல் . (உ -ம் .) " என் 


439 


இயைபுத்தொடை . 


ச O 


இரக்கம் . 


ளுறு காதலரியை தந்தார் ” ( கலி . ஙரு .) 4. இயை தொன்றின் மோனையிறுதியியைபு ” என்பதனாற் 
யென்னேவலும் , தெரிநிலை வினைப் பகுதியும் பெறப்படும் . (காரிகை, உறுப்பி . ககா.) 
வினைத்தொகையும் . 5. புகழ் . 

இயைபுருவகம் உருவகவலங்காரத்தினொ 
இயைத்தல் - 1. இணக்கல் . 2. பொருத்தல் , ருவகை; அது : பலபொருளை உருவகஞ் செய்யு 
( உ - ம் .) " பூவொடு நாரியைக்குமாறு ( பழமொ 

( பழமொ ங்காற்றம் முளியைபுடையவாக வைத்துருவகஞ் 
ழி . கஙரு . ) 3. முறைப்படுத்தல் . 

செய்வது . " செவ்வாய்த்தளிருநகைமுகிழுங்க 
இயைதல் -1 . இணங்கல் . 2. பொருந்தல் . ண்மலரு - மைவாரளகமதுகரமுஞ்- செவ்வி - யு 
( உ -ம் .) " இனையதோரின்பமென்றுமியைந்தி டைத்தாந்திருமுகமெனுள்ளத்துவைத்தார் - து 
லேன் " ( ஞாநவா . வைராக் . உசு . ) 

டைத்தாரேயன்றோதுயர் " என்பதிற் போல . 
இயைபிசையணி- தொன்னூல்விளக்கத் ( தண்டி , ஙரு . உரை . ) 
தார் சொல்லுஞ் சொல்லொப்பணிநான்குவகை இயைபுவண்ணம் இருபது வண்ணங்க 
யுளொன்று ; அது : பற்பலவசநத்தீற்றுமொழி ளுளொன்று ; அஃது : இடையெழுத்துக்கள் பெ 
கள் தம்முளியைந்து வருவது . " செங்கதிர்நெரும்பான்மையாக வருஞ்சந்தம் . (வ - று .) " வால் 
இங்கைநீட்டிமல்கிருட்கங்கு லோட்டிப் படரொ வெள்ளருவிவரைமிசையிழியக் - கோல்வல்லு 
ளிமுகத்தைக்காட்டி " என்பதிற் போல . ( தொ ழுவைவிடரிடையியைவு " ( உ - ம் .) " இயைபு 
ன்னூல் . கூஉ ங . ) 

வண்ண மிடையெழுத்து மிகுமே ( தொல் . 
இயைபிலுருவகம் -- உருவகவலங்காரத்தி பொரு . ருஙக . ) 
னொருவகை ; அது ; பலபொருளுந் தம்முள்ளொ இயைபுவனப்பு - செய்யுளினெட்டுவனப் 
ன்றோடொன்றியையாதனவற்றை வைத்துரு புக்களினொன்று . அது , ஞணநமனயரலவ 
வகஞ்செய்வது . " தேனக்கலர் கொன்றைபொ ழளவென்னும் பதினொருபுள்ளி யீற்றினுளொ 
ன்னாகச்செஞ்சடையே - கூனற்பவளக்கொடியான்றனை இறுதியாகச்செய்யுஞ் செய்யுளைச்சொ 
கத் தான் - மழையாகக்கோடுமதியாகத் தோன்று ற்றொடராகவும் பொருட்டொடராகவுஞ் செய் 
ம் -புழையார் தடக்கைப் பொருப்பு என்பதிற்போ வது . சீத்தலைச்சாத்தனாராற் செய்யப்பட்டமணி 
ல . ( தண்டி . ஈரு . உரை . ) 

மேகலையும் , கொங்கவேளாராற் செய்யப்பட்ட 
இயைபின்மைமாத்திரை நீக்கியவிசேட தொடர்நிலைச்செய்யுளும் போல்வன . அவை ன 
ணம்- வெண்குடை என்பது போல்வன் . ( சிந் காரவீற்றானின்றன . " ஞகாரமுதலானகார வீற் 

றுப் புள்ளியிறுதியியைபெனப்படுமே ” ( தொல் . 
இயைபின்மையணி - உவமாலங்காரத்தினொ பொருளதி . ருரு கூ .) 
ருவகை ; அஃது . உவமையைக் கூறிமறுத்துப் இயைபுளன்- புகழாளன் . 
பொருள் தனக்குத்தானே உவமையென் றுரை இயைமே- வாழைமரம் . 
ப்பது . உவமைக்கும் பொருளுக்கும் இயைபு இயைய ஒருவமையுருபு , இது : பெயரோ 
தோன்றப் பொதுத்தன்மையில்லாமையின் இ ) வினைபுணருங்கால் உவமப்பொருளின் வரும் 
து பொது நீங்குவமையெனவும் படும் , " திரும வினையெச்சவுருபுகளிலொன்று . ( நன் . பொது 
ருவுதண்மதிக்குஞ்செந்தாமரையின் - விரைமல வி . கசு . ( உ - ம் .) " குயிலியையப்பாடினான் ”. 
ர்க்கு மேலாந்தகையாற் - கருநெடுங்கண் - மானே இயைவது - தக்கது . ( உ - ம் . ) " மன்னன்மா 
யிருளளகஞ்சூழ்ந்தநின்வாண்முகந்- தானேயுவ மகட்கியைவதே ” ( கந்தபு . தவங்காண் . கஎ . ) 
மைனக்கு ” என்பதிற்போல . (தண்டி . நக . 

க . ) இயைவு -1 . இசைவு . 2. இணக்கம் . S. 
இயைபு -- 1 . இசைவு . 2. இணக்கம் . 3. இ 
யை புவனப்புப்பார் . 4. பொருத்தம் . 5. இயை 

ர- 1. இரத்தல் . ( உ - ம் .) " இரத்தக்கார் ” 
புத்தொடை ; அஃது . அடியினிறு தியிலேயுள்ள ( வள் . காருக .) [ இதனை ஒரு முதனிலைத்தொ 
சொல்லாவது எழுத்தாவது இயையும்படி தொழிற்பெயரென்பர் பரிமேலழகர் .) 2. இரவென் 
டுக்கப்படுவது . ( உ- ம்.) “இறுதியியைபு ( யாப் . னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , 3.இரா . 
காரிகை . உறுப்பி . கசு .) (இயைபு - இயைதல் .] ( உ - ம் .) " இரவருமதி ” [ இரா- இர எனக்குறு 

இயைபுத் தொடை-- செய்யுட்டொடையி 
னொருவகை; அது செய்யுளடிகளினிறுதியிலே 

இரக்கச்சொல் - பரிதாபமொழி . 
யுள்ள எழுத்தாவது , சொல்லாவது ஒன்றிவர் இரக்கம்- 1. ஒலி . ( உ - ம் , ) " பன்றிவாய்வி 
அல்லது ஓரடியின் வருஞ்சீர்களிலே கிலவாயிடுமிரக்கமும் ” (திருவிளை , பரிநரி . ஙக . ) 2. கிரு 
னும் , பலவாயினும் இறுதியெழுத்துக்கள் ஒன் பை , மாவுருக்கம் . (உ - ம் .) " இரக்கமாயருணந் 
றிவரத்தொடுப்பது , அஃது : எழுவாயெழுத் தியை நினைந்தனனிறையோனே ” ( கந்தபு . 


தா .) 


பொருத்தம் . 


கியது . ) 


440 


. 


இரங்கல் விலக்கு . 


இரசகன் . 


t 


வற 


மோநநீ . கங . ) 3. துன்பம் , விசநம் . ( உ - ம் .) / ருவகை; அஃது . இரங்கல் தோன்றக்கூறிவில 
" இப்படியுநந்தலையில் விதித்தானென்னா- விரக்க்குவது . "ஊறொழிலிழக்குமொப்புமயிலிழக் 
கமொடு மறுத்தலஞ்சி " ( கந்தபு . தேவரையேவ கும் - வாசஞ்சுனையிழக்கும் 

வள்ளலே- தேசு- பொ 
ல் . ச . ) 4. பிச்சை . 

ழிலிழக்கு நாளை யெம் பூங்குழலிநீங்க - வெழிலி 
இரக்கிக்கை இரட்சித்தல் . ( உ - ம் . ) " இர ழக்குமந்தோவிவண் ” என்பதிற் போல . (தண்டி . 
க்கிக்கையாலே ” ( சைவச . பொது , உபச 

சச் . ) 
இரக்கை -1 . இரட்சித்தல் . ( உ - ம் . ) " அமர இரங்கலை - இரங்கு என்னும் வினையடியாற் 
ரிரக்கையினாலே ” ( கலி . பாலை , உ . உரை . ) பிறந்து எதிர்மறையில் வருமோரேவல்வினை . 
2. விபூதி . ( உ - ம் . ) " இரக்கிக்கையாலேயுயிரினை ( உ - ம் . ) " இரங்கலையிரங்கலையென்று தேற்றி 
யெல்லா- மிரக்கையெனும் பேராமிதற்கு " ( சை னான் " ( கந்தபு . சூரன் நகர்புரி . ககா. ) 
வச . பொது . உ.ச. ) தன்னைத்தரித்த ஆன்மா இரங்காசீவி -சித்திரமெழுதுவோன் . ( பரா 
க்களை இரட்சித்தலால் வந்தபெயரென்பர் . ) 

சர , கக . ) (ஈமாஜ்வீது . ) 
இரகசியத்தா நம் - மறைவிடம் . 
ரகசியம் - 1. அந்தரங்கம் , 
அந்தரங்கம் , மறைவு . 2 . 

இரங்கு - இரங்கென்னேவலும் , தெரிநிலை 
பெண்குறி . 3. மறைத்துவைக்கத்தக்கது . 4 . 

வினைப்பகுதியும் , வினைத்தொகையும். ( உ - ம் . ) 
மறைத்துவைக்கப்பட்டது. (ஈஹவ ): 

கரைகொன்றிரங்குதிரைக்கடல் வான் குழிசி 

யாக ” ( கூர்மபு . இந்திர . கஉ . ) 
லி - மறைவு . ) 

இரங்குசொல் - இழுமென விசைக்குஞ் 
இரகம் -1. சூரியகாந்தம் . 2. பளிங்கு . 3.சொல் . ( உ - ம் . ) " திருந்துதேனெனவிரங்கு 
பெருமழை. ( கி .] 

சொற்செவிமடுத்து " ( திருவிளை . இரச . உ O. ) 
இரகிதம் - 1. இட்டம் . 2. விடப்பட்டது , இரங்கொலி -- முறையீடு . ( உ - ம் . ) " என்றி 
நீக்கப்பட்டது. ( ரஹி.த.) 

ரங்குவோரிரங்கொலி (திருவிளை, நரிபரி ,உரு .) 
இரத -திலீபன்மகனாகிய ஓரயோத்தியரசன் . 

இரச்சு- 1. கயிறு . ( சூ . நிகண் . எ.கா. ) 2 . 
{ r . ) 

சடை . 3. பந்தம் . ( m 

(ு . ) 
இரகுநாதன்- அயோத்தியிலரசனாயிருந்த இரச்சுப்பொருத்தம் - மணப்பொருத்தங் 
ராமன் . ( நாய் ) 

களுளொன்று . அது , ஸ்ரீபுருஷர்களுடைய நட் 

சத்திரங்கள் ஒரே ரச்சுவிலில்லாமலிருப்பது . 
இரதவமிசம் -1 . அயோத்தியரசனாகிய இர இரச்சுக்கள் சிரோரச்சு , கண்டரச்சு , உதரரச் 
குவினதுசந்ததியார் . 2. காளிதாசகவி சம்ஸ்கி 

சு , தொடைரச்சு , பாதரச்சுவென ஐந்துவகை 
ருதபாஷையிலேயியற்றிய ஒரு காப்பியம் . அதி ப்படும் . ( இரகுநா . பிலவளுபஞ்சாங் .உரு . ) 
லே இராமருடையசரித்திரமும் , அவரது முன் 
னோராகிய இரகு முதலியோருடைய சரித்திர 

இரச்சுலம் - கவண் ( 2 ) 
ங்களுஞ் சொல்லப்பட்டிருக்கின்றன . ( வு 

ரெச்சை - கயிறு . 
வ . ) 

இரசக்கட்டு - சூதக்கட்டு . 

இரசக்கிணறு-- இரசக்குழி . 
இரங்கல் -1 . அழுதல் . 2. இரங்கற்க என 

இரசக்குண்டு கல்லியாண வீடு முதலியவற் 
ப் பொருள்படும் ஒரு வியங்கோள் வினைமுற்று . றிலே அலங்காரத்தின் பொருட்டுத் தூக்கப்படு 
( உ -ம் .) " வேறுபின்னைநீயிரங்கல் " (திருவிளைஞ்சூதம் விட்டடைத்ததிரண்டவடிவுடைய பளி 
திருமண . ரு .) 3. ஒலித்தல் . ( உ - ம் .) “ இரங் 

வகு . 
கிவீழருவியிற்கவிழ " (திருவிளை . நாகமெ . கஎ . ) 

இரசக்குழி - சூதமெடுக்குஞ்சுரங்கம் . 
4. கருணைசெய்தல் , ( உ - ம் .) " இன்னல் செய் 

இரசகந்தபாஷாணம் - சாதிலிங்கம் . 
யரக்கற்காற்றாதெய்தினனிரங்கல் வேண்டும் ” 

இரசகம் - பாகஞ்செய்யப்பட்ட இறைச்சி . 
ஞாநவா . வைராக் . உக . ) 5. பரிதபித்தல் . 
(உ -ம் . ) " போம் வாழ்நாளென்றிரங்கிப்பாடும் . ( வலக . ) 
ஞாநவா . வைராக் . ச O. ) 6. மநமுருகல் . 7. யா 

இரசகருப்பூரம் - 1. இரசம் உப்புத்திராவ 
ழ்நரம்போசை . (பிங்கல . கசசுக .) 8. வருந்தல் . கத்தோடு கலத்தலாற்பிறந்த இரசபுட்பம் . 2 . 
(உ -ம்.) “ எக்காடணைவோமெனவரங்க ” ( திரு கிண்ணிக்கர்ப்பூரம். ( ரவலக - வ .) 
விளை , உலவா . சா . 
ச . ) 

இரசகன்- 1. நிடாதனுக்கு வைசியப்பெ 
சங்கல்விலக்கு - குறிப்பினால் விலக்குவ ண்ணினிடத்துப்பிறந்தவன் . 2. வைதேகனுக் 
தாகிய முன்னவிலக்கென்னுமலங்காரத்தினொ குப்பார்ப்பனியிடத்துப்பிறந்தவன் . ( சூத . சாதி 


--- 


44 ) 


இரச நி . 


சச 


இரசமணி . 


வலி ] 


வரலாறு . உஅ .) ( இரசகன் செய்யுந்தொழில் நிகண் . க . அ . ) 3. பிசின் , 4. மஞ்சள் .(உ - ம் .) 
ஆடையொலித்தல் . பராசர , கருக .) 

“ ஏலமாவொடு நெல்லியிரசநி ) ( தக்ஷிண , அர்ச 
இரசக்- வண்ணாத்தி . ( உ - ம் . ) “ இரசகியெ நா . ஈ..) ( ஈ.மீ.) 
ன்றா ” ( திருவானை . கோச் . சசு . ) [ாஜகி ) இரசிநிகான் -- சந்திரன் . ( ரஜ.நிகா . 

இரசகுளிகை - செம்பில்நின்று அதன் களி இரசநிசான் - கள்வன் . ( ஜ.நிவா . 
ம்பைப் பரிசித்தமாத்திரத்திலே நீக்குஞ்சத்தி 

இரசநீகரன் -- சந்திரன் . ரஜ நீகா 
யையுடையதாகச் சொல்லப்படுங்குளிகை(உ - ம் ) 

இரச நீசலம் - பனி . ( ref %e . ) 
" செம்பிலுறுங்களிம்பிரதகுளிகை பரிசிக்கக்கழி 
யும் ” (சி . சி . கக : ரு . ) ( TN. கா . ) 

இரசநை - 1 அணிவகுப்பு , 2. சாறு , 3 . 
இரசகேசரம் - கருப்பூரம். ( கொ ) மணி . 7. மாலைகோத்தல் . 8. மாலை தூக்கியலங் 

சுவை. 4. நா . 5. மயிர்கோதுதல் . 6. மாதரிடை 
இரசசாங் -1 , இருதயம். 2. முகில் . ( 3 கரித்தல் . 9. வாசகமிணைத்தல் , (1 , 5 , 7,8 , 9 . 
வலா நு . ) 

ரது நா . 4 , 6. ரல நா . 

. ) 
இரசசிக்தன் - இரசவாதஞ்செய்கிறவன் . இரசப்பிரிதி - நூற்றிருபது வகைப்பாஷா 
( ரவலவலி : வலி சித்தியடைகிறவன் .) 

ணங்களு ளொன்றாகிய இரசமாதா . ( TM 
இரசசித்தி -இரசவாதப்பயிற்சியறிவு .( வல வீ , கி . ) 

இரசபஞ்சாமிர்தம் - விதிப்படிகூட்டியமை 
இரச்சிந்தூரம் இரசத்திலே செய்யப்பட்ட க்கப்பட்டபால் , தயிர், நெய் , தேன் , சருக்கரை 

என்பவைகளின் றொகுதி . ( சைவச . பொதுவி . 
ஒரு சிந்தூரம் . ( ல .) 

ருகக .) ( ரலவபவா85-5 . ) 
இறசசு - 1. இராசதகுணம் . 2. துகள் . 3 . 
பூந்தா, து , 4. மகளிர்பூப்பு நீர் . ( ஜமீ .) 

இரசபஸ்மம்- ஒருமருந்து .(ரலலஜ ) 
இரசசுவலை- பூப்படைந்திருக்கிறபெண் . 

இரசபலம் - தென்னமரம் . ( நாவல : 
( ஜவா .) 

ரல - நீர் . 

-நீர் . பல - பழம் , ) 

இரசபாடாணம் , -- கடுகியகாந்தியென்னும் 
இரசஸ்வலம் 

எருமை . 
இரசசோதநம் - வெண்காரம் .( வலபொ பாஷாணம். 

இாசபுட்பம்- இரசகருப்பூரம் ( ravு 
ய ந .] 

இரசதம்-1 . அரைப்பட்டிகை, 2. இரத் 
தம் . 3. இராசதகுணம் . ( உ - ம் .) “ இரசதத்தின் 

இரசம் -1 . அநுபோகம் , 2.அன்பு . 3. இன் 
குணமெய்தி நான்முகனாயுலகீனும் ) ( கூர்மபு . பம். 4. உடம்பிலுள்ள சத்ததாதுக்களுளொன் 
பிரகிரு. உஉ . ) 4. கழுத்தணி . 5. பொன் . 6. 

று . 5. உபரசம் . அது , காந்தம் வெங்காரமுதலி 
யானைத்தந்தம் . 7. வெண்மை , 8. வெள்ளி யனவாகப்பலதிறப்படும் . 6. சாறு , 7. சுக்கிலம் . 
( உ -ம்.) “ இரசதவெற்படைகுவரால் ” ( திருநெ ) 8. சுவை . அது , கைப்பு , தித்திப்பு, புளிப்பு , 
ல் . தீப . உ .) ( ஈஜக . ) 

உவர்ப்பு , துவர்ப்பு , கார்ப்பு என அறுவகைப்ப 
இரசதமணல் வெள்ளித்துகளிருக்கும் உள்ளத்துநிகழுந்தன்மை புறத்துப்புலனாய்விள 

டும் . 9. சூதம் . 10. செய்யுட்சுவை . அஃதாவது , 
இரசதாது - சூதம் . ( ரலயாது . ) 

ங்க வீரம் , அச்சம் , இழிப்பு , வியப்பு , காமம் , 

அவலம் , உருத்திரம் , நகை ஆகிய எண்வகை 
இரசதாளி- கப்பல்வாழை , 

மெய்ப்பாட்டானும் நடப்பது . ( வடநூலார் இர 
இரசதம் -1. சுவைக்குங்கருவியாகியநாக்கு . சங்கள் ஒன்பதென்றும் அவை : சிருங்காரம் , 
2. சுவைத்தல் . 3. தொனித்தல் . ( ரல ) ஆசியம் , கருணை , ரௌத்திரம் , வீரம் ,பயாக 
இரசநா - அரத்தைப்பூண்டு .[ வா .) வர் .) 11. தூளி . 12.நஞ்சு . 13.நீர். 14 , பூந் 

ம் , வீபற்சம் , அற்புதம் , சாந்தமென்றுங்கூறு 
இரசநாதம் --சூதம் . ( [Tv .நாய .) தாது . 15. பூப்பு . 16. மதம் . 17. மநச்சார்வு . 

ரசநாயகன் - சிவன் . [ ல நாயக . ) 18 , மிளகு நீர் . (ரல .) 
இரசதி-1 . அவுரிப்பூண்டு . 2. இரவு . ( சூ . இரசமணி இரசங்கட்டியமணி . [ இது : 


. ) 


மணல் . 


442 


இரசிகம் . 


சசங் 


இரஞ்சகம். 


ஜா -57-) 


நோய்தீங்குகள் அகலும்பொருட்டும் , எடுத்தகா இரசிகன் - தூர்த்தன் . ( ரவிக .) 
சரியங்கள் சித்தியாதற்பொருட்டும் , மந்திரோச் ரசிகை 
சாரணத்தோடு காப்பாக அணியப்படுமென்பர்.) டையணி . ( கா . ) 

1. தூர்த்தி . 2. நா . 3. மாதரி 
( ரலகணி . ] 

இரசித்தல் - சுவைத்தல் . 
இரசமாத்திரை - இரசகுளிகை . ( ரவரை இரசிதசுத்தி --ஈயம் . ( ஈஜி த UTS.) 
தா . ) 

இரசிதநாள்-- சுக்கிரவாரம் . ( உ - ம் .) " அ ! 
இரசமாதா - அப்பிரகபாஷாணம் [[வலர் ” பார் . ( தைல . தைலவ . ) 

இரசிதம் - 1. இடிமுழக்கம் . 2. ஒலி . 3 . 
இரசலிங்கம் - 1. ஒரு சிவலிங்கபேதம் ; பவும்புணர்ப்பாற் ” (திருவியை 

வெள்ளி , ( உ - ம் .) " ஈயஞ்செம்பிரும்பிரசிதமென் 
இது , வாணலிங்கத்தினுங்கோடிமடங்கதிகம பவும்புணர்ப்பாற் ” (திருவிளை . இரச . உங. ) 4 . 
ன்பர் . ( சைவச , பொதுவி . அக .) 2. சாதிலிங் வைப்புப்பாஷாண முப்பத்திரண்டினொன்று . 
கம் . (ரவி ) ம . ) 

[ 1 , 2. ஹி.த. 3. ஜிக . ) 

இரசிதலிங்கம் விஸ்வதேவன் . ( த.நி.போ. 
இரசவாதம் -1. இரசத்தால் வாதித்தல் . 2 . 

ங ங 0. ) 
கலைஞாநமறுபத்துநான்கினொன்று ; அதனை அ 

ரசிப்பு - சுவையுடைமை . 
க்கிநியிலே பஞ்சலோகத்தையும் வைத்து வேதி 
க்கும் வித்தையென்பர் . 3. தாமதகுணசித்தி எ 

ரசுநம் -- உள்ளி. ( நீ . ) 
ட்டனுளொன்று ; அது . செம்பு , பித்தளை முத 

ரசுவம் -.1 , குறுகிய அளவு . 2. குற்றெ 
லிய தாழ்ந்தலோகங்களை மாற்றுயர்ந்த லோகமா ழுத்து . ( ஹ ) 
கச்செய்வது . ( கூர்மபு . வருணாச் . கச . உரை .) 

இரசுவரோகம் - பித்தத்தினாற்பிறந்து கண் 
( வலவா . ) 

களின்பாவையை அற்பமாத்திரந்தெரிய மறை 
இரசவாழை -- ஒருவகைவாழை . 

க்கும் ஒருவகைரோகம் . ( சீவரட் , உருக , பக் , ) 
இரசவைப்பு- இரதஞ்சேர்த்துப்பக்குவஞ் ( இரசுவம் - அற்பம் .) 
செய்யப்பட்டது . 

இரசுவன்- குறிய ரூபமுடையவன் . ( ஐ ) 
இரசாதலம் -- 1 . கீழேழுலகினொன்று , 2 . 

இரசேந்திரன்- 1. சூதம் . 2. பரிசநவேதி . 
பாதலம் . ( ரலாதன . ) 

[ வெ ] 
இரசாதிபதி - இரசவஸ்துக்களுக்கதிகாரியா இரசேந்திரியம் - நாக்கு . ( வெறிய.) 
ங்கிரகம் . ( வாயிவதி .) 

இரசோகரன் - வண்ணான் . ஜொஹாம்: 
இரசாதிபன்- இரச வஸ்துக்களுக்கதிகாரி . ஜவலி - அழுக்கு , ஹா - நீக்குகிறவன் . ) 
( ரவாயிவ . ) 

இரசோதணம் - இராசதகுணம் . ( ஈஜொ 
இரசாபாசம் - 1. அழிவு . 2 . 
1. அழிவு . 2. இரசமின் 

மண . ) 
மை . 3.( அணியிலக்கணம் ) மெய்ப்பாடு 

தோன்றா 

இரசோநம் ஒருவகை வெள்ளைப்பூண்டு . 
துமறைத்தல் , ( ரலாவால . ) 

" அரேணுகை ” பார் . ( தைல . தைலவ . க . ) 
இரசாயநம் - 1. இரசவாத நூல் . 2. காயசி 

(ஈவொக ) 
த்திமருந்து ; அது : நெடுங்காலஞ்சீவித்திருக்கச் 
செய்யுமென்று சொல்லப்படுமொருமருந்து .(சி . 

இரசோபலம் - 1.இருள் , ( ஜொவை : 
சி . க . ரு. மறை .) 3. நஞ்சு . 4. மோர் . (ரலா ரஜஹி - தூள் . வ - குவியல் .) 2. முத்து . 
ய ந : TN- சூதம் , சாரம் . கயந-வழி , போாவெலா : (ரல - நீர் . உவ- கல் . ) 
தல் . ] 

இரசோரசம் -- இருள் . ( ஜொரா : 
இரசாயநன் - கருடன் . ( வலாய ந . ) ராஜ - தூள் . ரஸ - சாரம் . ) 
இரசாலம்- 1. கரும்பு . 2. கோதுமை . 3 . இரஞ்சகம் -1 . அன்பு . 2. இயக்கும் அது . 
பலாமரம் . 4. மாமரம் . ( ரலாம் . ) 

3. சாயமூட்டும் அது . 4. தன்மை திரிக்கும் அது . 
இரசிகம் -1 . குதிரை . 2. தூர்த்தத்தன்மை . 5. பற்றுவாய்மருந்து . ( தெலுங்கு .) ( 1,2,3,4 . 
3. யானை . (ரலிசு . ] 

ஈஜசு . ) 


| 


443 


இரட்சாபந்தநம் . 


சசச 


இரட்டு 


இகஞ்சகன் --- 1. இயக்குகிறவன் . 2. சாய இரட்சி -1 , இரட்சிக்கிறவன் . ( Vs. ) 
மூட்டுகிறவன் . 3. நிறங்கொடுக்கிறவன் , சித்தி 2. இரட்சியென்னேவலும் , தெரிநிலைவினைப்ப 
ரகாரன் , வன்னக்காரன் . 4. பிரியம்வரச்செ 

குதியும் . 
ய்கிறவன் . ( ராஜகம் ) 

இரட்சித்தல் - 1. காவல் செய்தல் . 2. காத் 
இரஞ்சநம்-1 . இருதயத்தாக்கம் , 2. சாயம் . தல் . ( உ.ம். ) " விட்டுணு இரட்சிப்பென்றும் ” 
3. சாயமூட்டல் . 4. சித்திரித்தல் . 5. செஞ்சந் (சிவப்பி . வியாக் . ஆரம்பம் . ரு . ) 3. மீட்டல். 
தநம் . 6. திரிவாய்மருந்து . 7. திருத்தியடைதல் . இரட்சிதம் -- காக்கப்பட்டது . (TS. க . ) 
8. பிரியங்கொள்ளல் . 9. பிரியம்வரச்செய்தல் . 

இரட்சிதா- காக்கிறவன் . (Tr.SJ. ] 
( ஈஜ.க. ) 

இரட்சிப்பு - இரட்சித்தல் . 
இரஞ்சநை- களிக்கச்செய்தல் .( ஈஜநெ) 

இரட்சை --1 . காவல் . ( உ - ம் . ) " மாணத்தயி 
இரஞ்சிதபடம் - வரிசையானசித்திரம் வரை லவருக்கச்சுருக்கமெனு - மேணத்தமிழிற்கிரட் 
யப்பட்டபடம் . ( உ - ம் .) "சித்திரப்படமோர்பொ சையாம் " ( தைல . கடவுள் . ங ..) 2.திருநீறு 
ருளொடுங் கூடாத் திகழ்வினிற்றவுதமேயென ( பொது . உ.ச.) [ தன்னைத்தரித்த ஆன்மாக்க 
வு - நெய்த்தகூழ்வருடக்கடிதமேயெனவுநீனி ளை இரட்சித்தலால் வந்தபெயர் .) 3. மந்திராட் 
த்திலாஞ்சனையெனவும் - பத்தியோவியஞ்சேர் சரயந்திரக்காப்பு . 4. மீட்பு . 3. விசேடகாலங் 
நீதிரஞ்சிதமெனவும்படுதல் போல் ” ( வேதா. சூ . களிலே மணிக்கட்டிற் கட்டிக்கொள்ளும் பட்டு 
சங.) ( ஜீதவட : ஜீத - மகிழ்ச்சி , கண் நூற்காப்பு . (ரக்ஷா ) 
டோர்மகிழச்செய்யப்பட்டதென்றபடி .) இரட்சோவதி - மகாமேருபர்வதத்தின்மேற் 

இரஞ்சிதம்- 1. இரஞ்சிதபடம் . ( உ - ம் . ) கங்கணத்திலே நிருதிக்கு இருக்கு மொருபட் 
“ இரஞ்சிதபடம் பார் . 2. இன்பமானது . 3 . டணம் . ஈசானனுக்குரியப்பட்டணத்துக்கும்பெ 
சாயமூட்டப்பட்டது . 4. தன்மை திரிக்கப்பட் யர் . ( த . நி . போ . ஙஙக . ) [ க்ஷொவதி .) 
டது . 5. பிரியம் . ( ரஜி 50. ] 

இரட்டர் - ஒருசாதியார் . 
இரட்சகம் - இரட்சணை . ( ரக்ஷக5 ) 

இரட்டல் -1 . அசைத்தல் , வீசுதல் . ( உ - ம் . ) 
இரட்சகன் -- 1 . காப்பாத்துகிறவன் . 2. மீ 

"குளிர்சாமரையிருபாலுமிரட்ட ” (பாரத . அரு 
ட்கிறவன் . ( க்ஷகம் ) 

ச்சுனன்றவ . கரு 0 .) 2. அசைதல் . ( உ -ம் . ) " அ 

மரரிட்ட- வெழினிகள் புடையேமென்காலெறி 
இரட்சசு -1.பசாசு .2. பூதம் . ( க்ஷ ) தலினிரட்டல் போலும் ” ( கந்தபு .திருவவ . கக்க) 

ரட்சண்ணியம் - 1. இரட்சிப்பு . 2. பாது 3. இரட்டித்தல் . ( உ - ம் . ) “ டறவொற்றிரட்டும் 
காத்தல் . ( க்ஷண ). ) 

வேற்றுமைமிகவே " ( நன் . கஅ ந . )4 . ஒலித்தல் . 
இரட்சண்ணியன் --இரட்சகன் . 

( உ - ம் . ) " நுண்ணீராகுளியிரட்ட ” ( மதுரைக் . 
இரட்சணம் - 1. காத்தல் . 2. காவல்செய் சுசு :) 5 , மாறியொலித்தல் . (உ - ம் . ) " படுமணி 
தல் . க்ஷண . ) 

யிரட்டுமருங்கில் " ( திருமுரு. அ o . ) 

இரட்டி -1 . இரட்டிச்சாதியான் . 2. இரட் 
-இரட்சணியம் - காப்பு . ( க்ஷணீய O. ] டியென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 
இரட்சணை- 1. காவல் . 2. மீட்பு . ( க்ஷ 3. இரண்டுபங்கு . 4. கொட்டி. ( புறப்பொருள் 

வெ . கரு - ஆம் பக் . ) 
இரட்சபன் சேட்டாதேவியின் பிள்ளை , 

இரட்டித்தல் -1. இரண்டாமுறையுழுதல் . 
( சைவச , பொதுவி . சசுக . உரை .) ( இவனது 

2. இருமடங்காக்குதல் . 3. உண்ட போசருமி 
நிர்மாலியம் புசிக்கிற்புத்திரனுண்டாம் . ) [ ரக்ஷ 

ணங்காதிருத்தல் . 4. வியாதி மக்களித்தல் . 5 . 

வேறுபடல் . ( உ - ம் . ) " இந்தச்சாட்சியிரட்டிக்கி 
வ :) 
இரட்சம் - 1. இரட்சை. [ V ] 

இரட்டிப்பு -1 . இரட்டித்தல் . 2. இருமடங்கு . 
இரட்சன்- வேந்தனுக்குரிய ஒருப்பட்டப்பெ 

ரட்டு -1 . இரட்டித்துநிற்றல் . ( உ - ம் . ) " இர 
யர். ( பராசர உக . ) ( TV ) 

ட்டைக்கிளவியிரட்டுப் பிரிந்திசையா ” ( தொல் . 

சேனா. சஅ . ) 2. இரட்டென்னேவலும் , தெரி 
இரட்சாபந்தநம் - 1.காப்புக்கட்டல். 2. மந் நிலைவினைப்பகுதியும் , 3. இரட்டை நூலால் அ 
திராட்சர யந்திரக்காப்பு . ( க்ஷாவா fo . ] | ல்லது தடித்த நூலால் நெய்த புடவை . 4. இரு 


ணா . ) 


. 


| 


444 


இரட்டையர் .. 


இரணசங்கம் . 


. 


மடங்கு . 5. ஒருசாதி . 6. ஒலி . ( உ - ம் .) “ முழக் இரட்டைவலம்புரி-- ஒருவகைவலம்புரிச்ச 
கிரட்டு ” (நன் , உரி . கஅ .) 

ங்கு . ( உ - ம் .) " ஒற்றைவலம்புரி ” பார் . 
இரட்டுதல் - இரட்டல் . 

இரண்டகம் -1. இருமநம் . 2. நம்பிக்கைத் 
இரட்டும் - ஒருவாத்தியம் . 

துரோகம் . 
இரட்டுறமொழிதல்- முப்பத்திரண்டு தந் இரண்டகவாதி- நம்பிக்கைத்துரோகி . 
திரவுத்திகளுளொன்று ; அஃது : இரண்டுபொ ரண்டடிப்பாடகமடக்கு- மடக்கலங்கார 
ருள்படச்சொல்லுதல் . ( நன் . பொதுப் . கச . ) வகையுளொன்று ; அஃது : ஒருசெய்யுளிலே இ 
( இரண்டு + உற + மொழிதல் . ) 

வ்விரண்டடிமடக்கிவருவது . " பணிபவநந்தன 
இரட்டை - 1. ஆனிமாதம் . ( இராசவைத் . தாகமன்னுவார் - பணிபவநந்தன 

தாகமன்னுவா 
எக .) 2. இரட்டைத்தொடை . (உ - ம் .) அடிமுர்- அணியெனமேயதுமன்பராகமே-அணியென 
ழுதும் வந்தமொழியே வருவதிரட்டை . ( யாப் , மேயதுமன்பராகமே " என்பதிற் போல . ( தண் 
காரி , உறுப்பி . கஎ .) 3. இரண்டாயிருந்தோ டி . கச . உரை .) [ உபாக- படித்தல் . ) 
ன்றுபட்ட பொருள் . 4. இரண்டு . 5. ஒருவகை 

இரண்டடியெதுகை 
ச்சந்தபேதம் . ( உ -ம் .) " வேதங்களைச்சந்தையி மோரெதுகையும் பின்னிரண் டடியுமற்றோரெ 

முன்னிரண்டடியு 
ரட்டை முதலியனவிலக்கணத்தோடோதியும் " 

துகையுமாய்வருவது . ( வ - று .) " துவைக்குந்து 
(சி.சி. அ . கக . மறை ) 6. ஒற்றைப்படாத எண் . 
1.சோடு . 8. தம்பதி . ( சூ . நிகண். உ : சுரு . ) 9. கழகொவ்வாமுத்த-மணங்கமழ்தாரச்சுதன்மண் 

ளிமுந்நீர்க்கொற்கைமகளி- ரவைப்பதம்பல்லிற் 
மிது நவிராசி . ( சூ . நிகண் . க , சுச . ) 

காக்கும் வேலி - னணங்கும்முதமுமன்னலார்பா 
இரட்டைக்கிளவி - இரட்டித்து நின்றுபொ 

டல் " ( யாப் , காரிகை. ஒழிபி . சு . உரை . ) 
ருளுணர்த்துஞ்சொல் . ( உ - ம் . ) " இரட்டைக்கி 
ளவிரட்டிற்பிரிந்திசையா " ( நன் . ஙகூசு . ) 

இரண்டன் - எதிரிடைசெய்யுங்குணமுடை 

யவன் . 
சளசளவென மழைத்தாரைகான்றன 
என்பதிற் போல்வது . ( இராமா , திருவவதார , 

இரண்டிகை இண்டைச்செடி . 
சசு ) 

இரண்டு - ஒன்றையுமொன்றையுங்கூட்ட 
இரட்டைக்கை - (பரதம் ) இணைக்கை . ( சிலால் வருமெண். 
லப் , அரங்கே . கஅ . உரை. ) 

இரண்டுடை கருவேல் , வெள்வேல் என் 
இரட்டைத் தொடை- நாற்பத்து மூன்றுதொனுமிவை .( உ - ம் .) " கூவிளநீர்க்- கண்டகியிரண் 
டைகளுளொன்று ; அஃது : அடிமுழுதும் வந்த இடைமுக்கண்டகி துவஞ்சூரி ” ( தைல . தைலவ . 
மொழியேவருவது . " ஒக்குமேயொக்குமேயொ கஙரு .) 
க்குமே யொக்கும் - விளக்கினிற்சீறெரியொக்கு 

இரண்டுபடுதல் -1 . ஐயுறல் , 2.வேறுபடுதல் , 
மே யொக்கும்குளக்கொட்டிப்பூவினிறம் ” என் 
பதிற்போல . இதிலே முதலடிமுற்றும் ஒருசொ இரண்டுவவு- அமாவாசையும் பூரணையும் . 
ல்லேவரத்தொடுத்தமைகாண்க. ( யாட்.காரிகை. ( உ -ம் .) “ ஓவாதிரண்டுவவுமட்டமியும் பட்டினி 
உறுப் . கஎ , உரை .) 

விட்டொழுக்கங்காத்தல் " ( சிந்தா . கேமசரி . 

கஙசு ) 
இரட்டைமணிமாலை- தொண்ணூற்றாறுபி 
ரபந்தங்களுளொன்று ; அது: வெண்பாவுங்கலி 

இரணக்கொடி - போர்க்கொடி , ( ரண 
த்துறையுமாக , அல்லது வெண்பாவுமாசிரியவி போர் . ) 
ருத்தமுமாக அந்தாதித்தொடையான் இருபது 

இரணகளம் 

போர்க்களம் . [ாணவஉ : 
செய்யுள்வரப்பாடுவது . ( உ - ம் .) " இருபதுவெ 

பணப - போர் . ) 
ண்பாக் கலித்துறையியையின்- வருவதிரட்டை 
மணிமாலையாகும் ( இலக்கணவி . அக்கா . ) " வெ 

ரணகாளம் 

போர்நிறுத்தவூதுங்காளம் . 
ண்பாவிருத்தம் வியப்புற விருபஃ-தெண்படவு ரண - போர் .) 
ரைப்பது மிரட்டைமணிமாலை 

இரணகெம்பீரம் 

யுத்தத்தின் பேரார்ப் 
இரட்டையர் - 1. இரட்டைப்பிள்ளையாகப் 

ரவம் . ரணமஜீ : சண - போர் . மாஹீ 
பிறந்து சிறப்படைந்தகவிராயரிருவர் . 2. ஒரு - பேரார்ப்பவம் . ) 
வயிற்றி லொரே காலத்திலே பிறந்த இருவர் . இரணங்கொல்லி - ஒரு பூடு . 
( உம் :) " ஓங்குதிறற்சூரனென்றும்பதுமனென் 
றுமிரட்டையருக்குரைத்து ” (உபதேச , சூராதி . 

ரணசங்கம் - போர்வென்றூதுஞ்சங்கு . 
எஅ . ) 

( ஈணபவை . ) 


TO 


445 


இரணரங்கம் . 


சசகா 


இரணியகர்ப்பசார்வாகன் . 


வரீக்ஷா. ) 


இரண சிந்தம் - 1. படைக்கலம் . 2. படைச்ச 

T.] 2. யானையின் முகத்திலே தந்தங்களு 
கம் . ( ஈணவிஹ . ) 

க்கிடையேயிருக்கும்பகுதி . ( ஈணாக . ) 
இரணசுக்கிரன் 

கண்ணோயுளொன்று . இரணரணம் - 1. கொதுகு . 2. துக்கம் . 
இரணத்துருவம் - கிரகபுடத்திற்கழிக்கப்ப ( ரண - போர் , இரைச்சல் .) 
டுவது . ( ரணயவ.) 

இரணவஞ்சம்-- அறுவகைப்போகபூமிகளு 
இரணத் தொடை - முரண்டொடை ; அது : ளொன்று . ( கூர்மபு . வருணாச் . உச . உரை . ) 
சொல்லாலேனும் பொருளாலேனும் மறுதலைப் இரணவிரணம் - 1 , கொதுகு . 2. துக்கம் . 
படத்தொடுப்பது . ( உ - ம் .) " கருதிற்கடையேக 3. போர் செய்யுமிடத்துப்பட்ட காயம் . [ ரண 
டையிணைபின் கடைக்கூழையுமென் - றிரண 
த்தொடைக்குமொழிவரிடைப்புணர்வென்பது வண் : பாண - போர் , வாண - காயம் .) 

இரண வீரம் - தன்வேந்தர் தடுத்தும் அஞ் 
வே ” ( யாப் .காரிகை . ஒழிபி . ரு . ) ( இரணம் - 
போர் . ) 

சாது போர்புரிசௌரியம் , 
பகைவரைவெட்டி அ 

இரணவைத்தியம் 
இரணதோரணம் 

சத்திரவயித்தியம் , 
வர்தலைகளைத் தோரணமாகக் கட்டிப்பிடிப்பது . [ரணெெவடி.)-1 
[தொண் .) 

ரணவைத்தியன் சத்திரவைத்தியன் . 

இரணாங்கணம் -- போர்க்களம் . ( ஈணாம் 
ரணபரீட்சை -- சத்திரப்பரீட்சை . பண 

ண o : சுமணப - களம் .) 

இரணாசிரம் - போர்க்களம் . ( ரணாஜிர : 
இரனாபாதகம் -1 . கொலைப்பாதகம் . 2. நம் 
பிக்கைத்துரோகம் . ( வாதக . ) 

கஜிர களம் . ) 
ரணபாதகன்- கொலைப்பாதகன் . 

இரனாபியோகம்- படையெழுச்சி , ரணா 
இரணபேரி போர்ப்பறை . (பணவொரி .) வியொம : ஹியொம் ஏற்படுதல்-) 
இரணபேரிகை -- இரணபேரி . 

இரணி- குருவியால் . ( இராசவைத் . ) 
இரணம் - 1. உணவு , இரை, 2. உப்பளம் . இரணியகசிபன்- திதிபுத்திரராகிய ஐம்ப 
உரண . ) 3. உவர்நிலம் , 4. ஒலி . ( ரண . ) த்தாறுகோடி இராக்ஷதர்களுளொருவன் ; இவ 
5. கடன் . ( சூ . நிகண் . கக : லகரவெ . உக . ) னுக்குப் பிரகலாதன் ,, சகலாதன் , அனுலாத 
6. பகை , 7. பல் . 8. புண் . ( உ - ம் .) “ உள்ளிலிருன், சிபி , பாஷகன் , என ஐவர் புத்திரருண்டு. 
பலமிட்டுப்பூசி ரணம்போமால் " ( தைல . தைல 

இவனை விட்டுணு நரசிங்காவதாரத்திற் கொன் 
வ . கந. ) 9. பொன் . ( சூ. நிகண் . கக : லகர 

றதென்பர் . ( வி - ணி . உசரு . ) (உ -ம் . ) " வெரு 
வெ . உக . ) ( ஹிரண .) 10. போர் . ( பிங்கல . மேவினானே ” ( நல் . பாரத . பாரதவீர, சு ) ( ஹி 
ககஎங .) 11. மாணிக்கம் . ( சூ . நிகண் . கக : லகர 
வெ . உ.க. ) [ ரண .) 12. வகாந்தரம் . ( உாண 

ஈண காவ . ) 
13. வேட்டை . 

இரணியகசிபு -- இரணியகசிபனென்னுமசு 

ரன் . ( காஞ்சிபு . இரணி . உஉ . ) [ ஹிரண ) 
இரணமத்தம்- யானை . ( ரணதத : T 
ண ) - போர் . 2 
போர் . 8 - மதம் . ) 

கலிவு : ஹிரண- பொன் . கலிவ 

வஸ்திரம் . ) ( இவனுக்கு இரணிய னென்னும் 
இரணமய கோசம் - சிதம்பரம் . ( கோயிற்பு . பெயருமுண்டு என்பர்.) 
பக் . சரு . ) ( ஹிரணயை கொஷ : பொன்மய இரணியகசிபுகம் - விட்டுணு. ( ஹிரண 
மாகிய கோசமாதலின் இப்பேர்பெற்றது . ) 

கலிவ -ஹது : ஹது கொன்றவன் . இ . 
இர்ணமாலை பகைவர்குடரை மாலையாக ணியகசிபுவைக்கொன்றவனென்றபடி .) 

இரணியகர்ப்பசார்வாகன்- உலோகாயதர் 
இரணழழக்கு- உதிரம் உடலெங்குந்தோ இருதிறத்தாருளொருவன் . ( சி , சி . பர . உலோ 
யும்படி போர் செய்தல் . 

காயத . மறு . ஙக . உரை . ) ( ஹிரண மல வா 
இரணரங்கம் - 1. போர்க்களம் . [ாண ; வாக . ] 


ன . ) 


) 


வணிவது . 


] 


446 


இரணியன் , 


சசஎ 


இரத்தகோகந்தம் 


பெண்பசாசு . 


இரணியகர்ப்பம் - 1. ஈஸ்வரனுடைய சூ ன்னிறமுடையவன் என்றபடி . ) 2. துவாதசா 
க்ஷமசரீரம் . (உபநிடத . உ 0. ) 2. உட்பொன் தித்தரிலொருவன் , 3.பிரகற்பதி .(இராசவைத்) 
னுடையசாளக்கிராமம் . ( ஹிரண ,) மல- .) 

இரணியாக்கன்- ஓரசுரன் ; இவன் இரணி 
இரணியகருப்பதாநம் - சோடசதாசங்களு மக்கியவுடைய தம்பி . (காஞ்சிபு . இரணி. கஅ .) 
ளொன்று . ( கூர்மபு. பதிக . உக . உரை . ) ( U பொன்டோன்ற கண்ணுடையவன் என்றபடி 
பரணமல உா ந . ] 

( ஹிரணாக்ஷ 8. ) 
இரணியகருப்பமதம் - சார்வாகமதத்தினொ 

இரணை- இரட்டை . 
ருவகை; இம்மதத்தன் பிராணனே ஆன்மா எ இரத்தக்கலப்பு- நெருங்கிய உறவு . 
ன்பன் . ( த.நி. போ . கரு .) பிரமாவேசிருட்டிக் 

இரத்தக்கவிச்சு - இரத்தவெடில்.. 
ர்த்தாவாய்த்தனதாற்றலோடு நிலைபெறுவர் எ இரத்தக்கமிழ்ச்சல் - இரத்தம் வயிற்றாற்க 
ன்று கொள்ளுமதம் என்பர் சித்தியாருரையில் . 

ழிதல் 
இரணியகருப்பன் - 1. சமட்டி சூக்கும தே 

இரத்தக்கனப்பு - 1. இரத்தங்கதித்துவரு 
கத்தை அபிமாரிக்கின்ற ஈஸ்வரன் .( வேதா. மொருநோய். 2. கருவம் . 
சூ . சக .) ( விகசிதமாய்ப்பிரகாசிக்கின்ற யாவை இரத்தக்காட்டேறி - காட்டிலிருக்கும் ஒரு 
யுந் தனதுதரத்துள் அடக்கியிருப்பவன் என்ற 
படி . ) -2 . , சார்வாகமதத்தரிலொருவகையானவ 

இரத்தக்கார் - இரப்பவர் சென்றடைதற்கு 
ன் ; இவன்பிராணனே ஆன்மா என்பவன் . ( 

தத்தக்கவர் . ( உ - ம் .) " இரக்க விரத்தக்கார்க்காணி 
நி . போ. கரு . ) 3. பரசொப்பனத்தை நானென் ற் ” (வள் , காருக .) ( இர என்னு முதனிலைத்தொ 
று அபிமானித்தபரன் . ( ஞாநக், தற்பதமநநம் ) ழிற்பெயரது இறுதிக்கண் நான்கனுருபுவிகார 
4. பிரமதேவன் . ( உ - ம் . ) 

புருடனிரணிய த்தாற்றொக்கதென்பர் 
கருப்பன் மறைக்கிழவன் புவநத்துக் - கொருமு 

இரத்தக்கிராணி ஒரு நோய் ; அது , நீடித் 
தல்வன் கஞ்சனென வவனையே யுரைத் திடு துநிற்கும் ஒருவகை இரத்தக்கழிச்சல் . ( கிரக 
வார் ” ( கூர்மபு . பிரகிருதி . க.அ.) ( பொன்மயமா 

ணி என்னுஞ்சமஸ்கிருதபதம் கிராணி எனத்தி 
ன கருப்ப முடையவனும், கருப்பத்திற்பொன் ( ரிந்துவந்தது .) ( ஈத ஹணி . ) 
மயமான பூமியையுடையவனுமாகலின்வந்தபெ 

இரத்தக்தலை - ஒருவகை நோய் . 
யரென்பர் .) ( ஹிரண )மம- . ) 

இரத்தக்கோமாரி- மாட்டுக்கு இரத்தக்கழி 
இரணியசிராத்தம் ஒருவகைச்சிராத்தம் . ச்சலோடு வருமொரு நோய் . ( கோ - மாடு , மாரி 

- 

கொள்ளை நோய் . ) 
( உ - ம் .) “ ஆமசிராத்தஞ்செய்தற்கு இயலாவிட 
த்து இரணியசிராத்தஞ்செய்யலாம் ” ( பாலபா பட்ட ஒருவகைச் சுரம், (ஈகமகஜா ”.) 

இரத்தகதசுரம் -- இரத்தத்தோடு சம்பந்தப் 
டம் . ) ( ஹிரண ) -பொன் . ) 

இரத்தகம் 1. குசும்பாப்பூ . 2. சிவப்புச் 
இரணியதாநம் - சொர்ந தாகம் . ( வி - ணி .) சீலை . ( கக .) 
இரணியநேரம் - மாலைநேரம் . ( இரணிய 
னைக்கொன்றநேரமது என்பர் . ) 

இரத்தகமலம் - செந்தாமரை . (பக்க 8 @ 0 : 
இநணியம் -1 . அழியாதவஸ்து .2. ஓரளவு . 

ஈ 5 - சிவப்பு . ) 
3. சுக்கிலம் . 4. பொன் . ( சூ . நிகண் . சு : ங . 

இரத்தகாசம்- இரத்தமுமிழ வருவதாகிய 
5. வெள்ளி. ( ஹிரண ) ) 

ஒருவகைக்காசநோய் . 

இரத்தகுமுதம் - செவ்வாம்பல் , ( உாது 
இரணியவருடம் - சிருங்ககிரிமுதற் சுவேத 
கிரிவரையிலுமுள்ள தேசம் . ( உ - ம் . ) சிருங்க 
முதற்சுவேதமட்டு - நீதியிரணியவருடம் " ( கந் 

இரத்ததன்மம் - மலடிகளுக்கு மாதாந்தருது 
தபு . அண்டகோச , ங...)( ஹிரணவா ] நோய் . ( தைல . தைலவ . க.அ ) ( ஈக 

கால ரத்தத்தை வெளிப்படுத்தாத ஒரு வகை 
இரணியவிந்து - அக்கிநி. ( ஹிரணவி 

இரத்தகைாவம் 

செவ்வாம்பல் . (ெெக 
* . ) 

வ . ) 
இரணியன் -1 . ஓரசுரன் ; இவன் காசிபமு 
நிக்கு அதிதிவயிற்றிற் பிறந்தவன் ; இரணியகசி 

இரத்தகோகநதம் - செந்தாமரை . ( 
புஎன்பவனிவனே . (காஞ்சிபு . தல . உ .) ( பொ கொக.டி. ) 


- 


) 


உ . ) 


447 


இரத்தப்புடையன் , 


சசஅ 


இரத்தரோகம் . 


( த 


த 


ஓரத்தசந்தநம் -1 , செஞ்சந்தகம் , 2. மஞ் இரத்தப்பெரும்பாடு- உதிரப்பெரும்பாடா 
சள் . (ஈதவடி ந . ) 

கிய ஒரு நோய் . ( உ - ம் .) " வழுக்கிரத்தப்பெரும் 
இரத்தசந்தியகம் -1. செங்கழுநீர். 2. செ பாடுமெலும்புருக்கிப்பிணியும் மலடிமைந்தராங் 
ந்தாமரை . ( ஈவலஈக: ஈத - சிவப்பு . கலைதேர்மருத்துவர்களிதனை ” ( தைல . தைலவ . 

சக .) 
வலஙக - மாலைநேரம் .) 

இரத்தபலம் - ஆலமரம் . ( ஈ @ 0 : 
இரத்தசிகுவம் - சிங்கம் . [ தஜிஐ ) 
இரத்தசுரம் -- ஒருவகைச்சுரம் , ( ஈககா . ) 

ஈது . - சிவப்பு . s @ 0- பழம் . ) 
இரத்த சூலை - ஒரு நோய் ; அது : சூதகவாய்வு . 

இரத்தபலி இரத்தத்தோடு செலுத்தும் 
( ஈக வா . ) 

பலி . ( கவலி .) 
இரத்தசெந்துகம் - நாகப்பூச்சி , ாக 

இரத்தபாஷாணம் --1 . ஒரு நோய் . 2. வை 
ஜக. ) 

ப்புப்பாஷாண முப்பத்திரண்டினொன்று . 
இரத்தக்ஷயம் - இரத்தகாசநோய் . [ m 

இரத்தபாதம் - கிளி . ( ஈதவாடி : சிவ 
க்ஷய . ) 

ந்தபாதத்தையுடையதென்றபடி . ) 
இரத்ததாது - 1. செம்பு . 2. செவ்வரிதாரம் . 

இரத்தபாரதம் --சாதிலிங்கம் . (ஈதவா 
(ஈதயாக ) 

ஈடி . ) 
இரத்ததந்தி - பார்வதிதேவி . ( உ . 

இரத்தபிட்சாபிரதாநழரீத்தி- வைரவமூர் 

த்தமாய் இறுமாப்புற்ற இமையவர்பால் இரத்த 
த - சிவப்பு , உஞ - பல் . ) 

த்தைப்பலியேற்று அவர்களகந்தையை அடக் 
இரத்ததுண்டம் கிளி. [ ஈத்துண : கிவைத்தசிவபிரான் . (சிவபரா. உசஉ . ) ( க 
ஈண - அலகு . ) 

விக்ஷாவாயா 3 கி- . ] 
இரத்ததூணம் - நாலிராசிபதினெட்டுப் பா இரத்தபிண்டம் -1 . சீனமல்லிகை . 2. வா 
கைவைத்து அதிலே , செவ்வாயுடைய அற்றை யாலும் மூக்காலும் இரத்தம் போகின்ற ஒரு 
ச்சுத்தபடத்தைக்களைந்துவந்ததில் அற்றைநா நோய் . ( ஈதவிண .) 
ளுறுமேல் அது . ( விதாந . குணாகுண . ஙஅ . 
உரை , ) 

இரத்தபித்தம் - இரத்தத்தோடு சம்பந்தப்ப 
இரத்த நரம்பு இரத்தம் ஓடிக்கொண்டிரு வாய் , மூக்கு , மலவாயில் முதலியவற்றால் 

ட்ட ஒருநோய் ; அஃது ; இரத்தக்க திப்பாய் 
இரத்தப்பழி - கொலைப்பழி 

த்தங்கழிதன் முதலிய குணங்களையும் , தலையிடி 
இரத்தப்பிரமியம்- சலவாயிலாலிரத்தம் 

சுர முதலிய உபத்திரவங்களையு முடையதாயி 
போகுமொருநோய் . 

ருக்கும் . 

இரத்தபுட்பிகா மூக்கிரட்டைப்பூண்டு . 
இரத்தப்பிரமேகம் 

இரத்தப்பிரமியம் . 
( ஈதவ , ஜெவ . ) 

(ஈதுஷிகா .) 
இரத்தப்பிரவாகம் இரத்தப்பெருக்கு . “ அம்பட்டை ” பார் . 3. கொம்பரக்கு . ( தைல . 

இரத்தம் -1 . உதிரம் . 2. குங்குமப்பூ . ( உ - ம் . ) 
( ஈதவ வாம் . ) 

தைலவ . கஙரு . ) 4. சாதிலிங்கம் . 5. சிவப்பு . 6 . 
இரத்தப்பிரவை - ஏழ்நரகவட்டத்தொன் செம்பு . 7. பவளம் . 
று . அஃது ; இரத்தநிலம் . ( தவரவா. ) 

இரத்தமண்டலி 

- ஒருபாம்பு ; இதன்விஷம் 
இரத்தப்பீநசம் - நாசியால் இரத்தத்தைப் கடிபட்டவனுடைய தேகத் துவாரங்களினாலே 
போக்குமொருவகைத்தலைநோய் . 

இரத்தம் வரச்செய்யும் . 

[ ஈதவீ 
V.) 

இரத்தமாரணம் -- காவிக்கல் . 
இரத்தப்புடையன்- ஒருவகைப்புடையன் 

இரத்தழலம் இரத்தத்தோடு சம்பந்தப்ப 
பாம்பு . இதன் விஷம் கடியுண்டவனது கண் 

ட்ட ஒரு நோய் . 
நாசி வாய் முதலிய தேகத்துவாரங்களினாலே இரத்தரோகம் -1 . ஒரு நோய் . 2. கண்ணோ 
இரத்தத்தைப்போக்கிக்கொண்டிருக்கும் . யுளொன்று . ( கராம .) 


க்கிறநாடி . 


| 


448 


இரத்தாதாரம் . 


இரத்தி நமாலையணி . 


இரத்தல் - 1. குறைகூறல் . ( உ - ம் .) " கை இரத்தாதிசாரம்- வயிற்றுளைவோடுவரும் 

( . 
உச . ) 2. பிச்சைகேட்டல் . ( உ-ம்.) “ இல்லென இரத்தக்கழிச்சல் . (ஈகா தீவார் .) 
விரந்தோர்க்கொன்றீயாமையிளிவென . ( கலி . இரத்தி - 1. இத்திமரம் . 2. இரத்திநகருப் 
பாலைக்கலி , உ . ) 3. பிரார்த்தித்தல் . 

பம் . 3. இலந்தைமரம் . ( உ - ம் .) " இரத்தி நீடிய 
இரத்தவடி - மசூரூரிகாநோய்க்குரு . கன்றலைமன்றம் " ( புறநா . ஙச . ) 4. சமுத்திர 
இரத்தவரடி - இரத்தவடி . 

ம் . 5. பிரியமானதன்மை. (பதி . ) 
இரத்தவலிப்பு - இரத்தம் அதிகரித்தலினா இரத்தி நக்கம்பளம் உயர்ந்த கம்பளம் . [ 
லெழுமொருவலிப்பு . 
இரத்தவள்ளி 

உணவுக்குரிய ஒருவகைச் தகவல: ஈத -சிரேட்டம் .) 
சிவப்புநிறக்கிழங்கு . 

ரத்தி நக்கம்பளி - இரத்திநக்கம்பளம் . 
இரத்தவர்க்கனம் - செம்பு , 

இரத்திநகசிதம் - இரத்திநம்பதிக்கப்பட்ட 
இரத்தவாரி- ஒரு நோய் ; அது: பெரும்பாது. (ஈதவவிது. ) 
டிறைத்தல் , 

ரத்தின கருப்பம் -சமுத்திரம்.( தமக ) 
இரத்தவிந்து - 1. இரத்தத்துளி . 2. இரத் இரத்திநகருப்பன் -- குபேரன் . 
திநக்கல்லுக்குக் குற்றமாயுள்ளசிவத்தமறு .3.மா இரத்திநச்சுருக்கம் - 1. ஒரு வைத்திய 
ணிக்கரத்திரத்தின் ஒருவருக்கமாகிய குருவிந் நூல் . 2. புகழேந்திப்புலவரியற்றிய ஓர் உறுப்பு 
தம் . ( சிலப் . ஊர்காண்காதை . கஅசு . உரை . ) வமை நூல். 
( ஈக்வி . ) 

இராத்திநசாது-- மகாமேருமலை . ( r தலா 
இரத்தவிரியன் - ஒருவகைப்புடையன்பாம்பு . -கு : வலா -ு - மலைத்தொடர் .) 
இரத்தவீசம் மாதுளங்கனி . ( rsix: ட்சி , "கல்லாழுக்கமாகிய மூன்று தலைமைக்கு 

1. நன்ஞாநம் , நற்சா 
வீஜ - விதை . ) 

ணங்கள் . ( சிந்தா. நாமக . நசரு . உரை . ) 2.வ 
இரத்தவெறி - 1. இரத்தங்குடித்தவெறி . டமொழியிலியற்றப்பட்டிருக்கும் ஒரு சைவசித் 
2. செருக்கு . 

தாந்த நூல் . ( சி.சி.க. கக . சிவஞா. ) ஈத் 
இரத்தாக்கம் -1 . எருமை. 2. புறாப்பறவை . தாய . ] 
( ஈகாக்ஷ: க்ஷ - கண் . ) 

இரத்தி நப்பிரத்தம் கைலாயத்தின் கண் 
இரத்தாக்கன் - 1. கொடியவன் . 2. கொடு ணதாகிய தாழ்வரை . ( சி.சி. க : ருஉ , மறை . ) 
ங்கோலன் . 3 , செங்கண்ணன் . 

( ஈதவர . ) 
இரத்தாகத்தமிர்தம்- சிற்றாமணக்குநெய். இரத்திநப்பிரபை- எழுத ரகங்களுளொன் 
(உ - ம் . ) " சுரசமிந்திரவல்லிவிழுதி சுவேதமூலை று . (சிந்தா . முத்தி . உக்க . ) தவரவா.) 
யுத்தாமணிபர்ப்பணந் - தோயபாணமிவ் வேழி 

இரத்திநபரீட்சை கலைஞாநமறுபத்து நா 
ரதத்தொடு சோசப்பாலிரத்தாகத் தமிர்தமும் " 

ன்கினொன்று ; அஃது : இரத்திநங்களது தன் 
( தைல . தைலவ . க ங .) 

மையையறிவிப்பது . ( ஈதவரீக்ஷா . ) 
இரத்தாகம் -- சிற்றாமணக்கு . ( உ - ம் , ) " நற் 
புலவிரத்தாகநெய்யொன்றரைப்படி நகத்தயிர 

இரத்திநம்- 1. சிரேட்டம் . 2. விலையுயர்ந் 
னந்தைகுப்பி ” ( தைல . தைலவ . கஉ ரு .) 

ததிரவியம் . 3. விலையுயர்ந்தமணி . இது ; பஞ் 

சரத்திநம் , நவரத்திநம் , சதுர்த்தசரத்திநம் என 
இரத்தாங்கம் - 1.செவ்வாயென்னுங்கிரகம் . 

ப்பலதிறப்படும் . 
2. மஞ்சள் . 3. மூட்டுப்பூச்சி . [ காம . ) இரத்திநமாத்திரை-- ஒருகுளிகை , [ஈத 

இரத்தாசயம் - தேகத்திலே இரத்தந்தங்கு நாதா.) 
ங்கோளம் . ( ஈகாய : சூய- கொள்கலம் ) 

இரத்தி நமாலையணி ஓரலங்காரம் . அது : 
இரத்தாட்சி -1, எருமை , 2. செம்போத்து . வர்ணிக்க வேண்டிய பொருள்களை உலகத்திற் 
3. புறா . 4. வியாழவட்டமாகிய அறுபதுவருட பிரசித்தமாக விருக்கின்ற முறையை வழுவாமற் 
த்தொன்று . ( காக்ஷ .] 

கூறுவது . " புகழும்பொருளை முறைவழுவாதுபு 

கலுதற்குப் பகருறுநாமமிரத்திநமாலை என்ப 
இரத்தாதாரம் - தோல் . ( காயாரா . ) தனாற்காண்க . ( குவல . அச . ) 


449 


ரதகாரன் . 


சரும் 


இரதம் . 


இரத்தி நலிங்கம் - இரத்திநத்தாலாகிய சிவ 

இாததண்டகன் -- 1 . தூர்த்தன் . 2. பலாற் 
லிங்கம் . இது ; செம்பு முதலிய லோகங்களாலா காரமாக ஒரு பெண்ணைப் பிடித்துக் கொண்டு 
கிய விலிங்கத்துக்கு நூறுமடங்கதிக மென்பர் . போய்க்கற்பழிக்கிறவன்... பக்கிணக : த 
( சைவச . பொதுவி . 40 , அக. உரை . ) ( T ; புணர்ச்சி , ஹிலி - போதல் . ) 

இரதகீலம் - நாய் . ( தகீம் : த- புண 
இரத்தி நவருடுகம் - குபேரனுடைய தேர் . 

குபேரனுடைய தேர் . | ர்ச்சி . கீல - இறுகுதல் . )) 
( தவஷ - க . )) 

இரத்தம் - கணவன் . (ஈது . ) 
இரத்திநாகரம் - 1. இரத்திநமிருக்குஞ்சுர 

இரததளிகை -- இரசகுளிகை . ( சிவப்உ : உ .) 
ங்கம் . 2. கடல் . [ ஈ தாகா : சூகா - உறை 

( TA ழவிகா , ) 
விடம் .) 

இரதகூசிதம்- மகளிர்புணர்ச்சியில்வரும் 
இரத்தி நாங்கம் - கருடன் . ( ஈ தாம்: க 

முறுமுறுப்பு. ( ஈ -தம - ஜி .: ஈ 5 . புணர் 
அடையாளம் . பூ - அங்கம் .) 

ச்சி , ம - ஜி.த - முறுமுறுப்பு .) 
இரத்திநாவளி - இரத்திநமாலையணி . ( குவ 
ல . எச . ) 

இரதசாரி -1. தேரேற்றம் . ( ரய வாரி 
இரத்தி நி -- 1 , பிடிமுழம் . 2. முட்டியாகப்பி 2. வேசி , அவிசாரி . ( ஈ -கவாரி .) 
டித்தகை . 3. முழங்கை . 4. முன்கைப்பேரெ 

இரததந்மாத்திரை 

பூதாதியகங்காரத்தி 
லும்பு . ( ஈ T. ] 

னின்று தோன்றிய வைந்து தன்மாத்திரைகளு 
இரத்தியம் - 1. இரதத்திற்பூட்டுங்குதிரை . ளொன்று . அது , சுவையறியுமிரசேந்திரியம் ; 
2. உயர்ந்ததெரு. 3. உருள் . 4. பலதெருக்க தன்விடயத்தை விடயிக்குமாறு ஊக்கஞ்செய் 
ளின்சந்திப்பு . ( TU ) . ) 

வித்து உடனிற்குமென்ப . ( சி.சி. உ . சுச . சிவ 
இரத்திரி -- இத்திமரம். 

ஞாந . ( row_ த நாதா . ) 
இரஸ்து - 1. படைகளுடைய போசநச்சா இரததாலி -1 ,காமதூர்த்தி . 2. காமாதுரன் .. 
மான் . ( இந்துஸ் .) 2. வாழைப்பழம் . 

3. தூர்த்தன் . (ஈத தாலி . ) 
இரத்துதல் - பேசலாலெழுமொலி . 

இரதநாரீசன் -1 , தூர்த்தகாமி . 2. நாய் , 3 . 
இரத்தை -1 , அபரை , பராபரை , பரையென் 
னுஞ்சந்தியாசிவசத்தி மூன்றனுள் சைவாசாரி மன்மதன் . ( ஈத நாரீவ : ஈத 

புணர்ச்சி , 
யர்களாலே பிராதக்காலத்திற் றியாநிக்கப்படும் நாரி பெண் . வி . சேர்த்தல் . ) 
பரையின் பேதமாகிய ஒரு சத்தி . ( சைவச , பொ 
து . எச , உரை.) 2.மஞ்சிட்டிவேர். ( உ - ம் . )" பா துபோலக்காலால் நடக்குந்தன்மையையுடைய 

இரதபதம் - புறாப்பறவை . ( இரதஞ்செல்வ 
டீரமிரத்தைசாரிபை மிருணாளமஞ்ச- டோலடர் 

தென்றபடி . ) 
நிசிமூன்றாகச்சொலுங்கனி ” ( தைல . தைலவ . 

இரதபந்தம்- ) , சித்திரகவிகளுளொன்று ; 
ருஉ ) 

இரத்தோற்பலம் -1, செங்குவளை, 2. செ . அது : தேர்க்கவி . (ஈயல.) 2. மகளிர்பு 
ந்தாமரை . ( தொ .) 

ணர்ச்சி . ( தவம. ) 
இாதகம் - இத்திமரம் . 

இரதபரீட்சை- கலைஞாநமறுபத்து நான்கி 
இரதகாரன்- 1. அரசன் பிராமணப்பெண் 

னொன்று , அது : தேரூரும் வித்தை . [ e 
ணைச்சோரத்திற்கடிப்பெற்றபின்னை. (உ -ம்.) வரீஷா; வரீக்ஷா ஆராய்ந்தறிதல் .) 
“ பொற்றடமகுடவேந்தன் போற்றுவேதியர் தம் இரதபாதம் - தேருருள். ( ஈயவாடி . ) 
மாதை - யுற்றசோரத்திற்கூடவுதித்தவனிரத 

இரதம்-1 . அரைஞாண் . ( சூ . நிகண் . கக . 
காரன்” ( சூத . சாதிவரலா. கங . ) - பிளத் ரகரவெ . உ .) 2. அவயவம் . 3. இரசம் , சாறு : 
தல் . ) 2. கரணமங்கைமாகிட்டியனைக்கூடிப்பெ ( உம்) " ஆர்க்கு ” பார். 4. இரசலிங்கம் .(உ - ம் . ) 
ற்றபிள்ளை . ( உ - ம் . ) “ நிரைவளைக்கரணமங்கை மணிவாணலிங்கமிரதஞ்சுயம்பு ” ( சைவச . பொ 
நேர்மாகிட்டியர்ப்புணர்ந்து- தரையிடைப்பெற் 
றமைந்தன்றக்ககனிரதகாரன் ” ( சூத . சாதிவர 

து . அக .) 5. இனிமை . 6. உடல் . 7. ஊர்தி . 8 . 
லா. உச . )( இவனதுதொழில் இரதஞ்செய்தல் .) உமிழ்நீர் . 10. சாத்தியம் .11. சுவை. அது : நா 

குணம் , 9. சத்ததாதுக்களுளொன்று ; அஃது ; 
( ஈககார் .) 

வினாற்கவரப்படுவது . 12. சூதம் ; அஃது : இரு 


450 


இரதிகிரியை . 


இரம்பை . 


த 


ம்பு முதலிய லோகங்களைப் பொன்னாக்குவதோ இரதிகிரீடை சுரதலீலை . (ஈதிக்கா] 
பொருள் , ( உ - ம் . ) " சம்புவின் வந்ததோர்தகை 

இரதிதகரம் - யோரி . ( திகுஹா 
சா - லிரதமுண்டு ” ( கந்தபு . மார்க்கண்டேய . 
கஉக . ) 13. தேர் . ( சூ . நிகண் . கக : ரகரவெ . உ . ) 

இாதித்தல் -1 . அடக்குதல் ... 2. இடுக்கண் 
14. பல் . 15. பாதம் . 16. புணர்ச்சி . ( சூ . நிகண் . படுத்துதல் . 3. இழுக்குதல் . 4. இன்பமாயிருத் 
கக; ரகரவெ . உ . ) 17. மகிழ்ச்சி . 18. மாமரம் . தல் . 5. உருசித்தல் . ( உ -ம் .) “ முக்கனிகளோ 
19. வண்டல் . [ 2,6,7 , 13 , 15. ஈய . 11 . 

அமிர்தமோவென்று சொல்லும்படியிரதிக்கும் " 

( தாயு . நினைவொ . அ . உரை . ) 6. மூடுதல் . 7 . 
ராலை . 14. உ , 16,17.க . ) 

விரும்புதல் . 
இரதயோக நிர்க்குண்டி ஒருவகைத் தை இரதிமந்திரம் - 1. களியாட்டயரும் வீடு . 2 . 
லம் . ( உ - ம்.) " நீயுணரிரத்யோகநிர்க்குண்டித் யோநி . ( திவா . ) 
தைலமீதே ( தைல . தைலவ . கஅ . ) 
இரதயோ நி -- வியப்பசாரி . 

இரதிநன் இரதத்திலேறுகிறவன் , இரத 
இாதர் - விருப்பமுடையவர். ( சைவவினா. முடையவன் . (TU.B.) 
ஈஉ . ) 

இரதியாளர்- யாசகர் . 
இரதலிங்கம்- இரசலிங்கம் . ( TOMS ம .) இரதிரமணன் - காமன் , ( T. 

திணை : 
இரதவாழை - ஒருவாழை , 

ஈணே - நாயகன் . ) 
இாதவிரணன் - நாய் . ( தவாண் : ஈத 

இரதோபத்தம் - இரதசாரதி தேரிலிருக் 
புணர்ச்சி . 

ரண்ண - புண் . ) 

து செலுத்துமாசநம் . ( ரயொவ உவ 
இரதநம் -1 . அரைஞாண் . ( சூ . நிகண் . எ . சமீபம் . ஐ - தரித்தல் .] 
உ அ . ) 2. கிண்கிணி . 3. பல் . ( ந . ) 

இரந்தரம் - வெளி . ( உ - ம் . ) " இரந்தரமாகி 
இரதன் -1 . கண் . 2. கிளி. 

வான்றானிடங்கொடுத்திடும் ” ( சி.சி. 2 : காசு . 
இரதாங்கபாணி- விட்டுணு . ( ஈயாம சிவாக்ர . ) 
வாணி : நயாமை - சக்கரம் . ) 

இரந்திரம் 1. குழி . ( சி.சி. உ . சுசு . சி 

வாக் ,) 2. குறைவான தன்மை . 3. துவாரம் . 4 . 
இரதாங்கம் உருளை , சக்கரம் .[ாயாம .) பலங்குன்றினவிடம் . 5. வெளி . ( சி . சி . உ 

: 
இரதாய நீ - வேசி . ( காய்நி : த -புண காசு . சிவாக் ) ( .) 
ர்ச்சி . சுய நி - வழி . ) 

இரந்துபின்னிலை நிற்றல் - ( அகப்பொருள் ) 
இரதி . 1. ஆசை . ( சூ . நிகண் . கக: ரகரவெ தலைவியையிரந்துயிதஞ்சொல்லுதல் . ( வாண . 
உசு . ) 2. இரத்தல் . 3. இரதத்தில் நின்று பொ 

சு . உரை . ) 
ரும்போர்புரிவீரன் . 4. இரதத்தை ஊருகிறவ இரந்துபின்னிற்றற் கெண்ணல் - ( அகப் 
ன் . 5. இரதமுடையவன் . 6. இலந்தைமரம் . பொருள் ) தலைவன் தலைவியையிரந்து இதஞ் 
7. உருசி . 8. காந்தட்கொடி . 9. காமம் . 10. சொல்லுதற்கெண்ணுதல் . ( வாண . ரு .) 
நிறுக்கும்படிக்கல் , (உ - ம் .)" மரகதத்தை நிறுக்கு 

இரப்பாளன் - யாசகன் . 
மொரு அளவின் பேதம் ”( வேதா. சூ . ங . உரை . ) 
11. பித்தளை . ( தைல . பாயிர. உக . ) 12. பெண் . 

இாப்பு -1 . தரித்திரம் . 2. பிச்சை . 3. யா 
13. பெண்யானை . ( சூ . நிகண் . கக . ரகரவெ . உசு . ) 

சித்தல் . (உம் .) " தேர்வழியீவார்பாற் சென்றிர 
14. மகளிர்புணர்ச்சி . 15. மன்மதனுக்குத்தேவிப்புநன்று ” (இன்னிசை . கச .) 
யான ஒரு பெண் .( சூ . நிகண் . கக : ரகரவெ.உசு .) 

இரப்புக்கோளிக்காரம் - (இலக்கணம் ) 
( 1 , 9 , 14 , 15. TA . 3 , 4 , 5 , ரயிது . 18. வேண்டுமென்று இருந்தபொருளை ஏற்றற்பொ 

ருளில் நான்காம் 

வேற்றுமையிலே வரும் பெயர் , 

வினைகொண்டு முடிவது . அஃது : அந்தணர்க்கு 
இரதிகன் 

ரதிகன்- தேரையுடையவன் . (ாயிக . ) பொன் கொடுத்தான் என்பதிற்போல . ( வீர 
இரதிகாதலன் -- மன்மதன் : 

சோ , உபகார , க . 
இரதிகாந்தன் -1 . தாமரை . 2. மதன் . இரம்பக்கல் - குருந்தக்கல் . ( தெலுங்கு . ) 
ஓாதிகாகம் -- யோகி , ( கி .gy .) 

இரம்பம் - 1. ஈர்வாள் . 2. கத்தூரிமிருகம் . 

இரம்பிலம் - மிளகு . 
இரதிகிரியை - புணர்ச்சி , ( கிகியா.) இரம்பை - இரம்பம் . 


- 


ராது . ) 


451 


இரவணம் . 


சருஉ 


இரவி நிறமணி . 


தை . 


இரம்மியகம்- சம்புத்தீவின் நவவருஷங்க இரவாணம் - ஒருவாச்சியம் ( மூலம் : ரவ 
ளுளொன்று . 

ணம் - ஒலி . நீட்டல் விகாரம் பெற்று வந்தது 
இரம்மியகன்- அக்கிநி துருவன் புத்திரரொ போலும் .) 
ன்பதின்மருளொருவன் ; இவன் : நவகண்டமா இரவதம் - குயில் . [ாவ் - சத்தம் . உ- கொ 
க்கப்பட்ட சம்புத்தீவில் ஒருகண்டத்தை யாண் 

டுப்பது . இன்னோசை கொடுப்பதென்றபடி . ) 
டவன் . 

ரவம் - ஒலி . 
இரம்மியம் - 1. சம்பகமரம் . 2. சுக்கிலம் . 

இரவால் - இரவுவரல் . ( உ - ம் . ) “ இரவரவே 
3. பூரணசந்தோஷம் , 

ந்தல்கருதியுரைப்ப ” (திருக்கோ . கசக . உரை . ) 
இரமடம் - பெருங்காயம் . 

இரவல் -1, இரத்தல் . ( உ - ம் . ) “ இரவன் 
இரமணம் -1. இன்பம் விளைப்பது . 2. கழு மாக்கள் ” ( புறநா,உச .)2 . மீண்டு கொடுக்க உடன் 
3. காமசேட்டை . 4. சுரதவிளையாட்டு . 

பட்டுச்சிலகாலப்பாவிப்புக்காக வாங்கிவைத்திரு 
ரமணன் -1 . கணவன் , தலைவன் , 2. மன் 

த்தல் , அல்லது அப்படி வாங்கப்பட்ட பொரு 
மதன் . 

ள் . 3. யாசகஞ்செய்யாதே , எனப்பொருள்படும் 
இரமணியம் - சரசவிளையாட்டு . 
இரமணீயம் -1. இன்பமானது . 2. சௌந் ( உ -ம் .) " இரப்பிற்கரப்பாரிரவன்மினென்று " 

இரமணீயம் - 1. இன்பமானது . 2. சௌந் முன்னிலையில் வரும் ஒரு எதிர்மறை வினை . 
தரியமுடையது . 

( வள் . காசு எ . ) 
இரமதி -1 . காகம் . 2. காமி . 3. காலம் . 4 . 

இரவலர் - இரப்போர் . ( ஐங்குறு . ) 
சுவர்க்கலோகம் , 5. மன்மதன் . ( ர o - விளை 

ரவலன்- இரத்தற்றொழிலில் வல்லோன் . 
யாடுதல் , தரித்தல் . ) 

( பெரும்பா . சரு . ) 
இரமம் -1. ஆசை . 2. ஆநந்தம் , 

இரவலாளர் - யாசகர் , 
இரமன் 1. அன்பன் . 2. கணவன் . 3 . 

இரவறிவான் - கோழிச்சேவல் . 
மன்மதன் . 

இரவாக்கல்- ஒரிரத்திநம் . 
இரமாப்பிரியம் தாமரைப்பூ . ( ரஜாவி இரவி - 1.இராலியெனப்பொருள்படும் ஒரு 
ய : ர - இலக்குமி . விய - விரும்பப்பட் வினையெச்சம் . ( உ - ம் ) " மதிநிலவாலே யிரவி 
1. ) 

யெனதுயிர்கவர ” ( திருப்பு . ரு 02 ) ( வருத்தி 
இரமாபதி - திருமால் . ( r - லக்குமி . 3. சூரியன் . (உ -ம் .) சந்திரனிரவிதன்னைச்சார் 

யென்றபடி . ) 2. சித்திரமூலம் . ( இராசவைத் .) 
வதி - கணவன் . ) 

வதோர்தன்மைதோன்ற ” ( இராமா . எதிர்கொ 
இரமித்தல் -1 , சந்தோஷித்தல் . 2. சரசஞ் ள் . ச . ) சு . மலை . 5. மூக்கின் வலத்துவாரம் . ( ரு 
செய்தல் . 3. போகஞ்செய்தல் . 

ஒலித்தல் , மகிமைப்படுத்தல் . ) 
இரமியம் -1. இரம்மியம் . 2. இரம்மியவரு இரவிக்கை - முலைக்கச்சு . ( தெலுங்கு . ) 
டம் . அது : சுவேதகிரிக்கும் நீலகிரிக்கும் நடுவி இரவிகன்னம் - பூமிக்குஞ்சூரியனுக்கு முள் 
லுள்ள தேசம் . ( உ - ம் .) " சுவேதநீலநெடுங்கிரியி ளதூரம் . ( சோதி . கஙசு .) ( விகா : ரவி 
னிரணியமாம் ) ( கந்தபு . அண்டகோச , ஙசு . ) சூரியன் . ர - குறுக்களவு .) 

இரமை -1. இலக்குமிதேவி . 2. செல்வம் . 
3. மனைவி . [ ar ] 

இரவிகாந்தம் - சூரியகாந்தக்கல் . ( உ - ம் . ) 

இந்திரவிநீள்கிரணமெங்குநிறைந்தாலு - மிந்தி 
இரலை -1. அச்சுவிரிநாள் . ( சூ . நிகண் . க ; ரவிகாந்தத்திலங்குமே ” ( நீதிவெண்பா . ரு o ) 
சுஎ . ) 2. ஊதிடுகொம்பு . (சூ . நிகண் . கக : ரகர . ( ரவி- சூரியன் . காக ஒருவகைக்கல் .) 
ச . ) 3. கருமான் . ( சூ . நிகண் . உ : உஉ . ) 4. கலை 
மான் . ( உ - ம் .) " இரலைமரைமான் பிறவும் " ( கந் 

இரவிதலம் - சூரியவமிசம் . 
தபு வள்ளி . ருகூ . ) 5. துத்திரிக்கொம்பு , (சிந் 

இரவிகேந்திரம்- அணித்தானபாதையில் 
தா . கோவிந். உகா.) 6. புல்வாய் . ( சூ . நிகண் . வருஞ்சூரியனுக்குங்கிரகத்துக்குமுள்ள தூரம் . 
ந )( ரல்லக என்னும் சம்ஸ்கிருதபதத்தின் ( சோதி . கஙச . ) ( ஈவிகெரு 
திரிவுபோலும் . ) 

இரவிசங்கிராந்தி- சூரியன் முன்னிராசி 
இரவச்சம் - மானந்தீரவருமிரப்புத்தொழியைவிட்டுப்பின்னிராசியிற்புகுதல் . [ாவிலை 
லுக்கஞ்சுதல் , ( வள் . அதி . க o எ . ) 

காதி . ) 
இரவணம் --1 . ஒட்டகம் . 2. குயில் . 3. பரி இரவி நாள் - இரேவதிநாள் . 
காசம்பண்ணுதல் . 5. வெண்கலம் . 6. வெப்பம் . இரவி நிறமணி - சாதுரங்கபதுமராகம் . 


CUCT 


ன 


| 


452 


இரா . 


சருக 


இரராகதத்துவம் , 


ரவிபுட புத்தி - சூரியனது உத்தம புடம் . இருத்தலைச் செய்யா எனப்பொருள் பட்டு அஃறி 
[ rM . தி .) 

ணைப்பன்மையிலேவரும் ஒரு வினைமுற்று . 4 . 
இரவிமண்டலம் - சூரியமண்டலம் . ( ரவி இருந்து எனப்பொருள்விளைத்துவரும் ஒருவி . 
2.வ.) 

னையெச்சச்சொல் , 5. உணவு . 6. கள் . 7. சரசு 
இரவிமத்திமபுத்தி- சூரியனதுமத்திமபுடம் . 

வதிதேவி . 8. நீர் . 9. பூமி . 10. வாக்கு . 

இராக்கதம் - 1. எண்வகை மணத்துளொ 
( வியை தி .) 

ன்று. அது , பெண்ணின் சுற்றத்தாருமுடன்ப 
இரவிமது- வெள்ளி . 

டாதிருக்க அவளைப்பலாற்காரமாய்ப் பிடித்துச் 
இரவிவலயம் - சூரியவட்டம் . 

செய்யும்பணம் , 2. பரணி எனப்படுமிராமுகூ 
இரவிவாரம் - ஞாயிற்றுக்கிழமை . ர்த்தம் , அஃது : இரவிலேவருமாறாமுகூர்த்தம் . 
இரவிவிக்கேபம் - சூரியகிரகணத்திற் சூரி (விதாந . குணாகுண . எங .. உரை .) 3 , ( சோதிட 
யன் கிராந்திமார்க்கத்திற்சாய்ந்திருக்கை . ரவிம்) யோகங்களுளொன்று.4.விரணவைத்தியம் . 
விக்ஷொலு . ) 

இராக்கதர் - பிசித ஊணரும் நிசாசரருமாகிய 
இரவு -1. இரத்தல் , இரப்பு , 2. சூரியாஸ் ஒரு சாதியார் . அவர்கள் இந்திரன் முதலிய சுவ 
தமயநமுதல் சூரியோதயம்வரை நிகழுங்காலம். ர்கள் . ( உ -ம்.) “ அசுரரிராக்கதரை-யிண்டைக்கு 

ர்க்கலோகவாசிகளுக்குச் சத்துருக்களாயிருந்தவ 
( உ - ம் .) “ இரவிடைச்சூழ்ந்தவண்ணம் ”(பாரத . லத்தையெடுத்துக்களைந்த விருடிகேசன்றனக் 
கிருட்டிண . ககாஅ . ) 3. மஞ்சள் . ( தைல . தை கு ” ( நாலாயிர திருப்பல் , ச . ) ரக்ஷஸ் - பசாசு . 
வ . க 0 கூ . ) 

பசி பொறுக்காது பிரமன் மேற்பாய்ந்தார்கள் . அப் 
இரவுக்குறி - ( அகப்பொருள் ) களவுப்புணர் 

போது சிலர் இரக்ஷியுங்களென்று சொன்ன 
ச்சியில் தலைவனுந் தலைவியும் சந்திக்க நியமிக் 
குமிடம் . ( அகப்பொ . களவி . சக .) 

மையால் இராக்ஷசர் எனப் பெயர்பெற்றனர் 

என்பர் சிலர் . ( கூர்மபு . பலவ . உஉ . உரை. ) 
இரவுத்திரம் - இரௌத்திரம் . ( ரள .) இராக்கதிர் --சந்திரன் . ( உ - ம் . ) " கங்குலி 
இரவுபகல் -1 . இராக்காலமும் பகற்கால னிடையிராக்கதிரைநேர்தர ” (நல் பாரத . துட் 
மும் . 2. கேவலசகல அவத்தைகள் . (உ - ம் .) " இ டி . சக . ) கதிர்- கிரணம் .) 
ரவு பகலில்லாவிடத்திரண்டற்றோங்கும் பரமசி இராக்கதிரோன் - சந்திரன் . ( உ - ம் . ) " வரு 
வம் ” ( சைவச . மாணா. ஙஉ . ) 

மிராக்கதிரோனீண்டமணிக்கதலி கைகடேய்ப் 
இரவுரவம் - இரௌரவம் . ( ஈளாவ . ) ப ” (திருநெல் . நகர . உங . ) 
இரவெரி- இரவிசோதிமயமாக விளங்குகி இரர்க்காய்ச்சல் - இராக்காலத்திலே வரும் 
ன்ற ஒருமரம் . ( உ - ம் . ) " புன்னைகூவிளங்குங் ஒருவகைச்சுரம் . 
குமமகில்புன்குபுளியிர்வெரிமகிழ் » ( மச்சபு . இராக்கினி - அரசன்மனைவி . ( " ஜி .) 

1. அற்பம் , அணு . 2 . 
இரவை 

ராகசூத்திரம் 
துப்பாக்கி 

1. சாயமூட்டப்பட்ட 
யிலிடுமீயச்சன்னம் . 3. வச்சிரம் . ( தெலுங்கு .) நூல். 2. தராசுக்கயிறு . 3. பட்டு நூல் . ( ராம் 

இரவோன் - 1. சந்திரன் . 2. யாசகன் . விது : ராம - நிறம் , வித - நூல் .) 
( உ - ம் .) “ சேமத்திருநிதிபெற்றிடுமிரவோனெ 

இராகத்தாநம் - உதயலக்கினத்துக்குப்பத் 
னத்திகழ்வான் ” ( கந்தபு . அசுரர்தோ. ரு . ) 
இரளி- கொன்றைமரம் . 

தாமிடம் . அது , “ விடுத்தபத்தாமிராசிப்பலந்தி 

-ஞ் 
ரேற்று - 1. இரற்றென்னேவலும் , தெரி கழ்மிக்க ராகங்கர்ம் ” என்னும் ( வீமே . உ 
நிலைவினைப்பகுதியும் . 2. ஒலித்தல் . ( உ - ம். ) செய்யுளாற்காண்க .) ( ஈர மஜா . ] 
" இரற்றொடு சூழ்படையீட்ட நோக்கியே ” ( கந் இராகத்துவம் - (பேரண்டத்திலே ) புருட 
தபு . சூரபன்மன்வதை . சக . ) 

தத்துவத்துக்கப்பால் பதின்மடங்காவரித்துப்ப 
நாற்றுதல் - ஒலித்தல் . ( உ - ம்.) “ கடலினா ன்னிரண்டுருத்திரருக்கு இருப்பிடமாயிருக்கு 
ரையிரற்றும் ” ( ஐங்குறு . ககச .) ஈட்டறாப்பும் ஒரு தத்துவம் . ( த . நி . போ . நச கா .) 2.விரு 
ள்ளினமிரற்றுமென்பவே " (சிந்தா. நாம . சுகா . ) ம்புகை, 

இரா - 1.இரவு . ( உ - ம் . ) “ இத்தைநீயிராவெ இசாகதத்துவம் -1 . ( பேரண்டம் ) பிரகிரு 
ரியிலிட்டெடுக்கினன்பொன்னாம் ” ( திருவிளை . திதத்துவத்திலும் பார்க்க . நூறுபாகம் விரிவும் 
இரச . உச . ) 2. இராத எனப்பொருள்விளைத்து உயர்ச்சியும் ஏற்றங்கொண்டிருக்கும் ஒருதத்து 
வரும் ஈறுதொக்க ஒருபெயரெச்சச்சொல் . 3. வம் . அது , நிகர்வஸ்தாநம் . ( சிவயரா . கூக. ) 


நைமி . அ . ) 


4 


453 


இராகுகாலம் 


சருச 


இராசகுஞ்சரம் . 


2. வித்தியாதத்துவங்களுளொன்று ; இதன் மிரண்டரைபுதன்மூவைந்து - குருபதினெட் 
றொழில் இச்சாசத்தியை விளக்கி விடயங்களி டேமுக்கால் குளிர்வெள்ளிபதினொன்றேகால் - 
லே ஆசையைப் பெருக்குதலாம் . ( சி.சி. உ கரியனேழரை யிராகுகாலமென் றறிந்து கொள் 
ருசு . மறை , உரை . ஞாநம் ) [ ராந்தகூ .) ளே ” ( வருஷாதி . உசு . ) ( ராஹ - கா .) 

இராகப்புள் கின்னரப்பறவை , ( பிங்கல . ராகுமண்டலம் - பூமியின் சாயை . ( உ - ம் .) 
உஙசுக . ) 

மருவுபூமியின் சாயையா மிராகுமண்டலம் ” 
இராகம் 1. அன்பு . 2. ஆசை . ( உ - ம் .) ( கூர்மபு . மண்டல்வளவை . கா . ) [ ராஹ 
" நல்லிராகமிஞ்ச ” ( பாரத . சம்பவ கச .) 3. இ 

இண . ) 
சை . 4. இன்னிசை . 5. சடத்தீயினொன்று . 

இராகூச்சிட்டம் 

உள்ளி . ( ராஹ 
6. சிவப்பு . 7. நிறம் . 8. மோகம் . 9. வித்தியா 
தத்துவமேழினொன்று . ( உ - ம் . ) “ இராகதத்து ஜிஷ : சாஹ ; உஜிஷ - வாந்திசெய்தல் .) 
வம் " பார் . ( ராம ) 

இராகை- 1. சொறி நோய் . 2. பூப்புத்தொ 
இராகமெடுத்தல் - இராகமாலாபித்தல் . டங்கிய பருவத்துப்பெண் . [ராஹா. ) 2. பௌ 

இராகவன் -1 . சூரியகுலத்தரசனாகிய இரிணிமையிரவு . ( ராகா . ) 
ரகுமரபிற்பிறந்தவன் . 2. தசரதராமனாகிய சூ 

இராச்சியக்காரர் இராச்சியம் பண்ணு 
ரியகுலத்தரசன் . ( உ - ம் . ) " இராகவன் குண்ட 

வோர் . 
மாம் ” ( சேதுபு . இரா. தீர்த்த . ச . ) ( ராமவ . ) 

இராச்சியபரிபாலநம்-- இராச்சியப் பாது 
இராகவி- பெருநெருஞ்சிற்செடி . 

காப்பு . 
இராகவிண்னடகம்- கொன்றைமரம் , இராச்சியபாரம் 

அரசாளும் பொறுப்பு . 
இராகவிராகம் -- விருப்பு வெறுப்பு. ( ராம ராஜ j வார் . ) 
விராம ) 

இராச்சியம் - 1 , அரசனுடைய ஆளுகைக் 
இராகாந்த நிலையர் -ஸ்ரீகண்டமூர்த்தி . ( சி . னளித்த - விறைவர்க்கேயும் ” (இரகு . தசரத . ச . ) 
சி . க : ஙச . ஞாநப் . உரை .) [ இராகதத்துவத்தி 2 . 

2. 
னந்தத்திலிருக்கிறவர்என்றபடி . ) ( ராமான ) 

ஆளுகை . 3. உலகு . 4. நாடு . 

இராச்சியவதி- இராச்சியக்காரி . 
இராகி -1. குரக்கன் . 2. கேழ்வரகு : இஃது: இராசகம்- அரசர்களின் கூட்டம் . ( ரா 
எண்வகைக்கூலத்துள் ஒன்று . ( மணிமே . ) 3 . 
பற்றாசு . ( பி . வி . To . ) ( ராமி . ) 

ராசகயம் - இராசயானை . ( ராஜமஜ . ) 
இராகித்தியம் - 1. இல்லாமை . 2. நீங்கியி 
ருத்தல் . (ராறித . ) 

இராசகரம் - அரசனுக்குக்கொடுக்கும் இ 

றைப்பொருள் . ( ராஜகா : கா - இறை . ) 
இராகு -1 . கோமேதகரத்திநம் . 2. சைங்கி 
கேயனென்னும் ஒரு அசுரன் ; இவன் ஒரு கிர 

இராசகலகம் - 1. அரசர்செய்யுஞ் சண் 

டை 2. கொடுங்கோன்மை . 3. படைக்குழப் 
கமாய்நின்று சந்திரனை மறைத்தலால் , சந்திரகி 
ரகணம் வருமென்பர் . ( உ - ம் .) " எழுமதியுண் 

பம் . ( ராஜ s @ y . ) 
ணுமிராகுவென ” ( சேதுபு . தேவிபுர , ருசு . ) 

இராகனி - எலுமிச்சைக்கனி . 
[ராஹு : ஹீ - விடுதல் . ) 

இராசகாரியம்- 1. அரசர்க்குச் செய்யுங்க 
இராதக்கிராகம் - சந்திர கிரகணம் , ரா 

டமை . 2. அரசியல் . 
ஹமாஹ : கால - பற்றுதல் . ) 

இராசசீயம் - அரசனுக்குரியது . ( ராஜ 
இராதக்கிராசம் 

- கிரகணத்தில் இராகுவி சீய , ) 
னாலே கிரகம்பற்றப்பட்டிருத்தல் . ( ராஹு 

இராசகீரி- கீரிகளுக்குட்பிரதாநகீரி . இது : 
மிராவல . ) 

வெண்ணிறமுங்குள்ளுருவமுமுடையதென்று 
இராகுகாலம் - ஒவ்வொருநாளினும் , கீழேம் , வேறுகீரிகளினாலே காவப்படுகிறதென்றுஞ் 
வருஞ்செய்யுளிலே கண்டிருக்கிற நேரமுதலா 

சொல்லப்படுகின்றது . ( இரதகீரி என்பதன்றி 
க , மூன்றே முக்கால் நாழிகைநேரத்துக்கு இரா ரிவுபோலும் . ) 
குநிற்கும் அசுபகாலம் . " அரிஇருபத்தாறேகால இராசகுஞ்சரம் - அரசயானை . ( உ - ம் . ) “ ஏழு 
ம்புலி மூன்றே முக்கால் - எரிவண்ணனிருபதோ யரிராசகுஞ்சரமேன் - மற்றைநால்வருந்தற்சூழ் 


ஜக . ) 


454 


இராசதகுணம் . 


சருரு 


இராசநீதி . 


1 


வரத் தருமன் மைந்தன்மா நகர்வலம் வந்தான் ” இராசதண்டம் -1. அரசனால் விதிக்கப்பட் 
( பாரத . இந்திர . சு . ) 

ட தண்டம் . 2. செங்கோல் . ( ராஜஉண . ) 
இராசகோலம் - இராசவேஷம் . 

இராசதந்தம் 
இராசகோழை -1. இராசபயம், 2. ஒரு 

முன்வாய்ப்பல் ; அது நடு 

வாக இருக்கும் இரண்டு பற்களையே குறிக்கும் . 
நோய் . இஃது , இரத்தங்கக்கச்செய்யுஞ்சேட்டு 

இராசதம் -1 . இராசப்பிரவிருத்தி . ( உ - ம் .) 
மந்தொட்டநோய் . 

" மதந் தவிர்சந்நியாசிகள் போன்மாநமிராசதமாகி 
இராசசபாவம் - அவைராக்கியம் . ( சி - லி . ழ்ச்சி மறுக்கமாற்றும் ” ( ஞாநவா . வைராக் . ருக .) 
ஞாந . கசு , உரை ) 

2. ஒருகாலம் ; அது : முக்குணவேளையினொன் 
இராசசம் - 1 . அரசராலுண்டாகியது .. 2 . 

று ; அஃது ; ஊக்கம் , ஞாநம் , வீரம், தருமம் , 
ராசதகுணத்தோடு சம்பந்தப்பட்டது . 

7.3.இரா | வம் , தாநம் , கல்வி , கேள்வி என்னு மெண்கு 
சப்பிறப்பு . [ 2. ராஜவலம் : 1. ராஜஜ . 

3. ) 

ணமுடையது என்பர் . ( சூ . நிகண் . கஉ : க . 
இராசசாசநம் - அரசன் நிலம் முதலியவற் சூரனாகை , குரூரமுடைமை , ஊக்கமுடைமை , 
றை ஒருவனுக்குக்கொடுக்கும்பொழுது எழுதி மானமுடைமை , வைராக்கியம் , பலம் , வன்க 
க்கொடுக்கும் உறுதிப்பத்திரம் . ( மிருச் . உக . ) ண்மை , போகியாதல் , இடம்பமாக கூடா வொ 
( ராஜபாலை ந . ] 

ழுக்கம் , என்னு மொன்பதும் இராசதமெனச் 

சிவப்பிரகாச உரைகாரர்கூறுவர் . ( சிவப்பி . உ : 
இராசசாரசம் - மயில் . ( ராஜவலாால . ) 

உச . உரை .) ( ராஜவ .) 
இராசசிங்கம் - பொன்னாலாயபிடியமை 
ந்த இராசாங்கக்குடை. ( ராஜ Jos . ) 

இராசதருமம் அரசன் செய்யவேண்டிய 

கடைமைத்தன்மை . ராஜய8- .) 
இராசஸ்ரீ - 1.கீர்த்திபெற்ற . 2. மதிப்பான . 
( ராஜஸ்ரீ ) 

இராசதவாங்காரம் வைகரியாங்காரம் . 
இராசசிந்தம் -1. இராசதத்துவம் . 2. இரா (உ - ம் . ) "சொன்னவாங்கார மூன்றில் வைகாரி 
சாங்கத்துக்குரிய உபகரணங்கள் . அவைகள் : துலங்கு சாத்துவிதவாங்காரம் - அன்னதில்வரு 

மிந்தியவதிட்டானதெய்வதம் . ( கூர்மபு . பிரகி . 
முடி , குடை , கவரி , தோட்டி , முரசு , சக்கரம் , 
யானை , கொடி , மதில் , தோரணம் , நீர்க்குடம் , கா . ) [ பௌட்கரம் பும்ஸத்துவ - கசகஇ - இரா 

சதகுணமதிகமாயிருப்பதென்றபடி. ) ( ராஜஸ 
பூமாலை , சங்கு , கடல் , மகரம் , ஆமை , இணை 
க்கயல் , சிங்கம் , தீபம் , இடபம் , ஆசநம் என்னு கஹகார . ) 
மிவைகளாம் . ( சூ . நிகண் , கஉ . கஉ O.) ராஜ இராசதாலம் - கமுகு . ராஜதான . ) 
வி . ) 

இராசதாலி - கமுகு . 
இராசசூயம் -1 . தாமரைக்கொடி . 2.திறை இராசதாநம்- இராசதாரி . ( ராஜா ந ) 
கொடுக்குமரசர்சமுகமாக ஏகசக்கிரவர்த்தியினா 

இராசதாதி - 1.அரசன் மனை . 2. அரசனது 
லே செய்யப்படுமொரு பெரியயாகம் , அஃது : தலைநகரம் . ( ராஜயாநி .) 
அவனது அதிகாரத்தை மறுப்பவரிலரென்பத 
தனக்காட்டுதற்கொரு குறியாகச் செய்யப்படுவ செய்கிறபெண் . 

இராசஸ்திரீ - 1. அரசன் மனைவி . 2. அரசு 

. 
து . எல்லா அரசர்களையும் வென்று ஐந்து தின 

இராசதுரோகம் - 1. அரசனுக்கு விரோத 
த்தில் அல்லது ஏழு , ஒன்பது , பன்னிரண்டுதிக 
ங்களில் நாலுமேடங்களால் க்ஷத்திரியர்கள் செ மாகச் செய்யுந்துரோகம் . 2.கொடுங்கோன்மை 
ய்யும் யாகம் . ( திருவிளை . தலவி . க . உரை. ) ( ராஜஜொல .) 
(உடம் . ) " தாமரையனைய செங்கட்டரணிபனிரா இராசநரகம்- ரௌரவநரகம் . ( உ - ம் . ) " இ 
சசூய - மாமகமுற்றி ” ( பாரத . சூது , உ . ) 3.மலை . ருள்புழுதிவடிவாகியிடர்மிகுத்த ரௌரவத்தை 
( ராஜவல - ய . ) 

யரையனெனவறிந்திடுக ” (சிவதரு. சுவர்க்க நரக . 

கவி . உஎ . ) 
இராசசேவை - அரசனுக்குச்செய்யும்பணி 
விடை . ( ராஜவெலவா . ) 

இராசநாகம்- நால்வகைநாகபாம்புகளுளொ 

ன்று . ( ராஜ நாம . ) 
இராசத்துவம் - 1. அரசனாயிருக்குந் தன் 

ராசநீட்டூரம் - கொடுங்கோன்மை . ( ரா 
மை . 2. இராசதத்துவம் . 3. இராசாங்கம் . 

இராசததணம்- முக்குணங்களுளொன்று . ச.கு. ) 
[ ராவலமண் . ) 

இராசநீதி- இராசதருமம் . 


455 


இராசமாந்யம் . 


சருசு 


இராசலெட்சுமி . 


இராசநோக்காடு - கடைசியான பிரசவவே படத்தக்கதன்மை , 2. இராசபொறுப்பாய் நடப் 
தனை . 

பது . ( ராஜ ; ந . ) 
இராசநோக்கு - 11. இராசகிருபை . 2. இ 

இராசமாநாகம் - கருவழலைப்பாம்பு . ( சூ . நிக 
ராசபார்வை . 
இராசபஞ்சகம் ( சோதிடம் ) ஐந்துவகையா 

ண் . சு ; சக . ) ( ராஜா -நாம . ) 
பஞ்சகங்களுளொன்று , அஃது . அரசரால்வ இரா சமா நியம் - இராசமாந்யம் . 
ருந்தீங்கு . பஞ்சகம்பார்க்கவேண்டிய காலம்வரை ராசமா நியராஜஸ்ரீ - அரசர்களாலே மதி 
யில் ஞாயிறு முதலாக அன்றைய வாரம் வரை க்கப்படத்தக்க இராசலட்சுமீகரமுடைமையை 
யும் , பிரதமை முதலாக அன்றையதிதிவரையும் , க்கருதுமொரு பெருமைச்சொல் ; இஃது: ஒருவ 
அச்சுவினிமுதல் அன்றைய நக்ஷத்திரம் வரை ரை உயர்த்திக்கூறற்பொருட்டு அவர் பெயர்க்கு 
யும் , மேடம் முதல் அந்நேரத்துலக்கினம் வரை முன்வழக்கத்திற்பிரயோகிக்கப்படுவது . 
யும் எண்ணிக்கண்டதொகையை ஒன்பதிற்கழி இராசமாமந்தம் - கருவழலைப்பாம்பு . 
க்கவருஞ்சேடம் நாலேயாகில் அந்நேரம் இராச இராசமார்க்கம் - இராசாவின் தெரு; அது : 
பஞ்சக்காலமெனக்கண்டு கொள்க . விவாக்கால யானை குதிரைகள் செல்லக்கூடியதாய் நாற்ப 
த்திலே இராசபஞ்சகம் நீக்கப்படும் . (வருஷாதி , | துமுழ அகலமுடையதாயிருப்பது, ( ஸ்மிருதி .) 
க 0 எ - பக் . ) 

( ராஜஜாம : ஜாம வழி .) 
இராசபட்டம் - 1. இராசாதிகாரம் . 2. ஒரு இராசமாளிகை 1. அரசர் அரண்மனை . 
வகைத்தலைப்பாகை , 3. கீழ்த்தரமான ஒருவகை இராசமுத்திரை- இராசஅதிகாரத்தைக்கா 
வைரரத்திநம் ; அஃது : இந்தியாவின் வடமேற் ட்டுமொருசிந்தம் . ( ராஜா . ) 
றிசையிலிருக்கும் விராடதேசத்திலிருந்து கொ 
ண்டுவரப்படுமென்பர் . 4. முடிசூட்டு . 

இராசயானை- ஏழுமுழ உயரமும் , ஒன்ப 
இராசபத்திரம் - இராசாவின் அதிகாரப்ப து முழநீளமும் , பத்து முழச்சுற்றளவுமுடைய 
த்திரிகை . 

யானை . ( சூ . நிகண் , கஉ . கசஅ .) ( இதை பட்ட 
இராசபம் -- கழுதை . ( ராலல . ) 

த்தியானை எனவுங்கூறுவர் . ) 

ராசயுகம்- பாலை . 
இராசபாட்டை இராசபாதை . ( பாட்டை . இராசயோகம் -1 . ஒருவன் அரசனாகவரு 
தெலுங்குச்சொல் . ) 

வான் என்பதனைக் குறிப்பிக்கும் பிறந்தகாலத் 
இராசபாதை - பெருந்தெரு. 

துக்கிரகங்களின் சுபநிலை . (விதாந . சாதக . உச . ) 
ராசபிளவை - முதுகிலேவரும் பெரும்பி 

முதுகிலேவரும் பெரும்பி 2. ஞாநிக்குரியயோகநான்கனுளொன்று , அது 
ளவைப்புண் . 

தாரகம் , சாங்கியம் , அமநஸ்கம் என மூன்றுவ 
இராசபுத்தி -- 1. இராசாவின் அனுபவம் . கைப்படும் . ( த.நி.போ. நஎச . 

கைப்படும் . ( த.நி.போ. நஎச .) ராஜயொம் .) 
( rrுகி . ) 2 , சிரேட்டமானபுத்தி . ( ராஜ 
வ - ஜி . ) 

இராசராசநரகம்-- கும்பீபாகநரகம் . ( சிவ 

தரு . சுவர்க்கநரகவி . கஉஎ . உரை . ) 
இராசபுத்திரன்- 1. அரசன்மகன் . 2. சத் இராசராசன் -- 1 . இராசாதிராசன் . 2. ஏக 
திரியவமிசத்தான் . 3. புதன் என்னுங்கிரகம் . ) சக்கரவர்த்தி . 3. குபேரன் . 4. துரியோதநன் . 
( ராஜவுது : ராஜ - அரசன் , சந்திரன் .) ( உ - ம் . ) " என்னுயிர் தானும் வேண்டேனென்ற 
இராசபுரி -- 1 . இராசநகர் . 2. வெல்லம் , 

னனிராசராசன் ” ( பாரத . கங - ம்போர் . கூஉ .) 
ராசபுள்- எண்காற்புள் . 

( ராஜ - அரசன் , இயக்கன் . ) 

இராசராசேசுவரி -1 , துர்க்கை , 2. பார்வதி . 
ராகமகேந்திரம் - ஒரு நகரம் . ( ராஜ 3 

( ராஜராஜெரீ . ) 
* . 
இராசமண்டலம்- 
இராசசங்கம் , இராசகூ 

இராசரிக்கம் 

அரசாட்சி . 
ட்டம் . ( உ - ம் ) " எங்கணுநெருங்கிவைகுமிராச 

இராசரிகம்- 
மண்டலங்களோடும் " ( பாரத . திரௌப . கஅ . ) 

இராசரிஷி அரசனாயிருந்து இருடியான 
( 80 % @ ) - கூட்டம் . ) 

வன் . ( ராஜஷி . ) 
இரா சமனை இராசமாளிகை . 

இராசலெட்சுமி - அட்டலட்சுமிகளுளொ 
இராசமாடம் - பெரும்பயறு. ( ராஜாஷ ] ருத்தி ; இவள் : அரசருடைய ஆளுகையைத்து 
இராசமாந்யம் - 1. அரசர்களாலே மதிக்கப் லங்கச் செய்பவள் . ராஜா .) 


ஹொ ) 


1 


456 


இராசன் . 


சருஎ 


" கா 


வாகா . ) 


ராசலேகம் - அரசனாலெழுதப்பட்டகட் டணைந்து " சிரேட்டன் , மேலானவன் ” எனப் 
டளை , அரசனாலெழுதப்பட்ட நிருபம் . ( ராஜ பொருள் விளைக்கும் ஒருபதம் . ( ராஜது . ) 
வெ . ) 

ராசனை - வெள்ளைப்பூண்டு .( உ - ம் .) 
இராசவசதி -1 . இராசமாளிகை, 2. சிங்கா யமிராசனை தாருகன்மதமாமிசிமாக்கடு விளங்க 
சரும் . ( ராஜவவாதி . ) 

ம் சொருகப்புன் மேதைபதினான்கும் ” ( தைல . 

தைலவ. சரு. 
இராசவசித்துவப் - இராசாவைத்தன்வச் 

இராசாக்கினை- 1. இராசகட்டளை . 2. இ 
மாக்கல் . ( ராஜவாமி கூ . ) 

ராசதண்டனை . (ராஜ ; சூளா . ) 
இராசவசியம் - இராசவசித்துவம் . ( த.நி. 
போ . உருக .) ( ராஜ U ) ) 

இராசாகி - இருதலைமணியன் பாம்பு . [ ரா 

ஜாஹி : கஹி - பாம்பு . ) 
இராசவசீகரம் - இராசவசித்துவம் . ராஜ 

இராசாங்கம் --1 . அட்ட ஐசுவரியத்தொன் 

று . 2. அரசாளுகைக்கு வேண்டிய உறுப்புகள் ; 
ராசவட்டம் - பொதுவாநசங்கதி . 

அவை : அமைச்சு , நாடு , அரண் , பொருள் , ப 
இராசவதி -1 . அரண்மனை . 2. சிங்காசநம் . டை , நட்பு என்னுமாறுமாம் . நாடு குடிகளெ 
ராசவர்க்கம் -1. இராசசந்ததி . 2. வெ 

னக்கொள்க . ( வள் . ஙஅக . உரை .) 3. இராசத் 
ண்மையுங்கறுப்புங்கலந்தநிறம் . 

துவம் . 4. இராசவாளுகை, 
ராசவரிசை - இராசச்சிறப்பு . 

இராசாணி - இராணி . 

இராசாத்தி -1. அரசன்மனைவி . 2. அரசி . 
ராசவள்ளி ஒருவகை வள்ளிக்கொடி , 

இராசாதிகாரம்- 1. இராச உத்தியோகம் . 
[ இதன்கிழங்கு பருத்ததுஞ்சிவத்ததுமாயிருக் 2. இராசதத்துவம் . 
கும் .) 

இராசாதிகாரி இராசாங்கத்திலே உத்தி 
ராசவாகம் இராசவாகநம் . ராஜவாஹ: 

யோகத்திலிருப்பவன் . ( ராஜாயிகாரி .) 
வாஹ - வாகநம் . 

இராசாதிபதி- 1 , இராசாதிபன் . 2. இரா 
ராசவாகநம் -1. கஞ்சிகை. ( சூ . நிகண் . 
எ : சாஎ . ) 2. கோவேறு கழுதை. (சிலப்பதிகாரம் இராசாதிராசநரகம் - அவீசியென்னும் நர 

ஆம்காதை கககூ - ஆம் அடியுரையிலே , “ இரா கம் . (சிவதரு. சுவர்க்கநரக . கஉஎ , உரை . ) 
சவாகநமாகிய அத்திரி ( கோவேறு கழுதை) என 

இராசாதிராசன் - அரசர்களுக்கு மேலாக 
க்கூறப்பட்டுள்ளது . ஷநூல் அரும்பதவுரை 

அதிகாரஞ்செலுத்துமரசனாகிய சக்கரவர்த்தி . 
யாசிரியர் " கோவேறுகழுதை குதிரையில் ஒரு 
சாதி ” என்பர் . இதனால் அரசர் முதலியோர் ராஜாயிராஜ .) 
ஏறுதற்குரியதாதலின் , இப்பெயர்கள் அக்குதி 

ராசாவர்த்தம்-- கீழ்த்தரமான ஒருவகை 
ரைச்சாதிக்குண்டாயின என்பது தெரிகிறது .) வைரரத்திநம் . அது . விராடதேசத்திலிருந்து 

கொண்டுவரப்படுமென்பர் . இதிலே வெண்ணி 
மரு . ) 

றமுடைய சுவேதராசாவர்த்தம் , நீலநிறமுடை 
இராசவாகியம் - இராசயானை . ( ராஜவா ய நீலராசாவர்த்தம் , பொன்னிறமுடைய பீத 

ராசாவர்த்தம் , செந்நிறமுடைய சுரோணராசா 
இராசவிட்டூரம் - கொடுங்கோல் . ( ராஜவி வர்த்தம் என நான்குவிதமுள்ளன என்பர் .( ரா 

ஜாவ - க- . ) 
ஷ T. ] 

இராசாளி- 
ராசவிரணம் - பெரும் விரணம் . 

ஒரு பறவை . ( ராஜாஜி .] 
இராசவிருட்சம் -- கொன்றைமரம் . ( சாஜ 

இராசி - 1. இணக்கம் . ( இந்துஸ் .) 2. ஒழு 

ங்கு . 3. கணக்கின் பொருட்டு எழுதிக்கொள்ள 
வர V.] 

ப்படும் இலக்கங்கள் . 4. குவியல் , திரள் . 5 . 
இராசவீதி -1 . அரசர்போகுந்தெரு . 2. பெ கூட்டம். ( சூ . நிகண் . கக : ரகர , உச . ) 6 . 
ருந்தெரு . ( வீயி . ) 

நிரை . 7. மத்தியாநம் . ( வீரமாமுநி .) 8. முன் 
இராசன் -- 1 . இந்திரன் . 2. இயக்கசாதியா னூற்றறுபது பாகை கொண்ட ஒரு சக்கரத்தி 
ன் . 3. சத்திரிய வமிசத்துப் பிறந்தவன் , அரசன் . 

லே பன்னிரண்டிலொன்றாகிய இரண்டேகால் 
4. சந்திரன் . 5. தருமன் . 6. பிறபதங்களோ நட்சத்திரங்கொண்ட ஒரு கூறு . அப்பன்னிர 


சாதிராசன் . 


( ராஜவாஹ 


ஹ ) ) 


457 


இராசியதிபதிப்பொருத்தம் . சருஅ 


இராடம் .. 


இராசியம் 


( 


ண்டுகூறுகள் : மேடம் , இடபம், மிதுநம் , கர்க் ம் , மற்றையோர்மித்திரரென்றும் , ஸ்திரீராசிய 
கடகம் , சிங்கம் , கங்கி , துலாம் , விருச்சிகம் , தது , திபதியும் , புருஷராசியதிபதியும் மித்துருவா 
மகரம் , கும்பம் , மீநம் என்பவைகளாம் . [ 3 , 4 , னாற்பொருந்துமென்றுங்கொள்வது . ( விதாக , 
5 , 8. ராமி . 2 , 6. ராஜி . ) 

கடிமண . கங .) 
இராசிக்காரன் -- அதிட்டமுடையவன் . 

1. அந்தப்புரம் . 2. சா . 3 . 

. 
இராசிகம் - 1. அட்சரகணிதம் . 2. அமி தாமரைப்பூ . 4. பெண்குறி . ( சூ. நிகண் . கக. 
சம் . 3. அரசனால் வருவது . 4. ஓரிராசி , 5 , குவி 

ரகர , எ. ) 5. மறைபொருள் . 6. மறைவு . ( சூ . 

நிகண் . கக . ரகர . எ . ) 7. விந்து நாதம் . 
யல் . 6. நரம்பு . 7. வரி . ( ராஜிக .) 

(ரஹ ) . ) 
இராசிகை - 1. வயல் , 2. வரி ( ஜிகா . ) 

இராசிலம் - 1. சாரைப்பாம்பு . ( சூ . நிகண் . 
இராசிச் சக்கரம் இராசிமண்டலம் . 
இராசிசக்கரம் - ரவ .] 

ஈ . சஎ . ) 2. நீர்ப்பாம்பு . ( ராஜி . ) 

இரர் சிவக்கிரம்-- இராசிப்பிரிவினொன்று . 
இராசித்தலைவர் பொருத்தம் - இராசியதிப் 

இராசிவட்டம் - இராசிச்சக்கரம் , 
திப்பொருத்தம் . அது : மணப்பொருத்தம் பத் 

இராசீகம் - அரசனால் வருவது . ( ராஜிக . ) 
தினொன்று . 
இராசிநாதன் - அவ்வவ்விராசியினின்று ஆ 

இராசீகரம் -1 . அரசாட்சிக்குரியது . 2. அ 
ளுகைசெய்யுங்கிரகம் , ( சாமி நாய் .) சசாளுகை. ( ராஜீகா ) 
இராசிப்பிரிவு 

-- கிரகம் , தான் நின்ற ராசி இராசீலம் -- இராசிலம் . 
யைவிட்டுப்பிரிதல் . 

இராசீவம்- தாமரைப்பூ . 
இராசிப்பொருத்தம் - மணப் பொருத்தம் இராட்சசம் - புத்திதத்துவத்திலிருக்கும் எ 
பத்தினொன்று ; அது : பெண்ணிராசிமுதலாகப் ட்டுப்புவநங்களுளொன்று . ( சிவபரா . கஙக . ) 
புருடனிராசிவரையுமெண்ணும் போது ஆறிரா ( ராக்ஷ வ .) 
சிக்கு மேற்படினும் அல்லது ஒரு ராசியாயிருப் இராட்சசன் - இராக்கதன் .. 
பினும் உத்தமமெனவும் , பெண்ணிராசிக்குப்பு 

இராட்சத- வியாழவட்டமாகிய அறுபதுவரு 
ருடனிராசி மூன்றாம் நாலாமிராசியாயின் மத் 

டத்திலே நாற்பத்தொன்பதாவது . [ராக்ஷல 
திமமெனவும் , இரண்டாம் ஐந்தாம் ஆறாமி ராசி 
யாயின் அதமமெனவுமறியத்தக்கது . ( விதாக . 

இராட்சதர்- இராக்கதர் , (பிரமனாற்படை 

க்கப்பட்ட ஒருவகைக்கணத்தவர்களுட்சிலர் பசி 
கடிமண , கஉ . உரை . ) 

பொறுக்காது பிரமன் மேற்பாய்ந்தார்கள் ;. அப் 
இராசிபாகம் - பிந்நம் : ( பாபலாம் ) 

போதுசிலர் இரட்சியுங்களென்று சொன்னமை 
இராசிபோகம் - இராசிக்கூடாகக் கிரகஞ் 

யால் , இராக்ஷசர் என்றும் , சிலர் உண்ணுவோ 
செல்லுதல் . ( ராயிலொம் ] 

மென்று சொன்னமையால் , யக்ஷர்களென்றும் 
இராசிபுடம் - இராசிகளிலே கிரகரிற்குநிலை . பெயர் பெற்றனர் என்பர். ) ( கூர்மபு . பலவ , 
(ராஜுட .) 

உஉ . உரை . ) (ராக்ஷவல . ) 
இராசி மண்டலம் - 1.இராசிநிற்குமெல்லை . 

இராட்டினத்தொட்டி -- இராட்டினம் போல 

ச்சுழல்கின்ற தொட்டி , 
இராசியத்தா நம் -1 . அந்தப்புரம் . 2. இரக 

இராட்டினம்-- 1. ஏனூற்குங்கருவிகளு 

ளொன்று . 2. மாளிகைகளிற்கட்டப்பட்டுச்சுழ 
சியத்தாநம் . 3. மறைக்கப்படும் அவயவப்பகுதி . 
4. மூலஸ்தாநம் . 

ன்று கொண்டிருக்கும் ஒருவகைச்சுழற்றேர் . ( க 

ந்தபு . நகர . உஅ . உரை .) 
இராசியதிபதிப்பொருத்தம் மணப்பொ 
ருத்தங்களுளொன்று ; அது : சூரியனுக்கு வியா 

இராட்டினவாழை - ஒரு குலையிலே நடுவி 

ட்டு மேலுங்கீழுஞ்சீப்பிடும் வாழை , 
ழனும் , சந்திரனுக்கு வியாழனும் புதனும் , செ 
வ்வாய்க்குப்புதனுஞ் சுக்கிரனும் , நட்பென்றும் , 

இராட்டினவூசல்- இராட்டினம் போ 
மற்றையோர் சத்துருக்களென்றும் , புதனுக்கு 

இராட்டினவூஞ்சல்-லச்சுற்று மூஞ்சல் . 
ச்சூரியனும் , வியாழனுக்குச்செவ்வாயும் , சுக்கிர 

இராட்டு - இராசா . ( ராஜீ . ) 
னுக்குச்சூரியனுஞ்சந்திரனும் , சனிக்குச் சூரிய இராடம் - 1. ஒரு தேயம் . 2. கழுதை . 3 . 
னுஞ்சந்திரனுஞ்செவ்வாயும் , சத்துருவென்று பெருங்காயம் . 4. வெங்காயம் . 


2. ஓரை . 


458 


இராதை . 


சருக 


இராம நவமி . 


யா . 


-- 


இராணம் 

1. இலை . 2. மயிற்றோகை . பெண் . 3. மின் . 4. விசாக நட்சத்திரம் . ( ரா 
[ ராண் . ) 

இராணி இராசஸ்திரீ . ( ராஜீ என்பதன் ராதை கரந்தன் - கிருட்டிணன் . 
விகாரம் .) 

ராந்து -1, இடுப்பு . 2. தொடைச்சந்து . 
இராணிவாசம் அந்தப்புரம் . ( ராணி இராந்துண்டு - இலந்தைமரம் . 

இராப்பகல் -1 . இரவும்பகலும் . 2. ( சித்தா 
வால . ) 

ந்தம் ) கேவல சகல அவத்தைகள் . ( உ - ம் .) " 
ராணுவம் - 1. படை . 2. யுத்தமுகம் . (இந் றைத்தலுந் நினைத்தலுஞ் செயுமாணவ மாயை 
துஸ்தானி . ) 

நின்றவைதம்மைத் - துறத்தலே யிராப்பகலகல் 
இராத்திரகம் -ஐந்திரவின் கூட்டம் . ( ரா வீடெனச்சொல்வர் ” ( வைராக். நக . ) 
தக . ) 

இராமக்கம் - ஒரு நோய் ; இஃது உடம்பிலே 
இராத்திரகன் - வேசி வீட்டிலே ஒரு வருஷ 

பருக்களாக வெளியே தோன்றிப் பின்னுள்ள 
த்துக்குத் தங்குகிறவன் . ( ராதம . ) 

டங்கி வேதனை செய்யும் ஒருவகைச்சின்ன முத் 

துநோயென்பர் . 
இராத்திரி - 1. இராக்காலம் . ராத்திர .) 2 . இராமக்கிரியம் இராக முப்பத்திரண்டி 
மஞ்சள் . ( உ - ம் . ) " ஆமலகி ” பார் . ( தைல . தை னொன்று ; இது வசந்தமென்னும் புருடராகத் 
லவ . ந O.) 3. விசுத்திதாநத்துக்குரிய பதினாறி தின் மனைவியென்று இசைநூலார் வகுப்பர். 
தழ்களி னொன்றிலே நிற்குமோ ரதிதேவதை . இராமக்கிரியை - இராமக்கிரியம் . 
( சி . சி.அ : உக . மறை ) 

இராமகர்ப்பூரம் - கர்ப்பூரமணத்தைக்கெர் 
இராத்திரிகாசம் - வெண்டாமரைப்பூ .( ரா டுக்கும் ஒருவகைப் புல் . ( ராகேவா .) 
ஹாஸ : ஹால - நகைத்தல் .) 

இராமகலி- பெண்ணிராகங்களுளொன்று 

அது : மத்தியாநத்திற்பாடப்படுவது . 
இராத்திரிசரன் -1. அரக்கன் . 2. கள்வன் . 

இராமகிரி - ஒருமலை ; இதனைத் தசரதரர் 
3. சேகண்டிக்காரன் . 4. பைசாசம் . ( ராதி 

மன் காட்டுக்குப்போனபோது சிலகாலந் தங்கி 
வா . ) 

யிருந்த சித்திரகூடமலையென்பர் .( 23 மிரி ) 
இராத்திரிஞ்சரன் - 1 , இரவிலே திரிகிற 

இராமசகன் சுக்கிரீவனாகிய ஒரு குரக்கர 
வன் . 2. கள்வன் . 3. காவற்காரன் . 4. பசாசு . சன் . இவன் இராவணனோடு செய்த யுத்தத்தி 
இராத்திரிவேதம்- கோழி . 

லே இராமருக்கு உதவி செய்தவன் . ( ராக 
இராத்திரிவேதன்- கோழிச்சேவல் . ( ரா வலவ . ) 
திவெடி - இரவிலே காலத்தையறிவது என் 

இராமசந்திரன் - தசரத இராமன் . ( உ - ம் .) 
றபடி . ) 

" இரகுபதி யிராமசந்திரன் மருகோனே ( திரு 
ப்பு . கஎச 

ச . ) 
இராத்திரிவேதி - இராத்திரிவேதன் . ( ரா 

இராமசீத்தா அணிநுணா என்னுமொரு 
திரவெதி . ) 
இராதங்கம் - 1. கால் . 2. கோரம் : 

இராமசேது -- இந்தியாவுக்குமிலங்கைக்கு 

மிடையிலே இராமர் கட்டுவித்த அணை . [ ராஜ 
இராதம் - 1. கடைக்கொள்ளி . ( சூ . நிகண் . 
சு ; கக . ) 2. வைகாசிமாதம் . [ ராய ) 

வெwsT . ) 
இராதரங்கம் - 1. கலப்பை . 2. கன்மழை . இராமடம் - பெருங்காயம் . ( சா .] 
3. மழைத்துளி. ( ராயாக . ] 

இராமடை -- இராமடம் . 
இராதேயன் - குந்தி மகனாகிய கன்னன் . 

இராமதாபதி - அதர்வணவேத உபநிடதங் 
( ராயெய : இராதையினால் வளர்க்கப்பட்டவ களுளொன்று . ( கூர்மபு . அட்டமு . உசு . உரை . ) 

இராமதூதன் - அநுமானென்னுங்குரங்கு . 

[ rr3-- க : தசரத ராமனுக்கு இராவண 
இராதை -1 . கிருட்டிணன் மனைவிகளிலொ 
ருத்தியாகிய ஓரிடைச்சி . 2. திரிதராட்டிரனது 

னிடந்தூதாகச் சென்றவனென்றபடி .) 
தேர்ப்பாகனாகிய அதிரதன் மனைவியாகிய ஒரு இராமநவமி சித்திரைமாசத்துச் சுக்கில 

| 
459 


மரம் . 


னென்றபடி . ) 


இராமா னுசன் 


சாம் 


இராவிரேகு . 


. 


பக்கத்துவரு நவமி திதி . ( இராமன் பிறந்ததிக இராமிலன்- 1. கணவன் . 2. மன்மதன் . 
மஃதாகலின் . ) 

[ ரா - இன்பம் . ஐ - ஒருவிகுதி .) 
இராமநாதபுரம் - சேதுபதியரசர் பிரதான 

இராமேசம் - இராமேசுரம் . ( உ - ம் :) “ திரு 
நகரி , [ ரா நாயவா . 

விராமேசங்கண்டு கறைப்படுமிடற்றினானைய 
இராமநாதன் - சேதுத் தலத்திலிருக்குஞ் 

சேதுத் தலத்திலிருக்குஞ் ருச்சித்துக்கருணை வாங்கி " ( திருவிளை . மாயப் . 
சிவபிரான் . ( உ - ம் .) " இராமநாதனையேத்துவர் ” ஙக . ) 
( சேதுபு . இராமதீர் . உரு .) 

இராமேசுரம் ஒரு சிவஸ்தலம் . அஃது , 
இராமபத்திரன் 

தசரத ராமன் . ( ராஜ இராமனாலே தாபிக்கப்பட்ட ஈசுர ஸ்தானம் . 
ஓ ! - அனுகூலம் . ) 

( ராேொா .) 
இராமபத்திரி -- ஒருமருந்து , 

இராயசம்- எழுதுந் தொழில், சம்பிரதித் 
இராமபாணம் - 1. இராமர் அம்பு . 2. ஒரு 

தாழில். 
புழு . 3. ஒருமருந்து . ( ராவைாண . 

] 

இராயசன்-- சம்பிரதி . 
இராமமரம் - அணி நுணாமரம் , 

இராயணி -- அரசி . 
இராமம் - 1. அழகு . ( சூ . நிகண் . அ : உச . ) 

மாயன்- அரசன். ( ராஜ . ) 
2. ஆசைப்படயோக்கியமானது . 3. கருமை , 4 . 

இராயிரம் - இரண்டாயிரம் . ( உ - ம் . ) " மற் 
வெண்மை . ( உரா3 . ) 

றைய சலமிருமூன்றுமிராயிரம் ” ( கந்தபு . அண் 

டகோச . ஙரு . ) 
இராமரகசியம் - அதர்வணவேத உட 

பநிடதங் 
களுளொன்று . ( கூர்மபு.அட்டமூ. உசு . உரை.) 

இராவடம் - 1. அசோகமரம் . 2. அராவுத் 
இராமன்- 1. அழகன் . 2. கருமை நிறமு 

தொழில். 
டையவன் . 3. சந்திரன் . ( சோதிடகடல் .) 4 . 

இராவடி -- 1 . ஏலம் , 2. பேரேலம் . 
சமதக்கினியின் மகனாகிய பரசுராமன் . 5. சமுத் 

இராவணம்- 1. அழுதல் . ( உ - ம். ) " முன் 
திரராசனாகிய வருணன் . 6. தசரதபுத்திரராகி 

இராவண இராவண இராவண இராஜன் ” ( தி 
யராமச்சந்திரர் ; இவரே இராவணசங்காரஞ்செ 

ருப்பு . ஈஙக . ) 2. ஆரவாரித்தல் . 3. விளக்கு . 
ய்தவர் . ( இது ரமு என்னுந்தாதுவிலிருந்துபி 

இராவணன் 

1. இரவின் வண்ணமுடை 
றந்தது . இருதயங்கடோறு நிறைந்து இன்பத் 

யவன் . ( உ - ம் . ) “ இராவணம் ” பார் . 2. இலங் 
தைக்கொடுப்பவர் என்பது பொருள் . ) 7. வசு 

கைவேந்தனாயிருந்த ஓராக்கன் . ( ராவண 
தேவன் மகனாகிய பலராமன் . ( உ - ம் .) வெள்ளை அழுதல் . கைலாசகிரியை வேரோடு பிடுங்க 
மேனி- யேசில்புதல்வர்க்காங் கேயிராமெனெனப் யன்றபோது சிவனால் அழுத்தப்பட்டு அழுதகா 
பேரிட்டு ” ( கூர்மபு. கண்ணனவ . சுசு .) ரணத்தால் வந்த பெயர் . ) 
இராமா சுபகருமங்களுக்கு விலக்காக இ 

இராவணன் மந்திரி - மகோதரன். 
ருக்கிற இரா . இது , மாசத்தியாச்சியம் . ( தார 

ராவணன் மீசை- ஒரு புல் . 
ண . பஞ். கூ . ) 

இராவனாஸ்தம் - ஒரு வீணை . ( ராவண 
இராமாப்பிரியம் - தாமரை . [ இது , ரமாப் 
பிரியமென்பதன் விகாரம் .) 

இராவணாத்தம் - இராவணாஸ்தம் . 
இராமாயணம் - இராமாவதாரமென்னுமொ 

இராவணாரி - இராமன் . 
ருநூல் ; அது: தசரதராமனுடைய சரித்திரத் 

இராவணி -1 . இராவணனுடைய மகன் .2 . 
தைக்கூறுவது ; அது : சம்ஸ்கிருதபாஷையிலே 
வான்மீகிமுநிவராலியற்றப்பட்டுக் கம்பநாடனா 

இராவணனுடைய மூத்தமகனாகிய இந்திரசித் 
ல் தமிழிலே மொழி பெயர்க்கப்பட் டுள்ளது . 

து . (உ- ம் . ) "ஊனுகந்து தின்றிடுமிடிம்பனென் 

றொருவனிங்கிராவணியையொத்துளான் ” ( பா 
( ராஜாயண : ரா 3 ; சுய ந - வழி . நகரம் ரக 

ரத . வேத்திர . ச . ) 
ரத்தினுடைய தொடர்பினால் ணகரமானது சம் இராவதம்-- 1. சூரியன் குதிரை . 2. மேக் 
ஸ்கிருத இலக்கணவிதி . ) 

லோகம் . 
இராமாலை - இருளடைந்தமாலைநேரம் . 
ராமாநம் - இராநா 

இராவதி- 1. ஒருகொடி . 2. ஒரு நதி . 3. 
ராநாழிகை . 

யமபுரம் , 
இராமாநுசன் 1. தசரதராமன் றம்பியா 
கிய லக்குமணன்.2.விட்டுணு சமயாசாரியர்களி 

இராவிரேகு -1 . அரசிலைச்சட்டி ; அஃது. 
லொருவர் . ( ராஜா நஜ: சுநுஜ - தம்பி . ) 

அரசிலை ஆகாரமாயிருப்பது . 2. அரைமூடி , 
அது ; சிறு பெண்குழந்தைகள் இரகசியத்தாநத் 


ஹ 


ஐ . ) 


460 


இரியல் போக்கும் . 


சாக 


இருக்கு . 


தை மூடியணியும் வெள்ளியினால் அல்லது ( உ - ம் .) கறையடியானையிரியல் போக்கும் ( புற 
பொன்னினாலே செய்யப்பட்ட ஒரு தகடு . 3 . நா . கஙரு . ) 
குழந்தைகளணிகளிலொன்று ; அது : தலைமயிரி இரீஇ -1 . இருத்தி எனப்பொருள்படும் ஒரு 
லிருந்து நெற்றியிலே தூங்குவது . ( தெலுங்கு ) வினையெச்சம் . ( உ - ம் .) " கண்ணிற்காண நண் 

இரவுத்தன் - குதிரைப்பாகன் . ( உ - ம் . ) " இ ணுவழியிரீஇ ” ( பொருந . எசு . ) 2. இருந்து எ 
ராவுத்தர்கைக்குளடங்காதுபரிகான் மீற ( விற னப்பொருள்படும் ஒரு வினையெச்சம் . ( உ - ம் .) 
லிவிடு தூது .)( இந்துஸ் . ) 

" கல்லெனொக்கல் நல்வலத்திரீஇ ( மலைபடு . 
இராவுதல் - அராவுதல் . 

ருசக . ) 
இரிக்கல் - 1. ஓட்டல் . ( சி . சி . பாயிர . ரு . ) இரீஇயினார் இருத்தினார் எனப்பொருள் 
2. கெடுத்தல் . 

படும் இரு என்னுந் தாதுவினின்று பிறந்த ஒரு 
இரிகம் - 1. இரத்தாசயம் . 2.இருதயம் . வினைமுற்று , (இறைய , ச - பக் . ) 
3. நியாயப்பிரமாணம் . 4. மனம் . 5. வழக்கு . இரீட்டம் - குறுகல் . 

இரிங்கணம் - 1. ஊர்தல் . 2. ஒருபுள் . 3 . இரீட்சை- பிறர்க்குத்துக்கம் வரவேண்டுமெ 
தவழ்தல் . 4. நெறிதவறல் . (சிமண . ) ன்றும் , தனக்கு வரக்கூடாதென்றும் எண்ணு 
இரிசல் -1 . இரிதல் . 2. புலனைவேறொன் 

கிறசித்தவிருத்தி . ( வாசுதே.கூ எ .) ( ஈஷ . ] 
றிற்செலுத்தல் . 3. மனமுரிதல் . 

இரீதி -- 1 , இயற்கைக்குணம் . 2. இரும்புக் 
இரிசியா - பூனைக்காலிச்செடி . 

கறை . 3. எல்லை . 4. கிட்டம் . 5. தேசவழக்கம் . 
இரிஞ்சி- மகிழமரம் . 

6. நீர்பொசிந்தொழுகல் . 7. பாரம்பரியமானவழ 
இரிஞர் -1 . அச்சமுள்ளார் . 2. தோற்றோடு 

க்கம் . 8. பித்தளை . 9. பித்தளைப்பஸ்மம் . 10 . 
புவர் . 3. பகைவர் . 

போதல் . ( ரீதி . ) 
இரிணம் - உவர்த்தரை . ( சூ . நிகண் . ரு . உக . ) 
இரித்தல் -- 1, அச்சுறுத்தல் . 2. அழித்தல் . 

இரீதிகவுளம் - ஒரிராகம் . 

இரு -1 . இருமையென்னும் பண்புப்பெயர் 
3. ஓட்டுதல் . ( உ - ம் . ) “ இருணனியிரவிதான் வ 

க்குரிய பொருளைக்கொடுக்குமொரு விகாரமொ 
ந்திரித்தலும் ” (சிவப்பி . ரு : ச . ) 4. கெடுத்தல் . N. 2. இருவென்னேவலும் , தெரிநிலைவினைப் 
5. தோற்கச்செய்தல் . [ இரு என்னும் சம்ஸ்கி 

பகுதியும் . ( உ - ம் . ) " யான் செல்வனீயிரு" (ம - தி . 
ருததாதுவிலிருந்து பிறந்தது போலும் . ) 

கூகூ .) 3.காட்டுமல்லிகை, ( இராசவைத் . ) 4. பிற 
இரிதல் -1. அகலுதல் . ( உ - ம் . ) “ கலம்பெ பெயர்ப்பதத்துக்கு முன்னின்று இரண்டு என 
ய்பூண்முலையார்சிலர்கண்புதைத்திரிந்தார் ” ( 

திப்பொருள்படுமொருவிகாரமொழி .(உ -ம்.) “இரு 
ருவிளை . குண்டோ. கங . ) 2. அஞ்சுதல் . 3 . சிலையுண்டென்றிந்த விருநிலத்தியம்பும் வில் 
ஓடல் , 4. கெடுதல் . 5. சாய்தல் . ( சூ . நிகண் . லின் ” ( பாரத . கிருட்டிண . கசக .) 
க : உக . ) 6. தோல்வியடைதல் . 

இருக்கம் - பூசநட்சத்திரம் . 
இரிப்பு -1 . அச்சுறுத்தல் . 2. ஒட்டுதல் . 3 . இருக்கல்- இருத்தல் . ( உ - ம் . ) " அடியரோ 
தோற்கச் செய்தல் . 

டிருக்கலாமே ” ( சி . சி. பாயிர் . ரு .) 
இரிபம் - பூமி , ( நிருத்தம் , ) 

இருக்கன் 

இருக்குவேதமுணர்ந்தவன் . 

( உ - ம் . ) இருக்கன் சதுர்முகன்சிட்சைப்பட் 
இரிபு -1 . அச்சம் . 2. ஒடுதல் . 3. தோல்வி . | டொழிய ” (திருப்பு. சகது .) 
4. பகை . 5. பகைவன் . 6. வெறுப்பு . 

இருக்கால் -1, இரண்டுதரம் . (உ - ம் .) உரு 
இரிபோம் - வெட்டிவேர் . ( உ - ம்.) " அரவா ளாழிகொடேர்மே - லிருக்கால்வாமுக்கால்வர 
ரம் ” பார் . ( தைல . தைலவ . ருகா . ) 

வெக்காலுமழித்தே ” ( பாத்த . ககூ - ஆம்போர் . 
இரியல் -1 . இரிதல் , ஓடுதல் . ( உ - ம் . ) “ இரி 

ககக . ) ( கரமிக்கது செய்யுணோக்கிய விரித்தல் 
யல்போமதவேழத்தை ” ( திருவானைக்கா. நா 

விகாரமேயாயினும் உலகவழக்கினுமவ்வாறாதல் 
ட்டு . கஅ . ) 2. இரியாதே எனப்பொருள்படும் 

காண்க . ) 2. கவற்றிற்றாயத்துளொன்று . 
ஓரெதிர்மறைவியங்கோள் . 3. கெடுதல் . ( உ -ம் .) இருக்காழி இரண்டு விதைகளையுடைய 
" எறிபயமுடைமையினிரியன் மாக்களொடு ) காய் . ( காழ் - வித்து . இ - ஒரு விகுதி , இருகாழி 
( மணிமே , கங ; அஉ . ) 4. நல்லாடை . 5. பறத் என்பது இருக்காழியென்றாயிற்று . ) 
தல் . (உ - ம் . ) “ மேகவண்ணன்றனை வீழ்த்தி - யிரி 

இருக்கு -1. உபநிடதமுப்பத்திரண்டினொ 
யல்போக " ( கூர்மபு . தக்கன்வே . சஎ ) 

ன்று . 2.நான்குவேதங்களிலே முதலாவதுவே 
இரியல் போக்கும் - சாய்த்துக்கொடுக்கும் . தம் . ( உ - ம் .) " ஏமுறுமிருக்குவேதம் ( மச்சபு . 


461 


இருகுறணேரிசைவெண்பா 


சகஉ 


இருசுடர் . 


1 


சுக்கிர . ரு . ) . 3. மந்திரம் . 4. வாக்கு .(நிருத்தம் ) தடமண்டுதாமரையின்றாதாடலவ - னிட 
5. வேதம் . ( உ -ம் . ) " சொல்லுவதிருக்கையெங் மண்டிச்செல்வதனைக்கண்டு - பெடைஞெண்டு 
கும் ” ( பெரியபு . திருகாட்டு , கூட .) ( இது . ) பூழிக்கதவடைக்கும் புத்தூரேபொய்கடிந்- தூழி 

இருக்குகை- இருத்தல் . ( உ - ம் . ) " பரசமய நடாயினானூர்” என்பதிற்போல . ( காரிகை 
ங்களிலே செல்லாதிருக்குகைக்கும் ” ( சி.சி.உ : 

செய்யுளிய , ந. ) 
க 0. நிரம்ப அழகியர் உரை .) 

இருகை - இருபக்கம் . ( உ - ம் .) " வந்திருகை 
இருக்குதல் - இருத்தல் . (உ -ம் .) "உழைப்பு ) | யந்தங்கண்மாந்தளிர்க்கைகணீட்ட (திருவிளை . 
பார் . 

திருமண . கசுரு .) ( கை - பக்கம் .] 
இருக்குமாங்கதன் -- ஒரு பாகவதன் . ( த . பி . இருகோட்டறுவை 
போ . கசச .) [ காலமய . ) 

தாங்கலாக நாலவிட்டதுகில் . ( உ - ம் .) " இரு 

கோட்டறுவையர்வேண்டுவயிற்றிரிதர ) ( நெ . 
இருக்குவேதம் - நால்வகை வேதங்களுளொ 

வா , கரு. ) 
ன்று .சதாசிவமூர்த்தியுடைய அதோமுகங்கள் 

இருகோபி -1 , சிறுநன்னாரி , 2. பெருநன் 
நான்கனுளொன்றாகிய தற்புருட முகத்தினின் 

னாரி. ( தைல. தைலவ . எசு . ) 
று தோன்றியது . அஃது , இருபத்தொருசாகைக 
ளையுடையது . ( சைவச . பொதுவி . ந ஙஅ .) 

இருங்காம்-- பதக்கு . ( உ - ம் .) " ஆபம் " பார் 

(தைல . தைலவ . சு . ) 
இருக்கு வேதவுபநிடதங்கள்- இருக்குவே 
தத்திற்குரிய உபநிடதங்கள் ; அவை : ஐதரேய 

இருசகம் -- மாதுளை மரம் . ( வக . ) 
ம் , கௌடீதகி , நாகலிந்து , ஆத்மப்பிரபோதம் , 

இருசட்டு - பன்னிரண்டு , ( தைல . தைலவ 
நிருவாணம் , திரிபுரை , வஹ்விருசம் , முத்கலை , ( சட்டு - ஆறு .) 
சௌபாக்கியம் , அக்ஷமாலிகை என்னும் பத் இருசடு - பன்னிரண்டு . ( உ - ம் . ) " கடுபத்தி 
தும் . ( கூர்மபு - அட்டமூ.உசு .உரை.) ( 3 பெ ; 

ந்தசமூலமிருசடு ( தைல . தைலவ . உஉ , 
உவ நிஷஉ . ) 

( ஷ F ) 
இருக்கை 

இருசடை - விலாமிச்சவேர் , வெட்டிவேர் 
1. ஆசகம் . 2. இருக்குமிடம் . 

( தைல , தைலவ . கூ அ .) 
( உ- ம். ) பாலுறுந்ததியிழுதுதேனிருக்கைகள் 
பலவும் ” ( கந்தபு .திருநகர ,சச . ) 3. இருத்தல் , உ 

ஒருசண்பகம் -- சிறுசண்பகப்பூ , பருஞ்சண் 
ட்கார்ந்திருத்தல் . (உ -ம் .) " முந்துற் றிருக்கை பகப்பூ . ( உ - ம் . ) " அல்லி ” பார் . ( தைல தைலவ . 
நலம் ” (இராமா . அகத்திய . ருச .) 4. ஊர்ப்பொ 
து . 5. குடியிருப்பு . (உ - ம் .) " தண்பணை தழீஇய இருசந்தம்- வெண்சந்தநம் , செஞ்சந்தநம் . 
தளராவிருக்கை ” ( பெரும்பா . உசஉ .) 6. வசிக் 

( தைல , தைலவ . கச . ) 
குமிடம் . ( உ - ம் .) " தன்னிருக்கை கொண்டேகி இருசந்து - சந்தகம் , செஞ்சந்தகம் . ( தைல . 
னான் ( கந்தபு . சுக்கிரனுபதேச . கஅ . ) 7. வீடு , தைலவ . கங . ) 
(உ - ம் .) " எளிதினுங்கிடவழங்குமாலோ தநவிரு 
க்கை ( கந்தபு . திருநகர , சுகா . ) 

இருசமயவிளக்கச்சோதி- இருசமயவிளக் 
இருகடம் ஒருதுணி , ( உ - ம்.) “ விதிதிரை 

கத்தின் மறுப்பாகிய ஒரு நூல் . 
வருபுனலிருகடம் " 

இருசமயவிளக்கம் - சைவ வைஷ்ணவ சம 
இருகால் -- 1 , இரண்பொதம் , 2. இரண்டு 

யத்தை விளக்கிக்கூறிய ஒரு நூல் . 
முறை . 3. ஒன்றன்பாதியாகிய அரை . 

இருசி- 1. ஆகூதிக்கு நாயகன் . ( கூர்மபு . 
இருகுமிழி -1 . குமிழ் . 2. நீர்க்குமிழ் . தமோ . ரு . ) 2. இருதுவாகுந் தன்மையில்லாத 
இந்தாங்கின்கை 

முசுமுசுக்கைக்கொடி . பெண் . 3. ஒரு பெண்பிசாசு . [ 3 ஜி . ) 
[ ஒரு குறிப்பு மொழி . ) ( உ - ம் . ) “இருகுரங்கின் 
கைச்சாறுபடிதானொன்று " ( தேரையர்வைத்தி 

இருசீரகம் - நற்சீரகம் , கருஞ்சீரகம் . ( உ - ம் .) 
ய ஏல். ) 

" தாளிசந்தகரம்மிருசீரகஞ்- சாற்றுபாதிரிக்கூட் 
இருதறணேரிசை வெண்பா - ஒருவகை நே 

டம் " ( தைல . தைலவ . உங ) [ாக .] 
ரிசை வெண்பா; அஃது , இரண்டு குறள் வெண் 

இருசு 1. நேர்மை , செவ்வை . ( சூ . நிகண் . 
பாவும் அவற்றின் நடுவே தனிச் சொல்லுமாக 

கக : ககரவெ . கஉ . ) 2. பண்டியின் அச்சிரும்பு . 
முடிவதும் , முதல்வருங்குறள் வெண்பாவினிர 

( சூ . நிகண் . கக : ரகரவெ . கஉ .) 3. மூங்கின்மரம் . 
ண்மாமடியின் மூன்றாஞ்சீர் காசு அல்லது பிற 

( 3 ஜு . ) 
ப்பு என்னும் வாய்பாட்டானிறுவதுமாய் வருவ இருசுடர்- சூரிய சந்திரராகிய இரண்டுவான 


462 


இருடியமூகம் . 


சாக 


இருத்துக்கள் . 


ப்பி . உ : க . ) 


சோதிகள் . ( உ - ம் .) " இருசுடர்த்தோற்றம் ” ( த இருண்மலம் - ஆணவமலம் . ( உ - ம் . ) " எண் 
ண்டி . பொது. எ ) 

ணரிதாய்நித்தமாயிருண்மலத்திலழுந்தி ” (சிவ 
இருசுடர்த்தோற்றம்- பெருங்காப்பியவுறு 
ப்புளொன்று ; அஃது: ஆதித்தோதய சந்திரோ இருண்ழகா - நாவி . 
தயங்களை வருணிப்பது . ( தண்டி . பொது . எ . ) இருண்மை - இருளுடைமை . 
இருஞ்சிறை -1 . காவல் . 2. நரகம் . 3. மதில் . இருண்டி- சிறு சண்பகச்செடி . 

இருணம் -1 , கணக்கதிகாரம் . 2. கழிக்கப்ப 
இருட்சான் - இராட்சதன் . ( பார , வெ.ருகா.) 

மெண் . 3. கோட்டை . 4. நிலம் . 5. நீர் . ( 2, 
இருளிலே திரிகிறவனென்றபடி .) 
ருட்சி -- 1 . இருள்கை . 2. மருளுகை. 

3 , 4 , 5. கண . ) 
இருட்டல் - இருளச்செய்தல் . 

இருணிலம் - நரகம் . 
இருட்டு - 1-2 . இருட்டென்னேவலும் , தெ இருத்தம் - பிரகாரம் . ( 3.8 . ] ] 
ரிநிலைவினைப்பகுதியும் . 3. இருளுடையகாலம் . இருத்தர- இருத்தலைச் செய்ய எனக்கருதும் 
( உ - ம் . ) " இருட்டிலே போனான் " 4. இருளு ஒருவினையெச்சம் . ( உ - ம். ) " மலைபுரைமாடத்து 
டையவிடம் . ( உ - ம் .) ( அருந்தற்கவிருட்டின் ” க்கொழுநிழலிருத்தர " ( மதுரைக்கா . சசு .) 
( சைவச . பொதுவி . உஙஎ .) 

இருத்தல் -1. ஆசநத்தமர்தல் . ( உ - ம் .)" அதி 
இருட்டுதல் - இருளச் செய்தல் . 

சயமுடனமர்ந்தயலிருந்துழி ” ( இராமா. திருவ 
இருட்பகைவன் -- சூரியன். (உ - ம் .) “நீடிரு வதார . கா .)2 . இருக்கச்செய்தல் , 3. சீவித்தல் . 
ட்பகைவன்றன்னைத் - தருதி ” (கந்தபு . புதல்வ | ( உ - ம் .) " நெடுநாளிருந்தபேரும் " ( தாயு , பரி . 
ரைப்பெறு . எ . ) 

க 0 . ) 4. தங்கல் . ( உ - ம் .) " மேயிருந்தனன்பணி 
இருட்பிழம்பு- இருட்டிரள். ( உ - ம் . ) “ ஓரா 

வேந்தன் கோயிலே ” (பாரத , வாரணாவத. கஎ . ) 
ழித்தேரேறியகிலமெல்லாம் - படருமிருட்பிழம் 

5. தாபித்தல் . 6. தாழ்தல் . 7. நிலைகொள்ளல் . 
பறுக்கும் பண்ணவனோ ” ( மச்சபு . மச்சா. கஉ . ) ( உ -ம் .) " வலம் வரும்படியிருப்பது கைலைமால்வ 

ரையே ” ( கந்தபு . திருக்கைலாச . கஉ . ) 
இருடபி- 1. பேடி . 2. வயதுவந்தும் ருது 
வாகாமலிருக்கும்பெண் . ( ஷேஹி : இதனை வழ 

இருத்தி -1, இருக்கச் செய்து எனப் பொரு 

ள்படும் ஒரு வினையெச்சம் . ( உ - ம். ) " உபசார 
க்கத்திலே பகரவொற்றைக்கெடுத்து , சம்ஸ்கி 

முடனருகுறவிருத்தி ” ( பாரத . நாடுகரந்துறை . 
தமுப்பத்தோராம் மெய்யை " ழ கரமாய்த்திரித் 

ஙக . ) 2. இருக்கிறாய் எனப் பொருள்படும் ஒரு 
து " இருழி " என வழங்குவார் .) 

முன்னிலைவினை . ( உ - ம் . ) உடையாளுன்றன 
இருடபத்துவசன் - சிவன் . 

டுவிருக்கு முடையாணடுவுணீயிருத்தி " ( திரு 
இருடபம் -1. இடபம் . 2. காதிற்றுளை . 

வாசகம் .) ( கோயின் மூத்த . க . ) 3. இருப்பாய் 
இருடி -1 . ஆந்தை . ( சூ .நிகண் . ங . சு o . ) 2 . ஒளி . 

எனப்பொருள்படுமொரு ஏவல்வினை . 4.சித்தி . 
3. சுவாதிட்டார் ஆதாரத்துக்குடைய ஆறிதழ் 

( அறவெயில் விரித்தாங்களப்பிலிருத் 
களிலே நான்காமிதழின் அட்சரமாகிய " ய ” கர 

தியொடு ” (மணிமே . உக: கசுசு . ) 5. சுபாவா 
அட்சரத்தினதிதேவதை . ( சி.சி.அ : உக , மறை . ) 

தீதகிரியாசாமர்த்தியம் . ( உ - ம் . ) " சமணரிலிருத் 
4. முநிவன் . ( உ - ம் . ) " இருடியருஞ்சித்தருமா 

திபெற்றோன் " ( சூ . நிகண் . உ : சு . 
வேர்காண் ” ( தைல . தைலவ . கஙக . ) 5. வே 

) 6. மே 

ன்மை . 7. வளர்ச்சி . 8. விருத்தி . ( 4 , 7 , 8 . 
தம் . ( ஷி . ) 
இருடிகேசன்- திருமால் . ( உ - ம் . ) “ இருடி 

இருத்திர் - இருக்கச்செய்யும் . ( உ - ம் . ) " இக் 
கேசன் கோவிந்தன் " (திருவானை . கோச்செ . 

கொடியார் போற்கண்ணுளெம்மையுமிருத்திரே 
சுசு . ) ( ஹரஷிகெ .) 

ன்றார் ” ( திருவிளை . வளைய , கக . ) 
இருடிச்சந்தம் - ஒருவகைச்செபம் . ( த.நி. 

இருத்தினர்- யாகத்திலே குருவுக்கு உதவி 
போ . ஙருசு . ) ( 3 ஷிவா . ) 

செய்பவர் . ( திஜி . ) 
இருடியஜ்ஞம் - வேதாத்தியயாம் . ( ஷி இருத்தினோர்-- யாகாசாரியனுக்கு உதவிசெ 

ய்பவர் . ( உ - ம் . ) " முற்று நாடியவிருத்தினோர 

ணியின் முறையால் ” ( கந்தபு . வேள்வி . ங .) 
இருடியழகம் கிட்கிந்தமலை . ( ஷிய 

இருத்து - யாகாசாரியருக்கு உதவி செய்தல் . 
8 - அக .) 

இருத்துக்கள் - இருத்து விக்குகள் . ( உ - ம் . ) 


83.7 


| 


463 


இருதலைமாணிக்கம் . 


சசச 


இருதுடி . 


ஜா 


ணித ) 


“ வாலிதாமிருத்துக்களையலங்கரித்து ” ( மச்சபு . மைந்தெழுத்தின்- றிரோதையுமலமுந்தீர்த்தத 
விருக்கவுற்சவ . உ .) " இருத்தினோர் ” பார் . னிடத்தில் - வரோதயமானவாசியைநிறுவி - வள 

இருத்துதல் -1 . அழுத்தல் . ( உ - ம் .) " குறு ம்பொலிசிவாய வாசியென்றுளத்தில் - விளம்புகங் 
குகுறுகெனவிருத்தி ” ( கந்தபு . திருக்குற்றால . ன்னை விளக்குமாநந்த - முத்தியைந்தெழுத்து 
கரு. ) 2. இருக்கச் செய்தல் . 3. நெடுங்காலமிரு மொழிந்தனம் " (சிற்றம்பலநாடிகள் ) [ முதலெ 
ப்பச்செய்தல் . (உ - ம் .) " பசுமட் -கலத்துணீர்பொ ழுத்தினின்று வாசிப்பினுங் கடையெழுத்தினி 
ய்திரீ இயற்று ” ( வள். சுசு 0 . பரி . ) 

ன்று வாசிப்பினுஞ் சொல்லொன்றேயாய் வருத 
இருத்துவிக்கு- யாகபுரோகிதர்கள் . ( உ - ம் .) லால் இருதலைமாணிக்கம் எனப்பட்டது .) 
" இருத்து விக்கெனப்படு - மன்னவர்க்கு ” ( காஞ் 
சிபு . சிவா , ஙச . ) " இருத்துக்கள் பார் . 
இருத்துவிக்குகள் - யாகபுரோகிதர் . 

இருதாரைக்கத்தி- இருபுறமுங்கூறுள்ள 
இருத்தை -- 1. இருபத்துநான்கு நிமிஷங் கத்தி . 
கொண்ட வோர் நாழிகை. 2. சேங்கொட்டை . இருதாவிருதம் - ஒருவகைவாதரோகம் , (சீவ 
3. நாழிகைவட்டில் . 4. நான்காம்பக்கம் , ஒன்ப ரட் . கசுந .) ( இருத் - மார்பு . ஆவிருதம் - சூழல் .) 
தாம்பக்கம், பதினான்காம்பக்கம் இம்மூன்றுக்கும் இருதிணை - ( இலக்கணம் .)உயர்திணை அஃ 
பெயர் . ( சூ . நிகண் . க : அசு . செய்யுளிற்காண்க .) 

றிணையாகிய இருவகைச்சாதி . ( உ - ம் . ) " இருதி 
இருதம் -1 . உஞ்சவிருத்தி . ( உ - ம் .) " உஞ் ணைமுக்கூற்றொருமைத்தன்மை " ( நன் .ஙஙக.) 
சநல்விருத்தியிருதமாம் ” ( காஞ்சிபு . ஒழுக்க, இருது 

– 1 , ஏற்றகாலம் . ( உ - ம் . ) " இன்ன 
நசு . ) இவ்விருத்தி ஆன்றோர்க்குரியது. 2. நீர் . போதுமங்கலங்களாமிருது வீதியாத்திரைக்கிது 
3. மெய்ம்மை . (த . ) 

காலம் ” ( ஞாநவா . வைரா . கஉ O.) 2. கடவுளின் 

முத்தொழில். 3. பிரபை . 4. மகளிர்கருத்தரித் 
இருதயஸ்தாநம் இலக்கிநத்துக்கு ஐந்தா தலுக்கு உபயோகமாகியகாலம் ; அது : பூப்படை 
மிடம் . ( சோதிடகட . ) 

ந்ததிநம் முதலாகப்பதினாறுநாள் . 5. மகளிர் சூத 
இருதயம் -1 . அன்பு . 2. இரத்தாசயம் . 3 . 

கம் , 6. மகளிர்முதற்பூப்பு . 7. மாசமிரண்டு கொ 
இருதய மந்திரம் . ( உ - ம் .) 

ஏலவிருதய நூறெ 

ண்டபருவம் . ( உ - ம் . ) " பொருள்வயிற்பிரிவோ 
ண் ” ( சைவச . பொதுவி . ஈ oo . ) 4. உள்ளம் , ரிருதுவின்கண்ணுடைத்து " ( அகப்பொ . அகத் 
மகம் . ( உ -ம்.) “ இருதயகமலமுகுளங்கட்டவிழ் திணை . சக .) ( 35ு .) 
ந்து ” ( திருப்பு . கஉரு . ) ( உய . ) 

இருதுக்காட்சி - அகப்பொருட்டுறையினொ 
இருதரு- தேவதாரம் , சரளதேவதாரம் . ( தை 
ல . தைலவ . கங . ) 

இருதுகாலம் - கருப்பந்தரிக்கக்கூடிய காலம் ; 
இருதலைக்கபடம் - விலாங்குமீன் . 

அது : பூப்படைந்தநாண்முதற் பதினாறுநாள்வ 
இருதலைஞாங்கர் - சுப்பிரமணியசுவாமியி 

ரையுள்ள காலம் . 
ன்வேல் ; அதனை " ஏயென முருகன்றோட்டவி 

இருதுசங்கமநம்- நாயகியுடைய இருதுகா 
ருதலைப்படைத்தவாங்கர் " ( கந்தபு . சூரபன்மன் 

லத்திலே நாயகன் கூடற்குச் செய்யுங்கிரியை . 
வதை. சசுரு ஆஞ்செய்யுளிற்காண்க .) ( இரண் (உ - ம் . ) " அந்தப்பிராசநம் ” பார் . ( 3 - ல OD 
தெலையையுடைய வேல் என்றபடி . ஞாங்கர் 
வேல் . ) 

ந 
இருதலைநோய் - எழுஞாயிறு என்னும் ஒரு இருது சந்தீ-1, இரண்டுபருவங்களுக்கிடை 
நோய் . ( உ - ம் .) இருதலைநோய் பயித்தியங்க 

யிலேநிகழுங்காலம் ;அஃதாவது : முன்பருவத்தி 
ண்ணோய்கள் ” ( தைல . தைலவ . உக . ) 

னிறுதி ஏழு நாட்களும் , பின்பருவத்தின் முன் 
இருதலைப்பட்சி- இரண்டுதலைகளையுடை 

எழுநாட்களும் இருதுசந்தி என்பர் . 2. ஒருபரு 
யாதென்று சொல்லப்படும் ஒரு பறவை . 

வத்தினது முடிவிலே மற்றொரு பருவந்தொட 
இருதலைப்பூச்சி - ஒருபூச்சி . 

ங்குதல் . (85 oJ .] 
இருதலைமணியன் - மணிபொருந்திய இரண் இருது சாந்தி - இருதுவான பெண்ணுக்குத் 
டுதலைகளையுடையதென்று சொல்லப்படுமொரு தீங்கு நேரிடாதபடி 

செய்யுஞ்சாந்தி கிரியை; 

இ 
பாம்பு . 

தனைச்சோபநகல்யாணமென்பர் . [ 85 - லா 
இருதலைமாணிக்கம் - முத்திபஞ்சாக்ஷர 
மந்திரம் . ( வ - று . ) " பொருளருளான் மாப்பொ இருதுடி - ஏலம் , காட்டேலம் . ( உ - ம் . ) " ஆ 
ருந்திடுந்திரோதை - மருவிருமலமாய் வயங்கு சீதளம் . பார் , ( தைல , தைலவ . கா . ) 


ன்று . 


464 


இருநிதிக்கிழவன் . 


இருப்புமுறி . 


இருதுத்தம் - துத்தம் , துரிசு . ( தைல . தை இருதிம்பம்- வேம்பு , மலைவேம்பு. ( தைல . 
லவ . சு கூ .) 

தைலவ . எசு . ) 
இந்துமதி - பூப்படைந்திருக்கிறகாலத்துப் இருநியமம் -1. அல்லங்காடி , 2 , நாளங்காடி . 
பெண் . ( உ - ம் .) " ஈனர்புலையரிருது மதிநாய்பன் ( மதுரைக். ஙகரு . ) 
றி ” ( சைவச . பொதுவி . ஙஎ . ) ( 25-தி: இருநினைவு - 1. இரண்டெண்ணம் . 2. ஊச 
- உடையவள் . ) 

லாடுமரும் , ஒரு நினைவிலுறைத்துநில்லாமை . 

இருநெறியின் றெறிப்பு - ஓர் வியாதி . ( உ - ம் .) 
இருதுராசம்- வேனிற்காலம் . ( தராஜ ) " இருநெறியின்றெறிப்புவலியெயிறதைப்புக் - 
இருதுவலி- மாதாந்த இருதுகாலகுன்மம் . குதுகுலநீக்குங்கர்ணசூலைகர்ண கூசிகைபாதி 
( உ - ம் .) " உயர்கருவறை - யிற்றானெட்டியவளி ரியம்விடாக்குரை ” ( தைல. தைலவ . சச .) 
யொடி ருதுவலியிவையரவெதிருறுசிறு நுணலி இருப்பவல் - ஒரு பூண்டு . இதன் வேர் மரு 
னமரோ ” ( தைல . தைலவ . உஎ . ) [ நுணல் - ந்தாக உபயோகிக்கப்படும் . 
தவளை . ] 

இருப்பாணி- இரும்பினாற்செய்த ஆணி . 
இருதுவாதல் - பூத்தல் . 

இருப்பாயுதம் - இரும்பாலாய படை , 
இருதுவிருத்தி பருவங்களின் பெயர்ச்சி . 

இருப்பிடம் - வாசஞ்செய்யுமிடம் . ( உ - ம் . ) 
( 2 தவரதி ) 

" இருப்பிடமெமக்கீதென்னா ( கந்தபு. திரு 
இருதொண்டு - பதினெட்டு . ( தைல . தை 

நகர . ககச ) 
லவ . ) ( தொண்டு - ஒன்பது .) ( சூ . நிகண் , கக : 

இருப்பு - 1. ஆசரம் . ( உ - ம் .) " இறைஞ்சிய 
ணகரவெ . கூ . ) 

வேந்தர்க்கெல்லாமிருப்பளித்து " ( பாரத . சூது 

போர் . ரு . ) 2. இருக்குந்தன்மை . 3. இருத் 
இருதோத்தி - மெய்பேசல் . ( தொதி தல் . ( உ - ம் . ) " புனையுமோவியமே போலச் சந் 
25 - மெய் . உதி 
மெய் . உகி- பேசல் . ) 

ததமிருப்பை நோக்கி " ( ஞாநவா . வைராக் உச .) 
இருதுதோற்றம் - சரமசரம் . 

4. குதம் . ( உ - ம் . ) “ இருப்பினினாகர் ” ( கந்தபு . 
இருந்தழலை எழாது உள்ளடங்கிய முலை . 

சூரப , வதை . சஉரு . ) 5. கையிருப்பு . 6. மீந்தி 
( உ - ம் . ) " இருந்தமுலையாணின்றாளை ” ( சிந்தா. 

ருப்பவை. 7. வாசஞ்செய்யுமிடம் . ( உ -ம் . ) “ மு 
காந்தரு . உஉரு . ) 

த்தொழிற்புரிமூவரிருப்புடன் " ( சேதுபு . இரா 
இருந்து - 1.ஓர் அசைச்சொல் . ( உ - ம் . ) " எழு மதீர்த்த . 20.) 
ந்திருந்தான் ” ( நன் . பெயரி . ங . ) 2. இரு என் 

இருப்புக்காய்வேளை ஒரு செடி . 
னுந்தாதுவிலிருந்து பிறந்த ஒருவினையெச்சம். 

இருப்புக்கிட்டம் - இரும்புருகிய ஒருவகை 
3. கரி . ( உ - ம் .) " இருந்தும் வெளிறும் " ( புலியூ 
ரங் . ) 

இருப்புக்கொல்லி - சிவனார் வேம்புப்பூண்டு . 
இருந்தை -1 . கரி . ( தைல . தைலவ .) 2. கரி 

இருப்புச்சலாகை 1. இரணவைத்திய 
ப்புடச்சாலை . ( தைல , பாயிர . கஉ .) 

ஆயுதத்தினொன்று . 2. இருப்பு நாராசம் . 3.துப் 

பாக்கிச்சலாகை . 
இருந்தையூர்க்கருங்கோளிமோசியார் 

இருப்புச்சீரா- இருப்புச்சட்டை . 
டைச்சங்கப்புலவர்களுளொருவர். ( இறைய இருப்புச் சுற்று- பூண் . (சிந்தா .) 
னாரகப் . ச . பக் . ) 

இருப்புத்தட்டுமுட்டு - இருப்புமணை . 
இருநடுவாதல் - இடைமுரிதல் . ( சிந்தா . மு இருப்பு நெஞ்சு - இரக்கமின்மையால் இரு 
த்தி . உசு. ) 

ம்புபோலுமுள்ளம் . (உ - ம் .) " வன்னெஞ்சோவி 
ருநர் -1, உடும்பு . 2. பாம்பு . ( இருநாவை ரங்காதமரநெஞ்சோ விருப்புநெஞ்சோ" ( தாயு . 
யுடையதென்பது பொருள் . ) 

ஆசையெனு. ச . ) 
இருநிசி- கஸ்தூரிமஞ்சள் கப்புமஞ்சளென் ருப்புப்பாரை - குழிகல்லுங்கருவி ; அஃது : 
னுமிருவகைமஞ்சள் .( உ - ம் . ) " அரேணுகமிக இரும்பினாற் செய்யப்பட்டதும் மரத்தினாற்செ 
நிசி - யீடினற்சந்துமிசிகச்சோலமுத்தைமதுரங் ய்த பிடிபூண்டதுமாயிருக்கும் . ( உ - ம் .) " நெட் 
கடுகை யிவை நவம்தே ” ( தைல . தைலவ . உக . ) டிருப்புப் பாரைக்கு நெக்குவிடாப்பாறை " ( நல் 

சங்கநிதி , பதுமநிதிகள் . ( உ - ம் . ) வழி . ஙங .) 
" தருவேவறிஞர்க்கிருநிதியே ” ( மதுரைப்பதி இருப்புமுள் - யானையை அல்லது குதிரை 
ற்று , ரு . ) 

யைக்குற்றுங்கோல் , 
இருநிதிக்கீழவன் - குபேரன் . 

இருப்புமுறி - ஒரு செடி . 
| 
465 


--- 


க்கட்டி . 


சு 


இருபால்வீடு . 


சக்சு 


இருபோகம் . 


ன 


50 : கஉ . 


இருப்புயிர் - நரகருயிர் ; ஜை . ( சிந்தா . ) பமாகிய பதமுத்திகளும் , சாயுச்சியமாகிய பர 
இருப்புலக்கை - ஓராயுதம் ; அஃது : இரும் முத்தியுமாம் . (உ - ம் .) " இருபால் வீட்டினைவெஃ 
பாலாய உலக்கை . 

கினோர்க்கு ” (கந்தபு . திருநகர . அஅ . ) 
இருப்புலி - துவரை . 

இருபாலும் இரண்டுபக்கமும் . ( உ -ம் .)" மா 
இருப்பூறல் - இரும்புக்கறை , 

லுநான் முகத்தண்ணலும் வந்திரு-பாலுமாகி ” ( க 
இருப்பூறற்பணம் - கெட்டுப்போன வெள் ந்தபு . பாயிர . கசு . ) 
ளிப்பணம் , 

இருபாவிருபஃது - அருணந்திசிவாசாரிய 
இருப்பைத்திப்பி- இலுப்பைப்பிண்ணாக்கு . ராலருளிச்செய்யப்பட்ட ஒரு நூல் ; அது : சித் 
( தைல . பாயிர . சாரு . ) 

தாந்த சாத்திரம் பதினான்கனுளொன்று . 
இருப்பை - 1. இருப்பாய் எனப்பொருள் இருபிறப்பாளர் - 1. அந்தணர்; உபநயா 
இம் ஒரு முன்னிலைவினைமுற்று . ( உ -ம் .) “ இரு த்திற்கு முன்பு ஒரு பிறப்பும் பின்பொருபிறப்பு 
ப்பைநாடொறுநெஞ்சமே ” ( வைராக். ஙசு .) 2 . மாகிய இருபிறப்பினையுமுடையராதலின் , ( தி 
இருப்பைமரம் . 3. ஒரூர் . (உ - ம் .) “ இருப்பை | ரூமுரு . கஅஉ . ) ( உ - ம் . ) “ இருபிறப்பாளர் முத 
யூர்வாழ் ” ( தாயு . பொது . கா .) 

ன் முதனாற்சாதிக்காகும் ” (திருவிளை . மாணி 
ஒருபகம் - வெண்காக்கட்டான் , கருங்காக்க க்க , எஉ.) 2. வேதியர் , அரசர் , வைசியராகிய 
ட்டான் . ( தைல . தைலவ . எசு . ) 

மூன்று வருணத்தவர்களும் . ( பராசர . உக .) 
இருபத்தாறந்தத்துவம்- ( சுத்தவேதாந்தம் ) இருபிறப்பு 1. சந்திரன் . 2. சிறகு . 3. 
அகங்காரகதசிதாபாசசீவன் . ( த . நி . போ.ககச ) பல் . 4. பறவைகள் . 5. பார்ப்பார் . 
இருபத்தாறம்பொருள் -- ஈசுரன் . (சிவதரு. இருபுட்சன் -1. இடியேறு . 2. இந்திரன் . 

3. சுவர்க்கலோகம் . ( ஹ Tr : 8 தேவ 
இருபத்துநாலாந்தத்துவம் - ( சுத்தவேதாந் ன் .r- ஏவுகிறவன் . ] 
தம் . ) மநம் . ( த.நி. போ . ககச . ) 

இருபுட்சி - இந்திரன் . ( 

3V.] 
இருபத்தெட்டாந்தத்துவம் - ( சுத்தவேதாந் 
தம் .) அகங்காரசீவர்க்கு அதிட்டாநமான 

இருபுறக்கருமம்- கருமகாரகத்துளொன்று ; 
ஸ்தன் . ( த.நி. போ . கா . ) 

அது . பற்றுக்கருமம் வீட்டுக்கருமம் இரண்டற் 
இருபத்தேழாந்தத்துவம் - ( சுத்தவேதார் ! கும் புறமாகியகருமம் . “ மாவுண்ணுஞ்சிறுக்கன் 
தம் . ) மாயோபாதிகனான ஈச்சுரன் . ( த.நி. போ , 

அதன்கணளந்த 
தூளியைத் தின்றான் ” என்பதி 
ககச ) 

ற்போலும் . இதில் தூளிவேண்டப்படாமையால் 
இருபத்தேழாம் பொருள் பரமேசுரன் . | பற்றுக்கருமமுமன்று , அறிந்திலாமையால் வீட் 

இக்கருமமுமன்று , ( வீரசோ. உபகார . ச .) 
(சிவதரு . க . ஙஉ ) 
இருபத்தைந்தாந்தத்துவம் - ( சுத்த வேதாந் 

இருபுறவசை தாய்தந்தையராகிய இருமரபி 
தம் . மூலாங்காரம். ( த.நி. போ . ககச .) 

னர்பக்கத்திலுங் கூறற்பாலனவாகியவசைகள் . 
இருபத்தைந்தாம்பொருள்- புருடனாகிய 

இருபுறவாழ்த்து - தாய்தந்தையராகிய இரு 
ஆன்மா . (சிவதரு. க 0 . ஙஉ ) 

மரபினர்பக்கத்தாரையும் வாழ்த்திக்கூறுதல் . 
இருபத்தொன்பதாந்தத்துவம் - ( சுத்தவே இருபுனல் மேல் நீருங்கீழ் நீருமாகிய இர 
தாந்தம் . ) மாயவீச்சுரருக்கு அதிட்டாநமான 

ண்டுநீர் . ( உ - ம் . ) " இருபுனலும் வாய்ந்தமலையும் " 
பிரமம் . (த.நி. போ . ககச . 

( வள் . எநஎ.) 
இருபது- இரண்டுபத்து . 

இருபெயரொட்டு- இருசொல்லொருசொ 
இருபாசிவன் - இலயசிவன் . (உ - ம் . ) “ இரு 

ல்லாக நிற்பது . ( உ - ம் . ) " பாம்புபாம்பு . 
பரசிவனெனுமிலயசிவன்றானென்றும் (சி . சி . 

இருபெயரொட்டுப்பண்புத்தொகை-- ஆகி 
கூ எ . ஞாநம் , உரை.) 

யாவென்னும் பண்புருபு இடையே தொக்குரிற் 
இருபலை -சிற்றாமுட்டி , பேராமுட்டி ( தை துவுஞ்சிறப்புமாகிய இரண்டு பெயர் இ 
ல . தைலவ . எஉ . ) 

ணைந்துநிற்றல் . " சாரைப்பாம்பு ” என்பதிற்போ 
இருபன்னியம் - சேங்கொட்டை , 

லும் , ( நன் . பொதுவி . கச . உரை . ) 
இருபனி - முன்பனி, பின்பனி. ( உ - ம் . ) “ இ இருபொருள் கல்வியுஞ்செல்வமும் . 
ருபனியுமழையும் வெயிலுநின்று ” ( மதுரைப்ப இருபொழதும் - காலை மாலை இரண்டுநேர 
திற்று . ச . ) 

மும் . ( உ - ம் . ) “ இருபொழுதுஞ்சிறுகரண்டியி 
இருபால் வீடு இருவகைப்பகுதியினையுடை 

டைநுகர்மண்டலமே ” ( தைல . தைலவ . சசு . ) 
ய முத்திகள் . அவை : சாலோக , சாமீப , சாரூ இருபோகம்- இரண்டுதரம் விளைவு . 


466 


இரும நம் . 


சகள்எ 


இருவகைப்பொருவு . 


தா. ) 


இரும் - இருமல் . ( உ - ம் .) “ இருமிடைமிடை திலே விரும்புமாம் . ( உ - ம் .) “இருமனப்பெண் 
த சிலசொல் ” ( புறநா . உசங .) 

டிரும் ” ( வள் . கஉ 0 . ) 
இரும்பலி - இரும்பிலி . 
இரும்பன் --காரெலி . ( சூ . நிகண் . ங . உஅ .) 

இருமாபு- தாய்வழி தந்தைவழி . ( சூ . நிக 

ண் . கஉ : ந . ) 
இரும்பிசிராந்தை- ஒரு புலவர் . ( புறநா .) 

இருமருந்து 
இரும்பிடர்த்தலையார் - கடைச்சங்கப்புலவ 

சோறுந்தண்ணீரும் . ( உ - ம் .) 

இருமருந்துவிளைக்குநன்னாட்டு ( புறநா . எஸ் . ) 
ருளொருவர் . இவர்: சோழன் கரிகாலனுடைய 
அம்மான் . ( மணிமே . ) 

இருமல் - இருமுதலாகிய ஒரு நோய் . (உ - ம் .) 
இரும்பிலி ஓர் செடி , 

"இருமலுஞ்சோகையுமீளையும் வெப்பு ” ( திரு 
இரும்பினீர்மை - இழிந்தநிலை ; ஜை . (சிந் 

மந் . அறன்செயா . ச 

ருமல்லி சிறுமல்லி பெருமல்லி என் 
இரும்பு -1. இரும்பாற் செய்தவாயுதம் , 2 . னும் இருவகைமல்லி . ( உ - ம் . ) " அதிபலை ” பார் . 
கடிவாளம் . (உ - ம்.) "இரும்புகுதட்டிவிலாழியு ( தைல . தைலவ . உங.) 
மிழிவுளி ” ( கூர்மபு . தக்கன் வேள் . உ எ . ) 3.கிம் இருமுதல் - ஈரலிலிருந்து சளிமுதலிய பதா 
புரி ." இரும்பு செய்குழவித்திங்கண்மருப்பிடை 

ர்த்தத்தை உரப்பானசத்தத்தோடு தொண்டை 
( சிந்தா . குணமாலை . உஉசு . ) 4. சத்தலோகங்க 
ளுளொன்று . அது ; கரும்பொன் . (உ -ம் . ) " இர முன்மாகாணிக்கேகாமுன் ” (தனிப்பா . காள .) 

த்துவாரத்தாற்கக்கல் . ( உ - ம் . ) " விக்கி - இருமா 
சிதம் " பார் . 

இருமுதுதாவோர் -- " இருமுதுகுரவர் ” பார் . 
இரும்புக்காய்வேளை -- காய்வேளை . 

இருமுதுகுரவர்- தந்தை தாயராகிய இரண்டு 
இரும்புத்துப்பு- இரும்புக்கறை . [ துப்பு - | முதிர்ந்த பெற்றார் . ( உ- ம். ) " இருமுதுகுரவர் 
உண்ணுதல் .) 

தாளிறைஞ்சி ” (காஞ்சிபு . வலம்புரி . ககா .) 
இரும்புயிர் - ஐவகையுயிர்களுளொருவகை 

நழதுமக்கள்- தாய்தந்தையர் . ( உ- ம் . ) 
யென்பர் . இது : ஜைன நூல்வழக்கு . ( மணிமே .) 

இன்றியமையா விருமுதுமக்களும் பொன்றின 
இரும்புலி -1 . ஒருசெடி . 2. துவரை . மைகண்டும் ” ( பழமொழி .) 
இரும்புளி - ஓர்மரம் . 

இருமை -- 1 , இம்மையும் மறுமையும் . ( உ - ம் .) 
இரும்பூறல் - சாயவேர் . ( இம்பூறல் என்று 
ளது . ) 

" இருமை வகைதெரிந்தீண்டறம் பூண்டார் ” ( வ 
இரும்பை -- 1 . இருப்பை . ( உ - ம் .) " இரும் 

ள் . உங .) 2. இரண்டு . ( தைல . தைலவ . ) 3 . 
பைவகுளமொடு ” (திருப்பு . கஙஎ . ) 2. குடம் . 

இருதன்மை . ( உ - ம் .) " அருவதாயுருவா -யிருமை 
யாயுறைபூரணன் ” ( கந்தபு . ததீசி . ருஎ .) 4. உ 

ள்ளும் புறம்பும் . ( உ - ம் .) " இருமையாலெழுதி 
இரும்பொறை - சேரன் . ( உ - ம் . ) " பல்வே 

நேர்ந்தேன் ( பெரியபு . தடுத்தாட் . ருக . ) 5 . 
லிரும்பொறைநின் கோல் செம்மையின் ” ( பதி 
ற்று . அக . ) 

கருமை . ( உ - ம் .) " இருமலர்க்கு விளையுண்கண் ” 

(சிந்தா. பதுமையா. சு .) இருமையென்பதில் 
இருமடங்கு - இரட்டித்த அளவு . ( உ - ம் . ) 

மைவிகுதிகெட்டது . 6. துக்கம் . 7. பெருமை . 
“ இன்றைக்காயிரநாளைக்கிருமடங்கு ” ( திருவி ( உ -ம் .) “இருமையயன் முடி ” (காஞ்சிபு.திருக 
ளை . மெய்க்கா . க 2 .. ) 

கர . எ . ) 
இருமடி - இருமடங்கு . 

இருமையியற்கை - வேற்றுப்பொருள்வை 

ளொன்று ; 
இருமுடியாத பெயர் - ஆகுபெயராய்நிற்கும் ப்பு என்னும் அலங்கார வகையு 

அது ; கூடுவதையும் , கூடாதவதனையுங்கூடக் 
ஒன்றன் பெயர் அவ்வாகுபெயர்ப் பொருளோடி 
யைந்தபிறிதொன்றற்காய்நிற்கும்பெயர் , " கார் ” 

கூறுவது , " கோவலர்வாய்வேய்ங்குழலேயன்றி 
என்பதிற் போலும் . கருமையின் பெயராகியகார் , 

க்குரைகடலுங் - கூவித்தமியோரைக்கொல்லு 

மால்- பாவாய் - பெரியோரும்பேணாது செய்வரே 
முதல் மேகத்தின் பெயராய் நின்று பின் , அம் 
மேகம் மழை பெய்யுங் கார்காலத்தின் பெயராய் 

போலுஞ்சிறியோர் பிறர்க்கியற்றுந்தீங்கு " என் 

பதிற்போலும் . ( தண்டி . சஎ . உரை . ) 
இருமடியேவல் ஈரேவல் ; அது : செய்வி இருலவங்கம் - இலவங்கப்பூ , கிராம்பூ . 
என்பதிற்போல . 

இருவகைக்கூத்து - சாந்தி , விநோதம் . ( சி 

லப் . ) 
இருமநம் - கவர்த்தமநம் ; அஃதாவது : ஒன் 
றைச்செய்தலையுஞ் செய்யாமையும் ஒரேகாலத் இருவகைப்பொருவு - உறழ்பொருவும் உவ 


3. பாம்பு . 


வந்தது . 


| 


467 


இருவுக. 


சகா அ 


இருளி, 


- 


மப்பொருவுமென இருவகையான ஒப்புமை . ருவியங்கோள்வினைமுற்று . ( உ - ம் . ) " கண்ண 
( தொல் . சொல் . எஎ . சேனா ) 

டிக்குள் ளொளிர் சாயையென்கையினிருவுகெ 
இருவகையேது - ஞாபகஎதுவுங் காரகஎது ன ” 

(தணிகைபு . களவு . ஙஅக .) 
வும் . ( தொல் . சொல் . எஎ . சேனா . ) 

இருவேம்- இருவராகிய நாம் . ( கலி , சங . 
இருவகைவேற்றுமைமயக்கம் 

பொரு உரை . ) 
ண்மயக்கமும் உருபு மயக்கமுமாகிய இருவகை இருவேர் - வெட்டிவேர் , இலாமிச்சுவேர் 
மய்க்கம் ; அவை : முறையேதன் பொருளிற்றீரா ஆகிய இரண்டுவேர்கள் . ( உ - ம் . ) " அல்லி ” பார் . 
து பிறிதொன்றன் பொருட்கட்சேறலும் , தன் தைல . தைலவ . உஅ . ) 
பொருளிற்றீர்ந்து சேறலுமாம் ” ( தொல்.சொல் . இருவேல் - வெள்வேல் , கருவேல் ஆகிய 
அச . சேனா ) 

இருமரம் , ( தைல , தைலவ . கஙரு . ) 
இருவயிற்பற்று --அகப்பற்று , புறப்பற்று , இருவேலி - வெட்டிவேர் . 
( உ - ம் . ) பாடலாடலிற்பயிலினுமிருவயிற்பற் இருவேளை - தைவேளை , நல்வேளைப்பூண் 
ற்றுத்திருப்பாரே ” ( மதுரைப்பதிற்று . கரு .) டுகள் . 

இருவர் மாறுகோளொருதலை துணிவு - எழு இருழி - இருடபி . (உ - ம் .) “ இருடபி ” பார் . 
வகைமதத்தினொன்று ; அஃது : இருவராலேமா இருள் - 1. அதிகோரமென்னுநரகத்தின் 
றுப்பட்ட இரண்டினிலொன்றை நீக்கி ஒன்றை பத்துவகையான நாயக நரகங்களுளொன்று . 
த்துணிந்து கொள்வது . ( நன் . பொதுப்பாயிர . (சிவதரு. சுவர்க்கநரகவி . கக கூ .) 2. 

அந்தகாரம் . 
கக . ) 

( உ - ம் .) " இருளுலகிலறவுலவுமிரவியின்றேல் ” 
இருவாட்சி - 1. ஒருமரம் . ( உ - ம் . ) " கண் (சிவதரு . பரமதரு. உஉ . ) 3. அறியாமை, ( உ - ம் .) 
ணொளியுமெய்யிற்கமழ்மணமுநீடழகு- நண்ணு " புந்திமேற்கொண்ட -விருளொழிந்தனர் ” ( கந் 
ம் வலி மூர்ச்சைநாசமாம்- பண்ணளியுங்- கங்குலு தபு . ததீசிப் ro .) 4.ஆணவமலம் .( உ - ம் .) " கண் 
ம் வாழ்வார்குழலேகாரமொடுவெப்புமிகத்-தங்கு 

ணிருடீர்ந்து " (சி . சிவஞானபோ. உ - ம் .பக் . ) 5 . 
மிருவாட்சி மரத்தால் " ( பதார்த்தகுண . உஉரு .) கருமை . ( உ - ம் .) " இரும்பிடி மே எந்தோலன்ன 
2. கருமுகைச்செடி . 

விருள்சேர்பு ” ( மதுரைக்கா . கஙச . ) 6. நரகம் . 
இருவாட்டித்தரை - மணலும் களியுமான ( உ -ம். ) “ இருணீங்கியின்பம்பயக்கும் ” 
இருவகைத் தோட்டத்தரை. 

கூருஉ .) 7.மயக்கம் , ( உ - ம் . ) “ இருள்சேரிருவி 
இருவாம் -- நாமிருவரும் . ( உ - ம் .) " இருவா னையுஞ்சேரா ( வள் . ரு . ) 8. மலம் . ( உ - ம் .) 
மையனையேத்துவாம் ” ( கலி . சங . ) 

“ பிறவிமாயாவிருளெலாமிரிக்கலாகும் ” ( சி . சி . 
இருவாய்க்குருவி ஒருபறவை . 

பாயிர . ரு . ) 9. யானை . 
இருவாய்ச்சி - இருவாட்சி . 

இருள் பருதமருமணி-- உதயகிரியிலே சிந் 
இருவாளிப்பு - இருமநம் . ( வலித்தல் - நினை தூர அருவி வீழ்ந்த சிந்தரசாகரத்திலே பிறந்து 
த்தல் . வகரநீண்டு லகரம் ளகரமாய்த் திரிந்தது னாறு சதுர்யுகஞ் சிவப்பேறின முழுமாணிக்க 
போலும் . ) 

ம் , ( சிந்தா , நாமக . ச O. ) 
இருவி - 1. இருத்தியெனப்பொருள்படும் இருள்வரை- கிரௌஞ்சகிரி , ( உ - ம் . ) " இந் 
ஒருவினையெச்சம் . ( உ - ம் .) “ ஒல்குநிலனெடுத் திரண்டனைய கூர்ம்பலிருள்வரை நெஞ்சுபோழ் 
திருவி ) (தணிகைபு , நாட்டு உக.) 2.தினைக்கதிர் ந்த - மைந்தனில்வலியகாளை ” ( திருவிளை . இந் 
கொய்ததாள் . (உ -ம்.) “ இருவிசெய்தாளின்று திரன்முடி. நிச . ) 
காட்டும் ” ( திருக்கோ . கசசு . ) 

இருள்வலி - சூரியன் . ( உ - ம் .) " நாரதனி 
ருவிக்காந்தம் - ஒரு நச்சுமூலிகை . ருள்வலிவழி வருநரபதிநலமேவ " ( வேதாரணி 
இருவில் -- கரியவொளி. (சிந்தா. ) 

யபு . கோலாகல . கசு . ) 
இருவினை - 1. நல்வினை தீவினை . ( உ - ம் . ) இருளர் - வேடர் , 
" இருவினையின்பதுன்பத்து ” ( சி . சி . உ : ச .) இருளல் - இருளுதல் . 
2. பெருஞ்செயல் . அது சிவயோகம் . 
சிவயோகம் . ( உ - ம் ) 

இருளறை - ஆணவமலம் . ( உ - ம் .) " அவத் 
இருவினை புனைந்து ஞாநவிழிமுனை திறந்து ” தைதத்துவமழிபடவிருளறை விலக்குவித்து 
( திருப்பு . ககா . ) 

( திருப்பு . உசஉ .) 
இருவினையொப்பு- நல்வினையால்வருமி 

நளன் - . 

1. ஒரு பிசாசன் . 2. மலையில்வா 
ன்பத்திலும் தீவினையால் வருந்துன்பத்திலும் ழுமோர் சாதியன் . 
சம்புத்திபண்ணல் . 

இருளி- 1. கருஞ்சீரகம் . 2. பன்றி . 3 . 
இருவுக- இருத்துக எனப்பொருள்படுமொ வேட்டுவப்பெண் . ( இராசவைத் ) 


468 


இரேசகம் . 


சகாக 


இரேவதம் . 


வர் . 


இருளிச்செவி - அமுக்கிராய்ச்செடி . ( உ - ம் ) லாமல் நேராயிருக்கிற ஊர்த்துவசரீரங்கண்டம் , 
" கடகரோகணியிருளிச்செவி முருகுநிறைந்த இவற்றையுடையவனாய்ச் செய்யவேண்டும் .) 2 . 
தாரும் - தீர்க்கமதுரிக்குமஷ்டிமதுகமருட்கிழங்கு பேதி மருந்து . 3. வெறுமையாக்கல் . 
மந்திட்டிமூலம் ” ( தைல . தைலவ . ஙஉ . ) 

இரேசகி -1. கடுக்காய் . 2. சீந்தில் . 
இருளுதல் -1. இருளாதல் . 2. ஒளிமழுங் இரேசகித்தல் - நாசியினொருதுவாரத்திலே 
கல் . 3. கருநிறமுடையதாதல் . ( உ - ம் . ) " இரு வாயுவை வெளிவரவிடுதல் . ( உ - ம் .) “ இடையா 
ண்டகல்லையுந்தன்னிறமாக்கியவிரதம் ( இரா லிரேசகித்தல் ” ( சூத . ஞாநயோக . கசு ; சு . ) 
மா . வரைக் . அ . ) 4. மருளல் . 

இரேசந்திரம் - இரதம் , சூதம் . 
இருளுலகம் - நரகம் . ( உ - ம் . ) " இம்மூன்று - இரேசம் - இரசம் , சூதம் . 
மிருளுலகஞ்சேராதவாறு " ( திரிகடு . கூ . ) இரேசலம் -1 . நவமணிக்குற்றத்தொன்று . 

இருளோவியகரை - முத்தி . ( உ - ம் . ) " இரு 2. நெல்லினிறம் . 
ளோவியகரையேறவுய்ப்பாய் ” ( திருநூற் . ரு .) இரேசன் - 1. அரசன் . 2. வருணன் . 3 . 

இருமிமஸ்தகி - ஒரு மருந்து . இது :, தைலம் இணு. 4. வெள்ளுள்ளி . ( ரெ .) 
அல்லது பிசினுள்ளவஸ்து என்றும் , பெலங் 

இரேசநம் -1 . குறைத்தல் . 2. நாசியினொ 
கொடுக்கும் மருந்து என்றும் , சாலாமிசிரி என் 

ருதுவாரத்தினால் ஒருவாயுவைவிடுதல் . 3 . 
னும் வஸ்துவுடன் சேர்த்துக்கொடுக்கப்படுகி 
ன்றதென்றும் சையாசென்னுந் தீவிலிருந்து 

ரேசரும் . 4. வெறுமையாக்கல் . ரெது ந . ) 
செங்கடல் வழியாக வருகின்றதென்றுஞ்சொல் இரேசி- இரேசி யென்னேவலும் , தெரிநி 

லைவினைப்பகுதியும் . ( உ - ம் .) " முன்னமிரேசி 
இரெட்டி-- ஒரு சாதி . ( தெலுங்கு . ) முயலுபின்பூரகம் - பின்ன துகும்பம்பிடி ” ( ஔ 
இரெப்பை - கண்மடல் . ( தெலுங்கு .) வைகுறள் . தன்பால் , சிவயோகநிலை . 
இரேக்கு -1. ஒருவகைச்சல்லா . 2. தத்து இரேசித்தல் -1 . உமிழ்தல் . ( கோயிற்பு . பத 
வம் . 3. பூவிதழ் . 4. பொற்றகடு . [ 1 , 3 , 4. தெ 

ஞ்சலி . ருஉ , உரை . ) 2. நாசியினொருதுவாரத் 
லுங்கு . ) 

திலேசுவாசம்விடுதல் . 
இரேகபிராணன்- 1. தேகத்தோடைக்கிய 

இரேசிதம் - 1. குதிரை ஐங்கதிகளுளொ 
மானசீவன் . 2. மிகுசிநேகம் . 

ன்று ; அது : சுற்றியோடல் . ( திருவிளை . மெ 
ய்க்கா . நஎ . உரை . ) 2. பர 

ர . ) 2. பரதத்தின் பொதுவில 
இரேகம் -1. அச்சம் . 2. சந்தேகம் . 3. தவ 

க்கணமாகிய இருபது பேதங்களு ளொன்று . 
ளை . 4. தேகம் . 5. மலமோசநம் , நோயினாலா 

( உ - ம் . ) " அங்ககாரம் ” பார் . 3. வெறுமையாக்கு 
தல் மருந்தினாலாதல் வயிறுகழிதல் . ரெக . 

தல் . ( ரெவித ) 
இரேகன்- 1. கீழ்மகன் . 2. சாதியாற்றள் 
ளுண்டவன் . ரெக:) 

இரேசுதல் - அசீரணம் . 

இரேணு -1 . துகள் .( உ - ம் .) “ வணங்கிரே 
இரேகாகணிதம்- 1. கீற்றினாலளக்கப்படு 

ணுவடிவுமிலாது ” (தக்ஷிண . அர்ச்ச . ஙகா .) 2 . 
து . 2. கேத்திரகணிதம் . ( ரெவாமணிக ) பூந்தாது. 
இரேகாத்திரயம் - அபயஞ்செய்தல் . 

இரேணுகம் - ஒருமருந்து . 
இரேகி -1 . அதிட்டவான் . 2. கீழ்மகன் . இரேணுகை -1 . 

காட்டுமிளகு . ( உ - ம் .) " இ 
இரேகித்தல் -1 . ஒன்றித்தல் . 2. சேருதல் . ரேணுகைகச்சந்தருசாய்நாரியிவை ) 

தைல் . 
3. பழகுதல் . 

தைலவ . உச .) 2. சமதக்கிநியின்மனைவியும் பர 
இரேதத்தி- ஒரிராகம் . 

சுராமரின் தாயுமான ஒருபெண் .(நீதிவெண்பா.) 
இரேதபதி- ஓரிராகம் . ( அரி , வி . ரு .) 
இரேகை- 1. அற்பம் . 2. இறை . 3 , எழு 

இரேதசு- சுக்கிலம் . ( ரொகம் .) 

இரேபதம் - 1. தரும நூல் பதினெட்டினோ 
த்து . 4. சந்திரரேகை, 5. சித்திரம் . 6. தொ 

ன்று . 2. வடவிரேபதம் தென்னிரேபதம் என 
டர் . 7. நிரை . 8. வரி . 9. வரை . (ரெவா.) நவகண்டங்களுளிரண்டைக்கருதும் ஒரு பதம் . 
இரேசக்கணா - கடுகு . 

இரேவதிகொண்கன்- பலதேவன் . ( சூ . 
இரேசகம் - 1.நாசியால் அகத்துள்ள அசுத் 

நிகண் , க : க O. ) 
தவாயுவைப்புறத்தேகழித்தல் . ( உ - ம் .) " போற் இரேயம் - கள் . 
றிரேசக நன்மூச்சைவிடுக்குதல் ” ( கூர்மபு . யோ இரேவதம் - 1. இரேபதம் . 2. இரேவதிக 
கமு . கக . ) ( இது பிங்கலையினாலே கோணலில் ட்சத்திரம் , 


469 


இரௌகிணேயன் . 


சஎO 


இல் . 


மது . 


இரேவதன் பலதேவனது மனைவியின்பி த்துவமாகிய வாசுதேவனினின்றும் சகத்தை 
தாவாகிய ஒரு பிரபு . 

உண்டாக்கு நிமித்தமாகத் தோன்றிய நால்வரு 
இரேவதி - 1. இருபத்தேழா நட்சத்திரம் . ளொருவன் . (சிவஞாநபா. க அ . ) 2. புதனென் 
2. பலதேவன்மனைவியாகிய ஒருபெண் . ( 

பெனுங்கிரகம். (Tௗஹிணெய .) 
வதி . ) 

இரௌத்தர் -1 . குதிரைச்சேவகர். 2. சோ 
இரேவதிகொண்கன்- பலதேவன் . ( சூ . நி னகர் . ( இந்துஸ்தான் . ) 
கண் . க : கO. ) 

இரௌத்திரம் - ] . பெருங்கோபம் . 2. உரு 
இரேவந்தன் - நிகழுங்கற்பத்தின் ஐந்தாம் த்திரசம்பந்தமானது . 3. சூரிய வெப்பம் . 4. பக 

லில் வரும் முதலாமுகூர்த்தம் . ( விதாந . குணா 
இரேவு - 1. ஆயத்துறை . 2. இறங்குந்து குண . எங . உரை ) 5. வீரமுதலிய எண்சுவை 
றை . ( தெலுங்கு . ) 

களுளொன்று . அது ; கோபச்சுவை . 6. வெப் 
இரை - 1-3. இரையென்னேவலும் , தெரிநி பம் , ( சௌ ) 
லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் .( உ - ம் .) 
“ இரைசங்கொலி ” ( பெரியபு . திருநாவு . எசு . ) 

இரௌத்திரவம் - சுபாவக்குணம் ஒன்பதி 
4. உணவு . ( உ - ம் . ) " இரைக்கேயிரவும்பகலுந் னொன்று . அது : பெருங்கோபம் . 
திரிந்து " ( பட்டினத்தடி , திருக்காளத்தி . ரு . ) 5 . ரௌத்திரன் --1 . உருத்திரனை வணங்கு 
ஒலி . ( உ - ம் . ) " இரையுந்தெழுதூநீர்வையை ” கிறவன் . 2. நமன் , ரௌ .) 
( திருவிளை . பரிநரி . ருஎ . ) 6.கள் , 7. நீர் . 8 . 

இரௌத்திரி -1. உருத்திரன் மனைவி . இவள் 
பூமி . 9. பேச்சு . 10. விலங்கு முதலியவற்றினு 

மூன்று கோடியோசனை விசாலங்கொண்ட விந் 
ணவு . ( உ - ம் . ) " இரையெனவதனை விழுங்குமு 

துமண்டலத்திலே சங்கரித்தல் காரணமாக 
ன் " ( பாரத . குருகுல . காரு . 

ருப்பள் . ( சைவச.பொது . எசு . உரை .) 2. கோ 
இரைஇய - இரத்தற்கு . ( பதிற்றுப் .)) 

பமுடையாள் . 3. வியாழவட்டமாகிய அறுபது 
இரைக்குடர் - இரைப்பை . 

வருடத்தின் ஐம்பத்துநாலாவது . ( ரள ) 
இரைகொள்ளி -1. இரைப்பெட்டி , 2. பெ 
ருந்தீனியாள் . 

இரௌரவம் -1 . ஒரு நரகம் . (உ - ம் .) 

இரு 
இரைச்சல் - ஆரவாரம் . 

ள் புழுதிவடிவாகியிடர்மிகுத்த ரௌரவத்தை - 
இரைத்தல் - ஒலித்தல் . ( உ - ம் . ) “ இரைத் 

யரையனெனவறிந்திடுக " (சிவதரு . சுவர்க்கநர 
துவருகான் மகனும் ” ( பாரத . வெளிப்பா. ரு . க.கஉ எ . ) 2.சிவாகமம் இருபத்தெட்டினொன்று ; 
இரைத்து- 1. இண்டஞ்செடி . 2. வெண் இஃது : ஆதியிலே ருரு என்பவருக்கு உபதேசி 

க்கப்பட்டமையால் ரௌரவமெனப்பெயர்கொ 
ரைதல் - 1. ஒலித்தல் . 2. சீறுதல் . 

ண்டது . இந்த ஆகமத்தின் எழுபத்து மூன்றா 
இரை நீர் - கடல் . 

வதுப்படலமாகிய பாசவிமோசநபடலத்துப்பன் 
இரைப்பற்று -சமியாதிருக்குமுணவு . 

னிரண்டாவது அத்தியாயத்துப்பன்னிரண்டு 
இரைப்பு -1. இரைதல் . 2. ஒருநோய் . 

சூத்திரமே சிவஞாநபோதம் . ( சி. சி . வ - று . ) 
இரைப்பெட்டி - இரைதங்கும்பை . 

( இகரம் , " ரவ்விற்கம் முதலாமுக்குறிலும் என் 
இரைப்பெலி- ஒருவகையெலி; இது : கடித் 

றவிதிப்படி வந்தது . ) 
தலினாலே கடிபட்டவனுக்குக் குறுமூச்சுண்டா இல் - 1. இடம் . ( உ - ம் .) " உடலமண்ணுற 
குமென்பர் . 

விழுந்து - வேயிலையடைந்தவரை மெய்ப்புகழ்வ 
இரைப்பை - இரைப்பெட்டி ; அது ; பறவை ழுத்தா” ( திருவிளை . வாதவூ . ங ஙா .) 2. இராசி . 
யினிரப்பையென்க. 

( உ - ம் .) " ஒற்றையில்லினிற்புறிலாண் ( விதாந. 
இரைமீட்குதல் - அசைவெட்டுதல் , இரை 

கர்ப்பா. ரு . ) 3. இல்லாத . ( உ - ம் . ) " கிளைஞ 
யெடுத்தல் . 

ரில்போழ்திற்சினங்குற்றம் ” ( நான்மணிக்கடி 

கை . கக . ) 4. இல்லையெனப்பொருள்படும் ஒரு 
இரையூர் - கார்காத்த வேளாளர் குலத்துள் 
நாரணக்குடைக்கோத்திரத்திலுற்பவித்து மச்ச 

குறிப்புவினைமுற்றுச்சொல் . ( உ - ம் .) " எஞ்சலெ 
புராணந்தமிழில் மொழிபெயர்த்த வடமலையப் 

ஞ்ஞான்றுமில் . ( வள் . சச . ) 5. எண்ணின் கண் 
பபிள்ளை பிறந்த ஊர் . ( மச்சபு . முகவுரை .) 

வருமொருசாரியை . ( உ - ம் .) " ஆட்சியிலாவண 

த்தில் ” ( பெரியபு . தடுத்தா. ருசு .)6 . எதிர்மறை 
இரௌகிணேயன் - 1. (பாஞ்சராத்திரம் ) ப்பொருளைக்கொடுக்கும் ஓரிடைநிலை . ( உ - ம் .) 
குண தத்துவத்துக்கு மேலே இருபத்தைந்தாந்த " செய்திலன் ” 7. ஏழாம் வேற்றுமையில் இட 


எட் 


கலம் , 


| 


470 


இல்லதுசார்ந்தவில்வழக்கு . 


சஎக 


இல்லாகியர். 


| 


டை . 


15 


ப்பொருளிலே வரும் ஒருருபு . (உ -ம் .) 

“ஊரிலி உணர்வில்லாமற்போவது ; அஃது ; உள்ளங்கை 
ருந்தான் . ” 8. ஐந்தாம்வேற்றுமையிலே வரும் யின்மயிருண்டென்பதும் 

அம்மயிராற்செய்தகயி 
நீங்கல் , ஒப்பு , எல்லை , ஏதுவாகிய இவற்றின் றுண்டென்பதும் என முன்னும் பின்னும் இல் 
ஒருபொருளிலேவரும் ஒருருபு. (உ -ம்.) “ தமரி லதென்பது . “ உணரினல்லதுசாரின்மையுள் 
ற்றீர்ந்தான் , காக்கையிற்கரிதுகளம்பழம் , சென் ளங்கையுரோமநாணே " என்பதிற்காண்க . (சி . 
னையில் வடக்குச் 

செருத்தணிவரை , கல்வியிற் சி . பர . சௌத்திராந்திகன் . கக . ) 
பெரியவன் கம்பன் . ” 9. சாவுப்பொருளைக்கொ இல்லது சார்ந்தவுள் வழக்கு - ( பௌத்தம் ) 
டுக்கும் இன்மையடியாற்பிறந்த ஒரு குறிப்புவி அறிவு முன்புள்ள தல்லதாய்ப் பின்புண்டாமெ 
னைமுற்று . 10. தலைவி . 11. தேற்றாங்கொட் ன்பது . அஃது ; " உணர்வு முன்பின்றித்தோன் 

( உ - ம் . ) " இல்லாமலகமிரண்டுமயின்றா றலில்லது சார்ந்தவுண்மை ” என்பதனாற் பெறப் 
ல் ” ( இராசவைத் , சரு .) 12. மனைவி . ( உ -ம் .) பொம் . (சி . சி . பா , சௌத்திராந்திகன் . கக .) 
" புகழ்புரிந்தில்லிலோர்க்கில்லை ” ( வள் . ருக . ) இல்லம் - 1. இல்வாழ்க்கை . 2. தேற்றாமரம் . 
13. வீடு , ( உ - ம்.) " இதுவென்னினின்னிலது ( உ - ம்.) " அண்டம் ” பார் . ( தைல . தைலவ . ங ங .) 
வென்னினும் ( பாரத . கிருட்டிண . கஅ . 3. மனைவி . 4. வறியேம் எனப் பொருள்படும் 

இல் புலப்பயன்றற்குறிப்பு - ஓரலங்காரம் , ஒரு தன்மைப் பன்மைக் குறிப்பு வினை முற்று . 
அஃது இயல்பாய் இல்லாத பயனையுள்ள தாகத்த (உ - ம் .) " இல்லமென்கிளவியந்நாட்டிருப்பவரி 
ற்குறிப்புச்செய்தல் . " வநத்தினின்றுஞற்றுதவ சைக்குங்காலை- வெல்லருங்கேள்விமேலோர் வி 
த்தினால் நின்சீரடிக்கிணையாயதுக்கமலம் " என் தித்திடுமிலக்கணத்துட்- சொல்லிடும் பெயரே 
பதிற்போல . 

யேனைத்தொழிற்குறிப்பிரண்டினுள்ளும் ” ( சே 
இல்புலவேதுத்தற்குறிப்பு - ஓரலங்காரம் ; துபு . நாட்டு . கக .) 5 , வீடு , (உ - ம் .) “ அருளு 
அஃது : இல்லாதவேதுவையெடுத்துத்தற்குறிப் டை யறத்தின்வாழ்வா மந்நகரில்லமெங்கு - மிரு 
புச்செய்தல் . " முகவொளியைப்பாவாய்பெறற் ளுடையிந்திரநீலத்தியன்றசாளர 

” 
குமுண்டகத்தோ- டிகலுமதியையமிலை" ( விசா (பாரத . இந்திரப்பிரத் . ஙக . ) 
க . அணி , கஉ . ) 

இல்லல் - 1. கடத்தல் . 2. நடத்தல் , போ 
இல்பொருள் - இல்லாதபொருள் , அசத்து . குதல் . 
( உ - ம் ) " மேற்கூறிப்போந்த இருதிறனுமல்லாத இல்லவண்ழல்லை - இல்லாண்முல்லை . ( முல் 
பிரமப்பொருளாவது உள்பொருளுமன்று இல் லைப்புறம் . ) ( உ - ம் .) " தலைமகன் பாசறைக்கண் 
பொருளுமன்று இரண்டுமாவதுமன்று வேறும மாசறுமாதரையுள்ளுதல் - மாசற்ற வில்லவன் 
ன்று என்று அநிர்வசநமாகக்கூறிற்படுமிழுக்கே | முல்லையுமஃதேயாம் ” ( வீரசோ . பொருட் . 
ன்னையெனின் ” ( சி . சி . கா ; ரு . சிவஞாந .) கஉ - ம் . உரையும் .) 

இல்பொருளுவமை - இல்லாத ஒன்றனைக் இல்லவள் - மனைவி . ( உ - ம் . ) " இல்லதெ 
கற்பித்துக்காட்டு முவமை . " பெற்றம்புலியின் னில்லவண்மாண்பானால் ( வள் . ரு ங .) 
றோல் போர்த்து மேய்ந்தற்று என்பதிற்போல . இல்லவன் -1. கணவன் . 2. தலைவன் . 
( வள் . உஎங , பரி .) 

இல்லவை -1. இல்லாதவைகள் . 2. மனையி 
இல்பொருளுவமையணி - முன்பில்லதனை லுள்ளவைகள் . 
யுவமையாக்கி உரைக்குமலங்காரம் . ( இல்பொ இல்லறத்தின்றுறைகள் - தன்னையொழி 
ருளுவமை பார் . ) 

ந்தமூவர்க்கும் , துறந்தார்க்கும் , துவ்வாதவர்க்கும் , 
இல்லக்கிழத்தி - மனைவி . ( ப.ம். ) (இல்லம் - இறந்தார்க்கும் , தேவர்க்கும் , முநிவர்க்கும் , வி 
வீடு . கிழத்தி - உரியவள் . ) 

ந்தினர்க்கும் , சுற்றத்தார்க்கும் , பிறர்க்குந் துணை 
இல்லடை --1 . அடைக்கலம் . 2. இல்லுவ யாதலும் , வேள்வி செய்தலும் ,சீலங்காத்தல் முத 
மம் . 3. பண்டகசாலை . 4. வீட்டிலே பாதுகாப் லியனவும் , அருளுமன்புமுடையனாதலும் பிற 
புக்காக வைக்கப்பட்ட பொருள் . 

வும் . (சிலப் . ) 
இல்லது - 1. இல்லாதது , கிடைக்காதது . இல்லறம் - இல்வாழ்க்கைநிலைக்கு வேண்டி 
( உ - ம் .) " இல்லதெனில்லவண்மாண்பானால் ” 

யநெறிக்கண் நின்று அதற்குத் துணையாகியகற் 
( வள் . ருங .) 2. இல்பொருள் . ( உ - ம் . ) " தேரி புடைமனைவியோடுங் கூடி ஒழுகு மொழுக்கம் . 
னில்லதற்கோ தோற்றமுள்ளதற்கோ நீ செப் 

( உ - ம் . ) " இந்நாள்காறுமடியமில்லறத்தையாற் 
பாய் " ( சி . சி . க : ரு . ) 3. மனையிலுள்ளது . 4 . றி ” ( கந்தபு . திருநகர , ககஉ . ) 
மனைவியுடையது . 

இல்லாகியர் - இல்லையாகுக . ( உ - ம் . ) " இ 
இல்லது சார்ந்தவில்வழக்கு - ( பௌத்தம் ) யைந்த கேண்மையில்லாகியர் ” ( புறநா. கக .) 


471 


இல்லிடம் . 


சஎஉ 


இலக்கணச்சுழி . 


இல்லாகியார் வறிஞராய்வந்தோர் , இல இல்லுநர் - மேவினர் . 
ராயொழுகினோர் . ( உ - ம் .) “ இவறியார் ” பார் . இல்லுவமம்- உவமாலங்காரத்தொன் 
இல்லாதக- இல்லையாகுக . 

இல்லுவமை- று ; அஃது : உலகத்தின் 
இல்லாச்சிரமம் - இல்லறநிலை . 

உளதல்லாத தொன்றனை உவமையாகவெடுத் 
இல்லாண்முல்லை - தலைவி நாயகனை வாழ்த் துச்சொல்லுதல் . (உ - ம் .) ககனாரவிந்தம் போலும் . 
தியில்லின்மிகுதியைக் கூறியது . ( புறப்பொரு இல்லுறைகல் 

அம்மி . (உ -ம் .) “ இல்லு 
ள் . பொதுவியல் . முல்லை . ரு . ) 

றைகல்லின் வெண்மலர்பரப்பி ” (கல்லா . கக .) 
இல்லாண்மை - குடியினை ஆளுந்தன்மை ; இல்லென்றல் -1 . இல்லையென்று சொல்லி 
அது : தன்குடியிலுள்ளாரை உயரச்செய்து தன் மறுத்தல் . 2. இறந்துபோனானென்று சொல்லு 
வழிப்படுத்தல் . ( உ - ம் . ) " தான் பிறந்த-வில்லாண் தல் , 3. பொருளில்லையென்று சொல்லுதல் . 
மையாக்கிக்கொளல் ” ( வள் . கஉசு .) 

இல்லெனல் - இல்லையென்றால் . 
இல்லாத்தனம் - வறுமை . 

இல்லை - 1.இன்மைப் பொருளையுணர்த்தி ஐம் 
இல்லாதபொய் - முழுப்பொய் . 

பான் மூவிடத்திலும் வரும் ஒரு குறிப்புவினை 
இல்லாதவன் - வறியவன் . 

முற்று . ( உ - ம் .) " உய்திறமில்லையென்றுயிர்ப்பு 
இல்லா நயநீ - கண்ணில்லாதவன் . ( உ - ம் .) வீங்கினார் ” ( இராமா . திருவவதார . அ . ) 2. சா 
" இல்லாநயநிதன்மகன் சொற்கேட்டு ” ( பாரத . 

. 

தலையுணர்த்தி ஐம்பான் மூவிடத்திலும் வரும் 
நச்சுப்பொ . சஉ . ) 

ஒரு குறிப்புவினைமுற்று . ( உ - ம் .) " நெருநலுள 
இல்லாமை 1. உள்ளதாகாமை , ( உ - ம் . ) னொருவனின்றில்லையென்னும் ( வள் . ஙஙக .) 
" ஒருமனுவெனக்கிங்- கில்லாமையொன்றினையு இல்லொழுக்கம் - இல்லாளோடு வீட்டிலி 
மில்லாமையாகவே ” ( தாயு . எங்குநிறை . அ . ) 2 . ருந்து அறஞ்செய்தல் . ( உ - ம் . ) " கூறுமில்லொ 
தரித்திரம் . (உ - ம் .)" இல்லாமை சொல்லி யொரு ழுக்கந்தன்னை " (கந்தபு . மார்க்கண்டேய , ங ங .) 
வர்தம்பாற் சென்றிழிவு பட்டு - நில்லாமைநெஞ் இல்லொழுக்கு - இல்லொழுக்கம் . ( உ - ம் . ) 
சினினை குவிரேல் " ( அபிராமி . ருச . ) 

" ஏதிலார்பக்கமாகியில்லொழுக்கிறந்தார் ( கந் 
இல்லார் -- 1 . இல்லையாகச் செய்தவர் ; இது : தபு . தவங்காண் . உஉ . ) 
பண்படியிற்பிறந்தவினைப்பெயர் . ( உ - ம் .) " மலை இல்லோர் மெய்ப்பறை - வறியவர்களுக்கு 
வில்லாரருளிய ” (சிவஞாநபோ. சிவஞா. காப்பு .) 

க்கவசம் போல்வான் . ( பதிற்றுப் . ) 
2. வறியவர் . ( உ - ம் . ) " உடையார்முனில்லார் இல்லோன் -1 . கணவன் , 2. தரித்திரன் . 
போலேக்கற்று " ( வள் , நகரு 

இல்வலன் -- வாதாபியுடையதயையன் . 
இல்லாள் -1 . உடையளல்லாதவள் . ( உ - ம் .) 

இல்வழக்கு- ( பௌத்தம் .) இல்லதனை இல் 
" மனையெனுமுறையில்லாள் ” ( கந்தபு . வில்வ லையென்க . அது : முயற்குக் கொம்பில்லையென் 
லன்வாதாவி , க . ) . 2. தரித்திரி . 3. மனைவி . 

பதுபோல்வது . ( உ - ம் . ) " முயற்கோடின்றில் 
( உ - ம் . ) " இல்லாளினூடிவிடும் ” ( வள், காஙக .) வழக்கே " (சி . சி . பா . சௌத் .க .) 
இல்லாளி --- கிருகஸ்தன். ( உ - ம் .) " உரைத் 

இல்வாழ்க்கை மனையாளோடு கூடிவாழ் 
தாமில்லாளிகணபிச்சை ” ( சைவச . பொதுவி . 

தல் . ( உ - ம். ) " தானக்குரியவில்வாழ்க்கையதனை 

யேயறமெனக்கூறி ” ( வை . தீ . கக .) 
ஈ .) 
இல்லான் -1. இல்லாதவன் . ( உ- ம் . ) “ இல் 

இல்வாழ்பேய் - துஷ்டமனைவி . 
லானுக்கன்பிங்கிடம் பொருளேவன்மற் - றெல் 

இல்வாழ்வான் - இல்லறத்தோடு கூடிவாழ் 
லாமிருந்துமவற்கென்செய்யும் ” ( நன்னெறி . 

பவன் . ( உ - ம் . ) " இல்வாழ்வானென்பானியல்பு 
கரு . ) 2. கணவன் . ( இல்லையுடையவன் என்ற 

டைய மூவர்க்கு நல்லாற்றிநின்ற துணை ” ( வள் . 
வாறு .) 3. தரித்திரன் . ( உ - ம் . )"இல்லானை இல் 

சக . ) 

இல்வாழ்வு 
லாளும் வேண்டாள் ” ( நல்வழி . நச .) 

இல்லோடு கூடி வாழுகை . 
இல்லி -1 . பொள்ளல் . ( உ - ம் .) " இல்லிக்கு 

(உ - ம் .) “ இல்வாழ்வென்னும்வெஞ்சிறையகத் 
டம் ” ( நன் .பொதுப் . ஙஅ .) 2. தேற்றுமரத்தி 

தும் வீழேன் ” ( கந்தபு . மார்க்கண்டேய . ஙஉ . ) 
னிலை . 3. பெண்ணுறுப்பிற்குறைவுள்ளாள் . 4 . 

இலக்கணச்சிதைவு - இலக்கண நூலிலே 
வான்மிளகு . 

விதித்த விதிகளுக்கு விலக்காகச்சிதைந்துவழங் 
இல்லிக்காதன் -- பெருந்துளையுள்ளகாதை 

குஞ்சொல் . 
யுடையவன் . 

இலக்கணச்சுழி - ( அசுவ நூல் . ) குதிரைக் 

ளுக்குடையனவாகச் சொல்லப்படும் நல்ல அங் 
இல்லிடம் --லீடு . 

கச்சுழி . 


கஎசு 


472 


இலக்கணை . 


சஎங 


இலக்கி நமிருத்து . 


இலக்கணச்சொல் 

இலக்கணவழியால் அஃது : ஆதாரம் ,காரணம் , காரியம் , சமீபம் , 
வருஞ்சொல் . 

உபகாரம் , தர்மாநுகிருஷி என அறுவகைப்படும் . 
இலக்கண நூல் - ஒரு பாஷையைப்பேசுத (சி . சி . ச. உஅ . சிவாக் .) ( க்ஷணா. ) 2. சீவ 
ற்கும் எழுதுதற்கும் ஆகவேண்டிய முறையைக் கன்மனைவிகளிலொருத்தி . (சிந்தா .) 
கற்பிக்கு நூல். 

இலக்கம்- 1. இலக்கு . ( உ - ம் . ) " அத்தது 
இலக்கணப்போலி - இலக்கண நெறியால் வின்பெருமையையு மிலக்கத்துள்ளவருமையை 
வருவதன்றாய் இலக்கணமுடையது போல அடி யுங்கருதாமலாண்மைகூறி ( பாரத , திரௌ 
ப்பட்ட சான்றோராலே வழங்கப்பட்டு வருஞ் பதி . ககஅ . ) 2. இலங்குதல் , பிரகாசித்தல் . 
சொல் ; அஃது : இல்முன் என்பது , முன்றில் எ ( உ - ம் . ) " எல்லேயிலக்கம் ” ( தொல் . சொல் . இ 
ன்றும் , நகர்ப்புறமென்பது , புறநகரென்றும் வழ டை . உக .) 3. எண் . (உ - ம் .) " இலக்கமில்கூ 
ங்கப்பட்டு வருவனபோல நிலைமொழிவருமொ றையாதிபொழிந்து ” 

றையாதி பொழிந்து " ( கோயிற்பு . இரணியவ 
ழிகள் முன்பின்னாக மாறிநிற்பதும் , கோவில் ன்ம . கா . ) 4. எண்ணைக் குறிக்கும் வடிவம் . 
என்பது , கோயில் என்றும் ; பொதுவில் என் ( உ - ம் .) “ குறியிலக்கமெழுதே” 

( தைல . தைலவ . 
பது , பொதியில் என்றும் வருவன போல எழு கரு .) 5. காணுதல் . 6. நூறாயிரம் . (உ - ம் .)" இல 
த்துமாறிவருவதுமாம் . (நன் . பெயரியல் . க . க்கத் தொன்பதின்மர் செவ்வே - டம்பியராகிவந் 
இராமாநு . ) 

த " ( கந்தபு . திருவவதார , கஉ.எ. ) ( @r. ) 
இலக்கணம் -1. அசாதாரண தருமம் ; அஃது : 

இலக்கமிடல் - 1.இலக்கமெழுதல் . 2. கண 
அவ்வியாத்தி , அதிவியாத்தி , அசம்பவம் , என் 

க்குப்பார்த்தல் , 
னும் முக்குற்றங்களுமில்லாத தன்மை . ( தருக்க 
சங்கிரகம் . ங . பக் . ) 2. அடையாளம் . 3. இய 

இலக்கர் - 1.இலக்கமென்னுந்தொகையினர் . 

( உ - ம் .) " இலக்கர்தம்மையுஞ்சூளிகைதன்னுட 
ல்பு . 4. இலக்கியத்தினமைதி . 5. உறுப்பு . 6 . 

ன் ” ( கந்தபு . சதமுகன் வதை . கரு . ) 2. கந்தை . 
ஒழுங்கு . 7. சிறப்பு . ( உ - ம் .) " கருமையெல்லா 

3. சீலை . 
மிலக்கணத்தொருங்கேயீண்டி ” ( கந்தபு . மா 

இலக்கல் 

விளக்குதல் ; அஃது : அறியும் 
யைப் . கூகூ . ) 8. சுபவாழ்வையுரைக்குமொரு அ 

படி செய்தல் . ( உ - ம் . ) " உருத்திரனுருத்தனிலு 
ங்கக்குறி , 9. நற்குணம் . 10. இலக்கணங்கூறு 

தித்தகுமர - னிலக்குமியலை ” ( சிவதரு . சிறப்புப் 
நூல் ; அஃது : எழுத்து , சொல் , பொருள் , யா 

பாயிர , க . ) 
ப்பு , அணியென ஐந்துவகைப்படும் . 11. முறை 

இலக்காந்தரம் --இடையிலக்கம் . 
மை . 12. மேன்மை . ( க்ஷண . ) 

இலக்காரம்- சீலை . 

. 
இலக்கணழலத்தொனி இலக்கணையடி இலக்கித்து எழுதி . (சிந்தா. ) 
யாய்த்தோன் றிய குறிப்பு . அது “ நுசுப்பிற்கு 

இலக்கிதம் - இலட்சிதம் . ( VAO ) 
நல்லபடா அபறை ” என்பது போல்வது . ( வள் . 
கககடு . ) ( இதிலேமக்கட்குரியசாக்காடும் பறை 

இலக்கிநசட்டுவருக்கம் - இராசிக்குரிய 
படுதலும் இலக்கணைக்குறிப்பால் நுசுப்பின் மே காரியம் ; அவை : ஓரை , சுடர்ச்செலவு , திரேக் 
லேற்றப்பட்டன.) ( பி . வி . ரு 0 . உரை . ) (@V காணம் , நவாமிசம் , துவாதசாமிசம் , கோட்கூ 
ணா வய நி . ) 

றுஎன்பன . ( விதாந . சட்டுவருக்க , க , உ , ங . ) 

இலக்கிநசடுவருக்கம்- இலக்கிநசட்டுவரு 
இலக்கணவழக்கு - இலக்கண நடை , 

க்கம் . 
இலக்கணவழ- 
இலக்கணப்பிழை . 

இலக்கிநபுடம் - இராசியைப்பற்றி வருஞ்சு 
இலக்கணவிளக்கச்சூறுவளி இலக்கண த்தபுடம் . ( eg L.) 
விளக்கத்திற் சிலபாகத்தை மறுத்துச் சிவஞாந இலக்கின போக்கியம் - உதயாற்பரம் .(பிரு 
முநிவர் செய்த ஒருநூல். 

கற்சாதக . ) 
இலக்கணவிளக்கம் வைத்தியநாததேசி 
கரால் இயற்றப்பட்ட ஓர் இலக்கண நூல் ; அது : 

இலக்கிநம் -1 . ஒருவன் பிறக்கும் பொழுது 
பஞ்சலக்கணங்களையுமறிவிப்பது . 

உதிக்கும் ராசி . ( விதாக . மரபியற் . ங . உரை . ) 
இலக்கணி- 1 .1. அழகிய ரூபமுடையவன் . 

2. சுபமுகூர்த்தம் . ( விதாந . மரபியல் . கூ . ) 
2. இலக்கணமறிந்தவன் . 

இலக்கி நமிருத்து- மரணபலத்தைக்கொடு 
இலக்கணை -1 . ஒருபொருளை நேரேயுணர்த் | க்குமிலக்கிகம் ; அது: பாபக்கிரகங்கள் ங , சு , 
தும்பதம் , அப்பொருளை யுணர்த்தாது அதனோ கக என்னுமிடங்களில் நில்லாது க , உ , ச , ரு , 
டியை புடைய பிறிதொன்றனை யுணர்த்துவது . அ , க , கா , கஉ என்னுமிடங்களில் நிற்ப 


-- 


எ , 


473 


இலக்குமி . 


எச 


இலகுளீசன் . 


தும் , சுபக்கிரகங்கள் சு , அ , கஉ என்னுமிட இலக்குமிகோ - உமை. ( உ - ம் .) " அம்பிகை 
ங்களில் நிற்பதுமாம் . ( விதாந . குணாகுண.கஉ , 

சீரிலக்குமிகோ. ” (காஞ்சிபு. வயிரவ . உக .) 
க ங .) 

இலக்குவன் - இலக்குமணன் .(உ - ம் .) இவ 
இலக்கியம் - 1. இலக்கண மமைந்திருக்கப் ரென விலக்குவற் கிராமன் காட்டினான் . ” ( இ 
பட்ட பொருள் . அது : தாடி முதலியன உடை ராமா , வேள்வி . சசு .) 
மையாகிய இலக்கணத்தையுடைய பசு என்ப இலகடம் - யானைமுதுகின் மேற்றவிசு . 
துபோல்வது " 2. இலக்கணையாய் வரும்பொ இலகம் - ஊமத்தைப்பூண்டு , 
ருள் . 3. உதாரணம் . ( உ - ம் . ) எற்றப்படாதன இலகரி - 1.ஓர் எல். 2. பெருந்திரை. 3.மகிழ் 
வின்னிசைச்சிந்திற்கிலக்கியமே " ( யாப் . காரி ச்சி . 4. மது . 5. வெறி . ( ஹாரி .) 
கை , செய்யு . ரு . ) 4 . குறி , அடையாளம் . 5.செ 

இலகாம் -- கடிவாளம் . ( இந்துஸ்தான் . ) 
ய்யுணடையாயாவது வசநநடையாயாவது ஆ 

இலகான்- இலகாம் , ( இந்துஸ்தான் .) 
ன்றோராற் செய்யப்பட்ட நூல் . ( இராமாயணம் , 

இலகிமா - அட்டசித்திகளுளொன்று ; அது : 
கந்தபு , திருவள்ளுவர் குறள் முதலியன .)( உ - ம் .) 

மிக நொய்தாதல் . அஃதாவது சீக்கிரவேகியாய்ச் 
" இலக்கியங்கண்டதற்கிலக்கணமியம்பலின் 

சேற்றிலுஞ் சலத்திலும் அடியமிழ்ந்தாமற்செல் 
( நன் . கசக .) 6. செய்யுள் வழக்கினாவது , உலக 

லுந் தேகத்தையுடைத்தாதல் . ( சி.சி. உ . ருஅ . 
வழக்கினாவது தொடுக்கப்பட்டுவருஞ்சொல் . 

சீவாக் .) (உ - ம் .) “ இலகுமேரு பாரம் போலிருக் 
[ @V ) ) 

கும் யோகிதனை யெடுத்தா - லிலகுவான தூல 
இலக்கியார்த்தம்-- இலக்கணையாலறியும் மெனவிருப்பதிலகிமாவாகும் ” ) திருவிளை.அட் 
பொருள் . (உ -ம்.) “ தற்பதத்தினுக்கு விராட் டமாசித்தி . உச .) ( வி .) 
ருடாதியகன்ற தனிநிருபாதிகப்பிரமமே யிலக்கி 

இலகிமாசித்தியோகம் - அட்டமா சித்தி 
யார்த்தம் ” ( வேதா.சூ. கக்க . ) (errW . ) யோகங்களுளொன்று . அஃது . அணிமாவிற்க 

இலக்கு -1 . அசாதாரண தருமம் , 2. எண் றிய அவ்வக்கிநியைத்தானே மேருத்துளை வழி 
ணம். 3. எதிரி. 4. ஏது . 5. ஒப்பு . 6. குறி , குறி யாக வாயுவாலே குண்டலிமட்டாக எழுப்பி 
ப்பொருள் . ( உ -ம் .) “ இலையிலாவிலக்குமஃதே ” | அதிலேற்றி இரண்டுவருஷம் நோக்கில் நீர்து 
( பாரத . திரௌபதி . ஙக . ) 7. சமயம் . 8. நேர் . ரைகள் போலத்தேகமெத்தெனவுண்டாவது த . 
( @r . 

நி , போ . க எஉ . ) 

இலகிரி - 1. அபின் . 2. கஞ்சா. 3. சாதிக் 
இலக்குதல் -1. அடையாளமிடுதல் . ( உ - ம் ) 
அது தன்னிலிரேகை - யிலக்குக ( சைவச . 

காய் . 4. சாதிபத்திரி . ( e ஹாரி . ) 
பாதுவி . உஎச .) 2. இலங்கப்பண்ணல் (உ - ம் ) இலத்- 1. அகிலமரம் . 2. இலகென்னே 
" இட்டமுடன்றந்தமிலக்கிடும் போதிற் பாரே வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத் 

( சைவச . பொதுவி . ஙஉ .) 3. சொலிப் தொகையும். 3. கனமின்மை , இலேசு . 4. கால 
பித்தல் . ( உ - ம் . ) " எரியத்திரத்திலக்கியே ” | தசப்பிரகரணத்தினொன்று , 5. குற்றெழுத்து , 
( சைவச . பொதுவி . உகச 

6. தணிவு . 7. நுண்மை . ( 3,4,5,6,7 , eு . ) 
இலக்குமணன் – 1. இராமன் றம்பியாகிய இலதசம் - ஈரப்பலாமரம் . ( T3 . ) 
இலக்குமணன் . (காஞ்சிபு. வீரராக . அ ) 2. சுப 

இலதத்துவம் - அட்டசித்திகளுளொன்று ; 
லக்கிரமுடையவன் . (ex ண . ) 

அஃது : இலகுத்தன்மை . [ கூ . ) 
இலக்குமணை - சாரசபட்சியின்பேடு . [ ese 

இலத்தல் - ஒளிசெய்தல் . 
ணா . ) 

இலதுநட்சத்திரம் - அசுபதி , அத்தம் , பூசம் 

என்னு நட்சத்திரங்கள் . இதனை " பரியத்தம் 
இலக்குமன்- இராமன்றம்பியாகிய இலக்கு பூசம்லகு " என்னும் ( விதாந . பஞ்சாங்க . 20 . 
மணன் . 

உரையிற் காண்க .) ( வ நக்ஷது .) 
இலக்குமி - 1. அதிட்டம் . 2. அழகு . 
3. செல்வம் . 4. மஞ்சட்பூண்டு , 5. முத்து . 

இலதளம் --தடி , தண்டு . ( @ு . ) 
6. விட்டுணுவின் மனைவியாகிய ஒரு தெய்வப் 

இலதளீசன் - இலகுளேசமூர்த்தி . ( உ - ம் .) 
பெண் ; இவள் பிருகுவுக்குக் கியாதியிடத்தில் 

அடுத்தங்குடனாம்பரம்பொருளையன்றேவிரவ 
வொட்டாமற் - றடுத்து முக்கூற்றுயிருணர்வைத் 
தகையும் விச்சைமுழுதிரிய - மடுத்த கருணைத் 


ல் . 


பிறந்தவள் . ( ஜீ .) 


474 


இலங்கு .. 


சஎரு 


இலஞ்சி . 


திருநோக்கின் மாணாக்கருக்குப் பொருளுரை இலங்குதல் -1 . ஒளிசெய்தல் . 2.விளக்கமாக 
ப்ப - வெடுத்தகரத்தான் வீற்றிருக்குமிலகுளீசன் த்தெரிதல் . ( உ - ம் ) " இலங்கு மிருகுழை யருகு 
றிருவுருவும் ” (காஞ்சிபு . சிவபு . உ 0 .) 

பொருது ” (சிவப்பிர . மங்கல . கூ . ) 
இலகுளீசுரன் -பிருதிவியாதாரத்திலேதெய் இலங்குபொழது- அத்தமிக்கும்போதிரு 
வமாயிருக்குமீசன் ( உ - ம் .) " கிளரிலகுளீசுரனை க்குஞ்சூரியவொளி . 
வாழிதிற்றினும் . ” ( திருவானை , கோச் . ஙச . ) இலங்கேசன்- இராவணன் , இலங்கைக்கு 

இலகளே சுவரபுவனம்-- அப்புதத்துவத்தி இறைவன் . ( இலங்கா; ஈசன் . ) 
லிருக்கும் புவனங்களின் மத்தகத்தில் சோதி இலங்கை -1. ஆற்றிடைக்குறை . 2. ஈழ 
மயமுற்ற தாய்ப் பிரகாசித்துக்கொண்டிருக்கும் மண்டலம் . அஃது : இராவணனூர் . ( உ - ம் . ) 
புவனம் . (சிவபராக் . கஙஉ . ) 

" இலங்கையன் றடர்த்தானுந்தேவியுமானின 
இலகளேசுவரழர்த்தம் --அப்பு தத்துவத் ( ம.தி. கஎ . ) 3.வில்லியாதனூர் . ( உ - ம் .) " நெ 
தில் வலப்புறம் மழுவொடு சூலமும் , இடப்புறங் ல்லமல் புறவினிலங்கைகிழவோன் வில்லியா 
கலசமும் எடுத்தகரமுந் தாங்கிப் புவநத்துள்ள 

தன் ” (புறநா . ஙஎக . ) 
ஆன்மாக்கட்கு மும்மலங்களையும் போக்கி நற் 

இலங்கோடு - சந்நியாசிகளுடைய உடை . 
கதி அநுக்கிரகிக்க ஆசாரியமூர்த்தியாய் எழுந் 

இலங்கோதயம் - சமரேகை. ( பிருகற்சா ) 
தருளிலகுளேசுவரர் வீற்றிருக்கும் மூர்த்தம் . 

( இம்மத்திய ரேகையிலேயே இலங்கை இருந் 
(சிவபரா . ககக . ) 

தது என்பது சோதிடநூற்றுணிபு . ஒகோ - உத 
இலங்கநம் -1 . அதிக்கிரமித்தல் , விதிகட யம் .) 
த்தல் . ( உ - ம் . ) " எவ்வமாகவந்தெய்திநஞ்சமய 

இலச்சி - இலச்சியென்னேவலும் , தெரிநிலை 
லங்காமும் ” ( பெரியபு . திருநாவு . அங . ) 2 . வினைப்பகுதியும் . ( மூ . p .) 
உபவாசம் . 3. குதித்துப்பாய்தல் . 4. கோட்டை இலச்சித்தல் - வெட்கித்தல் . 
பிடித்தல் . 5. தாண்டுதல் , இது : " சமயலங்கநம் 

இலச்சிதன் - இலச்சையடைந்தவன் , வெட் 
என்னும் பெரியபு . திருநாவு அந - ஞ் செய்யுளி 

கப்பட்டவன் . ( ஜி .) 
ற்காண்க . 6. போதல் . ( @OM B. ) 

இலச்சினை -1 . அடையாளம் . ( உ - ம் .) " பெ 
இலங்கநீ கடிவாளத்தின் கடியிரும்பு . ( யரிலச்சினையுந்தீட்டி ” 2. முத்திரை ( உ - ம் ) 

" பின்ன துந் தன்னதாகப் பெயரிலச்சினையுந்தீ 

ட்டா ” (திருவிளை . மேருவைச் . நஈ . ) 
இலங்கம் -1. எறும்பு . 2. களரி . 3. கூட் 
டம் . 4. கூடுதல் , 5. முடம் . ( @ 05 . ) 

இலச்சை -1. அவமதிப்பு . 2. கூச்சம் . 3 . 
இலங்கர் - நங்கூரம் . [ இந்துஸ் . ) 

தகாத காரியமுயற்சியிலே மனதைச் சுருக்கல் . 
இலங்கல் - இலங்குதல் . 

( சைவப் . சுப.) 4. பழிக்கப்பட்ட செய்கை செய் 

கையிலே விலகுதல் . ( சைவப் . சு 0. ) 5. வெட் 
இலங்காதாகி - அநுமான் . ( கொகாது: 

கம் . ( உ - ம் . ) “ மோடியோடிலச்சையாய சாபமெ 
உாஹிது - சுடுகிறவன் . ) 

ய்திமுக்கணான் . ” (நாலாயிர , திருச்சந்த . ரு ங .) 
இலங்காபுரம் -- இலங்காபுரி . (உ - ம் .) “ இல | ( ஜா . ) 
ங்காபுரமெரித்தானெய்து ”( நாலாயிர , இயற்பா . 

இலச்சைகெட்டமரம் - 1. கற்றேக்குமரம் . 
மூன்றாந் திருவந்தாதி . நக .) ( @ 0 காவா . ) | 2. சண்டிமரம், 

இலங்காபுரி - இக்காலத்துக் கொழும்பை இலசுநம் -1 . உள்ளிப்பூண்டு . ( உ - ம் .) " இந் 
இராசதானியாகவுடைய ஒரு துவீபகம் . [ © 0 | திரனூரிந்திராணிபர்ண்ணி வெகுபுத்திரியிலசு 
காவரீ ) 

நமுனிநாமஞ்சடும் .” ( தைல . தைலவ . சுகா. ) 2 . 

மணியின் குற்றங்களுளொன்று . ( ந .) 
இலங்கிசார் - 1. அலைக்கழிவு . 2. இடைஞ் 
சல் . 

இலசூதம் - வெள்ளைப்பூண்டு . 
இலங்கித்தல் 

குதித்தல் . ( சிந்தா . மண் . இலஞ்சம் - பரிதாநம் . ( தெலுங்கு . ) 
க . ) 

இலஞ்சி -- 1 . ஏரி, மடு . ( உ - ம் .) " கடுமுரண் 
இலங்கிழை- பெண் . ( சிந்தா . நா . ஙருஎ .) முதலைய நெடுநீரிலஞ்சி ” ( புறநா . ஙஎ .) 2. கீழ் . 
[ இலங்கு ; இழை - ஆபரணம் , இஃது : அன்மொ 

3. குணம் . ( சூ . நிகண் . கக , லகரவெ . ச . ) 4 . 
ழித்தொகை . ) 

குழிந்தாழ்ந்தநீர்நிலை . ( உ - ம் . ) . “ வல்சிதேர்ந்தி 
இலங்கு- 
குளம் . 

லஞ்சிக் - காரந்திரிகல்லதர்வாய் . ” ( வாண.உசஉ . ) 


வஸ்ரீ . ) 


475 


| 


இலட்டுகம் . 


சஎசு 


இலந்தை . 


5. கொப்பூழ் . ( உ -ம் . ) “ புரிமலரிலஞ்சியால் ” கத்தோடு சீடைகாரெள்ளினுண்டை கலத்திலி 
( சேதுபு . கந்த .ரு .) 6. சாரைப்பாம்பு . 7. புன் ட்டு ” (நாலாயிர வெண்ணெய் ...) [ 3ுக . ) 
கமரம் . 8. புனம் . 9. மகிழமரம் . ( சூ . நிகண் . கக . 

இலண்டம் ஆனையிலத்தி . 
லகரவெ . ச . ) 10. மடு . ( உ - ம் . ) கடுமுரண் முத இலண்டன் - முருடன் . 
லைய நெடுநீரிலஞ்சி " ( புறநா . ஈ.எ.) 11. மதில் . இலண்டு -- முருட்டுத்தனம் . 
இலஞ்சியங்காநம் -- ஒருகாடு . ( உ - ம் . ) " எழி 

இலணை -- அரசமரம் . 
ல்வளஞ்சுரக்குந்தொல்லை யிலஞ்சியங்காநநோக் 

இலத்தி- குதிரை, யானை , கழுதையிவற்றின் 
கி ” ( கந்தபு . குமாரபுரி . அக .) 

மலம் , 
இலஞ்சியம் - கீழ்காய் நெல்லிப்பூண்டு , இலத்தைபரதம்- கரகரண முப்பத்து மூன் 
இலட்சணம் - இலக்கணம். ( நக்ஷண ] 

றுவகையுளொன்று . ( திருவிளை . கான்மா . க 0 . 
இலட்சணாத்திரயம் அதத்துவா விருத்தி உரை . ) 
லட்சணை , தடத்தலட்சணை , சொரூபலட்சணை இலதாவேட்டநம்- கொடிபோலச் சுற்றித் 
ஆகிய மூன்று லட்சணைகள் . ( வாசுதே . மகாவா 
க்கிய நிரூபகத்திலறிக .) ( r ணாதய : | ந -சுற்றுதல் .) 

தழுவுதல் . ( உதாவெஷ : தா - கொடி 
தய மூன்று .) 

இலதாவேட்டிதகம் - இலதாவேட்டிதம் , 
இலட்சம் -1. அடையாளம் . 2. இலக்கு . 3. ( உதாவெஷிக்க . ) 
நூறாயிரம் . 4. பொய்க்கோலம் . ( V ) 

இலதாவேட்டிதம் - கொடிபோலச் சுற்றித் 
இலட்சயம் .--எண்ணத்தக்கது . 

தழுவுதல் . ( கொக்கோக . ரு : சக .) 
இலட்சாதிபதி- இலட்சப்பிரபு . 

இலதிகை - 1.படர்சிறுகொடி . 2. முத்துமா 
இலட் சிதம் -1 . இலக்கணமமைக்கப்பட்டது . லை . ( திகா .) 
2. காணப்பட்டது . 3. குறியினாலே விளக்கப்பட் 

இலது-- 1. இலதாகச்செய்தல் , சங்காரம் , 
டது . ( V.க .)) 

2. காரணரூபத்தினாலே இல்லாதது . ( உ - ம் . ) 
இலட்சியம் -- 1. ஆத்துமா காரிய உபாதி 

உள்ளதுமிலதுமின்றி நின்றதொன்றுளதே 
ஏழையும் நீங்கிநின்றநிலை . ( ஞானக். தொம்பத . 

லுண்டாம் ” ( சி.சி. க : சு . ) [ இல்லது என்பதில் 
சிரவணம் . ) 2. இலக்கியம் . 3. எண்ணப்படல் . 

லகரங்கெட்டுநின்றது . ) 
4. எதிர் . 5. பார்க்கப்படல். (er ) ) 

இலதை - 1. இணையாவினைக்கைமுப்பத்து 
இலட்சியார்த்தம் - இலக்கணையாற் பெறப் 

மூன்றுவகையுளொன்று , அது : நடுவிரலுஞ்சு 
படும் பொருள் . ( வாசுதே .) [ V )-3 : | கீழ்வரைசேர ஒழிந்த இரண்டுபெருவிரலும் வ 

ட்டுவிரலுங்கூடி நிமிரப்பெருவிரல் அவற்றின் 
அ V )- இலக்கணையால் வந்தது . க-- பொ ழிமுறை பின்னே நிமிர்ந்துநிற்பது . ( உ - ம் . ) 
ருள் . ) 

இலதையென்பதியம்புங்காலைப் - பேடியுஞ்சுட் 
இலட்சியித்தல் - இலக்கியமாகக் கொள்ளு 

இம்பிணைந்துடனிமிர்ந்து - கூடிய பெருவிரல் 
தல் . ( உ - ம்.)" இங்ஙனம் இலட்சியித்த ஒப்பற்ற ழ்வரைகுறுகக்-கடையிருவிரலும் பின்னர் நிமிர் 
பரவஸ்துவை . ” ( வேதா. சூ . 20. உரை. ) ந்த நடையினதென்பநன்னெறிப்புலவர் ” (சில 
இலட்சுமணம் -1. ஒருமரம் . 2. தாளிப்பூ கொடி , 4. தக்கோலம் ( தைலவ .) 5. நூற் 

ப் . அரங் . கஅ . உரை .) 2. இலந்தை . 3. கோ 
ண்டு . 

கும் நூல் . ( உ - ம் . ) " அமிர்தை ” பார் . 6. படர் 
இலட்சுமணன் இலக்குமணன் ( க்ஷண ) கொடி . ( தைல . தைலவ . காடு . ) 7. மரக்கொ 
இலட் சுமிசக்கரம் -- இலக்குமி தேவியைப் 
பூசித்தற்பொருட்டுச் செய்யப்படும் இயந்திரம் . 

இலதைவந்தி - கொடிவேலி . ( உ - ம் . ) " இல 

தைவநி ” பார் . 
( வது :-) 

இலதைவநி - கொடிவேலி . ( உ - ம் . ) " நற்கடு 
இலட்டன் -- நீசன் . ( 9 ) 

கரத்தை சவியஞ்சிகர மிலதைவநி நாரிசடைவ 

சைவீரணி ” ( தைல . தைலவ . சங .) (இலதைவந் 
இலட்டு - இலட்டுகம் . [ 3 ] 

நியென்பது இலதைவநியெனத் தொகுத்தது . ) 
இலட்டுகம் -1 . அப்பவருக்கத்தொன்று . 2 . இலந்தை -1. ஒருமுண்மரம் ; அது : கொடி 
தோசை. 3. மோதகம் , ( உ - ம் .) " கன்னலிலட்டு யிலந்தை , நிலவிலந்தை , நரியிலந்தை எனப்பல 


ம்பு . 


476 


--- 


இலம்பாடி . 


சஎஎ 


இலயம் . 


திறப்படும் . ( உ - ம் . ) “ பாதிரியிலந்தைதேமா ” இலம்பாடு 1. இன்மை , 2. வறுமை . 
( மச்சபு . அத்திரியா. கா . ) 2. குளம் . 

( உ - ம் . ) " வந்தவிலம்பாடகற்றென்று " ( திருவி 
இலந்தைத்தம்பலம் இலந்தைமரப்பட் ளை , உலவாக்கி . கங . ) ( இலம் - இல்லாமை . பாடு - 
டையிலே பூச்சிகளாலான புடைப்பு . 

உண்டாதல் . ) 
இலபநம் - 1.பேசுதல் , 2. வாய் . ( வ.க ) இலம்பிகை- அண்ணாக்கு . 
இலபி - 1. பேறு . 2. விதி . ( @q . ) 

இலம்பிதச்சா சூரியன் மேலிராசியிலே 
இலபித்தல்- 1 , சித்தித்தல் . 2. நேரிடல் , 

றும் பாக அளவு . ( விதஜ 

ஜா .) 
3. பேறுகிடைத்தல் . 

இலம்பிதம் - 1. அசைவு . 2. சந்திரபுடத் 
இலபிதம் -1 . சம்பவிப்பது . 2. பட்சித்தல் . 

தைச் சூரியபாகையிற் சேர்க்குமோரளவு . 3 . 
3. பேச்சு . 4. பேசப்பட்டது . 5. பேறு . 6.விதி . 

தூக்கப்பட்டது . 4. தூங்குகை. ( GOEM .க . ) 
[ 1 , 2,5,6 . ஓஹித . 3 , 4 , வித . ) 

இலம்பை -- 1 . இடுக்கண் . 2. தரித்திரம் . 3 . 

துயரமானநிலை . 
இலபிப்பு -- சித்திப்பு . 
இலம் - 1. இல்லறம் . ( உ - ம் .) " கருங்காலி 

இலம்போதரன் - விநாயகக்கடவுள் . [ @ 3 
யாயின்மருதுமிலங்கைத்தார் ” ( சைவச . பொ 

வொஉர : வ - தூங்குகிற , உபாய் 
துவி . உஎ.) [ இல்லமென்பது இலமென இடை 

வயிறு . ) 
குறைந்து நின்றது . ) 2. வறுமை . ( புறநா . ) 3 . இலயக்கியா நம் -- சங்கீதசுரக்கியாகம் . ( ஓய 
இல்லாமை , வறுமை. (உ -ம்.) “ இலம்பபெலவ ஜாக . ] 
ர் ” ( மலைபடு . ருஎசு . ) 4 , வறியோம் எனப்பொ 
ருள்படும் ஒரு தன்மைப்பன்மைக்குறிப்புவினை 

லயகாலம் - 1. அழிவுகாலம் . 2. உல 

காந்தரம் . 
முற்று . ( உ - ம் ) " இலமென்றுவெஃகுதல் செ 
ய்யார் ” ( வள்.கஎச .)( இன்மை - பகுதி . அம் - தன் 

இலயசத்தி - இலயியான சிவசத்தி . ( உ - ம் . ) 
மைப்பன்மைவிகுதி . ) 

" சிவன் இலயியான போது இலயசத்தி யென 
இலம்பகம் -1. அத்தியாயம் . ( உ - ம் . ) " நா 

வும் போகியானபோது போகசத்தி யெனவும் 
மகளிலம்பகம் ” ( சிந்தாமணி .) 2. நுதலணிமா அதிகாரியான போது அதிகாரசத்தி யெனவும் 
லை . ( உ -ம் . ) “ இழைக்குமாமணி சூழ்பட்டமிலம் இப்படிப் பெயருற்று நிற்கும். ” (சி . சி . உ . எரு . 
பகமிலங்கப்பெய்து ” ( திருவிளை. திருமண , மறை . ) ( @ யாதி . 

. ) 
ககூகூ . ) 3. மாலை . ( சூ . நிகண் . ச . சுசு .) [ Go இலயசிவன் 1. இலயத்தாநத்து நின்ற 
வக . ) 

சிவன் ; இவர் சுத்தவித்தை, ஈசுரம் , சாதாக்கிய 

மென்னும் மூன்று தத்துவங்களையு மொடுக்கு 
இலம்படுதல் -வறுமையாதல் . ( உ - ம் . ) " இல 
ம்பபுெலவரேற்றகைநிறைய ” ( மலைபடு . இஎசு .) தொழில் செய்யுஞ்சிவன் . ( வயலிவ . ) 

வர் . ( சி . சி . உ . எஉ . சிவஞாந . ) 2. சங்காரத் 
(இலம் - இல்லாமை . படுதல் -உண்டாதல் . ) 
இலம்படை - 1. இடுக்கன் . 2. தரித்திரம் . இலயஞா நம் (இசைநூல். ) நால்வகைக் 
இலம்பம் - 1. உச்சத்திற்குந்துருவத்திற்கு 

கேள்விகளுளொன்று . ( உ - ம் . ) " நால்வகைக்கே 

ள்வியான கீதஞாநம் , இலயஞாநம் , சுருதிஞா 
முள்ள தூரம் . 2. ககோளத்திற்கூறுமொருபா 
கையளவு . 3. கைக்கூலி. 4: தன திருபாலிலும் நம் , தாளஞாநங்கள் " ( திருவிளை . இசைவாது . 

உஎ . உரை .) 
ஒத்தகோணங்களையுடையதாக மற்றொரு ரே 
கையினின்று எழும்பும் ரேகை . 5. தூங்குதல் . இலயத்தாநம் ஒடுங்குமிடம் . ( ஓயஷாரு . ) 
6. நீட்சி . 7. பற்றியிருத்தல் , சார்ந்திருத்தல் . இலயதத்துவம் - 1. கிரியாசத்தி ஞானத் 
8. விரிவு . (en . ) 

தொழின்மாத்திரத்தைப் பண்ணி ஞானசத்தி 
இலம்பநம் -1. கீழே தூங்குதல் . 2. கொப் ரூபியாயிருந்தபோது பெறும் பெயர் . ( கூர்மபு . 
பூழ்வரைக்குந்தூங்குமொரு கழுத்தணி , 3.தொ திருக்கல் . க . உரை .) 2. சிவதத்துவம் . 3. மகாப் 
ங்கல் . ( 0 ) 

பிரளயத்திலே மகா மாயாகாரியமெல்லாம் ஒடு 

க்கிஞாநத்தொழில் மாத்திரத்தைப்பண்ணி ஞா 
இலம்பாட்டார் - வறியவர். ( உ -ம் .) " எனை 
த்துணையவேனுமிலம்பாட்டார் கல்வி 

நசத்திரூபியாயிருக்குஞ்சிவசத்தி . ( சி.சி.க : சுரு . 
(நீதி 

ஞாகப் .) ( யேந்து. ) 
நெறி . க . ) 
இலம்பாடி . - 1. ஒரு சாதி . 2. வறியவன் . இலயபிடி -1 . 

இலயத்தாநம் . 2. ஒடுக்கம் . 
3. வறியவள் . 

இலயம் - 1.அழிவு, 2.ஆழ்ந்த ஏகாக்கிர சிந் 


| 


477 


இலலாமம் . 


சஎ அ 


இலவந்திகை. 


தனை . 3. இலய பிடி , 4. உருக்கல் . 5. ஒடுக்கம் . சாதியிற்சிரேட்டமானது . 10. நெற்றியிலிடும் 
1. ஒருவகைக்கூத்து . 7. ஒளித்தல் . 8. ஒன்று அணி . 11. நெற்றியிலிடுங்குறி . 12. பிடர்ம 
தல் . 9. ஓய்ந்திருத்தல் . 10. கரைத்தல் , 11. தழு யிர் . 13. மகத்துவம் . 14. வால் . 
வுதல் . 12. ( இசை நூல் . ) துருதம் , மத்தியம் , இலலிதபஞ்சகம் - ஓரிராகம் . 
விளம்பிதம் என மூவகைப்பட நிற்குங்காலமாத் இலலிதம் - 1. அழகு . 2. அபிநயம் . 3 . 
திரை . 13. நடுக்கம் . ( இராசவைத் .) 

உபசாரம் . 4. ஓரிராகவிகற்பம் . 5. காமக்குறி . 
இலயயோகம் - நான்கு யோகங்களுளொ 6. பரிகாசம் . 7. மகளிர்விளையாட்டு . 8. மாது 
ன்று ; அஃது : ஆதாரதேவதை பிரசந்தமாகும். ரியம் , 
போது பிறக்கும் தசநாதத்தைத்தியாகஞ்செய்து இலலிதாசத்தமி-- புரட்டாசிமாதத்துச்சுக் 
மநம் லயமாவது . (த.நி. போ . நருங . 

(த . நி . போ. கருங .) ( ஓய கிலபக்கத்துச்சத்தமிதிதி . ( தாவ .) 
யொம் . ) 

இலலிதாபஞ்சமி - ஐப்பசிமாதத்துச் சுக்கில 
இலயர் - முத்தி வியத்திகிருத்தியத்தை முடி | பக்கத்துப்பஞ்சமிதிதி . ( @ வி தாவாது .) 
த்து ஞாநசத்தி மாத்திரையாயிருக்குஞ் சிவன் . 

இலலிதை --- 1. இராகமுப்பத்திரண்டினொ 
( சி . சி . க : சுரு . இராமலிங்க .) 

ன்று . 2. பார்வதி . 3. பெண் . 4. மான்மதம் . 
இலயன் --அதிக்கிராந்த அந்திக்கிராந்த பர 
சிவன் . ( சி . சி . க : சுரு . இராம . ) 

இலவங்கத்தோல் இலவங்கப்பட்டை . 

( உ - ம் .) " சசி " பார் . 
இலயி - இலயசிவன் . ( சி . சி . க : சுரு.மறை . ) 

இலவங்கப்பட்டை- ஒருவாசனைப்பட்டை . 
இலயித்தது -1 . ஒடுங்கியது . ( உ - ம் . ) " இல 

இலவங்கபத்திரி - இலவங்கத்தின் இலை. 
யித்ததத்திதியிலென்னின் ” (சிவஞானபோ. க : 

( ஒவமவதி -1 
உ .) 2. ஒடுங்கிய பொருள் . ( உ - ம் .) " இலயித்த 
தாம் . ” (சிவஞாநபோ . க : உ .) 

இலவங்கம் -1 . ஒரு வாசனைமரம் . ( உ - ம் .) 
இலயித்தல் -.1. ஒடுங்குதல் . ( உ - ம் ,) " இல " முகிறோய் - கந்தமார்குழைமுகத்தலரில் வங்கங் 
யித்தவாறுளதாவேண்டும் . ” (சிவஞாபோ. க : காட்டும் . (காஞ்சிபு. நாட்டு . சரு . ) 2. கிராம்பு . 
உ . ) 2. சேர்ந்தொன் றித்தல் . 

இலவசம் -1 , துண்டந்துண்டமாக , அற்ப 
இலயை--- 1. இலயகாலம் . 2. தாளப்பிரமா 

மாக ; அது : விலைபெறாது கொடுப்பார் பொருளை 
ணம் பத்தனுளொன்று ; அஃது , இசையினிக அற்பமாகக்கொடுக்கும் பெரும்பான்மைபற்றி 
ழுங்காலம் ; அக்காலம் : விளம்பம் , மத்திமம் , துரி உலகவழக்கிலே விலைபெறாது கொடுத்தலைக்கரு 
தம் என மூன்றுவகைப்படும் ; அவற்றுள் அக்க தவந்ததுபோலும் . இவ்வாறே இலலியம் என்ப 
ரகாலமாய்க் கிரியையோடு வருவது விளம்பம் ; தும் . 2. விலையின்றிப்பெறுதல் அல்லது கொ 
அதனை மிரட்டித்துக் கிரியையோடு வருவது 
மத்திமம் ; அதனை மிரட்டித்துக் கிரியையோடு 

இத்தல் . ( AUR ] 
வருவது துரிதம் . ( உ - ம் .) " தாளப்பிரமாணம் ” இலவணபஞ்சாட்சரம் - 1 . 

ஒரு 

மந்திரம் . 
பார் . ( ஓயா ) 

2.ஒரு மாந்திரிக நூல் . ( ஓவணவதுாக்ஷா) 
இலயைக்கியாநம் - இலயக்கியாநம் .( போலி ) 

இலவணபாடாணம் 

பாடாணம்- வைப்புப்பாட 

முப்பத்திரண்டினொன்று . 
இலலாடகம் -- செற்றி , ( @@ாடக . ) 

இலவணம் - 1. உப்பு , 2. உவர்ப்பு . 
இல்லாடம் - நெற்றி . (ா .. ) 

இலவணவித்தை - ஒரு வித்தை . வன 
இலலாடரேகை 

1. நெற்றியிற் காணப் 
படுமிரேகை , 2. நெற்றியிற்சுருக்கு . 3. நெற்றி 

வி . ) 
யிலிடப்படுஞ் சமயக்கொள்கையை விளக்குங் 

இலவணன்- ஓரிராக்கதன் . 

இலவத்தீவு .--சான்மலித்தீவு . (உ - ம் .) " இல 
குறி . ( வாடரெவா.) 

வத்தீவினி னுறைபவ ரிவர்கள் பண் டிமையாப் 
இல்லாடலிபி - தலையெழுத்து . 

புலவர்க்கிந்திரன் பொன்னகரழிதரப் பொருதா 
இலலாடிகை- 1. சந்தநமுதலியவற்றால் ர் ” ( இராமா . படைக்காட்சி. கக .) 
நெற்றியிலிடுந் திலகம் . 2. நெற்றியிலணியுஞ்சு 
ட்டி , ( இஜாடிகா .) 

இலவத்தோல் -இலவங்கப்பட்டை . (தைல 

தைலவ . கஙரு .) 
இல்லாமம்- 1, அடையாளம் . 2. அரசசி இலவந்திகை -1, தண்ணீரிறைக்கும் யந்தி 
ந்தம் . 3. அழகு . 4. ஆபரணம் . 5. இரேகை . ரம் . 2. நீராவியைச் சூழ்ந்த வயந்தச் சோலை . 
6. குதிரை . 7. கொடி . 8. கொம்பு , 9. தன் ( உ - ம் . ) " பன்மலரடுக்கிய நன்மரப்பந்த -ரில்வந் 

| 


இவன 


478 


இலளிதை . 


சக 


இலாச்சம் . 


இலாகை 


திகையினெயிற்புறம் போகி . ” (சிலப் . நாடுகாண் . னையுயிர்த்தான் " ( காஞ்சிபு . திருவேகம்ப . ரு . ) 
ஙக. ) 3. யந்திரவாவி . (உ - ம் . ) " இலவந்திகையி 3. பெண் , காமச்சேட்டையுடையாள் . 4. முப் 
னெயிற்புறம்போகி . ” (மணிமேகலை . ங : சரு . ) 

பத்திரண்டிராகங்களுளொன்று , ( 1,2,3 . ஓவி 
இலவம் -1 . அழிவு . 2.அற்பம் . 3. இலவ 
ங்கம் . ( தைல . தைலவ . கஙரு . ) 4. ஏழுதீவுகளி கா .) 
லொன்று . 5. ஒருமரம் ; இதன் காய்க்குள்ளிரு இலாக்கணிகம் - இலக்கணையாக வந்தது . 
ந்து மெத்தை முதலியவற்றிற்குரிய பஞ்சு எடுக் 

[ாக்ஷணிக. ) 
கப்படும் . ( உ - ம் .) " இலவம்பஞ்சிற்றுயில் " ( ஆத் 
திசூடி . ) 6. கண்ணிமைப்பொழுதிலறுபதிலொ 

இலாக்கிகி-- செம்மெழுகு , ( ஜாக்ஷ A. ) 
ன்று . 7. கராம்பு , 8. காலதசப் பிரமாணங்களு 

[ இதனை இலாக்கிரியென வழங்குவர் . ] 
ளொன்று . 9. சாதிக்காய் . 10. பசுவாலின் மயிர் . 

இலாக்கை -1. இந்திரகோபத்தை நிகர்த்த 
11. பிழை நீக்கல் . 12. மயிர் . 13. முப்பத்தாறு ஒருவகைப்பூச்சி . 2. ஒருவகைச்சிவப்புநிறத்தை 
இமை அல்லது இரண்டுகாட்டை கொண்டநே யுடையது , செம்மெழுகு . [ாக்ஷா ) 
ரம் . அது , கணம் எட்டுக்கொண்டது . 14 .. 

வண இலாகரி - 1.களியாட்டு 2. வெறி . ( ஹாரி ) 
க்கம் . 

இலாகவம் - 1. ஆரோக்கியம் . 2. எளிமை , 
இலவம் பொதுமணி- சௌந்திகப்பதுமரா 

அற்பம் . 3. கவனமின்மை , 4. சாமர்த்தியம் . 
கமணி . 

5. சுருக்கம் . 6. தாபரம் . 7. நிந்தனை , 8. விரை 
இலவலி - வள்ளிக்கொடி . 

வு . ( ஷாவவ . ) 
இலவலேசம் -- மிகச்சிறியது . 
இலவன்- இராமன் மக்களுளொருவன் . 

இலாகன் - ஒரு மீன் . 
இல்வியம் - 1. விலையின்றிப் பெறுதல் அல் 

இலாகிரி - இலாகரி. ( ஹாரி . ) 
லது கொடுத்தல் . ( உ - ம் . ) " இலவசம் ” பார் . 2 . இலாகு- இலகு . 2. சாமர்த்தியம் . 
வெட்டப்பட்டது . ( @i ) . ) 

மாதிரி ( தெலுங்கு . ] 
இலவிலை-- குபேரனுடையதாய் . 

இலாங்கலம் - 1. ஆண்குறி . 2. கலப்பை . 
இலவு -1 . இலவமரம் . ( உ - ம் .) “ நீர்க்கடுப்பு 

3. பனை தெங்கு முதலிய புன்மரம் . ( @rom. ] 
நீரெரிவு நீண்டொழுகுமேகமும்போ - மார்க்கும் இலர்ங்கலி -1. செங்கரந்தைப் பூண்டு . 2 . 
விந்துவோடைக்குமாண்மையுறும்- பார்க்கு - ணி செங்காந்தட்பூண்டு.(உ - ம் .) (பிங்கல . ) 3. தென் 
லவு மதிவதனநேரிழையே வெப்பா - மிலவு மர னைமரம் . ( உ - ம் .) ( சூ . நிகண்.கஉ.ச . )4. தேங்கா 
த்தா லியம்பு . ” (பதார்த்த உஙஎ .)2 .தேற்றாமரம் . ய் . ( இராசவைத் . ) 5. பலராமன் . 6. பாம்பு . 7 . 

இலவுக்கம் உலகசம்பந்தமுடையது(உ - ம்.) வெந்தோன்றிப்பூண்டு . ( ம . ) 
" ஏசாராவிலவுகிகநூல். " ( சூத . ஞாந . கூ : அ . ) இலாங்கலிகம் கலப்பைக்கிழங்கு . ( சீவரட் . 
வௌகிக . ) 

ஈஉஎ. ) ( Gro மஜிக .) 
இலவுகீகம் - இலவுகிகம் . 

இலாங்கலித்தைலம் - தேங்காய்ப்பால் முத 
இலவை --காலநுட்பம் . ( வா . ) 

லியவை சேர்த்து வடிக்கப்படுமொரு தைலம் . 
இலள் - இல்லாதவள் . (உ - ம் .) " தருமமதி 

அதன் விவரம் , " முக்கண்ணியமிழ்து , ” என்ற 
லள் ” ( கந்தபு. வில்வலன்வாதாவி . க . ) 

செய்யுளிற் பார்த்தறிக . ( தைல . தைலவ . காசு . ) 
இலளிதபஞ்சகம் - ஓரிசைவிகற்பம் . 
இலளிதம் -1. அழகியது . 2. இலளிதைரா ( ஜா ) தெரு .) 
கம். 3. உபசாரம் . 4. சரசம் , லீலை . 5. சிவாக இலாங்கூலம் - 1. ஆண்குறி, 2. தாரியம் 
மங்களிருபத்தெட்டனுளொன்று ; அஃது எண் வைக்குங்கூடை. 3. தாரியம் வைக்குமிடம் . 4 . 
ணாயிரங்கிரந்தங்களை உடையதென்றும் , அகத் மயிரடர்ந்தவால் .( உ - ம் .) ( சூ - நிக . ங ; சஉ . 

சூ )( வா ) 
கிய விருடிக்குத் தீட்சை செய்தற்பொருட்டுத் 

-- . ) 
தோன்றிய எட்டாகமங்களுளொன்றென்றுஞ் 
சொல்லப்படும் . ( சைவச . பொது . நஙரு . ) 6 . 

இலாங்கூலி- குரங்கு . ( @ாம - விது . ) 
விரும்பப்பட்டது . 

இலாச்சம் - 1. ஒரு நிலஅளவை . 2. தாநிய 
இலளிதை -1, கஸ்தூரி , 2. பார்வதிதேவி . மளக்குமொருகருவி ; அஃது , ஐந்துப்படி கொண் 
உ - ம் . ) * வென்ற நல்லெழில்விரிந்ததன்மெ டது . 3. பதினெட்டுக்கோல் நீளமும் ஒரு கோல 
பயிடப்புறத்து- மன்றல்வார்குழலிலளிதைமாதி கலமுங்கொண்ட நிலப்பரப்பு . 


( 


479 


இலாதார் . 


சஅ 


இலிகன் . 


இலாசடை 


சங் . கஅ .) 


இலாசடி - தொந்தரை . ( ஜி .) 

இலாந்துதல் - வீட்டின் மேற் கட்டை பரப் 
1. இலாசடி . 2. வருத்தம் . 

பிச் சாந்திடுதல் . 
( வழக் . ) 

இலாபத்தாநம் - இலக்கிநத்துக்குப்பதினோ 

தாமிடம் . ( சோதிடக .) ( ஜாலஷாரு . ) 
இலாசம் -1 . நனைத்ததானியம் . 2. பொரி , 

இலாபதி -1. அரசன் . 2. புதன் . 
[ ere . ] 

இலாபம் - 1. ஆதாயம் . 2. நயம் . ( வால . ) 
இலாசவோமம்- பொரியாற் செய்யும் ஓமம் . 
இலாசை - பொரித்ததாநியம் . ( ஜாஜா .) 

இலாமச்சம் -- ஒரு பரிமளப்புல் . ( உ - ம் . ) 

இலாமச்சந்தோய்ந்த - காமருநீர் ” ( மச்சபு . ஆர்த் 
இலாஞ்சநபடம் ஒருவன்னத்தினாலே உரு 

திராத , கஎ. ) [ ஜாஜைக .) 
க்கடோன்ற அச்சுக்கட்டப்பட்ட படம் . ( உ - ம் .) 
" இரஞ்சிதப்படம் " பார் . ( ஜாது நவட உரு 

இலாமச்சை- வாசனையைத்தரும் வேரை 

யுடைய ஒரு புல் . 
வமமைத்தற்கடையாளமான சிந்தமென்றபடி . ) 

இலாமீச்சு- வாசனையைத்தரும் வேரையு 
இலாஞ்சநம் 1. அடையாளம் . 2. களங் 

டைய ஒருபுல் . ( உ - ம் .) " வெறிகருப்புரம் வெட் 
கம் , கறை . 3 , கீர்த்தி , 4. நில எல்லைக்குறி . 5 . 

டிவேர் மருவிலாமிச்சு " ( கடம்பவநபு . இலீலா 
பெயர் . 6. முத்திரை, ( வாவ.ந. ) 

( இலாயம் -1 , ஏலரிசி , 2. குதிரைப்பந்தி . 
இலாஞ் சநை - 1. அடையாளம் . ( உ - ம் . ) 
(பிங்கல . உஉகக . ) 2. இலாஞ்சநபடம் . ( உ - ம் . ) 

இலாலநம் - இலாலரை . ( ஜா ரு . ) 
" நீனிறத்திலாஞ்சநையெனவும் " ( வேதா. சூ . இலாலநை -1 . அன்புபாராட்டல் . 2. சீரா 
சங . ) ( ஜா ) 20.நா . ) 

ட்டுதல் . 3. செல்லங்காட்டுதல் , ( er @ நா . ) 
இலாஞ்சி 

இலாலி -1. இச்சகவார்த்தை . 2. ஏமாத்து 
இலாஞ் 

வோன் . 3. ஒருவாழ்த்து . 4. காமி . 5. தீமைக் 
இலாட்சை சிவந்த அரக்கு . ( உ - ம் .) " ஒளி குட்படுத்துவோன் . 6. மங்கலப்பாடல் . ( தெலு 
ரிலாட்சைச் - சத்தான தைலத்தின் பெயரைச் 

ங்கு. ) [ 1-2-3-4-5 . வாலி .) 
சொல்லின் ” ( தைல , தைலவ . சுப . ) (லாக்ஷா ) 

இலாவண்ணியம் - இலாவணியம் . ( ஜாவ 
இலாடசங்கிலி - இலாடதேசத்து யாசகிகள் 
விநோதார்த்தமாகக்கொண்டு திரியும் ஒருவகை 
ச்சங்கிலி ; இதனைப்பின்னுதலுங்கழற்றுதலும் 

இலாவணம் -1 . உப்பு . 2. சம்பாஷணை . 3 . 
பிரயாசம் . 

பெயர்ப்பதிப்பு . ( தெலுங்கு . ) 
இலாட சிந்தூரம் -- குதிரைக்காற்குளம்பிலி 

இலாவணியம் - 1. அழகு . 2. உப்புத்தன் 
ணைத்துத் தைக்கும் இரும்பை நீற்றியபஸ்மம் . மை . ( ஜாவண ) ) 
( ஜாடவா . ) 

லாவாதேவி - இலேவாதேவி . ( இந்துஸ் .) 
இலாடபாஷை -- இலாடதேசத்தார் பேசும் லாளன் 

இல்லாதவன் . (உ - ம் .) " மனை 
பாஷை . [ாடஷாஷா. ) 

யாளையஞ்சும் மறுமையிலாளன் . " ( வள் . கூச . ) 
இலாடம் -1. ஒருபாஷை . 2. குதிரைக்காற் 

இலாளிதம் அழகு . ( உ - ம் .) “ பெருகுமத 
குளம்பி லிணைத்துத் தைக்குமிரும்பு . ( தெலு 

கும்பலாளிதக்கரியென ” ( திருப்பு . ககச . ) ( இல 
ங்கு . ) 3. குற்றம். 4. தேயமைம்பத்தாறினோ ளிதம் என்பதன் நீட்சி . ] 
ன்று . 5.நெற்றி . ( உ - ம். ) “ இலாடத்தேசாக்கிரத் இலான் - இல்லாதவன் . (உ - ம் .) "ஊரிலான் . ” 
தையெய்தியவுள்ளம் ” ( சி . சி . சுச : எ . ) 6. புட ( கந்தபு . மாயைப் . க . ) 
வை . 7. புளியமரம் . ( தெலுங்கு . ) ( 2 , 3 , 4 . இலாளனை -- இலாலகை. 
வாட . 5. ஜா . ) 

இலி - இல்லாதவன் . ( உ - ம் . ) " தாயுமிலி தந் 
இலாடர் - இலாடதேசத்தவர் . 

தையிலிதான்றனியன்காணேடீ . ” ( திருவாச 

திருச்சாழல் . கூ . ) 
இலாடவி- அகிலமரம் . 

இலிக்கை - இலீக்கை . ( விக்ஷா . ] 
இலாடன் பருத்தி- ஒருசெடி . 
இலாதார் - சஞ்சாயம் . ( ஜாத . எடுக்கப்பட் 

இலிகம் - எழுதுகை. (விவ .)) 
இலிகன் - எழுதுகிறவன் . ( விவா . ) 


ன 


2 ) . ) 


480 


இலிங்கசுத்தி . 


ச அக 


இலிங்கபுராணம் . 


இலிகனம் - எழுதப்பட்ட புத்தகம் .(விவ.ந . 

குமென்றறிதல் . (திருவாத .திருப்பெருந்துறை ,. 
LA - 1 . எழுத்து . 2. எழுதுகை . 

எ . உரை . ) ( வி .) 
இலிகித்தல் -- எழுதல் , 

இலிங்க சுவாயித்தியம் ஒரு தீக்கை . ( த . 
இலிகிதசான்றினன் -- பத்திரத்திலே தனது நி . போ . உக்க . ) ( விஷாஹிக .. ) 
சாதி , பெயர் , இடம் முதலியவற்றோடெழுதப் 
பட்ட சாட்சி . ( மிரு . ச. சாஎ ) 

இலிங்க சூலை - ஆண்குறியைப் பற்றி வரும் 
இலிகிதம் -1, எழுதப்பட்டது . 2. எழுதப் 

ஒரு நோய் , ( PODU வா . 
பட்டபுத்தகம் . 3 , கலைஞாநமறுபத்து நான்கினொ இலிங்கதாரணத்தலம் - இலிங்கந்தரிக்கும் 
ன்று . ( விலி.க. ) 

தலம் . ( த.நி. போ . உக்க .) (விமயாரண 
இலிகிதன் - எழுதப்பட்டவன . ( மிரு. ச . 

ஐ . ) 
எ .) (விவி.க.) 

இலிங்கதாரி-- தனது தேகத்திலே சிவலிங் 
இலிதசம்- எலுமிச்சைமரம். ( இராசவைத் ) கந்தரித்துக்கொள்ளுகிறவன் . (ஜிமயார் நீ ) 
( விகுவ . ) 

இலிங்கதேகம் - சூக்குமசரீரம்; இது: ஞா 

நேந்திரியங்களைந்தும் , மாம் புத்தி என்னும் அந் 
இலிகை - பூமி . ( விகா .) 

தக்கரணங்களும் , கன்மேந்திரியங்களைந்தும் , 
இலிங்கக்கட்டு சாதி லிங்கக்கட்டு . இஃ 
தோர் வைப்புச்சரக்கு . ( சாதிலிங்கக்கட்டி ) பார் . தத்துவங்களாலாய தேகம் . உ - ம் .) " இந்தப் பதி 

பிராணாதி பஞ்சவாயுக்களும் ஆகிய பதினேழு 
இலிங்ககோளம் - அண்டவாதம் . ( விம னேழுமிலிங்கதேகஞ்சுரரசுரர் விலங்காய்த்தோ 
மொன ) 

ன்றிய வுயிர்கட்கெல்லாம் ( கைவல் , தத்துவ . 
இலிங்கங்கட்டி - இலிங்கதாரி . 

ஙஎ , ஈ.அ.) ( வி.மா.ம. ) 
இலிங்க சங்கமம் - அந்தரியாக பூசையிலே 

இலிங்கதேகி - சூக்கும தேகத்தையுடைய 

வன் . ( த . நி . போ . உகஅ . ) 
தியாநிக்கப்படும் வடிவம் . ( விவ ob3 . ) 

இலிங்கப்பிராணி --சூக்கும தேகத்தில் வசி 
இலிங்க சரீரசமஷ்டியபிமாதி 
கர்ப்பன் . (த. நி . போ. க0க .) ( Sogr க்குஞ்சீவன் . ( த . நி . போ . உக்க . ) [ விம 
வலஷை வினாநி . ) 

இலிங்கப்புடோல் -1. ஐவிரலிக்கொடி , 2 . 
இலிங்கசரீரம் ஆன்மாவோடு சக்காரியா 

கொவ்வைக்கொடி . 
ய்க் கருப்பத்திலே பதியும் பொழுது கூடப்பதி 

இலிங்கப்புற்று- ஒருநோய் . 
ந்தும் , தூலதேகத்தைவிட்டுப் போம்பொழு 
கூடப்போயும் , மோட்சபரியந்தம் அநுவர்த்திப் 

இலிங்கப்பொருத்தம் .--மணப்பொருத்தங் 
பதான சரீரம் . ( சி . சி . உ . உ . சிவாக் .) 

களுளொன்று ; அது , ஸ்திரீபுருஷர்கள் ஒரேலிங் 

கநட்சேத்திரங்களுடையராயினும் புருஷர்கள் 
இலிங்கசுத்தி - பஞ்சசுத்திகளுளொன்று . 

ஆண்லிங்கமும் ஸ்திரீ பெண்லிங்கமுமாயினும் , 
(புறப்பூசையில் ) அது , ஸ்நாநவேதிகையில் விரி 
த்தவஸ்திரத்திலே சடுத்தாசநங் கற்பித்து இலி 

பொருத்தமென்று கொள்வது . ( இரகுநாத ,பில 

வ . பஞ். உச .) 
ங்கத்தை யெழுந்தருளப்பண்ணி அந்த ஸ்நாக 
வேதிகையிலே வைத்து விதிப்படி பூசித்து நின் 

இலிங்கபற்பம் - ஒரு மருந்து , ( விமல 
மாலியங்கழித்து இலிங்கத்தையும் ஆவுடையா லது . ) 
ரையும் அலம்பிச்சாமாநியார்க்கியத்தாலுஞ் சுத் இலிங்கபாஷாணம் - விளைவு பாஷாணம் 
தோதகத்தாலும் அபிஷேகஞ்செய்து தைலமு முப்பத்திரண்டினொன்று .(அமவாஷாண ) 
தல் அருக்கியசலமீறாக முறைப்படியபிஷேகம் 
செய்து திருவொற்றாடைசாத்திப் பீடத்திலே 

இலிங்கபுடோல் -இலிங்கப்புடோல் . 
ழுந்தருளப்பண்ணி ஒருபுட்பஞ்சாத்துதல் . ( அக இலிங்கபுராணம் சிவபுராணம் பத்தனு 
ப்பூசையில் ) அது , பதியெங்கும்பூரணமாய்ப் பசு ளொன்று ; அது : பதினொராயிரங் கிரந்தமுடை 
பாசங்களிரண்டினும் பிரிவறநின்று அவற்றை யதாய் அக்கினிகற்பத்திறுதியிலே சீவர்களடை 
ச்சேட்டிப்பித்து நின்ற தன்மையறிந்து அத்த யுஞ்சீலம் , ஐசுவரியம் , இன்பம் , மோட்சம் என் 
கையசிவம் இலிங்கத்தினும் எழுந்தருளியிருக் பவைகளையும் அதியிரகசிய ஞான மயமாகிய 


இரணிய 


வாணி ] 


481 


இலிங்கோத்தாரம் . 


சஅடி 


இலீ நம் . 


சிவலிங்கங்களையும் விரித்துணர்த்துவது . ( கந் குருமுகமாகச் சிவலிங்கம் பெறுதல் . ( சி . சி.அ : 
தபு . நவ . உக . ) 

கக . ஞாகப் .) அமொஜா . ) 
இலிங்கம் - 1. அடையாளம் , 2.அநுமாநம் 

இலிங்கோற்பவழர்த்தி தான் அக்கிரியை 
3. ஆண்குறி . 4. ( வியாகரணம் .) ஆண் , பெண் , 

யாய் நின்றபோது அதன் அடிமுடிகளைத்தேடி 
அலி என்னுங்குறிப்பை விளக்கவரும்பால் . 5 . 

யும் காணப்படாத பிரமவிட்டுணுக்களாற் காணு 
இலிங்கபுராணம் . ( உ - ம் .) " மார்க்கண்டமிலிங் 

தற்கு அவாவிப்பிரதிட்டை செய்து அர்ச்சிக்கப் 
கம் " ( கந்தபு . பாயிர .ருச . ) 6. உபநிடதமுப்பத் 

பட்டசிவலிங்கத்திலே நீலகண்டமும் மான்மழு 
திரண்டினொன்று . 7. ( தர்க்கம் .) எது ; அது , 

வரதாபயம் பொருந்திய சதுர்ப்புயமும் நெற்றிக் 
வியாத்திவலியான் மறைந்த பொருளை யுணர்த் 

கண்ணும் , பிறையணிசடையும் தேவிபாகமுமா 
துவது .( சைவப் . க O. ) 8. கருவிழியினடுவிலிருக் 

கத்தோற்றிய சிவன் . (சிவபராக் , கரு . ) ( 20 
கின்ற பாவை . (சீவரட் , உருரு .) 9. கறை 10 . 
சாதிலிங்கம் . (உ - ம் .) " படியிலிங்கங்களிகாய்சுக் மொடி- வவ க- தி . ] 
கட்டிமுட்டி மூன்றிடு . ” ( தைல . தைலவ . கூ 0 . ) இலிங்கோற்பவர் --இருபத்தைந்து கேவல 
11. சிவம் . ( சைவவினா. சு . ) ( லிங்க -சித்திரித் வடிவங்களுள் ஒன்றாகிய இலிங்கோற்பவ 

மூர்த் 
தல் . படைத்தல் காத்தல் முதலியவைகளினா தங்கொண்டசிவன் . 
லே உலகத்தைச் சித்திரிப்பது என்றபடி ) சுத் இலிதை -- 1 , குறிப்பிசை . 2. பூமி . 
தசிவம் , ஆன்மாக்களின் தியாநபாவநாரிமித்தம் இலிந்தகம்- கருங்குவளை . 
நிட்கள சகளத் திருவுருக்கொண்டநிலை , அது : இலிபி -1 . இலக்கம் . 2. எழுத்து . 3. மெழு 
சிவலிங்கமெனப்படும் . (சிவபராக் . எ . ) 12. நோ 

குதல் . 4. விதி . ( விவி ) 
ய்க்குறி , 13. (சாங்கியம் .) பிரகிருதி , 14. பிரம 
சரியநிலையினொன்று . 

இலிபித்தல் -1 . அநுகூலமாதல் . 2. எழுது 

தல் . 3. நியமித்தல் . 4. விதித்தல் , 
இலிங்கமூர்த்தி- மூர்த்திசாதாக்கியம் . ( சதா 
சிவ . கஉ . உரை .) 

இலிர்த்தல் -1. சிலிர்த்தல் , 2. தளிர்த்தல் . 

(உ - ம் .) " பூங்கமுகீந்தெனவிலிர்த்த ” (உபதேச . 
இலிங்கமெழகு- ஒருமருந்து , 

சிவபு. கக . ) 3. பொடித்தல் . 
இலிங்கர் - இலிங்கிகள் . 

இலிற்றுதல் - 1.சுரத்தல் .( உ - ம் .) " குழவிக்கி 
இலிங்கரோகம் - ஆண்குறியில் வரும் ஒரு 

லிற்றுமுலை . ” ( புறநா . சு அ . ) 2.துளித்தல் . 

( உ - ம் . ) " தேம்பெய்தமிழ்துபொதிந்திலிற்றும 
புண் , ( அமெராம .) 

டங்குபுரி ” (சிறுபாணா. உஉ எ . ) 
இலிங்காங்கம் - ஆணுறுப்பு. ( உ - ம் .) " அச் 

இலீக்கை - ஈர் .( உ - ம் .) “ கதிரெழுதுகளெ 
செலாம் லிங்காங்கப்பகாங்கமாம்படி சிவமுஞ் சத் 

ண்மூன்று கசாக்கிரகந்தானாகு -மிதுதொகையி 
தியுங்கொண்டருளிய பீடலிங்கவடிவமே ” (சி . | ருகான் குற்றதிலீக்கை.”( கந்தபு. அண்டகோச 
சி. க . சுக . சிவஞாந . ) (விமாம் .) 

ரு . ) ( தீக்ஷ £ . ) 
இலிங்கி -1, இலிங்கத்தையுடையது (உம்.) இலீலாவதி --- 1 . அழகிய பெண் . 2. இலீலை 
ஆதலால் இலிங்கத்தைக் கொண்டு இலிங்கி யுடையவள் . 3. ஒரு கணித நூல் . 4. காமச்சேட் 
யை ஊகிக்கிறஞாநம் அநுமாநமெனக்கொள்க . ” டையுடைய பெண் . 5. துர்க்கை . 6. பாஸ்கரா 
(சி.சி.பர. உலோகாயத . மறு.கூ. தத்துவரா .) 2 . சாரியருடைய மகள் பெயர் ; இவள் பெயரால் 
இலிங்கமுடையோன் .3 . சிவலிங்கத்தைவணங் அவர் செய்த கணிதநூல் மேற்சொல்லிய நூல் . 
குவோன் . 4. சூக்குமதேகி . 5. தவவேடம் பூண் [ாவ தீ . ) 
டோன் . (உ - ம் .) " சொல்வென்றி வேண்டுமிலிங் 

லீலாவிநோதம் -- சுரதவிளையாட்டு . ( 
கியுமிம்மூவர் - கல்விப்புணைகைவிட்டார் . ” ( தி 
ரிக . கஎ .) 6. யானை . ( வி.மிது . ) 

இலீலை - 1. கதை . 2. சரசம் . 3. புணர்ச் 
இலிங்கு- மாவிலிங்கு . ( உ - ம் . “ இந்தடிதரா சி : 4. மகளிர்மோகவிளையாட்டு . 5.விளையாட்டு . 
முளியிலிங்கவுரிசயை .” ( தைல. தைலவ . எஉ . ) ( லா .) 
இலிங்கோத்தாரணம் இலிங்கந் தாபித்தல் , 

இலீரம் -1. உருகினது . 2.ஒட்டியிருந்தது . 
( த.நி. போ . உக.சு.) ( மொஜாண . ) 3. முற்றாக உள்வாங்கப்பட்டது , விழுங்கப்பட் 
இலிங்கோத்தகாம் - பூசித்தற்பொருட்டுக் து , பூரணமாய்க் கலந்தது . ( ந .) 


வாவிநொஉ . ) 


| 


482 


இலேகை . 


ச அகூ 


இலேகிகம் . 


18 


இலுதை- அணில் , 

இலேசம் -1 . அற்பம் . 2. இரண்டுகலைகொ 
இலுப்பெண்ணெய் இலுப்பைக்கொட் ண்ட ஒரு கால அளவு . 3. ஓரலங்காரம் ; அது . 
டையிலிருந்தெடுக்குமெண்ணெய் . 

கருதியது வெளிப்படுக்குங் குணங்களைப் பிறி 
இலுப்பை - இருப்பைமரம் . ( உ - ம் . ) " இலு தொன்றால் நிகழ்ந்தனவாக மறைத்துச் சொல் 
ப்பைவிதையந்தரவாய் விற்கும் விடத்திற்கு வது . ( உ - ம் . ) ( தண்டி.சுச .) 4.குற்றத்தைக்குண 
மலுப்பையுண்டாக்கியகற்றும் . ” (பதார்த்தகுண மாகவுங் குணத்தைக் குற்றமாகவுங் கூறுவது . 
அருச .) ( இருப்பை என்பதுஇலுப்பையென்றா ( உ - ம் .) " கோதைக் குணமெனவுங் குணமான 
யிற்று . 

தைக் கோதெனவு - மோதப் பெறுவதிலேசம் . ” 
இலுப்பைக்கட்டி இலுப்பைப்பிண்ணாக்கு . ( குவல . ங . ) 5. நொய்மை , 6. மிகை . ( உ - ம் .) " இ 

இலுப்பைக்கடுகு - இலுப்பெண்ணெயின் லேசம்மிகையேலவமெனமொழிப் ” ( பி.வி.சசு . 
டியிற்படியும் வண்டல் . 

உரைச்சூத்திரம் . ) ( Gெ T. ) | | 
இலுப்பைப்பூச்சம்பா --ஒருவகை நெல் . இலேசவணி - இலேசம் என்னும் அலங்கா 
( உ - ம் .) “ பித்தமிகப்பெருக்கும் பேருலகில்யாவ 

ரம் . ( இலேசம் . 3. பார் . ) 
ருக்கு முற்றதலைவலிநோயுண்டாக்குஞ்- சத்தி 
யமாய்த் - தாகமெடுப்பிக்குந் தழலிலுப்பைப் பூச் களுளொன்று ; அது : நொய்மை , கனமின்மை . 

இலேசு -1 . அற்பம் . 2. எண்வகைப்பரிசங் 
சம்பா- வாதமதினோய்வளர்க்குமாய் . ” ( பதார்த்த ( நன் . உரி. கங . இராமாநு. உரை .) 3. எளிது . 
குண . அகஉ . ) 

4. குறிப்பினாலே பொருளை விளக்குஞ் சிறிய 
இலேக்கியம் -1. எழுதப்பட்டது ; இஃது , சொல் . 5. பலவீனம் . (உ - ம் .) " இலேசான தூண் ” 
அரசனமைப்புந் தேசத்தமைப்பு மென இருவ 6. மிகை . ( இலேசம் என்பதன்றிரிபு . ) 
கைப்படும் , 2. கையாலெழுதப்பட்ட புத்தகம் . 

இலேசுணம் - அரிதாரம் . 
( மிரு . ச . உக . ) 3. சித்திரிக்கப்பட்டது . ( லெ 

இலேந்து - கல்லுப்பு . 
வ . ) 

இலேபகான் -- எழுதுகிறவன் . ( @ெ s 
இலேககன் -- 1 . எழுத்துக்காரன் , எழுதுகி கா . ) 
றவன் . 2. சித்திரிக்கிறவன் . ( வெக . ) இலேபகன் - சாந்துபூசுகிறவன் . ( ஜெவ 
அலேகநசாதநம் - எழுதுதற்கு வேண்டிய 

க . ) 
உபகரணம் ( லெவ நவலாய ந .) 

இலேப்பாக்குகள் --பிண்டங்கொடுப்போன் 
இலேகநம் - 1. எழுத்து . 2. நாவழித்தல் முதல் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் பாட்டர்கள் . ( பரா 
3. பனையோலை . ( வெவ்ரு . ) 

சர , சுரு . ) ( ஜெவஹாஜ் . 

) 
இலேகநி-1.எழுதுகோல் . 2. எழுத்தாணி . 

இலேப்பாகர் பிண்டம் கொடுப்போன் 
( வெநீ .) 

முதல் ஐந்தாம் , ஆறாம் , ஏழாம் பாட்டன்மாரா 
இலேக நிகன் - 1. அதிகாரம் பெற்று வே 

கிய மூவர். (பராசர , கரு . ) ( வெலாம் .) 
றொருவனுக்காகக் கையொப்பம் வைக்கிறவன் . இலேயம் - 1. கறை . 2. சாந்து . 3. துன்மா 
2.காகிதங்கொண்டுபோகிறவன். (வெமிக .) ஏக்கம் . 4.பசுதல் ,5.போசகம், 6. மெழுகுதல் . 

இலேகம் - 1. எழுத்து , 2. திருமுகம், 3. .7.வான்மிளகு . ( வெ . ) 
பாகாகக்கிண்டிய மருந்து . ( வெ . ) 

இலேடநம் -1, சேடித்தல் . ( உ - ம் .) " ஆண் 
இலேகர் - வானோர் . ( உ -ம் .) " இறையவனி குறியும் நாவும் இலேபாமும் நீரூறலுமாகிய 
லேகராலுமிழைப்பதோ ” ( சேதுபு . வேதாள் . 

அடையாளங்களைக் காட்டுமானால் . ” ( வைராக் , 
சச . ) ( வெ . ) 

சத . சரு . சிதம்பர. உரை . ) 2. பூசுஞ்சாந்து . 3 . 

பூசுந்தைலம் , ( வெ ) 
இலேகிநி -1 . எழுதுகோல் . 2. எழுத்தாணி 

இலேபி -1 . இலபி . 2. பூச்சு : 
( லெவி நி . ) 

இலேபிதம் - தடவல் . 
இலேகியம் -1. நக்கப்படுவது . 2. பாகாகக் 

இலேம்புகம்- நிலக்கடம்புப்பூண்டு. 

இலேலாயமாநா அக்கினியின் ஏழு நா 
கிண்டிய மருந்து . ( mெ ) . ) 

க்குகளிலொன்று . 
இலேகை - 1. எழுத்து . 2. ஓரம் . 3. சித்தி 

இலேலிகம் -1 . பாம்பு . 2. வயிற்றில் வள 
ரம். 4. வரி . 5. வரை. ( ஜெவர்.) ருங் கீரைப்பூச்சி . ( வெஹ . ) 


ப 


--- 


483 


- 


இலைப்புல்லு . 


ச அச 


இவ்வோர் . 


ரண 


காடு . 


இலேவநம் --மெழுகுதல் . ( வெ . ) இலைழகப்டைம்பூண் - பத்திராவலி ; அது : 
இலேவாதேவி - பண்டமாற்றல் , கொடுக் 

வெற்றிலைச்சரப்பணி . (நீதிநெறி , உஎ .) இலை 
கல் வாங்கல் . [ இந்துஸ். ) 

த்தொழிலமைந்தமுகமுடைய பசிய ஆபரணம் 
இலேவுந்து . கல்லுப்பு. 

என்றார் ஒருவர் .) 
இலை -1 . இயந்திரசக்கரத்தினுடைய ஆர் . 

இலை ழக்கரிகத்தி- வெற்றிலைக்காம்பறியுங் 
( உ - ம் .) " இலை முகத்துழலுகின்ற வெந்திரத்தி 

கத்தி . இதற்குக் குளிர் என்று பெயர் . ( உ - ம் . ) 
கிரிநாப்பண் ” ( பாரத . திரௌ. ஙக .) 2. இல்லை ( சூ . நிகண் . எ : கஉ .) 

இலையம் -1 . கூத்தின் விகற்பம் . 2. கூத்து , 
( உ - ம் .) " கருவுருவாவதெனக்கிலை . ( தாயு , ஆ 

க . ) ( இல்லை யென்னுங்குறிப்புவினைமு ( பிங்கல . ஙக . எ.ரு.) 
ற்றில் லகரமெய் தொக்கது . ) 3. உலோபம் . 

இலையழதிடுவோர் -- வெற்றிலை விற்போர் . 
4. தகட்டுவடிவு . (உ -ம் .) நெட்டிலை வடிவாள் கும் ( மணிமே . ) 
தந்தோமர நேமிநெய்த்தோர் ” (திருவிளை . மெ இலையா கிருதி - இலையாகாரம் , ( சூதரகி .) 
ய்க்கா . உச . ) 5. பச்சிலை . ( உ - ம் . ) "உருளரிசிகி இலையான் - ஈ என்னும் பறவை . 
ச்சிலி மதூகம்மாரவலரிலையசை . ” ( தைல . தை 

இலையிரட்டை ஒற்றையாய் வரற்பாலதா 
லவ . க. அ .) 6. பத்திரம் . ( உ - ம் . ) " இலைமுதி 

கிய ஓரிலையில் நுனிப்புறமிரட்டையாக விருத் 
ரேனல் " ( கந்தபு . வள் , கூக . ) 7. வெற்றிலை . 

தல் . ( உ - ம் . ) " மறைமுதலே முதலேயென்ற 
இலைக்கதவு - ஒருவகைக்கதவு . 

அடுக்குப்பூ விரட்டையும் இலை யிரட்டையும் 
இலைக்கள்ளி-- ஒருவகைக்கள்ளி . 

போலாது , மக்களிரட்டைபோல வேற்றுமையி 
இலைக்கறி - 1. கீரை . 2. கீரை முதலிய ன்றிக் கலத்தல்பற்றிவந்த அடுக்கென்க. ”( கூர்ம 
லைகளைப்பாகஞ்செய்தெடுத்தகறி . 

பு . சுவேதவரா . ச. உரை .) 
இலைக்குறடு - நீண்டகுறடு . 

இலையுதிர்வு - 1. இலைசொரிதல் . 2. முது 
இலைக்கொடி -- வெற்றிலைக்கொடி , 
லைகிள்ளல்- இலை முதலியவற்றைக்கிள் 

இலைவாணிகம் வெற்றிலை முதலிய 
ளுந்தொழில் . அது: கைத்தொழில் ஐந்தனுள் 

லைவாணிபம் இலைவியாபாரம் . 
ஒன்று . ( உ - ம் .) ( சூ: நிகண் . கஉ ; 
இலைங்கம் - இலிங்கத்தோடு சம்பந்தப்பட் 

இலைவாணிபர் - வெற்றிலை விற்போர் . 
டது . பதினெண்புராணங்களுளொன்று . அது : 

இலைவேல் - இலைத் தொழில்களாற் சிறந்த 
இலிங்கபுராணம் . 

வேல் . ( புறப்பொ. ) 
இலைச்சுமி - பதுமராகமணியின் பதினாறு 

இலைவைத்த கொடும்பூண் - வளைந்த வெற் 
வகைக்குற்றங்களுளொன்று . { திருவிளை . மா 

றிலைச்சரப்பணியென்னுமாபரணம் . (உ - ம் . ) " நீ 
ணிக்க . சக . உரை .) 

ண்ட - விலைவைத்த கொடும்பூணாய்கண் . " ( திரு 
இலைச்சுருளி 

விளை . வன்னியுங் . கக .) 
இலைஞெமல் --இலைச்சருகு . ( உ - ம் .) “ இரி லௌகிகதருமம் -- 1. உலகாசாரம் . 2. 
யன்மகளிரிலைஞெமலுளீன்ற - வரியினஞ்செங் உலோகத்துக்கேற்றதருமம் . வௌகிகயா ) 
காற்குழவி ” ( முத்தொள்ளாயிரம் . எ . ) 

லௌகிக நூல்- ஆயுள் வேதமுந் தண்ட 
இலைத்தல் - 1.சாரமின்மை. 2. சுவைகுறை நீதியு முதலாய நூல்கள் . ( சைவச . பொதுலி . 
தல் . 3. பச்சைநிறமாதல் . 4 , அரோசித்தல் . 

நநஅ . உரை .) 
இலைத்திரி - காதிலே துளையிடலால் வரும் 
புண்ணையாற்றுதற்பொருட்டு அத்துளையிலே 

இலௌகிகம் - உலக சம்பந்தமானது , இவ் 
வைக்குமிலைச்சுருள் . 

வுலகத்துக்கேற்றது , உலகவழக்கம் . 
இலைநிறம் - பச்சைநிறம் , 

இவ்- இவை . ( உ - ம் .) “ சொல்வினைப் படுந் 
இலைப்பசளி - பெரும்பசளிக்கொடி . 

தூதர்க்கிவ்வெலா- மொல்வதன்று . ” ( கந்தபு . தெ 
இலைப்பி - இலைச்சாம்பல் . (சிந்தா.) 

ய்வயானை . ருஎ . ) 
இலைப்புரைகிளைத்தல் - தேடுதல் . ( உ - ம் . ) இவ்விரண்டு -1 , இந்த இரண்டு.(உ - ம் .) “ இவ் 
" ஈட்டமும் வேறுமாக விலைப்புரை கிளைத்திட் விரண்டிலாகாசபலம் போல மெய்ஞ்ஞாதமிசை 
டேமே ” ( சிந்தா . கநக . கஅரு .) [ இது ஒரு பழி ந்த தன்மை. " ( ஞாநவா . சநகராச . அ .) 2. இர 
யென்றார் . அரிதாகத்தேதேலைக்குறித்து நின்ற ண்டிரண்டு . ( உ - ம் ) " நன்னூ - உயிரீற்றுப் -ஒன் 
தென்க . ) 

பதொழித்தஎன்னுஞ்.சூத்திரவுரையிற்காண்க 
இலைப்புல்லு - ஒருவகைப்புல்லு . 

இவ்வோர் இவர் , ( உ - ம் .) " இவ்வோர்வி 


ஒருபூண்டு . 


484 


இவறல் . 


சஅரு 


இழவு . 


எசு . ) 


(இவறு 


ரைவிலிவன்றன்னைவினவ ” ( பாரத . பதினெட் டவர் . ” { வள் .கங. ) 3. ஆசைப்பெருக்கம் . 
டாம் போர் . கக்க .) 

( உ - ம் . ) ( சூ . நிகண் . கக : வகரவெ . கா . ) 4. கை 
இவக்காண் - இங்கே. (உ - ம் . ) உவக்காணெ விடாதிருத்தல் . ( உ - ம் . ) " இவறியார் " பார் . 5 . 
ங்காதலர் செல்வாரிவக்காணென் - மேனிபசப்பூர் மறதி . (உ - ம் .) ( சூ . நிகண் . கக : வகர ங . ) 6 . 
வது . ( வள் . ககஅரு . ) 

வேண்டும் வழிப்பொருள் கொடாமை . (உ - ம் .) 
இவண் - இவ்விடம் . ( உ - ம் .) " இவணில்லா " இவறலுமாண்பிறந்தமானமும் . " ( வள் . சங 2 .) 
துய்ந்திடநினைந்து கடிதோடு மினியென்றாள் . " இவறன்மை 

1. அசட்டை . 2. ஆசை . 3 . 
( கந்தபு . வள்ளி . கங . ) 

உலோபகுணம் . 
இவணர் - இவ்வுலகத்தினுள்ளார். ( பதிற்று . இவறியார் - கைலிடாதார் , ஆசைப்பட்டோ 

ர் . ( உ - ம் . ) " கவறலுங் கழகமுங் கையுந்தருக்கி 
இவநட்டம்- (மிளகு . ) 

யிவறியாரில்லாகியார் . ” ( வள் . க ங ரு . ) 
இவர் - 1. இவர்கள் ; அது : பலர்பாற்படர்க் 

இவறென்னேவலுந் தெரிநிலைவி 
கையிலே அண்மையிடத்தாரைக் கருதுமொரு | னைப்பகுதியும் வினைத்தொகையும் , ( உ - ம் . ) " இ 
சுட்டுப்பெயர் . 2. இவரென்னேவலுந் தெரிநிலை வறுதிரை ” ( ஐங்குறு .) 
வினைப்பகுதியும் வினைத்தொகையும் . ( உ - ம் . ) இவறுதல் - ஆசையுறல் . ( உ - ம் .) " அற்றை 
" அறலிவர்தடம் பொருநை , ” (திருவிளை . மாய த் - திவசத்திவறாவரமங்கையர் வீழச்சென்றார் . ” 
ப் . கா . ) 3. உயர்திணை ஆண்பால் பெண்பால் ஒரு ( பாரத . நிவாத . கூ அ .) 
மையிலே உயர்த்திக்கூறுமிடத்து வழங்கும் ஓர் இவன் - உயர்திணையாண்பாற் படர்க்கையிட 
அண்மைச்சுட்டுப்பெயர் . (உ - ம் .) "நன்றிவர்திறத்து அண்மைச்சுட்டுப்பொருளிலே வரும் ஒரு 
மென நாணிக்கூறுவாள் . ( கந்தபு . வள் . அக . ) பெயர் . ( உ - ம் .) " இவனுலகிலிதமகிதஞ் செய்த 

இவர்தல் -- 1 . ஆசை . 2. உயர் தல் . ( உ -ம் . ) வெல்லா ” ( சி . சி . க 0 க . ) 
“ கோடிவர் நெடுவரை . " ( கந்தபு . வள் . அஎ .) 3. இவுளி -- 1 . குதிரை , (உ - ம் . ) " அலங்குளைப் 
உலாவுதல் . ( உ - ம் .) " இரைதேர்ந்திவருங்கொடு பரீஇயிவுளி . ( புறநா . ச . ) 2. மாமரம் . (இராச 
ந்தாண்முதலையொடு . ” ( மலைபடு . கூ 0 . ) 4. எழு வைத் . ) 
ம்புதல் . ( உ - ம் .) " பொன்னிவர் திரிகோட்டுப் புரி இவை - அஃறிணைப்பன்மையிலே வரும் ஓ 
தகராய் நிற்க . ” ( கந்தபு . வில்வலன் . வாதாவி . நண்மைச்சுட்டுப்பெயர் . ( உ - ம் . ) " இலங்கிய 
உகா.) 5. ஏறுதல் . ( உ - ம் :) “ மட்டுவாரிசத்தோடி | தோற்ற நிற்ற லீறிவை யிசைத வாலே ”" ( சி.சி. 
வர் வண்டு போல் . " ( சேதுபு . இராமதீர்த்த . ங . ) க : ச . ) 
6. கலத்தல் . ( உ - ம் . ) " சொரூபமிவராதியைக்கு இழ - 1. இழவென்னேவலும் , தெரிநிலை 
நியாமே . " ( திருப்பு . ஙஙக .) 7. செல்லுதல் , போ வினைப்பகுதியும் . 
தல் . 8. நெருக்கமாய்ச் செறிதல் . ( உ - ம் .) " அவ இழத்தல் - கெடவிடுதல் , இல்லாது போகவி 
லெறியுலக்கை போயதிரத்தாக்கலு- மிவர்குலைத் தேல் . (உ - ம் .) " கொடாதுவைத்தீட்டினாரிழப் 
தெங்கிளநீர்கள்சிந்துவ . " (தணிகைபு. நகர ஙகா . பர் " ( நாலடி . செல்வநிலையாமை . கா . ) " மெய் 
9. படர்தல் , ( உ - ம் . ) " தறிவர் துறுகற்போல . ” வலியரக்கரால்விண்ணுமண்ணுமே - செய்தவமி 
(பட்டினப்பா . உஙச . ) 10. பரத்தல் . ( உ - ம் .)" இ | ழந்தன ( இராமா . திருவவ , கஅ . ) 
வர் நினைவளர்கொடி . ” ( மலைபடு . ருகச .) 11. பே இழத்தொறும்- இழக்குந்தோறும் , ( உ - ம் . ) 

" இழத்தொறூஉங் காதலிக்குஞ் சூதேபோல் , 
இவர்வு - ஏறுதல் . ( உ - ம் .) குடிமிக் குன்றி - ( வள் . க சாம் .) 
னிவர்வுறு காதலாளர் . ” ( கந்தபு . மார்க்கண்டேய . இழப்பு- 1. இழத்தல் . 2. கீழ்மை . 3. நட் 
( ஙஎ . ) 

டம் . 
இவவு- 
இழிவு. 

இழப்புணி -1 . இழப்புண்டவள் . 2. இழப் 
இவள் உயர்திணைப் பெண்பாற் படர்க்கை 

புண்டவன் . 
யிடத்து அண்மைச் சுட்டுப்பொருளிலே வரு இழவு -1 . இழத்தல் , 2. சாவு . S. பிதாமா 
மொருபெயர். (உ -ம் . ) “ இவளெமதிடத்தில் வந் தாமுதலிய சுற்றத்தாரையிழத்தல் . ( இழவென் 
கதெம்பெருந்தவமேயென்றார் . ” ( கந்தபு . வள் . பது அவலச்சுவை தோன்றற்காகிய நான்கு 
ககூ அ . ) 

பொருள்களுளொன்றென்றும் , அது ; தந்தை 
இவறல் -1. ஆசை . (உ - ம் .) “ இவறலுமிக யுந்தாயும் முதலாகிய சுற்றத்தவரையும் இன் 
லுமின்றி . ” ( கந்தபு. திருவவ . ங . ) 2. ஆசைப்ப பம்பயக்கும் நுகர்ச்சி முதலாகியவற்றையும் இழ 
டுதல் . ( உ - ம் .) " ஈட்டமிவறியிசைவேண்டாவா த்தல் என்றும் தொல்காப்பியத்துப் பொருளதி 


ராசை . 


. 


485 


இழிஞன் . 


அகா 


இழிவுசிறப்பு . 


காரத்து இருநூற்றைம்பத்து மூன்றாஞ்சூத்திர இழித்தல் -1 . அருவருத்தல் , ( உ - ம் .) " எம் 
உரையிற் காணப்படுகின்றது. ) 4. வறுமை . பிரானிழித்திட்டேனே. ” 

( திருவாச . திருச்சத . 
(உ - ம் .) « பேறிழவின்பமோடு பிணிமூப்புச்சாக் | சுரு .) 2. இழிவுபடுத்தல் . 3. இறக்குதல் 4. தா 
காடென்னு- மாறும் " ( சி . சி . உ : க . சிவஞாந .) ழ்த்தல் . 

இழவுக்கடித்தல் - சாவீட்டிலே மார்பிலடி இழிதகவு -1, இழிவு . 2. எளிமை . 
த்தழுதல் . 

இழிதகன் - பிறர்பழிக்கத்தக்க செயலையுடை 
இழவுகாத்தல் - சாவீட்டிலே துக்கங்கொ யவன் . ( உ - ம் .) " இழிதகனியற்கைபோலா- மண் 
ண்டாடிக்கொண்டிருத்தல் . 

ணறன் செயலும் . " ( கந்தபு . ததீசிப். கசு . 
இழவுகாரன் -- சாவுக்குரியவன் . 

இழிதல் -1 . அவகீர்த்திப்படுதல் . 2. இறங் 
இழவு சொல்லல் - மரணத்தைப்பற்றிப்பி குதல் . ( உ - ம் .) “ பொன்வரையிழிவதோர்புயலி 
றர்க்கறிவித்தல் , 

ன்பொற்புற ” ( இராமா . திருவவதார . கசு .) 3 . 
இழவுவிழதல்-- 1. கேடு சம்பவித்தல் . 2 . குறைதல் . ( உ - ம் .) " இழிவு " பார் . 4. தாழ்தல் . 
மரணஞ்சம்பவித்தல் . 

இழிதிணை -- அஃறிணை ; அது , தேவர் , மனி 
இழவுவீடு -சாவீடு. 

தர் , நரகரல்லாதன . ( உ - ம் .) (நன்னூல் - எல் 
இழவோலை- ஒருவர் மரித்ததை அறிவிக்க | லாமென்பதிழி திணையாயின் ) என்னுஞ் சூத்தி 
எழுதப்பட்ட பத்திரம் . 

ரத்திலறிக . 
இழி- 1. இழியென்னேவலும் , தெரிநிலை ழிந்தவர் - இழிந்தோர் . 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) இழிந்தோர் - தாழ்ந்தநிலையிலிருக்கின்றவர் . 
“ இழிகுலமாகிய வெயினர்பாவைநான் ” ( கந்தபு . (உ - ம் .) "ஈதுநிலைத்தன்றே யிழிந்தோருயர்ந்தி 
வள்ளி . கூ 0 . ) 2. இழிவு , இகழ்ச்சி . ( உ - ம் . ) " இ டுவர் . ” ( கந்தபு . அசுரர்யாக . உ 0 .) 
ழித்தகு தூதனால் " ( கந்தபு. சூரனமைச்சு . எக .) இழிப்பு -- 1. இகழ்வு . 2. இழிவுபடுத்தல் . 3 . 

இழிகடை - மிகவிழிந்தவன் . ( உ - ம் .) " அவ சுவையென்னு மலங்காரத்தினெண்வகைப்பட் 
னொரிழிகடை " ( வழக்கு .) 

ட மெய்ப்பாடுகளுளொன்றாகிய அருவருப்பு . 
இழிகண்- எப்பொழுதும் பீளைநீரொழுகுங் அஃது , உடைதலையு மூளையுமூன்றடியுமெ 
கண் . (உ - ம் .) " இழிகண்ணன் ” பார் . 

ன்புங் - குடருங்கொழுங்குருதியீர்ப்ப - மிடை 
இழிகண்ணன் - எப்பொழுதும் பீளைநீரொ பேய் - பெருநடஞ்செய்பெற்றித்தே கொற்றப் 
ழுகுங்கண்ணையுடையோன் .( உ - ம் .) " காக்கைக் போர்க்கிள்ளி, கருநடரைச் சீறுங்களம் . ” என் 
கணன் குழிந்தகண்ணனிழிகண்ணன் ” ( சைவ 

பதிற்போல , ( தண்டி . சுக . உரை . ) [ தொல்கா 
ச . ஆசாரிய . கா .) 

ப்பியர் இதனை இளிவரல் எனவும் , மூப்புப் பிணி 
இழிதலம்- தாழ்ந்தகுலம் . (உ - ம் .) " இழிகு வருத்தம் மென்மை என்னும் நான் குங்காரண 
லமாகிய எயினர்பாவைநான் ” ( கந்தபு.வள் . க 0 .) 

மாகப் பிறக்கும் எனவும் கூறுவர் .) 4. நிந்தை. 
இழிங்கு-1. ஈனம் , 2. வடு . 

இழிபாடு - இழிவு . ( உ - ம் . ) இழிபாடிலாத 
இழிச்சல்வாய்- திறந்தவாய் . 

கடலின் ” ( தேவார . நாரை . அ . திருஞாந .) 
இழிச்சு - இழிச்சென்னேவலும் , தெரிநி இழிபு -1. இறங்கி . ( ஐங்குறு . ) 2. கீழ்மை. 
லைவினைப்பகுதியும் , வினைத்தெர்கையும் . 

3. சிறுமை . ( உ - ம் .) ” அறத்தாறிதுவெனவெள் 
இழிச்சுதல் -1 . இழிவுபடுத்தல் . 2. இறக் ளைக்கிழிபு . ” ( காரிகை, உறுப்பிய . கரு . ) 4. தா 
குதல் . (உ - ம் ) " அட்டகரியின் பதமறிந்தங்கிழி ழ்வு . 5. பள்ளம் . 
( பெரியபு . சிறுத்தொண்ட சுசு .) 

இழிய ஒழுக , ( ஐங்குறு .) 
இழிச்சொல் - பழிச்சொல் . 

இழியற்கண்- இமை திறந்தகண் . 
இழிசநர் - கீழ்மக்கள் . 

இழிவாவு- இழிவு , அவமாநம் .( உ - ம் .) " யா 
இழிசினன் - புலைமகன் . ( உ - ம் .) " கட்டிநிண 

ன்பட்டவிழிவரவைமதிக்கிலாயோ . ” (கந்தபு . 
க்குமிழிசினன் ” ( புறநா. அஉ .) 

அசமுகி புலம்பு . கச . ) 
இழிசொல் -1. அசப்பியவார்த்தை , 2. இழி 

இழிவு -1 . அவகீர்த்தி . 2. ஈநம் , குற்றம் , 
சனர் பேசுஞ்சொல் . 

கேடு . 3. குறைதல் . ( உ - ம் . ) " இழிவறிந்துண் 
இழிஞர் - சண்டாளர் . ( உ - ம் .) “ இழிஞர்தம் 

பான் . ” ( வள் . கசசு . )4.தாழ்ச்சி .( உ - ம் .) " துன்ப 
பதிக்கேகும் வெம்பவம் . ” ( கந்தபு . வீரவாகு மீட் 

வெம்பிறப்பினிழிவையும் ” ( வைராக்கியதி.கரு .) 
சி.ரு. ) 

5. பள்ளம் . (உ - ம் .) ( சூ . நிகண் . ரு : சுக .) 
இழிஞன்- புலையன் . ( உ - ம் .) இழிஞன்புலை இழிவு சிறப்பு.-- இழிந்ததன்மையைப் பெ 
க்கரந் தீண்டி " (காஞ்சிபு. பராசிரா . உ .) ருப்பித்தல் . ( நன் . இடையியல் . சு , உரை . ) 


486 


இழுக்கு. 


அஎ 


இழுப்பாணி . 


லாவது 


இழிவு சிறப்பும்மை - இழிந்த தன்மையை மறித்தலோடுமிழுக்குரையாடிவைது ” (திருவி 
ப்பெருப்பித்தற்பொருளை விளைக்கும் உம்மென் ளை . மாமனா . ககா . ) 6. தளர்தல் . 7. நிந்தை. 
னுமிடைச்சொல் . “ புலையனும் விரும்பாதவிப் (உ - ம் .) “ எம்பெருங்கிளைக்கிதோரிழுக்கை- மண் 
புன்புலால் " என்பதிற் போல . ( அரிச். மயாக ணினாட்டவோவந்தது ” ( கந்தபு . வள் . கஙங . ) 
கடன் . ) 

8. பொய் . 9. பொல்லாங்கு . ( பிங்கல . நகஎஎ .) 
இழின்- ஓர் ஒலிக்குறி . ( உ - ம் . ) “ ஆன்படு 10. மறதி . 11. வருத்தம் . 12. வழுக்குநிலம் . 
பாலுலை - போந்து பொங்கியவாவியி னாற்பொ ( உ - ம். ) " நூழிலுமிழுக்குமூழடி ” ( குறிஞ்சி . 
லிங் - தேந்துமாடங்கடாமிழினென்பன ” (சிர் உருவு . ) 
தா . இலக்கணையா. கஅ .) 

இழக்குதல் -1, இழுக்கல் . 2. இழுத்தல் . 
இழ - இழுவென்னேவலும் , தெரிநிலைலினை 3. தள்ளிவிடல் . ( உ - ம் . ) " இழுக்கிவிட்டவிக் 
ப்பகுதியும் , வினைத்தொகையும் . 

கிழமகனிசையிதேல் ” (திருவிளை . விறகு சு அ .) 
இழக்கம் - 1. ஈநம் , இழிவு. ( உ - ம் .) " இரந் இழக்கை- இழுப்பு. 
திடுதொழிலராகியிழுக்கமுற்றார்களன்றே . ”( கந் இழகிய- பூசிய. (மணிமே .) 
தபு . மாயைப் . சஅ . ) 2. ஒழுக்கமின்மை . ( உ - ம் ) 

இழதணி- 1 , உலோபி . 2. சோம்பன் . 
“ இழுக்கத்தின் மிக்கவிழிவில்லை. ” (பழமொழி . இழத்தல்- 1. தாமதித்தல் . ( உ - ம் .) " இடை 
கருரு .) 3. குறை . 4. தவறு . 5. தளர்வு . ( உ - ம் . ) ந்து பின்னரினே குமக்கணை நுழைந்திழுக ” (இர 
" எறிமழுவாளவனிழுக்க - முற்றவன்றினும் " 

கு . திக்குவிசய . உ O கா .) 2. பிசுனித்தனம்பண் 
( இராமா. மந்திர . சஉ . ) 6. தாமதம் . 7. பின்வா 

ணுதல் . 3. பின் போதல் . 4. பூசுதல் . ( உ - ம் . ) 
ங்குதல் . 8. வசை . 

" வெள்ளிவெண்சுதையிழுகியமாடத்து ” (மணி 

மே , சக்கர . ச ங . 
இழக்கல் -1, தவறுதல் . (உ - ம் . ) " எற்று 
தெண்டிரைநீர்ச்சேர்ப்பன் றன்செயலிழுக்கி ." 

இழத்தல் -1. உறிஞ்சல் . 2. கயிறு முதலிய 

கருவியின் துணைக்கொண்டாவது கொள்ளாம 
( திருவிளை . நான்மா. ச . ) 2. நிந்தை வருதல் . 
உ - ம் . )" எங்குலமிழுக்குமென்றிகளையகற்றல் த்தன்னை நோக்கிவரச்செய்தல் . ( உ - ம்.) " தேரி 

னால் இருப்பினின்று பெயர்த்து 
( தணிகை. பு . களவு . உஉ எ - ஆங்கவி . முகம் . ) 3. 

ழுத்தான் " 3. காலநீட்டித்தல் . ( உ - ம் .) " அந் 
வழுக்கல் , ( உ - ம் .) " இழுக்குந்தேன்களே. ” ( கந் 

தவழக்கு நெடுக இழுத்துக்கொண்டுவருகின்ற 
தபு . நாட்டு . சக . ) 4. வழுக்குநிலம் . 

து . " 4. சுரம்பாடுதல் . 5. சுழித்துவாங்கல் . 6 . 
இழக்கான 

காமை - மறவாமை . ( உ - ம் .) " இழுக் நீட்டித்துப்பேசல் . 7. நீளமுடையதாகச்செய் 
காமை யார்மாட்டு மென்றும் வழுக்காமை- வாயி தல் . 8. பின்வாங்குதல் . 9. புறத்திலுள்ளாரது 
னதுவொப்பதில் . ” ( வள் . ரு ஙசு .) 

குணாகுணங்களை வெளிப்படுத்தல் . 10. வசமா 
இழக்காறு துன்மார்க்கம் . ( உ - ம் .) " இழுக் க்கல் . 11. வலித்தல் . 
காற்றாலின்பநலமெய்தார் . ( தாயு.பரா.உக எ .) முத்துப்பேசுதல் - கெட்டியாகப் பேசுதல் . 
இழக்கி -- தப்பி . ( புறநா . ) 

இழது - 1. கள் . ( இராசவைத் . ) 2. குழம் 
இழக்கிய இழிவானவை. ( உ - ம் . ) " கோளி 

பு , குழைசேறு . (உ - ம் .) " இழுது செய்யினுளிந் 
லன்பர்களிழுக்கிய புரியினும் ” ( கந்தபு . மோந.எ.) திரத்தெய்வதந் தொழுது ( பெரியபு . திருநா 

இழக்கியான் மறந்திருந்தவன் . ( உ - ம் . ) ட் . கஉ .) 3. தித்திப்பு . 4. நிணம் . 5. நெய் . 
முன்னுறக்காவாதிழுக்கியான் . ” ( வள்.ருஙரு . ) | ( உ - ம் .) "இழுதுபெய்து- பொரிப்பனபொரித்தி 

ட்டு " ( கந்தபு . வில்வலன்வாதாவிவதை . கஎ . 
இழக்கு- 1. ஆபரணத்தினோருறுப்பு . 2 . 

) 

6. முடம் , ( இராசவைத் ) 
இழுக்கென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதி 
யும் , வினைத்தொகையும் . ( உ - ம் .) “ இழுக்குதேற 

இழதுதல் -1 . கொழுத்தல் . 2 நெய்த்தல் . 

இழதை - 1. அறிவிலான் . ( உ - ம் . ) " நெறியி 
ற்செஞ்சேற்றிற்பெடைவண்டெய்திச் சேவன் 

டையொழுகலாவிழுதைநீரரை ” ( கந்தபு . நாட் 
முனம் - வழுக்கி வீழ்ந்துநாணெய்தும் வண்டாம 

6. ஙக . ) 2. பேய் . 3. பொய் . 
ரையாள் ” ( கூர்மபு . தக்கனைச்சபித்.க .) 3. ஈநம் . 
உ - ம் . ) " எமருக்கெல்லாம் - வெம்மாசுபடுபாவம் இழப்பறை - ஒரு பெட்டியிலிழுக்கும்படி 
பழியிரண்டும் படவிழுக்கு விளைத்து ” (திருவி 

யான சின்ன அறை . 
ளை . பரிநரி , சக . ) 4. கீழ்மை . ( உ - ம் . ) " யாமா இழப்பாட்டம் - கால நீட்டித்தல் . 
ரினுமிழுக்குற்றனம் " ( கந்தபு . சரவண . உஅ .) இழப்பாணி- 1. கலப்பையின் ஏர்க்காலை 
5. தவறு , வழு . ( உ - ம் .) “ இழுக்குடையபாட் நுகத்திலே பூட்டுமாணி . 2. காலதாமதம் பண் 
டிற்கிசைநன்று ” (நல்வழி . ஙக .) " என்றனண் ணுகிறவன் . 


இழைக்கை . 


சஅஅ 


இளக்குதல் . 


இழப்பு -1.இசிவு என்னும் நோய் . ( உ - ம் .) இழைகூடு --இழைப்புளி. 
" இழுப்பின் பேச்சைப் போழ்த்திழுப்பாகும் " இழைத்தநாள் - 1. நியமித்தநாள் . ( உ - ம் . ) 
( தைல . தைலவ . கக -ஆங்கவியுரை .) 2. இழு " இழைத்தநாளெல்லைசென்றோர் . ( கந்தபு. அச 
த்தல் . 3. சுவாசரோகம் . ( உ - ம் .) " ஆசநத்தடை முகிநகர் . உஅ .) 
ப்புவலியிழுப்புதரப்பீடை ” ( தைல . தைலவ . இழைத்தல் - 1 , அழுத்துதல் , பதித்தல் . 
ககஎ .) 4. விலகல் . ( உ - ம் . ) க . பார் . ( தைல . ( உ - ம் . ) " மரகதமணியி னிழைத்தசெய்குன் 
தைலவ . கக .) 

றின் ” ( நைடத . நகரப் . சு . ) 2. ஆராய்தல் . 3 . 
இழப்புண்ணுதல் - இழுக்கப்படுதல் . கலப்பித்தல் . 4. சீவுதல் , 5. செய்தல் . ( உ - ம் . ) 
இழப்புப்பறிப்புப்படல் -1, அவதிப்படல் . " செய்யுண்மருங்கின் மெய்பெறநாடியிழைத்த 
2. போராட்டப்படல் . 

விலக்கணம் . ” ( தொல் . பொருளதி . ருருகா .) 6 . 
இழபர் - 1. பிணக்கு . 2. வாது . 

பின்னுதல் . ( உ -ம் .) " பாயிழைத்தான் . 7. பூசு 
ஈழம் - 1. இனிமை . 2. உவப்பு . 3. ஓர் தல் . ( உ - ம் . ) " குங்குமவருணங் கொங்கையினி 
அதுகரணவோசை . 4. மென்மை . ( உ - ம் .) ழைத்து ” (சிலப் . ஊர்காண். கூ 0 .) 8. வஞ்சின 
மென்மொழி ” ( இலக்கணவிள . எருச ) ங்கூறுதல்; அஃதாவது , இன்னது செய்யேனா 
மழ -1. உவப்பு . 2 , தித்திப்பு : 

கில் இன்ன னாகுவனெனத் தான் கூறுதல் . 
மென்மொழி மெல் என்ற சொல் . ( உ - ம் . ) “ இழைத்ததிகவாமைச்சாவாரையாரே 
( உ - ம் .) “ இழுமென் மொழியால் விழுமியது நுவ பிழைத்ததொறுக்கிற்பவர் . ” (வள் . எஎக . ) 9 . 
லினும் ” ( தொல் , பொருளதி . ருருக .) 

விதித்தல் . 
இழமெனல் - 1.இழுமென்னும் அநுகரண இழைதல் -1. உட்குழைதல் . ( உ - ம் . ) “ வி 
வோசை பிறத்தல் . ( உ - ம் . ) " இழுமென்புள்ளி ழைந்திழைந்து வேண்டியவர்க்கண்டகண் ” 2 . 
ன் ” ( பெரும்பா . ச.சு. ) 2. இனிமை, ( சூ . 8 | உரிஞ்சுதல் . ( உ -ம் .) “ மூங்கில் ஒன்றோடொன் 
கண் . கக . ழகர , ந . ) 3. எண்வகைப்பரிசங்க 

நிழைந்து தீப்பற்றிக்கொள்ளும் " 3. கலப்பு . 4 . 
ளுளொன்று ; அது வளுவளுத்தல் . (நன்.உரி . பிணை தல் . ( உ - ம் .) " பாம்புகள் ஒன்றோடொன்றி 
கங . இராமாது, உரை.) 4.சீர்மை . 

ழையும் ” 
இழவல் -1 . காலதாமசம்பண்ணுகிறவன் . இழைந்தவர்.--கூடினவர் . ( சிந்தா . ) 
2. சுயகாரியந் துறந்து பிறர்கரியம் நடத்துகிற இழைநெருக்கம்- இழைக்குளிர்ச்சி . 

இழைப்பிடித்தல் -- காயத்தை மூடித்தைத் 
இழவை -- 1 . இழுக்கப்படுவது . 2. இழுக்கு தல் . 
ம்வடம் , 3. இழுப்பு . 4. ஒரு முட்செடி. 5 . இழைப்புளி- சீவுளி. 
சுவடு , 

இழைபு செய்யுள்வனப்பு எட்டனுளொ 
இழை- 1. ஆபரணம் . ( உ - ம் . ) " தமநியம்வ ன்று ; அது , வல்லெழுத்து யாதுந் தீண்டாது 
ளை இய தாவில்விளங்கிழை " (மதுரை. எசே . ) செய்யுளியலுடையார் எழுத்தெண்ணி அடிவகு 
( இழைக்கப்பட்டதென்பது பொருள் .) 2. இழை க்கப்பட்ட குறளடிமுதலாக வைந்தடியு முறை 
யென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , யானேயுடைத்தாயோங்கிய சொற்களால் வரு 
வினைத்தொகையும் , 3 . நூற்கயிறு . (உ - ம் .) இ வது , ( உ -ம் . ) " ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத்த 
டங்கெழுதுளைத்துன்னூசி யிழை தொடுத்தி டக்காது - குறளடிமுதலாவைந்தடிகாறு-மோங்கி 
சைக்கப்பட்ட- படங்கெழுமாடகூடத்து ” ( கந்த யமொழியானாங்கனமொழியி - னிழைபினிலக் 
பு . தெய்வயா . ககஉ .) 4. பஞ்சி நூல்.( உ - ம் ) " தட கணமியைந்ததாகும் " ( யாப்பருங்கல . காரிகை . 
முலையிரண்டேயாகி-யிழையிடை கிடக்கநீங்கி ” 

அ . உரைச்சூத்திரம் .) 
(திருவிளை . திருமண . கஙக .) 5 , பூண்வடிவா இழைபோடல் - புடவை பொத்துதல் . 
கக்கட்டிய மலர்மாலை . (உம்.) " பன்மலர் துதை இழைய- பொருந்த . ( சிந்தா ) 
யத் - தழையுங் கோதையுமிழையுமென்றினவ ” இழையூசி - புடைவைக்கு இழைப்போடத் 
( கலி , கஉ .) 

தக்க மெல்லிய ஊசி . 
இழைக்கட்டு கைக்காப்பாகக் கட்டு நூற் இளக்கம் - இளகுதல் . 

இளக்கரித்தல் - 1. இளகிப்பின்னிடுதல் . 
இழைக்கயிறு -1 . தென்னந் தும்பினாலிழை 2. எளிமையாதல் . 3. தளர்தல் . 
த்த கயிறு . 2. நூலினாற்செய்த கயிறு . 

இளக்காரம்- கடுமைகாட்டாது நடத்தல் . 
இழைக்குளிச்சி - புடவையின் மிருது . இளக்கும் - அசைக்கும் . ( பத்துப் கஎஉ . 
ஒழைக்கை - இழைத்தல் . 

இளக்குதல் - 1. இளகச் செய்தல் , அசைத் 


வன் . 


கயிறு . 


488 


இளங்கோ. 


சஅகூ 


இளநீலம் , 


இளகல் 


முத சாயம் . 


தல் . ( உ - ம் . ) “ வெளிலிளக்குங்கயிறுபோல ” | லிளங்கோமாற்றங் கோவிந்தசாமிகேளா. ” ( சே 
(ப - லை . கஉ . ) 2. நெகிழச்செய்தல் . 

துபு . வேதாள . ஙக . ) 
1. அசைதல் . 2. இளகுதல் . 3 . இளங்கோக்கள் --வைசியசாதியார் . ( உ - ம் .) 
தழைத்தல் . 

" குலவுமப்பெரும் பதியிளங் கோக்களிலொருவ 
இளக்காடு - தழைத்த காடு . ( உ - ம் .) " சுளகு ன் . ” ( திருவிளை , நகரங் . ங . ) [ மூ . இளமை . 
வார்செவித் தூங்குகைக்குஞ்சரம் - இளகு காடி கோ - அரசன் . அரசனுக்கிளையாரென்றபடி . 
ளகப்பரிகொண்டதே ” ( சிந்தா . கநக . உஉஉ . ) இளங்கோவடிகள் - சிலப்பதிகார நூலாசி 
ளகுதல் - 1. தணிதல் , உக்கிரத்தில் அல் 

ரியர் . (மணிமே .) 
லது வேகத்தில் அல்லது இருந்த நிலையிற்குறை இளசாட்சசம் --கொன்றைமரம் . 
தல் . 2. தழைத்தல் . (உ - ம் . ) " இளகுகாடிளகப் இளஞ்சாயம்-- வெண்சாயம் , நன்றாகப் பந் 
பரிகொண்டதே " ( சிந்தா.கநக . உஉஉ .) 3. தளர் 
தல் , அசைதல் . (உ - ம் .) “ சோறக் குழிசியிளக இளஞ்சாரீவு - குருத்தோலை . 
விழூஉம் ” ( பெரும்பா . நசுசு .) 4. மாங்குழை இளஞ்சி- ஈனாக் கத்தரிப்பூண்டு . 
தல் , மநநெகிழ்தல் . ( உ - ம் . ) " இளகியவுள்ள இளஞ்சூடு - சிறுசூடு . 
த்தனாயிருப்பையாயில் ” (சி.சி. அ ; $ 0.சிவாக் .) இளஞ்சூல் 1.கருவிலிருக்கும் முதிராப் 
5. மிருதுவாதல் . ( மு- இளமை . தளர்ச்சிமுத பிண்டம் . 2. பயிரினிளங்கரு . 
லியன இளமைக்குணமாதலால் .) 

இளந்தண்டு - முளைக்கீரை. ( உ - ம் . ) " வெள் 
இளகும் - தளிர்க்கும் . ( சிந்தா . ) 

ளாடிளந்தண்டு. " ( தைல . பாயிர . ருஎ .) 
இளங்கதிர் -1.உதயகாலத்திற்றோன்றுஞ் இளந்தலை -- 1. இளமைப்பருவம் , ( உ - ம் .) 
சூரியகிரணம் . 2. உதயகாலத்திற்றோன்றுஞ்சூ " இளந்தலைக் கைம்பெண் . ” 2. கீழ்மை . ( உ - ம் .) 
ரியன் . 3. பயிரின் முதிராக்கதிர் . 4. பீள் . (பிங் "கிவேதனுடன் வீடுமனிளைத்தா - னிளந்தலையு 
கல . ) 5. வெப்பங் குறைந்த கிரணம் . ( உ - ம் .) ராதபடியே குமினென ” ( பாரத . முதற்போர். 
" வான் போ - யெறித்தனை திரிதிநாளுமிளங்கதிர் ருக . ) 
நடாத்தி ” ( கந்தபு . அரசுசெய் . கூ .) 

இளந்தாரி- முற்றிய இளமைப்பருவத்தை 
இளங்கலையன் - ஒருவகை நெல்லு ; அது . யுடையோன் . ( இளமை . தரம் . இ . ) 
மற்றைய சில சாதிநெற்களினுங் குறைந்தகால வந்தென்றல் - சிறுதென்றல் . 
த்திலே விளைவது . 

இளந்தை - இளவயசுடையது . (உ - ம்.) " பி 
இளங்கற்ற - இளங்கன்றையுடைய பசு . றர்புகழின் சொற்பயிலு மிளந்தைப் பருவம் . " 

இளங்கன்று -1 . பசுமுதலியவற்றின் மூதி | ( திருப்பு , நஎக .) 
ராதகன்று . 2. மரக்கன்று . 

இளத்தோயல் -1 , ஆயுதங்களின் இளகிய 
இளங்காய் - முதிராதகாய் . 

தோய்ச்சல் , பதமிடுந்தோய்ச்சல் . 2. உறைந்து 
இளங்கார் - கார்நெல் ; அது கார்காலத்தி வருந் தயிர் . 
லேகொய்யப்படுவது . 

இளநலம் -1 . இளமைப் பருவத்திலனுபவி 
இளங்கால்- 1. இளங்கொழுந்து . 2. இள க்குமின்பம் . ( உ - ம் . ) " கிழ முதிரிள நலங்கி 
மைப்பருவம் . ( உ - ம் . ) " பண்டையிளங்காலுவ டைப்ப . ” ( கந்தபு . கடவுள் வாழ்த்து . கஎ . ) 2. இ 
ப்பன்பாலடிசில் " ( சிந்தா , சுரமஞ்சரி . கஅ .) 3 . ளையவடிவு. ( உ - ம் ) பண்டைத்தன் - மணங்கம 
வெற்றிலையிளங்கொடி . 

ழ் தெய்வத்திளநலங்காட்டி . ” ( திருமூரு.உ +0.) 
இளங்காற்று - மெல்லியகாற்று . 

இளநாக்கடித்தல் - உறுதியற்ற சொற்சொ 
இளங்குடர் கடைக்குடல் . 

ல்லுதல் . 
இளங்கால் - 1.சிறுகுரல் . 2. பயிரினிளங் இளநாக்கு -1 . குழந்தைகளின் நாக்கு ; அது : 
கதிர் . 

பேச்சுத்திருந்தாத நாக்கு . 2. பேச்சுறுதிப்படா 
இளங்கொடி -1, சிறுகொடி , முதிராதபட தகாக்கு . ( உ - ம் .) “ இளநாக்கடித்தல். 
ர்கொடி . 2. பசுவின் நஞ்சுக்கொடி . 3. பெண் . இளநிறம் - நன்றாகப் பற்றாத நிறம் . 
(உ - ம் .) " இருங்குன்ற வாண ரிளங்கொடியே . ” இளநீர் - 1. தெங்கினிளங்காய் . ( உ - ம். ) தா 
(திருக்கோ. கரு .) ( இது பண்புத்தொகைப் புற ழை -யிளநீர் விழுக்குலையுதிரத் தாக்கி .” ( திரு 
த்துப்பிறந்த அன்மொழித்தொகை .) 

முரு . ஙஅ . ) 2. தெங்கினிளங்காய்க்குள்ளிரு 
இளங்கொம்பு - வளார் . 

க்குநீர் . 3. மணியினிளநிறம் . 
இளங்கொற்றி- இளங்கன்றுடைப்பசு . இளநீர்க்குழம்பு - கண்மருந்துகளிலொன்று . 
இனங்கோ - வணிகன் . ( உ - ம் .) " கோட்டமி 

இளநீலம் - வெளிறின நீலம் . 


489 


இளமண்டை . 


சகல 


இளவேந்து . 


மை. 


இளநெஞ்சன் -1 . இளகியமமுடையோன் . இளமத்தியாநம் - உச்சிப்பொழுதுக் கணித் 
2. கோழைமரமுடையோன் . 

தான காலம் , 
இளநெஞ்சு -1. இளகினமரும் . 2. கோழை இளமரக்கா இளஞ்சோலை . ( மணிமே . ) 
மரும் , 

இளமழை - பயன்படுவதாகிய மேகம் .(உ - ம் .) 
இளநேரம் - சூரியோதயத்தின் மேல் ஐந்து " இளமழையாடு மிளமழையாடு- மிளமழை வை 
நாழிகைமுதற் பத்து நாழிகைவரையுநிகழும் பக கலும் " ( கலி.சக. ) 
ற்பொழுது . 

இளமை -- 1.அறிவின்மை. (சிந்தா .) 2.முதி 
இளப்பம் - 1.கீழ்மையானது . 2. திடமின் ராத பருவம் . ( உ - ம் .) " சின்னாண்மெய்ப்பயின் 

றிளமைதீநட்பைவிடுமறிஞர் திறம் போல் . " ( ஞா 
இளம் - இளநீர் . ( இராசவைத் . ) 

நவா . வைராக் சுக . ) 
இளம்பச்சை நன்றாகப் பற்றாத பச்சை இளமைப்பருவம் - சிறுவயசு. ( உ - ம் . ) " இள 
நிறம் , 

மைப்பருவத்துக் கல்லாமை குற்றம் " ( நான்ம 
இளம்பசி - அற்பமான பசி , 

ணிக்கடிகை , கங 

கங . ) 

இளவடி - இளம்பதத்தில் வடிப்பு . 
இளம்பதம் -1 . இலேகிய முதலியவற்றின் 

இளவரசு - 1.இராசகுமாரன் . 2.இராசபட் 
பதக்குறைவு . 2. இளம்பாகம் . 3. உருகுபதம் . -1. 
நெல் முதலியவற்றின் காய்ச்சற்குறைவு . 5.பக் 

டத்துக்குரிய பிள்ளை , ( உ - ம் .) " இந்தநிலக்கினி 

யிளவரசென்றாங் ” (பாரத . வாரணாவத . கசு . ) 
குவமற்றது , முதிராத்தன்மை . 6. வறுபடாப் 
பொரி . 7. வேகாப்பதம் . 

3. இளமையான அரசமரம் , 4. குளந்தைப்பரு 

வமுடைய அரசு . 
இளம்பருவம் - 1. இளவயசு . 2. மெல்லிய 

இளவல்- . 1 , இளைய சகோதரன் . ( உ - ம் . ) 
பதம் . 
இளம்பிடி -- 1 . சிறிய பெண்யானை . 2. பெ 

" இங்கென துயிர்போலுற்றவிளவலு மிளையசே 
ண். ( இளம்பிடியானைபோலு நடையினையுடை 

யும் . ” ( கந்தபு . சூரபன்மன்வதை. சர O. ) 2. மு 
யாளென்றபடி . ) 

திராதது . ( உ - ம் . ) " இந்தத் தேங்காயிளவல் . ” 
இளம்பிராயம் - இளம்பருவம் . 

இளவன் 

--சோரபாஷாணம். 
இளம்பிள்ளை - சிறுபிள்ளை . 

இளவாடை மெல்லிய வாடைக் காற்று . 
இளம்பிள்ளைவாதம் சிறுபிள்ளைகளுக்கு 

( உ - ம் . ) " குன்றி லிளவாடை வரும்போதெல் 
வரும் ஒருவகையான வாதநோய் . 

லாம் , ” ( பாரத . அருச்சு நன்றி . உக . ) 
இளம்பிறை -1 , இணையாவினைக்கை முப் இளவாளி - இளவாளியென்னேவலுந் தெரி 
பத்து மூன்றுவகையுளொன்று ; அதனைச் சுட் நிலைவினைப்பகுதியும் .) 
இம்பேடுமநாமிகைசிறுவிர - லொட்டியகம்வளை இளவாளித்தல் - அற்பமான ஈரத்தன்மையு 
யவொசித்தபெருவிரல் - விட்டு நீங்கும்விதியிற் 

டையதாதல் . ( உ - ம். ) " இளவாளிப்பு ” பார் . 
றென்ப . என்பதனாலறிக . ( சிலப் . அரங்கே . 
கஅ .உரை.) 2. (பரதம் ) கரகரணம் முப்பத்து ( இள - இளமை. ஆலம் - நீர்.) 

இளவாளிப்பு அற்பமான ஈரத்தன்மை . 
மூன்றுவகையுளொன்று , (திருவிளை .மாறியா . 
க 0 . உரை . ) 3. வளர் பக்கத்து முன்னாட்களிலே 

இளவிரிசு- ஒருமரம் . ( உ - ம் . ) " இளவிரிசு 
வருஞ்சந்திரன் . ( உ- ம் . ) " குடபா- னின்றெழுந் 

சென்னகரை ” ( தைல . தைலவ கஙரு . ) 
திடுமிளம்பிறைநோக்கினன் . ” (உபதேச . சிவ இளவிளவேனில் - துளிர்காலம் . 
இளம்புல் -1 . அறுகு . 2. முதிராதபுல் . 

இளவுச்சி- முன்பகலிலே உச்சிப்பொழுது 
இளம்பெண் -1 . இளம்பருவத்துப் பெண் . 

க்கு அணித்தாயிருக்குநேரம் . ( உ - ம் .) “ இளவுச் 
2. கற்றாழை . ( உ - ம் .) " இனித்தநற்றாளிமோகி 

சியினோய் கொற்றமன்னர் கெடும் , ” ( விதாக , 
யிளம்பெணிந்திராணிகாணி . ” ( தைல . தைலவ . 

எச்சவினை . ச . ) 
கூச . ) 

இளவுடையான்-- யுவராசா , இளையராசா . 
இளமட்டம் - இளமைப்பருவத்தையுடைய 

(சிந்தா . ) 
தாய் ஒருமட்டுக்கு உயர்ந்திருக்குமது . 

இளவுறை - முற்ற உறையாத தயிர் . 
இளமண் - மணற்கொண்டதரை . 

இளவெந்நீர் --சிறு சூடான நீர் , 

இளவெயில் - முதிராதவெயில் . 
இளமண்டை பெலங்குன்றிய தலைமண் இளவெலும்பு - முதிராதவெலும்பு. 

இளவேந்து - இளவரசு . 


| 


விர , கூருரு . ) 


டை 


490 


இளிவு . 


இளைப்பு. 


இளவேனில் - வேனிற்காலத்தின் முன்பரு | வில் கொள்கையழுகைநான்கே ” ( தொல் . பொ 
வமாகிய வசந்தகாலம் . அது : சித்திரை, வைகா ருளதி . உரு ங .) 3. இளிவரவு . ( உ - ம் .) " எள்ளி 
சிமாசங்களிலே வருவது . தென்றல் வீசலும் , னிளிவாமென்றெண்ணி ” ( வள் . கஉக்அ . ) 
வண்டு ,கிளி, பூவை ,அன்றில் , குயில் இவைமகி இளை - 1. இலக்குமி . 2. இளமை . ( உ - ம் . ) 
ழ்தலும் , மாங்கனியுதிர்தலும் , புன்னை , மகிழ் , ( சூ . நிகண் . கக ளகரவெ . கா . ) 3. இளையென் 
தாழை , சண்பகம் இவை முதலியன மலர்தலும் னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் , வினைத் 
இக்காலத்துக்குரியன. 

தொகையும் . 4. காவல் . ( உ - ம் . ) " இளையினிது 
இளா -1,பசு , 2. பூமி . ( per . ) 

தந்து ” ( பதிற்று உஅ . ) 5. காவற்காடு . ( உ - ம் .) 
இளாபதி -1. அரசன் . 2. புதன் . ( உ -ம் . ) சூ . நிகண் . கக : எகரவெ . சு . ) 6. கோழை . 
( பாரத , குருகுலச் . க . ) ( உ ஜாவதி: உலா - 

( உ -ம் . ) " மூக்குக்குட்சளியிளையோடும் " ( தி 

ப்பு . க O. ) ( இஃது ,எளையென்பதன் குறுக்கம் . ] 
பூமி , மநுவின் மகளாகிய இளை . ) 

7. பசு . 8. பிரதாநகாவல் . 9. பூமி . 10. வா 
இளாவிருதம்-- நாவலந்தீவிலுள்ள ஒன்பது க்கு . (நிருத்தம் . ) 11. வேலி . ( உ - ம் .) ( சூ . நிகண் 
கண்டங்களுளொன்று . (உ - ம் .) " மேருப் -பூதரஞ் கக : ளகரவெ . சு . ) 12. வைவஸ்வதமநுவின் மக 
சூழ்வருடமிளாவிருதமாகும் ” (கந்தபு . அண்ட | ளும் புதன் மனைவியுமான ஒருபெண் . ( உ - ம் . ) 
கோச . ஙசு . ) ( உலாவ J . ) 

இளையெனும்பெயர்மடவரலாயினனென்பம் 
இளாவிருதன் - அக்கிநி துருவனது குமாரர் 

அக்கி நி துருவனது குமாரர் ( பாரத , குருகுல . எ . ) (இவள் இளனென்பவ 
ஒன்பதின்மருளொருவன் . ( த.நி. போ . ங ங o .) 

னது அவதாரம் . ) 
( உலாவரக . ) 

இளைசு 

இளையது . 
O - 1 . அவமதிச்சிரிப்பு , இகழ்ச்சியைக்கு 

இளைஞர் - இளையோர் . ( உ - ம் .) " இம்பர்மற் 
றிக்கும் ஒருவகைச்சிரிப்பு . 2.இகழ்ச்சி . 3.இசை . 

றியாது சொல்ல விளைஞரை யழைத்ததென்றா 
" இளிபுணரின் சீரெஃகுளங்கிழிப்ப (மணிமே. 

ன் ” ( 

( பாரத . கிருட்டிண . கஎரு . ) 
கக : உசு . ) 4. இணக்கம் . 5. இழிவு .(உ - ம் .) " இ 

இளைஞன்- சிறுவன் , இளையோன் . 
ளிவரின் வாழாத மானமுடையார் " ( வள். கஎஸ் .) 

இளைத்தல் --1 . சத்திகுறைதல் . ( உ - ம் .) " யா 

கசேநனு - மிளைத்தநெஞ்சனன்றி ” ( பாரத . வார 
6. இளியென்னேவலும் , தெரிநிலை 
வினைப்பகு 
தியும், வினைத்தொகையும் . 7.நெற்றியிலிருந்து 

வத , எஎ . ) 2. தளர்தல் . 3. தொய்ந்து போத 
பிறக்குமிகை. 8. யாழினொரு நரம்பு. ( உ-ம்.) . ம் .) “ எஞ்சினர் தமைப்போலினைத்த 
"இளிப்பயிரிமிருங் குறும்பரந் தூம்பொடு ” (மலை 

பின் ( பாரத . இராசசூய . கஙஎ . ) 4. மெலிதல் . 

5. வளங்குறைதல் . 
இளிச்சற்கண் - பீளைக்கண் . 

இளைத்தோர் - எளியவர் . ( உ - ம் .) " மேலவ 

ரிளைத்தோராவர் ” ( ஞாநவா . வைராக் . நரு .) 
இளித்தல் - 1. அவமதித்தல் . 2. சிரித்தல் . 

இளைது- இளையது . ( உ - ம் . ) " இதனினிளை 
இளிந்தகாய் - இணுங்கினகாய் . அது : பா 
க்கு . (சிந்தா -) 

தீது ” ( தொல் . சொல் . எஅ . சேனா.) 
இளிந்தவீ-இணுங்கினமலர் . ( சிந்தா .) 

இளைப்பாற்றல் -1. சத்திகுன்றிய ஒன்ற 
இளிப்பு -- 1 . இளித்தல் . 2. நிந்தை . 

ற்குப்பின்னர்ச் சாமர்த்தியத்தை யுண்டாக்கல் . 
இளிபு -- அருவருப்பு . ( மணிமே .) 

( உ - ம் .) " அழிப்பிளைப்பாற்றல் . ” ( சி.சி . க : ஙஎ . 
இனிபுரிதல் - இகழ்ச்சி செய்தல் . 

2. தொய்வுதீர்த்தல் , இளைப்பு நீக்கல் , ( இளைப்பு . 
இளிவந்த சொல் - அவமாநச்சொல் , ( உ - ம் . ) ஆற்ற - ஆறச்செய்தல் .) 
" இன்மையிளிவந்த- சொற்பிறக்குஞ்சோர்வுதரு 

இளைப்பாற்றி - இளைப்பாறச்செய்தல் . 

இளைப்பாறுதல் -1 . சத்திகுன்றியபின் சா 
இளிவரல் - இழிவுவருதல் . ( உ - ம் .) " இளி 

மர்த்தியத்தைப் பின்னரும் பெறும் பொருட்டு 
வரின் வாழாதமாகமுடையார் ” ( வள் . கஎ ..) 

ஓய்ந்திருத்தல் . 2. தொய்வுதீர்தல் , இளைப்பு நீங் 
இளிவாவு - இழிதொழில் , உலகத்தாரிகழு 

கல் . ( உ - ம் .) “ இன்னமு தன்ன தண்ணீர் குடித் 
மிகழ்ச்சி . ( வள் . சசுச . பரி .) 

தெண்ணற்றகழுதாடலது கண்டிருந்தங் கிளை 

ப்பாறினான் ” (பாரத . புட்பயாத்திரை . கஉச . ) 
இளிவு -1. அருவருப்பு , ( உ - ம் .) “ இரவும் 
பகலுமிளிவுடன்றரியாது ” ( மணிமேகலை . சு : இளைப்பு -1 . தொய்வு . ( உ -ம் . ) “ போக்கொ 
சு.அ.) 2. அவலச்சுவை நான்கனு ளொன்று டுவரவிளைப்பு ” (சி . சி . க உங . ) 2. மெலிவு . 
அது ,பிறரால் இகழப்பட்டு எளியனாதல் . (உ - ம் .) ( உ - ம் . ) " எழுதிரைநீக்கிவந் தெடுத்தென திளை 
" இளிவேயிழவே யசைவே வறுமையென -விளி ப்பாற வைத்து ” ( மதுரை . பதிற்று . கூ . ) 


படு . எ . ) : 


ம் ” ( வள் . கசேசு . ) 


491 


இற்செறிப்புணர்த்தல் . 


சுகூ 


இறக்கிடல் . 


இளைமை - இளையதன்மை . 

இற்செறித்தலைத்தலைவனுக்குணர்த்தல் . ( உ - ம் .) 
இளைய - இளமைத்தன்மையையுடைய என " இற்செறிப்பு ” பார். 
ப்பொருள்படும் பண்படியாற்பிறந்த ஒரு குறிப்பு இற்பிறந்தார் - உயர்ந்த குடிப்பிறந்தவர் . 
வினைப்பெயரெச்சம் . 

( உ - ம் . ) “ இற்பிறந்தார்கண்ணேயும் ” (வள். 
இளையதம்பி இளையவனுக்கிளையவன் . 

காசசு . ) 
(உ -ம்.) “ கும்பகன் னினையூதம்பி ” ( திருப்பு . இற்பிறப்பு - உயர்குடிப்பிறப்பு . ( உ - ம் . ) 

" இற்பிறப்பென்பதொன்றும் ” ( இராமா . திரு 
இளைய பிள்ளையா - கந்தசாமி . (சிவப்பிர வடிதொ . சுஉ , ) 
மங்கல . ச . உரை . ) 

இற்புலி -- பூனை . ( உ - ம் . ) " திமிர்வாயு ” பார் . 
இளயவர் 1.பளம்பெண்கள் . 2. இள ( தைல . தைலவ . கா . ) ( இல் - வீடு .) 
மைத்தன்மையையுடைய ஆடவர் . 

இற்ற - அழிந்தனவெனப்பொருள்பட்டுரிற் 
இளையவள்- இளமைத் தன்மையையுடை கும் இறு என்னும் வினையடியாற்பிறந்த அஃ 
யவள் . 2. தங்கை . ( உ -ம் .) " மூவாமுகுந்தற்கிளை றிணைப்பலவின்பாலில் வரும் ஒரு வினைமுற்று . 
யவளே " ( அபிராமி . கக .) 

( உ -ம்) 

நகரழி . அ . ) 
ஞன் . 3. தம்பி . 4. முருகன் , ( உ - ம் . ) " வேலை இற்றது ஒழிந்தது . இஃது : இறு என்னும் 
மே லிளையவனென்னவேலெறிந்ததோதுவா வினையடியாற் பிறந்து அஃறிணை ஒன்றன்பாலி 
ம் ” ( திருவி . கடல்சுவ . 5.) 

லே வரும் ஒரு வினைமுற்று . ( உ - ம் . ) “ இற்றது 
இளையள் -1 . இலக்குமி . ( உ - ம் .) ( சூ. நிக கொல்லெமதின்னலின்றெனா” ( கந்தபு . திருவ 
ண்- க . ஙச . ) 2. பின் பிறந்தாள் :( உ - ம் .) " இம்மை வதார . செ . ) 
யுமிளையளானேன் ” (கந்தபு . வள் . உங. ) இற்றி - இத்திமரம் . ( ஐங்குறு . ) 
இளையன் இளமைப் பருவமுடையவன் . 

இற்றிசை- இல்லறம் . (சிந்தா .) 
( உ - ம் .) " இளையனாய்க் - 
" இளையனாய்க் - கள்ளுண்டு வாழ்வான் 

இற்று 1. இத்தன்மைத்து எனப்பொரு 
குடிமையும் " ( திரிகடுகம் . ருக .) 

ள்படும் ஒரு குறிப்புவினைமுற்று . ( உ - ம் .) " இய 

ற்கைப்பொருளையிற்றெனக்கிளத்தல் ” ( நன் . 
இளையாள் 1. இலக்குமிதேவி . 2. இள 

பொதுவி . ந ங . ) 2. இறு என்னும் வினையடி 
மைத்தன்மையையுடையவள் . 3. தங்கை 

யாற்பிறந்து செய்து என்னும் வாய்பாட்டிலே 
இளையோன் --1 . இராமன்றம்பியாகிய இல வரும் ஒரு வினையெச்சம் . (உ - ம் .) “ மாளிகை - மி 
க்குமணன் . ( உ - ம் .) "ஈதுனக்குக் கருமமென ற்று வீழ்தலும் ” (கந்தபு . நகரழி. சுஎ . ) 3. ஒரு 
விளையோனுக்கவளுரைப்பாள் ” ( இராமா.சீதை சாரியை . ( உ - ம் .) " பதிற்றுப்பத்து ”(நன்.உசச 
வரும் . எச . ) 2. இளஞ்சேட்சென்னி; இவன் 

இற்றுப்போதல்- 1. அழுகிப்போதல் . 2 . 
கரிகாற்பெருவளவன் தந்தை . 3. கந்தசுவாமி . 

முரிந்து போதல் . 
( உ - ம் .) " யானை மகளை மணந்துவருமிளையோன் ” 

இற்றுவிழல் -- முரிந்துவிழல் . 
( திருவிளை . உக்கிர . வேல் . ரு அ . ) 4. தம்பி . 

இன்று . ( உ - ம் . ) “ இற்றையில் 
இளைவலி - கரிக்காடு , 

விளித்தனையேகுமீயென்றான் ” ( கந்தபு , தெய் 
இற்கிழத்தி இல்லக்கிழத்தி . (உ - ம் .) “ தன் வயானை . ரு . ) ( இன்று ; ஐ . ) 
னையிகழ்தல் பொறுத்திடினுந் தனதிற்கிழத்தித இற்றைத்திநம் --- இற்றைநாள் . 
னையிகழின் ” ( கூர்மபு . தக்கன் வேள் . ருசு .) ற -1 . இறவென்னேவலும் , தெரிநிலைவி 
இற்செறித்தல்- ( அகப்பொருள் ) தலைவி 

னைப்பகுதியும் , 2. இறால் . ( " இறா ” என்பதன் 
யை வெளியே போகவிடாது வீட்டிலிருத்துதல் . 

விகாரம் . ) 3. இறக்கும்படி . ( உ - ம் .) " எய்யுமா 
(உ -ம்.) “ செற்றமெய்தியேயன்னவடன்னையிற் றனைவிடுத்தனமவனையுமிறச்செய்தான் ” (கந்த 
செறித்தார் ” ( கந்தபு . வள் . கரு உ .) 

பு . மோக , ஈ . ) 
இற்செறிப்பு - இற்செறித்தல் . (உ - ம் .) இ ! 

இறக்கம்- 1.இறங்குதுறை . 2. இறங்குந் 
ங்கல் வன்புறை யிற்செறிப்புணர்த்தலென்று ) 

தன்மை . 3. போகிறவழி . 4. மரணம் . ( உ - ம் .) 
( அகப்பொருள் . களவியல் . நஎ ) 

“ இறக்கமுற்றானென வேக்கமெய்தினான் ” ( இ 
இற்செறிப்பார்- வீட்டிற்சேர்ப்பார் . ( ஐங் | 6 , வீக்கமுதவிய இறங்குதல் . 

ராமா . சடாயுகா . கக . ) 5. மிருகங்கள் செல்வழி . 
இற்செறிப்புணரீத்தல்-- ( அகப்பொருள் ) 

இறக்கல் --- இறக்குதல் . 
இறக்கிடல் - குனிதல் . ( உ - ம் . ) " தம்மிற்றம் 


இற்றை 


குறு . ) 


| 


492 


இறத்தல் . 


சகக 


இறந்து . 


- 


முகத்தை நோக்கார் தலையிறக்கிட்டுச்செல்வார் ” 

ந்தாரிறந்தாரனையர் ” ( வள் . நக 0 .) 4. நெறிகட 
( திருவிளை . திருமண . கஉரு . ) 

ந்து செல்லல் . ( உ - ம் . ) " இறந்தார்வா -யின்னாச் 
இறக்கு -1 . இறக்குகை. 2. இறக்கென்னே | சொனோக்கிற்பவர் ” (வள் . கருக .) 5 , போதல் . 
வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ (உ - ம் . ) " இல்லிறப்பான்கண் ” (வள் . கசசு . ) 
கையும் . 

6.மிகுதல் .( உ -ம் ) “ இறந்தமைந்தசால்புடையரா 
இறக்குதல்- 1. இறங்கச்செய்தல் , உயர்ந் யினும் ” ( வள் . கா .) 7.வழங்காது போதல் . ( உ - ம் ) 
இடத்திருந்து கீழேவரச்செய்தல் . ( உ - ம் . ) " இறந்ததுவிலக்கல் " ( நன் . பொதுப்பா . கச .) 
" சநங்களைத்தோணியாலிறக்கினான் ” 2. கவலை இறத்தி- போதியென்னும் பொருட்டாகிய 
யொழித்தல் . 3. கீழ்ப்படுத்தல் . 4.சாதல் . (உ - ம் ) இறவென்னும் வினையடியாற் பிறந்த ஓர் எதிர் 
" எல்லையிறுயரொடுமிறக்குமே கொலாம் ( நை காலவினைமுற்று .( உ - ம் .) “ இன்னினியமர்செய 
டத . அன்னத்தைக்கண்ணுற்ற சுக .) 5. தலை விறத்தியென்னினும் ” ( கந்தபு சூரனமைச்சி . 
தோள் முதுகு ஒக்கலை முதலியவற்றினிருக்குஞ் 
சுமையையகற்றிக்கீழே வைத்தல் . இது : உருவ இறந்த - கடந்த . ( உ - ம் . ) " புலவரையிறந்த 
கமாகவும் வரும் . ( உ - ம் .) " விக்கிரமன்றோ-ளேந் புகழ் ” ( புறநா . உக . ) 
துமண்பொறையிராசசேகரன் புயத்திறக்கி ” ( தி இறந்தகாலம் - சென்றகாலம் .(உ - ம் .) " இற 
ருவிளை . மாறியா. உ . ) 6. தைல முதலியவை ந்தகாலந்தருந்தொழிலிடைநிலை ” ( நன் . கசஉ ) 
வடித்தல் . 

இறந்தகாலவினைத்தொகை- சென்றகா 
இறக்குதுறை --இறங்குதுறை . 

லவினை தொக்குநிற்பது . 
இறக்குமதி - இறக்குஞ்சரக்கு . ( இறக்குமு இறந்தகாலவினையெச்சம் உ , இ ,இய் , பு , 
தல் என்பதன் மரூஉப்போலும் . 

ஆ , ஊ , என என்னும் ஏழுவிகுதிகளிலே ஒன்று 
இறகர் - இறகு . ( மொழியிறுதியிலே உக பெற்று இடைநிலை பெற்றும் பெறாதும் வரும் 
ரம் நின்றவிடத்து அர்வந்து ஒத்து நடந்தது .) தெரிநிலைவினையெச்சம் . " செய்து , புல்லி , போய் , 

இறது ---சிறகு . ( உ - ம் . ) " குன்றிறகீர்ந்தவன் " செய்குபு , செய்யா , செய்யூ , செய்தென் ” என்பதி 
( தணிகைப் , களவு . உஉஎ.) 

ற்போல வரும் . 
இறதளரும்- சிறகடிக்கொள்ளும் . ( புறப் இறந்தது -1. மிகுந்தது . ( உ - ம் . ) " இறந்த 

தோர் பொருண்மைய திரண்டின் வன்மையும் " 
இறங்கண்டம் குமுறலண்டம் . ( சீவரட் . ) ( கந்தபு . மாயையுபதேச . அ . ) 2. செத்தது .. 
- . ) 

இறந்தது தழீஇயவெச்சவும்மை செல் 
இறங்கமட்டான் - ஒருவகைக்கார்நெல் . காலநிகழ்ச்சியை விளக்கி நிற்கும் உம்மை " சாத் 
இறங்கர் - குடம் . ( பிங்கல . கஎஙக . ) தனும் வந்தான் ” என்பதிற் போலவும் " முற்றும் 

இறங்கல் -1 , இறங்குமிடம் . 2. மேலேயி மையொரோவழி யெச்சமுமாகும் ” என்பதிற் 
ருந்து கீழே வருதல் . 

போலவும் . ( உ - ம் .) " இங்ஙனந் தருதலினெச்ச 
இறங்குதல் - 1. கீழ்நோக்குதல் , தாழ்தல் . முமெனவிறந்தது தழீஇய வெச்சவும்மையாற் 
( ஐங்குறு .) 2. கீழ்ப்படுதல் . 3. வளைதல் . ( உ - ம் ) கூறினார் . ( நன் . சஉரு , சஉசு 

சு . ) 
“ இறங்குகதிரலம்வருகழனி ” ( புறநா , க.அ.) இறந்ததுவிலக்கல் - முப்பத்திரண்டு தந்தி 

இறங்குந்துறை - காரியத்தின் போக்கு . ரவுத்திகளில் ஒன்று ; அஃது : முற்காலத்து வழ 
இறங்குபொழது - பின்பகல் . 

ங்கியும் பின் வழங்காதொழிந்ததனை நீக்கி வை 
இறங்குமிராசி கடகமுதற்ற நுவீறானவி த்தல் . ( நன் . பொதுப் . கச .) 
ராசி . 

இறந்தவினைவிலக்கு- முன்னவிலக்கென் 
இறங்குழட்டான் 

னுமலங்காரத்தினொருபேதம் . அஃது : இறந்த 
இறங்குமெட்டான் 

காலவினையோடு கூடிவரும் விலக்கு . ( தண்டி . 
இறஞ்சி- அவுரிப்பூண்டு . 

சஉ . உரை. ) 
இறடி -- 1 . கருந்தினை . ( சூ . நிகண் . ச : ச O.) இறந்தன்று -1 . மிக்கது . ( உ - ம் . ) “ வியப்பி 
2. தினை . (உ - ம் . ) " குரூஉக்கண்ணிறடிப்பொம் றந்தன்றே " ( புறநா. உகஎ .) 2. இறந்தது . 
மல்பெறுகுவிர் ” ( மலைபடு . கசு கூ .) 

றந்திரி - இந்திமரம் . 
இறத்தல் - 1. எட்டாமற்போதல் . ( உ - ம் . ) 

இறந்தீவாய் - கழிந்துபோகின்றவளே , ( கலி 
" மநத்தொடுவாக்கிறந்த-சித்துரு ” ( சி . சி . சு : ரு . ) 

த்தொகை , குசு . ) 
2. கழிதல் . ( உ - ம் .) “ இறந்தநீள் காலஞ்செய்ய ” 
( ஞாநவா. தாமவியாள . ஙரு . ) 3. சாதல் . " இற இறந்து -1 . கடந்து . ( ஐங்குறு . ) 2. செத்து . 


பொரு . ) 


கக a . 


ஒருவகை 


ஒருவகை நெல் , 


493 


இறவிய . 


சக்ச 


இறுக்கல் ,. 


- 


இறந்துபடுதல் - சாதல் . (உ - ம் . ) " அதனா விய தளிர்மேலிருத்தலும் " ( ஞாநவா . தாசூர . 
லிவளிறந்துபடும் ” ( வாண . அ . உரை . ) 

சுக .) 
இறந்துபாடு- இறந்துபடுதல் . ( உ - ம் .) “ இ இறவினுணங்கல் - இறான் மீனின்வற்றல் . 
றந்துபாடாயினான் கொலேகியமதனனென்னா” | ( மணிமே .) 
(கந்தபு . காமதகந . கக . 

இறவு -1. இறால் . ( உ - ம் .) " பறவைதாமரை 
இறந்தோர் - 1. நெறிகடந்தோர் . 2. மரித் யிருந்திறவருந்துவ " ( பெரியபு . திருக்குறிப்பு.எ ) 
தோர் . 

2. இறுதி , (உ - ம் .) " இறவிலேயுன்னைச் சிக்கெ 
இறந்தோர் சேர்வனம் - மயானம் . 

னப்பிடித்தேன் ” ( திருவாச . பிடித்தபத்து . சு . ) 
இறப்ப - மேன்மேலும் . ( உ - ம் . ) “ குறிப்பறி 3. உற்றசமயம் , 4. எல்லை . 5. செல்லுகை . 6 . 
வுறாது குறுகியாங்கவளோ டிறப்பக் கூறுவது ” 

தேன்கூடு . 7. மிகுதி . 8. வீட்டிறப்பு . 
( அகப்பொரு . ஒழிபி , ஙஉ . ) 

இறவுள் - குறிஞ்சிநிலம் . 
இறப்பு - 1. அழிகை. 2. இறந்தகாலம் . இறவுளர் குறிஞ்சிநிலமாக்கள் . ( உ - ம் . ) 
(உ - ம் .) " இறப்பெதிர்வு நிகழ்வெனக் காலமூன் " புண்டவாதவேலிறவுளர் புனத்தெரிமடுப்ப " 
றே ” ( நன் .பொதுவி . ஙக . ) 3. கடத்தல் 4. கெ 

( திருவிளை . நாட்டு . சஅ . ) 
டுகை . 5. தொழிலதுகழிவு, அஃதாவது : தொ 

இறவை - 1. இறவு . 2. கூடை . ( உ - ம் .) 
ழின்முற்றுப்பெற்றநிலைமை. ( உ -ம் .) “ இறப்பி ( சூ . நிகண் . கக : றகரவெ . க . ) 3. ஏணி ( உ - ம் ) 
னிகழ்வி னெ திரினென்றா வம்முக்காலமும் ” 

( சூ . நிகண் . கக : றகரவெ.க.) 4. காடை . 5 . 
( தொல் . சொல் . ககஎ . சேனா. ) 6. போக்கு . 7 . 

விரற்புட்டில் . ( சூ . நிகண் . கக . றகரவெ . க . ) 
மரணம் . ( உ - ம் . ) " எப்பொழுதத்தினுமிறப்பின் இற - இறவுமீன் . ( ஐங்குறு .) 
ராயினான் " ( கந்தபு . மார்க்கண்டேய . உஅரு . ) இறஞ்சுதல் -1 . உராஞ்சுதல் . 2. தட்டியெ 
8. மிகுதி . (உ -ம். ) “ இறப்பேபுரிந்ததொழிற் இத்தல் . 3.பட்சியறைதல். 4.பருந்து இராஞ்சல் ,. 
றாம் " ( வள் . கூஎஎ .) 9. மிகை, குற்றம் . ( உ - ம் .) இறட்டாணியம் -- இடுக்கண் . 
" பொறுத்தலிரப்பினை ” ( வள் , கருஉ . ) 10. வழ இறட்டுதல்- 1. உரோஞ்சுதல் . 2. பகைத் 
க்கமில்லாது போதல் . 11. வீட்டிறப்பு . ( உ -ம் .) தல் . 3. முரண்டுதல் . 
" சில்வலையும் பலவாரும் முன்னிறப்பிற்றூங் இறத்தல் -1 . ஆறுபலங்கொண்டநிறை . 2 . 
கும் ” ( மீநா . குறம் . கக . ) 

மீன்றீர்வைத் துறை . 
இறல் -1 . அழிவு . ( உ - ம் . ) " இறலீனுமெண் 

இறத்தலம் இறவுமீன்வைத்து விற்குமி 

டம் . 
ணாதுவெஃகின் ” ( வள் . கஅ o .) 2. இறுதியைச் 
செய்தல் , இறத்தல் . ( உ - ம் .) “ இறன் முறையா 

இறல் -1. இடபவிராசி . 2. இறவுமீன் . 3 . 
னே தம்பலவுந்தரும் ” ( வள் . அஅரு .) 3 , கிளிஞ் 

எருது . 4. கார்த்திகைநாள் . ( வீமேசுர உள்ள மு 
சில் , 4 , கேடு , 5. நரம்பு . 6. முரிதல் . 7. விசை . 

டையான் . கரு .) 5. தேன்கூடு. ( உ - ம் .) " கூனி 

முல்பாயக் குவளை தவளைவாய்த் தேனிறால்பாயுந் 
இறலி -1, இத்திமரம் . 2. கொன்றைமரம் . 

திருநாடா ” ( நளவெண்பா . கலிநீங் . கச . ) 
3. சத்ததீவுகளிலொன்று . ( உ - ம் .) " இறலியப் 
பெருந்தீவிடையுறைபவரிவர்கள் ” ( இராமா. ப 

இறலியர் - அழியாதொழிக என்னும் பொ 

தளையுடைய ஒரு வியங்கோள் வினைமுற்று . 
டைக்காட்சி . கஎ . ) 1. மருதமரம் . 

( பதிற்றுப் . சா . ) 
இறவம் -இறான்மீன் . ( உ - ம் . ) " நறவக்கழிநெ 

இறவுதல் - வக்கமயிர்போகச்சீவுதல் . ( உ - ம் .) 
ய்தலங்கானலின் ஞாங்கர்மொய்த்த - விறவப்பு " காடுபடுதீயி - னளி புகைகமழா திறாயினிர்மிசை 
லவுகழுவீர்ந்துறைப்பொன்னிசேர்ந்தான் . ( திரு ந்து ” ( மலைபடு . உசக . ) 
விளை . வரகுண , கக . ) 

இறீஇயர் -கெடுவதாக . ( உ - ம் .) " இறீஇய 
இறவாமை- இறப்பின்மை . ( உ - ம் .) " பிற ரென்னுயிரென ” (புறநா . உக . ) 
வாமையென்றைக்குமிறவாமையாய்வந்து ” ( தா 

இறுக்கம் -1 . அழுத்தம் . 2. இளகாத ஒன் 
யு . பரிபூரண . உ .) 

றுகை . 3. கடினம் . 4. கையழுத்தம் . 5. நெருக் 
இறவாணம் ஒருவாச்சியம் . 

கம் , 6. பிசினித்தனம் . 7. வெப்பம் . 
இறவானம் - தாழ்வாரம் . 

இறுக்கர் -- பாலைநிலமாக்கள் . 
இறவி- இறத்தல் , ( உ - ம் . ) “ இறவிக்கஞ்சிச் 
சிஃறாபதர்கண்மாதவ - முறையிற் செய்தார் ” ( கா 

இறுக்கல் -1 . அழுந்தக்கட்டல் . 2. இறுகச் 
ஞ்சிபு . இறவா. உ . ) 

செய்தல் . 3.தற்றல் .( உ -ம் .) ( சூ . நிகண் . எ. 

எசு .) 4. உறுப்புக்களை நெருங்க ஒன்றும்படி செ 
இறவிய - தேன்கூடுகளுள்ள . ( உ - ம் . ) " இற ய்தல் . 5. எடுக்கல் . 6. கடிந்துகொள்ளல் . 7 . 


494 


இறுத்தல் . 


சகூடு 


றுதி வேள்வி . 


கை , 


திறை கொடுத்தல் . ( உ - ம் . ) " இருக்கல்வேண்டு ஞ்சரம் - வேறேவர்கண்ணுமிறுத்திலவே ” ( கந் 
ந்திறையே " ( புறநா . கஎ . ) 

தபு . சூர - வதை . கச . ) 9. முடித்தல் , அந்தமுறச் 
இறுக்கன் - உலுத்தன் . 

செய்தல் . ( உ - ம் . ) " அவ்வுரையிறுக்கு முன்னர் ” 
இறுக்கு – 1. இறுக்கியகட்டு , இறுக்கென் ( கந்தபு . சுரம் . ஙச . ) 10. முரித்தல் . ( உ - ம் .) 
னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத் " விதுரன் மூரிவில்லிறுத்ததும் ” ( பாரத . கிருட் 
தொகையும் . 2. இறுக்கிய முடிச்சு . 3. உறுக்கு டிண . உசுச . ) 11. வடித்தல் . ( உ - ம் . ) " பார்க்க 

வருந்துகளாக்கியதிலிட்டுச் சிறுகவட்டிப் பதத் 
இறுகக்கட்டல் - அழுந்தக்கட்டல் . திறுத்துப் பருகவளித்தங்கமெலாந் துவாலையிடு 
இறுகங்கியான் - கையாந்தகரைப்பூண்டு. சீதசுரம்பறக்குந்தானே ( தைல. தைலவ . ஙஉ . ) 
இறுகத்தழுவல் - இறுக அணைத்தல் . 12. விடை சொல்லல் . 13. வெட்டல் . 
இறுக நீக்கி - கைவிட்டு . (சிந்தா . ) 

இறுதல் -1 , அறுதல் . (உ - ம் .) கட்டியதாம் 
இறுகல் 

1. இறுகுதல் , கெட்டிப்படுதல் . பிற " ( திருவிளை . பழியஞ்சு. ஙக .) 2. இறத்தல் . 
( உ - ம் .)“ இகப்பொருளின் வாதனையினிறுகல்பந் ( உ -ம் .) " மூன்று கோடி யசுரருமுடனே சேர - 
தம் " ( ஞாநவா . சுகர் . உக . ) 2. பதுமராகமணி 

விற்றது கண்டேன் " ( பாரத . நிவாத . கருரு . ) 3 . 
யின் பதினாறுவகைக்குற்றங்களுளொன்று . ( தி ஒடிதல் . ( உ - ம் .) " நகமிறுமுனைவாய்-வச்சிரமனை 
ருவி . மாணிக்க . சங . உரை .) 3. நிலைபெறாதே 
கொள் . ( சிந்தா ) 

யது ( பாரத . நிவாத . கஙகா .) 4. கெடுதல் . 5 . 

முடிதல் . 6. முரிதல் . ( உ - ம் .) ( சூ . நிகண் . க :உக .) 
இறுகி - மூர்ச்சித்து . ( சிந்தா . ) 
இறுகினகை --- ஈயாதகை . 

இறுதி -1. அழிவு. 2. எல்லை , அளவு . ( உ - ம் ) 
இறுகுதல் -1 . அழுந்துதல் . 2. இளகியநிலை 

" இறுதியில்லதோர் விலங்கின துருவு கொண்டும் 
நீங்கல் . 3. உறுப்புக்கள் நெருக்கமாயொன்று ( கந்தபு அசுரர்தோற்று . உக. ) 3. மகாசங்கா 
தல் . ( உ - ம் .) இந்துவின் குலத்து வேந்தேயெம் 

ரம் . ( உ - ம்.) "இருவருந்தம் - முறுதியினின்றாரே 
மைநீயிறுகக்கட்டி . ( சேதுபு . சேதுமா . க o . ) 4 . 

ன்னிலிறுதிதானுண்டாகாதாம் " ( சி . சி . க : 
கடினமாதல் . ( உ - ம் .) “ வெயிற்பட்டு நிலமிறுகி 

கூரு . ) 4. மரணம் . ( உ - ம் . ) " இறுதியேவரினும் ” 
ற்று ” 5.நெருங்கல் . (உ - ம். )" வாழை -யிறுகுகுலை (பாரத. பழம்பொருந்து . கஎ.) 5.முடிந்தகாலம் . 
முறுக ” (மலைபடு . கஙஉ .) 6. முரணாதல் . 

(உ - ம் .) " சொன்னதோரிறுதியின் " ( கந்தபு . 
இறுத்திரம் - கட்டியிரத்தம் . ( உ - ம் .) " இறு சூரனமைச்சி . ருச .) 6. முடிந்தவிடம் , கடையி 
திரமொருமூன்றுபலமாகும் ” (சிவதரு. செந் 

டம் . ( உ - ம். ) " ஆவியரழவிறுதி ” ( நன் . உயிரீ . 
நமரண . உ அ .) 

கக . ) 
1. எண்வகைக் கூட்டத்துளொ 

இறுதிக்காலம் - மகாசங்காரகாலம் ; அது , 
இறுங்கு 
ன்று . ( மணிமே. ) 2.சோளத்திலோரினம் . "இறுதியாங்காலந்தன்னிலொருவனே” என் 
(உ - ம் .) " ஐவனக்குரல் தினைக்கதிரிறுங்கவைய பதனாற் பெறப்படும் . (சி . சி . க , ஙரு. ) 
வரை ” ( இராமா . சித்திரகூட . நச .) 3. காக்கா இறுதிதிலைத் தீபம் - தீவகவலங்காரமூவகை 
ச்சோளம் . 

ளொன்று ; அஃது , ஒருசொல் இறுதியிலே 
இறுத்த - 1. தைத்த . (உ - ம் . ) " அம்பு சென் நின்று முன்வருஞ் சொற்கள் பலவற்றோடும் 
றிறுத்த " ( புறநா . கா . ) 2. முடித்த , ( பெரும்பா பொருந்திப்பொருள்விளைப்பது . ( வ - று .) " எண் 
ணா . சசசு . ) 3. விட்ட . ( புறப்பொரு .) 

பெயர்முறை பிறப்புருவமாத்திரை முதலீறிடை 
இறுத்தால் -- வருதல் . ( உ - ம் . ) “ இளவேனி 

நிலை என்பதிலே நிலையென்னுஞ்சொல் இறு 
லிறுத்தந்தபொழுதினான் ” ( கலி. ஙச .) ( இறு- | தியிலே நின்று முதல் என்பதனோடும் , ஈறு 
முதனிலைத்தொழிற்பெயர் . ) 

என்பதனோடும் , இடையென்பதனோடுஞ்சேர் 

ந்து பொருள்விளைத்தமைகாண்க ( நன் . எழு 
இறுத்தல் -1 . அரசனுக்குரிய வரிப்பணத் 

த்ததி . உ .) 
தைக் கொடுத்தல் . 2. ஒடித்தல் . 3. கடனைக் 

இறுதிநிலைத்தீவகம் இறுதிநிலைத்தீபக 
கொடுத்தல் . ( உ - ம் .) “ கொடைக்கடனிறுத்த கூ 

இறுதி நிலைவிளக்கு - ம்; இதைக்கடைநி 
ம்பாவுள்ளத்து ” (பெரும்பா.சசசு .) 4 , சங்கரித் 

இறுதிவிளக்கு பலைத்தொழிற் றீப 
தல் . ( உ - ம் . ) " இறுத்தல் செய்திடுந் தன்மையா 

கம் என்பர் . ( தண்டி . ஈ.அ. உரை .) 
லீசனே போல்வ " ( கந்தபு . சிங்க - வதை . ந அச . ) 
5. சொல்லுதல் . 6. தங்கல் . ( உ - ம் . ) “ கழிநாரை 

இறுதியில்லமிர்து--மரணமின்மைக்குக்கா 
வரையிறுப்ப ” ( பொருநராற்று . உஉரு . ) 7. தெ 

ரணமாகியவமிர்தம் . (சிந்தா .) 
ளித்தல் . 8. போய்ச் சேர்தல் . (உ -ம் .) " ஏவியசெ இறுதிவேள்வி - அந்தியேட்டி . ( உ - ம் . ) 


495 


றுவரை . 


இறை . 


" அன்னையர்க்கிறுதி வேள்வி விதிமுறையாற்றி டம் , கடைசியிடம் . (உ - ம் .) " இருடூங்கிறுவரை 
னானே ” ( இரகு . அவதா . சச .) 

( கலி . சக . ) 
இறுநாகம் இலாமச்சஞ்செடி . 

இறுவாய் - முடியுமிடம் , அந்தம் . ( உ - ம் . ) 
இறுப்ப- கிடக்க, ( பொருநரா . உஉரு. ) " எழுவாயிறுவாயிலனாகலானும் (சி.சி. க : சுசு . 
இறுப்பு -1 . ஆவண ஓலை . 2. கடனைக்கொ 

சிவஞாந . ) 
டுத்துத்தீர்த்தல் , 3. குடியிறை . 

இறை - 1. அணு . 2. அரசன் . ( உ - ம் . ) 
றுபு - இற்று . ( ஐங்குறு . ) 

" இறைகடியனென்றுரைக்கு மின்னாச்சொல் 
இறும்பல் - அதிசயம் . 

( வள் . ருகாசா .) 3. அரசியல் . ( உ - ம் . ) "இறை 
இறும்பி- எறும்பு. 

முறைசெயுநாளில் " ( திருவிளை . மாறியா . ந . ) 
இறும்பு - 1.இளமரக்காடு ,(உ - ம் .) " மஞ்ஞை 4. அற்பம் . ( உ - ம்.) " எந்திளவன முலையிறை 
யாலுமரம்பயிலிறும்பின் " (பெரும்பா . சகூரு .) நெரித்ததூஉம் ” (மணிமே . கஅ : சு கா .)5.இறகு . 
2. காந்தட்பூண்டு . 3. குறுங்காடு , ( உ - ம் .) " அக 

( உ - ம் .) ( சூ . நிகண் . கக . றகரவெ . கக .) 6. இற 
ன்மலையிறும்பிற்றுவன்றியயானை ” ( மலைபடு . 

ந்துபடுதல் . ( உ - ம் .) " பிரிந்திறைசூழாதி யைய ” 
உ O ரு . ) 4. சிறுமலை . 5. கார்த்திகைப்பூ . 6. தா 

( பாலைக்கலி . கஅ . உரை .) 7. இறைப்பொ 
மரைப்பூ . ( உ - ம் . ) ( சூ . நிகண் . கக : றகரவெ . 

ழுது , அற்பகாலம் . ( உ -ம். ) “ அணங்கையில் 
கஉ .) 7. தூறு . 8. மலை . (உ - ம் .) ( சூ . நிகண் . வைத்- திறையும் பிரிவதற் கெண்ணுகிலேன் 
கக : றகரவெ . கஉ . ) 9. வண்டு . 

( வாண . உரு .) 8. இறைமை ; அஃதாவது , நடு 
இறும்பூது- 1. அதிசயம் . ( உ - ம் . ) " இறு வுநிற்றல் . ( உ -ம் .) " ஓர்ந்துகண்ணோடாதிறை 
ம்பூதுகஞலியவின்குரல்விறலியர் ” ( மலைபடு. புரிந்து ” (வன் . சேக .) ( மைவிகுதிகெட்டுகின் 
நடு அ .) . 2. சிறுதூறு . ( உ - ம் .) ( சூ . நிகண் . 

றது .) 9. இறையென்னேவலும் , தெரிநிலை 
கக ; நகரவெ . கஉ .) 3. தளிர் . ( உ -ம் . ) ( சூ . நிக வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 10 . 
ண் . கக : றகரவெ . கஉ .) 4. தாமரைப்பூ . 5. தீப உயர்ச்சி . " ஏந்து கொடியிறைப்புரிசை ” ( புற 
ம், 6. பித்திகை . 7. பெருமை . (உ - ம் . ) ( சூ . நிக 

நா . கஎ .) 11. உயர்ந்தோன் . ( உ - ம் .) ( சூ . நிக 
ண் . கக ; றகரவெ . கஉ ) 8. மலை . ( உ - ம் ) ( சூ . நிக 

ண் . கக . றகரவெ . கக . ) 12. ஊழித்தீ. 13. எப் 
ண் . கக ; றகரவெ . கஉ .) 9. வண்டு . 

பொருட்குமிறைவன் . 14.கடமை . 15.கடவுள் . 
இறுமாத்தல்- 1. அகங்கரித்தல் . 2. ஏமா 

16.கடன் . (உ - ம் .) ( சூ . நிகண்.கக . றகரவெ . கக .) 
த்தல் . 3. செருக்கடைதல் . (உ - ம் . ) " மூவரென் 

17. காலவிரைவு . 18. குடியிறை . ( உ - ம் . ) " 
றே யெம்பிரானொடுமெண்ணி விண்ணாண்டும 
ண்மேற் - றேவரென்றேயிறுமாந்தென்னபாவ 

சனுக்கு இறைப் பொருள் ஆறிலொன்றாயிற் 
ந்திரிதவரே ” ( திருவாச . திருச்சதக . ச . ) 4 . 

று ” ( வள் . சங . உரை .) 19. கை . ( சிந்தா . காந் 
நிமிர்தல் . 5. மிகமகிழ்தல் . 

தரு . கூச .) ( ஆகுபெயர் .) 20. கையிலணியுந் 
இறுமாப்பு - 1 , அகந்தை . 2. ஏமாப்பு . 3 . 

தொடி . ( உ - ம் . ) " வீங்கிறைவடுக்கொளவீழுநற் 

புணர்ந்தவர் ” (மருதக்கலி . சுசு .) ( ஆகுபெயர் .) 
நிமிர்ச்சி , 4. பெருமிதம் . ( உ - ம் .) " யாவர்க்கு 

21. கையிறை, ( உ - ம் .) ( சூ . நிகண் . கக : றகர 
மேலானோமென்றிறுமாப்பெய்தி ” ( சி . சி . கஉ : 

வெ , கக . ) 22. கைவிரல் . ( உ - ம் .) “ இறைநில 
க. ) 5. மிகுமகிழ்ச்சி . ( உ- ம் . ) " வண்டுளருந் 
தண்ழொய்மாயோனிறுமாப்பும் ” ( திருவிளை , 

மெழுதுமுன் ” ( கந்தபு . அவையட , க .) 23. சந் 
வெள்ளை ..கச .) 

து . ( உ - ம் .) " வணங்கிறைப்பணைத்தோள் ” ( ம 

துரைக்கா.சகச .) 24. சந்தையுடைய முன்கை . 
இறுமுறி- கிழித்த உறுதி , மாட்டறைந்த 

( உ - ம் .) “ வணங்கிறைப்பணைத்தோள் ” ( புறநா. 
உறுதி . 
இறுமுறை -1 . முடியுமுறை .(உ-ம்.) இறு கியவந்நெறி - யேகனாகியிறைபணிநிற்க (சிவஞா 

ஙஉ . ) 25. சிவன் . ( உ - ம் .) " அவனே தானேயா 
முறையெழுச்சியினெய்துவதெல்லாம் ” (சிந்தா. 

ந போ . கா .) 26. சிறுமை, 27. தங்கல் . ( உ - ம் .) 
நாம . ஙச . ) 2. வருந்துந்தன்மை . ( சிலப் . ) 
இறுவதஞ்சாமை - வணிகரெண்குணங்க 

" வண்டிறைகொண்ட கமழ்பூம்பொய்கை ” (மது 
ளுளொன்று ; அது : நட்டத்துக்கஞ்சாமை . 

ரைக்கா . உரு ந .) 28. தலை . ( உ - ம் .) ( சூ . நிகண் . 

கக : றகரவெ . கக .) 29. தலைமையானது .(உ - ம் .) 
இறுவரை - 1. அழியுங்காலம் , இறக்குங் " படைக்கலத்திறையையீந்தான் ( கந்தபு.குமா 
காலவெல்லை , ( உ- ம் . ) " மார்க்கண்டப்பெயர்ச் ரபுரி . எரு . ) 30. நடுவுநிற்றல் , நீதி செய்தல் . 
சிறுவனுக்கிறுவரைசெப்புமென்னவே ” ( கந்த ( உ - ம் .) " ஓர்ந்துகண்ணோடாதிறைபுரிந்து ” ( வ 
பு . மார்க்கண்டேய . உக்க . ) 2. பக்கமலை . ( ஐங் ள் . ருசக .) ( இறைமை - இறையென நின்றது . 
குறு . ) 3. பெரியமலை . ( ஐங்குறு . ) 4. முடிவி நடுநிற்றல் இறைக்கியல்பாதலின் இறையென் 


" அர 


| 


496 


இறைச்சிப்பொருள் . 


சகஎ 


இறைத்தல் . 


மூர் . ) 31. நீர்முதலியன இறைத்தல் . ( உ - ம் . ) | லியனவும் , மருதநிலத்துக் கரும்பு , வாழை , தெ 
இறைத்தொறுமூறுங்கிணறு " (ப.மொ , சுரு .) ங்கு முதலியனவும் , முல்லைநிலத்துப்பூவை , 
32. நுட்பம் . 33. நோய் . 34. பிரமன் . 35. பெ பூஞை , தும்பி , காவளை , கார்போகி முதலியன 
ருமை . 36. மறுமொழி . ( உ - ம் . ) " வினாவிறை " வுமாம் . திணைநிலைப்பொருள் , அவ்வவ்நிலத்திற் 
( நன் . பொது . உச .) 37.மாமரம் . 38. முன்கை . குரிய ஒழுக்கநிலையின் பொருள் . வன்புலப்பொ 
( உ ம் . ) “ வணங்கிறைவளையூர் ( பாலைக் துப்பொருள் ; அவை : ஆர் , புன்கை , அரசு , 
கலி . கசு ) 39. மூத்தோன் . 40. வசித்தல் . ளிஞ்சில் , காரை , பருத்தி , கரும்பு முதலாயின . 
" உடன்றிறை கொள்புள்ளொடு விலங்கலறி மென்புலப் பொதுப்பொருள் , அவை : கீரை , 
யோட " ( திருவி . மாயப் . அ .) 41. வருத்தம் . வழுதுணை , கிடை , சணப்பு , வேரி , தணக்கந் 
( உ - ம் . ) ( வள் . அசஎ ) 42. விட்டுணு . 43 , வி தம் , மருதம் முதலாயின . பெருமைப் பொதுட்ட 
டை , 44. வீட்டிறப்பு . ( உ - ம் .) " தாழைமுடித்து பொருள் ; அவை : தாளி , பூவல் , காவல் , கழஞ்சு , 
த்தருப்பை வேய்ந்த குறியிறைக்குரம்பை " ( பெ வேலி , மாறு , பதடி , சோரை , சூரை , சுரை , 
ரும்பா. உசாசு ) . [ குறியிறை - குறிய இறப்பு .) சுரும்பு , வண்டு , துவரை , அத்தி , ஐம்பெரு 
45. வேற்றரசர் கொடுக்குந் திறை ( உ - ம் .) " எத் முதிரை முதலாயின . விருந்துப் பொதுப் பொட 
திசைநிதியமுமிறைகொண்டு " (சிந்தா . கநக ருள் ; ஒருதிணைக்குரியன மற்றொருதிணையை 
சுங .) 

ச்சேர்ந்திருப்பது ” ( தொல் . பொருளதி . உங O ) 
இறைக்கள்ளன் --இறைப்பிளவை . ( வீரசோ. பொருட் . ரு . உரை . ) "கருப்பொருட் 
இறைக்குத்தல் - கண்புரட்சியற்றுநிற்றல் . பிறக்குமிறைச்சிப்பொருளே ” என்பது ( நம்பிய 
இறைக்குத்து - சாகுந்தருணத்தில் கண்குழி கப்பொருள் . ஒழிபி . ஙக . ) 2. தருக்கசாத்திர 
விழுதல் . 

த்தொன்று . 3. அகத்திணைக்குரிய தெய்வமு 
இறைகிழவோய் இறைவனாதற்றன்மை தலாகிய பொருளின்கண்ணே பிறத்தல் . 4 . 
யையுடையாய் . ( பதிற்றுப் .) 

புறத்தேசொல்லுங்குறிப்புப்பொருள் . 
இறைதுத்தல் - விரலிறையாலளவிடல் . இறைச்சிப்போர் - உடம்பு . ( சிந்தா .) 
இறைகூடல் --- அரசாளுதல் . ( உ - ம் .) ஈரும் இறைஞ்சல் -- 1. குனிதல் . 2. வணங்கல் . 
பேனுமிருந்திறைகூடி " ( பொருந . எகூ . ) 

( உ - ம் . ) " இந்திரனிறைஞ்ச " ( திருவானை 

க்கா . திருகாட்டு . நி . ) 
இறைகூடை - பூட்டை . ( இறைகூடை .) 

இறைஞ்சலர் 
இறைகூர்தல் - தங்குதல் , ( ஐங்குறு . ) 

பகைவர் . 

இறைஞ்சார் 
இறைகொள்ளுதல் - தங்குதல் . ( உ - ம் . ) 
“ தேனிறைகொள்ளுமிரும்பல்யானை ” ( புறநா . 2. வணங்கியெனப்பொருள் படும் ஒருவினையெ 

இறைஞ்சி -- 1 . மரவுரி . ( சூ .நிகண் . எ : எசு . ) 
கஎ .) 

ச்சம் . ( உ - ம் . ) " இறைவிதன் மலரடியிறைஞ்சி 
இறைகொளல் - தங்குதல் . ( உ - ம் .) " இறை யேத்துவாம் ” ( கந்தபு . கடவுள் வாழ் . எ .) 
கொளில்லிடைத் தெய்வதம் ( கந்தபு. நகர்புகு . 

இறைஞ்சிய - தாழ்ந்த . ( உ - ம் .) " குலையிறை 
எஎ ) 

ஞ்சிய கோட்டாழை ” ( புறநா. கஎ .) 
றைச்சி - 1. நேயம் . ( உ - ம் . ) " வீழுநர்க்கி 
றைச்சியாய் ” ( கலி . அ . ) 2. மாமிசம் . ( உ - ம் .) ரிநிலைவினைப்பகுதியும். (உ -ம் .)" குருவாதி மூவு 

இறைஞ்சு - இறைஞ்சென்னேவலும் , தெ 
( பிங்கல . உருச கூ .) 

ருவையுந் தாழ்ந்திறைஞ்சு ” ( வைராக் .சத.சஎ . ) 
இறைச்சிப்பொருள் --1. ( அகப்பொருள் ) ( ஏவலிலே வந்தது .) 
கருப்பொருளினுள்ளே தோன்றும் பொருள் ; 

இறைஞ்சுதல் - 1. குனிதல் . 2. படிதல் . 
" அஃது அங்கியற்பொருள் , திணைநிலைப்பொரு ( உ - ம்.) புண் முழுதிறைஞ்சுங்கோட்டு " ( சிங் 
ள் , வன்புலப்பொதுப்பொருள் , மென்புலப்பொ 

தா . கநக . கஉ அ . ) 3. வணங்குதல் . ( உ - ம் . ) " இ 
துப்பொருள் , பெருமைப்பொதுப்பொருள் , 

டருழந்திறைஞ்சியேத்தலும் ” ( இராமா . திருவ 
ருந்துப் பொதுப்பொருள் . என ஆறு என்பர். 

வதார . உ 0 . ) 
அவற்றுள் , அங்கியற் பொருளாவது : அந்நிலத்தி 
ற்கு அங்கமாம் பொருள் . அவையாவன: குறிஞ் 

இறைஞாநம் - சிவஞாநம் . ( உ - ம் .) எடுதரு 
சிநிலத்துச் சந்தரும் , பொன் , வெள்ளி முதலிய மலர்க்குழலார்முலைத்தலைக்கே யிடைக்கேயெறி 
னவும் , நெய்தனிலத்து உப்பு, இப்பி , நந்து , அல 

விழியின்படுகடைக்கேகிடந்து மிறைஞாநங் - கூ 
வன் , விலை முதலியனவும் , பாலைநிலத்துச்சீழ்கு , 

டுமவர் " ( சி . சி . க : ரு . ) 
காய் , குருவி , சிள்வீடு , அறுபுள்ளி , கோம்பி முத இறைத்தல் - 1. கிணறு முதலிய நீர்நிலைக் 


497 


இறைமை . 


சசஅ 


இறைவன் . 


ளிலிருந்து நீரையள்ளிப்புறத்தேபோகவிடுதல் . | தான் ” ( திருவிளை . அங்கம் . உஎ . ) 2. இராச்சி 
( உ - ம் .) " நெல்லுக்கிறைப்பதேநீரன்றிக்காட்டு யமுறை , தலைமைப்பாடு . ( உ - ம் .) " இறைமையி 
முளி - புல்லுக்கிறைப்பாரோபோய் ” ( நன்னெல்லோர்க்கு மிழிகுலத்தோர்க்கும் " ( அகப்பொ 
றி . ஙசு .) 2. நீரைச்சொரிதல் . ( உ - ம் . ) " இரங்கி ருள் . ஒழிபி. ஈ.ஈ. ) 3. கடவுட்டன்மை. ( உ - ம். ) 
யேயிருவிழிகணீரிறைப்ப " ( தாயு.சுகவாரி , ச . ) அவனது இறைமைக்கு இழுக்காய் முடியும் ” 
3. நீரையள்ளிப்புறம்பேபோகவிடுதல் . ( உ - ம் . ) ( சி.சி. அ : ஙஅ . சுப்பிர .) 
" எள்ளுந்தண்ணீரு நாளை யாருனக்கிறைக்கப் இறைமையாட்டி - 1. அரசி . 2. தலைவி . 
போறார் ” ( வழக் . ) 4. மிகக்கொடுத்தல் . 

இறைமொழி - உத்தரம் . ( உ - ம் . ) " ஈறிலான 
இறைதல் -சிதறுதல் , சிந்தல் . ( உ - ம் .) " வளை ன்பர்கேட்கவிறைமொழிகொடுத்து " ( திருவிளை 
முத்திறைய வெற்றும்- பின்னலுறுவெண்டிரை மண் . ககஉ .) 
பிறங்குகடனாப்பண் ” ( சூத . திருமான் முதலிய இறையணி - ஓரலங்காரம் ; அஃது : ஒரு கருத் 
தேவர்கள் , உ ) 

தையுட்கொண்டவிடையிருப்பது . ( உ - ம் .) " கரு 
இறைதிரியல் - அரசநீதிதிறம்பல் . த்தொன்றினை மறைவாயுட்கொளும் விடைகாட் 
இறைப்பாரம் - பல்லுயிரைக்காக்கின்றபா டலிறை " என்பதனாற்காண்க . ( குவல . அக . ) 
ரம் . (சிந்தா. ) 

இறையவன் - கடவுள் . ( உ - ம் . ) " கறைமிட் 
இறைப்பிளவை - கையிறையிலே வருமொற்றிறைய உன்மருங்காக " ( கந்தபு. மோந . கூ . ) 
ருபெரும்புண் . 

இறையனார் தலைச்சங்கப்புலவருளொரு 
இறைப்பு - நீரிறைக்கை , 

வர் ; அவர் , ஓரகப்பொருளிலக்கணஞ்செய்தவர் . 
இறைபயப்பது நேரே விடையாகாது 

இறையனாரகப்பொருள் - மதுரைச்சோம 
விடைப் பொருள் கொள்ளக் கிடக்குங் கூற்று ; ) சுந்தரக்கடவுளின் கூறாகிய இறையனாரருளிய 
அது : " சாத்தா இது செய்வாயோ ” என்றவழி ஓரிலக்கண நூல் . இது , களவியலென்றும் பெ 
நீ செய்யென ஏவலாயும் , செய்வேனோ என யர்பெறும் . இதனுரையாசிரியர் மதுரைக்கண 
வினாவாயும் , உடம்பு நொந்ததென உற்றதுரை க்காயனார் மகனார் நக்கீரனார் . 
த்தலாயும் , உடம்பு நோம் என உறுவது கூறலா இறையால்- முக்கால் ரூபாவுக்குச்சரியாக 
யும் , மற்றையது செய்வேனென இனமொழி முன் இலங்கையிலே வழங்கிவந்த ஒருநாணய 
யாயும் வரும் " ( நன் . ஙஅசு . உரை . ) ( இறை ம் . ( இறைசால் என்றும் வழங்கப்பட்டது . ) 
விடை. ) 

இறையான்- சிவன் . ( உ - ம் . ) " இறையா 
இறைபுரிதல் - 1. அரசாட்சி செய்தல் . 2 . 

1. அரசாட்சி செய்தல் . 2. ன்மகிழிசைபாடினனெல்லாநிகரில்லான் " ( பெ 
நீதி செலுத்துதல் . 

ரியபு , தடுத்தாட் . எரு .) 
இறைமகள் அரசனது புத்திரி . ( உ - ம் . ) 
" இருந்தருணம்பினென்னாவிறைமகட்கெந்தை நியம் . (உ - ம்.) " எம்மையொப்பவர்க்கு முத்தியி 

இறையிலி-1.இறையிறாதவன் . 2. சர்வமா 
சொற்றான் ” ( கந்தபு . வள் . கஎஅ . ) 
இறைமகன் -1. அரசன் . ( உ - ம் . ) " பெற்ற ( கோயிற்பு. இரணியவன்ம. சுஎ . ) 

றையிலியாகவிட்ட- மும்மை நற்பதிகடம்மின் ” 
பினிறைமகன் பெண்மகாரெமக் - குற்றிலரென 
நினைந்து ( பிரமோத் . சோமவாரவி . கரு .) 2 . 

இறையிலி நிலம் - சருவமாரியம் . ( சிந்தா . ) 
அரசனது புத்திரன் . 3. கந்தசுவாமி . 4. விநாய ந்து தனிநின்றானிருதர்க்கிறையோனே " ( கந்த 

இறையோன்- 1. அரசன் . ( உ - ம் .) " நேர் 
கர் . ( இறை - அரசன் , சிவன் . ) 

பு . அசுரர்யாக . ககஉ . ) 2. கடவுள் . 3. சிவன் . 
இறைமரம் -1. இறைவை மரம் . 2. ஏற்ற ( உ - ம் .) “ இரக்கம் ” பார். 4. தலைவன் . ( உ - ம் .) 
மரம் . 3. நீரிறைக்கு மரப்பத்தல் . 

இறையோன் முதலாவெனைவருங்கேட்ப ” (அ 
இறைமாட்சி - 1. அரசனது நற்குண நற்கப்பொருள் . ஒழிபி , கஎ . ) 
செய்கைகள் . ( உ - ம் .) ( வள் . அதிகார . ஙக . ) 2 . இறைவர்மலர் - கொன்றைமலர் , அஃது : 
அரசாட்சிக்குரிய மகத்துவம் .( உ - ம்.) " சீரிறை " இறைவர்தண்மலரினோடறுகுசாத்தி " ( பா 
மாட்சி செலுத்தியமர்ந்தான் ” ( கந்தபு. தெய்வ ரத . அருச்சு நன்றவ . ககச .) என்பதனாற்பெற 
யானை . சஅ . ) 

ப்படும் . ( இறைவர்-சிவன் . ) 
இறைமாண்டார் - அரசர் . [ இறைமாட்சியு 
டையாரென்றபடி . ) 

இறைவரை-- கணப்பொழுது . ( உ -ம் .)" ஐய 

பிற்கிதோரிறைவரையாகுமால் ” ( கந்தபு . மோ 
இறைமை -1 . அரசியல் . ( உ - ம் . ) "அநந்த ந . அ . ) 
குணபாண்டியற்குத்தன்னிறைமை முழுதுமீத் இறைவன் - 1. அரசன் . ( உ - ம் . ) " இறை 


498 


இன் . 


சகூகூ 


இன்பம் . 


வன்குலபூடணன் ” (திருவிளை . வளையல் . உ . ) கருதும். (உ - ம் .) " ஐந்தாவதனுருபில்லுமின்னு 
2. எப்பொருளிலுந் தங்குகிறவன் . ( உ - ம் . ) நீங்கலொப்பெல்லையேதுப்பொருளே ” ( நன் , 
" இறைவன் குரவ னியல் குணனெங்கோன் பெயரிய , சஉ . ) ( வரையின் வீழருவி , பாலிடு , 
(சிவப் , நாடுகாண் . கஅசு . ) 3. கடவுள் . ( உ - ம் . ) வெளிது கொக்கு , கருவூரின்கிழக்குச்சோணான் 

மற்றவரிறைவன் மலரடி வணங்கி ( பாரத . | கோட்டினாகிய கொடிஞ்சி நெடுந்தேர் என்பன 
இராசசூய . கசரு .) 4. குரு . 5. சிவன் . 1. சிவ முறையே நீக்கம் , ஒப்பு , எல்லை , ஏது ஆகிய 
னார்வேம்பு . 7. தலைவன் . 8. பரமகர்த்தா ; அவர் பொருள்களைக் கருதினமை காண்க .) 5. ஒரு 
சர்வஞ்ஞத்துவத்தையும் , சர்வகர்த்திருத்துவத் பொதுச்சாரியை ; அஃது . ஒருபதம் விகுதியோடு 
தையும் , சர்வாநுக்கிரகத்தையும் பிறரொருவ அல்லது பதத்தோடு அல்லது உருபோடு புண 
ராலே பெறுதலின்றித் தமக்கியல்பாகவுடைய ருமிடத்து வருவது . ( உ - ம் .) " கச்சினன் ” “ வண் 
வர் . ( உ - ம் . ) “ இறைவனாவான்ஞாநமெல்லாமெ டின்கால் ” " மலையினை ” 
ல்லாமுதன்மை யநுக்கிரகமெல்லா மியல்புடை இன்கண் -1 . இன்பம் . ( உ - ம் . ) " இன்கண் 
யான் " ( சி . சி . அ : கஎ . ) 9. பிதா . 10. பிரமன் . ணுடைத்தவர் பார்வல் ( வள் . ககரு உ . ) 2. கண் 
11. மூத்தோன் . 12. விட்டுணுவினவதாரமா ணோட்டம் . ( உ - ம் ) " இன்கணில்லாதாள் பாரி ” 
யுள்ள கண்ணபிரான் . (உ - ம் . ) " இறைவனெ ( அரிச்ச. மயாந . ங . ) 
ழிற்கதிர்மணிகளழுத்தியதவிசிருத்தலும் " ( பா இன்சபம் - இராசசபை . 
ரத . கிருட்டி . ககக .) 

இன்சொல் - அன்புடைமையை வெளிப்ப 
இறைவன் வேம்பு - சிவனார் வேம்பு . டுத்துஞ்சொல் . ( உ - ம் .) " இன்சொலினி தீன்ற 
இறைவி -- 1 . அன்னை . 2. இராசாத்தி . 3. ல்காண்பான் ” ( வள் . கூகூ . ) 
குருவின் மனைவி . 4. தலைவி . ( உ - ம் . ) " இறைவி இன்சொலுவமை உவமையலங்காரத்தி 
யும் பிரியினுய்யாள் ” ( கந்தபு. வள் . கசுஉ . ) 5. னொருவகை ; அஃது, உவமேயத்தினும் உவமா 
பார்வதிதேவி , ( உ - ம் .) " அறுவகை நெறிகளும் 
பிறவுமாக்கிய - விறைவிதன் மலரடி யிறைஞ்சி | இன்ன மிகுதியையுடைத்தேனும் ஒப்பதன்றி 

னத்துக்கு ஒருமிகுதிதோன்றக்கூறி உவமித்து 
யேத்துவாம் " ( கந்தபு . கடவுள் வாழ் . எ . ) 6. ம மேற்பட்ட தன்றென்பது ( வ - று .) " மான் விழி 

தாங்குமடக்கொடியேநின்வதன - மான் முழுதும் 
இறைவை -1. இறைகூடை . ( உ - ம் . ) " இ தாங்கிவருமதிய - மானாலு - முற்றிழை நல்லாய் 
றைவை கொளுங்கூவல் " ( திருப்பு . ஙஉஉ . ) 2. | முகமொப்ப தன்றியே - மற்றுயர்ச்சி யுண்டோ 
எணி . ( உ - ம் . ) " ஏறுதற்கமைத்த தோற்றத்தி மதிக்கு ” ( தண்டி . பொருளணி . நல . ) 
றைவையினின்றவன்றே " ( இரகு . யாக . கச . ) இன்பக்கனிகவர்கணம் தேவர் . ( சிந்தா ) 
3. தூற்றுக்கூடை. 4. நீரிறைக்கும் மரப்பத்தல் . இன்பக் கொடி- காமவல்லி . ( சிந்தா . ) 
இன் -1 . இப்பொழுது . ( உ - ம் . ) " இன்னே ” 

இன்பசத்தி --சிவசத்தி நான்கனுளொன்றா 
பார் . 2. இறந்த காலப் பொருளிலே வரும் ஓர் கிய உமை. ( உ - ம்.) " சிவபெருமானுடைய அரு 
இடைநிலை ; இது : குற்றியலுகரவீறாகிய வினைப் ட்சத்தியெனப்படும் இன்பசத்தியுமையென்று 
பகுதிகளோடு சேர்ந்தும் , வகர உகரம் இயல்பீ ம் ” ( கந்தபு . நவ . சங . ) 
ராகவரும் வினைப்பகுதிகளைச் சேர்ந்தும் , ஞ ண இன்பம்- 1 , அகமகிழ்ச்சி . ( உ - ம் . ) “ ஆய்க் 
நமனரலவள ஆகிய ஒற்றுக்களிறுதியாகிய தமூவருமாயிடையின்பமுற்றமர்ந்தார் ( சேது 
வினைப்பகுதிகள் உகரச்சாரியை பெற்று வருவ பு . பராவசு. சரு . ) 2. ஆநந்தம் . ( உ - ம் . ) "இன் 
னவற்றைச் சேர்ந்தும் வரும் , உகரச் சாரியை பக்கடலிற்புகுந்திடுவான் ” ( தாயு. சொல்லற் 
பெற்றுவருவன என இங்கே சொல்லப்பட்டன , கரி . ச . ) 3. இனிமை . ( உ - ம் . ) " கண்டுதண்டா 
பகுதியோடு தல் விகுதி சேர்ந்து தொழிற்பெய க்கட்கின்பத்து " (மதுரைக் . கசு ) 4. சிற்றின் 
ராகும்போது உகரச் சாரியை பெற்றன்றி யங் பம் . ( உ - ம் . ) " துச்சாரிநீகண்ட-வின்பமென 
ஙனமாகாத பகுதிகளேயாம் . ( உ - ம் .) " நீடினான் , க்கெனைத்தாற்கூறு " ( நாலடி . பிறர்மனை . ச . ) 
தழுவினான் , உரிஞினான் ” 3. இனிமையென்ப 5. நவரசத்துளொன்று . 6. நால்வகை நூற்ப 
தன் விகாரமாய் இனிமையான எனப் பொருள் | யன்களுளொன்று . ( உ - ம் . ) " அறம்பொருளி 
பட்டுநிற்கும் ஒருபண்புப்பெயர் . ( உ - ம் .) “ இன் ன்பம் வீடடைதனூற்பயனே ” ( நன் . பொது 
னமுதுகனிபாகு கற்கண்டு சீனிதேன் ( தாயு . ப் . கா . ) 7. பெரியோரியல்பினொன்று . 8. போ 
சுகவாரி . க . ) 4. ( இலக்கணம் ) ஐந்தாம் வேற்று கந்துய்ப்புழித்தோன்றுமுவகை. ( பெரியபு.திரு 
மையுருபுகளிலொன்று ; அது : நீக்கம் , ஒப்பு , நாட்டு . ஙக. உரை. ) 9. வைதருப்பநெறியில் 
எல்லை , ஏது ஆகிய பொருள்களிலொன்றைக் சொல்லினாற்சுவைபடத்தொடுத்தலும் , பொரு 


னைவி . 


| 


499 


இன்றியமையாமை . 


ரு 00 


இன்னம் . 


ளினாற் சுவைபடத்தொடுத்தலும் . (உ - ம் .) " சொ 

இன்று 

1. அசைச்சொல் . 2. இந்த நாள் . 
ல்லினும் பொருளினுஞ்சுவைபடலின்பம் " ( த ) (உ - ம் .) “ இன்றுமகவான் மகளையீந்திட நினைக் 
ண்டி. அ . ) 

தான் ( கந்தபு . தெய்வயானை . உஉரு .) 3. இப் 
இன்பர் - இன்பங்கொடுப்போர் . ( உ - ம் . ) பொழுது . ( உ - ம் . ) “ இன்று நோக்குரைநடக்கு 
" இமையோர்கடமக்கெலாமின்பராகி ” ( தேவா மியல்பிலோர்க்கு ” (சிவப் . க : உ . ) 4. இல்லை 
ர . அன்னியூ . ரு . திருநாவு .) 

யெனப் பொருள்பட்டு அஃறிணை ஒன்றன்பா 
இன்பவணி- முயற்சியின்றித்தான் கருதி லிலேவரும் ஒரு குறிப்பு வினைமுற்றுச்சொல் . 
ய காரியம் முற்றுப்பெறுவதைக்கூறுவது . " முய ( உ - ம் .) " பொருட்குப் பொருடெரியினது வரம் 
லுகையின்றியவாவியகாரியமுற்றுறுதற் - கியலு பின்றே ” ( தொல் . சொல் , ஙகூக . ) 5. இன்றி 
ம்பெயரின்பமேயாம் ” என்னுங்குவல.சுஎ - ஆற் யென்பதன் விகாரமாய்வந்து இல்லாமல் எனப் 
பெறப்படும் . 

பொருள்படும் ஒரு குறிப்புவினையெச்சம் .( உ -ம் .) 
இன்பன் - 1 , கணவன் . 2. இன்பத்தையு | " விண்ணின்று பொய்ப்பின் ” ( வள் . கங .) 
டையவன் . 

இன்றேல் - இல்லையேல் . 
இன்பு- சுகம் . ( உ - ம் .) “ இன்பருளவாடை இன்றை- இந்தநாள் . ( உ - ம் . ) " அன்றுமுத 
யழுக்கேறுமெமக்கு ( தாயு . பைங்கிளி. சு . ) லின்றைவரை " ( தாயு . ஆகார . ங o .) [ இன்று 
இன்புறல் - இன்பம் பொருந்தல் . 

என்னுஞ்சொல் ஐகாரச் சாரியையேற்று நின் 
இன்புறூஉம்- இன்பத்தை மிகுவிக்கும் . றது .) 
( உ - ம் .) " இன்புறூஉமின் சொல்வர்க்கு " ( வள் . இன்றைக்கு இந்தநாளுக்கு . ( உ - ம் . ) “ இரு 
கச .) (உறூஉம் என்பது உறுவிக்குமென்னும் மடங்கு ” பார் . 
பிறவினைப்பெயரெச்சத்தின் விகாரம் .) 

இன்றைத்திநம் 
இன் பூறல் - இன்பூறா. ( உ - ம் . ) " கவிர்பரி 
யின் பூறல் " ( தைல தைலவ . க ங ) 2. சாயவேர் . 

இன்றையத்திநம் - இற்றைத்திநம் . 
இன் பூறவேர் - ஒருமருந்துச்சரக்கு . (உ - ம் .) 

இன்றையதி நம் 
“ சீரகமின்பூறாவேர் தேசாவரந்தவளவீருளிகா 

இன்றெடை - இனிய கோவை . ( புறப்பொ.) 
ட்டுள்ளி " ( தைல. தைலவ . கஙரு. ) 

இன்ன -1. இத்தன்மையான . 2. இத்தன் 
இன்மை 1. இல்லாமை . ( உ - ம் . ) " துளி மையுடையன. (உ - ம் . ) “ இன்னவாகிய பலவள 
யின்மை ஞாலத்திற்கெற்று " ( வள் . ருருஎ .) 2. னுண்டு ” ( கந்தபு. தவங்காண் . கா .) 3. இந்த 
உடைமைக்கு மறுதலை . (சிந்தா . ) 3. வறுமை. ( உ - ம் . ) " இன்ன தன்மைகளியல ” ( கந்தபு . தெய் 

இன்மையினின்னாததியாதெனின் ” வயானை.உ oo . ) 4. உவமையுருபாக அருகிவரும் 
( வள் . கசக . ) 

ஒரு பெயரெச்சக்குறிப்பு . ( நன் . பொதுவி .கசு . ) 
இன்மைவழக்கு அறுவகைவழக்கினுளொ 

இன்னகையாயம் இயலிசை நாடகத்தா 
ன்று . (மணிமே .) 
இன்மை நவிற்சி இன்மைநவிற்சியணி . யைச்செய்யுந்திரள் . (சிறுபாணா. உ 20 . உரை .) 

லும் இனிய மொழிகளாலும் இனிய மகிழ்ச்சி 
இன்மைநவிற்சியணி ஓர் அலங்காரம் ; 
அது : யாதேனும் ஒன்றின்மையால் உபமேயத் 

இன்னணம்- இத்தன்மை . ( உ - ம் . ) " இன் 
துக்கு உயர்வேனுந்தாழ்வேனுந் தோன்றச்சொ 

னணம்வளருங்காலை ” ( பாரத . சம்பவ. ககக 
ல்லுதல் . ( குவல . உஉ - வது .) " மன்னவனின் 

( இவ்வண்ணமென்பதன் மரூஉவென்பர் .) 
னவைகோளறைவோன் - றனையடையாமையி இன்னதல்லதிதுவெனமொழிதல் - தந்திர 
ன்மிக்கொளியாம் ” என்பது உயர்வுக்கும் , “கல் யுத்தி முப்பத்திரண்டனுளொன்று ; அது : சந் 
வியுயர் - வதுதானெனினும் வணக்கநிதியமருவி தேகிக்க நின்றவிடத்து இப்படிப்பட்ட தல்லா 
லதேல் - அதுமேலன்று ” என்பது தாழ்வுக்கும் தது இதுவெனச் சொல்லுதல் . ( நன் . பொதுப் . 
வரலாறாகக் கொள்க . 

கச . ) 
இன்றி இல்லாமல் எனப் பொருள்படும் இன்னது - 1 , 

1 , இது . ( உ- ம் . ) " இன்னது 
ஒரு குறிப்புவினையெச்சம் . ( உ - ம் .) " சாதநமின் கேண்மெனவிசைத்தன் மேயினான் ” ( கந்தபு . 
றியொன்றைச் சாதிப்பாருலகிலில்லை ” ( கைவல் . அசுரர்யாக . க .) 2. இத்தன்மையையுடையது . 
தத்துவவிளக் . கக . ) 

( உ - ம் .) " எந்தைதானின்னனென்று மின்னதா 
இன்றியமையாமை - தான் இல்லாமல் நிறை மின்னதாகி வந்திடானென்றுஞ்சொல்ல ” ( சி . 
யாமை , (உ - ம் .) " மங்கலமாகியின்றியமையாது சி.க : சச .) 
( நன் . பொதுப்பா , 50. ) 

இன்னம் - 1. இத்தன்மையை யுடையேம் . 


(உ - ம் . ) " 


-- 


500 


இன்னாதார் . 


ருகே 


இன்னிசைவெண்பா. 


( சிந்தா . ) 2.இனிமேலும் . ( உ - ம் . ) " இன்னம் - இன்னாது - தீது . 
பிறவியும் வேண்டும் " ( தாயு . சிவன் எ .) 

இன்னாநாற்பது- கெடுதியைவிவரிக்கும் கா 
இன்னமும் - இன்னும் . ( உ - ம் .) " இன்ன ற்பது பாட்டுள்ள ஒருல் 
மும் வந்திலள் வருந்தியீன்ற தாய் " ( கந்தபு . சூர இன்னுழகம் - சந்தோஷமில்லாத முகம் . 
னமைச்சி . கரு அ .) 

( வள் . சுரு . ) 
இன்னர்- இத்தன்மையர். ( உ - ம் . ) " இன் இன்னாமை -1. இனியதாகாமை , 2. தவறு . 
னரைநோக்கியெங்கோன் ” (காஞ்சிபு . தக்கீச . 3. தீமை . 4. துயரம் . 5. துன்பம் . ( உ - ம் . ) 
சு o . ) 
இன்னல் -1 . குற்றம். (உ -ம்.) " ஆராமை” காதை மொழ அலர்மொழி . (உ - ம்.) “இன் 

இன்னாமையின்பமெனக்கொளின் ( வள் . 
பார். 2. தீமை . ( உ - ம் .) " இரங்கல் ” பார் . 3 . 
துன்பம் . ( உ - ம் . ) " இன்னறீர்தரு போகமதாற் னா- மொழி நாவடங்கமொழிந்து ” ( வாண.நகரு . ) 
றினரிருந்தார் " ( கந்தபு . தெய்வயானை . உசு அ . ) இன்னர் - 1.இத்தன்மையர் . ( உ - ம் .) " இன் 
இன்னலம் - இனிய நலம் . 

னார்க்கின்னதியைகவென்று " ( இலக்கணவி . 
இன்னவர் இவர் . ( உ - ம் . ) " இன்னவர்சே சு அக . ) 2. பகைவர் .. 
னைவெள்ளத்தியாரையென் றறிவதென்றான் ” இன்னாலை - இலைக்கள்ளிமரம் . 
( திருவிளை . மெய்க்கா . ஙரு . ) 

இன்னவறிவு - தீங்கு பயக்குமறிவு . ( உ - ம் .) 
இன்னவன் - இப்படிப்பட்டவன் . ( உ - ம் .) இகன்மேவ - வின்னவறிவினவர் ( வள் . 
" இன்னவன்றனையடுதியேல் " ( கந்தபு . தாரக அருஎ . ) 
ன்வதை . ரு . ) 

இன்னான் -- 1 . இத்தன்மையன் . 2. துன்ப 
இன்னவை இவை . ( உ - ம் . ) " அசரீரிபின் த்தைச் செய்பவன் . ( ஐங்குறு . ) 3. பகைவன் . 
னுமின்னவையுரைத்ததம்மா ” ( பாரத . நிவாத . இன்னிசை- 1. இராகம் , 2. இன்பமான 
கூஉ . ) 

வோசை . 3. எழு நரம்புள்ள வீணை . 
இன்னன் இப்படிப்பட்டவன் . ( உ - ம் . ) 

இன்னிசைக்கலிப்பா கலிப்பாவுளொ 
" இன்னது ” பார் .( இ-பகுதி . அன் - ஒருவிகுதி .) ன்று . 
இன்னன 1 , இவைகள் . ( உ - ம் . ) “ ஏதமி 

இன்னிசைக்காரர் - 
ன்னனவின்னணம் " ( சிந்தா . கநக . உருக . ) 

பாணர் . 

இன்னிசைகாரர் - 
2. இவைபோன்றன . 
இன்னா-1. ஆகாமை . 2. இகழ்ச்சி . 3. கீழ் 

இன்னிசைச்சிந்தியல் வெண்பா- ஒருவகை 
மை . 4. தீமை . ( உ - ம் . ) " இன்னாசெய்தாரை வெண்பா; அஃது : இன்னிசைவெண்பாப்போ 
பொறுத்தல் ” ( வள் . 

நகச .) 5.துன்பம் .(உ - ம் .) லத் தனிச்சொற்பெறாது நடந்து மூன்றடியா 
" இன்னாவாகப்பிறர்மண்கொண்டு (புறநா. ன்வருவது . “ சுரையாழவம்மிமிதப்பவரையனை 
கஉ . ) 6. வெறுப்பு . ( இன் - இனிமை . ஆ - எதிர் ய - யானைக்குநீத்து முயற்குநிலையென்ப - கானக 
மறை. ) 

நாடன்சுனை " என்பதிற் போல . இது : " நேரி 
இன்னங்கு- 1. தீமை . 2. துன்பம் . ( உ - ம் ) 

சையின்னிசைபோல நடந்தடிமூன்றின்வந்தா 
" இன்னாங்கெழுந்திருப்பார் 

னேரிசையின்னிசைச்சிந்தியலாகும் ” என்பத 
( நாலடி . இள 

னாற் பெறப்படும் . ( யாப் . காரிகை. செய்யுளிய .ரு .) 
இன்னாச்சொல்- 1. இழிசொல் , 2. கடு இன்னிசைவெண்பா 

வெண்பா வகையு 
ஞ்சொல் . ( உ - ம் .) " அழுக்காறவாவெகுளியின் ளொன்று ; அஃது : ஒருவிகற்பத்தாலேனும் பல 
னாச்சொன்னான்கும் ” ( வள் . ஙரு .) 

விகற்பத்தாலேனும் நான்கடியாய்த்தனிச்சொல் 
இன்னாத - 1.துன்பஞ்செய்வன . ( உ - ம் . ) லின்றி வருவது . ( 

லின்றி வருவது .( வ - று .) " வைகலும் வைகல்வரக் 
“ இன்னாத செய்தபின் ” ( வள் . நகங . ) 2. துன் கண்டுமஃதுணரார் - வைகலும் வைகலை வைகு 
பத்தை விளைக்கின்ற எனப்பொருள் படும் ஒரு மென்றின் புறுவர் - வைகலும் வைகற்றம் வாழ் 
குறிப்புவினைப்பெயரெச்சம் . 

நாண் மேல் வைகுதல் - வைகலை வைத்துணரா 
இன்னாதது – 1. தீதாதனது . ( உ - ம் .) " மர தார் ” “ கடற்குட்டம் போழ்வர்கலவர்படைக்குட் 
ணத்தின் பாத்திரமாம்வாணாள் போலவின்னாத டம்- பாய்மாவுடையானுடைக்கிற்குந் தோமில் 
தில்லை ” ( ஞாநவா. வைராக் . சுகா. ) 2. துன்பஞ் ) தவக்குட்டந் தன்னுடையா னீந்துமவைக்குட் 
செய்வது . ( உ - ம் .) “ இன்மையினின்னாத தியா டங் - கற்றான் கடந்துவிடும் ” இவை முறையே 
தெனின் ” ( வள் , கசக .) 

ஒரு விகற்பத்தானும் பல விகற்பத்தானும் வந் 
இன்னாதார் - பகைவர் . ( நீதிநெறி . ருக .) தன . அன்றியும் இரண்டாமடியினிறுதி தனிச் 


--- 


} 


மைரி . க . ) 


- 


501 


இன்னோர் . 


502 


இனவெழுத்து . 


சீர்பெற்று மூன்று விகற்பத்தான் வருவனவும் , ருஞ்சிவனேயென்றிரங்கலோடும் " ( கந்தபு. திரு 
மூன்றாமடியினிறுதி தனிச்சொற்பெற்று இரு க்கல் . சக . ) 
விகற்பத்தான் வருவனவும் , தனிச்சொல்லின் இன்னேன் - இப்படிப்பட்டவன் . ( உ - ம் . ) 
றிப் பலவிகற்பமாகி அடிதோறும் ஒரூஉத்தொ " இன்னோர் தம் வன்மைக் கிறுதியில் வேனும் 
டைபெற்றுவருவனவும் , பிறவாற்றானும் நேரி ( கந்தபு . அசுரர் யாக , கஅ . ) 
சைவெண்பாவிற் சிறிதுபிறழ்ந்து நான்கடியாய் இன - இன்னவற்றை. (சிந்தா. ) 
வருவனவும் இன்னிசைவெண்பா எனப்படும் . 

னக்கட்டு - இனக்கூட்டம் . 
( காரிகை . செய்யுளி . ச . ) [ பாடுவோர் வருத் னங்காக்கும் யானை - யானைத்திரட்குத் 
தமின்றிச்செய்தற்குநேரான இசையையுடைய தலையானை , யூதநாதன் . ( சூ . நிகண் . ந : சு . ) 
வெண்பாஎன்பது கருத்துப்போலும் .) 

இனத்தார்--சுற்றத்தார் . 
இன்னிதாய் இனிதாக . ( உ - ம் . ) " என்னை இனந்திரிபதுமம்- செந் 

ந்தாமரை வெண்டா 
யின்னிதாயாண்டுகொண்டவா ” (திருவாச . திரு 

மரைகள் . ( உ - ம். ) " இனந்திரிப்பதுமக்கோயிலி 
ச்சதக . கூரு . ) 

ருவரும் ” (திருவிளை , தடாதகை . சாஎ . ) 
இன்னியம் - இன்பமான வாத்தியம் . 

இனநடை விதம் விதமானநடை . ( உ - ம் . ) 
இன்னியர் - பாடுவார் . 

" இதமிசைந்தனமாமெனவே யினநடை நடந்த 
இன்னிலை 

கிருகத்தாச்சிரமநிலை . ( உ - ம் .) னர் ” (திருப்பு . கருக .) 
“ இன்னிலையொழுக்கும் " ( திருவி . தடாதகை . 

இனந்திரியேறு இனத்தைமணத்தாற்கை 

விட 
ருகூ . ) [ இல் - நிலை . ) 

ட்ட ஏறு. (சிந்தா ) 
இன்னினி - 1.இப்பொழுது. ( உ - ம் .) " இன்னி இனம்- 1. அரசர்க்குறுதிச்சுற்றம் . 2.இன் 
னிக்கணம்தொன்றில் - ஒற்றன் முரண் வலியத 

னம் . ( உ - ம் .) “ நீயினமிருந்தனை " ( இராமா . 
னைச்சிந்தி ” ( கந்தபு . அக்கிநிமுகாசுரன் வதை . 

பள்ளி . எஉ . ) [ இன்னமென்பதன் விகாரம் .) 3 . 
கஙஎ . ) 

) 2. இன்னினியே செய்க வறவினை . குலம் . 4. கூட்டம் . 5. சம்பந்தம் . 6. சுற்றம் . 
( நாலடி , யாக்கை நிலையாமை . க . ) 

( உ - ம் .) " நங்களினத்தையுயிருண்ணா ” ( கந்த 
இன்வர் இத்தன்மையையுடையீர் . (உ -ம்.) பு . அக்கிநி முகாசுரன் வதை . உ 0 ங . ) 7. நிரை, 
“ இன்னீராகலினினியவுமுளவோ 

( உ - ம் .) “ வெள்வாய்க்கழுதைப்புல்லினம்பூட்டி 

( புறநா . 
ரு.அ. ) 

( புறநா.கரு .) 8. பசுக்கூட்டம் . 9. மந்திரி 
இன்னும் -1 . இன்னமும் . ( உ - ம் . ) “ இன் 

கள் . 10. வருக்கம் . 
னுமோர் சூலமுண்டெறிவன் ” ( கந்தபு . அக்கிநி 

இனமாலை- ஒருவகை மாலை . ( சிந்தா. )) 

இனமொழியிறை- ஐவகைவிடைகளுளொ 
முகாசுரன்வதை ககக . ) 2. இப்பொழுதும் ன்று . 
உ - ம் . ) " மிச்சிலுக்கின்னுமிச்சைசெய்பெரு 

( உ - ம் . ) " இறைபயப்பது ” பார் . 
மான் ” ( கல்லாடம் . கசு . அகவலுரை . ) 3. பின் 

இனமோனை -- ஒரு எழுத்துக்கு மோனையாக 
னும் . (சிந்தா .) 

அவ்வெழுத்தின் இனவெழுத்துவருதல் . 
இன்னுயிர் -- 1. இவ்வுயிர் . ( உ - ம் . ) " இன்னு 

இனல . இன்னல் என்பதின்னகரந்தொக்க 
யிரைப் புறத்தகற்றவல்லதான ” ( ஞாநவா . உ 

ஒருவிகாரமொழி . ( உ - ம் . ) " கண்டகமு -மினலு 
தாலகன் . சஉ . ) 2. இனியவுயிர் . 

றவே குதத்தியற்றி " ( சிவதரு. சுவர்க்கநரக . 
இன்னுழி - இன்னவிடம் . 

கஎசு . ) (இடைக்குறை . ] 
இன்னே -1. இத்தன்மையே . ( உ - ம் . ) " விதி 

இனவழி - வமிசபரம்பரை. 
யார்செய்கையின்னேயோ ” (கந்தபு . மார்க்கண் 

இனவெதுகை - ஒரு எழுத்துக்கு இனவெ 
டேய . காங .) 2. இப்பொழுதே. (உ - ம் .) "கொழுத்துக்கள் எதுகையாக வருதல் . 
டியேன்செய் குற்றமெல்லா - மின்னே தணித் இனவெழுத்து - 1. ( இலக்கணம் ) தானம் 
தேயெனையாண்டு கொள்ளுமென்றாள் ” ( கந்தபு . முயற்சி , அளவு , பொருள் , வடிவு முதலிய 
வள் , ககஅ .) ( இஃது : இனியென்னுமிடைச் ஏதுக்களினாலே ஒரு சாதியாய்வரும் எழுத்து 
சொல்லின்றிரிபு என்ப . ) ( திருவிளை . நான்மா . க்கள் . அவை , உச்சரிக்கப்படுங்கால அளவை 
உக. உரை . ) 

ஒருமாத்திரையாதல்பற்றி அ இ உ எ ஒ என் 
இன்னேம் இத்தன்மையை யுடையேம் . னுமெழுத்துக்கள் ஐந்தும் குறிலென துரினமா 
(உ -ம் .) " இன்னேமாயினேம் ” ( புறநா. கசக. ) கவும் , இரண்டுமாத்திரையாதல் பற்றி ஆக 
இன்னேசை -இனியவோசை , 

ஏ ஐ ஓ ஔ என்னுமெழுத்துக்களேழும் நெடி 

லென ஓரினமாகவும் , சுட்டுப்பொருளிலே வரு 
இன்னோர்- இவர். ( உ - ம் . ) " இன்னோரெவ தல்பற்றி அ இ உ என்னும் எழுத்துக்கள் மூன் 


F 2 


| 


502 


இனிதுறுகிளவி 


ருங 


இனை தரல் . 


( 


. 


றும் சுட்டெழுத்தென ஓரினமாகவும் , வினா யுறுகிளவியு - முவமமருங்கிற்றோன்றுமென்ப ” 
ப்பொருளிலே வருதல்பற்றி எ ஏ ஆ ஓ யா 

) 
என்னுமெழுத்துக்கள் ஐந்தும் வினாவெழுத் இனிப்பு -1 . இனிமை . 2. சிநேகம் . 3. தித் 
என ஓரினமாகவும் , மிடற்றைத்தாநமாகக்கொ - திப்பு. ( உ - ம் .) " இனிப்பைநல்கு முக்கனிமுத 
ண்டு பிறந்து தனித்தியங்கு மாற்றலுடைமை லியவுணவினை ” ( வைராக் . சதக . சரு . ) 
யால் அம் முதல் ஒளகாரமீறாகியவெழுத்துக்கள் இனிப்புத்தட்ட -1. ஆசைதட்ட . 2. உருசி 
பன்னிரண்டும் உயிரெழுத்தென ஓரினமாக காட்ட . 
வும், உச்சரிக்கப்படுங் காலஅளவை அரைமாத் இனிமை -1. இனிப்பு , 2.சந்தோஷம் , இன் 
திரையாதல்பற்றியும் , புள்ளிவடிவுடைமைபற் பம் . (உ - ம் . ) “ இனியோர் பார் . 3. மேன்மை . 
றியும் , உயிரெழுத்தோடு கூடியல்லது இயங்கு இனிய-- இனியவைகள் . ( உ - ம் . ) “ இனிய 
மாற்றலின்மைபற்றியும் , கம்முதல் னவ்வீறா | செய்தி ” ( புறநா . கஉ . ) 
கிய எழுத்துக்கள் பதினெட்டும் மெய்யெழுத் இனியசொல் -- இன்சொல் . 
தென ஓரினமாகவும் , உரத்தைத்தாநமாகக்கொ இனியர் - இனியவர் . ( உ - ம் . ) " நாய்கன்பரிவு 
ண்டு பிறத்தல்பற்றி கசடதபற என்னும் தீர்ந்தினியர் சூழ ” ( சிந் . காந் . கக . ) 
எழுத்துக்கள் ஆறும் வன்கணம் என ஓரின இனியவன் - இனியன் . 
மாகவும் , மூக்கைத் தாநமாகக்கொண்டு பிறத் இனியவை கூறல் - மனத்தின்கண் உவகை 
தல்பற்றி ங ஞணநமன என்னும் எழுத்து யை வெளிப்படுப்பனவாகிய இனிய சொற்களைச் 
க்கள் ஆறும் மென்கணமென ஓரினமாகவும் , சொல்லுதல் . ( வள் அதிகாரம் . க O.) ( இது வாக் 
மிடற்றைத்தாநமாகக்கொண்டு பிறத்தல்பற்றி கின் நற்குணம் நான்கினொன்று . ) 
யரலவழள என்னும் எழுத்துக்கள் ஆறும் இனியன் -1. இனிமையுடையவன் . ( உ - ம் . ) 
இடைக்கணமென ஓரினமாகவுங் கொள்ளப்ப " இனியனாயேக தத்துவத்திலே சுழுத்தியிதய 
டும் . ( நன் . எழுத் . எஉ , எரு . ) 2. முயற்சிவ முற்றின்பமே பெறுவாய் " ( ஞாநவா. தாசூர . 
கையால் ஒன்றற்கொன்று இனமாகிய எழுத் காக .) 2. பிறரை மகிழ்விக்கு மொழுக்கத்தையு 
துக்கள் . " ஐ ஒள இ உச்செறிய முதலெழுத்- தி டையவன் . 
வ்விரண்டோரினமாய் வரன்முறையே " ( நன் . இனியன -1 . தன்கண்உவகையை வெளிப் 
எழுத் . கசு . ) என்பதிற்காண்க . 

படுத்துவன . ( உ - ம் . ) " மநங்களிப்ப -வினியன 
இனன் - சுற்றம் . ( உ - ம் . ) " குணனுங் குடி வுரைகள் பயிற்றி ” ( பாரத . நாடுகரந்துறை . கா . ) 
மையுங் குற்றமுங்குன்றா - வினனு மறிந்தியா இனியா நாற்பது-- நன்மையை விவரிக்கும் 
க்கநட்பு ” ( வள் . எகூகூ . ) ( மகரம் நிற்குமிடத்து நாற்பதுபாட்டுள்ள ஒருநூல் ; இது : பதினெண் 
னகரம் போலியாய் வந்தது . ) 

கீழ்க்கணக்கினுளொன்று . 
இனா-1 . நகை , இகழ்ச்சி . 2.வருத்தம் , துன் இனியோர் - நண்புடையோர் . (உ - ம் .) "இனி 
பம் . (உ - ம்.) " கோப்புக்கட்டியினாப்பிச் செற்றிடு யோர்க்கினிமை செய்து " ( பாரத . வாரணாவத . 
கூட்டிற்புக்கு ” (திருப்பு . கூ 0 . ) 

( விகாரம் .) ககக . ) 
இனம் -1 . நன்கொடை . 2. பயன் நோக்காத னும் இன்னும் . (உ - ம் . ) "ஆசையாயினு 
ஈகை .( இந்துஸ் . ) 

நித்தந்தளராதே ( திருப்பு . நசஎ . ( விகாரம் . ) 
இனி -1 , இப்பால் , 2. இப்பொழுது . ( உ - ம் .) 

1. இன்ன . ( உ - ம் . ) " இனைத்துணை 
" இனியன்னநின்னொடு சூழ்வார்யார் ” ( வள் . த்து " ( வள் . அஎ . ) 2. இனையென்னேவலும் , 
கஉகச . ) 3. இன்று . ( உ - ம் .) " இனியைந் - தலை தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 
நாகநன்மணியும் பெறலாம் ” (வாண , கஅ . ) 4 . 

இனைகூஉ -வ 

வருந்திக் கூப்பிடுங் கூப்பீடு . 
இனிமேல் , பின்பு . 

( உ - ம் . ) " வினை புனைநல்லிலினைகூஉக்கேட்பவு 
இனிச்ச - இனித்த . ( இது போலி , ) ம் ” ( புறநா . சச . ) 
இனித்தல் 

1. இதப்படுத்தல் . 2. தித்தித் இனைத்தல் -1. ஒலித்தல் . 2. வருத்தல் . 
தல் . 

இனைத்து -1.இத்தன்மைத்து . ( உ - ம் .)" குடி 
இனிது இனிமையுடையது என்னும் பொ லையிற்பயனினைத்தென்றே - கட்டுரைத்திலன் ” 
ருள்படுமொரு குறிப்பு வினைமுற்று . ( உ - ம் . ) ( கந்தபு . அயனைச்சிறை.கச .) 2. இவ்வளவிற்று . 
குழலினிதியாழினிது ( வள். சுசு . ) 

இனைதால் - மெலிதல் .( உ - ம் .) “ விதித்தனெ 
இனிதுறுகிளவி - இன்பந்தோன்றச் சொல் | ழுத்தினை தரவருமொரு பொருளரு ளாயோ ” 
லுஞ்சொல் . ( உ -ம் . ) “இனிதுறுகிளவியுந்துனி (திருப்பு . உ எஎ . ) 


னை 


503 


இனையள் . 


ருச 


இனைவை . 


- 


இனைதல் - 1. இரங்குதல் . (உ - ம் .) " வான 

இனையன் -1 . இத்தன்மையையுடையேன் . 
திச்சடைவேதியன் பாதத் - தினைய ” ( திருவி . ( உ - ம் . ) “ இனையன் பாவனையிரும்புகன் மனஞ் 
அன்னக் . அ . ) 2. வருந்தல் . ( உ - ம் .) " சேர்தி செவியின்னதென்றறியேனே ” (திருவாச .திரு 
யோவென் - றினைந்திரங்கி ” சிந்தா . நாமகள் . 

ச்சதக . நஎ . ) 2. இத்தன்மையையுடையவன் . 
உக கூ .) 

இனையன . 1. இத்தன்மையன. (உ - ம் .)" பா 
இனைப்ப - 1.கெடுப்ப . ( உ - ம் . ) " வினைபுனை 
நல்லில் வெவ்வெரியினைப்ப ” (புறநா. உங. )2.ந்தனொச்சியேமத்தமென்றினையன " ( கந்தபு. 

தவங்காண் . கசு . ) 2. இவைகள் . (உ - ம் . ) " வலம் 
வருத்த . ( ஐங்குறு .) 

இனைய -1 .இத்தன்மையான எனப்பொருள் பாதிகிரிமாயவற்கொருபான் மருங்கு நின்றினை 
படும் ஒரு குறிப்பு வினைப் பெயரெச்சம் . (உ - ம் .) 

யனவகுப்பான் ” ( உபதேச . சநகாதி , உ ங . ) 
" இனையகொள்கை ” ( கந்தபு . மூன்றாநாட்பாது . 

இனையாள் - இவள் . ( உ - ம் . ) " இனையாளை 
கஎ .) 2. இத்தன்மையானவைகள். (உ - ம்.) " இ யவன் விருப்பொடுவரையுமோ (கந்தபு . தவங் 
னைய கூறினளிரதி வேண்டிடுதலும் " ( கந்தபு . 

காண் . கா . ) 
மோன . உஅ . ) 3. இதுபோல்வன . ( ஐங்குறு .) இனையினள்-- வருந்தினாள் . ( பாரதவெண் . 
4.வருந்த எனப் பொருள் படும் ஒருவினையெச் ஙஅ .) 
சம் . 

இனையை - இத்தன்மையையுடையாய் , 
இனயது இத்தன்மையது .( உ - ம் .) " இனை 
யது நோக்கி ” ( கந்தபு . வள் . கரு அ . ) 

இனையோன் - இவன் . ( உ - ம் . ) " இனையோ 

ன் - முன்னவன் " ( கந்தபு . தாரகன்வதை . ரு . ) 
இனையர் -1 . இத்தன்மையர் ( உ - ம் .) " இனை 
யரிவரளவிறந்த நெடுங்கால மரசுபுரிந் திருந்தா கண்ணீரோ- டினை வருதையல் ” ( பாரத . கீசகன் 

இனைவரல் - வருந்துதல் . ( உ - ம் . ) " அழுத 
ரன்றே ” ( உபதேச . சூராதி . எஎ . ) 2. இவர் 
கள் . ( உ -ம் .) " மேற்றிகழிலக்கத்தொன்பான் வதை . சசு . ) 
வீரர்மற்றினையரோடும் " ( கந்தபு . சூரனமைச்சு . இனைவு-- 

துன்பப்படுதல் . ( உ - ம் . ) " மன்ன 
உ ) 

ன்றேவிபா - லினைவுடனெய்தி " ( பாரத . கீசக . 
இனையவர்- இவர்கள் , இத்தன்மையர் . கூஅ .) 
இனையள் -1, இத்தன்மையானவள் . 2. இனைவை வருந்துவாய் . முன்னிலைவினை 
இனைதலையுடையாள் . (சிலப் . ) 

முற்று . ) 


--- 


504 


ஈகையறியவிழை . 


ருரு 


ஈச்சுர , 


- 


விளை . கசு . ) 


ஈகையன்- கொடையாளன் . 
ஈ -- ( இது : தமிழ்ப்பாஷையின் வர்ணமா 

ஈகையாளன் - கொடையாளன் . ( சூ . நிகண் . 

உ : ச.அ.) 
லையிலுள்ள உயிர்வருக்கத்தில் வரும் நான்கா 

ஈங்கண் - இவ்விடம் . ( உ - ம் .) ஈங்கணின்று 
மெழுத்து ; இஃது அங்காப்போடு மேற்பல்லை நீதிரும்பினையே குதியென்றான் " ( சேதுபு . கா 
யடிநாவின் விளிம்பு பொருந்தப்பிறக்குமொரு சிப . ஙக .) 
நெடில் . நன் . எழுத்தி . உஉ .. ) 

ஈங்கம் - சந்தநம் . 
1. அம்பு . 

ஈங்கனம் இவ்விடம் . ( உ - ம் . ) " ஈங்கன 
2. அரைநாண் . 

நமதுகண்ணினெய்தியகுமரன் ” ( கந்தபு . திரு 
3. , இந்திரவில் . 
4. இலக்குமி . 

ஈங்கிசை -- 1 , கொலை , 2. தீங்கு . 3. வசை . 
5. ( கொடுந்தமிழில் ) இலையான் என வழ (உ - ம்.) " சங்கிசையற்ற வலக்குணமட்டைகள் " 
ங்குமொரு சிறுபறவை . ( உ - ம் . ) " ஈயிருக்குமி 

திருப்பு . உசு ங . ) [ ஹிலா என்னும் வட 
டமெனினும் " ( பாரத . கிருட்டிண . ககச ) 

6. ஈயென்னேவலும் , தெரிநிலைவினைப்ப மொழி ஈங்கிசை என விகாரமாயிற்று .) 4. வரு 
குதியும் . 

த்தம் . ( ஹீலா ] 
7. ஒரு முன்னிலையசைச்சொல் . ( உ - ம் .) 

ஈங்கிஷை - ஈங்கிசை. 
" சென்றீபெரும்" ( நன் . இடையிய , உக . இரா 

ஈங்கு 1. இண்டங்கொடி . 2. இவ்விடம் . 
மாநுஜ. ) 

( உ -ம் . ) “ ஈங்குநம்மானுள் வருமேல் ” (சிலப் . 
8. குகை . 

ஆய்ச்சி .க . ) 3. உவமவுருபு . (சிந்தா .) 4. என்னி 
9. கொசுகு . 

டம் . ( சிந்தா . ) 5. சந்ததம் . 
10. சரசுவதி . 

ஈங்கை -1. இண்டங்கொடி ( உ - ம் .) " வெ 
11. தாமரையிதழ் .. 

ண்கொடியீங்கைப்பைம்புதலணியும் ” ( ஐங்குறு . 
12. தேன்வண்டு . ( உ - ம் . ) " ஈவிளையாட சருக .) ( இதற்குச் சில வைத்திய அகராதிகாரர் 
நறவிளைவோர்ந்து ” (திருக்கோ . கநங . ) உப்பிலிக்கொடி என்னும் பொருளுங்கொள்வர் .) 
13. தேனீ . ( ஐங்குறு . ) 

2. இண்டம்பூ . ( குறிஞ்சிப் .) 
14. நரி . ( இராசவைத் ) 

ஈங்கைத்துவக்கு ஒருமரப்பட்டை ( தைல . 
15. பாம்பு . 

தைலவ . அரும்பத ) 
16. பார்வதி . 

ஈங்கைப்புதல் - ஒருவகைப்புதல் . ( ஐங் 
17. முன்னிலையசைச்சொல் . (உ - ம் .) " நன் குறு . ) 
றீபெரும " 

ஈச்சத்தோல் - சயினெச்சம்பிடித்த தோல் . 
18. வண்டு . 

(ஈயெச்சம் என்பது ஈச்ச என விகாரமாயிற்று .) 
ஈக்க - தருக . (சிலப் . அரும்பத .) 

ஈச்சப்பி - உலோபி . ( வழக் . ) 
ஈக்கை -- புலிதொடக்கி 

ஈச்சிதகருமம் 

கருத்துள் வழிச்செயப்படு 
இக என்பதன் விகாரமாய்வந்த ஒரு பொருள் . ( உ - ம் .) " சோற்றையுண்டான் ” என் 
முன்னிலையசை. ( உ - ம் . ) " என் - போரியானை பதிற்போல . ( பி.வி. காரக. கஉ . சச்சிதம் விரு 
வந்தீகவீங்கு ” (கலி . அசு . ) 

ம்பப்பட்டது . கருமம் செயப்படுபொருள் . ) 
ஈகம் 1. இச்சை . ( அமர .) ( ஈஹ . ) 2 . ஈச்சிதம் - விரும்பப்பட்டது . ( ஈஜிதO. ] 
சந்தநம் . ( இரேவணாராத் ) 

ஈச்சிதா நீச்சீதகர்மம் விரும்பியும் விரும் 
ஈத்தல் - கொடுத்தல் . ( உ - ம் .) " ஆயாவமுத பாமலுஞ் செய்யப்படும் செயப்படுபொருள் 
மீகுதலானும் " ( கல்லாட. 20. ) 

( உ - ம் .) " தூளியோடு பாற்சோற்றையுண்டான் ” 
ஈகை -1 . இண்டங்கொடி . ( சூ . நிகண் . க . என்பதிற்போல . ( இதில் பாற்சோறு விரும்பப் 
ககரவெ . கரு . ) 2. கற்பகமரம் . 3. கொடை . பட்டதும் , தூளி விரும்பப்படாததுமாம் . ஈச்சித் 
(உ - ம் .) " திருமலியீகைபோகம் ” (சிந்தா. குண . விரும்பப்பட்ட . அநீச்சித - விரும்பப்படாத .. 
நகரு . 

கரு .) 4. பொன் . ( உ - ம் .) " அணிநகையிடை ! கர்மம் செயப்படுபொருள் . ) 
யிட்ட வீகையங்கண்ணி போல் ( கலி . கஉ . ) 

ஈச்சு - சச்சமரம் . 
5. மேகம் . 
ஈகையறியவிழை 

ஈச்சுக்கொட்டல் - சீழ்க்கைவிடுதல் . 
மங்கலிய சூத்திரம் . 
( புறநா . ) 

ஈச்சுர - வியாழவட்டமாகிய அறுபது வரு 


ஈக 


| 


505 


ஈசத்துவம் , 


ருசு 


ஈசனாரணி . 


PL 


டத்துள்ளே பதினொராம் வருடம் . ( சோதிட அது : பிரமாமுதலிய சகலரிடத்துந் தன்னுடை 
கடல். ) 

ய ஆணையைச் செலுத்துகை . ( சி . சி . உ : ரு அ . 
ஈச்சுரதிரயாதிட்டாத்துரு - ( வேதாந்தம் .) சிவாக் .) ( உ - ம் .) " ஈசனெனமுத்தொழிலுந்தன் 
பிரமம் . ( த.நி. போ , கக்க .) ( ஈச்சுரர் மூவரை னிச்சைவழிசெய்தெழுபுரவித் - தேசன் முதல் 
யும் அதிட்டித்துநிற்பவரென்றபடி .) 

கோள் பணி கேட்பத் திகழ்வ தீசத்துவமாகும் " 
ஈச்சுரம் - ஈசுரதத்துவம் ; அது : ஞான ( திருவிளை . அட்டமா. உஎ . ) (ஈது.) 
ங்குறைந்து கிரியையுயர்ந்தது . 

ஈசதிசை - வடகிழக்குத்திசை. ( உ - ம் .) " ஈசா 
ஈச்சுரழலி- பெருமருந்துக்கொடி , 

நமுச்சிமுகமீசதிசை நோக்கியுறும் " ( சைவச . 
ஈச்சுரன் 

1. ஈசுவரன் . 2. மகதத்துவம் . பொது . சஙஅ .) 
( உ - ம் .) " அனையநன்மகதத்துவத்தினைப் புத்தி 

ஈசதேசாத்தி - பெருமருந்துக்கொடி , 
மகான்மதிபிரக்கிநையான்மா - வனை தருங்காதி 

ஈசர் -1 . அதிகாரியாகிய சிவன் . (சி . சி . க 
மேதையீச்சுரனென்றுரைப்பர் " ( கூர்மபு . பிர சுரு . மறை .) 2. சதாசிவதத்துவத்திலிருக்கும் 
கிரு . அ . ) 

அணுசதாசிவர்பதின்மருள் ஒருவர். ( சி . சி . அ : 
ஈச்சுரன் பஞ்சகிருத்தியம் - ஈச்சுரனுடைய 

உ . மறை .) 3. தேவர் . ( உ - ம் . ) " ஈசர் தம்மின்ம 
ஐந்தொழில்கள் . அவை: சிருட்டி , திதி , சங் கேச்சுரனீ ” ( கூர்மபு . திருக்கல் . கூரு .) 
காரம் , திரோபவம் , அநுக்கிரகம் என்பன . ( த . 

ஈசல் -1.சிறகுமுளைத்தகரையான் . ( கந்தபு . 
நி . போ . கக . ) 

மோநநீங்கு . உ . உரை .) 2. சீழ்க்கை . 
ஈச்சுரன்பிரபுத்துவ சாமர்த்தியதணத்திர ஈசன் -1 . அரசன் . 2. ஆளுபவன் . 3. உரு 
யம் - ஈச்சுரனது பிரபுத்துவ சாமர்த்தியமான த்திரமூர்த்தி . (உ -ம் .) " ஈசத்துவம் " பார் . 4 . 
மூன்று குணங்கள் . அவை : கர்த்திருத்துவம் , எப்பொருட்குமிறைவன் . ( சூ . நிகண் . உ : 50 ) 
அகர்த்திருத்துவம் , அந்நியதாகர்த்திருத்துவம் 5. கடவுள் . 6. கணவன் . 7. குரு . 8. கௌரி 
என்பன . ( த.நி. போ . கக , 

) 

பாஷாணம் . 9.சிவன் . (உ - ம் . ) " அதிர்கழலீசனொ 
ஈச்சுரன் முக்கியகுணம் ஈச்சுரனுடைய டம்மையிருந்தாங்கு " ( கந்தபு . தெய்வ . உஙஎ .) 
பிரதாந குணங்கள் . அவை: சர்வஞ்ஞத்துவம் , 10. பிரமா . 11. மகேசுரன் . (சி .. சி . க ; சுரு . 
சர்வேச்சுரத்துவம் , சர்வநியந்திருத்துவம் ,சர்வா இராமலி .) 12. ( வேதாந்தம் ) மாயையிலே பிரதி 
ந்தரியாமித்துவம் , சர்வ கர்த்திருத்துவம் , சர்வ பலித்தபிரமம் . ( உ - ம் .) " மாயையிலே தோய்ந்தா 
சத்தித்துவம் என்பன . ( த . நி . போ . கக . ) லீசன் ” ( உபநிட . கரு .) மாயையாகிய காரண 
ஈச்சுவரன் - 1. இராகதத்துவத்திருக்கும் 

சரீரத்தையும் , விராட்டாகியதூலசரீரத்தையும் , 
பன்னிரண்டு ருத்திரர்களிலொருவன் . ( வி - ணி ) 

இரணிய கருப்பமாகிய சூக்கும சரீரத்தையுமு 
2. ஐம்பத்தோர் உருத்திரர்களிலொருவன் . ( வி - டைய , மாயையிற் பிரதிபலித்தபிரமம் . ( உ - ம் .) 
ணி .) 3. கடவுள் . 4. தலைவன் . 5. வித்தியாதத் " ஈசனுக்குத் தூலவுடல் பூதபெளதிகமே- யீசனு 
துவத்திலிருக்கும் ஓர் உருத்திரன் . ( வி - ணி . ) 

க்குச் சூக்கவுடலிருவகைச்சூக்குமமே - யீசனுக் 
ஈச்சுவரை- பார்ப்பதி . 

குக் காரணமாமுடன் மாயை யவனே யீசன் ” 
ஈச்சோப்பி -- 1 . ஈப்பிணி . 2. ஈயோட்டி , 

(உபநிட . உ 0 . ) 13. மூத்தோன் . (சூ . நிகண் . 
இருநூற்றிருபத்துநான்கு புவனங்க 

க . ) 14. மூவகைப் பச்சைக் கருப்பூரத்துள் 
ளினொன்று . ( கந்தபு . கண . க 0 . உரை. ) 

ஒன்று ; அது : வெளுப்புங் காரமுந் தளதளப்பு 

முள்ளது . இது ; வசியத்துக்குரிய ஒரு மருந்தெ 
ஈசசகன் --குபேரன் . ( ஈ - சிவன் . லவ் - 

ன்பர் . ( உ - ம் . ) " ஈசனெனும்பூரம் வெண்மை 
நண்பன் . ) 

யென்றறிவாய் ” (பதார்த்தகுண.ககசு .)15.வட 
ஈசசகி - குபேரன் . (ஈவலவி : ஈ கீழ்த்திசைப்பாலகன் . 16.விட்டுணு . ( * ) 
சிவன் . ( லவி நண்பன். ) 

ஈசன்மைந்தன் -1 , முருகன் , 2. விநாயகன் . 
ஈசத்துவசித்தியோகம் - அட்டமா 

3. வீரபத்திரன் . (ு.சிவ.மைந்தன் - பிள்ளை . ) 

சித்தி 
யோகத்துள் ஒன்று . அது : கண்ணிலுள்ள . அந 

ஈசன் யோகம் - சாலம்பசிவயோகம் . ( சி.சி. 
லைவாயுவாலே வாங்கி மேருத் துளை வழியாகச் அ . உரு . ஞாநப் . ) 
சிரசிலேற்றி ஏழாண்டுநோக்கி எல்லாருக்கும் ஈசன்றம் 1. கொன்றைமரம் . 2. கொன் 
பாபங்களைப்போக்கி எல்லாச் சீவனிலும் ஏகமா 
ய்க்கலந்துநிற்றல் . ( த . நி. போ. நஎஉ . ) 

ஈசனூரணி- கொன்றை . ( தைல . தைலவ . 
ஈசத்துவம் அட்டசித்திகளுளொன்று . கஙரு . ) 


ச 


2. க . 


றைமாலை . 


| 


506 


ஈசாநி . 


நிமஎ 


ஈசுவரத்த்துவம் . 


வ 


ஈசனாள்- திருவாதிரை. 

ஈசாதியம் - ஈசாநம் . 
ஈசாந்தியம் - சாநம் . (ஈமாந .. ) 

ஈசாநியன்- ஈசாகன் . 
ஈசாந்தியன் - 1. சிவன் . 2. வடகிழக்குத் ஈசாவாசியம்-- யசுர்வேத உபநிடதத்தொ 
திசைப்பாலன் . 

ன்று . ( கூர்மபு . அட்டமூர் . உசு . உரை . ) 
ஈசாந -1 . இருநூற்றிருபத்து நான்கு புவந் 

ஈசாவாயோபநிடதம் - உபநிடதத்தொன்று . 
ங்களினொன்று . ( கந்தபு. கண . க 0 . உரை .) 

ஈசி- பார்வதி . 
ஈசா நகலை -முப்பத்தெட்டுக்கலைகளுள் ஈசா ஈசிதை - அட்டசித்திகளுள் ஒன்றாகிய சத் 
நமுகத்துக்குரிய ஐந்துகலைகள் . (த . நி . போ . துவம் . ( பௌட் . பும் . க02.இ.) ( ஈபரிதா.) 
ஙக .) அவை : சசிநி , அங்கதை , பிரமேட்டை , 
மரீசி , சுவாலிநி என்பன . ( அகோ.கிரி. உசங) ஐந்துதத் துவங்களுளொன்று . அது மகேசுவர 

ஈசுரதத்துவம் - சுத்தமாயையிற்றோன்றிய 
இவற்றை நியசிக்குந்தாநம் முறையே ஊர்த்து னுக்கு அதிட்டேயத்தாநமாகியும் , கிரியை ஏறி 
வம் , பூர்வம் , தக்ஷிணம் , உத்தரம் , பச்சிமம் ஞாநங்குறைந்த அவதரமாகியும் இருக்கும் . ( சி . 
என்னுமூர்த்தினிகளாம் . 

சி . க : சுரு, சுசு . சிவாக் . ) ( ஈ 

ஈராகங O. 
ஈசாநகற்பம் - ஒரு கற்பம் . ( உ - ம் .) " ஆசி 

1. ) 
ன்றுயர்ந்த கற்பத்தினருளீசாநகற்பநீ ” ( கூர்ம 

ஈசுரம் - ஈசுரத்துவம் . 
பு . திருக்கல் , ஙரு 

ஈசுரழலி - 1.ஈச்சுரமூலி. 2.தராசுக்கொடி . 
ஈசாந்திக்கு - வடகிழக்கு . ( உ - ம் . ) “ இருந் 

3. பெருங்கிழங்கு , 4. பெருமருந்துக்கொடி . 
திசைகளோரெட்டுங் குண்டமமைத்தீசாநதிக் 

ஈசுரவிந்து- பாதரசம் . 
கும் ". ( கூர்மபு . தாந . ச . ) 

ஈசுரவேர் - பெருமருந்துக்கொடி . 

ஈசுரன் -1 . அநந்தேசுரன் . ( உ - ம் .) " ஈசுர 
ஈசாநப்பிரமம் -- சதாசிவமூர்த்தி . இவர் : னெனு மநந்தேசுரனுக்கும் சுத்தமாயையிற்றி 
புருடன் , சோத்திரம் , வாக்கு , சத்தம் , ஆகா ரோதாநகிர்த்தியம் நடவாதிருந்தாலும் , அசுத்த 
யம் இவற்றிற்க திட்டாந்தேவதை . ( கூர்மபு.பிர மாயாகிர்த்தியம் அஞ்சும் நடந்தாலும் , திரோதா 
கிரு . கூ . உரை . ) 

நகிர்த்தியம்பிரதானம் ” ( சி . சி . க: சு 0. ஞாநப் . ) 
ஈசாரம் --1 . சதாசிவமூர்த்தியுடைய ஐந்து ) 2. கடவுள் . 3. சிவன் . 
முகங்களுள் ஒன்று . ( உ - ம் . ) “ ஈசாநந்தன்னி ஈசுவரசத்தித்திரயம் செநநி , ஆரிணி , 
ற்புரோற்கீதமாதியெட்டும் " ( சைவச . பொது , ரோதயித்திரி என்னும் மூன் .று சத்திகள் . ( சி . 
நஙகு . ) 2. சாந்தியதீதகலையில் வியாபித்திருக் சி . உ : நிச . சிவாக் . ) 
கும் மூன்று மந்திரங்களுள் ஒன்று . (சி . சி . அ : ஈசுவரசரீரத்திரயம் - ஈசுவரனுடைய மூன் 
கூ . மறை . ) 3. பதினொருமந்திரங்களுளொ | றுசரீரங்கள் . அவை ; விராட்டுவாகிய தூலசரீர 
ன்று . ( சி . சி . அ ; க . மறை . ) 4. வடகிழக்குத் மும் , இரணிய கர்ப்பமாகிய சூக்கும சரீரமும் , 
திசை , 

அவ்வியாகிருதமாகிய காரண சரீரமுமாம் . ( நா 
ஈசாநமேரு - கைலாசமலை . 

நா . கட் , கரு . ) 
ஈசாநர் - 1.கலாதத்துவத்திலிருக்கும் ஓர் உரு ஈசுவரசாட்சி பிரமசைதந்நியம் . (உபநி . 
த்திரர் . ( வி - ணி . உஎரு. ) 2. வடகீழ்த்திசைப் 20. ) 
பாலகன் . ( உ -ம் . ) " ஆசை -யீறுசேர்தருமீசாக ஈசுவரத்திரயம் - ( வேதாந்தம் ) விராட்புரு 
ரிருந்தனர் ” ( கந்தபு . ததீசி , உஅ . ) 

டன் , இரணியகர்ப்பன் , அந்தரியாமி என்னும் 
ஈசாநன்- 1. ஆஞ்ஞாபிக்குஞ் சத்தியுடை மூவர் . (த.நி. போ . க 0 க . ) 
யவராய்ச் சர்வலோகத்துக்கும் மேலாயிருப்பவர் . ஈசுவரத்துவம் - ஈசுவரனாயிருக்குந்தன்மை . 
( சி . சி . க : ருகூ . சிவாக் :) 2. ஓர் உருத்திரன் . ( வாசுதே . சசு . ) 
இவன் : மகேசுரனுடைய அழுகையில் உதித்த ஈசுவரத்துவைதம் ஈசுவரவிராட்டு சரீர 
எழுவரிலொருவன் .( ஐசுவரியமுடையவன் என் மாகிய இந்த அண்டபேதங்களெல்லாந்தானெ 
றபடி . ) 3. கடவுள் . 4. சிவசூரியன் . 5. சிவன் . னல் . (உபநி , நக . ) 
6. வடகீழ்த்திசைப் பாலன் . ( உ - ம் . ) " உலவை 

ஈசுவாதத்துவம் - சாந்திகலையிலிருக்கும் மூன் 
வேந்தனீசாந 

சாந - னிருதி ” ( கூர்மபு . தக்கன்வே . அதத்துவங்களுளொன்று . அது, ஈசுவரனாலதி 
நக . ) ( ஈU- ஆளுதல் , சூ ந.ஒருவிகுதி. ) ட்டிக்கப்படுந்தத்துவம் , கிரியாசத்தி சம்பந்தத் 

ஈசாநி 1. சிவனுடைய கிரியாசத்தியின் தினாலே மந்திரேசுவரரான அநந்தாதிகளோடு 
புற உருப் பஞ்சசத்திகளினொன்று . ( சி . சி . க : கூடியதத்துவம் . ( சி . சி.அ : அ . மறை ; சி - லி . 
ருசு . ஞாந .) 2. பார்ப்பதி . 

ஞாந . க உரை ) 


507 


ஈசுவரைக்கியவாதி . 


ரு.அ 


ஈட்டுக்கீடு , 


ஈசுவரதரு - கடப்பமரம் . 

ண்டறக் கலந்திருக்கும் என்னும் மதஸ்தன் . 
ஈசுவரதிநம்- உருத்திராயுக்காலம் இரண்டு ( சி . சி . கக : க . சிவாக் .) இவன் ஆணவமலம் 
கூடினகாலம் . ( சைவப் . ருகா. ) 

இல்லையென்றும் , மாயாகன்மங்களே யுள்ளன 
ஈசுவர நீடேதம் - கடவுள் இல்லையெனல் வென்றும் , சுத்தராயுள்ள ஆன்மாக்கள் செய்தபு 

ண்ணியபாவங்களுக்கீடாகக்கர்த்தா உடம்புமுத 
( ஈமா நிஷெயா: ஈமா- கடவுள் ...நிஷெ 

லாயினவற்றைக் கொடுக்க அதனாலே சநநமர 
ய - விலக்கு . ) 

ணப்பட்டுக் கன்மவொப்புவந்து , ஆன்மா, பண் 
ஈசுவரம் - சுத்தமாயையின் ஐந்துதத்துவங் டுபோலச்சுத்தனாம் என்றுஞ்சொல்வன் . 
களுள் ஒன்று . அது . சாதாக்கிய தத்துவத்திற் ஈசெல் - சிறகுக்கறையான். 
குக் கீழிருப்பது . ( பௌட் - பதி . 30. ) 

ஈசை -1 . உமாதேவி , ( ஈ . ) 2. கலப் 
ஈசுவரமூர்த்தி - பரமசிவனுடைய ஒன்பது 

பரமசிவனுடைய ஒன்பது பையினேர்க்கால் . ( ஈஷ . ) 
ருமேனிகளுள் ஒன்று . அது : சதாசிவமூர்த் 
தியிற் பத்திலொன்றிலே தோன்றின ஓர் உரு மீஞ்சொடுசுரபுன்னை ” ( தேவார , திருமாந்து 

ஈஞ்சு ஈச்சமரம் . ( உ - ம் . ) " இலவஞாழலு 
வத்திருமேனி . ( சி . சி . உ : எச . மறை ) 
ஈசுவரவருடம் - ஈசுவாதிகம் 
முந்நூற்றறு றை, சி . திருஞாக .) 

ஈஞ்சை-1. கொலை . 2. தீங்கு . 3. நிந்தை . 
ஈசுவாவவிகாரவாதி - அவிகாரவாதி . (சிவ ( ஹிவா . ) 
ப்பி , வியாக் , பக், ஙச . பொது . எ . உரை .) ஈட்சணம்-- 1. கண் . 2. பார்வை . ( ஈ r 
ஈசுவரவுபாதி ஈசுவரனுடைய விசேட 

ண : ஈக்ஷ பார்த்தல் . கண ஒருவிகுதி . ) 
குணங்கள் . அவை : சர்வஞ்ஞத்துவம் , சர்வகார 
ணத்துவம் , சர்வேந்திரியாமித்துவம் , சர்வேசுர 

ஈட்டடிமை தநிகனிடத்திலீடாகவைக்கப் 
த்துவம் , சர்வசிருட்டித்துவம் , சர்வஸ்திதித்து பட்டவன் . (மிரு. ச . கஙசு . ) 
வம் , சர்வசங்காரத்துவம் என்பன . (உபதேசவு . ஈட்டம் - 1. கூட்டம் . ( உ - ம் .)" புனல் குடை 
ருஎ .) 

மகளிரீட்டம் ” ( நைட . நாட் . கஉ . ) 2. சம்பாதி 
ஈசுவரன் 1. அதிகாரசிவன் . (பௌட் . த்தல் . ( உ - ம் .) " ஈட்டமிவறி ” ( வள் . கபக ) 
பதி . உசு . ) 2. உடையவன் . 3. கடவுள் . . (சித் னைவணிகரெண்குணத்துளொன்றென்ப .) 3 . 
தாந்தம் ) கிரியையேறி ஞாந்ங்குறைந்த அவதர திரள் . 4. தேட்டம் . 5. மிகுதி . ( உ - ம். ) இங் 
மாகிய ஈசுவரதத்துவத்திலே அநுப்பிரவிட்டனா கு மாநுடரியற்றும் புண்ணியத்தின்பவீட்டம் " 
யிருக்கும் மூர்த்தி . ( சி.சி. க : சுரு , சுசு .சிவாக் .) ( சி . சி . உ : சக .) 6. வலிமை . ( உ - ம் . ) " புராரி 
5. சர்வகர்த்திருத்துவசமர்த்தர் . ( பௌட் . பசு . காதல - னீட்டமொடொருகணையேவி ”, ( கந்தபு. 
கருஎ .) 6. ( வேதாந்தம்) மாயையிற் பிரதிபலித்த தாரகன்வதை , கசசு . ) 
பிரமம் . (உபநி . கரு . " ஈசன் ” பார் . ) ( ஈ T : ஈட்டல்- 1. சம்பாதித்தல் , திரட்டுதல் 
ஈ - ஆளுதல் , வா - ஒரு விகுதி . ) 

(உ - ம் .) " இயற்றலுமீட்டலும் " ( வள் . ஈஅரு ) 
ஈசுவரன் சூக்குமசரீரம் - இரணியகருப்பம் ஈட்டு , ஈண்டு என்பதன் பிறவினை .) 2. செ 
( நாநா . கட் . கரு . ) 

ய்தல் . ( உ - ம் . ) ஈட்டியமாயைகளெவையும் 
ஈசுவரன் தூலசரீரம் 

விராட்டு . ( நாநா . வணிகரெண்குணத்தொன்று 
. 

( கந்தபு . தாரகன்வதை . கககூ . ) 3. தொகுதி . 4 
கட் , கச , கரு .) 
ஈசுவராயுக்காலம் - ஈசுவரவருடம் பரார்த் ஈட்டி - வேலின் ஆகிருதியாகச் 

செய்யப்பட்டு 
தங்கூடினகாலம் . ( சைவப் . ருக . ) 

க்குற்றுதற்குப்பிரயோகிக்கும் ஓராயுதம் .( உ - ம் , 
ஈசுவராவிகாரவாதி அவிகாரவாதி . ( சி . | " குறிய வீட்டி கொடுகுற்றுவர் ” ( கந்தபு . இரண் 
சி . கக : க . சிவாக் . ) 

டா . ஈசக . ) 
ஈசுவர்- உமதேவி . ( ஈசாரி .) 

ஈட்டியது -- 1 . சஞ்சிதவினை . 2. தேடியது 

ஈட்டு -1 . ஈட்டுதல் . ( உ - ம் .) " ஈட்டுறுபல் 
ஈசுவரி பிந்து கெந்தகம். 

பவம் " ( கந்தபு . காமத . அ . ) 2. ஈட்டென்னே 
ஈசுவரியம் ஈசுவரனுடையது . ( சைவப் . வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் ,வினைத்தெ 
உச . ) 

கையும் , ( உ - ம் . ) " ஈட்டுசேனையமைச்சுளா 
ஈசுவரைக்கியவாதி- நீரும் நீருஞ்சேர்ந்தா பிறரியாருமின்றி (திருவிளை . விடையி . அ . 
ற்போல ஆன்மாவுஞ் சிவனும் முத்தியில் இர ஈட்டுக்கீடு - சரிக்குச்சரி . 


3 


ஈசுவரி 


| 


508 


ஈடாதண்டம் . 


ருக 


ஈண்டு , 


பா . சசு 


-- 


ஈட்டுதல் - ஈட்டல் . (உ - ம் .) " இன்னறரு ஈடிகை - 1. அம்பு . 2. ஆயுதம் . 3. சித்திர 
ம்பொருளையீட்டுதலுந் துன்பமே ” (நீதிவெண் மெழுதுங்கோல் . ( ஈஷிகா.) 

) 
ஈட்டுப்பத்திரம் ஒருவன் அசைவுள்ள 

ஈடிதம் - துதிக்கப்பட்டது . ( த . ) 
பொருளையேனும் , அசைவில்லாத பொருளையே 

ஈடு --1 . அடகு . 2. ஒப்பு . ( உ - ம் .) " இறத்த 
னும் , தங்கனிடம் ஈடாகவைத்து எழுதிக்கொடு லிற்றுறத்தலீடலவால் ” ( வை . தீ . உரு .) 3. ஒரு 
க்கும் பத்திரம் . ( மிரு . ச . ங ங .) 

மருந்து . 4. குழைவு . 5. கைம்மாறு . 6. தகுதி . 
ஈட்டுமம் -- வசந்தகாலம் . ( ஈஷ . 

ஈஷ ) 

7. நேராகுகை , 8. பதில் , 9. பெருமை. ( உ - ம் .) 

" ஈடுறுபிலங்கட்கெல்லாமிறைவராய்ப்பாதுகாப் 
ஈட்டுமன் -- மன்மதன் . ( ஈஷ - வசந்தகா போர் ” ( கந்தபு. அண்ட.க.அ.) 10. பேறு.( உ- ம்.) 
லமுடையவன் என்றபடி .) 

" தங்கன்மத்துக்கீடாப் பெற்றதனிலாசைதனை 
ஈடணம் - புகழ்தல் . ( ஈவண . ) 

ப்பெருகுவிக்கும் ” (சிவப்பிர.உ :உஉ .) 11. வலி . 
ஈடணா விருப்பம் . 

(பிங்கல . கஎசுக .) ( உ - ம் .) " யானோ வீட்டொடு 
ஈடாத்திரயம் - ஆசைமூன்று . அவை ; அர் துரந்தேன் கொல் " ( கந்தபு . காவிரிநீ . சங .) 12 . 
த்தேடணை , புத்திரேடணை , உலகேடணை . வருத்தம் . (சிந்தா.) 

ஈடுகட்டல் -1. ஈடுசெய்தல் . 2. பிணைகொ 
( வி . ணி . உஉச .) 

டுத்தல் . 
ஈடணை - விருப்பம் , ஆசை . 

ஈடுகொடுத்தல் - 1. எதிர்நிற்றல் . 2. நிகரா 
ஈடத்து - அற்பம் . ( பௌட் . பசு . கக . 
உரை .) ( ஈஷசு . ) 

தல் . 3. பதிலளித்தல் . 

ஈடுசெலுத்தல் - 1. ஈடுகட்டல் . 2. பதில் 
ஈடம் - 1. இடம் என்பதன் விகாரமொழி . ளித்தல் . 
( உ - ம் . ) “நஞ்சுண்டிருள்கண்டத் தரீடமாவது ” ஈடுபடல் - தாக்கமடைதல் . ( உ - ம் . ) " அப்பர் 
( தேவார . திருஞாந . திருக்கேதீ . உ .) 2. ஐப்ப 

அந்த வருத்தங்களால் ஈடுபட்டதில்லை ” 
சிமாதம் . ( ஈஷ . ) 

( சிவப்பிர , வியாக் . உண்மை . ச 0 . உரை , பக் . 
ஈடழித்தல் வலிமையைக் கெடுத்தல் . ( உ - ம் .) | ஙஎ .) 
" ஒருகரியீடழித்துரித்தனை ” ( தேவார . திருவெ ஈடுபாடு – 1. ஈட்டுக்கமைந்திருத்தல் . 2 . 
ழுகூற்றிருக்கை . கங - வரி . திருஞாந . ) 

ஒப்பு . 3. சாரவைத்தல் . ( தாயு , ஆகாரபுவா . உ 

) 4. நயநஷ்டம் . 5. பெருந்துன்பம் . 
ஈடழிதல் - ஈடழிவு . 

( உ - ம் . ) "ஈடுபாடித்தனையும்பட்டு ” ( அரிச்ச . 
ஈடழிவு -1 , பெருமைகெடல் , சீர்கெடல் . 

மயாக . நச . ) 
( உ - ம் .) “ இரவியைக்கண்ட மின்மினிக் குலம் 

ஈடேற்றம் --1 . இரட்சிப்பு . 2. உய்வு , 3 . 
போலீடழிந்திடவுடன்று ” ( பாரத பதினான்கு . ஈடேறச்செய்கை . 4. மீட்பு. 
கக .) ( ஈடு -பெருமை. ) 2. வலிகெடுகை. ( உ -ம் .) ஈடேற்றல் - ஈடேறச்செய்தல் . 
" ஈடழிதல் " பார் . 

ஈடேறல் - ஈடேறுதல் . 
ஈடறல் - வலிகெடுதல் . ( உ - ம் . ) “ இந்த ஈடேறுதல் - 1. அநுகூலமுடையதாதல் . 
வெம்பகழிக்கெல்லா மீடறா னிவனென்றெண் 2. உய்யப்பெறுதல் . 3. வாழ்வடைதல் . (உ - ம் .) 
ணி ” (பாரத . நிரைமீட்சி . கூரு . ) 

" என்னை நீ யீடேற்றத்-திருவுளத்தருள் செய்குக 
ஈடன் - 1. பணக்காரன் . 2. பெருமையுடை 

வென் ” ( பாரத . நச்சு . ரு .) 
யோன் , 3. வலியுடையோன் . ( ஈடு - பெருமை , 

ஈடை -1 . ஏர்க்கால் . 2. புகழ்ச்சி . 
வலி . அன் - ஒருவிகுதி .) 

ஈண்டல் - 1. கூடுதல் . ( உ - ம் .) " அமண்கை 
ஈடாட்டம் - 1. இறுக்கங்குறைந்தசைதல் . யர்பலரீண்டி " ( பெரியபு . திருநாவு . ருஉ .) 2 . 
2. கொடுக்கல் வாங்கல் . 3. தளதளப்பு . 4. திராணி நிறைதல் . 3. நெருங்குதல் . (உ - ம் .) “ வண்சுண் 

ணப் புழுதியீண்டலின் வறப்பவான்கங்கையும் 
5. விசாலம் . 

ஈடாடல் - 1. இறுக்கங் குறைந்தசைதல் . புலர . ( கந்தபு . நகர்பு . ருரு .) 
2. உழலல் . 3. நேர்நிற்றல் . 

ஈண்டிய திரண்ட . ( உ - ம் . ) " ஈண்டிய 
ஈடாடுதல் - ஈடாடல் . 

மழையென ” ( புறநா . கா . ) 
ஈடாதண்டம் - ஏர்க்கால் . ( உ - ம் .) நேகைபெ 

1. இவ்வண்ணம் . 2. இவ்விடம் . 
றுமீடாதண்டம் ” ( மச்சபு . சூரியரத . உக . ) ( உ - ம் . ) "ஈண்டு வைகுது மென்றவன் வைகி 
[ ஈஷாஉண் .] 

னான் ” ( கந்தபு .இரணியன்யு.கஙக . ) 3.ஈண்டெ 


உரை . 


பி 


ஈண்டு 


509 


ஈந்து . 


நிக 0 


ஈயக்கிட்டம் . 


ன்னேவலும் ,தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை ஈநசாதி- இழிந்தசாதி , விலக்கப்பட்ட சாதி . 
த்தொகையும். 4.புலிதொடக்கிச்செடி. இப்பொ ( ஹீ நஜாகி .) 

ட்கு இண்டு எனவுங்கொள்வர் .) 5. விரைவு . 
சூ. நிகண் . க : நக . ) 

ஈநதை - குறைவுத்தன்மை . ( உ - ம் . ) " உற் 
ஈண்டுசெலல் ஓங்கிச்செல்லல் . ( உ - ம் .) சாகவீந்தை ” (சி.சி.உ ரு எ.சிவாக் .) ( ஹீந்தா: 
சண்டுசெலன்மரபின் " ( புறநா . உரு . ) 

ஹீந - குறைவு . தா- தன்மை. ) 
ஈண்டுதல் - 1. கூடுதல் . (உ - ம் .) " பல்லா 
ண்டு மீண்டிப் பழுதாய்க் ” ( ப - மொ . ஈகை . கூ .) ஈநம் -1 . அழிவு . 2. இல்லாதது . 3. இழிவு . 
2. நிறைதல் . (உ - ம் .) "உப்பீண்டுவரி ) (நாலடி .) ( உ - ம் . ) " ஈநமாயில்லிருந்து " ( நாலடி-தாளா . 
3. நெருங்குதல் , செறிதல் . (உ - ம் .)" இமிழ்கடல் அ . ) 4. குறைபாடு . 5. சிதைந்தது. 6. விடப்பட் 
வளை இயவீண்டகன் கிடக்கை ” ( புறநா . ககூ .) 4. டது . (உ - ம் .) " தானமேற்றல்புலான்மதுக்கொ 

லீனமென்று 
விரைதல் . (உம் .) "ஈண்டுசெலற்கொண்மோ டன்மையிரண்டாந்தரம் புசித்த 
( புறநா . கசுக .) 

கடிந்தானாய் ” ( சூத . ஞாந . ரு.ரு. ) ( ஹீநீ .) 
ஈண்டு நீர் கடல் . ( நாலடி . பழவி . கூ . ) 

ஈநன் -1 . இல்லாதவன் , 2.இழிவுள்ளவன் . 
[ நிறைந்த நீருடையதென்றபடி .) 

( உ - ம் . ) " ஈநனா மொருவன் சொல்வ ” ( திரு 
ஈண்டை - இவ்விடம் . ( உ - ம் .) " ஈண்டைமா 

வாத திருப்பெருந்.கஙங .) 3. குறைவுள்ளவன் . 
நிதியாவு நல்குகோ” ( கந்தபு . தெய்வ . ருரு . ) 
ஈண்டையான்- இவ்விடத்தான் . 

4. விடப்பட்டவன் . ( ஹீ .. ] 
ஈணவள் ஈன்றவள் . (உ - ம் .) " செகத்தை ஈநாயம் -1 . சங்கையின்மை . 2. நிந்தை . 
யீணவள் பச்சைநிறத்தியை ” (திருப்பு . உருக .) 

ஈப்சை 

ஒன்று பெறவேண்டும் என்னும் 
(மரூஉ . ) 

விருப்பு . ( ஈவா .) 
ஈணை - அகணி . 

ஈப்பி - ஈயின்மலம் . ( ஆப்பிஎன்பதிற்போல 
ஈத்தல் - கொடுத்தல் . ( உ - ம் . ) " துள்ளியின் இதன்கண்ணும் பகரவீகாரங்குறுகிற்று. 2. ஈர் . 
புனலீத்திட்டாலும் " ( சூத . ஞாந , சு ; கக . ) 

ஈப்பிணி - உலோபி . 
ஈத்தை - தருவாய் எனப்பொருள்படும் ஒரு ஈப்புலி - ஈயைக்கொல்லும் பூச்சி . 
முன்னிலைவினை . ( கலி . அசு .) ( ஈ ; இத்தை , ஈம் -- 1. ஈயும் என்பது , இடையே நின்ற 
இதில் இகரங் குறைந்துநின்றது . ) 

உயிர்மெய் தொக்கு வந்த ஒரு விகாரமொழி . 
ஈத்வரீ - வியபிசாரி , 

(உ - ம் .) " நீரினி -யிம்மறையியல்பினோரெவர்க்கு 
ஈதல் - கொடுத்தல் . ( உ - ம் .) " இலனென்னு மீமென ” ( கந்தபு . பாயிர . சக .) 2. சுடுகாடு. 
மெவ்வமுரையாமையீதல் " ( வள். உஉ ங .) 2.சொ ( உ - ம் . ) " ஈமுங்கம்மும் ” ( நன் . உஉங . ) 
ரிதல் . 3. படிப்பித்தல் . ( உ - ம் .) " ஈதலியல்பே 

ஈமக்கடன் - சுடுகாட்டிற் செய்யப்படும் பிரே 
யியம்புங்காலை ” ( நன் . பொதுப் . ஙகா . ) 

ததகரமுதலிய கிரியைகள் . ( உ - ம் . ) “ ஏந்திழை 
ஈதி - 1.அதிகமழை , மழையின்மை , எலி ,விட் மக்கடனிறுவிப்போதென்றேவி (திருவிளை . 
டில் , கிளி, அரசன்மை என்னும் ஆறினாலும் பழியஞ். ங o . ) 
நாட்டுக்கு வருங்கேடு . ( உ - ம் . ) “ தியாதென ஈமக்கடுமை - சுடுகாட்டின் வெப்பம் . 
நிலந்தலையெடுத்திடச்சிறுகா 

வீதிவாதையுங் 

ஈமத்தாடி - சிவன் . 
கையகன் றனவெனில் ” ( இரகு . தசரத , சு . ) 2 . ஈமப்பறவை -1. கழுகு . 2. காகம் . 3. பரு 
ஒருவரோடொருவர் பொருதல் . 3. குட்டி . 4. ந்து . ( ஈமம் - சுடலை , பறவை ; சுடலையிலே நிண 
கொடுத்தி எனப் பொருள்பட்டு இரப்புரையாய் முண்ணவரும் பறவை என்றபடி . ) 
வரும் ஒரேவல்வினை , 5. பரதேசப்பிரயாணம் , ஈமம் -1 . சுடுகாடு . ( உ - ம் . ) " ஈமத்தே நடம் 
பரதேச சஞ்சாரம் . ( 2 , 5. ஈ.கி.) 

புரியுங் கண்ணுதலோ னெடாதசிலையென்ன ” 
ஈது - இது . (உ - ம்.) " அந்தோவீத்திசயமாக ( கந்தபு. தாரக . கூகூ .) 2. பாதிரிமரம் . 3.விறகு , 
( தாயு . ஆகார . கக .) [இது என்பதில் இகரம் பிணஞ் சுடுதற்கடுக்கும் விறகடுக்கு . ( உ - ம் . 
நீண்டுவந்த விகாரம் . ) 

" கரிபுறவிற்கினீமவொள்ளழல் ” ( புறநா . உஙக 
ஈந்தி - ஈச்சமரம் . 

ஈமவநம் -- மயாநம் . 

ஈமவாரி -- வசம்பு . 
ஈந்து -- 1 . ஈச்சமரம் . ( உ - ம் .) " ஈந்தின் சில ஈழக்கடுமை - ஈமக்கடுமை . 
ம்பி பொதிபைங்காய் ” ( யா . காரிகை . உறு . எ . ஈயக்களங்கு - வங்கவெட்டை . 
உரை .) 2. பேரீச்சு . ( தைல , தைலவ . கஙரு . ) ஈயக்கிட்டம் - ஈயமுறுக்கியெடுத்தகறை . 


510 


ஈர்க்கு . 


நகக 


ஈர்ப்பு . 


ஈயக்குழவி - நீலபாஷாணம். 

பணிசிலை வாழிடமீர்க்குவட்காரை வெல்லும் - 
ஈயக்கொடி - புலிதொடக்கிச்செடி . ( ஈகை வையம் " ( கம்பர , உக .) 2. ஓலையின் புறத்தில் 
க்கொடி என்பதன் திரிவு . 

நடுவே தடித்திருக்கு மது . ( உ - ம் . ) ஈர்க்கிடை 
ஈயச்சிந்தூரம் - வங்கசிந்தூரம் . 

புகாது வீங்குமிளமுலை " ( கூர்மபு . கண்ணன்ம. 
ஈயச்சுரதம் - இண்டஞ்சாறு . ( தைல , தை கஎரு .) 
லவ . ககக . ) 

ஈர்க்குச் சம்பா - ஒருவகை நெல் . ( உ - ம் . ) 
ஈயத்தின் பிள்ளை - நீலபாஷாணம் . 

" ஈர்க்குச்சம்பாவென்றியம்புமரிசியது- நாக்குக்க 
ஈயபற்பம் --வங்கபற்பம் . 

தியுருசி நல்குங்காண் ” ( பதார்த்தகுண,அ.அரு . ) 
ஈயம் - 1. பஞ்சலோகத்தொன்று . ( உ - ம் .) ஈர்க்குமல்லிகை - ஒருவகை மல்லிகை 
" இரசிதம் ” பார் . 2. பாதிரிமரம் . 3. மிருதார ஈர்கொல்லி -1. ஈர்கோலி , 2. உப்பிலிக் 
சிங்கி . 

கொடி . 
ஈயமணல் - வங்கமணல் , 

ஈர்கோலி - ஈர்வாரி . 
ஈயமலை --ஒருமலை . 

ஈர்ங்கதிர் -1 . குளிர்ந்த கதிர் . ( உ - ம் . ) " ஈர் 
ஈயல் - 1. இந்திரகோபப்பூச்சி ,(உ - ம் .) " நன்ங்கதிர்ச் -சிவிகை ” ( இரகு . அய , சுக . ) 2. சந்தி 
மாரிக்காலமுறையீயலதுகாண் ” ( பதார்த்தகுண . | ரன் , ( சோதிடகடல் .) 
கஉஉ கூ .) 2. ஈசல் . ( ஐங்குறு .) 3. சிறகுமுளைத்த ஈர்ங்கழை - பசியகோல் . ( உ - ம் .) ( இருவெ 
கறையான் . ( உ -ம் .) " நந்தியவியலுண்டி நசை திரீர்ங்கழைதத்தி ” ( மலைபடு . உ 0 எ . 
யொடுமிசைவார் ” ( பெரியபு . கண்ணப் . ஙரு . ) ஈர்ங்குருதி - ஈர்க்குங்குருதி . (சிந்தா .) 
4. ஈதல் . ( அல் - தொழிற்பெயர் விகுதி .) 

ஈர்ங்கை - போசந்த்தினீரம்பிடித்திருக்குங் 
ஈய ஈரி- பெருமருந்துக்கொடி . 

கை . ( உ - ம் . ) " ஈர்ங்கைவிதிரார் ” ( வள் . கஎஎ . ) 
ஈயவெள்ளை மரம் முதலியவற்றிற்குப் 

ஈர்த்த-- குளிர்ந்த எனப்பொருள்படும் ஒரு 
பூசும் ஒருவகை வெள்ளைமை . 

குறிப்புப்பெயரெச்சம் . ( உ - ம் . ) " ஈர்த்தமாமதி 
ஈயுவன் - இராவணன் . 

சசியென்பது ” ( கந்தபு . திருநகர . உக . ) 
ஈயெச்சத்தோல் ஈயினெச்சம் பிடித்த 
தோல் . 

ஈர்த்தல்- 1. அறுத்தல் . ( உ - ம் .) " யானெ 
ஈயை -1 . இஞ்சி . 2. இண்டங்கொடி . னதெனுஞ்செருக்கீர்த்தமகனே ” ( அவிரோ,. 
ஈயோட்டி - ஈயைத் துரத்தும் ஒரு கருவி . க 0 . ) 2. இழுத்தல் . ( உ - ம் . ) "நார்த்தொடுத்தீர் 
ஈயோப்பி-- ஈயோட்டி , 

க்கிலென் ” ( நாலடி . யாக்கை . சு . ) 3. ஈரித்தல் . 
ஈர் - 1. இரண்டு என்பதன் விகாரமாய் வே 4. உரித்தல் . ( உ - ம் . ) " புலியினீருரியுடுக்கு 
ற்றுமையுரு பேலாததாய்ப் பெயர்ச்சொல்லுக்கு மோ ” ( கந்தபு. ததீசியுத் . ஈ .) 5. பிளத்தல் . 6 . 

வெட்டல் . 
முன்னாகவரும் ஒரெண்ணுப்பெயர் . (உ - ம் .) " 
ருடன் முயங்குமார்வமின்றியே ” ( கந்தபு. மேரு . ஈர்தல் -1. அரிதல் . ( உ - ம் . ) " உயிரீரும்வா 
கஅ .) 2. ஈர்க்குமரம் . ( உ.-ம். ) " ஈன்றவடிதலை ளது ” ( வள் . நஙச . ) 2. அறுத்தல் . ( ஐங்குறு . ) 
போலீர்பெய்யுந்தளிரொடு ” ( கலி . ஙஉ . விசே 3. அறுப்பதுபோல வருத்தஞ்செய்தல் . ( உ - ம் .) 
டவுரை . ) 3. ஈரம் . ( உ - ம் . ) " ஈர்நறுங்கமழ்க “ அஃதுயிரை - யீர்கின்றது " ( கந்தபு . தேவரை 
டாஅத்தினம் பிரியொருத்தல் ” ( கலி . உக . ) 4. யேவல் . கக .) 4. பிளத்தல் . 5. வெட்டல் , 
ஈரென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , 

ஈர்ந்தமிழ்- கேட்டற்கினிய தமிழ் , தண்ட 
வினைத்தொகையும் . ( உ - ம் . ) " எண்ணுடைமா 

மிழ். 
லையொடீர்படை கொண்டு ” (திருற். எ 0 . ) 5 . ஈர்ந்தார் - ஈரத்தாற்சிறந்தமாலை . ( புறப்பொ . ) 
ஒரு முன்னிலைப்பன்மைவிகுதி . (உ - ம் .) " வந் 

ஈர்ந்திரி - நெய்தோய்ந்ததிரி .( உ - ம் . ) " இரு 
தீர் ” 6. கரும்பு . 7. நெய்ப்பு . (உ - ம் . )ஈன்றவடி ம்பு செய்விளக்கினீர்ந்திரிக்கொளீஇ ” ( நெடுநல் . 
தலைபோலீர்பெய்யுந்தளிரொடு ” ( கலி . ஙஉ .) 8 . சஉ , ) 
பேன்குஞ்சு. ( உ - ம். ) " ஈருடையிருந்தலையாரச் ஈர்ப்பி -- ஈர் . 
சூடி ” ( பெரும்பாணா.உக்க . ) 9. பேன் முட்டை . 

ஈர்ப்பு - 1 , இசிவு . 2. இழுத்தல் . ( உ - ம் .) 
10. முன்னிலையொருமைச்சிறப்பில்வருமொரு “ ஈர்ப்புடைக்கராஅத் தன்ன வென்னை " (புற 
விகுதி . ( உ - ம் .) “ முநிவரேரெங்குளீர் செப்பு நா . க.ச.) 3. ஈர்த்தல் . 4. உடம்பிலே காய 
மென்றார் ” ( பெரியபு , தடுத்தா . சசு . ) 

மாறுங்காலத்தில் உண்டாகும் ஒரு வலி , [ இக் 
ஈர்க்கில் - 1. அம்பிறகு . 2. ஓலையீர்க்கு . காலத்தில் ஏர்ப்பு எனவும் வழங்குவர் . ) 5.உரி 
ஈர்க்கு -1. அம்பினிறகு . (உ -ம் . ) " வையம் த்தல் , 


511 


ஈரந்தூர் . 


ருகி 


ஈரறம் . 


-- 


ஈர்ம்பிணவு - அன்பையுடையபிணவு . ( ஐங் ஈரந்தை - ஈரந்தூர் . ( உ - ம் .) " ஈரந்தையோ 
குறு . ) 

னேபாண்பசிப்பகைஞன் ” (புறநா . க 40 . ) 
ஈர்வடம் - ஈர்வாணி . 

ஈரநாவு - பழிகூறுகிறநாக்கு . 
ஈர்வலி - ஈர்வாரி , 

ஈரப்பச்சை ஈரப்பசுமை . 
ஈர்வலித்தல் - ஈர்வாரல் . 

ஈரப்பசுமை - ஈரப்பற்று . 
ஈர்வாதி - ஈர்க்கினாலே பின்னப்பட்ட கயிறு . ஈரப்பசையுள்ளவன் 1. இரக்கமுடை 
( ஈர் - ஈர்க்கு . வாநம் பின்னுதல். ) 

யவன் . 2. செல்வமுடையவன் . 
ஈர்வாரி - தலைமயிரிலுள்ள ஈருருவுங்கருவி . ஈரப்பலா - ஒருமரம் . ( உ - ம் .) " படிக்குளீர 
ஈர்வாள் - மரமரியும்வாள் . ( உ - ம் .) " அல் பலாப்பழுத்தொண்புவி - வெடித்தவாயில் ( பிர 
லரும்பகலென்னுமீர்வாளினாலரிந்து ” ( பெருந் | புலிங் . மாயையு. எ . ) 
திரட்டு . ) 

ஈரப்பற்று - 1. அன்புப்பற்று . 2. ஈரப்பிடி 
ஈர்வு - 1. அரிகை . 2. பிளக்கை . 3. வெப்பு. 3. சம்பத்து . 4. நன்றி . 
ட்டுகை . 

ஈரம் - 1. அழகு . 2. அறிவு , 3. அன்பு . 
ஈர்வெட்டு- சர்பட்டு . 

( உ - ம் ) " ஈரமில்லாநெஞ்சத்தார்க்கீந்தவுபகாரம் ” 
ஈரக்கல் - 1. ஒரு மருந்துக்கல் . 2. குருந்த ( வாக்குண் . உ . ) 4. இறை . 5. கரும்பு . 6. குங்கு 
க்கல் . 

மப்பூ . 7. குங்குமம் . 8. குளிர்ச்சி . ( உ - ம் . ) " ஈர 
ஈரங்கொல்லியர்- வண்ணார் . ( ஈரத்தை முநிழலுங்காயுங்கனிகளுமியாவுமீண்டி ” ( பா 
உலர்த்துவோரென்றபடி . ) 

ரத . அருச் . தவநி . உ . ) 9. தயை . ( உ - ம் .) " மலை 
ஈரங்கோலியர் - 

வண்ணார் . ( சூ . நிகண் . நாட - னீரத்துளின்மைதோன்றின் ” ( கலி . சக . ) 
உ: உ . ) ( ஈரங்கோலுபவரென்றபடி .) 10. நனைவு . 11. நீர்முதலியவை படுதலாலுண் 

ஈரசைச்சீர்- இரண்டசை கூடிவருஞ்சீர் ; டாகிய பச்செனவு . ( உ - ம் .) ஈரம்புலராக்கரத் 
அது : தேமா , புளிமா , கருவிளம் , கூவிளம் என் தோருக்கு ” ( பாரத . திரௌபதி . கூஎ . ) 12 
னும் வாய்பாட்டான் வருவது . ( உ - ம் . ) " ஈரசை பண்பு . 13 , வெள்ளரிப்பழம் . ( இராசவைத் .) 
ச்சீர்நின்று ” ( யாப் - ம் , தளை . ங .) 

( இச்சொல் சிலவிடங்களிலே அம்கெட்டு ஈர் 
ஈரஞ்சுவறுதல்- ஈரம் உலர்தல் . 

எனநின்றுவரும் வல்லொற்றுக்கினமான மெல் 
ஈரடி -1. இணையடி . ( உ - ம் . ) " ஈரடிவெண் லொற்றோடணைந்து " ஈர்ங்கதிர் ” என்றாற்போ 
பாக்குறள் ” ( யாப் , காரிகை . ங . ) 2. ஈரோட்டு . 

லக்குளிர்மை முதலிய பண்புப்பொருளை விளை 
3. கவர் . 4. சந்தேகம் . ( இரண்டடுத்ததென்ற த்தலுமுண்டு . ) 
படி .] 

ஈரல் 

ஈருள் . ( உ - ம் .) " மார்புகீண் - டீரலை 
ஈாடிப்பயன் - 1 , இருபொருள்படுகை , 2. வாயிடுமெஃகம் (கந்தபு . கடவுள் வாழ் . கங . ) 
கபடம் . 3. சந்தேகம் . 4. விகற்பம் , 

(இது ஈருள் என்பதன் மரூஉ .) 
ஈரடிப்பா-1. குறள்வஞ்சிப்பாச்சிறுமை . ஈரல்பதறல்- பயப்படுதல் . 
2. குறள் வெண்பா. 

ஈரலித்தல் - ஈரமாதல் . ( வழக் .) 
ஈரடிமடக்கு- 

மடக்கலங்காரத்தின் ஒருவகை. ஈரலிப்பு - ஈரம் . 
அஃது: ஓரடியில் வந்த சொற்றொடரேமற்றைய ஈரவன் -1 . ஈரம் . 2. சந்திரன் . 
டியிலும்வேறுபொருள் விளைத்து வருவது . ( த ஈரவிதைப்பு- ஈரநிலத்திலே விதைத்தல் . 
ண்டி . கங. உரை . ) 

ஈரவுள்ளி-- ஈரவெண்காயம் . 
ஈரடிவருக்கம் ஒவ்வோரடியினும் முத 

ஈரவெண்காயம் - கறிப்பதார்த்தங்களுக்குப் 
லாம் 

எழுத்தும் நடுவெழுத்தும் ஒன்றாயிருக்க பிரயோகிக்கும் ஒரு கிழங்கு . 
இரண்டடியுடையதாகச் செய்யப்பட்ட செய் ஈரற்கருகுதல் -1. ஈரல் வாடுதல் . 2. மிகவும் 
யுள் . 

பயப்படுதல் . 
ஈரடி 

வெண்பா - குறள் வெண்பா . ( உ - ம் . ) ஈரற்தலை - ஈரற்கொத்து . அஃது : ஈரலுமீர 
ஈரடிவெண்பாக்குறன் ” ( யா. காரிகை . ங . ) லைச்சேர்ந்த பிரிவும் . 

ஈரடுக்கொலி - ஒரு சொல்லை இரண்டுதரம் ஈரற்குழி 1. ஈரலுறுதாநம் . 2. நெஞ்சிற் 
அடுத்துச்சொல்லுதலாற் குறிக்கப்பட்ட ஓசை . சுழி . 
(உம் .) " நெறுநெறென முரிந்தது " 

ஈரற்பித்து -- பித்தந்தங்குமீரல் , 
ஈரணம் - 1. களர்நிலம் . 2. வெறுநிலம் .. ஈரற்றீதல் - ஈரற்கருகுதல் , 
ஈரந்துவட்டல் - ஈரமெடுத்தல் , 

ஈரறம் - இருவகையறம் . அவை : இல்லறம் , 
ஈரத்தூர் - ஓரூர் . (புறநா . கஅ O.) 

துறவறம் . 


512 


ஈரெச்சம் . 


ருகக 


ஈழை . 


ஈரறிவு -1 . இம்மை மறுமையறிவு . 2. பெரிய ஈரெண்வகைக்கூலம் நெல்லு , புல்லு , 
அறிவு . 

வரகு , தினை , சாமை , இறுங்கு ,தோரை,இராகி , 
ஈரறிவுயிர் - பரிசமுஞ் சுவையும் அறியும் எள்ளு , கொள்ளு , பயறு , உழுந்து , அவரை , 
இப்பிருந்து முதலியன . ( நன் . உரி . ரு . ) கடலை , துவரை , மொச்சை என்பன . 
ஈரனவு - பழிகூறு நாக்கு . ஈரல் - அரிதல் . ) ஈரைந்து கீலம் - புத்தர்கள் கூறும் பத்துக் 
ஈராசிடை வெண்பா - இரண்டாமடியிலே குணங்கள் . அவை : கொல்லாமை , பொய்சொல் 
மூன்றாஞ்சீரில் ஆசாக இரண்டசை பெற்றுவ லாமை , களவின்மை , காமமின்மை , பிறர்பா 
ரும் நேரிசை வெண்பா . ( உ - ம்.) " தாமரையின் லிரவாமை , உயர்ந்த ஆதநத்திருத்தல் கிடத்தலி 
ராதாடித் தண்டுவலைச்சேறளைந்து - தாமரையி ன்மை , சந்தநம் மாலை முதலியதரியாமை , பொ 
னாற்றமேதானாறும் ” என்பதிற்போல . 

ன்வெள்ளிகளைத்தீண்டாமை , பாடலாடல் விரு 
ஈராட்டி -.1 . இரண்டு மனைவி . 2. ஈராடி , ம்பாமை , உதயத்திற்கு முன் புசித்தல் . ( உ - ம் .) 
ஈராட்டை - இரண்டுவருடம் . 

" ஓதியீரைந்து சீலமுடையராய் " ( சி . சி . பர . 
ஈராடி -1 . காற்றினமைந்தநிலை , அற்பமா சௌத் . க . ஞாநப் .) 
யசைதல் . 2. நிலையின்மை . 3. மழைக்குணம் . ஈரோட்டு -- 1 , இரண்டுக்குற்றது . 2. நிச்ச 

ஈரி -1 . கந்தைச்சீலை . 2. பலாக்காய்த்தும்பு . யமில்லாதநிலை . ( உ - ம் .) “ நோயாளியின் காரிய 
3. பெண்பிள்ளைகளினோர் விளையாட்டு . மீரொட்டு 

ஈரிடாலு - அழுக்காறுடையவன் . ஈஷா ஈரொற்றுவாரம் - இரண்டு மாத்திரை பெற் 
ஓு : ஈஷா- அழுக்காறு . ஒருவிகுதி ) அவருஞ்செய்யுன். (சிலப் , அரங்கேற் . ககக , 

உரை ) 
ஈரிடை - அழுக்காறு , பொறாமை . ( சி . சி . 

ஈலி -1. ஆயுதம் . 2.குறுந்தடி . 3. கைவாள் . 
உ ஙக . சிவாக் ) ( ஈஷா .) 

4. சுரிகை . ( ஈஜி . ) 
ஈரிணம் --களர்நிலம் . 
ஈரிச்சல் - குளிர்தல் . 

ஈவிரக்கம் - உதாரகுணமுமிரக்கமும் . 
ஈரித்தல் - குளிர்தல் , ( உ - ம் .) “ ஈரித்தகுட 

ஈவு -1. கொடை . 2. பங்கிடுகை . 3. பிரித் 
னரம்பாற் செறிந்து ” ( ஞாநவா. வைராக் . எவ) . துக்கண்டபேறு . 4. வரம் . 
ஈரிதழ் -- குளிர்ந்த இமை , ( பதிற்றுப் ) 

ஈவுக்கணக்கு 1. பங்கிடுதல் . 2. பிரிவு 
ஈரிப்பு -1. ஈரம் . 2. குளிர்மை . 

ஈவுகணக்கு 

க்கணக்கு . 
ஈரிய - 1.அன்புடைய , 2. ஈரத்தையுடைய 

ஈவு சோர்வு - கொடையுமிளகுதலும் . 
( உ - ம். ) " ஈரியகலுழு மிவள் பெருமதர்மழைக் 

ஈவோன் - 1. படிப்பிப்போன் . ( தொல் . 
கண் ” ( குறிஞ்சிப்பா. உச அ . ) 3. குளிர்ந்த பாயி , உரை . ) 2. பொருள் கொடுப்பவன் . 
( உ - ம்.) " ஈரியநறும்பூவாளியேறுப்பட்டாவியோ ( உ - ம் . ) " பன்னுசொற்கொள்வோ னீவோன் ” 
டும் -வீரியம்விடுத்து ” ( திருவிளை , மாயப் . உக. ) ( கந்தபு . நகர . கஉ ங .) 
ஈரியது -1 . ஈரமுள்ளது . 2. குளிர்ந்தது . 

ஈழத்தலரி -- 1. ஒருவகையலரி , 2. பெரு 
ஈரிலைப்பயிர் - இரண்டிலை வெளியில் வந்த 

ங்கள்ளி . ( ஈழம் - பொன் .) 
இளம்பயிர் . 

ஈழதண்டம் - ஈடாதண்டம் . ( உ - ம் . ) " நே 
ஈரிழை - இரட்டையிழைகொண்டது . 

மிவரையுமந்தரமுநிகழ்த்துமீழதண்டமாய் ”( கூட 
இரண்டு தன்மைத்தாய வுடல் . ர்மபு . திரிபுர . ஙக .) 
( உ - ம் .) “ நாரசிம்மன் , 

ஈழம் - 1. இலங்காபுரி . ( உ - ம் .) " ஈழமன் 
ஈருதல் -- 1 . அரிதல் , 2. வருத்துதல் .( உ - ம் . ) னனுமஞ்செழுத்துமியம்பி ” ( திருவாத, புத்த 
" காமநோ -மீருகின்றது ” ( கந்தபு.மாயைப் எஉ . ) 

ரை . அஎ . ) 2. உலோகக்கட்டி , 3. கள்ளி , 4 . 
ஈருயிர்க்கார் -- கருப்பவதி . 

கள் . 5. சிங்கள தேசம் . 6. பொன் . ( உ - ம் . ) 

" இறைப்படைத்திருக்குந்தொடையீழமே ”( இர 
ஈருவா - அமாவாசை பௌர்ணிமைகள் , 
ஈருள் - ஈரல். ( உ - ம் . ) ஈருட்டடிமூடியீண்டு கு . நகர , அ . ) 
மலப்பிண்டப் - போர்வை (சிந்தா. முத் . ககங . ) 

ஈழமண்டலம் - இலங்காபுரி . 
ஈருள்ளி -- ஈரவெங்காயம் . 

ஈழவர்- இலங்கையிலிருந்து சிறைசெய்ய 
ஈருளி - ஈருள்ளி . ( தைல. தைலவ . க 0 அ . ) | ப்பட்டுச்சென்று சேரநாட்டில் வசிக்குஞ்சிங்க 
ஈரெச்சம் இரண்டெச்சங்கள் .. அவை : 

ளர் . 
பெயரெச்சம் , வினையெச்சம் என்பன . ( நன் . ஈழவர் - ஈழவர் . 
உயிரீ , உ . ) 

ஈழை - 1.காசநோய் . 2. கோழை . 3.தொய்வு . 


ஈருடல் 


513 


ஈறுகெடுதல் . 


ருகச 


ஈனுதல் , 


ஈழைக்கொல்லி - தானகம் . 

ஈறுகடை - ஈறாந்தம் . 
ஈனை - வேழைநோய் . இது . மூச்சுக்கு முட் ஈறுகெடுதல் - ஈறழிதல் . 
ச்ெசெய்வது . ( உ - ம் .) “ இருமலுஞ்சோகையுமீ ஈன்- 1 , இவ்விடம் . ( உ - ம் . ) " ஈன்வரு 
காயும் வெப்பும் (திருமந் . 

அறஞ்செ. ச .) கென்ன நோக்கி ” (தணிகை வீரட்ட . அக . ) 2 . 
ஈற்றசை பாட்டினிறுதியினிற்குமசை இவ்வுலகம் . ( உ - ம் . ) “நீனிறவியலகங்கவை இய 
நிலை , இறுதியில் வருமசை . 

வீனுமும்பரும்பெறலருங்குரைத்தே ( ஐங்குறு . 
ஈற்றயல் - இறுதிக்கயல் . ( உ - ம் .) " பெயர் 0 க . ) 3. ஈனென்னேவலும் , தெரிநிலைவினை 
வினைவிடத்துனளரய வீற்றயலாவோவாகலும் ” ப்பகுதியும் . 
( நன் . பொது . உ .) 

ஈன்மர் - பெறுவார் . ( உ - ம் .) " ஈன்மரோவி 
ஈற்ற --ஈற்றுப்பசு . ( உ - ம் .) " சாற்றாரவாரத் வ்வுலகத்தானே ” ( புறநா . எச . ) 
திற்றாம்பறுத்துப்புறநின்ற ஈற்றாவை வெருளவி ஈன்றணிமை - சமீபகாலத்திலே ஈனப்பட் 
டுத்திவனாவிகவர் கென்றான் ” (திருவிளை பழி டமை . ( உ - ம் . ) " நாளீன்றணியபசிய குளக்க 
யஞ் . ஙஎ . ) 

ன்று " ( கூர்மபு . கண்ணனவ . அ O.) 
ஈற்றில்லாக்கடாரி --சனாக்கடாரி . ( தைல . ஈன்றணிய சமீபகாலத்திலீனப்பட்ட . 
தைலவ . கஙரு . ) 

( உ - ம் .) " ஈன்றணிமை ” பார் . 
ஈற்று - 1. ஈனப்பட்டது . 2. ஈனுகை , பெ 

ஈன்றல் - 1. மகப்பெறுதல் . 2. விளைதல் . 
றுகை . ( உ - ம் . ) " ஈற்றுமான்பிணை ” 

( கந்தபு . 

உ - ம் . ) " இன்சொலினிதீன்றல்காண்பான் ” 
வள் . ஙக . ) 

( வள் . கக .) 

ஈன்றவணிமை -- 1 . இளங்கொற்றியின்பச் 
ஈற்று நிலையெழுத்து சொல்லிறுதியினிற் 
றற்குரிய எழுத்து . அவ்வெழுத்துக்கள் தமிழில் சுடம்பு. 2. கன்றினிளமை . 
உயிர் பன்னிரண்டும் ஞணநமனயரலவ ஈன்றவள் -- 1 , தாய் . ( உ - ம் . ) " இருள்குடி 
ழள என்னும் மெய்யெழுத்துக்களும் . 

கொண்டமெல்லோதியர்சீறினுமீன்றவளை -மரு 
ஈற்றுளைதல் - 1. ஈனுகையில் வருந்துதல் . 

ள்குடி கொண்டவக்காலம்விடாது மரீஇயழுவா 
2.கருப்பவேதனைப்படல் . (உ - ம் . ) " ஈற்றுளைந்து 

ர் ( தணிகைப் . களவு . ரு எசு .) 2. பார்ப்பதி . 
சென்ற வண்டுபொறையுயிர்த்துச் செழுந்தோ 

ஈன்றவன் -1. பிதா . 2. பிரமன் . 
ட்டகட்டினடைகிடக்கும் " ( கூர்மபு . தக்கன் 

ஈன்றர்- தாய்தந்தையர் . 
வேள் . ருஎ . ) 

ஈன்றள் 

1. தாய் . ( உ - ம் .) " ஈன்றாள் பசி 

காண்பானாயினும் ” ( வள் . சுருசு . ) 2. பார்ப்பதி . 
ஈற்றெலும்பு - கடையெலும்பு . 
ஈற்றெழுத்து - ஈற்று நிலையெழுத்து , ஈன்றுளார் - தாய்தந்தையர்.(உ-ம்.)"யாண் 
ஈற்றெழுத்துக்கவி- முற்பாட்டினந்தத்தெடையரோவெமையீன்றுளாரெனும் ” ( கந்தபு . 
ழுத்தேனுஞ்சொல்லேனும் வரும் பாட்டிற்கா சயந்தன்பு , கஎ .) 
தியாய்வருவது . 

ஈனசாதி- தாழ்ந்தசாதி . 
ஈறல் - . 1. துக்கம் . 2. நெருக்கம் . 3. பின் 
னல் . 

ஈனம் - 1.அழிவு. 2. இழிவு, 3. கள்ளி . 4 . 
ஈறற்பற்றை - நெருக்கமான தூறு . 

குறைபாடு . 5. கேடு . 6. தள்ளல் . 
ஈறந்தம் - இறுதிமுடிவு . 

ஈனல் -1 . ஈனுதல் . ( உ - ம் .) “ விரிதலையரம் 
ஈறந்தரம் - கடைத்தரம் . 

பையீன்றமென்பழன் ” ( நைட . நாட் . 20.) 2 . 
ஈறம் வரிசை - கடைமுறை . ( திருவாலவா கதிர் . 
யுடையார் திருவி .) 

ஈனனம்- வெள்ளி . 
ஈறிலான்- 1. கடவுள் . 2. சிவன் . (உ - ம். ) 

ஈனக்கதிர்- கருவிலிருக்குங்கதிர் . 
" ஈறிலாரையிவரணைந்தார் கொலோ ” ( கந்தபு . 

ஈனாக்குமரி -- பிள்ளைப்பெறாத இளம்பருவப் 
திருக்கல் . உஉ . ) 

பெண் . 
ஈறிலி -- கடவுள். 

ஈனமலடு-- மலட்டுப்பசு , அல்லது எரு 
ஈறு -1 . உப்பளம் . 2. எல்லை . 3. பல்லிடை 

மை . 
யின் முரசு . 4. மரணம் . 5 . 

முடிவு , நாசம் . 

ஈனயம் - சங்கையீனம் , நிந்தை ... 
( உ - ம் .) " ஈறுசேர்பொழுதினுமிறுதியின்றியே ” ஈனாவாக்கி- கொடியவள் . 
( கந்தபு . கடவுள். கஅ . ) 

ஈனுதல் -1, கருவுயிர்த்தல் . ( உ - ம் . ) “ மைந் 
ஈறுகட்டி - இரசகர்ப்பூரம் . 

தரிருவரையீன்றனள் (பாரத . குருகுல . கக்க . ) 


ஈனமாடு 


514 


உக்கரித்தல் . 


ருகரு 


உக்கிரநட்சத்திரம் . 


உ 


2. பிறப்பித்தல் , ( உ - ம் . ) " அருவுருவீனாதாகும் ” உக்கல் -1 , அழிதல் . ( உ - ம் . ) “ கரிந்து சாம் 
( சி . சி . க : உ அ . ) 

பரா - யுக்கவாறு கண்டு ” ( திருவிளை . சமணரை . 
ஈனுமணிமை - 1. சூதகம் . 2. புனிறு . 

ஙஅ .) 2. பக்கம் . 3. பதனழிந்தபொருள் . 4. பத 
ஈனை - 1. இலைநரம்பு . 2. ஒருவியாதி . 3 . 

னழிவு. 
சித்திரக்குறிப்பு , பருமட்டக்குறிப்பு . 

உக்கலை - மருங்கின் பக்கம் . 

உக்கவர் - இறந்தவர் , அழிந்தவர் . ( உ - ம் .) 
ஈனோர் - இவ்வுலகத்தோர் , (மணிமே . ) " உக்கவர்சுடுநீறணிந்து ” ( தேவார , திருவிளை 

திருஞாந . ) 

உக்களம் - 1.இராக்காவல் . 2. தலைக்காவல் .. 
( தமிழ்ப்பாஷையின் வர்ணமாலையின் 3. பாளயத்தைச்சூழ்ந்த அகழி . 
உயிர்வருக்கத்தில் வரும் ஐந்தாமெழுத்து , அஃது 

உக்கள்வர் - இராக்காவற்காரர் . 
அங்காப்போடு இதழ்குவித்து உச்சரிக்கப்படு உக்களை - மருங்கின் பக்கம் . ( வழக் .) 
மொரு குறில் . ) 

உக்கா -1 . கஞ்சாப்புகை முதலிய குடிக்குங் 
1. இரக்கத்தைக்குறிக்கும் ஓரிடைச்சொல் . | கருவி . ( இந்துஸ் . ) 2. கள் . 
2 . இரண்டு என்னும் இலக்கத்தைக் குறிக் 

உக்காக்கம் - அரைநாண் . [ உக்கம் அரை ; 
குமோரெழுத்து . 

அக்கம் நாண் . ) 
3. இறந்தகாலவிடைநிலையாகிய தகரமெ உக்கார் - இறந்தவர் . ( உ - ம் . ) " உக்கார்தலை 
ய்யை அதன்றிரிபாகிய டகர றகரமெய்களுள் பிடித்துண்பலிக்கூர்தொறும் புக்கார் ” ( தேவார . 
ஒன்றை ஊர்ந்துவரும் ஒரு வினையெச்சவிகுதி . திருப்புக. ச . திருநாவு . ) 
( உ - ம் . ) " செய்து ; உண்டு; கற்று . ” 

உக்காரம் - 1. சத்திபண்ணல் , 2. தொனு 
4. ஒருசாரியை . ( உ - ம் .) " மின்னு ” 

ப்போடுதல் . 
5. ஒரு தொழிற்பெயர்விகுதி . ( உ - ம் . ) உக்காரி - ஒருவகைச் சிற்றுண்டி . ( உ - ம் . ) 
வரவு ” 

" அஃகுல்லி ” பார் . 
6. ஒரு பண்புப்பெயர் விகுதி . ( உ - ம் . ) உக்கி- அம்மனைக்காய் . ( இராசவைத் ) 
" மழவு ” 

உக்கிடர் - ஒருவகைச்சிலந்திப்பூச்சி . 
7 . கோணகலை . ( சி - லி . கிரி . எ : உரை . ) 

உக்கிர- இருநூற்றிருபத்துநாலு புவகங்க 
8. சிவன் . ( உ -ம் . ) " ஆலுக்கணிகலம்வெ ளிலொன்று . (கந்தபு. கணங் . க . உரை. ) 
ண்டலைமாலை ” ( கந்தரலங் , சுஉ .) ஆல் . உ எனப் 

உக்கிரகந்தம் 

1. உள்ளி . 2. கரும்பு . 
பிரித்து ஆலவிருக்ஷத்தினடியிலெழுந்தருளிய 

உக்கிரகந்தி - 3. கருவேம்பு . 4. சண்ப 
சிவபிரான் எனவறிக . 

கமரம் . 5. பெருங்காயம் . 6. மிகுமணம் . 7 . 
9. சுட்டுப்பொருளில் பதத்தினகத்தாவது வசம்பு , 8. வேம்பு . ( 1 , 3 , 4 , 5 , 6 , 7. உழ 

கடுமை . மல - மணம் . ) 

உ 
புறத்தாவது வரும் ஓரிடைச்சொல் . ( உ - ம் . ) | மய : உ 
" உவன் ; உக்கொற்றன் ” ( இது எதிர்முகத்தி உக்கிரகந்தை :- வசம்பு . ( தைல . ) 
ற்போல எதிர்முகமின்றிப்பின்னிற்கும் பொரு 

உக்கிரகர்மம்- கொடுஞ்செய்கை . (உம , 
ளையுஞ்சுட்டிவரும் . ( உ - ம் .) " ஊழையுமுப்பக் 
கங்காண்பர் ” ( வள் . சுஉ ..) 

க 3 : உச - கொடுமை . க 3 - செய்கை . ) 

உக்கிரகெந்தம் - உக்கிரகந்தம் . 
10. பிரமா . 

உக்கிரச்சாவார் ஆதொண்டைக்கொடி , 
உக்கணம் தெளித்துச் சுத்தி செய்தல் . 

உக்கிரசவா -- காற்றோட்டிச்செடி , 
(உக்ஷண . ) 

உக்கிரசேநசன்- கிருஷ்ணனுடைய மாம 

நிகண். எ : 
உக்கம் -- 1 . ஆலவட்டம் . 

கிய கஞ்சன் . ( உம வெல நஜ : உம , வெல 
ஈ.அ.) 2. இடபம் . (உக்ஷது .) 3. உடம்பின் ஈ.ஓரரசன் . ஐ - பிறந்தவன் .) 
நடுக்கூறாகிய மருங்கு . ( உ - ம் . ) " உக்கஞ்சேர்த் உக்கிரசேநன் -1 . கஞ்சனுடைய பிதா. ( கூ 
தியதொருகை ” (திருமுரு. க 0 அ .) 4. கோழி . ர்மபு . கண்ணனவ . உஙரு .) 2. பரீக்கித என் 
5. தூக்குக்கயிறு . ( தெலுங்கு .) 6. நெருப்பு. 7. னும் அரசனுடைய ஒருமகன் . (உ-வெலம் 

2 ) 
பசு . 8. பந்து . 9. பொன் . ( ஆசிரி. நிக . சு ; க .) 

உக்கிரநட்சத்திரம் - 1. புதனின்ற நாளுக் 
உக்கரித்தல் -1 . உக்காரம் போடல் . 2. வாந் குப்பதினெட்டாநாளும் , இருபத்துநான்காநா 
திபண்ணுதல் . 

ளும் . ( விதாக . குணாகுண . ச . உரை )2 . மகம் , 


515 


உக்தி . 


நகசு 


உகமகள் . 


பூரம் , பரணி என்பன . ( விதாந . பஞ்சாங்க . உக்ரம் -1 , வித்தியாகலையில் புருடதத்துவ 
உ 0 . உரை .) 

த்திலிருக்கும் ஆறுபுவதங்களுள் ஒன்று . (சி - லி . 
உக்கிரம் - 1. உருத்திரமென்னுஞ்சுவை . கிரியா. உக . சுலோ. உரை . ) 2. வேதம் . ( உ - ம் .) 
2. உறைப்பு . 3. கடுமையானது . ( உ - ம்.) " உக் " உக்ரமிகுசக்ரதரனென்னநிற்பீர் ” ( தாயு . சித் 
கிரமாகவீமன் வந்தவுறு திகண்டு ” ( பாரத . இர க . ) 
ண்டா . கஉ , ) 4. கீதவுறுப்பினுளொன்று . 5 . உக - உகவென்னேவலும் , தெரிநிலைவினை 
கொடுமை . 6. கோபம் . (உ - ம் .) " நிலமேல் - வரு ப்பகுதியும் . 
முக்கிரவடவைக்கனல் " (திருவிளை . யானையெ உகக்கும் உயரப்பறந்து செல்லும் .( ஐங்குறு ) 
ய் . உ0 . ) 7. தலைக்காவல் . 8. பயங்கரமானது . உககனல் -- வடவாமுகாக்கிநி . 
9. பரணி . 10. பாத்திரபதம் , 11 , பெலமுள் உகசந்தி - ஒருகம் முடிந்து மற்றோருகந் 
ளது . 12. முருங்கைமரம் . 13. மேலானது . தொடங்கும் எல்லை . 
14. வெப்பம் . 15. வேகம் . ( உ ) 

உகசூரியர் - பன்னிரு சூரியர் . 
உக்கிரமது - வைராக்கியமான குணம் . உகத்தல் -1 . உயர்த்துவிடுதல் .( உ - ம் .) " எம 
உக்கிரமம்- மூர்க்கம் . 

திடும்பையோங்கலொன்றிரண்டு கூறுபடவொ 
உக்கிரவைரவன் - அட்டவைரவர்களுளொ ளிதிகழ்வேலுகந்த " (சிவப் , மங்கல . ச . ) 2. உய 
ருவன் . ( த.நி. போ . உசக . ) 

ர்தல் . (உ - ம் .) " எல்லை தணந்துகந்திருந்தவாங்கு " 

( தணிகை . நகர . சுகூ . ) 3. உயரப்பறத்தல் . 
உக்கிரன் -1 . அரசனுக்குச் சூத்திரப்பெண் 
ணிடம் பிறந்தவன் . ( சைவச . பொது. சுசு . ) (உ -ம் .) " கந்துகோளீயா துகாழ்பலமுருக்கி - யுகக் 
சூதசங்கிதைகாரர் வைசியனுக்குக்குத்திரப்பே கும்பருத்தினிலத்துநிழல்சாடி ” (பதிற்று . எஎ .) 
ண்ணிடம் பிறந்தவன் என்பர் . ( உ - ம் .) " கருங் மிடையர் ” ( மறைசை . ங.கா.) 5. திருத்தியடை 

4. சந்தோஷித்தல் , ( உ - ம் .) "உகந்தாவடிக்கு 
குழற்சூத்திரப் பெண்கடிதடமூழ்கி நாய்கன் - பெ 

தல் . 6 மகிழ்வோடுகொள்ளல் . 7. விரும்புதல் . 
ருங்கநகம்போற் பெற்றபிள்ளை யுக்கிரப்பேர்பூ 
ண்பன் ” ( சூத .சிவமான் . கஉ . கக .) 2. உருத்தி டாம் . உச .) 

(உ - ம் .) " காக்கையுகக்கும்பிணம் ” ( வாக்குண் 
ரன் . 3. துருவாசன் . 4. மகேசுரருடைய அழு 
கையினின்று பிறந்த எழுவரிலொருவர். (உ - ம் .) 

உகந்த செய்தி - நல்ல சமாசாரம் . 
" இளம்பிறையணிந்திடுமுக்கிரனென்ப ( கூர்ம 

உகந்தது-- அங்கீகரிக்கும்படியான வஸ்து . 
பு . அட்டமூ . கஉ . ) ( உக்கிரன்- கோரமுடையவ 

உகந்து - உயர்ந்து . ( மதுரைக் .) 

உகப்பிரளயம் - யுகமுடிவு , 
ன் ] 5.விசுவாமித்திரன்.6.வீரபத்திரன் . (சூ.நிக 
ண் . க . உஉ .) ( உம் ) 

உகப்பு - 1. உயர்ச்சி . ( தொல் . சொல் . 
உக்கிராட்சன் -- 

ங 0 க .) 2. சந்தோஷம் . 3. மகிழ்ச்சி. ( உ - ம் . ) 
1. சிவன் . 2. வீரபத்திரன் . “ உகப்புறவிவனோடவனியாளுக " ( பாரத . குரு 
( உமராக்ஷ . ) 

குல . அஅ . ) 
உக்கிராணக்காரன்- களஞ்சியங்காப்பவன் . 

உகபற் சிருட்டி ஒன்றின் பின்னொன்றா 
உக்கிராணம் -களஞ்சியம் . ( தெலுங்கு . ) காது எக்காலத்திலே ஒருங்கு சிருட்டித்தல் . 
உக்கிரி -- 1 , துர்க்கை . 2. வசம்பு . 

( உ - ம் .) “ தெரித்தகாரியத்தோற்ற மிருவகையா 
உக்கிரிட்டம் - 1, உற்கிரிட்டம் . 2. மிகுதி . ங்கிரமசிருட்டியுகபற் சிருட்டியென ” ( வேதா . 
3 , மேன்மை . 

சூ . அ o . ) 
உக்கிரை -1 . அரசனுக்குச் சூத்திரப்பெண் உகம்-- 1 , ஒருசோடு , இரண்டு . 2. தலைப் 
ணிடம் பிறந்தவள் . (பரா. க o எ . ) 2. கருவசம்பு . பாட்டு . (சிலப்பதி .) 3. நாள் . 4. நான்கு , 
உக்கு- இலவங்கம் . 

னுமெண்ணைக்குறிப்பாயுணர்த்துவதான ஒரு 
உக்குதல் - 1. இற்றுப்போதல் . 2. பயப்ப மொழி . 5. நுகம் . 6. பாம்பு . 7. பூமி . ( உ - ம் . ) 

" ஈட்டுகமயிற்றடங்குழற்கணீண்டலர் - சூட்டுவ 
உக்குளான் சருகுமுயல் . 

வென” ( இரகு . நாட்.சஉ.) 8 . 

முடிவு . 

9. யுகம். 
உக்குறுமை - குற்றியலுகரம் . 
உக்தம் - சொல்லப்பட்டது . (உ - ம்.) " உக்த மெய்கெட்டு உகமென நின்றது . ) 

[ 1 , 4, 5,9.யம. இப்பொருள்களில் யக 
சாத்தியவத்தல்ல ” (சி.சி.அளவை . கங .சிவாக் . ) 
( உது . ) 

உகமகள் - பூமிதேவி . ( உ - ம் . ) " உகமகணு 

தற்கணிடையெழுதுபளிதத்திலதம் ” ( இரகு . 
உக்தி - 1. பேச்சு . 2. பேசுதல் . 

திக்குவி . உ.அ. ) 


என் 


டல் . 


516 


கோ : 


உங்கள் 


. ) 


உகமாருதம் --ஊழிக்காற்று . 

விடாமை . ( உ - ம் . ) " யாண்டு முகா அமைவல்ல 
உகழடிவு - 1. ஊழி . 2. மடங்கல் . ( பிங் தேயொற்று ” ( வள் . ரு அரு.) 
கல .) 

உகாரி - உருத்திரமூர்த்தி , 
உகரக்குறுக்கம் - குற்றியலுகரம் . ( உ என் உகிர் - நகம் , ( உ - ம் .) " வள்ளுகிர்கிள்ளை நாசி - 
னும் எழுத்து .) 

யேய்ந்தளவற்று ” ( கந்தபு . மாயை . ரு .. ) 
உகருத்திரர்- பதினோருருத்திரர் . 

உகிர்ச்சுற்று - நகச்சுற்று . 
உகல் - 1. அழிதல் . ( உ - ம் . ) " உகலிடந்தா உகிர் நிலைப்பசாசக்கை மூவகைப் பசாச 
ன்சென்று ” (திருக்கோ, சஉ .) 2. உதிரல் . 3 . க்கைகளிலொன்று ; அது : சுட்டுவிரலும் பெருவி 
கழலல் . 4. சிந்தல் . 

ரலும் உகிர்நுனை கவ்விநிற்பது . இது : “ சிறந்த 
உகவல்லி - நாகவல்லிமரம் . 

வுகிர்நிலை- யுகிர் நுனைகவ்வியது ” என்னும் (சில 
உகவா - அன்புமிக்கு . (சிந்தா ) 

ப். அரங்கே . கக , ஆற்பெறப்படும் . 
உகவு- நிலையழிவு. ( உ - ம்.) " உகவிலா 

உகிரம்- இலாமிச்சம்புல் . 
ணர்த்தி ( வேதா . சூ . கஉச. ) 

உகின் 
உகவை - சந்தோஷம் , நட்பு . ( உ - ம் . ) " உக உகினம் . புளிமா . 
வையிலாரொடுறேனினியென்றே " ( பாரத வா உது . - உகுவென்னேவலும் , தெரிநிலைவினை 
ரணா. கஉ .) 

ப்பகுதியும் , வினைத்தொகையும் . 
உகள் - 1. உகளென்னேவலும் , தெரிநிலை உதணம் - மூட்டுப்பூச்சி , உகுண o . ) 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 
உகளம் -1 . இட்டம் . 2. இரண்டு. ( உ -ம் .) பல்லுகுத்தவனே ” ( தேவார . திருக்காள . ங . 

உதத்தல் -- 1.உதிர்த்தல் . (உ - ம் .)" பகலோன் 
“ உகளப் பொன்னின்வார்கழல் ” ( கந்தபு . அதி | சுங். ) 2.சிந்துதல் .(உ - ம்.) “ நெடுங்கணீருகுத்து ” 
வீர , ஈச . ) ( @ . ) 

(சிலப் . பதிக . ஙஉ . ) 3. சொரிதல் . (உ - ம் . ) " மெ 
உகளல் - 1. ஓடித்திரிதல் . ( உ - ம் . ) " பன்ம ன்பழனுகுத்ததேனும் " ( நைடத . நாட் . உ O. ) 
யிர்ப்பிணவொடு கேழலுகள் ” (மதுரைக் கஎச 

4. விடுத்தல் . 
2. கடத்தல் . 3. குதித்தல் . 4. பாய்தல் . ( உ - ம் . ) உதத்தென - போகட்டதாக . ( மலைபடு . ) 
“ வெள்ளுளைக்கலிமான்கவிகுளம்புகள " ( புற உத்தல் -1 . அழிதல் . ( உ - ம் .) " வினைகளுக ” 
நா . கரு . ) 

சி.சி. அ : உக . சுப்பி .) 2. உதிர்தல் . ( உ - ம் .) 
உகளி -1 , உகளியென்னேவலும் , தெரிநி " போயுகுமிலைகளெல்லாம் " ( சி.சி. க : கரு .) 
லைவினைப்பகுதியும் . 2. பிறழ்ந்து . (சிந்தா .) 3. கழலல் . 4. சொரிதல் . ( உ - ம் . ) "உகுநிணச் 

உகளித்தல் - 1. குதித்தல் . 2. நீர்நிறைந் சேற்றினூன்றி ” (பாரத , பதினொரா . கா . ) 5 . 
துபாய்தல் . (உ - ம் .) " திசைநான்குமுகளித்தே நிலைகுலைதல் . ( உ - ம் . ) " நெஞ்சுகவாய்மலரன்ன 
றி ” ( பாரத . முதற்போர் . சு கூ . ) 

கண்ணீர்மல்க ” ( வாண , கரு .. ) 6. வெளிவிடு 

தல் . 
உகளுதல்- 1. கடத்தல் . 2. குதித்தல் , 

உதவு -சிந்துதல் . ( உ - ம் . ) " சோர்ந்துகுவன்ன 
3. பாய்தல் . ( உ - ம் . ) “ வயலுகளுஞ் சேலன்ன 
நீள்விழியாய் ” ( வாண . கூ 0 க . ) 

வயக்குறுவந்திகைத் " (மதுரைக் . சகரு . ) 
உகளும் - துள்ளும் . ( ஐங்குறு. ) 

உகைத்தல் -1, எழுப்பல் , ( உ - ம் .) “ பலபுர 
உகா - உகாமரம் . 

விநீறுகைப்ப ” ( மதுரைக் கஅச .) 2. எழும்பல் . 
உகாதி- அருகன் . ( யுகாதி என்பதில் முத ( உ - ம் . ) " அதில் வீழக் கிட்டி நின்று கைத்தேன் 
ல் யகரங்கெட்டது . ) 

( ஞாநவா. சித்தன் உசு. ) 3. செலுத்தல் . ( உ - ம் .) 
உகாந்தகாலன் - 1. சிவன் . 2. விட்டுணு . “ மதகயமுகைப்பார் ” ( சேதுபு. திருநா. காங .) 
உகாந்தநாதன் --உகாந்தகாலன் . 

உகைதல் - 1. எழுதல் . 2. செல்லுதல் . 
உகாந்தப்பிரளயம் - உலகத்தின் காலமுடி ( உ - ம் .) " கரைவிடவுகையுநாவாயானும் ( கல் 
விலே வரும் அழிவு. 

லாட . உ O ) 

உகைப்ப - எழுப்ப . ( மதுரைக் . ) 
உகாந்தம் - யுகமுடிவு . ( உ - ம் .) " உகாந்தத் 

உங்கண் - உவ்விடம் . ( உ - ம் . ) " எந்தனய 
து -மஞ்சினீடுருமொலியென " ( பாரத . காண் 

ரைக்கண்டிரோ - வங்கணென்னவுரைத்தெழு 
டவ . உஅ .) ( மாது .) 

மோதையே " ( சேதுபு. அக்கிநி . ஙஉ ) 
உகாமை -- 1. அழியாமை . 2. உமிழாமை . 

உங்கரித்தல் - உங்காரஞ்செய்தல் . 
3. சிதறாமை . ( உ - ம் .) “ உண்கவுகாமைநன்கு ” 
( ஆசார . கசு .) 4. நிலைகுலையாமை . 5. வெளி உங்கள் - நீங்களென்னும் பன்மை முன்னி 


517 


உச்சந்திரம் . 


நகஅ 


உச்சவீடு , 


லைப்பெயர் வேற்றுமையேற்குமிடத்துத் திரிந் உச்சபாஷணம் - உரத்துப்பேசுதல் . ( உது 
துவந்த ஒரு விகாரமொழி . ( உ - ம் . ) “ உங்களுக் வாஷண : உது: வாஷண- பேசுதல் . ] 
கொன்னலரும்பர் " ( கந்தபு . மாயையுபதேச . 

உச்சம் -1 . உயர்ச்சி . ( உ - ம் . ) " உச்சமாமக 
கரு . ) 
உங்காரம் - 1. அச்சுறுத்தும் ஒரு தொனி . த்தில் ” ( பாரத , காண்ட . சுரு . ) 2. கிரகங்க 

ளின் ஐந்துநிலையினொன்று ; அது : நீசத்திற் 
2. உம்மென்றொலித்தல் . ( உ - ம் ) " உங்காரமது 
கரங்கள் (பாரத . காண்டவ. ந . ) 3. தொனி கேழாமிடம். " உச்சவீடு ” பார் , 3. தலைக்குதே 
செய்தல் . நாணோதை . 5.முழங்குதல் . (உ - ம் .) த்து (பாரத . வேத் . ருஎ .) 4.நுனி . 5. வல் 

ரிடம் . ( உ - ம் . ) உச்சமுற்றவெயிலர்க்கனொ 
“ உங்காரத்தினுரப்பு மோதையாள் " (கந்தபு . லிசை . (உ-ம் .) " அந்தவுச்சமது பிறப்பித்தல்ல 
அக்கிநி , கரு .) ( ஹகாரம் ) 

விசையும் ” ( இரகு . அவதார . கரு . ) ( உது .) 
உங்காரித்தல் - உங்காரஞ்செய்தல் . 

உச்சயதி - உச்சிநிநகரம் ; அது : விக்கிரமாதி 
உங்க - உவ்விடம் . 

த்தனுக்கு இராஜதானியாயிருந்தது (உஜயநீ ) 
உங்கை-- 1. உன்மாதா . 2. உன்றங்கை . 

உச்சயிச்சிரவம்- உச்சைச்சிரவம். ( உ - ம் .) 
( உ - ம் .) " ஆக்கரியமூக்குங்கையரியுண்டாளென் 

“ உச்சயிச்சிரவமென்னுமோங்குளைப்புரவிதோ 
றாரை ( இராமா . சூர்ப்பந . கஉ ரு . ) 
உங்ஙனம் - 1. உத்தன்மை . ( உ - ம் . ) " உங் 

ன்ற " (உபதேசகா. கூர்மாவ . நச . ) 
ஙனநாரதனோதியதுணர்வுரா ” (கந்தபு. தக்கன் த்தனுக்குத் தலைநகரமாயிருந்தது . ( காஞ்சிபு. 

உச்சயீடு - அவந்திநகரம் ; இது ; விக்கிரமாதி 
மக. இ . ) 2.உவ்விடம். (உ -ம்.) " ஆதம்பி.ஐ. தலவி . கசு .) (உஜயி.மீ: உதி - மேல் . ஜயா 
ங்ஙனம் பிறந்தயருவர் " ( கந்தபு . அவைபுகு . 
காரு . ) 

ஜெயித்தது . ) 
உச்சக்கிரகம் -உச்சத்திலே நிற்குங் கிரகம் . உச்சர்ச்சதம்-- வேதமோதி நிறுத்துவதற் 
( மேடத்திற் சூரியனும் இடபத்திற் சந்திரனும் குமுன் செய்யத்தக்க ஒரு விரதம் . (மநுதரும் .. 
கடகத்தில் வியாழனும் கன்னியிற் புதனும் து ச . கக . ) 
லாத்திற்சநியும் விருச்சிகத்தில் இராகு கேதுக் உச்சரித்தல் - இதழ் முதலியவற்றின் முயற் 
களும் மகரத்திற் செவ்வாயும் மீனத்திற் சுக்கி சியால் எழுத்துக்களைப் பிறப்பித்தல் . ( உ - ம் . ) 
ரனும் உச்சக்கிரகங்களாம் . ) 

" ஓசைதருமஞ்செழுத்தை விதிப்படியுச்சரிக்க ” 
உச்சட்டம் -1 . இலக்கு . 2. நேர் . 

( சி.சி. க : க .) 
உச்சடம் - 1.கோபம் . 2.விரைவு .(உஆல . ) ரித்தல் . 

உச்சரிப்பு --- 1 . எழுத்தினோசை. 2. உச்ச 
உச்சடை- 1. இறுமாப்பு , 2. ஒருவகைப் உச்சலம் -- 1 . அசைதல் , 2. அறிவு . 3. மநம் . 
புல்லு . 3. வழக்கம் . (உவாடா . ) 

( உ geo .) 
உச்சத்தனம் - உச்சக்கிரகம் . 

உச்சவாசக செபம் சொற்களை உரத்துச் 
உச்சத்துவம் - உச்சத்தன்மை. உஆக . ) சொல்லிச் செய்யுஞ்செபம் ; இதனை , "உரைவா 
உச்சத்தாநம் - அதிகசுபநிலையிற்கிரகம் நிற் சகமற்றுச்சமுபாமிசு வென்றிரண்டாம் ” என் 
கும் இடம் . 

னும் , ( சூத . ஞாந . கச ; கரு .) 
உச்சதமம் - மிக அதிகமான உச்சம் . (உஆ உச்சவாநம் - தலைக்கு நேராக மேலேதோ 
க 3 , ) 

ன்றும் ஆகாயம் . ( உ - ம் . ) " வட்டமணித் தேரவ 
உச்சதரம்- அதிகவுச்சம் . உஆ.கா.) 

னுச்சவானத்தடைந்தான் ” ( பாரத . துருவாச 

முநி . கூ .) 
உச்சதரு-1. உயர்ந்தமரம் , 2. தென்னைம 

உச்ச வீடு - ஒரு கிரகம் உச்சநிலையில் நிற்க 
ரம் . (உதா . உஆது- உயர்ச்சி , கு 

ப்பெற்ற இராசி ; ஆதித்தன் , சந்திரன் , செவ் 
மரம் , ) 

வாய் , புதன் , வியாழன் , சுக்கிரன் , சநியாகிய 
உச்சதேவன் - கிருட்டிணன் . ( உ ஆஉெவ ) கிரகங்களுக்கு மேடம் , இடபம் , மகரம், கந்தி , 
உச்சந்தம் -1 , அதிகப்படல் . 2. தணிவு . கர்க்கடகம் , மீநம் , துலாம் முறையே உச்சவீடு 
உச்சந்தலை - உச்சிச்சிரசு . (உ - ம் . ) " உச்ச 

களாம் . இது " மறிவிடைமான்மகள் நள்ளிமீன் 
ந்தலையோடிவையென்ப ” ( ஆசார . ரு. ) 

வாணிகன் ஞாயிறாதி - செறிவுறுமுச்சம் ” என் 

னும், விதாந . நட்பாட்சி . உ - ம் பாட்டாற்பெறப் 
உ சந்திரம் -இரவிற்கடைச்சாமம். (உஆரு ) படும் , 


1 


518 


உச்சிச்செடி . 


நிகக 


உச்சீவனம் . 


T 


உச்சற்கம் - அபாநம் . 

உச்சிட்ட சாங்கரியம் - ஒரு பா 

ஒரு பாத்திரத்திலே 
உச்சாகம் - முயற்சி . 

பலர்கூடியுண்கை . ( உஜி 

0. எச்சில் , ஹா 
உச்சாசநம் - கொலை . ( உ - ம் .) " உச்சாசநஞ் 
சொல்லி ” (பாரத . ஐந்தா . க . ) ( உஜா -5 ) 

ஓய - கலப்பு . )) 

உச்சிட்டம்- 1. எச்சில் . ( உ - ம் . ) " ஆசமந 
உச்சாட்டியம் ஓட்டல் . 
உச்சாடநம்- 1. அழித்தல் , கெடுத்தல் . கைவிடப்பட்டது . ( உஜிஷ .) 

முச்சட்டமன்று ” ( சைவச . பொது . சுசா ) 2 
2. கலைஞாநம் அறுபத்துநான்கினொன்று; அது 
பேயகற்றுதன் முதலியவைகளைப்பற்றியது . 3. உச்சிட்டமோ தநம் மெழுகு ஜெரடி ந . - 
துரத்துதல் . 4. மந்திரம் முதலியவைகளால் மகிழ்ச்சி . ) 
ஒருவனைக்கெடுத்தல் . 5. வேரோடு பிடுங்கல் . உச்சித்தி- நிருமூலமாக்கல் , முற்றாயழித் 
( உவாட : உது . மேல் . கூட . போதல் . ) தல் . ( உதிதி ) 
உச்சாணி - 1. உச்சி . 2. உயர்ப்பு . 

உச்சித்திலகம் - ஒரு பூஞ்செடி . 
உச்சாயம் உற்சாகம் . ( உ - ம் . ) " உச்சாய 
மாக முகமன்கள் கோடியுரை செய்திருந்தபொழு தம் . 4. உயர்ச்சி . 5. கொடை. 6. தகுதி. 7 . 

உச்சிதம் - 1. அரியது . 2. அழகு . 3. உசி 
தில் . ( நல் . பாரத . வநம்புகு . கசுங . ) 

உச்சாரணஞ்ஞன் - பலபாஷைகளையும் உச் நெருஞ்சில். 8. மேன்மை . (உ -ம் .) உச்சித் 
சரிக்க அறிந்தவன் . ( உதாரணம்) 

மெய்ப்புற ” (திருப்பு.காசு .) ( 1,6,8 . உஜி - க . ) 

உச்சிந்தம் - 1. அழிக்கப்பட்டது . 2 , வெட் 
உச்சாரணம் - 1. உச்சரித்தல் . 2. உச்சா 

டப்பட்டது . ( உஜி . ) 
டகம் . (உதாரண . ) 
உச்சாரணை - உச்சாரணம் . ( உ - ம் .) " துப்பு 

உச்சிநி- விக்கிரமாதித்தனிருந்தவூர் . 
டனுச்சாரணையினல்லான்மிகத்தோன்றரிதே ” உச்சிநிமாகாளி --- 1. ஒரு காளி . 
( வீரசோ, யாப்பு . ஙரு . ) 

2. ஒரு பட்டணம் . 
உச்சாரம் - 1. உச்சரித்தல் , ( உ - ம் . ) " பீசா உச்சிப்பிளவை - உச்சந்தலையில் வரும் பிள 
க்கரத்தினுச்சாரஞ்சாக்கிராவத்தை ” ( சி - சி . ச : வைநோய் . 
கூரு . மறை . ) 2. மலம் , பகரவீகாரம் . ( இதோ உச்சிப்பின்னல்- உச்சிச்சடை . 
ப. ஈ .) 3. மிக்கவுயர்ச்சி , (உஆரா : உ b உச்சிப்பொழுது - மத்தியாநம் . 
மேல் . அசி - போதல் . ) 

உச்சிமல்லிகை - ஊசிமல்லிகை . 

உச்சிமலை- செங்குத்தானமலை . 
உச்சாரிதம் - உச்சரிக்கப்பட்டது . ( உவர் 

உச்சிமோத்தல் - உச்சிச்சிரசை மோத்தல் . 

( உ - ம் . ) " தனிப்புதல்வன்றனையணைத்துத் தக 
உச்சி- 1. ஆண்மயிர் . 2. உச்சந்தலை . 3. வுச்சி மோந்து ” ( கோயிற் . வியாக் , உ . ) 
தலை . ( உ - ம் . ) " ஊராரையுச்சிமிதித்து ” ( கலி . உச்சிரட்டம் - தள்ளப்பட்டது . 
காச .) 4. தலைக்கு நேரிடம் , 5. நடு , 6. நவிர 

உச்சிரதம் 

- 1. உயர்ச்சி . 2. பிரண்டைக் 
ம் . ( பிங்கல .) 7. நாய் . ( பிங்கல . உருக்க .) 8. கொடி , 3. பிறத்தல் . ( 1 , 3. உ . 
நுனி . ( உ - ம் .) " மாற்றரும்பசும்பொனின்மாட 

உச்சிரதன்- பிறந்தவன் . ( உ 
த்துச்சிமேல் " (சிந்தா, நாமக . ருஅ . ) 9. மத்தி 
யாநம் . ( சூ . நிகண் . க . கஅ . ) 10. மயிர்முடி . உச்சிரயம் - 1. உயரம் . 2. முக்கோணநிர்த் 

உச்சிக்கிழான் - சூரியன் . ( உ - ம் .) “ உச்சிக் திட்டவரி . 
கிழான் கோட்டம் ” (சிலப் . கனா. கக . ) ( உச்சி 

உச்சிரயோகன்- ககவான் . 
ச்சிப்பொழுது . கிழான் - உரியவன் . ) 

உச்சிராயம்- உயரம் . (உரய .) 
உச்சிக்குடுமி - உச்சிச்சிகை. 
உச்சிக்குழி -உச்சந்தலைப்பள்ளம் . 

உச்சிருட்டர் - காலதத்துவத்திலிருக்கும் ஒரு 
உச்சிக்கொண்டை உச்சியின் மயிர்முடி . ருத்திரர் . ( வி - ணி . உஎச .) 
உச்சிக்கொம்பன்-- 1. உச்சியிற்கொம்புள் 

உச்சிவிடுதி - மத்தியான நேரவிடுதலை . 
ளமாடு . 2. காண்டாமிருகம் . 

உச்சிவேர் - மூலவேர் . 
உச்சிச்சுட்டி - ஓராபரணம் . 

உச்சின்னம் - சமப்படுதல் . 
உச்சிச்செடி -- புல்லுருவிப்பூண்டு . 

உச்சீவனம் - உய்தல் . 


சி.க. ) 


1 


519 


உசாக்கேட்டல் . 


ருஉ O 


உசுப்பல் , 


1. அழகு . 2 . 


உச்சீவித்தல் - பிழைத்தல் . ( தாயு.பரா.ருரு . உசாக்கையர் ஆலோசனை செய்வோர் . 
உரை .) 

( உ - ம் . ) " ஒன்றிய மோநர்போல வுசாக்கையரோ 
உச்சுக்காட்டல் - நாயையேவி விடுதல் (உய் ருங்குபோனார் ” (இரகு . அயனெ . கஉ . ) 
த்து என்பதன் விகாரம் . ) 

உசாத்தாநம் ஒருதலம் . ( தேவார , திரு 
உச்சுச்செனல் - நாயைக்கூப்பிடல் . ஞாந .) 
உச்சுதல் -1. இலக்குக்கெறிதல் . 2. தள்ளு உசாத்துணை - உசாவு துணை . 
தல் . 3. பிறர் பொருளைக்கவர்தல் . 4. வெல்லு உசாதேவி- சூரியன் மனைவியரிலொருத்தி . 
தல் . 

(சி . சி . பர . உலோகாய . கச . உரை . 
உச்சுவலம் - 1. ஆசை . 2. எரிதல் . 3. பொ உசாபதி -- அநிருத்தன் , (உஷாவகி .) 
ன் . 4. பிரபை . (உஐ . ) 

உசார்- சாக்கிரதை . ( இந்துஸ் . ) 
உச்சுவாசம் 1. சுவாசத்தையுள்ளேயிழு உசாவல் - உசாவுதல் . 
த்துவிடுதல் . 2. நூலினுட்பிரிவு . 

உசாவு -1. ஆராய்வு . 2. உசாவென்னே 
உச்சூடை - கொடிக்கம்ப நுனி . 

வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
உச்சூதம் - 1.கொழுப்பு . 2.பருமை.(உஆகையும் . 3. ஒற்றர். 
ந . ) 

உசாவுதல் - 1. ஆராய்தல் . 2. எண்ணல் . 
உச்சேடணம் - மிச்சம் . ( உ வெஷண . ) 

( உ - ம் . ) " ஆங்கொர்கங்குலினழைத்து நீடரசிய 

லுசாவி ” ( பாரத . வாரணா . கஉ அ . ) 3. வினாவு 
உச்சேதம் 1. அழித்தல் , 2. வெட்டல் . தல் . (சிந்தா .) 
( உஎ ஆ உ . ) 

உசாவு துணை -- ஆலோசனைத்துணைவன் . 
உச்சைச்சிரவம் இந்திரன்குதிரை . ( உ 

உசி 1. கூர்மை . 2. விருப்பம் , (உரி .) 
கோவளி : உஜெ - உயர்ந்த , உசிதசமயம் - தக்க சமயம் . 
வஸி - காது . ) 

உசிதம் - 1 . 2. அறியப்பட்டது . 

( உ - ம் .) " உசிதமொன் றுரைக் கேனுதின்றீக்க 
உச்சைச்சிரவா உச்சைச்சிரவம் . (உ - ம் . ) டை - யசிதவெங்கடலுண்டவியாதெழ ” (இரகு . 
அவர்காண வணைந்துளதுச்சைச்சிரவா - வென் குசன். அங .) 3. உத்தமம் . 4. மேன்மை , 5 . 
னு மகவான்புரவி ” ( சேதுபு . கத்துரு. எ . ) யோக்கியமானது , தக்கது . ( உ - ம் .) " துவக்கு , 
உசகம் - ஆமணக்கு . 

ஜிஹ்வா , கிராணங்களாகிற மூன்று இந்திரியங் 
உசநம் 1. உபபுராணம் பதினெட்டினொ 

களுந் தன்னைப் பொருந்தின உசிதவிஷயங்களை 
ன்று . 2. தருமநூல் பதினெட்டினொன்று . ( 

பியே கிரகிக்கும் ” ( சி.சி. உ : சுக . சிவாக் .) (உவி 
ங்க . சசசு .) 

உசநன் சுக்கிரன் . (உ - ம்.) "உசருவப்பெ . ) 
யர்க் கவியுதித்த ” ( இராமா. ஆறுசெல் . கசு . ) 

உசிதன்-- பாண்டியன் . 
(உதவி . ] 

உயிர் . ( உ - ம் .) " உசிர்க்கொலை பல 

நேர்ந்து " ( தேவார , திருமுரு. ந . சுங் . ) ( உயிர் , 
உசதார் 

சுக்கிரன் . ( உ - ம் . ) "உசநார்- தந்த உசிரென மருவிற்று , ) 
மூப்பை நீர்கொண்மின் ” ( பாரத. குரு . உங . ) உசிரம் -- 1. இடபம் . 2. விலாமிச்சைவேர் . 
உசந்தம் - நெருஞ்சில் . 

( தைல . தைலவ . கங . ) 3. கிரணம் . 4. மிளகு , 
உசல்- 

ஒருமரம் . 
உசவுகரியும் எண்ணையும் (சிந்தா .) 

உசில்- சீக்கிரிமரம் . 
உசற்காலம் -1 . சூரியனுதித்தற்கு முன்னை 

உசிலம் - உகில் . ( உ - ம் . ) " ஆமண்டத்தவிப் 
ந்து நாழிகையுள்ளகாலம் . 

படியொன்றறுகுதிரி நிசியுசிலத்த தளிண்டைந் 
உசா- 1. ஆராய்ச்சி . ( உ - ம் . ) " உணர்ச்சி தும் ” ( தைல , தைலவ . கஉ . ) 
பட்டாகவு காவண்டியாக ” ( அறநெறிச் . கசுக ) 2 . 

உசிலை - உசிலம் , 
ஒற்றர் . 3. சூழ்ச்சி . ( உ - ம் . ) " உசாவேசூழ்ச்சி " 

உசீரம் 1. இலாமிச்சைவேர் . 2. வெட்டி 
( தொல்.சொல் . நஎ . ) 4. மநநம் . ( உ - ம் .) "துன் 
பாந்தையும் வசதமுமுசாவுமத்தொல்பொருட் உசு - உளுவென்னும் புழு . 
பொருட்டாகி ” ( ஞாநவா . லீலை . ஙஅ .) 

உசுக்கல் - எவுதல் . 
உசாக்கேட்டல் -- ஆலோசனை கேட்டல் . உசுப்பல் - உசுப்புதல் . 


உசில் 


த 


( 1 , 3. உர o . ) 


உசலம் - 


வேர் . (உபரர .) 


| 


520 


உட்கரிஷம் . 


க 


உட்கூதிர் . 


உசுப்புதல் -எழுப்புதல் , 

உட்கருத்து - 1. உட்பொருள் . 2. கருத்து 
உசும்புதல் - இயங்குதல் . 

ரை . 3. மநக்கருத்து , வெளிவிடாமற்கொண்டி 
உசுவாசநிசுவாசம் - மூச்சுப்போக்குவரவு . ருக்கும் பிரியம் . 4. வெளிவிடாமற்கொண்டிருக் 
( உ - ம் .) " உடலில் வாயுவானது போகாமல் உசு கும் எண்ணம் . 
வாச நிசுவாசங்களைப்பண்ணிக்கொண்டிருக்கிற உட்கருவி- சீவான்மாவின் அந்தக்கரணங் 
சுழுத்தியவத்தையிலுமறிவில்லையே ” (சி . சி . கூ . கள் . அவை : மநம் , புத்தி , சித்தம் , அகங்காரம் 
ச . சிவாக் . ) 

என்பன . ( சி . சி . உ : கங . ) 
உசுவாசம் -- உச்சுவாசம் . 

உட்கருவியினுட்கருவி 

சீவான்மாவினது 
உசை -1. இரவு . 2. காலை , 3. மாலை , 4. வா | அந்தக்கரணங்களுக்கு முட்கருவியா யிருக்கும் 
ணன் மகளாகிய உசை. ( உ - ம் . ) " அசுரனீன்ற காலம் , நியதி , கலை , வித்தை ,இராகம் என்னுந் 
வுசையொடு ” ( உபதேச , வாணா. கஉ ) தத்துவங்கள் . ( சி . சி . உ . சுங . ) 
உஞ்சட்டை - மெலிவு , 

உட்கல் -1 . அச்சக்குறிப்புக்காட்டல். 2. அ 
உஞ்சம் 

சிதறிய தாரியங்களைப்பொறுக்கு ஞ்சுதல் . (உ - ம் .) "உட்கப்படாரொளியிழப்பரே 
தல் . (உ - ம் .) "உஞ்சவிருத்தி பார் . ( உ -20 .] ஞ்ஞான்றும் ” ( வள் . கஉக . ) 3. நிலைகெடுதல் , 

உஞ்சல் -ஊஞ்சல் . ( உ - ம் .) “உஞ்சனிகர் - கா மடிதல் . ( உ - ம் . ) " உருவுமிளமையுமொண்பொ 
திற்கும் ” ( வெங்கையுலா , தொடை . எஅ . ) ருளுமுட்கு - மொருவழிநில்லாமை ” ( நாலடி . 

உஞ்சவிருத்தி சிதறியதாரியங்களைப் பொ பழ . உ . ) 4. வெட்குதல் . ( உ - ம் .) நகர்ப்புறம்போ 
றுக்கிச் சீவித்தல் . " உஞ்சநல்விருத்தியிருதமா யுட்குநெஞ்சராய் . (திருவிளை, சமணரை. உரு .) 
ம்” என்னுங்காஞ்சிபு . ஒழுக், ஙக - ம்செய்யுளா 

உட்கள்ளம் - 1. உள்வஞ்சகம் . 2. கட்டியி 
ல் அறிக . ( 
உவரதி . ) 

னுள்விஷம் . 

உட்களவு - உள்வஞ்சகம் . 
உஞ்சு- உய்ந்து என்னும் வினையெச்சம் வி 

உட்காங்கை - உட்சூடு . 
காரப்பட்டுநின்ற ஒருமொழி . ( உ - ம் .) "உஞ்சி 

உட்காத்தல்- இருத்தல் . 
வர் போய்விடி னாய்க்குகனென்றெனை யோதா 

உட்காந்தல் உட்சுரம் . ( உ - ம் .) " மூக்கடை 
ரோ ” ( இராமா . குகப் . கச . ) 
உஞ்சேனைமாகாளம் உஞ்சைநகரம் . ( உ - ம் . ) ப்புட் காந்தனீரிழிவு ” ( தைல . தைலவ . கச .) 

உட்காய்ச்சல் - சரீரத்தின் புறத்தே தோன் 
"உஞ்சேனைமாகாளம் ” ( தேவார . க்ஷேத்திரக் 

றாமல் உள்ளேகாயுங் காய்ச்சனோய் . 
கோவை . அ . திருநாவு . ) 

உட்கார் - உட்காரென்னேவலுந் தெரிநிலை 
உஞ்சை 

1. அவந்திநகரம். (உ- ம்.) " உஞ் வினைப்பகுதியும் . 
சையம் பதியும் ” (சிலப் . கடலாடு . உக .) 2. உச் 
சயினி நகரம் . ( மணிமே . ) 

உட்காருதல் - இருத்தல் . ( உ - ம் . ) " உட்கார் 

ந்த பிராமணர் ” ( பராசர . கஎச . பக் .) 
உஞற்றல் - உஞற்றுதல் . 

உட்கி- அஞ்சி . (சிந்தா .) 
உஞற்று -1. உற்சாகம் , 2. ஊக்கம் . 3. இழு 

உட்கிராந்தல் - உள்வெப்பத்தினாலிளைத்துப் 
க்கு . 4. முயற்சி . ( உ - ம் .) " மாண்டவுஞற்றிலவர் 

போதல் . 
க்கு . ( வள் . சுசோ.) 5. வழக்கோதுகை. 

உட்து - 1. அச்சம் , ( உ - ம் . ) " உட்குடைச்சி 
உஞற்றுகை --ஊக்குதல் . ( உ - ம் . ) " உள்ளமு 

றூரொருமகன் ” (சிலப் . வேட்டுவவரி . உரைப் 
ஞற்றுகையினாலே ” ( கலி , பாலை . கஅ . உரை . ) 

பாட்டுமடை.அசு . பக் .) 2.உட்கென்னேவலும் , 
உஞற்றுதல் 1. செய்தல் . ( உ - ம் . ) "ஊறு தெரிநிலை வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 
ஞற்ற முன்னுவார்கட்கு ” ( தணிகை . நைமிச . | 3. நாணம் . 
ச .) 2. முயற்சி செய்தல் . ( உ - ம் . ) "உன்னருங் 

உட்தகை- உட்குதல் . 
கடுப்பினிலுஞற்றியோடலும் ” ( கந்தபு . மார்க் உட்கத்துப்புறவீச்சு- ஈரற்குலையைப்பற்றி 
கண் . அரு . ) 3. வழக்கோதுதல் .. 

இசிவு உண்டாக்கும் ஒரு நோய் . 
உட்கட்டு -1 . உள்ளுரம் . 2. மாதர்கழுத்தோ உட்ததல் -1. அச்சத்தைக் குறிக்கும் ஒருமா 
டு ஒட்டிநிற்கக்கட்டும் ஒரு ஆபரணம் . 3. வீட்டி விகாரம் , 2. அஞ்சுதல் . 3. நாணுதல் . 4. மடிதல் . 
னுள்ளறை . 

உட்குற்றம் - உட்பகை , அவை : காமமுதலி 
உட்கத்தக்கது - அஞ்சத்தக்கது . (சிந்தா. ) 
உட்கரணம் - அந்தக்கரணம் . ( உ - ம் . ) " புண உட்குறிப்பு - உள்ளக்குறிப்பு. 
ருமுட்கரணமாக்கி ” ( சி . சி . சு : க .) 

உட்கூதல் - உட்கூதிர் . 
உட்கரிஷம் -1. அதிசயம் . 2. விளிம்பு . உட்கூதிர் - உட்குளிர் . 


பன . 


521 


உட்டணசைத்தியம் . 


ருஉஉ 


உட்ணாதிக்கம் . 


உட்டணதை 


- 


ன் 


உட்கைச் சுற்று -- இடக்கைச்சுற்று . முடையதாயிருந்து குளிர்மையைக் கொடுக்குந் 
உட்கொள்ளுதல் -1 . அருந்துதல் . ( உ - ம் . ) தன்மை .(ெெவது 
" ஆலமாமிடற்றோற்கான வமலமாம் பொருளை உட்டணத்துவம்- உட்டணதை ( உ ) 
யேற்றுச்-சீலமோடணிந்துட்கொண்டு ” ( கந்தபு . 

உட்டணத்தன்மை . (உஷ 
திருக்கல் . அங . ) 2. உள்ளடக்குதல் . ( உ - ம் . ) 
" பாலையுட் கொண்டிடு செருக்கால் ( கந்தபு .ஆதா.) 
ற்று . கச .) 3. மநசிலேவைத்தல் . ( உ - ம் .) " நன் உட்டணம் -1 . கார்ப்பு , உறைப்பு . 2. மி 
னலமாதரை நண்ணுமின்பமே- யுன்னருமுத்தி ளகு , 3. வெப்பகாலம் . 4. வெப்பம் . 5. வெய்யி 
யென்றுட்கொள்வார்சிலர் ” ( கந்தபு . பாயிர. ல் . ( 1 , 3 , 5. உஷ . ) 
உஅ . ) 4. விழுங்கல் . 

உட்டணருசி - சூரியன் . 
உட்கோபம் வெளியிலே தோன்றாக் கோ உட்டணவாதக்கிராணி - ஒரு நோய் . 
பம் . 

உட்டணவாயு - உட்டணங்கண்டு உடலிற் 
உட்கோள் -1 . கருத்து . ( உ - ம் .) " என்னுட் கிளரும் வாயு . 
கோளிது ( பாரத . நிரை . எ . ) 2. கோட்பாடு . 

உட்டனாசகம் - குளிர்காலம் . (உஷாலஹ . ) 
உட்சங்கம் --அகச்சங்கம் . 

உட்டணாதிக்கம் - அதிகவுட்டணம் . 
உட்சமயம் -- அகச்சமயம் ; அவை : சைவமுத 

உட்டணி - உட்டணியென்னேவலுந்தெரி 
லியன . (உ -ம் .) " எண்பாலாமுட்சமயம் புறச்சநிலை வினைப்பகுதியும் . 
மயமென்னுமீராறும் ” (உபதேச .சிவகாட்சி . கசு .) 

உட்டணித்தல் -வெப்பங்கொள்ளல் 
உட்சாடை-- 1. இரகசியங்களைச்சமிக்கையா 

உட்டனோதகம் வெந்நீர் .(உஷொஉக : 
லறிவிக்கை . 2. உட்கருத்து . 3. குழூஉக்குறி . 

உட்சுரம் ஒருவகைச்சுரம் . (உ - ம் .) " உட் உஷ - வெம்மை . உஉ க நீர் . ) 
சுரம் புண்மேகச்சூடுலர்த்தலும் போமுணரே ” உட்டனோபகமம் - வேனிற்காலம் .(உஷொ 
( தைல . தைலவ . கககூ .) 

வமம் : உஷ - வெம்மை . உவமம் 
உட்சூத்திரம் -1. இலேசானவகை . 2. உட் 

அடை 
குறிப்பு . 3. உள்ளுபாயம் . 4. நுட்பமானவகை . தல் . ) 
. 

உட்டிணிக்கு ஓரடி ஏழசைகொண்டதான 
உட்செல்லல் -உட்போதல் . 

நான்கடிகளையுடைய ஒருசந்தம் . 
உட்சேபணம் 1. எழும்புதல் . ( தர்க்கபா. உட்டிணிகை - மணிபூரகத்தின் பத்மதளங் 
சு 0 . பக் .) 2. எறிதல் . 3. விசிறி . (உக்ஷெவ கள் பத்தனுள் " உ " என்னுமக்கரம் நிற்கும் ஆ 
ண ] 

றாம் பத்மதளத்திற் கதிதேவதை .(சி.சி . அ : உக . 

மறை . ) 
உட்சொல் ( பரதம் . ) நெஞ்சொடுகூறல் . 

உட்டிணீடம் - 1 , தலைப்பாகை . ( உ - ம் .) " உரி 
( உ - ம் . ) " ஆகாயச்சொல் ” பார் . (திருவிளை . கா 

த்துட்டிணீடந்தானும் ” ( சைவச . ஆசா . சசு . ) 2. 
ன்மா . கச . உரை. ) 

முடி (உஷீஷ . ) 
உட்டணகாசம் - வெப்பக்காசம் .. 
உட்டணகாரகன் சூரியன் , ( சோதிடம் 

உட்டிரம் -1 . களர்நிலம் . 2. தேட்கொடுக்கிப் 
டல் . ) ( காரக : செய்கிறவன் .) 

பூண்டு . 3. நீர் . 4. முட்செவ்வந்தி . 
உட்டணசஞ்சீவி -1 . நீர் . 2.பிரண்டைக்கொடி , 

உட்டுளை - குழல் , புரை . ( பிங்கல . உஉ அச . ) 

உட்டுறவு - உள்ளத்துறவு . ( உ - ம் .) " இத்தவ 
( உவ வலஜீவிங் . ) 

த்தால் உட்டுறவுவரும் ; இவ்வுட்டுறவால் மெய் 
உட்டண சிகை - செவ்வாய் , சநி , சூரியன் நியுணர்வு பிறக்கும். ( வைராக் - தீ . கஅ. உரை .) 
ன்ற இராசிகளின் கால் . ( விதாந . குணாகுண 

உட்டெளிவு- ] . உட்சாரம் . 2. உட்பக்க அ 
கம் . உரை.) அச்சுவிநிக்கும் பூரத்துக்கும் முதற் ளவு . 3. உள்வைரம் . 4. தெளிந்தபுத்தி . (உ - ம்.) 
காலும் பரணிக்கும் அநுடத்துக்கும் நாலாங்கா 

“ உட்டெளிவில்லாநங்கை ” ( கந்தபு. தெய்வ . 
லும் உத்தராடத்துக்கும் சதயத்துக்கும் இரண் கஉஎ )5 , பழுது திருத்தியெடுத்துக்கொண்டது. 
டாங்கால் மூன்றாங்கால்களுமாம் . ( உஷாலி 

6. பேரறிவு . 7. வடித்தசாறு . 
வா . 

உட்டேட்டம் - 1. உட்சம்பத்து . 2. மநநாட் 

டம் . 
உட்டணசைத்தியம் - வெப்பம் அல்லது கார உட்ணாதிக்கம் - அதிகவெப்பம் . 


பின் 


ண 


522 


உடசத்தோல் . 


(52 


ரு உங 


உடம்பு . 


உடணம் 


உட்ணோதகம் - வெந்நீர் . 

" ஓமமிச்சிங்கம் பாதியுடசத்தோற்கழற்பருப்பு . ” 
உட்பகை 1. புறப்பகைக்கு இடனாக்கிக் ( தைல . தைலவ . ருக .) 
கொடுத்து அதுவெல்லுந் துணையும் உள்ளாய்நி 

உடசம் 1. பன்னசாலை . ( உ - ம் . ) " உடச் 
ற்கும் பகை . ( வள் . அதி . அக . ) 2. மநத்தினிக மேற்படரு- மாடன்மென்கொடி ” ( சேதுபு . கை 
ழும் காமம் முதலிய அகத்துள்ள அறுபகை . மிச . கஉ .) 2. வீடு . 3. வெட்பாலை . ( உ - ம் .) " அ 
( உ - ம் .) " பற்றற்றயோகப்படையாலுட்பகைக வுரிசயை யாயிலிருதாருவுடசமத்தை ” ( தைல .. 
ளாறு - முற்றத்துரந்து ” ( பாரத . சம்பவ . ருச . ) தைலவ . எஉ . ) ( 1 , 2.உடஜ : உட - இலை , ஜம் - 
உட்படல் - உட்படுதல் . 

பிறந்தது . ) 
உட்படி- தராசின் படிக்கல்லுக்குப்பொருள் 
எவ்வளவு குறைவென்பதை அறிதற்கு இடும் கொடி . (உஷண் .) 

1. இஞ்சிப்பூண்டு. 2. மிளகுக் 
சிறுபடிக்கல் . 
உட்படுத்தல் -1 . அகப்படுத்தல் . 2. உட்செ 

உடந்தை -1, உரித்து . 2. ஒன்றுபட்டிருத் 
லுத்தல் , 3 , உடன்படுத்தல் . 4. உள்ளாகச்செய் தல் .( உ - ம் .) " அவரிவனைவிடாதேயுடந்தையாய் 
தல் . 

(( சி.சி. அ : உக . ) 3. கூட்டுறவு . ( உ - ம் . ) " மனை 
உட்படுதல் -1 . இடவெல்லையினுள்ளாதல் . 

வியா மருந்தையோடுடந்தையாய் ” ( மச்சபு . ஆதி 
2. ஏற்படுதல் . 3. காலவெல்லையினுள்ளாதல் , | சிருட்டி . கரு .) 
( 2.-ம்.) " ஆறுட்பட்டவையிருகாலத்து ” ( கந்தபு . 

உடப்பு- தொரட்டு முள்ளிச்செடி . 
அக்கிநி . உமரு .) 

உடம் -- 1. இலை , புல்லு . (உட .) 2. விடியற் 
உட்பத்தியம் - மருந்துண்ணுங்காலத்திலே காலம் .. உஷஸி . ) 3. வேலமரம் . 
பெண்போகமின்றியிருத்தல் . 

உடம்படல் - உடன்படல் விலக்கணி . ( உ - ம் . ) 
உட்பந்தி- அகப்பந்தி . 

" கையறலுடம்படல்வெகுளியிரங்கல் ” ( தண்டி . 
உட்பலம் --அகத்துள்ளபலம் . அவை . சேநா பொருளணி . சசு . ) 
பலம் , துணைவர்பலம் , திரவியபலம் , தேகபலம் உடம்படிக்கை -1 . சம்மதம் . 2. பொருத்தச் 
என்பன . 

சீட்டு . 3. பொருத்தம் , 
உட்பற்று - அகப்பற்று . 

உடம்படுதல் - சம்மதப்படுதல் . 
உட்பிரவேசம் --உட்பிரவேசித்தல் . 

உடம்படுமெய் - உயிரையுமுயிரையும் உட 
உட்பிரவேசித்தல் - உள்ளே போதல் . ம்படுத்துமெய் . ( நன் . கசுஉ , உரை.) வந்த உயி 
உட்புகல் - உள்ளேபோதல் . 

ருக் குடம்பாக அடுக்குமெய் .) 
உட்புரை -1. அந்தரங்கம் . 2. உட்டுவாரம் . 

உடம்படு விலக்கு விலக்கு என்னும் அலங் 
3. உள்மடிப்பு . 

காரவிரியுள் ஒன்று ; அஃது , உடன்பட்டார்போ 
உட்புறம் - உட்பக்கம் , 

லக் கூறி விலக்குவது . ( உடன்படல் விலக்குப் 
உட்பூசை- இருதயத்திலே தியாநமார்க்கமா பார் .) 
கச் செய்யும்பூசை .( சி . சி . உ . உ அ . நிரம் . ) உடம்பாட்டுவினா உடம்பாட்டுக்கருத்தை 

உட்பெறுபொருள் பெற்ற சொற் பொரு யுள்ளிட்டவினா ( உ - ம் .) " அருந்துதற்கோ என் 
ளைச் சொல்லுமிடத்து மற்றொரு சொற்பொருள் னும் வினா உடம்பாட்டுவினா" (சிவப்பிர . 2. எ . 
வந்துநிற்பது . ( உ - ம் .) "உட்பெறுபொருளைச் சிதம்பர . ) 
செப்புங்காலைப் பெற்ற சொற்பொருளைச் செப் உடம்பாடு -1 . சம்மதம் . ( உ - ம் . ) " யானடை 
புதன் வழியே -மற்றொரு சொற்பொருள் வந்து ந்த பணிக்குடம் 

பாடருளுகென்றான் ” ( சேதுபு. 
நிற்பதுவே ” ( வீரசோ . பொரு. கக . முல்லை .) அகத்தி . ங O. ) 2. மநப்பொருத்தம் . (உ - ம் . ) " உ 

உட்பொருள் -1 . மறைந்த பொருள் . 2. வாக் டம்பாடிலாதவர் வாழ்க்கை ” ( வள் . அக .) ( உ 
கியத்திலே மறைந்திருக்கும் பொருள் . ( உ - ம் . ) டம் - உடன் , பாடு - படுதல் . ) 
" வேதத்தினுட்பொருள் . ” 

உடம்பிடி - வேலாயுதம் . (உ - ம் .) " உடம்பிடி 
உட்போடுதல் - வசமாக்கிக்கொள்ளுதல் . புரையுமொண்கண் மோகிரி யொருத்திக்காக ” 
உடக்காலம் விடியற்காலம் .(உஷக்கா . ) ( கந்தபு. தெய்வ . கச . ( உடம்பு - சரீரம் . இடி - 

இடிப்பது . ) 
உடக்கு - திருகாணிச்சுரையினுட்சுற்று . 
உடங்கு -1 . ஒருங்கு . ( உ - ம் . ) " உடங்குசெல் 

உடம்பு -1 . சரீரம் . ( உ - ம் .) "உடம்பு நன்றெ 
பவர்க்கிடையூறொன்றின்றியே ” (தணிகை. நா ன்றுரையார் ( ஆசாரக் .ருக .) 2. (இலக்கணம் 
ட் , ருஎ , ) 2. கூடிநிற்றல் . 3. சேர, (சிந்தா .) 

மெய்யெழுத்து . ( உ - ம் .) “ உயிருமுடம்புமா முப் 
உடசத்தோல் - வெட்பாலைப்பட்டை .( உ - ம் .) பது முதலே ” (நன் . நிக .) 


523 


உடலன் . 


ருஉச 


உடற்றல் . 


உடம்புக்கீடு --கவசம் , (சிந்தா .) 

உடலாகாயம் - ஆகாயபூதத்தினது மூவகை 
உடம்பு புரட்டுதல் -1 . சரீரத்திலிருந்து அப்பட்ட காரியதத்துவங்களுளொன்று ; அது : 
ழுக்கைத்திரட்டியெடுத்தல் . 2. பிள்ளைப்பருவச் காமம் , மோகம் , கோபம் , பயம் , உலோபம் என் 
செயலினொன்று . 

னும் ஐந்துகுணங்களையுடையது . இது , காயா 
உடம்பெடுத்தல் -1 . உடம்பு கொழுத்தல் . காயம் எனப்படும் . ( உ - ம் . ) " காயாகாயம் ) பார் . 
2. பிறத்தல் . ( உ - ம் .) " எற்றுக்குப் பெண்களாக - 

உடலிருந்த வீடு - சதேகமுத்தி .( உ - ம் . ) " என் 
வுடம்பெடுத்துழிதந்தேம் " ( தணிகைப் . வள் . பது சொல்லிய முனியையுடலிறந்தவீடு முடலி 
உசஅ . ) 

ருந்தவீடும் ” ( ஞாநவா. ஞாநவிண் . ஙகா . ) 
உடம்பை- கலங்கனீர் . 

உடலிலான் - மன்மதன் . 
உடம்பொடு புணர்த்தல் - நூலுக்குரிய உத் உடலிறந்த வீடு- விதேகமுத்தி . ( உ - ம் .) 
திவகையுள் ஒன்று ; அஃது , ஒருவிஷயத்தைச் “உடலிருந்த வீடு ” பார் . 
சொல்லுங்கால் அதனோடு சம்பந்தப்பட்ட வேறு 

உடலினேன் -- பகைத்தேன் , ( ஐங்குறு .) 
மொருபொருள் அச்சொற்களிலே உள்ளுறை 

உடலுதல்- 1. வருத்தல் . ( உ - ம் . ) " உடலு 
யாக அமைந்து கிடக்கவைத்தல் . ( நன் . கசு . 

ங்கூற்றும் ” ( கூர்மபு . தக்கன் வேள் . உக .) 2 . 
உரை . ) 

பகைத்தல் . (உ - ம் .) " உடலருந்துப்பு ” ( புறநா . 
உடர் - உடல் . ( உ - ம் . ) " உடரெலாமுயிரிலா 

உரு .) 
வெனத்தோன்று முலகத்தே ( இராமா. குகப் 

உடலுநர்- 1. மாறுபடுவோர், சத்துருக்கள் . 
எ O. ) 

( உ - ம் . ) " உடலுநருட்க ” ( புறநா . கா . ) 
உடல் -1,உடலென்னேவலும் , தெரிநிலை 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும். ( உ - ம் .) 2. பிறத்தல் . 

உடலெடுத்தல் -1 , சரீரங்கொழுப்படைதல் . 
உடல்விடமூறிச்சொரிதுளையெயிற்றினன் " 

உடலேழத்து - மெய்யெழுத்து . 
(திருவிளை . நாகமெ . அ . ) 2. சந்திரலக்கிநம் . 

உடற்கருவி - யுத்தத்திலே மெய்காக்குங்க 
( விதாக . குணாகுண . ரு ங . உரை. ) 3. சரீரம் . 

ருவி . 
( உ -ம் .) “ உலகுடல்கரணங்காலம் ” ( சி . சி . உ . 
உஉ .) 4. திரவியம் .( உ - ம்.) " வேண்டுடலீந்தி றவுடல் . ( உ -ம் . ) “ பேயுநரியும் பிணமுமுடற் 

உடற்குறை -1. உறுப்புக்குறை. 2. தலையற் 
டல் ” (தைல . பாயிர . ந . ) 5. மெய்யெழுத்து . 
( உ - ம் . ) “ உடன்மேலுயிர்வந்தொன்றுவ 

குறையும் ” (தணிகை. சீபரி , சருரு . ) 

றுவதியல் 
பே ” ( நன் . மெய் . க . ) 

உடற்கூற்றுத்தத்துவம் சரீரத்தினிலக்க 
உடல்வாசகம் 

உறுதிப்பத்திரத்தினும் , ( ணநூல் . ) 
கடிதத்தினும் முகவாசகத்தையும் இறுதிவாசக 

உடற்கூறு --சரீரக்கூறு , 
த்தையும் நீக்கி எழுதப்பட்டிருக்கும் வாசகம் . 

உடற்கொழப்பு உணவிற்பிரியமின்மை 
உடல்வாயு - வாயுபூதத்தினது மூவகைப்ப யைச்செய்யும் கொழுப்பாகிய ஒரு நோய் . 
ட்ட காரியதத்துவங்களுளொன்று ; அது நிற் 

உடற்சி - பெருங்கோபத்தோடுபொருதல் , 
றல் , நடத்தல் , தத்தல் , சுழலுதல் , சலித்தல் ( உ - ம் .) " ஒண்டிறற்சிங்கமன்ன கதழொளியுட 
என்னுங்குணங்களையுடையது . ( உ - ம் .) " மற் ற்சிகண்டேன் ” (சிந்தா . கநக . கக கூ .) 
றுடல்வாயுநிற்றனடத்தறத்தல் சுழல் சலித்தறா உடற்புவி- பிருதிவிபூதத்தினது மூவகைப் 
னே ” (தசகாரியவிளக்கம் .) 

பட்ட காரியதத்துவங்களுளொன்று: அஃது : 
உடல்வேலை - பரும்படியான வேலை . என்பு , தோல் , நரம்பு , உரோமம் , தசை என்னும் 
உடலக்கண்ணன் - இந்திரன் . ( உ - ம் .) " உட ஐந்து கூறுகளையுடையது . (உ - ம் .) “ உடற்புவி 
லக்கண்ணனுலகுகவர்ந்துண்ட ” ( கல்லாட . ங . ) யென்புதோன ரம்பு உரோம் - மடக்கருந்தசை 
( சரீரத்திலாயிரங்கண்கள் உளனாதலில் , இப்பெ யென்றைந்தாய்நின்றது . ” ( தசகாரியவிளக்கம் .) 
யர் வந்தது . ) 
உடலம் - சரீரம் . (உ - ம் .) " என்னுடலந்தொ பட்ட காரியதத்துவங்களுளொன்று ; அது : நீர் , 

உடற்புனல் - அப்புபூதத்தினது மூவகைப் 
டுவாய் சுடர்த்திங்காள் ” ( நைடத . சந்திர . ரு . ) உதிரம் , சுக்கிலம் , மூளை , மச்சையென்னும் ஐ 

உடலல்-1 . கோபத்தோடு பொருதல் . 2. சிந்து கூறுகளையுடையது . ( உ - ம் . ) " உடற்புனல் 
னக்குறிப்புக்காட்டல் . 3. சினத்தல் . 4. பகைத் கூறினோ நிணமூளையுதிரசுக்கிலமென்றடையு 

மைந்தாய் ” ( தசகாரியவிளக்கம் .) 
உடலன்- 1. சரீரமுடையவன் . ( இராச 
வைத் . ) 2. செல்வமுடையவன் . (இராசவைத் ) த்துதல் . ( உ - ம் .) " அமருடற்றினான் ” ( பாரத . 

உடற்றல் -1 . அழித்தல் . 2. உக்கிரமாய் நட 


524 


உடன்பங்கு . 


குஉரு 


உடன்போக்கு . 


னு 


இராய . ரு ..) 3. உக்கிரமாய்ப்பிரயோகித்தல் . உடன்படல் -1 . சம்மதமாதல் . ( உ - ம் . ) “ உட 
( உ -ம் .) " ஒரு நொடியினிற் பலகோடியான முன்படலுற்றவர் ” ( தணிகை . அகத் . உ 0 க . 

உ ) 2 . 
டற்றினான் ” (பாரத . பதின்மூன் . உச .) 4. உலை சேருதல் . 3. ஏன்மதங்கள் ஏழனுள் ஒன்று ; 
த்தல் . ( உ - ம் .) " தருமாறிலனாகியுடற்றுதலும் ” அது: பிறர்கருத்துக்கிசைதல் .( உ - ம் .) " எழுவகை 
( தணிகை. நாரத . சு எ . ) 5. சித்தியாகாதிருக்கச் மதமேயுடன்படன் மறுத்தல் ” ( நன் . கக .) 
செய்தல் . ( உ - ம் .) " ஒல்லுங்கரும் முடற்றுபவர் உடன்படல்விடை - வினாயதற்கு உடன்பா 
கேண்மை ( வள் . அகஅ . ) 6. சிநக்குறிப்பு . 7 . டு காட்டும் விடை . " செய்வேன் ” என்பதிற் 
துரத்தல் . 8. பகைத்தல் . 9.பெருங்கோபம் .(பிங் போல . 
கல . கஅஎசு .) 10. போர் செய்தல் . ( உ - ம் . ) " வெ உடன்படல் விலக்கு- விலக்கலங்காரவகை 
ம்மைதானுடற்றுழி ” ( தணிகை. நாட் . கசு . ) யுளொன்று ; அஃது : உடன்பட்டார்போல வில 
11. வருத்துதல் ( உ - ம் .) " உடற்றும்பசி ” ( வள் . க்குவது , " அப்போதடுப்பதறியேனருள் செய்த , 
கங . ) 

இப்போதிவளுமிசைகின்றாள் - தப்பில் , பொரு 
உடற்றழம்பு - உடலின் மறு . 

ளோ புகழோ தரப்போவீர்மாலை , இருளோ நில 
உடற்றிசினோர் - சினப்பித்தவர் . (உ - ம் .) " 

சிவோவெழும் ” என்பதிற்போல . ( தண்டி . சுசு : 
னங்கெழு குருசினின் உடற்றிசினோர்க்கே ” கஎ . ) 
(பதிற்று . எஉ . ) 

உடன்படிக்கை - 1. உறுதிப்பாடு . 2. சம்ம 
உடற்றேயு தேயுபூதத்தினது மூவகைப் திப்பத்திரம் . 
பட்ட காரியதத்துவங்களுளொன்று ; அது : பசி , உடன்படுத்துதல் - இணக்குதல் . ( உ - ம் . ) 
தாகம் , சோம்பல் , நித்திரை , மைதுநம் என் “ இசைந்துடன்படுத்தினான் ” (பாரத.குரு.சசு .) 
மைந்து குணங்களையுடையது . ( உ -ம் .) " உடற் உடன்படுதல் - சம்மதித்தல் . 
றேயு புகல்பசிமுதலாச்சாற்றிவைந்துந் தோற்று 

உடன்படுமெய் - உடம்படுமெய் நிலைமொ 
தல் ” ( தசகாரியவிளக்கம் .) 

ழியீற்றினும் வருமொழி முதலினுநின்ற உயிர் 
உடறல் - உடலல் . 

களையுடன்படுத்துமெய் .) 
உடன் – 1. அக்கணம் . ( உ - ம் .) " ஆரமர்செ உடன்படுவிடை- உடன்படல்விடை.. 
ய்துளாரையட்டுடனுயிருநல்கி ” ( கந்தபு.பாயிர . உடன்படுவிலக்கு உடம்படுவிலக்கு . ( "உட 

) 2. ஒக்க . " ஒருயிராகவுணர்க வுடன்கலந்ன்படல்விலக்கு ” பார் .) 
தார்க்கு " ( புறப்பொ. ககரு . பக் . ) 3. ஒருங்கு . உடன்பாட்டு வினை - விதிவினை . 
( உ - ம் . ) " உள்ளியவெல்லாமுடனெய்தும் ” உடன்பாடு - 1. சம்மதி . ( உ - ம் . ) " ஐயமுற் 
வள் . ஙகே . ) 4. கூட . (உ - ம் . ) " குடங்கருட்பா றுடன்பாடெய்துவான் முன்னரறைந்தனன் 
ம்போடுடனுறைந்தற்று ( வள் அக .) 4.மூன் ( நைடத . அன்னத்தைத் தூது . ங o . ) 2. விதி 
றாம் வேற்றுமையிலே உடனிகழ்ச்சிப்பொருளில் வினை . 
வரும் ஓர் உருபு . ( உ -ம் . ) " பருப்புடனாளிகேர உடன்பிடிக்கை- உடன்படிக்கை . 
ப்பழச்செழுந்துருவல் ” (திருவாத . திருப்பெரு. உடன் பிறந்தார் - சகோதரர் . ( உ - ம் . ) " உட 
ருக . ) 

ன்பிறந்தார் சுற்றத்தார் ” ( வாக்குண் . உ 0 . ) 
உடன்கட்டையேறல் - 1. இறந்தநாயகனு உடன் பிறப்பு - 1. ஒருவயிற்றிற் பிறத்தல் . 
டைய பிரேதத்தைச்சுடும்படிவைத்த கட்டையி ( உ - ம் . ) “ ஒண்பொருளாவதையாவுடன்பிறப்பு ” 
லே அநுமரணமடையும்படி நாயகியுமேறுதல் , (சிந்தா.கநக.உ.ச .) 2. சகோதரத்தாநம் , அஃது ; 
2. பிரியேனென்று நிற்றல் . 

உதயலக்கினத்துக்கு மூன்றாந்தாநம் . ( விதாந . 
உடன் கலப்பு - உடன்கூட்டம் .( உ - ம்.)" சம் மர . ச . ) 3. சகோதரர் . 
முடன் கலப்புமவிழ்தலும் யாங்காண ” ( தாயு . உடன்புணர்ப்பு - சமவாயம் . ( மணிமே . ) 

உடன் போக்கிடையீடு -1 . கொண்டுபோத 
ஆகார , ரு . ) 

உடன் கற்றல் 1. ஒருவருடன்படித்தல் . லிடையிலே தடைப்படல் . 2. ( அகப்பொருள் ) 
( உ - ம் . ) " வீடுமனுடன் கற்றார் ” ( பாரத . சம்பவ . தலைவன் தலைவியைக்கொண்டுபோதலிலே த 
உக .) 2. ஒருசாலையில் ஒருங்கு கற்றல் , ஒருவகுப் டைப்படல் . ( உ - ம் . ) உடன்போக்கிடையீட்டுவி 
பிலொருங்கு கற்றல் . 

ரியாகும்மே ” ( அகப்பொ . வரைவி . உஅ .) 
உடன் கூட்டு - ஒன்றுகூட்டு, 

உடன்போக்கு - 1. கொண்டு போதல் . 2 . 
உடன்கை -- உடனே . 

( அகப்பொருள் . ) தலைவன் தன்னூர்க்குத் தலை 

வியைக்கொண்டு போதல் . " மைந்நீர்நெடுங்கண் 
உடன்பங்காளி - கூட்டுப்பங்காளி . 
உடன்பங்கு - கட்டுப்பங்கு . 

மடந்தையுடன்றஞ்சைவாணன் வெற்பா - செந் 


1 


525 


உடனுறை. 


ருஉசு 


உடுப்பு . 


நீர்விழவணி நின்னகர்க்கே கொண்டு சேர்ந்தரு உடனொத்தபங்காளி - சரிபங்குடையவன் . 
ண்மற் - றிந்நீர்மையல்லதொராறுமின்றாலிங்கே டனொத்தவன் - சமானமானவன் . 
ம்மையரென்றான் - முந்நீருலகுங் கொள்ளார் வி 

உடாபதி சாமன்மகனாகிய அநிருத்தன் . 
லையாக முலையினுக்கே ” என்பதனாலறிக . ( வா 

( உஷாவகி . ) 
ண . நலரு . ) 

உடன்றல் - 1. சினத்தல் . 2. போர் . ( சூ . நி உடு -1. அகழி . 2. அம்பினிறகு . 3. அம்பு . 
கண் . க : சகா. ) 

4. அம்புத்தலை . 5. அம்பு நாண்கொள்ளுமிடம் . 
உடனாதல் விட்டுநீங்காது கூடிநிற்றல் . ( உ - ம் . ) " உடுவுறும் பகழிவாங்கி ” ( கு . பா.க.) 
( உ - ம் . ) " அநேகசத்தியுடையதாயுடனாய் (சி . ) 6. ஆட்டுக்கடா. 7. ஆடு . 8. உடுவென்னேவ 
சி . உ : அ .. ) 

லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
உடனாளி - 1. கூட்டாளி . 2. சொத்துள்ள கையும் . 9. சலம் . 10. சீக்கிரிமரம் . 11. நட்சத் 
வன். 

திரம் . ( உ - ம் . ) " அலமருஞ்சுடருடுக்களும் ” ( கந் 
உடனிகழ்ச்சி -1. ஒருங்கு சம்பவித்தல் . 2. தபு . திருக்கயிலா, கஉ .) 12. மரக்கலமோட்டுங் 
ஒரு நிலைக்களத்திருத்தல் . 3. வினை கொண்டு கோல் . ( பிங்கல . ங க அக .) ( 6. ஹ A- . 11 , 
முடியும் பொருளின் மொழிலைத் தன்னிடத்தும் 13. உ . ) 
னிகழ்வதாகவுடைய பொருள் . ( உ - ம் .) மை 

உடுக்கு -1 , இடைசுருங்குபறை . 2. ஒருகட் 
ந்தனொடு தந்தைவந்தான் " 

என்பதிற்போல . 

பறை . 3. சீலை , 
( நன் . உகஎ . ) 

உடுக்கை -1 , இடைசுருங்குபறை. 2. உடுத் 
உடனிகழ்ச்சியணி புணர்நிலையென்னும் 
அலங்காரம் . 

தல் . 3. உடை , ஆடைவிசேடம் . (உ - ம் . ) " ஒட் 

டவீக்கிய புலியதளுடுக்கையும் ” (திருவிளை . எல் 
உடனிகழ்தல் -உடனிகழ்ச்சி , 
உடனிகழ்வு - உடனிகழ்ச்சி . 

லாம் . ரு .) 4. ஒருகட்பறை . (உ -ம் . ) " முரட்டுடி 
உடனிருத்தல் - கூடவிருத்தல் , ( உ - ம்.)"இடுக்கை துந்துபி ) (கந்தபு . சிங்க. வதை.க. ) 5 . 

சல்லிகைமுரசங்காகளம் - உருட்டுறுசுரிமுகமு 
ளைஞரையுமுடனிருத்தியியம்புவானே ”(பாரத . சீலை . (உ - ம்.) "உடுக்கையிழந்தவன் கைபோல ” 
கிருட்டிண .ச .) 

( வள் . எஅஅ . ) 
உடனிலை -1 . கூடநிற்றல் . 2. தம்மிலியைக் 

உடுகாட்டி- பொன்னாங்காணிப்பூண்டு. 
து நிற்றல் . 3. வேற்றுநிலையல்லாதது . 

உடுண்டுகம்- வாகைமரம் , ( தைல . தைலவ . 
உடனிலைச்சிலேடை --ஒருபாட்டு இரண்டு 

கஙரு . ) 
வகையாற் பொருள் கொண்டுநிற்பது . ( திருக் 
கோ . க . உரை .) 

உடுத்தல் -1 . உடுத்துதல் . ( உ - ம் . ) “ பூந்து 
உடனிலைச்சொல் - உடனிலைக்கூட்டமாகிய தெய்வ . எசு .) (உடுத்து பகுதி . அல்- விகுதி .) 

கிலொன்றினைப் புனைந்துடீஇயினார் ” ( கந்தபு . 
ஓர் அலங்காரம் ; அது : பெரியதனோடுசெயலால் 
இழிந்ததை உதாரணமாக்குதல் . ( உ - ம் .) " உட 

2. சூழக்கொண்டிருத்தல் ( உ - ம் . ) " குரைகடலு 
னிலைச் சொற் - புடையின் முரணுவலாச்சொற் 

டுத்த பார்மடந்தை ( நைடத . நாட் ங . ) 3. வஸ் 
புரிவில்புகழ்ச்சி சுட்டே ” ( வீரசோ. அலங்கார . 

திரமணிதல் . ( உ - ம் . ) " உடுத்தவாடை புறத்த 
கஉ . ) 

விழ ” ( சௌந்தரி , கா . ) 
உடனிலைமயக்கம் - ரழ ஒழிந்தபதினாறு மெ 

உடுத்துதல் ஆடையைப் பிறர்க்கணிதல் . 
ய்களுள் ஒன்று தன்னொடுதான் மயங்கும் மயக் ( உ - ம் . ) " உத்தரைவண்டற்பாவைக்குடுத்துதற் 
கம் . ( உ - ம் .) " அக்கம் ” என்பதிற்போல . ( நன் . கென்று கொய்தான் ” (பாரத . நிரைமீ - காக .) 
ககஅ . உரை . ) 

உடுநீர் - அகழி . 
உடனிலை மெய்ம்மயக்கம் - உடனிலைமயக் உடுப்பகை சூரியன் . ( உடு - நட்சத்திரம் . 
கம் . 

பகை -விரோதி . ] 
உடனுறை - நான்குநிலத்துமுளவாய் அந்தி உடுப்பு - 1. உடுத்தல் . 2. உடும்பு . ( உ - ம் .) 
லத்துடனுறையுங் கருப்பொருளாற் பிறிதொ " உடுப்புமுகத்தகூர்ங்கொழுவி னுழுதற் செய் 
ன்று பயப்பமறைத்துக்கூறும் இறைச்சி . ( உ - ம் .) லானாணாளும் ” ( கூர்மபு , வருணாச் - கரு .) ( வலித் 

உடனுறையுவமஞ்சுட்டுநகை சிறப்பெனக் - தல் . ) 3. புடவை . ( உ - ம் ) " குஞ்சிதலைக்கெண் 
கெடலருமரபினுள்ளுறையைந்தே " ( தொல் . ணெயுமோருடுப்புமீந்தால் ” ( மீநாட்சியம்மைகு 
பொருள் , உசஉ . ) 

றம் , உச . ) 


526 


உடை 


ருஉஎ 


உடைமணி , 


உடை 


உடுப்பை 

1. உடுப்பாயெனப்பொருள் உடைக்கல் - காவிக்கல் . ( உ - ம். ) அநுக்கம் ” 
டும் ஏவல்வினை . 2. சீக்கிரிமரம் . 8. மத்துவாசாரி பார். ( தைல . தைலவ . நந . ) 
யர் வசிக்குமிடம் . 

உடைகுளம் - பூராடநாள் , அஃது : இருட 
உடுபதம் - ஆகாயம் . (உ - ம் .) " உடுபதத்தினு தாம் நட்சத்திரம் . ( சூ . நிகண் . க : எகா.) [ 2 
முடிவில்லை ( பாரத . கிருட் . ச O ) ( உ வ குளம் போலுதலின் இப்பெயர்த்து .) 
90 : உய-- நட்சத்திரம் . வடி - மார்க்கம் . ] 

உடை கொல் 

- வேலமரம் . 
உடுபதி -1 . சந்திரன் . ( உ - ம் .) " அருக்கனு 

உடைஞாண் - அரைஞாண் . ( சிந்தா ) 
டனுபெதியையொக்கும் ” ( பாரத . அணி . உச .) னேறு - நோவவன் பீசமுடைத்தல் ” ( தணிகைபு . 

உடைத்தல் 

- 1.இரித்தல் . 2. கெடுத்தல் . " ஆ 
2. மரமஞ்சள் . 

அகத் . உரும் .) 3. தகர்த்தல் . ( உ - ம் .) " உரகர்சூடி 
உடுபம் - தெப்பம் . ( உல 10: உல- காமகுட கோடிகளுடைத்தலின் (பாரத . காண் 
சலம் . வ o- காப்பது .) 

டவ . சாகா . ) 4. தளர்த்தல் . 5. முறுக்கவிழ்த்தல் . 

உடைத்தானவன்- சொந்தக்காரன் , 2. பொ 
உடுபன் - சந்திரன் . ( உ . உல 

ருளுள்ளவன் . 
நட்சத்திரம் . வம் தலைவன் .) 

உடைத்து - 1.உடைமை என்னும் அடியாற் 
உடுபாதகம் - பனைமரம் . 

பிறந்து அஃறிணை ஒன்றன் பாலில்வரும் ஒருகு 
உடுபாவநை - 1. உடுப்பின் தன்மை . 2 . றிப்புவினைமுற்று . ( உ - ம் . ) " அச்சாணியன்னாரு 
சுத்த உடுப்பு . 3. சோடான உடுப்பு . 

டைத்து ” ( வள் , சுசுஎ . ) 2. உடையது எனப் 
உடும்பரம் - 1. அத்திமரம் . 2. செம்பு . பொருள்படும் குறிப்புவினையாலணையும் பெயர் . 
(உவா. ) 

( உ - ம் .) "சீருடைத்துலகு ” (சி . சி . க : க .)3 . செ 
உடும்பு - இரட்டைநாக்குடைய ஒருவகைச் 

ய்து என்னும் வாய்பாட்டு ஒரு தெரிநிலைவினை 

யெச்சம் . 
செந்து . ( உ - ம் .) " மனவுச்சூலுடும்பின் - வறை ” 
( பெரும்பா . கஙஉ .) 

உடைதல் - 1. அழிதல் , கலங்கல் . ( உ - ம் . ) 
உடும்புநாக்கன் வஞ்சகன் . 

" உடைபுநெஞ்சுக " ( கலி . க . ) 2. இரிதல் , 3 . 
உடும்புமுத்து - உடும்பிற்பிறந்தமுத்து . 

குறைதல் . 4. கெடுதல் . 5. தகர்தல் . ( உ- ம் . ) 

" பொன்னின் குடமுடைந்தாற் பொன்னாகும் 
உடுமாநம் - அந்தஸ்துக்குத்தக்கஉடை. 
உடுவம் --அம்பினீர்க்கு . (சிந்தா . ) 

( வாக் . கஅ . ) 6. தளர்வு . ( பிங்கல . க அககா. ) 7 . 
உடுத்தவாடை - 1. கீழுடை . 2. வீட்டுடுப்பு , 

தாழ்தல் . 8. தோல்வியடைதல் . ( உ - ம் .) “உடை 
சிற்றாடை . 

தல் கண்டார்த்தபூதரோகையும் ” ( தணிகை. சீ 

பரி . கசு . ) 9. மநநெகிழ்தல் . 10. மலர்தல் , 11 . 
உடுவின்காந்தன்- சந்திரன் . 
உடுவின் வேந்தன் - சந்திரன் . ( சூ . நிகண் . 

முறுக்கவிழ்தல் . 12. வெளிப்படுதல் . 

உடைதாரம் 
க : ரு.அ. ) ( உடு- நட்சத்திரம் . வேந்தன் - தலை 

ஒருவகையுடை விசேடம் , 
வன் . ) 

( உ - ம் .) " திருவிடையுமுடைதாரமுமொட்டியா 
உடுவை --நீர்நிலை . (பிங்கல சு 0 ச . ) உடு - நீர் . 

ணமும் ” ( மீநா . ஊசல் . க 0 . ) 

உடைநாண் - வல்லிக்கயிறு . (சிந்தா . ) 
வை ஒருவிகுதி . 

உடைப்பு -1. உடைத்தல், 2. உடைந்தவறு 
உடை- 1. அநிருத்தன் மனைவியாகிய ஒரு 

வாய் ( உ - ம் .) புதுநீர்வைகையுடைப்பெலாமடை 
பெண் . 2. இரா . 3. உடுத்தல் . ( உ - ம் .) "உடை 

க்கு மெல்லை " ( திருவாத . மண் . உங . ) 3. தள 
கழலந்துகில் ” ( கலி . அக .) 4. உடைமை , 5 . 

ர்வு . 
உடைய . ( உ - ம் . ) “உடைத்தம்வலியறியார் ” 

உடைப்பெருஞ்செலவர் - பெரிய செல்வத் 
( வள் . சஎங .) (உடைய என்பதன் யகரங்கெ 

தை யுடையவர் . 
ட்டுகின்றது .) 6.உடையென்னேவலும் , தெ 

உடைப்பொருள் - ஒருவருக்குடையதாகிய 
ரிநிலைவினைப்பகுதியும் , 

வினைத்தொகையும் . 

பொருள் ; இப்பொருள் , உயிர்வருக்கமெனில் அ 
( உ - ம் . ) “உடைபடைம் 7. உள் . 8. கலணை . 9 . 

வருக்கு அடிமையெனவும் ,அல்லனவாயினுடை 
கால் . 10. குடைவேலமரம் . ( பிங்கல . நககள். ) 

மை எனவுஞ் சொல்லப்படும் . (சிவஞாநபா . ங . ) 
11. சீலை . ( உ - ம் .) " உடைசெல்வமூணொளி ” 
( வள் . கஙக .) 12. சூரியன் மனைவிகளிலொரு 

தோல்வியடைந்த சேனை . 
த்தி . ( உ - ம் . ) " காந்தக வெயிறருகதிரவவுடை ( உ - ம் .) " வாளாட்குடைபடை ” ( வீரசோ, பொ 
தன் - காந்த ” (இரகு . திக்கு . அரு . ) 13. செல் 
வம் . ( பிங்கல , நாகம் .) 14 பானை . உஷா . ) உடைமணி - அரைமணி . ( உ - ம் .) பொலன் 


/ 


உடைபடை 


ரூ . 20. ) 


527 


உடையாள். 


நிஉஅ 


உண்டாட்டு , 


மணிவிதித்தவுடைமணியிழுக்கியும் ( கல்லாட . உடையான் - 1. உடுத்தவன் . ( உ - ம் . ) " கரி 

யின்றோ லுடையான் ” ( தேவார திருப்பனை . எ . 
உடைமாநம் --உடுத்தலபிமாநம் . 

திருஞாந .) 2. உடையவன் . ( உ - ம் . ) " எல்லா 
உடைமை - 1. ஆபரணம் . 2. உடையராந் முடையான் ” ( அவிரோ.க .) 
தன்மை . ( உ - ம் . ) " எம்மையுடைமையெமையி உடைவாரம் - முழுவிளைவு . 
கழார் " (சிவஞாநபா . அவையடக். ) 3. உரிமை , உடைவாள் - உடையிற்கட்டும் வாள் .(உ - ம் .) 
4. உரியவை . 5. செல்வம் . 6. பொருளுடைய " நிருதர்தங்குரிசிலான நெடுந்தகையுடைவாள் 
நந்தன்மை . ( உ - ம் . ) " உடைமையுளின்மை " கொண்டான் ” ( கந்தபு பட்டா . கா . ) 
(வள்.அக.) 

உடைவு -1 . இரிவு . 2. கலக்கம் . (உ - ம் .) " நெ 
உடைய -1. ஆறாம் வேற்றுமையிலே எல்லா ஞ்சுடைவுறாநின்றாய் ” 3. கேடு . 4. தகர்வு . 5 . 
ப்பாலிலும் வரும் ஒரு சொல்லுருபு. (நன் . ந 00 . தளர்வு . 6. மநநெகிழ்ச்சி . 
உரை .) 2. ஒரு பலவின்பாற்குறிப்பு வினைமு உடைவேல் - குடைவேலமரம் . 
ற்று . 

உண்- 1. உண்ணென்னேவலும் , தெரிநி 
உடையர் --செல்வர் . ( உ - ம் . ) " ஒருவினைசெ லை வினைப்பகுதியும் வினைத்தொகையும் , 2.தெ 
ய்யாதோருமுடையாரிவ்வுலகத்துள்ளே (சி.சி. ரிநிலைவினைப்பகுதியின் பின்னணைந்துநின்று 
உ : அ . ) (உடை- செல்வம் , அர் - ஒரு விகுதி . செயப்படுபொருளுணர்த்தும் ஒருவினைப்பகுதி . 

உடையல் -1 . உடைதல் . 2. உடைந்தபொ ( உ - ம் .) " இவனுடலிற்கட்டுண்டு (சி . சி . க : உ .) 
ருள் . 3. கெடல் . 

உண்கண் - மையெழுதியகண் . ( உ - ம் . ) " நெ 
உடையவர் - 1. ஆன்மாக்களையடிமையாகவு தற்போதனையவுண்கணேரிழை . " ( திருவிளை . 
டையவர் . ( உ - ம் . ) " எம்முடையவர்விடையவர் ” மாபாத . ஙகா . ) 
( திருவிளை . நாகமெ . கஉ .) 2. சிவலிங்கப்பெரு உண்கலம் - போசநபாத்திரம் . 
மான் . (சைவச . பொது . ருரு எ . உரை . ) 3 . உண்கலன் -உண்கலம் . ( உ - ம் .) " ஓடாமோ 
செல்வர் . ( உ - ம் . ) " உடையவர்களெவரெவர்க வுண்கலனிங்குமக்கென்பார் . ( கோயிற்பு. பதஞ். 
ளெனநாடி ” ( திருப்பு . உசக . ) 

உச . ) 
உடையவன் 

1. அரசன் . 2. உரிமைக்கா உண்கு - உண்பேன் எனப்பொருள்படும் ஒரு 
ரன் . 3. ஐசுவரியவான் , 4. கடவுள் . ( உ - ம் . ) " உ மைத்தன்மைவினைமுற்று . ( நன் . கசடு உரை.) 
டையவனாட் - கொள்ளுமவரின் " ( திருக்கோ . உண்டல் -1 . உட்கொள்ளல் . (உ - ம் . ) " நதியு 
கஅரு . ) 5. சொந்தக்காரன் . 6. தனதாகக்கொண்டகடல் ” ( தாயு . மலைவளர் . க . ) 2. புசித்தல் . 
ண்டவன் . ( உ - ம் . ) பேரவாகுவையுடையவன் ” | ( உ - ம் . ) " உள்ளலைத்தொழுகக் குடைந்துண்ட 
( கந்தபு . துணை . உரு .) 7. யசமானன் . 

லால் ” ( சூளா . நாட் . உக .) 
உடையன்-1 , உடுத்தவன் . ( உ - ம் . ) " தோலு உண்டாக்கல் --உண்டாக்குதல் . 
டையன் ” ( தேவார , திருநள் . உ . திருஞாந .) உண்டாக்கு -உண்டாக்கு என்னேவலும் , தெ 

உடையாடல் சீலைமண் செய்தல் . ( உ -ம் .) | ரிநிலை வினைப்பகுதியும் . 
" அந்தக்குடத்தின் - கழுத்துதடுங்கரப்பச்சில்லி உண்டாக்குதல் -1. உளதாக்கல். 2. படைத் 
ட்டுடையாடி ” (தைல , தைலவ . அஅ .) தல் . ( உ - ம் .)" செய்யவோர் தீர்த்தமிங்குண்டாக் 

உடையார் - 1. ஒருசாதியின் பட்டப்பெயர் , கெனச்செப்பலோடும் ” (திருவிளை தீர்த்தவி . அ . ) 
2. ஒரு உத்தியோகம் . 3. செல்வர் . ( உ - ம் .) " உ உண்டாக- காலம்பெற , காலாதீதமாக முன் 
டையார் முன்னில்லார் . ” ( வள் , ஙகரு. ) [உடை னே . ( உ - ம் . ) " வேண்டினுண்டாகத்துறக்க " 
செல்வம் . ஆர் - ஒருவிகுதி . ) 4. தமதாக ஆளுதல் ( வள் . நசஉ .) 

. 
( உ - ம் .) “ பெரும்பசியுடையார் போல ” (திருவாத . தாதல் . ( உ -ம் .) “ எவ்வாழ்வுமுண்டாகியே ” ( பா 

உண்டாகுதல் 

1. உண்டுபடுதல் . 2. உள 
மண் . உக . ) 

ரத.நிரை , சு . ) 3. தலைப்படுதல் . 4. நிலையாதல் . 
உடையார்பாளயம்- திரிசிரபுரத்துக்குச்ச ( உ - ம் .) " செல்வமொன்றுண்டாகவைக்கற் பாற் 
மீபத்திலுள்ள ஓரூர் . 

றன்று " ( நாலடி . க . ) 
உடையாள் -- 1 . உமாதேவி . (உ - ம் . ) உடை உண்டாட்டு -1 . கள்ளுண்டு மகிழ்ந்து விளை 
யாளுன்றனடுவிருக்கு முடையாணடுவுணீயிரு யாடுதல் , 2. ( புறப்பொருள் . ) நிரைகொண்டா 
த்தி ” ( திருவர்ச . கோயின் மூத்த . க . ) 2. தன்வ ரும் நிரைமீட்டாரும் தாம்பெற்ற வெற்றியின் 
சத்ததாகப்பெற்றவள் . (உ -ம் .) " மடநோக்குநா மகிழ்ச்சியினால் சுற்றத்தோடு கள்ளுண்டு மகிழ் 
ணுமுடையாள் ” ( வள் . கஅக .) 

ந்து விளையாடுதல் . ( உ - ம் . ) " தந்து நிரைபாதீடு 


வச 


528 


உண்டு . 


நுஉக் 


உண்ணாக்கு . 


ஈடாட்டுக்கொடையென ” ( தொல் . பொருள் . மையொருமை , " ஓதிடாப் - பேதையேனுமுண் 
அ . ) 3. மகளிர்விளையாட்டு . 4. விளையாட்டு . டு ” ( சேதுபு. அவை . அ . ) 3. உள்ளது . ( உ - ம். ) 
உண்டாடல் - விளையாடல் , ( சிந்தா . ) " உண்டுபோலின்றாம் பண்பினுலகினை யசத்து 
உண்டாத்தா- கள்ளிமரம் . 

மென்பர் ” ( சி . சி . சு : ங . ) 
உண்டாதல் -1. உண்டாகுதல் . ( உ - ம் . ) " உ உண்டுகம் - பெருவாகைமரம் . 
ளதுமிலதுமின்றி நின்றதொன்றுளதேலுண் உண்டுபடுத்தல் - உண்டாக்குதல் . 
ராம் ” ( சி . சி . க : சு . ) 2. உளதாதல் . (உ - ம் .) " கரு உண்டுப்படுத்தல் - உண்டாதல் . 
காரியமுமுண்டாய்த்தோற்றமுங் கருத்தாவா உண்டுபண்ணுதல் உண்டாக்குதல் . ( உ - ம் . ) 
சம் ” ( சி . சி . க : எ . ) 

“ ஓதரிய துவிதமே யத்துவிதஞாநத்தை யுண்டுப் 
உண்டி - 1. இரை . 2. உணவு . ( உ - ம் . ) " உ 

ணுஞாநமாகும் " ( தாயு . எங்கு . க . ) 
க்கு முன்கிளைக்கு நாளுமுண்டியும் வாழ்வுமி 

உண்டுமில்லையுங்கூறல் -- அஸ்திநாஸ்திக 
கே ” ( பாரத . சூது . ந.சு.)(உண்டி உண்பனதி வாதம் . (சிந்தா .) 
பன பருகுவன நக்குவன என நால்வகைப்ப உண்டுறையணங்கு - நீருண்ணுந்துறையி 
ம் . 3. ஒருமுன்னிலைவினைமுற்று , 4. கொட் லுள்ள தெய்வம் . ( ஐங்குறு .) 
டக்கரந்தை .( உ - ம் . )" சதபுட்பிதுஸ்பரிசமுண் உண்டென - உண்டென்று சொல்ல ,நிரம்ப . 
வீழி ” ( தைல . தைலவ . எகா.) 5. சோறு .(உ - ம் .) ( உ - ம் .) "உண்டெனத்தரவேண்டும் " (உண்டு; 
அறுசுவையுண்டியமர்ந்தில்லாளூட்ட ” ( நால என . ) 
- செல்வநிலையா . க . ) 6. போக்கியப் பொருள் . உண்டை - 1.உண்டாய் என்னும் ஒருவினை 
உ - ம் . ) " உண்டியமருயிர்தானும் " ( சி . சி . சு : முற்று . 2.உண்டைநூல். 3. குளிகை . 4. சிற் 
1. இராம் . ) 

றுண்டி . 5. திரண்ட வடிவமுடைய பொருள் . 
உண்டிகை 1. உண்டியற்சீட்டு . 2. பொக் ( உ - ம் . ) " உடுத்திரள் புலகோளின்னவுண்டை 
சப்பெட்டி . 

யாக்கொண்டு ” ( கந்தபு . திருவிளை . உக .) 6.ப 
உண்டிடல் -- பெற்றிருத்தல் . ( உ - ம் .) " ஒற்க டைவகுப்பு . (உ - ம் .) " வீரவாகுவாலமைச்சன் 
எல்வளனுண்டிடுவெய்ய சூர் ( கந்தபு . மேரு . மாய்ந்தா - னுண்டையுமழிதலுற்ற ” ( கந்தபு . த 
0. ) 

ரும . எக .) 
- உண்டிப்பொருத்தம் -- நூலின் முதற்செய் உண்டை நூல் - தார் நூல் . ( த.நி . போ . நகஎ .) 
எண்முதற்சீருக்குரிய பத்துப்பொருத்தங்களு உண்ணம் 1. ஒடைமரம் , 2. மேன்மை . 
ளொன்று ; அது : க , ச , த , ப , ந , ம , வ என் ( உ - ம் . ) "உண்ணமாயிருக்கிற் செல்வமுண்டா 
னும் ஏழொற்றுக்களும் அகர விகர வுகர வெ கும் . ” ( திருவிளை . உக்கிர- வேல்வளை . சஉ . ) 
ரங்கள் என்னும் நான்கு உயிரெழுத்துக்களு 
கிய அமுதவெழுத்துக்கள் பொருந்திவரப் கானேக்குத் திசை கிழக்கு ” ( ஆசாரக். கசு . ) 2 . 

உண்ணல் -1 . புசித்தல் .( உ - ம் .) "உண்ணுங் 
எடுவது . முதற்சீரினன்றித்தசாங்கத்தயலினு புசித்தற்குரியன . ( உ - ம். 4 உண்ணலுமுண் 
அப்படி வரவேண்டும் . (இலக்கணவி . எஎக . 

ணேன் ” ( கலி . உங . ) 3. பொருந்தல் . ( உ - ம் . ) 
-ரை . ) 

" உறியுண்டகரகத்தோடு மொதுங்குண்டு பது 
உண்டியல் - 1. உண்டியற்சீட்டு , 2.பொங்கிப்போனார் ( திருவிளை யானையெ . அ . ) 
சம் . 

உண்ணா-1 . ஈறுகெட்ட ஒரு எதிர்மறைத் 
உண்டு -1. உவமவாசகம் . (சிந்தா . ) 2. உண் 
மையென்னுமடியாற்பிறந்து ஐம்பால் மூவிடங் தெரிநிலை வினைப்பெயரெச்சம் . (உ -ம் .) "உண் 
ளில்யாதேனும் ஒன்றில்வரும் ஒருவினைக்குறி ணாக்குதிரைகள் ” (நன் . கஎக . உரை.) 2. உண் 
யுமுற்று . ( உ - ம் .) ஆண்பால் , " கண்ணுதல்கொ ணாக்கு . ( உள் ; நா .) 3. செய்யா என்னும் வாய் 
ண்ட சிவனுண்டு ( கந்தபு . சுக்கிர.ரு.)பெண் பாட்டுத்தெரிநிலைவினையில்வரும் ஒருடன்பாட் 
பால் , " தாயுண்டாயின்மைந்தர் தமக்கோர் தளர் வினையெச்சம். (உ -ம் .)"உண்ணாக்கிடந்தான் . 

( நன் . கஎக , உரை. ) 4. புசியா எனப்பொரு 
பண்டோ ” ( கந்தபு . சுக்கிர , ந . ) பலர்பால் , " சா 

றோருமுண்டு கொல் " (சிலப் . ஊர் . ருசு . ஒன் ள்படும் ஓர் எதிர்மறைப் பன்மைவினைமுற்று . 
என்பால் , " மருத்தின் முன்றனித்ததீபம் போக் ( உ - ம் . ) " உண்ணாகுதிரைகள் ” ( நன் . கஎக . 
ஓனானிற்பதுண்டோ” ( கந்தபு . காமத . அஉ , ) உரை ) 
பலவின்பால் , " உதிப்பதுமீறுமுண்டு ” (சி.சி.க : உண்ணாக்கு- 1. அண்ணத்திலிருந்து கீழ் 
- ) முன்னிலையொருமை , 

" நீயுண்டெங்கட் நோக்கி வளர்ந்து குவிந்தவடிவாய் வரும் ஒரு 
கோர்குறையுண்டோ ( கந்தபு . சுக்கிர . ரு . ) தன் தசை . ( உ - ம் .) " முயலுந்தெய்வமுருத்திரனாய் 


529 


. 


| 


உண்மை . 


நுகம் 


உணக்கம் . 


முதிருமுண்ணாக்கிடையதனில் ” ( திருநெல் , மிகவுரைப்பன் ” (சிவப்பிர . மங்கலவாழ் . கக . ) 
துறவறம் . ங ங . ) 2. நாக்கினுள் . 

7. மெய்ம்மை . ( உ - ம் . ) " என்று கொண்டுண்மை 
உண்ணாட்டம் - உண்ணோக்கம் . 

யாதவனுரைப்ப ” ( பாரத . இராச . உ 0 . ) 
உண்ணாமுலை -1. உமாதேவி . ( உ - ம் .) " படி உண்மைஞாநம்-- ஆன்மதரிசநம் , சிவதரிச 
யிடம்புரக்கு முண்ணா முலையெனும் பச்சைமே நம் முதலாயுள்ளவற்றை அநுபவமாக அறியும் 
னிக்- கொடியிடங்கொண்ட செம்பொற் குன்ற ஞாநம் . 
மேபோற்றி போற்றி ” ( திருவாத . திருவம் . ஈ அ . ) உண்மைத்தவறு - தப்பிதம் . 
2. பாலுண்ணாதமுலை . ( உ - ம் . ) உண்ணாமுலை உண்மைத்தாழ்ச்சி - உண்மைக்குறைவு , 
யுமைமைந்தா சரணஞ்சரணுனக்கே ” ( கந்தர உண்மைத்தாற்பரியம் - யதார்த்தமான கரு 
ந்தாதி , உ .) 

த்து . 
உண்ணி -1 , ஆடுமாடு முதலியவற்றின் சரீ உண்மைத்துரோகம் - 1. நம்பிக்கைத்து 
ரத்திலே ஒட்டியிருந்து இரத்தமுண்ணும் ஒரு ரோகம் . 2. பொய் . 
வகைச்செந்து . ( உ - ம் .) " சருகினுண்ணிகொசு உண் மைநெறி விளக்கம் - சித்தாந்த சாஸ்தி 
குதலிர்ந்தவும் ” ( நல்லா . பாரத . நரகதெரிச.ரு .) ரம் பதினான்கனுள் ஒன்று . 
2. உண்பவன் . ( உ - ம் .) " அப்பனிரந்துண்ணி ” உண்மைப்படுத்தல் - மெய்ம்மையாக்குதல் . 
( தனிப்பா. ) 3. பாலுண்ணிப்பரு. 

உண்மைப்படுதல்- மெய்யாதல் . 
உண்ணிக்கொக்கு- ஒருவகைக்கொக்கு . 

உண்மைப் பொருள்- மெய்ப்பொருள் . 
உண்ணிலைக்கருவிகள் - ஆன்மாவினிகழுங்களாக வகுத்துச் சைவசித்தாந்தத்தை விளக் 

உண்மையதிகாரம் - பன்னிரண்டு சூத்திர 
ந்தத்துவங்கள் ; அவை : சுத்ததத்துவம் , அசுத் 

கும் சிவஞாநபோதமுதலிய நூல்களிலே இறை 
ததத்துவம் , சுத்தாசுத்த தத்துவம் என்னும் 
முப்பத்தாறு கருவிகள் . ( தாயு . எந்நா . யாக் . ரு . ) பியல்பைக்கூறும் ஏழாஞ்சூத்திரமுதல் ஆறு சூத் 
உரை . ) 
உண்ணீர்- குடிக்குநீர் . 

திரப்பகுதி . ( உ - ம் . ) " அற்றாகலினன்றே யுண் 
உண்ணோக்கல் - சிந்தித்தல் , தியாரித்தல் . 

மையதிகாரத்தைச்சார ஈண்டுவைத்தோதியது 

உமென்க ” (சி . சி . சு : சிவஞாந . ) 
உண்பது- 1. உண்ணப்படுவது. ( உ - ம் . ) 

உண்மையளவை --சம்பவப்பிரமாணம் . 
"உண்பது நாழி ” ( நல்வழி.உ 

அ . ) 2. உண்ணல் . 
( உ - ம் .) "உண்பது மடங்கி ” ( கல்லா . அ .) 

உண்மையறிவு - ஊழானாகியவறிவு . ( உ - ம் .) 

" நூல்பல கற்பினுமற்றுந்தன் - னுண்மையறிவே 
உண்பித்தல் - உண்ணச்செய்தல் . 
உண்மடை - 1. உள்வாய்க்கால் . 2. துட்ட 

மிகும் ” ( வள் . ஙஎங. ) 

உண்மையுவமை 
தேவதைக்கிடும்பலி, 

-- உவமையலங்காரவிரியு 
உண்மர்- உண்பார் . (பதிற்றுப் .) 

ளொன்று ; அஃது : உவமையை மறுத்துப் பொ 
உண்மலம் - 1. உபமலம் . (பிங்கல ... 

அக . ) மே ” என்பதிற் போல . ( தண்டி . பொருளணி . 

ருளையே கூறிமுடிப்பது , " தாமரையன்று முக 
2. மநக்கறை . 
உண்மாசு உண்மலம் . 

து . ) 

உண்மைவசை 
உண்முடிச்சு - உட்கள்ளம் . 

மெய்வசை . (இலக்கணவி 
உண்மை -1. அறிவு . 2. உள்ளது . 3. உள 

எரு கூ - ம் உடை 

உரையும் .) 
தாதல் . ( உ - ம் .) " கண்ணோட்டமென்னுங்கழிபெ 

உண்மைவழக்கு - அறுவகைவழக்கினுளொ 
ருங் காரிகை- யுண்மையால் " ( வள் . ருஎக .) 4 . 

ன்று . (மணிமே .) 
ஊழ் . ( உ - ம் .) " உண்மையறிவேமிகும் ” ( வள் . 

உண்மைவாழ்த்து மெய்வாழ்த்து. " வாழ் 
ங எங .) 5. ஒன்றையறிதலால் அதனுள் இயற் த்துமெய்வாழ்த்திருபுற வாழ்த்தெனப் - போற் 
கையாயிருக்கும் பொருள் இதுவென அறிதல்.றல் வேண்டும் வசையுமவ்வகைத்தே ” என்பத 
(உம் .) " துயக்கறவுண்மையென நாவலர்கணி னாற்பெறப்படும் . (இலக்கணவி . எரு ங .) 
ந்துறைப்ப - தியற்கைப் பொருளினையிற்றென உண்மைவிளக்கம் சித்தாந்த சாத்திரம் 
வாமிதுதானுரைக்கின் - வியக்குற்றகால்சலிக்கு பதினான்கிலொன்று ; இது : செய்தவர் திருவாதி 
ந்தீச்சுடு நீர்மிகக்குளிரும் - வயக்குற்ற மண்வலி கைமனவாசகங்கடந்தார் . 
தென்றுபட்டாங்குவழங்குவதே ” (சி . சி . அள உண்ணாவரகு கவடி , வெள்வரகு . ( புறப்பொ . 
வை . க - ம் மறையும் . ) 6. சிறப்பியல்பு . (உ- ம். ) உழிஞை . உசு . ) 
“ கருத்திலுறைதிருவருளுமிறைவனலுங்கலந் 

உணக்கம் 

1. உலர்ந்த தன்மை . 2. வாட் 
துபொதுவுண்மையெனக்கருதியானு - மருத்தி டம் . 


-- 


530 


உணர்தல் , 


கக 


, உத்கடம் . 


உண்ராமை . 


உணல 


உணக்கல் -1 . உலர்த்துதல் . ( உ - ம் . ) " வித் “ஊடலுணர்தல் ” ( வள் . ககாக .) 4. கற்றறித 
துணக்கலொருபாலாம் ” ( தணிகை நாட்கஙஉ . ) ல் , ஆராய்ந்தறிதல் . ( உ - ம் .) " தத்துவமானவற் 
2. துக்கப்படுத்துதல் . 3. வாட்டுதல் . 

றின்றன்மைகளுணருங்காலை " (சிவப்பி.அ : ங ) 
உணக்குதல் -உணக்கல் . ( உ - ம் . ) “ நீவிநித் 

5. துயிலெழுதல் . ( உ - ம் .) " உணர்ந்து -கண்டி 
திலம்பரத்தியருணக்குவ நெய்தல் ” ( பெரியபு. இங்கனவுஞ்சொல்லி ” ( சி . சி . சு . 50.சிவனா.) 
திருக்குறிப்பு . சு. ) 

6. நினைத்தல் . 7. பகுத்தறிதல் . 8. பரிசித்தறி 
உணங்கல் -1 . உலர்தல் , காய்தல் . 2. உலர் 

தல் . 
ந்தபூ . (பிங்கல.உ அஉஉ . ) 3. செயலற்றிருத்தல் . 

உணர்ந்ததையுணர்தல்- பிரமாணாபாசங்க 
(உ - ம் .) "உணங்கிடுங்கரணமென்னில் ” (சி . சி . வெட்டினுளொன்று ; அது , முன் குளிர்வந்து 
ச : எ. ) 4. துக்கப்படல் , ( உ - ம் . ) “ உணங்கிய ற்றகாலத்து நெருப்பு மருந்தென்றறிந்தவன் பி 
சிந்தையீர் ” ( கந்தபு . மோக . உக .) 5. வரளல் . ன்னும் அது மருந்தென உள்ளங்கோடல் . 
( உ -ம் .) " நாவுணங்கி ” ( திருவிளை . நாக , கக . ) 

உணர்ந்தோர் - அறிவுடையோர் , கற்றுண 
7. வற்றலிறைச்சி . ( உ - ம் . ) " உணங்கலஞ்சாது 

ர்ந்தோர் . 
ண்ணலாம் " (திருக்கோ. உஙரு ) 7. வாடல் . 

உணர்ப்பு - ஊடறீர்த்தல் , ( உ - ம் .) "உணர் 
( உ - ம் .) “நினதுசெம்முகமுணங்கிய ஒற்றதொப்புவரையிறப்பினும் ” ( தொல் . பொரு. கருசு .) 
ன்னுரைத்தியாலென்றான் ” ( கந்தபு . சிங்கமுக . 

உணர்வு - அறிதல் . ( உ - ம் . ) " உணர்ந்தார்க் 
கசு .) 

குணர்வரியோன் ” (திருக்கோ . க .) 2.அறிவு . 

( உ - ம் .) “ கூடியவுணர்வோடெழுந்தளவலனை ” 
உணங்கு - உணங்கென்னேவலும் , தெரிநி ( பாரத . குரு . அக .) 3. ஊடனீங்கல் . 4. கற் 
லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 

றுணர்கை , 5. துயினீங்கல் . 6. தெளிந்தபுத்தி . 
உணத்தல் - உலர்த்தல் . ( உ - ம் . ) " தணத்தரு 7. தெளிவு . 8. நீங்கல் . ( பிங்கல . நககக . ) . 
மெய்யுணத்தலும் ” ( தைல . தைலவ . கக . ) 

1. அறியாமை . 2. மயக்கம் , 
உணர் - 1. உணர்வு . 2. உணரென்னேவ ( சூ . நிகண் . அ : சுகா. ) 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ உணருதல்-- உணர்தல் . 
கையும் . ( உ - ம் .) " உட்சுரம் புண்மேகச்சூடுலர்த் 

உண்ணல் . ( உ - ம் .) " உணலினுமு 
தலும் போமுணரே ” ( ஏவல் .) “ ஓதுமுணர்சூத ண்டது ” ( வள் . கங.உசு .) 
முனி ” ( வினைத்தொ.) ( சேதுபு . பலதீர்த் . க . ) 

உணவின்பிண்டம் - உடம்பு. ( புறநா . ) 
உணர்கருவி- ஞானேந்திரியம் . ( உ -ம் .) " ஐ 

உணவு - உணா. ( உ - ம் .) " அரும்பெறலவியு 
ந்துகூறுணர்கருவியாகும் " ( கைவல் . தத்துவ . 

ணவருளி ” ( பாரத . இராச . க.அ.) 
ங எ . ) 

உணா -1 . சோறு . 2. போசநம் . ( உ - ம் .) “ வி 

ராவுசில்லுணாமிசைந்தனர் ” ( கந்தபு.வள்.உ 0 க 
உணர்ச்சி - 1. அறிவு . ( உ - ம் .) "விஞ்சை 

உணி -உண்ணி .(இடை குறைந்துநின்றது . 
யுன்பா- லுறுமுணர்ச்சியே ”( கந்தபு.பாயிர , உட .) 

1. உண்மெலிவு . ( கைவு என்பது 
2. கல்வி . 3. நினைவு . 4. புத்தி . ( உ - ம் . ) “ சிறி 

நை யென முதனிலைமாத்திரையாய் நின்றது . ) 
யாருணர்ச்சியுளில்லை ” ( வள் . கஎசு .) 5. புலன 2. உணையென்னேவலும் , தெரிநிலைவினைப்ப 
றிவு . 

குதியும் . 
உணர்த்தல் -1 . அறிவித்தல் , ( உ - ம் . ) “ எம் 
பிரானுணர்த்தக்கண்டு ( கந்தபு. மேரு. கங .) க்குழலார நுராகம் தென்னுமாயா , சாலக்குணைக் 

உணைதல் - உண்மெலிதல் . ( உ - ம் .) " ஏல 
2. ஊடறீர்த்தல் . ( உ -ம்.) " கலந்துணர்த்துங்கா தேற்கு ” ( வைராக சத தோத்திர . கஉ . [ உள் - 
தலரைக்கண்டால் ” ( வள் . கஉசசு .) 3. கற்பித் 

மநம் . நைதல் - மெலிதல் . ) 
தல் . 4. துயிலெழுப்புதல் . (உ - ம் .) " ஏனல்கா 

உள்ளமெலிதல் . ( உ - ம் .) " உணை 
ப்போருணர்த்திய கூஉங்- கானத்தோர் ” ( புறநா. வு செய்தடு மிகலதஞ்ஞாநம் ( வைராக் சதக.ச.) 
உ அ .) 

(உள் -உள்ளம் . நைவு -மெலிவு . ) 
உணர்த்தி - உணர்ச்சி . 
உணர்த்துதல் - உணர்த்தல் . 

உத் --கட்டுதல் , சுவாத்தியமின்மை , பிரசி 
உணர்தல் - 1. அயர்வு நீங்கித்தெளிவடை த்தி , பிரதாநம் , பிரபல்லியம், பிரிவு , பெலம் , 
தல் . ( உ - ம் .) " வீழ்த்தயர்ந்தானுணர்ந்தனனே " மேல் எனப்பொருள்படும் ஒரு வடமொழியுபச 

ர்க்கம் , 
( கந்தபு . அசுரே . கங .) 2. அறிதல் . ( உ -ம் . ) 
" உள்பொருளிதுவென வுணர்தன்ஞாநமாம் ” உத்கடம் - மேலிட்டது . ( உ - ம் . ) " சத்துவோ 
( சிந்தா. முத்தி . உசஎ . ) 3. ஊடறீர்தல் .( உ - ம் .) த்கடமாக ” ( சி . சி . உ : ரு அ . சிவாக் .) 


உணை 


உணைவு 


531 


உத்தமசாகசம் . 


ருகூஉ 


உத்தமாங்கம் . 


வை, 


ட்டன் , 


உத்கமம் -1 . பிறப்பு . 2. வியாபாரம் . உத்தமசித்தி - மூவகைச்சித்திகளில் ஒன் 
உத்கரம் --தாநிய முதலியவற்றின் குவியல் . அது : தேவர்களுக்கொப்பாகிய சரீரத்தை 
உத்கலநம்- விவாகமுதலியவைகளின் வே 

த்து " ஆகாயகம நம்பண்ணி அங்குள்ள போ 
டிக்கை . 

களைப்புசித்துத்திரும்பிவருதல் " ( சைவச . 
உத்காஷம் -1 . உயர்ச்சி , மேன்மை . 2. தன் ணா . ஈ .0 . உரை . ) 
னைப்புகழ்தல் . 3. மிகுதி , அதிகப்பாடு . 4. மே உத்தமத்தோற்கருவி- மத்தளமுதலிய 
லாக இழுத்தல் . 

( மணிமே . ) 
உத்காரிகை சிறு கொழுக்கட்டை முதலிய உத்தமதாநம் - அறநெறியாலே தேடிய 

ருளைத்தக்காருக்குக் கொடுத்தல் . 
உத்கிருட்டன் - உயர்ந்தவன் . 

உத்தமதாள்-- வேலிப்பருத்தி . 
உத்கிருட்டை மேலாயிருக்குமது . ( பௌட் . உத்தமப்பிராணாயாமம் - மாத்திராகா 
சு : உ . உரை . ) 

நாற்பத்தெட்டுவரையிற்கும் பித்தல் . (சி - லி , 
உத்கீதம் -1 . ஓங்காரம் . 2. சாமவேதத்தின் க . ரு . உரை . ) 
இரண்டாம் பாகம் . 3. சாமவேதம் பாடுதல் . 4 . உத்தமபட்சம் -1 . நற்பட்சம் . 2. முத 
மேகம் . 

ரம் , 
உத்கீதன் - சந்திரன் . 

உத்தமபதம் --உயர்ந்த தாநம் . 
உத்கீதை - பிரணவம் . ( கந்தபு . நவ.க்க . ) உத்தமபரி -.1 . கொத்துமல்லிப்பூண்டு 
உத்கோசம் -1. காணிக்கை , 2. குரோதம் . சிரேட்டமான குதிரை . 
3. பரிதாநம் . 

உத்தமபலம்- முந்திரிகைப்பழம் . 
உத்கோடரோகம் 1. எச்சிற்றழும்பு . 2 . உத்தமபாத்திரம் - சற்பாத்திரமான 

னவ 
தேமல் . 

யோர் . 
உத்கோஷித்தல் - முழக்குதல் . ( தாயு . கரு . உத்தம புருடன்- 1. சன்மார்க்கன் . 2. சி 
கூ. உரை ) 

உத்தங்சம்- ஆடவரும் பெண்களுஞ் சிரசி 
லுஞ் செவியிலும் அணியும் மலர் முதலியவை. (உ - ம் . ) " உத்தமமாங்குலமயிலே " ( பாரத.சூ. 

உத்தமம்- 1. உண்மை . 2. சிரேட்ட 
உத்தண்டபாலன் - தண்டஞ்செய்கிற நீதி உசுக .) 3. சொல்லல் . 4. நன்மை 
பதி . 
உத்தண்டம் - 1. அச்சம்விளைப்பது . 2. உக் 

உத்தமர்ணன்- கடன் கொடுத்தவன் .( உ 
கிரம் . 3. கொடை 4. தைரியம் . 5. நிமிர்ந்த உண உத -சிரேட்டம் . கண- கடல் 
ண்டம் . 6. மகத்துவம் . 7. வலிமை . 8. வீரம் . 

உத்தமர்ணிகன்- உத்தமர்ணன் . ( உ 
உத்தண்டமணி- பொன்மணியாலாகிய கழு " எந்த உத்தமர்ணிகன் தான் கொடுத்தடெ 
த்தாபரணம் . 

ளை எவ்விதமாயாவதுதானே வாங்கிக்கொள் 
உத்தண்டால் - உத்தண்டமணி , பொன்ம னோ அவனை அரசன் விசாரிக்கக்கூடா 
ணியாலாகிய கழுத்தணி . 

( மநு . அ . ரு . ) 
உத்ததீ - மேட்டிமை . 

உத்தமவிம்கதி - உத்தமமாகிய வருட்ட 
உத்தம் - 1. கொட்டைமுந்திரிகை. 2. சாம 

பது . (உத்தமம் -சிரேட்டம் , விஞ்சதி-இருட 
வேதம் . 3. புகழுரை , 4. யுத்தமென்னுமலங் 

உத்தமன் - சிரேட்டன் . ( உ - ம் . ) “ பண் 
ரு - ளுத்தமனாங் கண்ணுதலை யுன்னிப்புலம் 

வான் ” ( கந்தபு . சயந்தன்பு , ருஎ . ) 2. நற்கு 
உத்தமசத்து - அவுபலபாஷாணம் . 

முடையவன் . ( உ - ம் . ) " மைத்துனன் வனப் 
உத்தமசரீரம் - கருடர் காந்தருவர் முதலி மிக்கான் வளர்நிதிக்கிழவன்காளை யுத்தமது 
யோருடம்பு . 

துநாமமல்லதொன்றுரைத்தறேற்றான் ” (சிக் 
உத்தமசாகசம் - 1. ஆயிரம் அல்லது ஆயி குணமா. கக அ . ) 3. பிரகிருதியாகிய விரு 
ரத்தெண்பதுபணம் அபராதங்கொடுக்கும்படி கடந்துநின்றோன் . ( தாயு . பன்மாலை . 
விதிக்கும் பெருந்தண்டம் . (மிருதி . சந்.உஙக .) உரை . ) 4. பிரியவிரதனுடைய மகனாகிய 
2. உயிர்நீக்கல் , அவயவச்சேதம் , சுடுதல் , தேசத் ராமது . 5. மிகுநண்பன் . 6. விட்டுணு . 
தைவிட்டகற்றுதல் முதலிய பெரிய தண்டம் . உத்தமாகாணி - வேலிப்பருத்தி . 
[உதவலாலலல . 

உத்தமாங்கம் - 1. ஆண்குறி . 2. கரு 


காரம் . ( உக ) 


) 


532 


உத்தரகுருக்கள் . 


நகூ ங 


உத்தரசைவர் . 


- 


ககக . 


வீடு . 3. தலை . 4. பெண்குறி . ( உதரைம் : உத்தரகுருவம் - உத்தரகுரு . ( கூர்மபு . வரு 
உத - கிரேட்டம் . சுபம - உறுப்பு . ) ணா. உசு . உரை . ) 
உத்தமாங்கன் - சிரேட்டமானவுறுப்புடை 

உத்தரகோசமங்கை பாண்டி நாட்டுள்ள 
யவன் . 

ஒருசிவஸ்தலம் . ( உ - ம் . ) " உத்தரகோசமங்கை 
உத்தமி - 1. சிரேட்டமுள்ளவள் . ( உ - ம் .) 

யென்னுநம்மூரிற் சென்று ” (திருவாத . மண் . 
" உவகை பொங்கினள் போதுமென்றுத்தமி யெ 

கங . ) 
ழலும் " ( தணிகை , வள் . கூகூ . ) 2. பார்ப்பதி . 

உத்தரகோசலம் - அயோத்திநகரம் . ( உ - ம் . ) 

" நன்றியுத்தரகோசலநாயகன் ” ( இரகு . மாலை . 
( உ - ம் .) " பாகமதிலுத்தமியைவைத்தல்பழுத்தெ 

உ . ) 
ன்றாய் ” ( திருவாதவூ . புத்த . எ அ . ) 
உத்தமை -1 . சிரேட்டமுடையவள். (உ - ம் ) 

உத்தாகோசலை - அயோத்திநகரம் . ( உ த 
" வானத்- துத்தமையுருப்பசியு முட்கு முருவத் 

கொலா ) 
தோர் " ( இரா . உத் . அசுவ . ருக .) 2. பார்ப்பதி . உத்தர கோடி - பிற்பாகம் . ( உ - ம் . ) " கிரியாச 

உத்தமோசா- பாரதயுத்தவீரருளொருவன் . த்தியினதுஉத்தரகோடியாயிருக்கும் ( சி . சி . க : 
( உ - ம்.) “உத்தமோசாமுதலாவுள்ள ” ( பாரத . சுங . ஞாநப் .) (உத்தர பின் ; கோடி - பாகம் .) 
பன்னி . கச . ) 

உத்தரகோளார்த்தம் - பூகோளத்தின் வட 
உத்தமோத்தமசித்தி - மூவகைச்சித்திகளி பாதி . ( உத்தர வடக்கு , கோள் , அர்த்தம் - பாதி . ) 
லொன்று ; அது : வித்தியேசுரராதலும் , உரு உத்தரங்கம் - கதவுநிலைக்கு மேலே வில்வளை 
த்திரராதலும் , பிரமவிட்டுணுக்கள் 

முதலிய தே வாக வைக்கப்பட்டிருக்கும் ஒருமரவடிவம் . (உத் 
வராதலுமாம் . ( சைவச . மாணா. ஈ.0 . உரை.) தரம் - மேல் , கம் - போதல் .) ( உதா . ) 
உத்தமோத்தமம்- மிகச்சிரேட்டம் . 

உத்தரங்கள் உத்தரம் , உத்தராடம் , உத் 
உத்தர்ஷணம் - சரீரத்தின் மயிர்சிலிர்த்தல் . தரட்டாதி என்னும் நட்சத்திரங்கள் . ( உ - ம் .) 
உத்தரக்கிரியை- அந்தியேட்டி முதலிய செக்குத்தரங்கள் ” ( விதாந . நல் . கஅ .) 
அபரக்கிரியை . ( உ - ம் . ) " மறைமுறையுத்தரக் 
கிரியை - தேசினார் மதுவிற்செய்தொழிலிழந்தா த்திச் சுத்திசெய்தல் . (உத்தர- பின் ,சமஸ்கார 

உத்தரசமஸ்காரம் - பிற்கருமத்தினாலே திரு 
ர் ” ( வேதார . மேன்மைச் . சுஎ .) உத்தரம் - பின் , -சுத்தி ) 
கிரியை- செயல். ( உதாசியா . ) 

உத்தாசாட்சி பிரதிவாதியின் சாட்சி . ( உ 
உத்தாகன்மம் உத்தரக்கிரியை . ( உ - ம் .) 
" எந்தையுத்தரகன்மங்கள் " (மச்சபு . பிரகலாத் தாவலாஷிங் .) 
ன்பட்டா . கக . ) 

உத்தரசான்றினன் - முன்னொருவிடயத்தி 
உத்தாகாலம்- 1. சாந்திரமாதம் ; அஃது , லே சாட்சியாயிருந்த ஒருவன் தேசாந்தரஞ்செ 
ஒரு - பூரணை தொடங்கி மற்றப்பூரணைவரையுமு 

ல்லும் போதேனும் மரணாவத்தையடைந்தபோ 
ள்ள காலம் . 2. பின்வருங்காலம் . 3. வருங்காலம் . தேனும் தானறிந்ததை " நீயறிந்திரு ” என்று 
உத்தரகிராந்தம் - ஒரு கிரகம் ஓரிராசியினி சொல்ல அதனைக்கேட்டிருந்து சாட்சியாவோ 
ன்று மற்றோர் இராசிக்குச் செல்லுதல் . 

ன் ” ( மிரு.சந்.சஎ . ) (உத்தரம் - பின் ,சான்று - சா 
உத்தாகிரியை - உத்தரக்கிரியை , அபரக்கி ட்சி .) 

உத்தரசைவம் - சித்தாந்தசைவம் . ( உ - ம் . ) 
ரியை . 

உத்தரகுரு - ஆன்மாக்கள் முன்னர்ச்செய்த "சிவகுணசங்கிராந்தி சமுற்பத்தி சமாவேச்சிவ 
நல்வினைப்பயனாகிய போகங்களை அனுபவித்து சமத்துவமென் றிம்முத்திகளுக்கு மேலாயிருக்கி 
க்கொண்டிருக்கும் அறுவகைப் போகபூமிகளுள் ற சிவசாயுச்சியப்பிரதமாகையாலுத்தரசைவமே 
ஒன்று . (உ - ம். ) 

“ உத்தரகுருவினொப்பத்தோன் ன்றும் இதைப்பூர்வபக்ஷம் பண்ணுவதற்கு ஒரு 
நிய ” (சிலப் . மனை . க .) ( சம்புத்தீவிலுள்ளநவ சமயமில்லையாகையால் சித்தாந்தசைவமென்று 
கண்டத்துள் ஒன்றாகிய குருகண்டத்தின் வட 

ம் பெயரையுடையவைதிக்சைவமே சர்வோத்கி 
பாகமே உத்தரகுரு . ) 

ருஷ்டமான சமயம் ” (சி.சி.அ : கங . சிவாக் . ) 
உத்தாதருக்கள் - உத்தரகுரு கண்டத்துள் உத்தரசைவர் சித்தாந்தசைவர் . ( உ - ம் .) 
ளவர் . ( உ - ம் . ) " அத்திசைக்கணரசான 

ரசானவுத்தர " சிலாநந்தபரவசத்தினாலே சிவமேயாய்நிற்பது 
குருக்கண்மேன்மையையடக்கி " ( பாரத.இராச மோட்சமென்று சொல்லிப் பரமுத்தியையடை 
சூயச் . சஅ . ) (உத்தர வடக்கு , குரு - நவகண்ட வது உத்தரசைவராகிய எம்மனோரே ” ( சி . சி . 
த்தொன்று . ) 

அ : கஉ . சிவாக் . ) 


533 


உத்தரம் . 


நகச 


உத்தரவினை . 


உத்தரட்டாதி - இருபத்தாறாவதான நட்சத் 4. ஊழித்தீ. (திவாகர ) 5. எதிருரை . 6. மறு 
திரம் . ( உ - ம் .) " வாணியாம் பூரட்டாதியுத்தரட் மொழி . ( உ - ம் .) “உன்னையான் வினவுரைதன 
டாதியாங்கண் " ( மச்சபு . நட்சத்திர கங .) க்குத்தரமுரைத்து ” ( பாரத . நச்சு . ரு ஙா ) 7.கா 

உத்தரட்டாதியான் - உத்தரட்டாதி நட்சத் மிகபேதம் மூன்றனுள் ஒன்று . ( நி . போ . 
திரத்திற்பிறந்தவன் .(உ - ம் .) “ஊனத்திற்றீர்ந்த கருக . ) 8. காரியம் . 9. ( கணக்கதி ) சேஷம் .. 
சீர்த்தியுத்தரட்டாதியானே ) ( சிந்தா. நாம . 10. பலம் , 11. பன்னிரண்டா நக்ஷத்திரம் . 
நரு அ .) 

( உ - ம் .) " உயருத்தரத்திற்பாவந்தீரும் ” ( கூர்ம 
உத்தரணம் -1. பங்கிட்டெடுத்தல் , 2. முற் பு . சிராத்த , ரு . ) 12. பின் , 13. மேலானது . 
றத்துறத்தல் , முற்றநீங்குதல் . 3. வாந்தித்தல் . 14. வடக்கு . ( உ - ம் .) " உறைதருகுவடு நீங்கியு 
4. வேறோடு பிடுங்குதல் . (உத் - மேல் , திரு - எடு த்தரமுடிவுகண்டான் ” (பாரத.அருச்,றவ , ஈ o .) 
த்தல் ) ( உநாண . 

15. வருங்காலம் . 16. வாதியின் பிரதிஞ்ஞை 
உத்தரணி-- பஞ்சபாத்திரக்கரண்டி . 

யை மறுத்துப்பிரதிவாதி கொடுக்கும் எதிருரை . 
உத்தரதாராகணம் - அருந்ததி . ( உ - ம் .) " த | (மிரு . ச . உச .) 17. வாமதேவமந்திரம் . ( உத் 
ளர் நேரிடைய வருத்தரதாராகண மனையார் ( சே தரதிசையை நோக்கும் வாமதேவமுகத்துக்கு 
துபு . அநுமகு . எ .) (உத்தரம் - வடக்கு , தாராக ரிய மந்திரமாதலின் அப்பெயர்பெற்றது . ) 
ணம் - விண்மீன் . ) 

(உதா .] 
உத்தரதுருவம் - வடதுருவம் . 

உத்தாமத்திமபூமி -1. சீதோஷ்ணசமத்து 
உத்தரதேசம் - வட 
வடதேசம் . 

வபூமி , 2. துருவசக்கரத்திற்குங்கற்கிசக்கரத் 
உத்தரபச்சிமம் -- வடமேற்கு . 

திற்கும் நடு . 
உத்தரபட்சம்-- 1. அபரபக்கம் . 2. உபநய உத்தாமந்தோச்சம் - கிரகங்கள் சூரியனுக் 
வாசகம் . 3. சித்தாந்தபட்சம் , சாதகங்களினாற் கு அதிதூரத்திற்செல்லுமெல்லை . 
பெற்றசித்தி . 4. மறுப்புரை . 5. மறுமொழி . 6 . உத்தரமீமாஞ்சை - பதின 

பதினான்குவித்தைக 
வடக்குப்பக்கம் , ( உ.தாவணி ) 

ளுள் ஒன்றாகிய மீமாஞ்சையின் இரண்டாம் 
உத்தாபதம்-- சம்யுக்தபதத்திலே பின்னாக பாகம்; இஃது; எட்டத்தியாயமுடையதாய்ச்சூ 
நிற்கும் பதம் . ( உதாவடி . உதா - பின் . த்திரவடிவமாக வியாசமுலிவர் செய்தது , இவ் 

வெட்டத்தியாயங்களுள்ளே முதனான்கத்தியா 
வடி - சொல் . ) 

யமும் தேவதாகாண்டம் எனவும் , பின்னுள்ள 
உத்தரபற்குதி - உத்தரபாற்குனி . 

நான்கத்தியாயமும் பிரமகாண்டம் எனவுஞ்சொ 
உத்தரபாகம் --பிற்பாகம் . 

ல்லப்படும் . ( உ - ம் .) " உரைத்தவிரண்டாங்கூறு 
உத்தரபாத்திரபதம் -1. இரேவதிநாள் . 2. பிரமமுரைப்பதனா லுத்தரமீமாஞ்சையெனப்ப 
உத்தரட்டாதிநாள் . (உதாவாவடி . ) 

ட்டருள்கூர்வியாதன் - றெரித்தசூத்திரவடிவ 
உத்தரபாதம் - மறுமொழி .(உதாவாக . ] கத்தியாயம் - விரித்தலுறுதேவதாகாண்டமென 

மாகி யிருநான்கத்தியாயமாமவற்றுண் முதனான் 
உத்தரபாலன் - குபேரன் . (உதாவா . ப்பட்டுவிளங்குறுதெய்வதவிலக்கணம் பலபத்தி 
உதா - வடக்கு , வா - காப்பவன் . 

ரனா - னிரைத்துரைசெய்யப்படுமேனான்கத்தி 
உத்தாபாற்குறி - பன்னிரண்டாம் நட்சத்தி யாயநிகழ்பிரமகாண்டமெனவேநிகழ்த்தப்படுமா 
சமாகிய உத்தரம் . ( உதாவா நி . ) 

ல் ” (வேதா . சூ . சிறப்பு . ரு . ) 

உத்தரமீன் - அருந்ததி . ( உ - ம் .) " உத்தர 
உத்தரபூமி - வடபூமி . 

மீன்கொண்கனை ” ( சேதுபு . துத்தம் . கா .) 
உத்தரபூர்வம்- வடகிழக்கு . ( உத்தரம் - வட 

உத்தரவாதம் - 1. உத்தரஞ்சொல்லல் , 2 . 
க்கு . பூர்வம் -கிழக்கு .) 

பிணை . 3. பொறுப்புநிற்றல் . 
உத்தாபூருவதிசை வடகிழக்குத்திசை . 
( உ - ம் .) உச்சிமுகமீசாநமொளிதெளியப்பளிங் 

உத்தரவாதி -1 , உத்தரஞ்சொல்வோன் . 2 . 
கேயுத்தரபூருவதிசையை நோக்கியுறுமுசுந்தே 

எதிரி . 3. பிணையாளி . (உதாவாது. உத 
(சிவதரு . பரிகார . அக . ) 

ச - விடை , வாது சொல்வோன் .) 
உத்தாபோசநம் புசித்துக் கைகழுவின உத்தரவாருணீ- ஒருகொடி , 
பின் உண்ணுதல் . 

உத்தரவினை - உத்தரக்கிரியை . (உ - ம் .) " உ 
உத்தரம்-- 1. இடப்பக்கம் . 2. உத்தராய திட்டிர னோதுமாற்றா லுத்தரவினைகளாற்றி " 
ணம் . ( விதாந . குணாகுண . எச .) 3. உயர்ச்சி . (சேதுபு . இராமதீ . எச . ) 


534 


உத்தராபாசம் . 


நாடக 


உத்தரோத்தரம் . 


தா - மேல் , 


-- 


உத்தாவு - 1. ஒருவருக்கு ஒன்று செய்யும் அமொழி . ( உதராஜாவா : உதா - விடை , 
படி அதிகாரமுடையவராற் கொடுக்கப்படுஞ் சம் 
மதி . 2. தேவ உத்தரவு . ( உ - ம் .) " அவனுக்குக் 

சூலாஸ் - போலி . ) 
கதிர்காமத்திற்குப்போக உத்தரவு கிடைத்தது " 

உத்தராபோசனம் -- இரண்டாமுறை புசிக் 
3. மறுமொழி , விடை . 4 , விடுதலை . 

குமுணவு . 
உத்தரவுச்கீட்டு - 1. அதிகாரப்பத்திரிகை . மீக , மேட , இடப ,மிதுனங்களென்னும் இராசி 

உத்தராயணம்- 1. சூரியன் , மகர , கும்ப , 
2. விடுதலைப்பத்திரிகை . 

களினிடமாய் வடவீதியாகச் செல்லுங்காலம் ; 
உத்தரன் -1 . சிவன் , 2. விட்டுணு . 3. விரா அக்காலம் தைமுதலானிவரையும். ( உ - ம் .) “தி 
டராசன் மகனாகிய ஒருவன் . ( உ - ம். ) “ உரைத் ங்களோராறு கொண்டதயா முத்தராயணமுஞ் 
தவன்னையைக் கதுமெனவுத்தரன் வணங்கி " சிறப்பினொடு - தங்கு தெக்கிணாய நமு மெனவிர 
( பாரத . நிரை . உக . ) 

ண்டாம் ”( கூர்மபு .பிரமா . ச . ) 2. சூரியன் வட 
உத்தாராசங்கம் - உத்தரீயம் , ( உ - ம் . ) " சிங் பாகமாகப் போதல். ( உதாரயண : உதா 
கத்துரியுத்தராசங்கத்தண்ணற்கு ” ( தணி , கள வடக்கு , சூய ந - போதல் . ) 
வு . கூகூ . ) (உதராவாம் . உ 

உத்தராரணி அரணியின்கண் ஊன்றிக் 
சூவ No.D - சுற்றுதல் . ) 

கடையும் ஓர்கருவியாயுள்ள மரத்துண்டு . (பிர 
உத்தாா சாடம் உத்தராட நட்சத்திரம் . மோபநி . கூகூ . ) 
உதாரஷா . ) 

உத்தரி -1 . உத்தரியென்னேவலும் , தெரி 
உத்தராசாபதி - குபேரன் . (உதராலாங்குகொய்யுளை - யுத்தரிச்சலதியும் ” ( இரகு . திக். 
நிலைவினைப்பகுதியும் . 2. குதிரை, (உ - ம் .) வய 

. 
வதி . உதா- வடக்கு , சூலா- திக்கு , வதி . ககக .) 
தலைவன் .) 

உத்தரிஷணம் -- புளகப்பொடிப்பு . 
உத்தராசை - வடக்குத்திக்கு . 

உத்தரித்தல் - 1. அழுந்தல் . 2. அதுப்பித் 
உத்தராட்சம் -- பூகோளத்தின்வடபாகம் . 

தல் . 3. ஈடுசெய்யல் . 4. கடன் செலுத்தல் , 5 . 
உத்தராடம் - இருபத்தொராம் நட்சத்திரம் . சகித்தல் . 6. சம்மதித்தல் , சாதித்தல் . 7. தருக் 
(உ - ம் .) “ ஏதிலுத்தராடமாயவிடங்களில் ( மச் கித்தல் , 8. தீவினைப்பயன் அனுபவித்தல் . 9 . 
சபு . நட்சத்தி , கஉ . ) (உதராஷாலா . ) 

நியாயங்காட்டல். 10.பொருளை மீட்டெடுத்தல் , 
உத்தராத்தகோளம் - பூமியின் வடபாதி பர்பதாகைத்தூசும்” (பாரத . நிரைமீட் கசுரு .) 

( உ - ம் .) " தன்னை நாடி - யுத்தரிக்கமாட்டா நராதி 
யுண்டை . 

உத்தராதரம் - 1. உயர்வு தாழ்வு . 2. மேல் ) [ உ T ) என்னும் வடமொழியினின்று பிறந்த 
கீழ் . (உதூராயா : உதா - உயர்வு , மேல் . துபோலும் .) 11. பொறுப்பு நிற்றல் . 12. மறு 

மொழி சொல்லுதல் . 
கயா - தாழ்வு , கீழ் . ] 

உத்தரிப்பு - உத்தரித்தல் . 
உத்தராதலம் - உத்தராதரம் பார் . [ ரகரம் 

உத்தரியம் - உத்தரீயம் . ( உ - ம் . ) " உரித்தல் 
லகரமாயிற்று . ) 

ல சூத்திரருக்குத்தரியம் " ( சைவச . ஆசா . சஎ .) 
உத்தராதி- வடதிசை. ( தெலுங்கு . ) உத்தரீயகம் - உத்தரீயம் . 
உத்தராதிகாரம் -- ஒருவன் இறந்தபின் அவ 

உத்தரீயம் - உடம்பின் மேலேயணியுஞ்சீலை . 
ன் பொருளுக்கு உரியராதல். ( உதராயி ( உ-ம் . ) “ தாணிமான்மார்பிற்பயிலு முத்தரிய 

மும் போன்று " ( பாரத . சிறப் . அ . ) ( உத் - மேல் . 
கார . ) 

தரியம் - தரிக்கத்தக்கது . ) 
உத்தராதிகாரி - இறந்தவன் பொருளுக்கு 

உத்தரை அபிமன்னுவின் மனைவியாகிய 
உரியவனாய்ப் பின்வருபவன் . ( உதாாயிகா ஒருபெண் . (உ -ம். ) “உத்தரையும் வில்விசயனு 
சிது . உதூ - பின் , கயிகாரி -- அதிகார க்குரியளென்றான் ." ( பாரத. வெளிப்பா, கச .) 

2. ஒரு நட்சத்திரம் . 3. வட திசை. ( உதார் ) 
முடையவன் . ) 

உத்தரோத்தரம் - 1. எதிரியினுத்தரத்து 
உத்தராபதம் -1 . வடக்கு . 2. வடக்குவீதி . 
(உதராவய :உதா -வடக்கு, வய - வழி ) 3.மிகுதி, 4. மேலும் மேலும், ( உ-ம். )“ இருத 

க்கு எதிர் உத்தரம் . 2. ஒன்றன் பின் வருதல் . 
உத்தராபாசம் - போலியுத்தரம் , பொய்ம்ம பாதிகளிலே அகாராதி அபிமானிகளான பஞ் 


| 


535 


உத்தாபநம் . 


(நகசு 


உத்தி . 


* 


- பட்ட 


சசத்திகளும் ஆன்மாவினுடைய அனுக்கிரகார் னப்பிராசநம் " பார் . 2. எழுப்புதல் . ( உதா 
த்தமாகக்கிரமத்திலே உத்தரோத்தராதிகமாகச் 

வ.ந. ) 
சிவாவியத்தியைக் கொடுத்தல் செய்யும் . ( சி.சி. 
ச : ஙச . சிவாக் .) ( உத்தர + உத்தரம் . ) 

உத்தாபம் - 1. உபத்திரவம் . 2. மநக்கிளர் 
உத்தவம் - 1. ஓமாக்கிரி , 2. திருவிழா. | ச்சி .3 . மிக்கவெப்பம் . 4. முயற்சி . (உதாவா ) 

உத்தாபலம் - இசங்கு . 
[உவம் . ) 

உத்தவன் - கிருஷ்ணனுடைய நண்பனும் உத்தாபனம் - 1. எழுப்புதல் . 2. பதில்வை 
உசாத்துணைவனுமான ஒரு யாதவன் . ( உ 

த்தல், 

உத்தாபனி -1, விசிநரம்பு . 2. தசைநரம்பு . 
வ .) 

உத்தாமணி- வேலிப்பருத்தி . ( உ - ம் .) "மு 
உத்தவாணி 

கண்டங்கத்தரிப்பூண்டு. னைவீழிசங்குத்தாமணி ” ( தைல . தைலவ . எங .) 
உத்தவாறு சொல்லப்பட்டபடி . ( உ - ம் .) 
" உத்தவாறேதுவருமது வருகென் றழுந்தியொ தல் . 3. நிலைநிறுத்தல், [ 1 , 2, உதாரண . ) 

உத்தாரணம் 1. உயர்த்துதல் . 2. பங்கிடு 
ருமையானான் " ( ஞாநவா . சநகரா . ஙக .) 
உத்தளம் - உத்தூளிதம் . 

உத்தாரசங்கம் --உத்தரீயம். 
உத்தர் நபாதசன் - உத்தாாபாதன் மகனாகிய உத்தாரணம் . 1. உயர்த்துதல் . 2. நிலைநி 
துருவன் (உதா நவாஜ) 

றுத்துதல் . 3. பிரித்தல் . 

உத்தாரணவைரவர்- அட்டவைரவருளொ 
உத்தாநபாதன்- சுவாயம்புமநுவின் மகனா 
கிய ஓரரசன் . (உ -ம்.) “ இலங்குபுகழ்ப்பிரியவிர ருவர் : 
தனைப்புகழுத்தானபாதனையாங்கீன்றான் ” ( கூர் உயர்ச்சி . 4. கடன் . 5. கட்டளை . 6. சிரேட் 

உத்தாரம் 

1. அடுப்பு , 2. உத்தரவு . 3 . 
மபு . தக்கனைச் . க . ) (உதா நவாகம் ) 

டமானது . 7. நிலையின்மை . 8. பங்கு . 9. மறு 
உத்தாநம் -1. அடுப்பு . ( உ - ம் . ) “ உத்தாநமி மொழி . 10. வாந்தி செய்தல் . [ 1 , 3, 4 , 8 . 
ட்டுமுதற்பொருளை வாழ்த்தியொல்கவெரித்தை உஜரா . 6 , 7 , 10. உதார . ) 
ந்தாநாளுதயமுந்தி ” ( தைல . தைலவ . க 0.) 2 . 
அத்தநாள் , 3. ஆழமற்றது . 4. இசைப்பு . 5. இ 

உத்தாரவிபாகம்- பங்கிடுதல் . ( உஷா 
டை . 6. எல்லை . 7. எழும்புதல் . ( உ - ம் . ) " உத் 

எழும்புதல் . ( உ - ம் .) “ உத் விலாம் .” 
தாநஞ்செய்து ” ( நாலாயிர. வண்ணமாட . அ . ) 
8. ஏறுதல் . 9. கட்டுதல் . 10. கவிந்தநிலை . 11 . 

உத்தாலகம்- 1. ஒருமணி . 2. ஒருவகைச் 

சோழம் . 
கரவற்றதன்மை . 12.சங்கிராந்தி . 13. சேதை . 
14. துணைக்காரணம் . 15. துயிலெழும்பல் . 16 . 

உத்தாலம் -நறுவிலிமரம் . 
பரவப்பட்டது . 17. பலியிடுங்கோட்டம் . 18 . உத்தி-- 1. அநுமாநம் . 2. அபின் . 3. அறி 
புத்தகம் . 19. புடைப்பு . 20. புருடத்துவம் . 21. வு . 4. இசைவு . 5. இணக்கம் . 6. சீதேவியென் 
மகிழ்ச்சி . 22. மல்லாந்து கிடத்தல் . 23. மலங்க னுந்தலைக்கோல அணி . ( உ - ம் .) " பொலம்புரி 
ழித்தல் . 24. முயற்சி. 25. முற்றம் . 26.யுத்தம் , யுத்தியும் பொருதமஞ்ஞையும் " ( கந்தபு . தெய் 
27. வடவாமுகாக்கிநி. ( 1,5,9 , 12 , 27 , உா வ.கஎஅ .) 7. செல்வம் , 8. சேர்த்தல் . (மணி 
3. 3 , 6 , 7, 11 , 13 , 15 , 16, 17 , 18 , 20 , 21 , மே .) 9. தக்கதன்மை . 10. தந்திரவுத்தி ; அது : 

நூற்பொருளை உலகவழக்கத்திற்குஞ் செய்யுள் 
23 , 24 , 25 , 26 , உதாரு . 10 , 22 உதாரு . ) 

வழக்கத்திற்கும் பொருந்தக்காண்பித்து ஏற்புழி 
உத்தா நீ - ஒரு நரம்பு . 

யறிந்து இதற்கு இவ்வகையாமென்று தக்கபடி 
உத்தாநைகாதசி விட்டுணு நான்கு மாதம் யாகவைக்குந்தன்மை ; அவ்வுத்தி முப்பத்திர 
நித்திரைசெய்து பின் எழும்புங்கார்த்திகைமாசண்டுவகைப்படும் ; அவையாவன : நுதலிப்புகுத 
ச்சுக்கிலபக்க ஏகாதசி . (உதாெெநகாரி ) திருவுறுப்பு . 12. தூக்கம் . 13. தேமல் , 14. பாம் 

ல் முதலியன. ( நன்.பொதுப். கச ,கரு.பார் . ) 11 . 
உத்தாப்பித்தல்-உறுக்கிப்பேசல் , 

பின்படப்பொறி . ( சூ . நிகண் . ந . சக .) 15. பா 
உத்தாபநம் - 1.அசுத்தமாகிய அறைவீட்டி ரம்பரிய வழக்கம் . 16. பேச்சு , 17. பேசுதல் . 
னின்றும் சுத்தமாகிய உயர்ந்த இடத்திற்குழந் 18. பொருந்துமாறு . ( வள் . உசஉ . பரி . ) [ 1,7 , 
தையைச் சேர்க்குங் கிரியை. ( உ - ம் . ) " அன் 13 , 16 , - 

தி . 14, 15. உ 

உதி . ) 


) 


[ 


536 


உத்தியுத்தை , 


நங எ 


உத்துங்கம் . 


உத்திட்டம்- 1. உத்தேசிக்கப்பட்டது . ( சி . உத்தியோகபர்வம்- மகாபாரதத்தில் பாண் 
சி . க . க . சிவாக் . ) 2. சொல்லப்பட்டது . 3.விசே டவர்களும் கௌரவர்களும் சண்டை செய்த 
டிக்கப்பட்டது . ( உஜிஷ . ) 

ற்கு வேண்டிய பிரயத்தநம் முதலிய கருமங்களை 
உத்திதாங்குலி -- விரல்கள் விரித்தநிலையில் க்குறிக்கும்பாகம் . 

உத்தியோகம் -1. அதிகாரத்தோடு கூடிய 
ருக்கும் உள்ளங்கை . ( இதனை அபயஸ்தம் என் தொழில் . 2. உள்ளமிகுதி . 3. தொழில். (சி - லி . 
பர் . உதிதாம் . ) 

ஞாநபாத . க . ) 4. நிலைபெறுத்துந்தொழில் . ( சி . 
உத்திதம் - மத்தியாநம். ( உ - ம் . ) 

சி . பாயிர . க. சிவஞா.) 5. முயற்சி .( கொ 
உத்தியதம் - 1. அத்தியாயம் என்பது போல 

. ) 
க்கல்வி நூலின் பாகத்தைக் குறிக்கும் ஒருபெயர் . 

உத்தியோகவான் – சிருட்டியாதி வியாபார 

முள்ளவர் . ( சி - லி . ஞாநபா . உ . ) 
2. விடாமுயற்சியோடு பிரயாசப்படுதல் . ( உ . 

உத்திரட்டாங்கம்- தசநாடகத்தொன்று . 
த . ) 

உத்திரட்டாதி - இருபத்தேழு நட்சத்திரங்க 
உத்தியம் -1 . உத்தியோகம் . 2. யாகமிருப ளுள் இருபத்தாறாம் நட்சத்திரம் . (உத்தரட் 
த்தொன்றினொன்று . ( கூர்மபு. உ : கக . உரை . ) டாதியின்றிரிவு போலும் .) 
( இது பதினெண் யாகங்களுள் ஒன்றென்பது உத்திரதம் -- அச்சுருவாணி ( உ ...) 
முண்டு . ) 

உத்திரம் -1. இருபத்தேழுநட்சத்திரங்களு 
உத்தியாநபாலன் -1. தோட்டமுடையோ ள்ளே பன்னிரண்டாம் நட்சத்திரம் . (இஃது 
ன் . 2. பூந்தோட்டக் காவல் செய்வோன் . ( உ உத்தரத்தின்றிரிவு போலும் . ) 2. சிறுவலை . 3 . 

: 
உா நவா : உஷா ந - பூக்தோட்டம் . வா விட்டம் , ( உ - ம் .) " செழுந்துகிருத்திரம்பரப்பி , 
- காப்போன் . ) 

( பாரத . இராச . சு . ) 
உத்தியாநம் – 1. பிரணவத்துகாரதியாநம் . 

உத்திரவகுலி- அருந்ததி . 
2. புறப்படுதல் . 3. பூந்தோட்டம் , சோலை . 

உத்திராசாடம் 

உத்தராடம் . ( உதார் 
( உ - ம் . ) “ நாண்மல- ருத்தியாநத்துமோருததிகா ஷா 23 . 
ட்டுமால் " ( இரகு . நாட் . சக . ) 

உத்திராடம் - இருபத்தேழு நட்சத்திரங்க 
உத்தியா நவநம் - பூந்தோட்டம் . 
உத்தியாபநம் -1. முடிவு செய்தல் . 2. விர ஹள்ளே யிருபத்தொராம் நட்சத்திரம் . ( உத்த 

ராடத்தின்றிரிவு போலும் .) 
தோத்தியாபாம் . அது : விரதபலனையடையும் 

உத்திராபம் -- பேரொலி . 
பொருட்டு செய்யுமொருகிரியை. ( உ - ம் . ) “ உத் 

உத்திராபன்னி- சணல் , 
தியாபாமுஞ்செய்திட்டு ” ( மச்சபு . கல்யாணசத் . 

உத்திராவம்- பேரொலி . (உசாவ . ) 
கஉ . ) (உகாவ . ) 

உத்திரி-1 . அருச்சநை. 2. தியாநம் . 3. பரு 
உத்தியுத்தசத்தி - உத்யுக்தசத்தி , பார் . 

த்திப்பூண்டு. 4. மந்திரம் . 
( உ ) தி . ) 

உத்திரிப்பொருள் - 1. அருச்சநை . 2. மந் 
உத்தியுத்த சிவம் - சகல நிட்கள ராகிய சிவன் திரம் . 3. யோகம் . 
( சி , சி . உ : கக , ஞாநப் . ) 

உத்திரேகம் -1 . 

அதிகரித்தல் . 2. தொடக் 
உத்தியுத்ததத்துவம் - சதாசிவதத்துவம் (சி . - கம். 3. மிகுதி , ( உவெசு . ) 
சி . க . சுரு . ஞாந . ) அது : சிவசத்தி , ஞாநமுங் 

உத்தினம் - மத்தியானம் . 
கிரியையுமொத்த கிரியைத் தொழிலையியற்றிக் 
கிரியாசத்தி ரூபியாயிருக்குமவதரம் . ( கூர்மபு . 

உத்தீபகம் - 1. ஒளிவிடல் . 2. சுவாலித்தல் . 
திருக்கல் . க . உரை.) 

| 3. மநவிகாரமெழுப்புதல் . 4. மலையெறும்பு . 
உத்தியுத்தர் -1 . ரூபாரூபர் . 2.சகளநிட்களர் . ! உத்தீபநம்- 1 , தகாஞ்செய்தல் . 2. தீபமே 
உத்தியுத்தன் -1 சதாசிவன் . (கூர்மபு . திரு ற்றல் . 3. மாவிகாரத்தை யெழுப்புதல் , ( உ j 
க்கல் . க . உரை . ) ( இது . சிவன் சதாசிவதத்துவ 

வந . ) 
த்திற்பெறும்பெயர் .) 2. மிகப்பிரயாசப்படுவோ 
ன் . ( உஉக ) 

உத்து - 1 , அத்தாட்சி . 2. தெளிவு . 
உத்தியுத்தை 

முயற்சி செய்பவள் . ( சி . சி . உத்துங்கம் - 1. உயர்ச்சி . ( உ - ம் ) " உத்துங் 
க : சுரு . ஞாநப் . ) 

கமிக்க வொருதன்றவிசேறி ( கந்தபு . சிங்க . 


| 


537 


உத்தூளிதம் 


ருகஅ 


உத்வானம் . 


[ 


த . ) 


-- 


சஎரு .) 2. நெடுமை . 3. மகத்துவம் . 4. மிருது . உத்தேகம் -1. மதிப்பு . 2. விருப்பம் , 
5. மேன்மை . ( 
உம்.) 

உத்தேகித்தல்- மதித்தல் . 
உத்துதம் - உத்து தமுகம் . 

உத்தேசநம் -1 . அனுப்பல் . 2. சாணைபிடி 
உத்துதழகம் - உத்துவாகிதமுக 

த்தல் . 3. விளக்கம் . (உ - ம் . ) " அஞ்சநதேவோத் 

தேசாகிருத்தியத்தால் ” (சி . சி . ந : க . ஞாகப் . ) 
உத்துவக்கம் - விவாகம் . (த . கி . போ . உ.ச.) (உததம் . 
( ] 

) 
உத்துவருத்தநம் -1 . அரைத்தல் . 2. ஏறுதல் . 

உத்தேசம் - 1. அபிப்பிராயம் . 2. உடன்ப 
3. சரீரத்தைத் தேய்த்தல் . 4. மிகவளர்ச்சி . 5. டிக்கை , பொருத்தம். 3. நோக்கம் . 4. பெயர்மா 
முளைத்தல் 6.வாசனையூட்டல். ( 

உதந..] த்திரையாற் பொருளைச் சொல்லல் . (உ-ம்.) ஆ 

தியுத்தேசத்தானுமிலக்கணவமைதியானும் ( தி 
உத்துவாகநம் - 1. உழுதிரட்டித்தல் . 2. ருவிளை , தடாதகை. நிச .) 5. மதிப்பு . 6. விசா 
விவாகம் . (உவாஹ . ] 

ரணை . 7.விவரம் . (உஜெ .) 
உத்துவாகம் - விவாகம் . ( உஜாம . ) 

உத்தேசி - உத்தேசிப்போன் . 
உத்துவாகிதம் - 1. உயர்த்தப்பட்டது . 2 . உத்தேசித்தல் -1, உத்தேசஞ்செய்தல் . 2 . 
நிமிர்த்தப்பட்டது . ( உவாஹி.த ) 

கருதல் , 3. திருட்டாந்தரப்படுத்தல் , 

உத்தேசியம் - விளக்கப்படுவது . (உத 
உத்துவர் கிதழகம் -- தலைநிமிர்ந்து பார்த்தல் . 
உத்துவாசநம் - 1. அகற்றுதல் . 2. கொல் .. ) 
லல் . 3. மிகவளர்ச்சி . உஉாலந் ) 

உத்தேசியன் - முக்கியன் . (சி.சி. உ . உசு . 
உத்துவாந்தம்-- மதமில்லாதயானை . ( உவா சிவாக் .) 

உத்தேரிதம் - குதிரையின் ஐவகைக்கதியின் 
உத்துவாநம் -- சர்த்தி செய்யப்பட்டது . ( உ 

ஒன்று . ( 

உதாரி.க .) 

உத்பலன் 
ஜா .. ) 

அரசமாதுக்குங் கனகனுக்கும் 
பிறந்தவன் . ( சூத . சாதி , ஙக , 

க . ) 
உத்துவாபம் -1 . சிதைத்தல் . 2. தள்ளுதல் 
(உஜாவ . ) 

உத்பல - இருநூற்றிருபத்துநாலு புவனங்க 

ளினொன்று . (கந்தபு . கணங் . க 0 . உரை . ) 
உத்துவேகம் - 1. அச்சம் . 2. ஏறுதல் . 3 . உத்பாதகன் --பிறப்பிக்கிறவன் . 
துக்கம் . 4. பாக்கு . 5. மநக்கலக்கம் . (உவெம் ) உத்பா தநம்- பிறப்பித்தல் . 

உத்துவேகன் விரைந்து செல்வோன் . உத்பாதம் -- 1 . பிறப்பித்தல் . ( பௌட் . உ : 
(உஜெம் .) 

க ங . ) 2. மேலே தூக்கினகால் , 
உத்துவேட்டணம் 

1. அடைக்கப்பட்ட உத்பாதித்தல் -- உண்டாக்குதல் . ( சி. சி. உ ; 
டம் . 2. சூழ்தல் . (உவெஷந .) 

ருசு . சிவாக் . ) 
உத்தூடணம் -1. மயிர்சிலிர்த்தல் . 2. விவா 

உத்பிச்சம் - உற்பிச்சம் , நிலத்தைப்பிளந்து 
கம்முதலான உற்சவம் . ( உ - ஷண . ) 

கொண்டு முளைக்குஞ்செடி முதலானவைமுளை . 
உத்தூதம் -1, உயர்த்தப்பட்டது , 2. நிமிர் 

உத்பிசம் - உற்பிச்சம் . ( வி - ணி . ) ( 

உஜ) 
த்தப்பட்டது . ( உல-5 ) 

உத்பிரேட்சை -- தற்குறிப்பேற்றமென்னும் 
உத்தூதழகம் - உத்துவாகிதமுகம் . 

அலங்காரம் . 
உத்தூளநம் – விபூதியை நீரிற்குழையாது 

உத்பூதம் - உற்பூதம் . 
தூளாகப்பூசுதல் , ( உ - ம் . ) “ ஒருவிரலொருகையா 

உத்யுக்தசத்தி-- திதிகிருத்தியத்திலேற்பட் 
னிடலுத்தூளநஞ்செயாதணிதல் ” ( தணிகை. 

டிருக்குஞ்சத்தி ; இதில் ஞாநக்கிரியைகள் சம 
இராம . உஉ . ) ( 
உஉ .) 

மாயிருக்கும் . ( பௌட் . பதி . உ . ) 

உத்யுக்தர் - போகசிவன் . ( பௌட் . உங . ) 
உத்தூளித்தல் - உடம்பு முழுதுமணிதல் , உத்ராவம் - ஓடுதல் . 
( உ - ம் . ) “ ஒண்மையனே திருநீற்றையுத்தூளி உத்வகனம் -- விவாகம் . 
த்தொளிமிளிரும் ” (திருவாச . நீத் . உஉ ) 

உத்வாசனம்- கொல்லுதல் . 
உத்தூளிதம் -1. தூள்விபூதி . 2. விபூதியை உத்வாந்தம் -- மதமில்லாதயானை . 
க்குழையாது தூளாக உடம்பு முழுதுமணிதல் . உத்வானம் - அடுப்பு . 


1 


538 


உதகாநம் . 


ருகூகூ 


உததிக்கிரமன் . 


உதக்கிரம் -1 . உயர்ச்சி . 2. நீட்சி . 3. பெரி 

உதகாரம் - மேகம் . ( உஉஹார் :உஉ - 
து . ( உஉ உ தி - மேல் . கம - நுனி, ) நீர் . ஹார - எடுத்தல் - ) 

உதக்கிரியை உதகக்கிரியை. ( உ உகி 
யா : உஉ - மேல் . கிரயா - செயல் . ) 

உதகாரன் - நீர்கொண்டுபோவோன் . ( உஉ 
ஹாா : 

உஉ - நீர் . ஹார - கொண்டுபோ 
உதக்கு -1 . பின்னானது. 2. மேலானது . 3. வோன் . ) 
வடக்கு . ( உ - ம் . ) “ உதக்குத் திசைநோக்கும் ” 
( தணிகை. அகத். சஙச .) [ உஉ.கி.) 

உதது - புன்கமரம் , 

உதகும்பம் - உதககும்பம் . ( உ - க . ) 
உதகக் கிரியை - பிதிரருக்கு நீரினாலே தர்ப் 
பணஞ்செய்தல் . ( உஉக்கிரயா . ) 

உதிகோதரம் -1 . மகோதரம் , நீராமயம் . 2 

முகில் . ( உஉகொஉ T ; உடிக - நீர் , உடி 
உதககும்பம்- தண்ணீர்க்குடம் . ( உஉக 

(TO- வயிறு . ) 
க . உஉ க -நீர் . க -குடம் . ) 

உதசகிதம் - ஓமத்தோடு கூடியது .( சி . சி.அ : 
உதகசுத்தி- தேற்றாங்கொட்டை , ( உ - ம். ) ங . சிவாக் .) ( ஹ - தலைஹிக :: ஹத 
உண்சரமா மணக்குடசந்தகரமதகங்கோட்ட 
முதகசுத்தி " ( தைல தைலவ . அங . ) 

ஓமம் , வலஹி.த - கூடியது .) 
உதகத்திண்ணை - தண்ணீர் நிரப்பிவைப்பத உதசம் -- 1 , சாபம் . 2. நீரிற்பிறப்பது . ( உ . 
ற்குக்கட்டிய சதுக்கம் . ( உ -ம். ) " கற்றானுக்கலங் ஜ : உஉ -நீர் ,ஜ - பிறந்தது .)3.பசுமடி.(உயவல ) 
காரக்குறடு தகத்திண்ணை ” தைல தைலவ . க ங . ) 

உதஞ்சதம் - 1. இறைகூடை , 2. எழும்பு 
உதகதன் -1 . நீர்கொடுப்பவன் . 2. பிதிரர்க தல் . 3. ஏறுதல் . 4. மூடி . (உஉ.ஜ.க.) 
ளுக்கு நீரினாலே தர்ப்பணஞ்செய்வோன் . ( உஉ 

உதட்டடி - வாய்வெருட்டு . ( உதடு - அதரம் , 
கடி : உடிக - நீர் . உ - கொடுப்போன் . ) 

அடி - அடித்தல் ,) 
உதகதாநம் -1 . தாராதத்தம் . 2.பிதிரர்களு உதடன் - பெருத்த அதரமுடையவன் . 
க்கு நீரினாலே தர்ப்பணஞ்செய்தல் , ( சைவச , உதடு - 1. அதரம் . ( உ - ம் .) " உதட்டைமெ 
பொது . உஙக . உரை . ) ( உ உகா நா ; உஉக - ன்று ” (திருப்பு . ச . ) 2. விளிம்பு . 3. வெட்டு 
நீர் . உா ந . கொடுத்தல், ) . 

வாய் . 

உதடுபிதுக்கி ஒருபுறத்திற் பிதுங்கிவிழு 
உதகம் - 1. நீர் . ( உ - ம் .) " உதகமுநொய்தி 

முதடுள்ளவன் . 
னுண்பான் " (சிவதரு. சிவஞாந்யோ . சஉ . ) 2 . 

உதடு மடித்தல் 

கோபத்தினாலுதட்டைக் 
பூமி . 3. மழை . 4. மழைத்துளி. ( உ உக .) 

கடித்தல் . 
உதகழலம் -1 . தண்ணீர்விட்டான் கிழங்கு உதணம் - மொட்டம்பு . ( சூடாமணி நிகண்டு 
( உ - ம் . ) “ இயவானிமுதிரையுழுந்துதகமூலம் ” | காரர் உதண் என்பர் . ) 
தைல . தைலவ எஎ .) 2. பச்சைவேர் . ( உ - ம் . ) 
சாலவிருட்சோதகமூலந்தந்த ” ( தைல , தைல ஒரு முதி , (உதய ) ) 

உதத்தியன் - அங்கிராமுரியின் மகனாகிய 
வ . அரு. ) 

. ) 

உதத்தியாநுசன் வியாழன் என்னுங்கிர 
உதகமேகம் - நீரே மூத்திரமாகக் கழியும் கம் . உதயாந 8 : உதய ,)- ஒரு முறி 
ஒருவகைச்சலரோகம் . (உஉகஜெஹ: உஉக 

ச - ஜ- தம்பி . ) 
நீர் , ஜெஹ -சிறுநீர்விடல் . ) 

உததரிசம் - நீர்த்தோற்றம் . ( உ - ம் . ) " உத்த 
உதகரித்தல் - உதகரித்துச் சொல்லல் .(சி.சி . ரிசமாமின்பபுத்தமிர்தபோகசுகம் ” ( திருப்பு . 
க : உ . மறை . ) 

ககக . ) 
உதகவன் - 1. கொடுவேலி . 2. தீ , 

உததி -1 . கடல் . ( உ - ம் . ) " உத்திமண்ணுள் 
உதகாதாரம் - நீர்நிலை . ( உ உகாயார் : உ 

ளோர் ” ( பாரத . குரு . சுசு . ) 2. நீர்க்குடம் . 3 . 
சூயாா- இடம் . ) 

மேகம் . ( உஉயி : உஉ - நீர் . யி - வைத்தல் .) 
உதகாதம் - நீருஞ்சோறும் . ( உ - ம் . ) “ மிதித் 

உததிக்கிரமன் – 1. கடல் யாத்திரைசெய் 
திழுப்பருதகாகமுதவாதவெட்டியரை ” (சிவத 
ரு . சுவர்க்க நரகவி . கச அ .) ( உஉ க -நீர் . க 

வோன் . 2. கலவன் . (உஉயிக் -3 ; உஉயி - 

நல 
சோறு . ) 

கடல் . 3. போதல் . ) 


- 


உக - நீர் . 


539 


உதயணகுமாரகாவியம் . 


ருசம் 


உதர்க்கம் , 


தூ 


உத்திசுதை - 1. இலக்குமி தேவி . 2. துவா இது ; வத்சதேசத்தரசனாகிய உதயணகுமாரன் 
ரகாபுரி. உஉயில தா : உஉயி-கடல் . சரிதங்கூறுவது . ( மணிமே .) 
தா - மகள் . ) 

உதயணன் - வத்சதேசத்தரசன் ; வென்வத் 

தவனென்றும் வழங்கப்படுவன் . (மணிமே .) 
உததிமேகலை - பூமி . ( உஉயிஜெவலா: 

உதயணன் கதை ஒரு தமிழ்நூல் ; இது! 
உஉயி- கடல் . ஜெவஜா- இடை . ) 

பெருங்கதையென்றும் வழங்கப்படும் . (மணிமே ) 
உததீரம் - தகரம் . 

உதயநம் -1 . உதித்தல் . 2. காரியம் . (உஉ 
உதந்தம் - 1. சமாசாரம் . 2. சரித்திரம் . யந3.) 
( உ - ம் . ) " இராமோதந்தம் " ( ஓர் நூல் . ) 

உதயநன் -1 . அகத்திய முநிவன் . 2. கௌ 
உதந்தன் - சன்மார்க்கமுடையோன் , சாது . 

சாம்பிநகரத்தரசனாகிய சந்திரவமிசத்துச் சகத் 
(உஉக . ) 

திராநீகனுடைய ஒரு மகன் .(உ - ம் ) " உதயவெற் 
உதந்தியம் -- நீர்த்தாகம் . ( உ.ம் ) ) பினிலுதித்தலாலுதயனென்றோர் - பதமிசைத் 
உதப்பி -1 . ஈரல் . 2. சீர்ணமாகாத உணவு . ததப்பாலனை நாடி விண்பரப்பில் " ( சேதுபு . 
3. பேசும்போது தெறிக்கும் வாய்நீர் . 

ம . கலங . ) ( உஉய . ) 
உதப்பிவாயன் - எச்சில் தெறிக்கும்படி பே உதயபர்வதம் - உதயகிரி , ( உஉயவவ 
சுகிறவன் . 

த . ) 
உதப்புதல் -1 . இகத்தல் . 2. கடிந்துகொள் 
ளல் . 3. குதப்புதல் . 

உதயம் -1, இலாபம் . 2. உதயகிரி . ( உ - ம் .) 

" உதயமெனுங் - குன்றமிசை ” ( பாரத . ஒன்பதா. 
உதபாதம் - கிணறு . ( உஉவாந : உஉ 

சக . ) 3. உதயராசி . ( சூரியன் முதலியவானசோ 
நீர் , வா ந - குடிப்பது . ) 

திகள் . ) 4. உதித்தல் . ( உ - ம் .) "உதயத்- திங்கண் 
உதபாரம் - மேகம் .( உஉஷார் : உஉ -நீர் , மாமர்பில் ” (பாரத தரு . க .) 5. உலகத்தோற் 
வார - பரிப்பது . ) 

றம் . 6. எழும்புதல் . 7. ஒலி . 8. சீர்பேறு . 9. சூரி 

யோதயகாலம் , 10.செருப்படை .(இராசவைத் ) 
உதம் -1. அழைக்கப்பட்டது . 2. ஓமம் , ஓம் 11. தோற்றம் . 12. நல்ல அதிட்டம் . 13. பிற 
ம்பண்ணப்படுதல் . (உ - ம் . ) " உதசகிதமாகப்பண் ப்பு . ( உ - ம் . ) “ ஓடைமாகளிறனானுதயராசிகோ 

ணுந்தீட்சை ” (சி . சி.அ : ங . சிவாக் .) 3. கேட் ள் ( இராமா . திருவவ . கக . ) 14. வெளி 
டல் . 4. நீர் . ( 1,2. ஹூத, 4. உஉ , ஒமம்பண் ச்சம் . ( உஉய .) 
ணப்படுதல் என்னும் பொருட்கு " ஹூத” என் 

உதயமநகிரி--உதயகிரி . 
பதே குறுகிநின்றதென்பர் .) 

உதயமநம்- 1. உதயகாலம் . 2. உதயமலை . 
உதம்புதல் -1 . அதட்டுதல் . 2. கடிந்துகொ 3. உதயம் . 
ள்ளல் . 

உதயராசி-- உதயலக்கிநம் . 
உதமேகம் - நீர்க்கொண்ட முகில் . ( உஉ ஜெ உதயலக்கிநம் -1 , ஒருவன் பிறக்கும்போது 
வ : உஉ -நீர் , ஜெவ - முகில் . ) 

சூரியன் நிற்கும் இராசி . 2. சென்மலக்கிநம் . 
உதயகாலம் . 

( சோதிடகடல் .) 3. தற்காலத்துதிக்கும் இராசி . 
சூரியோதயம் . 
உதயகாலை 

உதயன் -- சூரியன் . ( உ - ம் . ) “உதித்ததேரு 
உதயகிரி - 1. இருஷகிரி . 2. சூரியனுதித்த தயனென்றுரைப்ப ” ( பாரத . இந்திர.ரு.) 
ற்கு இடமாய் நிற்பதென்று சொல்லப்படும் ஒரு 

உதயனம் - உதித்தல் . 
மலை . 3. செம்பாலையிற் பிறக்கும் ஒருபண் . ( சில 

உதயா சலம் உதயகிரி . 
ப் . வேனி. கரு . 

உரை . ) 4. நெல்லூரிலுள்ள ( உதய , அசலம் -மலை .) 
ஒருமலை . ( 2. உஉயமிரி : உஉய- உதித்தல் , 

உதயாத்தம் - உதயாத்தமநம் . 
மிரி - மலை . ) 

உதயாத்தமநம் உதயமும் , அத்தமகமும் . 

உதயாதி- விடியல் . 
உதயகுமரன் காவிரிப் பூம்பட்டினத்தரச 

உதயாதிபன் ஒருவன் பிறக்கும்போது நிற் 
னாகிய நெடுமுடிக்கிள்ளியின் புதல்வன் ; இவன் கும் இராசியில் ஆட்சியாயிருக்குங்கிரகம் . 
பெயர் இளங்கோனெனவும் வழங்கப்படும் . (ம 

உதர்க்கம் - 1. தூரகாலத்திற்பிறக்குங் காரி 
ணிமே .) 

யம் . 2. வருங்காலம் . ( உஉக : உதி - மேல் , 
உதயண குமாரகாவியம் - ஒரு தமிழ்நூல் . 

. 


-- 


கவி -புகழ்தல் . ) 


540 


உதராவி . 


ருசக 


உதள . 


உதர்ச்சி 1. அக்கிங் . 2. ஒளி . 3. சிவன் . 

உதராவேட்டம் 
4. மன்மதன் . (உ-: உதி - மேல் , சுஜி-- வெஷ : உஉ -வயிறு . சூவெஷ - சுற்று 

கீரைப்பாம்பு , ( உஉசா 
சுவாலை .) 
உதர்த்தம் - 1. அக்கிநோய் . 2. ஒருவகைத் 

தல் . ) 
தொற்றுச்சுரநோய் . முதலாநாளிலே கண்டதா 

உதவகன் -- 1. அக்கிங் , ( உ - ம் . ) " உன் 
பிதமடைவதும் , இரண்டாநாளிலே சிவப்புநிற 

லையின்னேயுதவகற்குதவல்வேண்டும் ” ( சேது 
க்கரப்பன் வருவதும் , ஆறாம் ஏழாம் நாளிலே 

பு . சங்கர . சுச .) 2. கொடுவேலிச்செடி .. ( ஹ 
தோலுரிவதும் இதன் குணங்களாகும் . [ 1 , உஉ தவஹ : ஹுத- ஓமஞ்செய்யப்பட்டது 
உ- . 2. உஉ .] 

இற தாங்குவோன் . ) 
உதாக்கனல் -- தீபநாக்கிரி . 

உதவச்சிரம் - சமுத்திரத்திலிருந்து திரண் 
உதாக்கொதி- பசி . 

டெழுந்து மேலே போகும் நீர்த்தம்பம் . ( உஉ 
உதரக்கோமதம் - பாலடைப்பூண்டு. வஜ : உஉ - நீர். வஜ - தம்பம் . ) 
உதரத்தீ - உயிர்முத்தீயினொன்று . 
உதரத்துடிப்பு -- உதரக்கொதி .. 

உதவசிதம்- வீடு , ( உஉவமித : உஉ 
உதரதி -1. சமுத்திரம் . 2. சூரியன் . ( உஉ நீர் , வதல் மூடப்பட்டது . நீர் உள்ளேவரா 
ஈயி . ) 

துமூடப்பட்டதென்றபடி .) 
உதரநாடி - இரத்தநரம்பு . 
உதரப்பிரிவு - தங்குடித்தமர் . 

உதவரங்கேட்டது . மிகவுமிழிந்தது . 
உதாபந்தநம்- 1. அரைப்பட்டிகையாபர உதவல்- 1. காரியத்திற்காதல் . 2. கூடிய 
ணம் , ( உ - ம் .) " சுற்று நீடணிமணிச்சோதிபொ தாதல் . (உ - ம் .) " மன்றற்கன் போடுதவுமுபசார 
ங்கமேல் - ஒற்றைமாமணியுமிழுதரபந்தநம் ” ( இ மனைத்து மீந்தார் " ( பாரத . அருச்சுனன்றீ . 
ராமா . கடிமண . சுஉ . ) 2. ஒட்டியாணமாகிய அச . ) 3. கொடுத்தல் . ( உ - ம் .) “ கொங்கை - யூறு 
யோகப்பட்டை . ( உ - ம் .) " உதரபந்தநமுமுள்ளா பாலமிர்தமன்னோர்க்குதவலும் ” ( கந்தபு . திரு 
ன் ” (சிவதரு . சிவஞாந்யோ . சஉ . ) 

வ . ககஎ . ) 4. துணைச்செய்தல் . ( உ - ம் .) " தந் 
உதரபந்தம் - அரைப்பட்டிகை. ( உ - ம் .) “மதையர்க்குதவுமுதவியின் " ( பாரத குரு.க.உ.) 
ருவிய வுதரபந்தக்கோப்பும் ” ( கோயி , நடரா . உதவாகநம் 

மேகம் . ( உ உவாஹந : 
கக .) 

உ உ - நீர் . வாஹந தாங்குவது . ) 
உதாம்- கருப்பம் . ( உ - ம் . ) " கல்லாலுதரமு 
ட்குழம்புமாறு - செற்றனள் ” ( பாரத . சம்பவ . 

உதவாசநம்- முகில் . 
எ 0 . ) 2. கீழ்வயிறு . 3. யுத்தம் . 4. வயிறு . உதவாசம் -- நீர்க்கரையிலுள்ள வீடு . [ உஉ 
(உ - ம் .) “ உதரங்குளிர்ந்து ” ( பாரத . துருவா. ) வாவல : உ டி - நீர் . வால . வீடு , ) 
கடீ . ) ( உ- T. ) 

உதவி துணைச்செயல் , சகாயச்செயல் . 
உதாம்பரீ - வயிறுநிறைப்போன் . ( உஉ (உ - ம் .)" உதவிவரைத்தன்று தவி ” ( வள் , காரு .) 
வரி : உர வயிறு , ஊரி - நிறைப்போன் .) 

2. கொடை . 
உதாவணி-- கண்டங்கத்தரிப்பூண்டு. உதவிந்து - நீர்த்துளி. ( உ உவிரு : உஉ 
- உதரவணி , 

நீர்.வி துளி.) 
விக்குந்தி . (உ- ம்.) “ உதராக்கிரி சுடுதலினாலும் " னைப்பகுதியும் . 
உதராக்கிநி உதரத்திலிருந்து பசியைவிளை 

உதவு- உதவென்னேவலும் , தெரிநிலைவி 
( வை . தீ. உரை ) 

உதவுதல் -- உதவல் : 
உதராமயம் -1 . கிராணி . 2. வயிற்றுளைவு 
( உஉராயே 0: உஉச - வயிறு.ரூயே - நோய் ) 

உதள் -1 . ஆட்டுக்கடா , ( உ - ம் . ) “ அதளோ 
உதராவர்த்தம் - 1. கொப்பூழ் . 2. தீட்டுகன்றுஞ்சுங்காப்பினுதள ” ( பெரும்பா. கடுக . ) 
கட்டு. ( உஉராவத : உஉா - வயிறு . சூவ 2. ஆக . ( உ - ம் .) " உரங்கொடுபற்றியீர்ப்பவுத் 
--- சுழி . ) 

ளெனுமதலை ” ( சேதுபு . சாத் . உரு. ) 3. மேட 
உதராலி- மரமஞ்சள் , 

ராசி . 


உதரவாணி 


541 


உதாசநி . 


ருசஉ 


உதாத்தம் . 


பசு. 


உதறல் பற்றியிருக்குமொன்றுபற்றுவிடும் உதாசநித்தல் - இகழ்தல் , 
படியசைத்தல் . ( உ - ம் ) " மலர்க்கயத்தமிழ்ந்தி உதாசம் - உதாசீரும் . ( உஷாவல : உ 
யே நினைந்தவான்றுகி - லுலர்த்தியவெடுத்தெடுத் மேல் , சூலை - எறிதல் .) 
துதறல் போலுமே " ( சேதுபு . கந்த . சக . ) 
உதறிழறிப்பான்- விட்டுணுகரந்தைச்செடி . 

உதாசினபாவம் - நிந்தனைக்குற்றம் . 

உதாசீநசத்தசிவம்-- சிருட்டியில் முயலாத 
உதறு- உதறென்னேவலும் , தெரிநிலைவி 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 

வராய் இலயதத்துவத்திலிருக்கும் நிட்களசிவம் . 

( சி.சி. ச : கக . ஞாநப் . ) 
உதறுகாலி -1 . உதறுகாற்பெண் . எறிகாற் 

உதாசீநதை விருப்பும் வெறுப்புமின்றிப் 
உதறுதல் - 1. அசைத்தல் . 2. ஆட்டியசை பொதுமையாயிருக்குந் தன்மை . ( உஉாஹீந் 
த்தல் . ( உ - ம் . ) "விட்டிடுகின்றவாளி வெய்யவன 

தா . ) 
ங்கமெங்கும்- பட்டிடுகின்றகாலைப்பதைபதைத் 

உதாசீநம் - விருப்பு வெறுப்பின்மை . 
துதறிச்சிந்தி ” ( கந்தபு . சூரபன் . வதை.கூ அஅ .) 
3. இடங்கொடாமற்றள்ளுதல் . (உ -ம் . ) " பேற வள் . ( பௌட் .க : 0. ) 

உதாசீநநபிணி - விருப்பு வெறுப்பற்றிருப்ப 
னைத்து மணுவெனவேயுதறித்தள்ளப் பேரின்ப 
மாகவந்தபெருக்கே " ( தாயு . ஆகார . ந . ) 

உதாசீநன் -- 1 , இருவகைக் கிருகஸ்தருளொ 
4. பற்றியிருக்குமொன்று பற்றுவிடும்படியசை ருவன் ; அவன் , முநிவர்கடன் கேள்வியானும் , 
த்தல் .. (உ - ம்.) " கோகன தங் - கைந்நீங்காதிருந்த தேவர்கடன் வேள்வியானும் , பிதிரர்கடன் புத் 
தெனக்கரமுதறிக்கரைந்திடுவார் ” (சேதுபு. நால்வரானும் நீக்கிய பின் , இல்லறமுநீங்கியிருப்ப 
ட்டு . சுஉ . ) 5. விதிர்த்தல் , 

வன் . ( உ - ம் .) " ஓதுமில்லறத்தினின்றோனுயரு 
உதறுவலி- ஒருவகை நோய் . (உ - ம் . ) ஒழி தாசீநன்மிக்க- சாதகனென விரண்டாந்தன்மை 
யாக்குடைச்சலுதறுவலி ” ( தைல தைலவ ,கரு . ) 

யனவரின் முன்னோ னேதமில்கடன்கள் மூன் 
உதன் --சிவன் . ( ஹத 
5. ) 

றுங்கழித்தபின்னில்லிற்றீர்ந்தோன் ” ( கூர்மபு . 
உதாகரணம் -- 1. உதாரணம் , 2. சொல்லு றுப்பின்றிப் பொதுமையாயிருப்பவன் . (உ -ம் .) 

வருணா. நா அ . ) 2. பிரத்தியான் . 3. விருப்புவெ 
தல் . 3. வியாத்தியோடு கூடிய திருட்டாந்தத் 
தையுணர்த்துவது . ( சைவம். கஉ .) ( உவஹ 

" அசங்கோதாசீநனாகிநிற்க ” ( சி . சி . சு . அ : 

வாக் . ) 
ரண : உதி - மேல் . ஹாண - எடுத்தல் . ) 

உதாசீநை - கிருத்தியமில்லாமலிருக்குஞ்ச 
உதாகரி --உதாகரியென்னேவலும் , தெரிகி (பத்தி . ( பௌட் . க : உ . ) (உஉாஹீவெ . ) 
லைவினைப்பகுதியும் . 

உதாத்தம் - 1. உபகாரக்கொடை . 2. நே 
உதாகரித்தல் - 1.உதாரணங்காட்டிச்சொல் சிக்கப்பட்டது. 3. முப்பத்திரண்டு அலங்கார 
லுதல் . ( சி.சி. பர , கசு . உரை, ) 2. சொல்லு ங்களுள் ஒன்று ; அது : செல்வத்தின் உயர்ச்சி 
தல் , ( சி . சி . உ : ரு. ஞாநப். ) 

யையும் , உள்ளத்தினுயர்ச்சியையும் புனைந்து 
உதாகலம் - உரல் . 

ரைப்பது . ( தண்டி . பொரு . உஉ . ) ( வரலாறு .) 
உதாகாரம் - உதாகரணம் . ( உஜாஹார் ) றும் வறிஞரினங்கவர்ந்தும் - ஒன்றும் , அறிவரி 

" கன்றும் வயவரினங்கள் பல கவர்ந்தும் - என் 
உதாசநம் -1 . எண்ணாமை . 2. தூஷணம் . தாநிற்குமளவினதாலம்ம - செறிகதிர்வேற்செ 
உதாசநன் 1. அக்கிங் . ( உ - ம் .) " உதாசந் ன்னிதிரு ” இது செல்வமிகுதிகூறியவு தாத் 
னையங்குலவவிடு ” ( தைல . தைலவ . கஉஎ, ) 2.தம் . " மண்ணகன்றுதன்கிளையினீங்கிவனம்பு 
அக்கிநிதேவன் . ( உ - ம் .) " ஒளித்துவந்தனனிரு குந்து- பண்ணுந் தவத்திசைந்தபார்த்தன்றான் - 
பிறப்பினனலேனுதாசநனென்னாமம் ” ( பார 

(பார எண்ணிறந்த , மீதண்டர்கோன் குலையும் வெய் 
த . காண்ட . உங .) 3. கண்குத்திப் பாம்பு . 4. யோர்குலந்தொலைத்தான் - கோதண்டமேதுணை 
கொடுவேலி. ( 1 , 2. ஹுதாந: ஹூத யாக்கொண்டு ” இஃது உள்ளத்தின் மிகுதி 
ஓமஞ்செய்யப்பட்டது , சூ U.ந - உண்போன் , ) கூறியவுதாத்தம் . 4. வேதத்துக்குரிய உச்சார 

ணம் மூன்றனுள் ஒன்று ; அஃது; எடுத்துக்கூ 
உதாசதி -- 1 . கொடியவள் . ( உ - ம் .) " சூர்ப்ப 
நகைப்படுமூழியுதாசங் ” (திருப்பு . உசுசு .) ( அக் தாத்த சொரிதந்தழுவவோதி ) ( திருவிளை . த 

றுதல். ( உ - ம் . ) " மந்திரமுதாத்த - வோசையனு 
கிநிபோல்பவள் என்றபடி ) 2. பங்குநிமாசப் 
பௌர்ணிமை . ( மகாறி. 

டாதகை . அ .) ( உஉாது : உ -மேல் .. 
) 

சூ.த 
உச்சரிக்கப்பட்ட . ) 


542 


- 


உதாரம் : 


நுசகூ 


உதாவர்த்தவாதம் , 


6 . 


உதாரவணி 


உதாத்தன் – 1. சிறப்புள்ளோன் . 2. பெரி ( பாரத . கிருட் . கஙச . ) 2. சாமர்த்தியமானவா 
யோன். 3. வள்ளல் . (உசாத . ) 

க்கு . ( உ - ம் . ) " விழுமியகுணத்தான்மிக்கோன் 
உதாநம் - 1. கண்ணிமை. 2. கொப்பூழ் . 3. விரத்தியாய்விளம்புஞ்சொற்கள் , முழுதுநல்லு 
சூத்திரபிடகத்தின் சிற்றுறுப்பினுளொன்று . தாரமாகிமுடிவிலற்புதமாமென்றா " ( ஞாநவ ? 
4. நாபியினிற்கும் வாயு . 5. பாம்பு . (உஉ .) சுகர்கதை . ரு . ) 3. தயவான குணம் . 4. பெரும் 
உதாநவாயு - தசவாயுக்களிலொன்று ; அஃது . மெனினும் ” ( ஞாநவா. வைராக் . சுஉ .) 5. வீரம். 

மை , மேன்மை . ( உ - ம் . ) " கனமிலதாயுதாரமதா 
அனலாகாரமாய்உணவைச்சீர்ணமாக்குவது .(த . 

. 
நி . போ . ஙகரு . ) சரீரத்திற்குள் ஒன்றாயிருப்பி 

( அலங்காரம் ) வைதருப்பநெறி பத்தனுள் 
னும் வியாபாரபேதத்தினாலே ஐவகைப்படும் ஒன்று ; அது , சொற்படு பொருளின்றிக் குறிப் 
வாயுக்களுள் ஒன்று ; அது : கண்டதேசத்திலி 

பினாலொருபொருள் நெறிப்படத்தோன்றுவது . 
ருப்பது . பேசுகின்ற புருஷனுக்குப்பேசும் முய ( வ- று . ) " செருமான வேற்சென்னி தென்னுற 
ற்சியை முன்னிட்டுத்தேகத்துக்குள்ளிருக்கும் ந்தையார்தம் பெருமான் முகம்பார்த்த பின்னர் 
ஆகாயத்தின் குணமாகிய துவனியை வாயில் ஒருநாளும் , பூதலத்தோர்தம்மைப் பொருணசை 
வாக்கிந்திரியத்தோடு கூட்டி வர்ணமாகச்செய் யாற்பாராவாங் - காதலித்துத் தாழ்ந்திரப்போர் 
வது . ( சி - லி . ஞாந . கஎ . ) 

கண் ” இதன்கண் இரப்போர் வறுமைதீரக்கொ 

டுப்போன் என்பது குறிப்பினாலே தோன்றி 
உதாநன் - உதாநவாயு ; அஃது : உதராக்கிற்று” (தண்டி , பொது . உ 0 .) உார் : உ - 
யையெழுப்பியுண்டவைகளை நாடியிற்செலுத் 
திச்சரீரத்தை வளர்த்து நாபியினிலைத் துகிற்ப மேல் . சூ - இரு - போதல் .) 
து . இது கண்டத்தாநத்தினிற்குமென்பர் அடி 
டியார்க்கு நல்லார் . ( கூர்மபு . பலவ . க.அ. உரை ) ரம் . ( உதாரம் பார் . ) 

உதாரமென்னுமோரலங்கா 
உதாமநியு - உதாமது. ( சேதுபு . அசுவத்தா . 

உதாரன் -1 . கொடையாளன் . 2. வாக்குவ 
உதாமது பாரதயுத்த வீரருளொருவன் . ல்லவன் . 3. வீரன் . 
( உ - ம் .) " உதாமநு முதலோரோரிருபுறத்தினுஞ் உதாரி - 1. கொடையாளி . ( உ - ம் .) " ஓங்கு 
சூழ ” ( பாரத . பதினான் . கூ . ) 

தோள்வலி யானொர் துங்கவு தாரிமேவிய கான 
உதார்த்தம் -உரூபகத்தினொன்று , 

மே " ( சேதுபு . தருமகுத் . க . ) 2. வாக்குவல்ல 
உதாரணம் கொடைக்குணம் . ( உதார- மையுள்ளவள் . (உ - ம் . ) " பணஞ்சுற்றிக்கொளு 
கொடை . ) 

பாயவுதாரிகள் ( திருப்பு . ருஎ அ . ) 3. வீரன் . 
உதாரணம் -1. எடுத்துக்காட்டு ; அது : கூற 

உதாவணி- கண்டங்கத்தரிச்செடி , 
ப்படும் விதிக்குப்பிரயோகமாக அமைந்த இடம் . 
( உ - ம் . ) " நாமாண்புரைத்தவசைச்சீர்க்குதாரண 

உதாவர்த்தம் -1 . உதாவர்த்தவாதம் . ( உ - ம் . ) 
நாண்மலரே ” ( யாப் . காரிகை . உறுப்.ச .) ( உதா "ஊருத்தம்பமாக்ஷேபமுதாவர்த்தந் தினந்தோ 
ஹரணம் என்பதிலே ஹகாரங்கெட்டு உதார றும்பகலிற் - தூங்கியநிபத்தால் வரும்பலமருத் 
ணம் என நின்றது .) 2. எதிர்காலம் , 3. துணை 
க்காரணம் . 

தும் " ( தைல . தைலவ . எ அ . ) 2. தடைப்பட்டு 
உதாரத்தம் ஓலங்காரம்; அது செல்வமு வரும்பூப்பு . ( உஷாவ_த -3: உ -மேல் , சூ 
தலியவற்றின் மிகுதிதோன்றக்கூறுவது . வ த - வசித்தல் .) 
உதாரத்துவம் - கொடைத்தன்மை . (உதா 

உதாவர்த்தவாதம் - ஒருவகை வாதரோகம் ; 
ர - கொடை . துவம் - தன்மை . ) 

அது . வேகத்தோடு வருகிற மலமூத்திராதிகளை 
உதாரதை - 1. உதாரத்தன்மை , கொடை . அடக்கல் , மந்தவஸ்து மலபந்தவஸ்துக்களைப்பு 
உ - ம் .) “ ஊணிலான் செய்யுமுதாரதையும் " 

சித்தல் ஆகிய செய்கைகளினாலே பிறந்து கீழ் 
(சிறுபஞ்சமூலம் .) 2. வைதருப்பநெறி பத்தனு வயிற்றிலே கனத்தல்நோவு , உப்பல் , மலசலக் 
ள்ளே ஒன்றாகிய உதாரம் . ( உ - ம் ) " ஈண்டுஞ்சி கட்டு என்னும் இக்குணங்களை உண்டாக்கு 
லீட்ட முதாரதைகாந்தி ” ( வீரசோ. அலங்கார . வது . ( உத் - மேல் . ஆவர்த்தம் -சுழலுதல் . அதோ 
சு . ) (உலாாா . ) 

ங்கத்திலிருக்கின்ற நரம்புகளையும் மலமூத்திர 
உதாரம் -1.கொடை . ( உ - ம் .) “உதாரசீலங்களையும் மேலாக இழுத்துப்பிடித்துச் சுழலு 
னுயரங்கர் கோன்வரிவிலொன்று மேயமையும் ” வதால் வந்தபெயர் .) (சீவரட் . கசுரு . பக் .) 


543 


உதிர்த்தல் . 


ருசச 


உதீர்ணன் . 


உதி- 1. உதியென்னேவலும் , தெரிநிலைவி உதிர்தல் -1 . சாதல் . ( உ - ம் . ) “ சீக்கிரமுதி 
னைப்பகுதியும், 2. உலைத்துருத்தி . ( உ - ம் . ) | ர்ந்துபோவாய் ” 2. சிதறுதல் . 3. சிந்துதல் , 4 . 
“ உதியுறு துருத்தியூது முலையுறுதீயும் ” ( இரா சொரிதல் .(உ - ம்.)" பூவுதிர ” 5.பிதிர்தல் , (உ -ம்.) 
மா . வரை, ஙசு .) 3. ஒதியமரம் . ( தொல் . எழு “உதிருகின்ற சிற்றுண்டிகொண்டு ” ( கந்தபு . 
த், உசங 

ங . ) 4. வித்தை . (உ - ம் .) " உதியொரே ஆற் . உஎ. ) 
ழிரண்டுந்தந்தமுநிவநிற்குதவவென்ன - நிதிய உதிர்ப்பு -- உதிர்த்தல் . 
மென்றறைந்தேன் " ( இரகு . அயனுதய . ககூ .) உதிர்யன் - பண்டிதன் . 

உதிர்வு - உதிர்தல் . 
உதிட்டிரன்- தருமராசன் ; இவன் பாண்டு 

வேங்கை - உதிரவேங்கை . 
வின் மூத்தகுமாரன் . ( உ - ம் .) " உதிட்டிரன் பிற 
ந்தகாலை ” ( பாரத . சம்பவ , சு.அ.) (யுயிஷ 

உதிரக்கட்டு - இரத்தங் கட்டுப்பட்டுநிற்றல் , 

பூப்புப்படாமை . 
யுதிட்டிரன் என்பதிலே யகரமெய் கெட்டுநின் உதிரக்கலப்பு - இரத்தக்கலப்பான உறவு . 

உதிரக்கிரக்- 1. அட்டை . 2. கரடி , ( இரத் 
உதித்தல் - 1. உதயமாதல் . 2. தோன்று தத்தைக்கிரகிப்பதென்றபடி ) 
தல் , உற்பத்தியாதல் . ( உ - ம் .) " உதிப்பதுமீறுமு உதிரக்குடோரி- கருடன்கிழங்கு . 
ண்டென்று ” ( சி . சி . க : உ .) 3. பருத்தல் . 4 . உதிரசூலை-- இரத்தசூலை . 
பிறத்தல் . ( உ - ம் .) " குருவுமக்குலத்திலங்குதி உதிரத்துடிப்பு - இரத்தத்துடிப்பு . 
த்தான் ” ( பாரத , குரு . ஙக. ) 

உதிரபந்தம்- மாதுளை . 
உதிதம்-- 1. உயர்ந்தது . 2. சொல்லப்பட் 

திரபாசம் - இரத்தவுறவு . 
3. தோற்றப்பட்டது . ( பௌட் , க ; ஙக . ) 

உதிரம் - இரத்தம் . ( உ - ம் . ) " உரத்தினாந்த 
4. விரிந்தது . 

கமுரீஇக்குளத்தழுத்தினனுதிரமோடுயிர் சோர் 

ந்தான் ” (தணிகை.சீபரிபூ.உஙச . ) (ுயிர ) 
உதிதா - உதிக்க . ( சிந்தா . ) 

உதிரழறிப்பான் - விட்டுணுகிராந்திச்செடி . 
உதிதன் - தோன்றினவன் . ( உ - ம் . ) " மதிய 

உதிரரெட்டை - துவாலைப்பெருக்கு . 
ங்கெடுத்தவயமீனெனத்தம்பிமாழாந் - துதிதற் 

உதிரவாயு- சூதகவாயு . 
குரியாள் (சிந்தா . பதிகம் . கஅ .) 

உதிரவிரியன் - ஒருவகைப்பாம்பு . 
உதிப்பு- 1. தோற்றம் . 2. பிறப்பு . 

உதிரவேங்கை 

ஒருவகை வேங்கைமரம் . 
உதியர்வேந்தன் - சேரஅரசன். ( உ - ம் . ) " அதி | இதன்சாரம் இரத்தமயமாயிருந்து குடிப்பவரை 
ர்கழலுதியர்வேந்தன் " ( பெரியபு . சேரமா.உ அ .) மயக்கும் . 
உதியன் - 1. சேரன் . (சூ . நிகண் . உ : கஅ ) நிகண் . க : சு o . ) 

உதிரன் 

செவ்வாயென்னுங் கிரகம் . ( சூ . 
2. வித்துவான் , பண்டிதன் . 

உதிரிக்குத்து - மசூரியினாலுண்டாகும் ஒரு 
உதிர்- 1. உதிரென்னேவலும் , தெரிநிலை 

வகைக்குத்து . 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ - ம் . ) 
உதிர்காய் ” 2. கோரைக்கிழங்கு . 3. துகள் . 

உதிரித்தழம்பு- அம்மைவடு , 
( உ - ம் .) " ஓதநீர்முகிலார்ப்பொடு புவிக்கண்வீழ்ந் 

உதிரீ -1 . உதிர்ந்தது . 2. ஒருவகை வாழை . 
துடைந்தன வுதிராகி " ( கந்தபு . சதமுக . கூ .) 3. சிறுகீரை . 4. துளசி . 5. மசூரிநோயிலொரு 
உதிர்க்குக் கிடாரி - கருடன் கிழங்கு . 
உதிர்காய்- சொரிகாய் . 

உதிருநாரம் உதிர்ந்த நாரத்தை . ( உ - ம் .) 
உதிர்காலம் - இலையுதிர்காலம் . 

" நறுமாதுலமுட்சங்குதிருநாரம் ” ( தைல , தை 
. 

லவ . கஙரு . ) 
உதிர்சம்பம் பழுத்துதிர்ந்த எலுமிச்சம் 
பழம் . ( உ - ம் . ) " ஆர்க்கு ” பார் . 

உதிரோற்காரி- எழுவகைமுகிலினொன்று ; 
உதிர்த்தல் -1 . உகுத்தல் . ( உ - ம் .) " தழையு உற்காரம் -உமிழ்தல் . ) 

அஃது , இரத்தம் பொழிவது . ( உதிர - இரத்தம் , 
டைப்பொதும்பர்பைங்காய் தலைத்தலையுதிர்க்கு 
மாபோல் ” (கந்தபு . வீரவாகுக . உச .) 2. உதில்காட்சித்தாகிக்கவினியவதற்குதீசித் - திருத்தி 

உதீசி வடக்குத்திசை . ( உ - ம் .) " கருத்திய 
ரச்செய்தல் . ( உ - ம் . ) " கொல்கரைநறும்பொழி 
ற்குயில் குடைந்து திர்த்த - புதுப்பூஞ் செம்மல் யதிசையில் " ( இரகு . முடி . ஙச . ) ( உதீவி . ) 
( சிறுபா. ச . ) 3. பொடியாக்கல் . 

உதீர்ணன் - நற்சிந்தையுள்ளவன் . 


வகை . 


544 


. 


உதோளி. 


உந்தி . 


உது-- அஃறிணையொன்றன்பாற்படர்க்கை உதோன் முகம்- மேன்முகம் . 
யில் அண்மை சேய்மைகளுக்கிடையே யெதிர் உந்த- அண்மை சேய்மைகளுக்கு இடையி 
முகத்திலுள்ளதனைச் சுட்டிவரும் ஒரு சுட்டுப் டத்தைச்சுட்டும் பொருளில் பெயர்ச்சொற்கு 
பெயர் . ( உ - ம் .) " உலகம்யாங்கணுமிழியிருகுண முன்னாகவரும் ஓரிடைச்சொல் . ( உ - ம் .) உந்த 
மிகவுதுதேர்ந்து " ( தணிகை . புராணவர.க .) வேல் " ( பாரத . பதினான் . உகஉ .) ( உ , உந்த 
உதுக்காண் - உவ்விடத்தே பார் .( ஐங்குறு . ) என்றாயிற்று .) 
உதும்பரம் -1. அத்திமரம் , ( உ - ம் . ) " கூரி 

உந்தரம் - 1. எலி. 2. வழி . ( உபா . ] 
யதருப்பையுதும்பரக்கொம்பு ” (திருவானை . கோ 

உந்தல் -1 . அசைந்துபோகச் செய்தல் , தன் 
ச் : சுச .) 2. எருக்கஞ்செடி . 3. செம்பு . 4.செ ளுதல் . ( உ - ம் . ) " மந்தரக்கிரியனையதைமணிவி 
வ்வகத்தி . 5. நெற்களம் . 6. வாயிற்படி . ( 1 , 3. ரற்றலையா- லுந்த ” (கூர்மபு .இராமன்வன .எஉ . ) 
உ - வா . ) 

2. அனுப்புதல் . ( உ - ம் .) " பெரும்படையோய் 

விலன் பெரிதுந்தினன் ” ( ஞாநவா . தாமவியாள . 
உதும்பிரேசம் - நிவிர்த்திகலையிற்பிருதிவி உக . ) 3. ( இசைநூல் ) யாழினாலிசைபாடுவார் 
தத்துவத்திலிருக்கும் (கஅ ) புவனங்களுளொ செய்யுங்கைத்தொழில்களுள் ஒன்று ; அது : யா 
ன்று . ( சி - லி , கிரியா . உக . உரை .) 

ழ்நரம்பு முழுவதையுந் தடவித்தள்ளல் . ( உ - ம் .) 
உதூகலம் - உரல் . ( உ - க .) " இசையனைத்துந் - தழுவுநரம்பு முழுதினையுந்த 
உதை - 1. உதைத்தல் . ( உ - ம் . ) " தாளா - லு 

டவித்தள்ளலுந்தல் " ( கூர்மபு . கண்ணன்மண 
தைப்படக்கிடந்தகூற்றமொத்தது ” (திருவிளை.ம். கசசு .) இசைக்கரணங்களுளொன்று . அது ; 
யானையெ . நஉ .) 2. உதையென்னேவலும் , தெ நரம்புகளைத்தெறித்து வலிவிற்பட்டதும் மெலி 
ரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 3. விற்பட்டதும் நிரல்பட்டதுமறிதல் . ( கூர்மபு . 
காலாலழுத்துகை. 4. காலெறி , 5. முட்டுக்கால் . திருக்கலி . க . உரை .) 4. எழும்புதல் . ( உ -ம் .) 
உதைகால் - முட்டுக்கால் . 

" உந்துதீர்க்கங்கையாற்றினுய்த்தலும் ” ( கூர்மபு . 
உதைகாற்பசு - பால்கறக்கையிலே உதை 

இராமனவ . ஙக . ) 5. எறிதல் . ( உ - ம் . ) " அந்த 
யுங்காலுடையபசு . 

மின்றாயின் வள்ளியள்ளியே - யுந்தினன் றிசை 
உதை கொடுத்தல் -1.உதைத்தல் , 2. முட் தொறுமுரற்றி வீழவே " ( கந்தபு . நகரழி . உ ங .) 
டுக்கொடுத்தல் . 

6. ஏறுதல் . ( உ - ம் .) " உந்து பயம் ” (சிவப்பிர. உ : 
உதை சுவர் -- முட்டுச்சுவர் . 

ங o . ) 7. ( குணத்தால் ) உயர்தல் . ( உ - ம் . ) " உந் 
உதைத்தல் 1. அலட்சியம்பண்ணல் . 

துசுடர்ஞாநத்தை ” ( சேதுபு. நாட்டு . கூ . ) 8 . 
( உ - ம் .) " என் பேச்சையுதைத்துத்தள்ளிப்போ செலுத்துதல் (உ - ம் ) "உரம்படச்சரங்கண்மேன் 
ட்டான் ” 2. காலினடிப்புறத்தாலே தாக்குத 

மேலுறுக்கிவேல்வீமனுந்த " (பாரத புட்பகமங ) 
ல் . ( உ - ம் . ) " வாமச்சேவடிதன்னாற்சிறிதுந்தி 

தூளிசெய்தேரினைத் துரோணனுந்தினான் 
யுதைத்தான் கூற்றன் 
விண்முகில்போன் மண் 

( பாரத , நிரை . அரு . ) 9. பொருந்துதல் . (உ - ம் .) 
ணுறலீழ்ந்தான் ” ( கந்தபு . மார்க்கண். உருங .) " உந்துதல் பொருந்துதல் . ” (சி.சி. ச : ஙச . சிவ 
3. தாக்கல் . ( உ - ம் . ) " கடியகாலுதைப்பப்பெய்யு 

ஞாந . ) 10. ( வடிவால் ) உயர்தல் . ( உ - ம் . ) " உந் 
ங்கடுஞ்செலவெழிலி ” ( திருவிளை . நான்மாட . திரதத்திடைபோய் ” ( பாரத.பதின்மூன் . கஉ ) 
கக . ) 4. பிரயோகித்தல் . ( உ - ம் .) " வாளியுதையி உந்தி- 1. ஆன்கோட்டம் . 2. உயர்ச்சி , 3 . 
னன் ” ( பாரத . பதின்மூ . சஉ . ) " நவையறுதிற கடல் . ( உ - ம் . ) " உந்தியுலகத்திலுலகாயதனுரை 
லுடைநகுசரமுதையா ” ( பாரத . நிவாத.க கஉ .) | ப்பான் ” ( சி.சி.பர , உலோகாயதன்மதம் . க. ) 4 . 

உதைதல்-- 1. காலினடியினாலே தாக்கல் . குழாங்கூடியமகளிரது ஒருவிளையாட்டு . ( உ - ம் .) 
2. தாக்கிமீளுதல் . ( உ - ம் . ) " நொய்துதைத்து " அவன்றாடொழுவாமென்றுந்தீபற " ( அவிரோ. 
மீளுமால் " ( நைட , கைக்கிளைப் . ரு . ) 3. பிர க.)5. கொப்பூழ் .(உ - ம் . ) " உந்தியின் மீது போயவு 
யோகித்தல் . 

ரோமத்தினொழுக்கமன்றே ” ( கந்தபு . மாயைப் 
உதைப்பு -1 . உதைத்தல் . 2. பயம் . ருஉ .) 6. சாய்த்து . ( உ - ம் . ) " விண்டொடுபைந் 
உதையா நம் உதைகால் . 

தருக்களையுந்தியே ” ( திருவிளை . விடையி . க O. ) 
உதையம் -- 1. உதயம் . 2. செருப்படை . | 7. தேர்ச்சில்லு , (உ - ம் .) 

" உந்திகணாலுடையுந் 
( இராசவைத் ) 

திரதத்திடைபோய் " ( பாரத . பதின்மூ . கஉ 

உ . ) 
உதையுண்ணல்--உதைபடல் . 

8. தேர்த்தட்டு . ( பிங்கல . நககக . ) 9. தொழில். 
உதோளி - உவ்விடம் : ( தொல் . எழுத்.தொ 10. நடு . 11 , நீர் . ( பிங்கல . நகககா . ) 12. நீர்ச் 
கை , கஎ . உரை . ) 

சுழி . ( உ - ம் . ) " பெறவுந்திவிரிநீருவரி ( கூர் 


545 


உந்தூழ் . 


குசசு 


உந்மத்தன் . 


உ .) 


வு . ) 


மவு . பலவ . ககா. ) 13. பரப்பு . 14. யாழகத்தோ உந்தை - உன் தந்தை . ( உ - ம் . ) " உந்தையும் 
ருறுப்பு . ( உ - ம் .) " சென்று வாங்குந்தி ( மலை பிறரும் வந்துன்னை நாடுவர் ” ( கந்தபு.வள் கச்சா. 

) 
படு . ஙச . ) 15. யாற்றிடைக்குறை. ( உ -ம் .) "உ உந்நதப்பிரதேசம் - உயர்ந்த இடம் . (சி.சி. 
ந்தி -சிவந்து சென்னீத்தம் ” ( மதுரை. உசரு .) உ சுக . சிவாக் .) 
16. யாறு . ( பிங்கல . நககக . ) 17. வயிறு . உந்நதம் - 1. உயர்ச்சி . ( உ - ம் .) " உந்நதமான 
( உ - ம் . ) " உந்திநிரப்புறுமுண்டிய தின்றி ( கந் கோடி ” ( கந்தபு . அண்ட , கஉ .) 2. நீட்சி . 3. மே 
தபு . சூர , வதை . நகஉ 

லானது . (உளு க : உ தீ - மேல் , நத - வளை 
உந்திக்கமலம் - தாமரைப்பூவடிவானகொப் 
பூழ் . இது விட்டுணுவினுந்தியென்பர் . 
உந்திச்சுழி- 1.கொப்பூழ்ச்சுழி . ( உ - ம் . ) டன் மனைவி . ( உளுகி : உ க மேல் , நதி 

உந்நதி-1 . எழும்புதல் . 2. ஏறுதல் . 3. கரு 
உந்திச்சுழிவயினிலங்க ” ( பாரத . பாயிர . எ . ) 
2. நீர்ச்சுழி . ( உ - ம் .) மேலது பார் . 

வளைவு . ) 
உந்திநானம் கொப்பூழ்க்கொடி . ( உ - ம் .) உந்நதிசன் - கருடன் . (உளூ தீ : உளூ 
எஉந்திநாளத்தை மெல்லவரிந்து புறத்தொழிக் தி.ஒருபெண் , ஈ Uு - நாயகன் . ) 
க ” ( திருவானை . கோச்செ . எங . ) 

உந்தம் -1. ஈரம் . 2. தயவு . (உளு . ) 
உந்திபூத்தவன் - விட்டுணு . ( உ - ம் . ) " உந் 
திபூத்தவனுவணத்தினடிகளும் ” ( திருநெல் , நக உந்தமநம் -1 . உயர்த்துதல் . 2. எழுப்புதல் . 
ர , எஉ . ) 

(உளு ந : உ தி.மேல் , ந 3 - வளைவு . ) 
உந்திபூத்துளான் - விட்டுணு. ( உ - ம் .) " உந் உந்தயநம் 1. அநுமித்தல் . 2. ஆலோசித் 
திபூத்துளானுலகமெய்தினான் ” ( கூர்மபு . மாவ | தல் . 3. உயர்த்துதல் , 4. தண்ணீரிறைத்தல் . 5 . 
லி . க ... ) 

பன்றி முள்ளினாற்பாவட்டையின் மேலிழுத்தன் 
உந்தி பூத்தோன் -1 . நாபியிலிருந்து தோன் முதலிய கருமம் . [ 1 , 4. உளுயந : உ தீ 
றச் செய்தோன் . ( உ - ம்.) “ அந்தகான்முகனை மேல் , நீ - பெறுதல் .) 
யுந்திபூத்தோன் ” (கல்லா. உஉ .) 2. விட்டுணு . 
( பிங்கல . கங 0 .) 

உந்நயம் - 1. உயர்த்துதல் , 2. ஒப்புமை . 
உந்திமலர் விட்டுணுவினுந்தியங்கமலம் . (உளுயம் ) 
( உ -ம் . ) " உந்தி மலர்மகனிதனையுரைத்திடலும் " உந்நாமம் -- 
சேதுபு. தேவி . கஅ ) 

உயர்த்துதல் . 

உந்நாயம் - 
உந்தியார் - வேதாந்தசார நூல் . 

உந்நேத்திரு - யாகாசாரியர்கள் பதினறு 
உந்தியிறைவன் -- பிரமன் . ( உ - ம் . ) " ஒப்பற் உந்நேதா- 

வரில் ஒருவன் . 
றவுந்தியிறைவன் ” ( திருப்பு . உ . ) 

உந்மணி - உயர்ந்தமணி . 
உந்து- 1. உந்தென்னேவலும் , தெரிநிலை உந்மத்தகம் -1. ஊமத்தை . ( உ - ம் .) " உந் 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ- ம் . ) மத்தகமலர்சூடி ” ( தேவார . தனித்திரு. சு . திரு 
" உந்துதீவிழியுழையரிற்சிலவரை ) 

கந்தபு . நாவு . ) 
சூரன்றண்ட . ஙஉ .) 2. கச்சோலம் . 3. செய்யு உந்மத்தகி -1 . குறிஞ்சா , 2. சிறுகுறிஞ்சா. 
மென்னும் வாய்பாட்டுப்பெயரெச்சத்தினிறுதி 

உந்மத்தம் - 1. ஊமத்தை . 2. பைத்தியம், 
நின்ற உம் விகுதியின் ஒருதிரிபு . ( உ - ம் . ) 
ண்கடற்றிரைமிசைப்பாயுந்து திண்டிமில் " (புழியுமுபாயமுரையென்றான் ” (சேதுபு . தரும 

உளமருட்கை . ( உ - ம் . ) " இவனுக்குந்மத்தமொ 
றநா . உச .) 4. பசுவையழைக்கும் ஒரு குறிப்புச் குத் .உஅ .)3. மன்மதபாணத்தொன்று ; அது , 
சொல் . 

வனசம் ; அதனவத்தைசுப்பிரயோகம் . ( தொகை 
உந்துதல் -1 . உந்தல் . 2. எழும்பல் . 3. ஏறு 

யகராதி ) " மாறிலுந்மத்தமொடு மதநஞ்சமோக 
தல் . 4. செலுத்தல் . 5. தள்ளல் . 

மோ மருவுசந்தாபத்துடன் , வசிகரணமைந்தும் 
உந்துரம் - எலி . ( உ T.) 

மலர்க்கணைப் பேராம் வகுப்பரிய சுப்பிரயோகம் 
உந்துரு -1 . எலி . 2. பெருச்சாளி . ( சூ . நிக வீறுவிப்பிரயோகமே சோகமோகம் விலக்கரியமர 
உக .) ( 

உர : உத -நனைத்தல் , ணமைந்தும் , விளம்பிய மலர்க்கணையவத்தையி 
உா - ஒருவிகுதி . ) 

ன்பெயராம் ( ஆசிரியரி .)4 . வெறி . ( உ * 
உந்தூம் - பெருமூங்கிற்பூ . ( க-ம்.) “ உரிது உக - அதிக , 8-42 - வெதித்தது .) 
நாறவிழ்தொத் துந்தூழ் ” ( குறிஞ்சி, பா , சுரு .) உந்மத்தன்- ] . பேயாற்பீடிக்கப்பட்டவன் , 


தெ 


546 


உந்முக்கியம் . 


ருசஎ 


உப்பிலி , 


2. பைத்தியமுடையோன் . ( உ - ம் . ) " ஊமத்தம் / ரியோந்முக்கிய விசிட்டசத்தியோ ” ( சி.சி. வர 
பயன்றுய்த்தார்போ லுன்மத்தனாகி யுற்றான் ” லாறு . ) 
( கந்தபு . வள் . உஉ . ) 3. வெறியன் . 

உந்ழகம் -1 . எதிர்முகம் . ( உ - ம் . ) " பிரவிரு 
உந்மத்தி- குறிஞ்சா. 

த்தியும் முகமாகப்பதிய ” ( சி.சி. அளவை . கங . 
உந்மத்து 

ஊமத்தை . 
உந்மத்தை 

சிவாக் . ) 2. ஒருவிஷயத்திலே சிந்தையாயிருக் 

கை . 3. மேனோக்கல் . 4. மேனோக்கிய முகம் . 
உந்மதம் - 1. பைத்தியம் . 2. மயக்கம் . 8. | [ உ - வ . ) 
வெறி . (உஉ.) 

உழகன் - 1. ஒருவிஷயத்திலே சிந்தனை 
உந்மந்தம் --1 . கலக்கம் . 2. கொலை . 

யாயிருப்போன் , 2. மேனோக்குவோன் 
உந்மநாகலை - 1. பிரமரந்திரத்துக்குமேல் 

உழகி - உந்முகமுடையவள் . 
எட்டங்குலத்துக்கு மேற்பட நாலங்குலத்திலும் 

உழலநம் வேரோடு பெயர்த்தல் . ( உ 
வியாபித்திருக்குங்கலை . 2. விந்துவையுடைய ந .) 
ருசுவான ரேகை . ( சி . லி . கிரி . க . உரை . ) உந்மேடம் - கண்ணிமைத்தல் . (உநேஷ .) 

உந்மநி - உந்மநிசத்தி . ( உ - ம் . ) “ உந்மநிக்கு 
ள்ளொளிர்பரஞ் சோதியாம் " ( தாயு . பொன் . 

உந்மேதை - கொழுப்பு. (உ.நா உத . 
கூஅ . ) 

அதிகம் . அத - பூசுதல் ) 
உந்மநை - 1.சோடசகலாப்பிராசாதத்திற்சம உப்பக்கம் - 1. உந்தப்பக்கம் . ( உ - ம் .) "உப் 
நைக்குமேலேநிற்கும் பதினாறாங்கலை . இதினந் பக்கநோக்கியுபகேசிதோண்மணந்தான் ” 2. புற 
தத்தில் பிராசாத மந்திரவாச்சியரான பரசிவன் பக்கம் . ( உ - ம் . ) "ஊழையுமுப்பக்கங்காண்பர் 
விளங்குகிறார் . ( சி - லி . கிரியா . எ . தாற் ) இது , ( வள் . சுஉ 0.) 
துவாதசப்பிராசாதமந்திரகலைகளிற்பன்னிரண் 

உப்பங்கழி - உப்புக்கழி . 
டாவது விந்துவையுடைய ருசுவானரேகைவடி உப்பசம் -- சுவாசகாசம் . 
வம் . ( சி - லி. கிரியா . கா . ) 2. பராற்பரநாதம் . ( சி . 

உப்பட்டி -- அரிவித்திரள் 
சி . உ . எச . ஞாநப் .) 

உப்பம்படுத்தி- ஒருவகைப்பருத்திப்பூண்டு , 
உந்மாதநம் பைத்தியமாக்கல் . வெறிக்கச் உப்பமைகாமம் வெறுப்பில்லாத காமம் . 
செய்தல் , ( உ நாடி : உ தி - மேல் , 3 தீ - ( சிந்தா . ) 
பித்தம் . ) 

உப்பமைத்தல் - உப்புவிளைவித்தல் . 

உப்பமைப்போர் - உப்புவிளைவிக்கும் நெ 
உந்மாதம் - 1. அசைத்தல் . 2. கலக்குதல் , 

ய்தனிலமாக்கள் . 
3. கொல்லுதல் . 4. புலி முதலியன பிடிக்கும் யந் 

உப்பரவர்- 

குளம் முதலியன அகழுவோர் . 
திரப்பொறி , 5.பைத்தியம் . 6.மிக்கமநவிகாரம் . 

உப்பரிகை - மேன்மாடம் . ( உ - ம் . ) " ஆடக 
[ 1 , 2 , 3 , 4. உநாய் : 5,6 . உநா .) ப்புரிசையுப்பரிகை ” ( மச்சபு.நைமிசாரணி ...) 
உந்மார்க்கம் - 1. தப்பானவழி . 2 . துராசா 

உப்பல் - உப்புதல் . 
ரம் . 3. வழிதவறிப்போதல் . உ நாம : உதி , 

உப்பளம் - 1.உப்புவிளைநிலம் . 2.கழிநிலம் . 
ஜாம - வழி . ) 

உப்பளவர் - உப்புவிளைவிப்போர் . 

உப்பறு - உவர்நிலத்துள்ள ஒருவகையறுகு . 
உந்மீதம் - அளக்கப்பட்டது . ( 

உக: உப்பாரக்காரன் சுண்ணாம்புபூசுவேலைக் 
தீ - மேல் . ஜா - அளத்தல் . ) 

காரன் . 
உநீமீலநம் - 1. கண்ணிமைத்தல் . 2. மலர் உப்பால் - உப்பக்கம் . ( உ - ம் .) " இப்பாலுலக 
தல் . 3. விழித்தல் . ( உ - ம் .) " நயநோந்மீலகாதி த்திசைநிறீஇயுப்பா - லுயர்ந்தவுலகம்புகும் " ( நா 
க்கிரியை " (சி . சி . ச . ஙக . சிவாக் .) ( 

உம்; ன்மணிக் . உ எ . ) 
உ . தீ - மேல் , $ 20 - இமைத்தல் . ) 

உப்பிசம் - 1. பொருமுதல் . 2. முட்டுத் 

தொய்வு . 
உந்மீலிதம்- தோற்றுவித்தல் , ( பௌட் . சு : 

உப்பிலி- 1. இண்டங்கொடி . 2. ஈர்கொல் 
அஎ . ) 

உந்மீலிநி சுவப்பிரகாசமாய் இருப்பவள் . | லிக்கொடி . 3. உப்பில்லாதது . ( உ - ம் .) " அடக 
( பௌட் . சா : ஙஎ .) 

விந்தனவுப்பிலியருந்தியும் ” (உபதேச.சிவவிர. 
உந்ழக்கியம் - நோக்கியிருப்பது . ( உ - ம் . ) " கா சுரு . ) 


547 


உப்பூர்கிழார் . 


ருசஅ 


உபக்கிரமித்தல் . 


உப்பிலிப்புழக்கல் - உப்பிலாத சோறு . வுறுத்திய வூமன் பிதா . ( உ - ம் . ) " ஒன்றியவணிக 
(சிந்தா . ) 

னுப்பூர்கிழார்மகன் ”திருவாலவாயுடையார் . திரு 
உப்பு - 1. இராகம் . 2. இனிமை . ( உ - ம் .) விளை . ஊமைதமிழறி , ச .) 
" உப்பாதல் சான்றோர் கடன் ” ( வள் . அ 02 . ) 3 . உப்பூரணி உப்பூறுந்தன்மையுடையது . 
உப்புக்கடல் , ( உ -ம் . ) “ எப்பெருங்குலத்தமேக 

உட்பை- ஒளவையினுடைய சகோதரிகளி 
மும்விசும்பிறங்கியே - உப்பருத்தி வெற்பிருந் 

லொருத்தி , 
தொறாமுழங்கலொக்குமால் ( இரகு . அயனெ 
ழு . நகா. ) 4. கடல்படுதிரவியத்துள் ஒன்று மிகுதி , சமீபம் , கூட்டம், கீழ்மை , சமத்துவம் , 

உப . - 1 . ஆரியத்துள்ள ஒருபசர்க்கம் ; அது : 
அது ; போசநபதார்த்தத்துக்கு நல்லுருசியைக் 
கொடுக்கும் உவர்ப்புச்சுவையுடையது . ( உ - ம் . ) 

நோய் , அலங்காரம் , கட்டளை , அதட்டுதல் , ஆச் 

சரியம் , கொடை , கொல்லுதல் , பரம்புதல் , விரு 
" பரதவரளவர்வாரிப்படுத்த மீனுப்பின்குப்பை " 
( கந்தபு . ஆற்று.ஈ.0 .) 5. மகளிர்விளையாட்டுளொ ப்பம் , முயற்சி , வலிமை , குற்றம் , தொடக்கம் , 
ன்று , 6. விளையாட்டு மணற்குவியல் . 

படித்தல் , வணக்கம் என்னும் பொருள்களுள் 
உப்புக்கட்டி - 1. சிறுகட்டுக்கொடி . இத ஒன்றை உணர்த்தும் . (உவ .) 2. இரண்டு . 
ன்பால் பிசுபிசுப்பாயிருக்கும் . 

( உல . ) 
உப்புக்கடல் - எழு கடலுள் ஒன்று ; அது : உபக்கிரகணம் -1. பிடித்தல் . ( உ - ம் . ) " பா 
உவர்நீருடையது : இது; " பரவுமிவ்வுலகிலுப்பு தோபக்கிரகணம் ” 2. வேதாப்பியாசஞ்செய்தல் 
ப்பாறயிர்நெய்யேகன்ன - வீரதமாமதுமீராகுமே ( உவஹண : உவ -கிட்ட . சஹண 
ழுகடல் " என்னும் கந்தபு . அண்ட . உ 0- ம் பாட் 
டாற் பெறப்படும் . 

எடுத்தல் . ) 

உபக்கிரகம் -1 . அப்பிரதாநக்கிரகம் . அவை : 
உப்புக்கண்டம் உப்பூட்டிக்காயவைக்கப் 
பட்ட மாமிசம் . (உ - ம் . ) " உப்புக்கண்டம் பறி சூரியன் புத்திரன்காலன் , சந்திரன்புத்திரன்க 
கொடுத்த பார்ப்பனிபோல் ” 

லைக்கியாநபாதன் , அங்காரகன் புத்திரன் கரே 
உப்புக்கரித்தல் --உப்புக்கூர்த்தல் . 

சன் , புதன்புத்திரன் அர்த்தப்பிரகரன் , வியா 
உப்புக்கீரை- ஒருவகைக்கீரை . 

ழன் புத்திரன் எமகண்டன் , சுக்கிரன் புத்திர 
உப்புக்குத்தி- ஒருவகைப்பறவை , 

ன் விடகடிகை , சநிபுத்திரன்குளிகன் , இராகு 
உப்புக் கூர்த்தல் -உவர்த்தல் . 

புத்திரன் அமிர்தகடிகி , கேது புத்திரன் அபமிரு 
உப்புக்கொள்ளல் - ஒருவிளையாட்டு . 

த்து , ( குமாரசாமி . தினாதிநாமோ . உ . உரை .) 
உப்புகை - உப்புதல் , 

2. உதவி . 3. உற்பாதம் . 4. கிரகாதிபதி , 5 . 
உப்புசம்- வயிற்று வீக்கம் . 

சிறைப்படுதல் , 6. தயவு . 7. தருப்பைப்புற்க 
உப்புடாலி- ஒருசெடி . 

ட்டு , [ உவ ஹ : உவ 

. 

ஹ 
உப்புத்தரவை - உவர்நிலம் . 

எடுத்தல் . ) 
உப்புத்திராவகம் --ஒருவகைத் திராவகநீர் . 
உப்புத்திரி - மலங்கழித்தற்பொருட்டு உப்பு க்கம் . 3. முயலுதல் . - . வைத்தியஞ்செய்தல் . 

உயக்கிரமணம் -1 . அணுகுதல் . 2. தொட 
த்தடவியேற்றும் ஒருவகைத்திரி . 
உப்புதல் -- பொருமுதல் . 

( உவக , ணே . ) 
உப்புப்படுதல் - உப்புவிளைதல். 

உபக்கிரமணிகை 

முகவுரை , பாயிரம் . 
உப்புப்பற்றுதல் - உப்புப்பிடித்தல் . ( உவக்கணிகா ] 
உப்புப்பால் - ஈன்றணிமைப்பால் . 
உட்புப்புல்லு - உவர்த்தரையிற்புல்லு . 

உபக்கிரமம் - 1. ஆராய்ந்துதெளிதல் . 2 . 
உப்புப்பூத்தல் --உப்புப்பற்றுதல் . 

காரியமுயற்சி செய்தல் . ( வேதாந்த ) 3. சடுவித 
உப்புமாறுதல் - உப்புவிற்றல் . 

லிங்கங்களுள் முதலாமிலிங்கத்தின் முற்கூறு ; 
உப்புரிகை 

சிருட்டிக்கு முன்பின் எப்போதுஞ்சகத்தானது 
உப்புரிசை உப்பரிகை . 

சத்தாமாத்திரமான பிரமமாகத்தோன்றி விளங் 
உப்புவாணிகர் உப்பு வியாபாரஞ் செய் 

குவது , ( வேதா . சூ . கஙஉ . ) 44. சமீபித்தல் . 5 . 
வோர் . 

தைரியம் . 6. தொடக்கம் . 7. வைத்தியாப்பியா 
உப்புவிந்து -- ஆண்சரக்கு , 

சம் . ( உபக :-- உவ . கிட்ட 
உப்புறைத்தல் - உப்புக்கரித்தல் . 
உப்பூர் கிழார்- சங்கத்தார்க்குப் பொருளறி உபக்கிரமித்தல் – தொடங்குதல் ; ( உ - ம் .) 


தல் . ) 


சூ - போ 


| 


548 


உபகற்பம் . 


ருசகூ 


உபகாரலக்கணை . 


உபகா 


உப 


. 


உபகாரகன் 


" முதல்விருத்தத்திலேசித்துருவென்று உபக்கி ன அக்கிநியினால் வெந்த சாம்பலைப் பஞ்சகவ்வி 
ரமித்து ” (சி . சி . க : எ 0 . சிவாக் . ) 

யம் வார்த்துக் குழைத்து உண்டையாக்கிப் பதரி 
உபக்கிராகியம்- பெரியோர்க்குச் செய்யும் ன்மேல் வைத்து விதிப்படி சிவாக்கிநியினாலே 

காரம் . ( உவராஹ : உவ - மிகுதி . தகித்தெடுத்தது . ( சைவச பொது , கஅங ,கஅச , 
மரா ) -எடுக்கத்தக்கது . ) 

கஅரு, கஅசு . ) உவகஓ . ) 
உபக்கிருதி – அநுபந்தம் . (உவ JA :: 

பகற்பிதம் - 1.ஆயத்தஞ்செய்யப்பட்ட 
உவ - கிட்ட . J-கி - செய்கை .) 

து . 2. பிரதியாகக் கற்பிக்கப்பட்டது . ( உவ 
உபக்குரோசம் -நிந்தித்தல் . (உவகௌா 

கவித . ) 
: உவ கீழ்மை . சொ ஒலித்தல் . ) 

உபகாசம் - அவமதிச்சிரிப்பு . (உவஹாவல : 

உவ - கீழ்மை . ஹால -சிரிப்பு . ) 
உபகசிதம்-- அவமதிச்சிரிப்பு . ( உவஹ 

உபகாதம் -1 . அடித்தல் . 2. அழித்தல் . 3 . 
தO : உவ - மிகுதி . ஹவலி த..சிரிப்பு . ) தொடுதல், பரிசம் . 4. நிந்தித்தல் , 5. நோய் , 6 . 

உபகண்டம் -1 . ஊருக்குச்சமீபித்த இடம் , பற்றாசு . (உவவாக . ] 
2. கழுத்துக்குச் சமீபம் . 3. குதிரைக்கதிகளி 
னொன்று . 4. சமீபம் . ( உவகண . ) 

உபகாரகத்துவம் - உபகாரஞ்செய்யுந் தன் 

மை . (உவகாாகம்: உவகாாக , கூ ) 
உபகதை - 1. கட்டுக்கதை . 2. சிறியகதை . 

தன்மை . ) 
[ உவகமா : உவ- கீழ்மை . கயா- சரிதம் . ) 

உபகாரகம் உபகாரஞ்செய்தல் . ( சி . சி . 
உபகந்தம் - சுகந்தம் . (உவமய . ) ச : உக . ஞாநப் . ) (உவகாாக 
உபக நீட்டிகை - அநாமிகைவிரல் . ( உவ 

உபகாரஞ்செய்வோன் , அரு 
க -நிஷிகா: உவ- கிட்ட . க.நிஷிகா- சிறுவி செய்வோன் . (உ -ம்.)“ ஆன்மோபகாரகராயி 

ருக்கின்ற சிவனை ” ( சி. சி . சு : உஅ . ஞாநப் . ) 
ரல் . ) 

உபகாரணன் 
உபகமம் -1 . அடைதல் . 2. கொள்கை . 3 . 

உபகாரபரன் . ( உவகா 
சமீபித்தல் . 4. பொருத்தம் , 5. மைது நம் . ( உ ரண . ) 
வம் : உவ- கிட்ட . மா - போதல் . ) 

உபகாரதை - உபகாரத்தன்மை . ( பௌட் . 
உபகர்ணிகம் ஊர்க்கதை . (உவகணி- ரு : உஉ ?. ) (உவகாரதா. ) 
க : உவ ; கண -காது . 

உபகாரபரன் 
இக - ஒருவிகுதி . ) 

-உபகாரஞ்செய்தலிலே முய 
ற்சியுடையவன் . 

(உவகாரவா . ) 
உபகர்த்தா - துணைசெய்வோன் . ( உவ 
: உவ - சமீபம் . கதா- செய்வோன் . ) “ நல்லாரொருவர்க்குச் செய்தவுபகாரம் " ( வாக்க 

உபகாரம் -1 . ஆதரிப்பு . 2. உதவி . ( உ - ம் . ) 
கதா : 

உபகரணம் -1 . இராசசிங்கம் . 2. உணவிடு உ .) 3. கொடை . ( சூ . நிகண் . கூ . க .) 4. சகா 
தல் . 3. உதவுதல் . 4. சீவநப்பொருள் . 5. துணை யம் . 5. சமாதாநத்தின் பொருட்டுக் கொடுக்குந் 
க்காரணம் . (உ - ம் .) " தநயர்க்காமத்தழல்வேள்வி - திறைப்பொருள் . 6. தயவு , பிறர்க்கிதஞ் செய் 
யுகந்த பொருளோடுபகரண மொருங்கு சேர்த்தல் . ( உ - ம் . ) இந்தச்சத்தியான்மாக்களையுபகரி 
தி ” ( சேதுபு . அநும் . உஉ . ) 6. முக்கியமானபய த்துக்கொண்டு நிற்கிறவுபகாரத்தை ” ( சி . சி.க : 
னைமுடித்தற்குரிய அங்கமாகிய பொருள் .( உ - ம் . ) காக . நிரம்ப . ) 7. தூக்கப்பட்டமாலை . 8. தெய்வ 
" பலமணிகள் விந்துவெனும் பொய்கைதன்னி - த்துக்குக்கொடுக்கும் பொருள் . 9. பெரியோர்க் 
லானாமற் கிடப்பனவுண் டவையிதற்கேயுபகர குக்கொடுக்கும் பொருள் . 10. மலர்ந்தபூ . 11 . 
ணமாகுமென்றான் ” (பாரத இராச.ச.) ( உவ விருந்தர்க்குக் கொடுக்கும் உணவு . 12 காணி 
காண : உவ - கிட்ட . காண செயல் . ) 

க்கை . (திருவால . திருவிளை ) ( 2,3,6,7,10 . 

உவகாா . 5 , 8 , 9,11 . உவஹார . உவ . 
உபகரித்தல் - 1. உதவுதல் , 2. உபகாரஞ் 
செய்தல் . 3. உபசரித்தல் . 4. தயைசெய்தல் . கிட்ட . ஹார் - எடுத்தல் . ) 
( உ - ம் . ) " இப்படி யுபகரித்துநிற்கிற சத்தியேய உபகாரலக்கணை - ஒரு பொருளின் பெயர் 
மையாதோ " ( சி . சி . க : கூ கூ . நிரம்ப . ) 

அதற்கு உபகாரமாயிருக்கும் மற்றொரு பொரு 
உபகற்பம் மூவகை விபூதியுளொன்று ; ளுக்குப் பெயராதல் . ( சி . சி . ச . அ . ஞாநம் ) 
அது : மரத்தோடு மரமுரிஞ்சித் தானேயுண்டா ( உவகாரக்ஷணர் . 

. ] 


ப 


549 


உபகேசி . 


இரும் 


உபசந்நன் . 


உபகாரவர்மா 

தசகுமார சரித்திரமென் மாலை . உக . ) ( உஉ - சமீபம் . கெ - விட்டு 
னும் வடநூலிற் கூறப்பட்டுள்ள பத்துக்குமார 

ணு.விட்டுணுவுக்குப்பின் பிறந்தவளென்றபடி .) 
ருளொருவன் . (மணிமே.) 

உபச்சிலேடம் - 1. ஒரோவழி மேவுதல் .. 
உபகாரன் -- உபகாரஞ்செய்வோன் . 
உபகாரி 1. உதவி செய்பவள் . 2. உதவி வி . கூ . உரை . ) 2. ஒன்றோட்டுத்திருத்தல் . 3 . 

( உ - ம் .) " ஒரோவழி மேவுதலுபச்சிலேடம் " ( பி . 
செய்வோன் . (உ -ம் .) “ சுத்தவடியார்களுக்குமு தழுவுதல் . (உவஷ.) 
பகாரி ” (திருப்பு . ரு எகா.) 3. கொடுப்பவள் . 4 . 
கொடையாளன் . 5. பிரயாணிகள் தங்குஞ் சத் 

உபசங்காரம் -- 1 . அழித்தல் . 2. அழிவு . 3 . 

ஒடுக்கம் . ( உ - ம் . ) " தநுவாதியுபசங்காரப்படுகை 
திரம் . ( உவகாரிது . ) 

யால் ” (சி. சி . க : ஙஉ . சிவாக் .) 4. ( வேதாந்த .) 
உபகாரிகை- 1. தலைவி . 2. பிரயாணிகள் சடுவிதலிங்கத்திலே முதலாவதின் இரண்டாங் 
தங்குஞ்சத்திரம் . (உவகாரிகா : உவகார கூறு . அது : சகத்தைப்பிரமத்திற்கரைத்துக்கூ 

டஸ்தனுக்குப் பிரமத்தோடு ஐக்கியஞ்சொல்லு 
உதவி . உக ஒருவிகுதி . ) 

தல் . ( உ - ம் . ) " சகஞ்சிவத்தின்மாய்த்துப் - பவமக 
உபகாரித்துவம் - உபகாரியாந் தன்மை , லத்துரியற்குப்பிரமமுடனயிக்கம் பகர்ந்தத்துவி 
( பௌட் , ஈ ; நிங . ) ( உவகாரிகூ . ) தங்கூறலுபசங்காரந்தான் ” ( வேதா.சூ.கஙஉ .) 
உபகாரியம் - உபகாரத்தையடையுமது . ( உ - ம்.) “ தத்சந்நிதிமாத்திரத்திலே பஞ்சகிருத் 

5. சுருக்கம் . 6. திரட்டி முடிபுரை கூறுதல் . 
(சி . சி . சு : உக . ஞாநம் . ) 

உபகிருதம் - 1. உதவி . 2. உபகரிக்கப்பட் தியமுண்டாவதென்று உபசங்காரம் பண்ணுகி 
டது . (சி . சி.அ : கஉ . ஞாநம் . ) (உவகாக . ] ( தர்க்க) நிக்கிரகித்தல் . 9. மீட்டுக்கொள்ளுதல் . 

ன்றது . (சி.சி. க ; எ 0 . சிவாக் .) 7. திரட்டு . 8 . 
உபகிருதி --உதவி , (உவகரதி : உவ- 10. விலக்குதல். ( உவவஹார . ) 
கிட்ட , கரதி - செயல் , ) 

உபசங்கிருதம் - உபசங்காரமடைந்தது . ( சி. 
உபதஞ்சம் - கருஞ்சீரகம் . ( உ - ம் .) " உபகு 

சி . க . கக . சிவாக் .) ( உவ J5 . ) 
ஞ்சம்பலமிரண்டிட்டு ” ( தைல தைலவ.கநங . ) உபசத்தி - 1. உபகாரக்கொடை . 2. ஊழி 
உபதஞ்சி - கருஞ்சீரகம் . (உவகவி . ) 

யம் . 3. ஒன்றித்தல் . 4. ஐக்கம் . 5. சேவை. 
உபதஞ்சிகை-- 1. எலமரம். 2. கருஞ்சீரகம். ( உவஷசி : உவ - கிட்ட , ஷ தீ - போதல் . ) 
( உ - ம் . ) “ அதிமதுரமுபகுஞ்சிகை ” ( தைல. உபசதநம் -1 . அயல்வீடு . 2. சீடனாகக்குரு 
தைலவ . சுகா. ) (உவகனுகா : உவ - மிக . 

வீ - மிக. வையடைதல் . [உவ்வலஉ க : உவ - சமீபம் . 
குதிகா -சிறியது . ) 

வலடி -வீடு . ) 
உபகும்பம் - கும்பத்துக்கு அருகுநிகழ்வது . உபசந்தாநம் இணைத்தல் , தொடுத்தல் . 
( வீரசோ. தொகை . சு .ஈ . ) 

(உ - ம் ) " ஓரைஞ்தூறுவெங்கணை நெறியினல்கி - 
உபதர்வாணன் - உவகுருவாணன் . 

. யாங்கவையுபசந்தாநம் புரியருமறையுமீந்தான் ” 
உபகுரு உதவி யுபாத்தியாயன் . [உவ ( கூர்மபு . இராமனவ . உக .) (உவமையா ந . ) 

T : உவ - சமீபம் , Tு - உபாத்தியா உபசந்தி - சந்திக்குச் சமீபகாலம் . ( சைவச . 
யன் . ) 

பொது . எசு . உரை.) ( உவவலOL . ] 
உபகுல்லம் - சுக்கு . 

உபசந்நத்துவம் -1. அடைகை . 2. குருவி 
உபகுல்லியை 1. அகழி . 2. திப்பிலி . சமீபத்திலிருந்து கேட்கவேண்டியவைகளைக் 
(உவக : உவ - கிட்ட , குவா - திர கேட்டல் . (உ - ம்.) " சற்குருவையடைந்து-அரு 
ளுதல் . ) 

ட்குருவேயென்பாசத்தழிவு - தானாமெத்திறத் 

தினாலெனவினவல்சீடன்றனது விதிவத்துபச 
உபதலியம் - திப்பிலி . 

ந்தத்துவமாமன்றே ” ( வேதா. சூ . கஅ . ) 3. சமீ 
உபகூகநம் -1 . அதிசயம் . 2. ஆலிங்கநம் . பம் . (உப -கிட்ட . சந்தத்துவம் -இருத்தல் .] 
3. மறைத்தல் . (உவம ஹ ந : உவ - கிட்ட . 

உபசந்நன்-1 , அடைந்தவன் . 2. குருவை 
ஹீ - மறைத்தல் . ) 

யடைந்தசீடன் . ( வி - ணி .) 3. சமீபத்திலிருப் 
உபகேசி - பார்ப்பதிதேவி . ( உ - ம் . ) உப்ப போன் . (உவலளூ : உவ - கிட்ட லதீ - 
க்கநோக்கியுபகேசிதோண்மணந்தான் ( வள் . | போதல் . ) 


550 


1 


உபசரித்தல் , 


நருக 


உபசாரம் . 


நான் . 


உபசம்பந்தபதம் ( பௌத்த ) துறவிநிலை " குமரன்- றன்னை முற்கொடுபாதலம்போ யுபச 

கனுளொன்று . ( பெரியபு . திருஞாந .கககா . ரித்த பின்னர் ” ( சேதுபு . விதூம . கக . ) 
உரை . ) 

உபசரிதம் -1 , உபசரிக்கப்பட்டது . 2. உப 
உபசம்மாரம் - உபசங்காரம் . ( உ - ம் . ) " பிர சாரமாகச் சொல்லப்பட்டது . (சி . சி . எ . உ . ஞா 
மவிட்டுணுக்களும் உபசம்மாரத்தைப்பொருந்து கப் . ) (உவரி... ) 
வார்கள் (சி . சி . க ; ஙரு . சிவாக் .) ( 

உல 

உபசரிப்பு - உபசரித்தல் . 
ஹாா . ) 

உபசருக்கம்- உபசர்க்கம் . 
உபசமநம் -1 . அமையச்செய்தல் , ( உ - ம் .) 

உபசருச்சநம் - உபசர்ச்சநம் . 

உபசல்லியம் - பறையர்சேரி . 
" மநவுபசமநார்த்தம் " ( ஞாநவா . சனகரா . க . உ 

உபசாகை- 1. அப்பிரதாநமான மரக்கொ 
ரை . ) 2. ஒழிவு . ( உ U ) ந . ) 

ம்பு . ( சி . சி . க . ச . சிவாக் .) 2. நூலில் அப்பி 
உபசமம் -1 . அமைதி . 2. ஓய்வு .( உ-3; ரதாநபாகம் . ( உ - ம் .) " நான்கு வேதமே முப்பத் 
உவ - மிக , 8 - அமைதல் . ) 

திரண்டு உபநிடதமாயும் நான்கு வாக்கியமாயு 
உபசயம் 1. உதயலக்கிநத்துக்கு மூன் 

ம் ஆறுசாத்திரமாயும் இன்னும் அநேக சாகோ 

பசாகைகளாய் விரிந்திருந்தாலும் ” ( ஞாநக் , ) 
றாம் ஆறாம் பத்தாம் பதினொறாம் இடங்கள் . 

( உவபலாவா ; உவ - கீழ் . பலாவா- கொம்பு . ) 
( உ - ம் . ) " மூன்றாறுபத்துப்பதினொன்றுபசயம் ” 
(விதாக . மரபி . கூ . ) 2. உயர்ச்சி , 3 , குவியல் . உபசாந்தம்- 1. அமைதி . 2. ஓய்வு . 3 . 
4. திரளுகை . 5. மிகுதி . ( உவதுய : உவ 

குறைக்கப்பட்டது , 4 , சமாதாநம் . 5. தயை . 
கிட்ட . வி - கூட்டல் . ) 

விருப்பு வெறுப்பின்மை . 

உபசாந்தர் - தேகம் முதலியவையெல்லாம் 
உபசர்க்கம்-- 1 . ஆரியபதங்களோடிணைந்து பொய்யென்று தெளிந்து ஒடுங்கினவர் . ( உ - ம் . ) 
முன்னிற்கும் அவ்வியயம் ; அவை பிர , பரா , " தேகாதிபொய்யெனவே தேர்ந்த வுபசாந்தருக் 
அப , சம் , நி , அவ , அது , நீர் , துர் , வி , (கயி ) சூ - மோகாதியுண்டோ மொழியாய்பராபரமே ” 
அதி , சு , உத் , பரி , பிரதி , அபி , ( கவி ) உப , ( தாயு . பராபர் . உக.அ.) 
ஆங் என்பன . ( சத் . பக் . சு . ) ( இவை தம்மோ 

உபசாந்தி - உபசாந்தம் பார் . 

உபசாபகன் 
டிணைந்துநிற்கும் பதங்களிலே மறைந்து நிற் 

காதுக்குள்ளே இரகசியஞ் 
கும்பொருளை வெளிப்படுத்திவருவன என ஒரு 

சால்லிப்பேதஞ்செய்வோன் . உவஜாவக 
சாராரும் , பதங்களின் பொருளை விகாரப்படுத் உப சாபம்-1. ஒற்றுமையின்மை . 2. கோ 
தியும் , வலியுறுத்தியும் வருவன என மற்றொரு சொல்லிப்பகைவிளைத்தல் . 3. பெருந்துரோ 
சாராருங்கூறுவர் . 2. கிரகணம் . 3. சிவப்பு . 4. ) கம் . 4. வெறுப்பு . 
சொன் மூலம் , 5. தளிர் . 6. நோய்காரணமாகச் உபசாயம்- இராக்காவல் செய்யுமிருவரில் 
சரீரத்திலேவரும் வேறுபாடு . 7. பின் தீங்குவரு ஒருவர் விழித்திருக்க மற்றவர் நித்திரைசெய் 
மென்பதனை முன்னுணர்த்தும் உற்பாதம் . 8. தல் . ( உப்பலாய் . ) 
மரணக்குறி . 9. மாறுதல் . [ ] , 2 , 6 , 7 , 8. உவ உபசாரக்கிரியை - உபசாரச்செயல் . 

உபசாரகரணம் - உபசாரஞ்செய்தல் . (உவ 
வலம- ; உவ - கிட்ட , வம - போதல் . ) 

வாாகாண . ) 
உபசர்க்கை - உபசர்க்கம் . 

உபசாரகருமம் - விருந்தோம்பல் . 
உபசர்ச்சநம் -1 . அடைதல் . 2. கிரகணம் . 

உபசாரகன் 

உபசாரஞ்செய்வோன் . 
( உவபஜ- ம் . ) 

உபசாரம் . 1. அருத்தாபத்தி . 2. ஆசாரம் , 
உபசரணம் - 1. நேரேபோதல் . 2. புகலிட 3. உபகாரம் . 4. ஊழியம் . 5. கைக்கூலி, பரி 
மாக அடையப்பட்டது . (உவபாண் .) தாநம் . 6. சொல்லெஞ்சிநிற்றல் . 7. தாம்பூல 
உபசாரணை - உபசாரம் . (உவவாணா .] முதலியன கொடுத்து உபசரித்தல். 8. தொழி 

ல் . 9. நோயாளருக்குதவி செய்தல் . 10. மரியா 
உபசரம் .-பசு முதன் முறைகருக் கொள்ளு 

தை . 11. மன்றாட்டு , 12. முகமன்வார்த்தை . 
தல் . [உலா.) 

( உ - ம் . ) " யாங்கிளந்தவிருந்தனுக்கோடியி - னோ 
- உபசரியென்னேவலும் , தெரிநிலை ங்குசீருபசாரமென்றோதுவான் ” (சேதுபு.தனு 
வினைப்பகுதியும் . 

க் . உச . ) 13. வழிபாடு . ( உ - ம் . ) " எண்ணிரண் 
உபசரித்தல் - வழிபாடு செய்தல் . ( உ - ம் .) பெசாரங்களெஞ்சிடாவகையியற்றி ” ( சேதுபு. 


- 


உபசரி 


551 


உபத்திதம் . 


ருருஉ 


உபதி . 


உ 


உ ப 


இராமனரு . க 0 க .) 14. வைத்தியஞ்செய்தல் . ஸ்திதமான கர்மமானது ” ( பௌட் , ங : ருசு .) 
15. வாழ்த்து . (உவவார் . ) 

( உவக . ) 
உபசாரன் 
உபசாரி - உபசாரஞ்செய்வோன் . உபத்திதி -1. அடைதல் , 2. அறிவு . 3.அது 

சிந்தகம் . 4. சமீபம் . (உவஜி.கி. ) 
உபசாரிகம் -- ஔபசாரிகம் . ( உ - ம் . ) “ ஆளி 

உபத்திரம் - 1. ஊர்க்கலகம் . 2. காலக் 
னையேயருமரசென்பது 
போலவுபசாரிகந்தான் ” 

உபத்திரவம் - கொடுமையாலாவது பஞ் 
( வேதா. சூ . கஉ க .) (உவவரிக .) 

உபத்திரியம் சத்தினாலாவது கொடுங் 
உபசிக்வாரோகம் உண்ணாக்குரோகம் . கோன்மையாலாவது ஊர்க்குவரும் இடுக்கண் . 
( தைல . தைலவ . சுஅ . உரை ) 

3. கொடுங்கோன்மை . 4. நோயினால் வருந்தும் 
உபசிரதம் -- சம்மதப்படல் . 

ஒருவனை மேலும் வருத்தும் பீடை . 5. வலாற் 
உபசிருட்டம்- 1. இராகுகேதுக்களாற்கிரகாரம் , (உவடிவ..) 
கிக்கப்பட்டது . 2. மைதுநம் . ( உவ w ) 

உபத்தேந்திரியம் -- சரீரத்திலுள்ள கருமேக் 

திரியம் ஐந்தினொன்று . 
உபசீவகன்- பிறரைச் சார்ந்து சீவிப்போன் . 

உபதசம்-- பத்துக்குச்சமீபித்தது . (உவ 
உஜீவக : உவ - சமீபம் . ஜீவக - சீவிப் 

உ v : உவ - கிட்ட : உ - பத்து . ) 
போன். ) 

உபதம் சரோகம்- மேகவிரணம் . 
உபசீவநம் - சீவகப்பொருள் . (உவஜீவ ந : 

உபதமிசம் - உபத்தத்திலே வரும் ஒருவகை 
கிட்ட . ஜீவா - சீவித்தல் . ) 

ரோகம் . (உவப .) 
உபசுந்தன் -- நிகும்பன்மகனுஞ்சுந்தனுடை 
யதம்பியுமாகிய ஓரசுரன் . (உ - ம். ) " சுராரிகடம் போன் . ( உவக : உவ - கிட்ட உ x 

உபதரிசகன் - 1. வழிகாட்டி . 2. வாயில்கா 
மிற்சுந்தோபசுந்தரென்றிருவர் ” ( பாரத . இந்தி 
ர . சங . ) (உவ - க . ) 

கூ - காண்பிப்போன் . ) 
உப சுருதம் - அங்கீகரிக்கப்பட்டது . (உவ தளம் இதழ் .) 

உபதளம் - கீழிதழ் , சிற்றிதழ் . (உப - கீழ் . 
_50 ; உவ கிட்ட , கேட்டல் . ) 

உபதாகம் - பனைமரம் . 
உபசுருதி- இரவிலே சொல்லப்படும் ஆகா உபதாது - பொன் முதலிய எழுதாதுக்களை 
யவாணி கேட்டல் , (உவ.கி. ) 

யும்போலத்தோற்றமுடைய இழிந்த ஏழுலோ 

கங்கள் ; அவை , சுவர்ணமாக்ஷிகம் , தாரமாக்ஷி 
உபசேநம் - ஊழியம் . 

கம் , துத்தம் , காஞ்சியம் , இரீதி , சிந்தூரம் , சிலா 
உபசேவநம் -1. பணிவிடைபுரிதல் . 2 , வ சது என்பன . ( உவயாதாம் . ) 
ணங்குதல் . ( உவலெ வரு ; உவ - கிட்ட . 

உபதாநகம் - தயவுபெறும் பொருட்டுக் கொ 
ஹெவி - சேவித்தல் . ) 

டுக்குங்கொடை . (உவா நக .) 
உபட்சேபணம் எறிதல் . ( உவக்ஷெ உபதா நம் -- 1 . அத்திவாரம் . 2. கடமை . 3 . 
வண . ) 

தயவுபெறும் பொருட்டுக் கொடுக்குங் கொடை . 

4. தலையணை. 5. துணைக்காரணம் . 6. நஞ்சு. 
உபட்சேபம் செய்யுட்போக்கு . ( உவ 7. பட்சம் . 8. வணக்கம் . ( 3. உவா நம : 4 , 
க்ஷெவ . ) 

6 , 8. உவயா ந . ) 
உபத்தம் - 1. உபத்தேந்திரியம் . ( உ - ம் .) 
“ ஆசகம் பார் . 2. நடுவிலுள்ளது .(உவ .) த்தம் . 4. வெப்பம் . (உவதாவ .) 

உபதாபம் -1 . சீக்கிரம் . 2. நோய் , 3. வரு 
உபத்தாநம் -- 1. அணிமை, 2. அயல் . 3 . 
கூட்டம் . 4.முன்னிலையில்வருதல் . (உவஷா 

உபதாபிநன் - நோய்முதலியவற்றாலே துன் 

புற்றுவந்தவன் . (உவ 
தாவிது .) 
உபத்தாயம் 1. உபத்திரம் . 2. உபாயம் . 

உபதாமந்நாடி --- சுவாசக்குழனாடி 
3. கபடம் , 

உபதி -1 , அச்சுறுத்தல் . 2. கபடம் . 3. கை. 
உபத்திதம் - செய்யப்பட்டது. ( உ - ம் . ) "உப 4. தேருருளை . ( உவயி . ) 


UD 


--- 


552 


உபதை . 


குருகூ 


உபநிட்டாநம் . 


உபதிகன் - ஏய்க்கிறவன் , கபடஞ்செய்வோ உபநட்சத்திரம் அப்பிரதாந நட்சத்திரம் . 
ன் . (உவயிக . ) 

(உவநக்ஷதாம் .) 
உபதிசை இரண்டுதிசைகளுக்கு இடையி உபநயநம் - 1.முப்புரி நூல் தரிக்குங்கிரியை ; 
லுள்ள கோணத்திசை . (உவயா: உவ அது : பிராமணர் , அரசர் , வணிகர் என்னும் 
கிட்ட . பா - திக்கு . ) 

மூன்று வருணத்தார்க்கும் விதிக்கப்பட்டுளது . 
உபதிருஷ்டா- கூடவிருந்துபார்ப்பவன் . ( 

சின்றே ( இரகு . இரகுவுற் . 10 ,) இது , சிவத் 

( உ ம் . ) " உபநயநத்தும் வேறோருற்பவமுற்றான 
ந்தா . ) 
உபதூபிதன்- மரணஞ்சமீபித்திருப்போன் . ண்டாக்குங் கிரியையென்பர் . திருவா . கோச் . 

தைத் தரிசிப்பதற்குச் சமீபமாகிய நயநத்தையு 
[ உவய வித . ) 

கச . உரை. ) 2. மூக்குக்கண்ணாடி . 3. வழிநடத் 
உபதேசகலை -- ஆகமப்பிரமாணவகை மூன் ) துதல் . (உவ் நயந் : உவ கிட்ட . நீ - கொண் 
றனுள் ஒன்று ; அது கடவுளின் தன்மையைக் டுபோதல் . ) 
கூறுங்கலை . ( உ - ம் .) " பொருவிலாரணத்தினு உபநயம் --1 . அடைதல் . 2. உபநயநக்கிரி 
யருபதேசகலையினை ” (தணிகைப் நந்தி.கருரு யை . 3. ( தர்க்க . ) ஏதுவைப் பக்கத்திற்சார்த்தி 
உபதேசகன் - உபதேசஞ்செய்வோன் . [ 

உக்கூறுவது . (வ - று . மலைதீயுடைத்தென்று சாதி 
உவெக. ) 

த்தற்கு இம்மலைபுகையுடைத்து என்பது . 

இதிலே இம்மலை என்பது பக்கம் . புகையுடை 
உபதேசநம் உபதேசித்தல் , (உவவொ த்து என்பது அக்கிநியுண்டென்று சாதித்தற் 
ந . ) 

காகிய ஏது . ) ( தர்க்கசங் . கூகூ . ) 4. கொண்டுவரு 
உபதேசம் 1. கடவுளின் தன்மையைக் | தல் . ( உவ 

உவயே .) 
கூறுதல் , ஞானோபதேசம் . ( உ - ம் . ) " 

உபநயித்தல் பூணூற்கிரியை செய்தல் . 
தியீறிலாதான் றன்மை யுணர்த்துத லுபதேசந் ( உ - ம் . ) " உபநயித்தோன்பிணியாதன்மரித்தறி 
தான் ” ( சி . சி . அளவை . கங . ) 2. நற்புத்திகூ 

டம் ” ( விதாந . மைந்தர் . உரு . ) 
றுதல் , 3. போதித்தல் . ( உ - ம் .) " புங்கவன் பழி 

உபநளகம் - முன்காற்சிற்றெலும்பு . ( உப 
யுமன்னான்புனையிழைபழியும் போதற் - கிங்கும் கீழ்மை . நளகம் . நீண்டவெலும்பு .) 
தேசம் வேறுண்டு ” ( சேதுபு . சங்கரபா . எங . ) 4 . 

உபநாகநம் -1. அபிடேகத் திரவியஞ்சார்த் 
மந்திரம் . ( உ - ம் . ) சேமரவிக்கம்படையாக வீசு 
பதேசமுந்நூற் சேமர் ” (கந்தரர் . ச 0 .) 5.மந்தி துதல் . 2.பூசுதல் . 3. மருந்து வைத்துக் கட்டுதல் . 

(உவநாஹ ந : உவ -கிட்ட . நஹி - கட்டு 
ரம்போதித்தல் , தீக்ஷை . ( உ - ம் . ) " ஈசனறுவை 
கலமுபதேசத்திற்கேய்ந்தனவே ” ( விதாக . நல் . தல் . ) 
கரு .) 6. விசேடித்துச் சொல்லுதல் . (உவ உபநாகம் - விரணம் முதலிய ஆறும்பொரு 

ட்டுப் பிரயோகிக்குஞ் சேர்வைமருந்து . (உவ் 
பெ . ) 

2. ) 
உபதேசவுரையளவை - உபதேசகலையெ 
ன்னுமளவை. (சி.சி. அளவை . கங . சிவஞாந . ) உபநாயகன் -1 . சோரநாயகன் . 2. பாட்டு 
உபதேசி - உபதேசஞ்செய்கிறவன் . ( உவ 

டைத்தலைவனுக்குக் கீழான சிரேட்டன் . 
உெது. ) 

உபநாயம் -1. துவைத்துக்கட்டுமருந்து . 2 . 
உபதேசித்தல் உபதேசஞ்செய்தல் . ( உ - ம் . ) பூணு நூலணிதல் , 
“ தேவதேவுபதேசித்த சித்தியைச் சிலம்பன்செ உபநிட்கரம் - 1. தெரு . 2. பெருந்தெரு . 
ல்வி " ( திருவிளை , அட்டமா . உக . ) 

(உவநிஷா . ) 
உபதை-- 1. (இலக்கணம் )ஈற்றயலெழுத்து . 

உபநிட்கிராமணம்-1. இராசவீதி . 2. பிள் 
( பி - வி . திங்க . ந : உரை .) 2. ஏய்த்தல் . 3. ஒரு ளைபிறந்த நான்காமாதத்திலே பிள்ளையை வெ 
வனுடைய மனவியல்பையாராய்ந்து தெளிதல் ; ளியிற்கொண்டு போய்ச் செய்யுமொரு கிரியை 
அஃது அறவுப்பதை , பொருளுபதை , இன்ப 
பர் பரிமேலழகர் . (வள் . நிலக . உரை ) 4 பரிதா பெருந்தெரு . ( உவ நிஷணை .) 
வுபதை , அச்சவுபதை எனநான் குவகை என் ! (உ- ம்.) " வகுநாமகரணஞ்சோறூட்டலுபநிட்கி 

ராமணமுநீக்கி ” (திருவானை . கோச் . ஙக . ) 3 . 
நம் 5. பெரியோர்க்குக்கொடுக்கும் உபகாரம் 
[ 1 , 2 , 3. உவயா: 4 , 5. உவா . ) 

உபநீட்டாநம் உபநிட்சிராமணம் . ( உ - ம் .) 


- 


நாற 


| 


553 


உபநிதி , 


இருச 


உபபீடநம் . 


உறுப்படையுபநிட்டாநமோதநம்பிறவுமுற்ற ” னுடைய வீட்டாரிடத்திற்கொடுப்பது . [ உவ 
( கந்தபு. மார்க் . கக .) ( உவநிஷா.க . ) மியி . ) 
உபநிடத்து - உபநிடதம் . ( உ - ம் . ) " வேதக் 

உபநியாசம் - 1. அடகு . 2. அடுத்துவைத் 
காட்சிக்கு முபநிடத்துச்சியில் விரித்த- போதக்கா தல் . 3. கொடுத்தல் . 4. செயற்பால திதுவென் 
ட்சிக்கும் ”( கந்தபு . சூரனமைச் . கஉஎ . ) (உவ றுசொல்லுதல். 5. சொல்லத்தொடங்கல் . 6.மு 
நிஷதீ . ) 

கவுரை. 7. விதிப்பிரமாணம் . (உவ 

நாவல் . ) 
உபநிடதம் - 1. அயல்வீடு . 2. இரகசியம் . உபநியாயம் -1 . உதவியோயம் . 2. திரும்ப 
3. சதாசாரம் . ( உ - ம் . ) " முப்பகலிலேமலைவனு நியாயமெடுத்துக்காட்டல் . 
பநிடதவிற்கைமுரியும் " ( பாரத , அணி . ஙஉ .) உபப்பிரதாநம் - 1. உபகாரம் , 2.திறை . 
4. பரப்பிரமஞாநம் , 5. வேதத்தினுட்பொருள் . 3. பரிதாநம் . (உவவராக . ] 
( சூ . நிகண் . க : உட . ) 6. வேதத்தினுட்பொரு உபப்பிரமா - தக்கன் . ( கந்தபு . திக்குவி . 
ளைக்கூறு நூல் . ( உ - ம் . ) " உன் - றிருவடிக்கே 

கரு . உரை. ) 
தன்கருத்தெலாமமைத்தாள் சீருபநிடதமாமிவ 

உபப்பிரமிதம் - 
ளே ” (சிவதத்து . கக . ) நான்கு வேதத்திற்கும் 

அதிகமாய்ச் சொன்னது . 
ஆயிரத்தெட்டுஉபநிடதங்களுள்ளன . கூர்ம்பு . (சி.சி. அ . கங . சிவாக் ) 

உபபட்டணம் - பேட்டை , 
அட்டமூ. உசு . உரை . ) ( உவ நிஷடி .) 

உபபத்தி -1 . ஏது , 2 , ஒழிபு, ஓய்வு , 3. கா 
உபநிடம் - உபநிடதம் . ( உ - ம் .) "பாதபங்கய ரியப்படுத்தல் . 4. ( வேதாந் . ) சடுவிதலிங்கங்க 
முபநிடப்பாதுகைசூட ” (திருவிளை . எல்லாம் ளுள் ஒன்று ; அது : வேதாந்த வாக்கியங்களின் 
வல் . கா .) 

தாற்பரியமாகிற அத்துவைதார்த்தத்திற்கு அது 
உபநிதாநம் - கடன் கொடுத்தவனிடத்திலே கூலமான திருட்டாந்தம் . 5. சம்பந்தம் . 6. சம் 
அடகாகவைத்திருக்கும்படி கொடுக்கப்படும்பொ பவித்தது . 7. செய்கை . 8. சேவகம் . 9. தகு 
ருள் . (உவ. நியா ந : உவ - சமம் , நியா- ( தி . ( அநுப்பத்திபார் .) 10. தியாகம் . 11. சாத 
வைத்தல் . ) 

னம் . ( உ - ம் .) “ உபபத்தி - சாதனம் ” ( சி. சி . ரு: 

க . சிவாக் .) 12. பிறப்பு , 13. முகாந்திரம் . 14 . 
உபநிதி - வியவகாரபதங்கள் பதினெட்டனு 

வழங்கியது . ( உ - ம் .) " கான்மிகமென்றுப்பத்தி ” 
ளொன்று ; அஃது உபநிதியெனவும் நிக்ஷேப ( சி . சி . உ : ஙக . சிவாக் .) ( உவவதி : உவ 
மெனவும் நியாசமெனவு மூன்றுவகைப்படும் . 

கிட்ட . வதி- போதல் ) 
அவற்றுள் உபநிதி : ஒருவன் தநமுதலானதன 
துபொருள் தன்னிடத்திருந்தால் அரசன் பங் 

உபபதம் - 1. அற்பம் . 2. பட்டப்பெயர் . 
காளி திருடன் இவர்கள் முதலானவர்களால் 

சங்கராசாரியர் என்பதிற்போல . ( இதில் ஆசா 
அபாயப்படுமென்றெண்ணியச்சமுற்றுப்பொரு ரியர் என்பது பட்டப் பெயராகிய உப்பதம் . 
ளைச் சேமப்படுத்தற்பொருட்டு நற்குலப்பிறப் ( உவவடி . ) 
பும் நன்னடையும் அறந்தெரிதலும் உண்மையு உபபதீ -1 . இரண்டாமதிகாரி . 2. சோரநா 
ரைத்தலும்பல்கிளையுடைமையும் பொருளுடை யகன் . (உவவகி : உவ - சமம் . வதி - நா 
மையுமுடையவனாகியும் நம்பத்தக்கவனாகியுமி 

யகன் . ) 
ருப்பவனிடத்தில் இன்னதென்று சொல்லாம 

உப்பலம் - 1. உதவி . 2. துணை . 
லும் காட்டாமலும் எதிரேயெண்ணாமலும் பெ 

உபபாதகம் 
ட்டி முதலானவைகளில் மறைத்து முத்திரை 

நூநபாதகம் ; அது : பசுக் 
யிட்டு வைப்பதாம் . நிக்ஷேமாவது , ஒருவன் மே கொலைமுதலியன . (உ- ம்.) இதனுக்கணித்தா 
ற்சொல்லிய விசேஷணங்க ளெல்லாமுடைய 

னவுப்பாதகமுமினியறைவாம் ” (சிவதரு . பாவ . 

நச . ) 
ஒருவனிடத்தில் தனது பொருளையவனெதிரே. 
யெண்ணிக்கொடுப்பது . நியாசமாவது : ஒருவன் 

உபபாவம் - உப்பாதகம் . ( உ - ம் . ) " அகழுஞ் 
மேற்சொல்லிய அச்சத்தால் தன்னுடைய எ 

சூக்கும்பாவமுப்பாவமடருமாபாவம் " ( சூத . ஞா 

எரு 
துமுதலிய காலிகள் வெண்கலப்பாத்திரமென் 

ந. எ . ஙச . ) 
னுமிவை முதலானவைகளை மேற்சொல்லியவி உபபிருத்து - ஆலமரத்தினாலே திரண்டவ 
சேடணங்களையுடையவன் அயலூருக்குப் போ டிவமாகச் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் ; இது , 
விருக்கும் போது அவன்வந்த பின்னர் அவனிட யாகங்களில் வழங்கப்படுவது . 
த்திலொப்புவிக்கவேண்டுமென்று சொல்லி அவ உபபீடநம்- வேதனை செய்தல் . 


. 


554 


உபமாபூர்வபதம் . 


நிருரு 


உபய 
நாகமலர் . 


] 


உபபுரம் - நகர்ப்புறம் .( உவவா ; உவ - உபமிதசமாசன் உவமைத்தொகை . ( பி . 
சமீபம் . வா - நகர் . ) 

வி . உரு . உரை ) ( உவமிக , வலஜால - தொ 
உபபுராணம் - அப்பிரதாநபுராணம் . அட் கை . ) 
டாதசோப்புராணம் பார் . ( உ - ம் : ) " பதினெட் உபமிதம் - உபமாநங்காட்டப்பட்டது . ( உ 
டாமுறைநூலுக்கு மன்னுப்புராணமும் ” ( மச்ச வாது .) 
4. புராணவனுக் . நசு .) 
உபபோகம் - 1. இன்பம் . 2. பொருளின் 

உபமிதி 1. உபமாகப் பிரமாணத்தினால் 
பலத்தை அனுபவித்தல் . 3. மைதுநம் . ( உவ வரும் அறிவு . (வ - று .)ஆமா ஆப்போலும் என் 

றுகேட்ட ஒருவன் ஆவொப்புமைத்தன்மையு 
வாம . 

டைய பொருளைக் கண்டபின்னர் இது ஆமா 
உபபோகந்தராயம் - அநுபவிக்கும் பொ 

அநுபவிக்கும் பொ என்னும் அறிவு . ( தர்க்கபா . ங o . ) 2. ஒப்பு . 
ருள்களை விலக்குவது . ( சிந்தா . ) 

உபமிருதி - அப்பிரதாக மிருதிசாஸ்திரம். 
உபபோத்திருத்துவம் - உபபோக அநுபவி அம்மிருதிகள் : கணநவம் , கபிலம் , லோகிதம் , 
யின் தன்மை . ( சி .சி.அ : ங O. ஞாநப் ) 

தேவலம் , காத்தியாயநம் , லோகாக்ஷி , புதமிரு 
உபமந்நியன் - வியாக்கிரபாதமுநிவருடைய தி , சாதாதயம் , அதிமிருதி , பிரசேதம் , தக்ஷம் , 
குமாரர் . ( உ - ம் .) " பின்பக்கொடிமன்னுபமந்நிய விட்டுணு , விருத்தவிட்டுணு , விருத்தமது , தௌ 
னைப்பெற ” ( கோயிற்பு . வியாக் . உச .) மியம் , நாரதம் , பௌலத்தியம் , உத்தராங்கிதம் 

உபமந்தியு- உபமக்கியன் . (உ -ம் .) “ சென் எனப்பதினெட்டு . ( அபிதான . ) (உவழகி ) 
றுபமன்னியுநாளு ” ( கூர்மபு . கண்ணன் சிவதீ . உபமேயம் உபமிக்கப்பட்ட பொருள் . 
க .) 

(உவஜெய . ) 
உபம் - இரண்டு . ( உ - ம் . ) " மற்றையுபமுப 

உபமேயோபமானம் --- உபமேயத்தையும் 
நயத்துகளிடு ” ( தைல . தைலவ . கக . ) 

மானமாகவும் உபமானத்தை யுபமேயமாகவுஞ் 
உபமம் -1 . உவமை . 2. பாவனை , ( உவ 3 . ) 

சொல்வது . 
உபமலம் - உள்ளேயிருக்கும் மலம் . 

உபமேயோபமை- ( அலங்காரம் .) இதரே 
உபமா தீவகம் - தீவக அலங்கார பேதத்துள் | தரவுபமை . ( உவலெயொவா : உவஜெய ; 
ஒன்று ; அஃது ; ஓர் உபமேயச்சொல் ஓரிடத்து 
நின்று செய்யுளிற் பலவிடத்தும் நின்ற உபம 
ச்சொற்களோடும் பொருந்திப் பொருள்விளைப் உபமை -1 . உவமையலங்காரம் . 2. ஒப்புமை . 
பது . " முன்னங்குடைபோன் முடிநாயகமணி 

உபமோத்தரபதகர்மதா ரயன்- பிற்சொல் 
போன் - மன்னுந்திலகம் போல் வாளிரவி - பொன் 

உபமாநமாயிருக்கும் பண்புத்தொகை . ( வ - று .) 
னகலம் - தங்குங்கவுத்துவம்போ லுந்தித்தடமலர் அடிமலர் . ( பி . வி . உஉ . உரை .) ( உவா - 
போ - லங்கணுலகளந்தார்க் காம் ” ( இலக்கணவி . 
சுசஎ . ) ( உபமா - உவமை . தீவகம் - விளக்கு .) 

உதாவடி - பிற்சொல் . காயா 
உபமாந்தீவகம் . உட 

பமாதீவகம் . (இலக்கண ய - பண்புத்தொகை . ) 
வி . சுசஎ , உரை . ) 

உபயதலம் இருமரபு . அது : தந்தைதாய 
உபமாநம் - யாதேனும் ஒரு பொருளுக்கு ரதுமரபு . (உலயகஜ.. ) 
ஒப்பாகச் சொல்லப்படுமது . ( உ - ம் .) " மதிபோ உபயகோழகி கன்றீனும் போது அதன் 
லுமுகம் ”இதில் , மதி உபமாநம் . ( உவரைந ] முகம் வெளியே தோற்றமாகும் அச்சமயத்துப் 
உபமாநாகிதம் - உபமையில்லாதது . (உவ பசு . 

பசு . (உலய - இரண்டு , மொ - பசு.வீ- முக 
ஜா நாறிக. ) 

முடையது . ) 
உபமாபூர்வபதம் - முன்மொழியொப்பு ; உபயசம்பவம் - ஒருபக்கத்திலும் விலகவழி 
அஃது : இருசொற்றொடரில் முன்மொழி உவ யில்லாதநியாயம் . ( உஷயலவ o : உலய 
மையாய் வரும் பண்புத்தொகை , சங்க வெள்ளை 

இரண்டு . லவ - பிறப்பு . ) 
என்பதிற் போல . ( பி . வி . உஉ . உரை . ) ( உவ 

உபயத்தம் - சிலேடை . 
ஜாவாவடி : உவரை -உவமை . வ 

உபயநாகமலர் -சிறுநாகப்பூ , பெருநாகப்பூ . 
ஈ - முன் , வடி - மொழி . ) 

( தைல . தைலவ . கஙரு . ) 


உவா . ) 


உவமை . 


| 


555 


உபயாங்கவாச்சியம் . 


முருகா 


உபரதி . 


விய 


T 


உபயநொச்சி -- வெண்ணொச்சி , கருநொச் உபயாங்கன் - சதாசிவன் . ( உய - இர 
சி . ( தைல . தைலவ . எசு .) 

ண்டு . கம - சரீரம் . ) 
உபயம் - 1. இரண்டு . ( உ - ம் . ) " படியுபயஞ் 

உபயாத்தம் - உபயார்த்தம் . 
சேர்த்து " ( தைல . தைலவ . எஎ . ) 2. இரண்டு 

உபயாநுகம் - கூத்து விகற்பங்களுக்கமைந் 
தன்மையுமுடையது . ( உ - ம் . ) " அருவநாலிங்கு 
பயநாலுருவமொன்றாம் ” ( சி . சி . உ . எச.ஞாநப் .) தவாச்சியக்கூறுகளிலொன்று ; அது . கீதம் , நிரு 
3. உபகாரம் . 4. கோயிற்காணிக்கை. ( உலும் 

த்தமாகிய இரண்டினுக்கும் இசையவாசித்தல் . 
) 

(சிலப் . அரங்கே . அரும்பத . கச ) (உலய ; 
உபயமாதம் - உபயராசிக்குரியமாதம் ; அவை 
ஆனி , புரட்டாசி , மார்கழி , பங்கும் என்னும் கும - இசைதல் . ) 
மாதங்கள் . (உயரைல.) 

உபயாமம் -- விவாகம் , 

உபயார்த்தம் - 1. இரண்டு நோக்கம் . 2. இர 
உபயழகி - கன்றின் முகமுதயமாய் நிற்கும் 

ண்டுபொருள் . ( உலயாய : உஷய 
பசு . ( உஜயவீ.) 

ண்டு . க - பொருள் . ) 
உபயழகிதாநம் -உபய கோமுகிதாநம் . ( த . நி . 

உபயோகம்- 1. இட்டசித்தியை முடித்த 
போ . உரு .) ( உந. விதிப்படி வரைந்துகொடு 

ற்கு அநுகூலமாயிருக்குஞ்செய்கை . 2. உதவி . 
த்தல் , ) 

( சோதிட ) 3 . ஒரு யோகம் ; அஃது : இலக்கினத் 
உபயர்- இருவர் . ( உ - ம் . ) " அவர்க்கொப்பறு திலும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் இடங் 
புதல்வருமுபயராயினார் ” ( வேதாரணியபு , கோ களிலும் ஏழு கிரகங்களும் நிற்பது . (உள்ளமு 
லாகல . நஎ .) 

டை, நகஉ . ) 4. ஒன்றனை முடித்தற்கு வேண் 
உபயராசி- சரந்திரமென்னு மிரண்டுதன் இம்பொருள் . (உ - ம் . ) " தாங்கியுபயோகந்தன்னை 
மைகளையுடைய ராசி ; அவை : கந்தி , தரு , மிது யும் ” ( சைவச . பொது. உருக . ) 5. சமீபம் . 6 . 
நம் , மீநம் என்பன . (விதாந . மரபியல் , ரு . ) தக்கதன்மை . 7. நல்லொழுக்கம் . 8. பிரயோக 
(உயரா ) 

ம் . 9. பிரயோசநம் . 10 , மருந்து செய்தல் . (உவ 
உபயவசை - சீரகம் , கருஞ்சீரகமென்னுமி பொம் : உவ - கிட்ட யொம் -இணைத்தல் .] 
ரண்டும் . ( உ - ம் .) " உபயவசைமுசலி - யுருமமுறு உபயோகி -1 , உபயோகமுடையது . 2.உப 
செவ்வல்லிகணமொவ்வொன்றினுக்கு ( தைல . யோகமுடையவன் . 
தைலவ . ருக . ) ( உலுய ; அசை . ) 

உபயோகித்தல் -உபயோகஞ்செய்தல் . 
உபயவாதி- இருபக்கத்தையுஞ் சார்ந்துநிற் உபாசநீர்- உபரசக்குடிநீர் . ( தைல . தை 
போன் . 

லவ . கஙரும் உரையும் .) 
உபயவாதிகள் இருதிறத்தார் . ( உ - ம் . ) 

உடரசம் -1, இழிந்தசுவை. 2. சுவா 
" ஈதுபயவாதிகள் சம்மதம் " ( தாயு . எங்கு . ங . ) | த்தமாகிய சரக்கு .அச்சரக்குகள் நூற்றிருபத் 

உபயவிட்டகம் - கருப்பந்தரித்து நாளுக்கு தெட்டுவகை . ( உ - ம் .) " தாரார்மணியுபரசங்க 
நாள் விருத்தியடையும்போது மாதாமாதம் ருது ளையும் ” ( தைல . பாயிர . ஙக . ) 3. கடல் நுரை . 
காலத்தில் வெளிப்படுவது போலச் சோணிதம் ( உவாவ .) 
வெளிப்பட்டுக்கொண்டேயிருந்தாலும் அச்சிசு 
வுக்குக்கெடுத்தியிராமல் மிகவுமிளைத்து மரப்பா 

உபரசன் - தம்பி . 
வையையொத்துத் தாய்க்குத் தெரியாமல் வயி உபரசிதம் - 1. ஆயத்தஞ்செய்யப்பட்டது . 
ற்றுக்குள் ஒவ்வொரு 
வேளை கொஞ்சமசைவதா 

2. உபசரிப்பு . 3. உண்டாக்கப்பட்டது 4. குரு 
யிருக்கும் பிண்டம் . (சீவரட் உ.சு.) (உலய வைக்காத்தல் . ( உவாவித: உவ , 
விஷக- பிண்டப்பிரவேசமாத்திரமுடையது ) 

செய்தல் . ) 
உபயவேர் - வெட்டிவேர் , இலாமிச்சவேர் 

உபரஞ் சிப்பித்தல் - விரும்பச்செய்தல் . 
எனப்படும் இரண்டுவேர் . ( உ -ம் .) " உபயவேர் உ -ம் . ) " பிறரையு பரஞ்சிப்பிக்குங்குணம் " 
தகரம் வெள்ளிலோத்திரம் ( தைல . தைலவ . 

( சி . சி . உ : உங . ஞாநப் . ) 
ஙக . ) 

உபரட்சணம் புறக்காவல் , ( உவாக்ஷ 
உபயவோசை - ஈரடுக்கொலி , 

ண ) . ) 
உபயாங்கவாச்சியம் நிருத்தத்துக்குங் கீத 

உபரதி-- 1. ஒழிவு. ( உ - ம் . ) நித்திரையெ 
த்துக்கும் வாசிக்கும் வாத்தியம் . (சிலப்.எஉ.பக். ) ன்றது இந்திரியங்களுடைய உபரதியேயாகை 


556 


உபரை . 


ருருஎ 


உபவசித்தல் . 


உபாமணம் 


யால்” (சி . சி . : ச . சிவாக் .) 2. பெண்டு பிள் உபரோதகம் --- உள்வீடு . ( உவரோயக : 
ளை முதலிய குடும்பவியவகாரங்களை ஒட்டறவி 
ட்டு நிற்றல் .இது மூன்றாஞ்சாதகமாகிய சமா 

உவ ; ய் - அடைக்கிறது . ) 
திசட்கசம்பத்தியிலொன்று .( உ - ம் .) " மட்டிலா 

உபரோதம் -- 1 . அநுகூலம் , 2. கட்டுதல் , 3 . 
ப்பெண்டிராதி மகிழ்புகழாவதெல்லாங் - கட்டற தயவாக ஒன்றைச் செய்து முடித்தல் , 4. தற்கா 
நீக்கவேண்டுங்கழலாதுநிற்குமாயில் - தட்டுறுபிப்பு. 5 , மறுப்பு , 6. முற்றுகையிடல் .( உவ 
றவிநீங்காத்தன்மையென் றுன்னியுன்னி - ஒட் ரொய் : உவ--தடை . 

- ) 
றவிட்டுநிற்றலுபரதியாகுங்காணே ” (உபதே 

உபலக்கணம் -- நால்வகைச்சொற்களுளொ 
சவு . கூ . ) 3. பெருமகிழ்ச்சி . 4. மரணம் . ( உவருசொல் நின்று தன்னையுணர்த்துவதோடு தன 
பதி . ) 

க்கினமாகிய சொற்களையுந் தழுவிக்கொள்ளுத 
உபரதித்தல் - வெறுத்துத்தள்ளுதல் . 

ல் . ( உ - ம் . ) ( சடகோப நன்னூல் ஙருஅ - முக 
1. ஒழிதல் . 2. துறத்தல் . 3. மும் உரையும் .) அன்றியும் இலக்கணக்கொத் 
விஷயவைராக்கியம் .(உவாணை . 

. ] 

து . பாயிர , க . உரையிலுங்காணலாம் . ( உவ 
உபராகம் - 1. இராகு . 2. ஒரு புண்ணிய 

க்ஷண . ) 
காலம் . ( சி . சி . அ : ங ங . மறை .) 3. சிவப்பு . 4 . உடலட்சித்தல் - பார்த்தல் . (சி . சி.அ : உஉ . 
சூரியசந்திரகிரகணம், (உ - ம் .) " ஓதுபாதுவெண் ஞாநப் . ) 
மதியுபராகத்தில் " ( சேதுபு . சேதுபல. உக ) உபலட் சியம்- குறிப்பினாற் பொருள் விளக் 
5. துராசாரம் . 6. நிந்தனை . 7. வருத்துதல் , குமது . (உவ @ r ) . ) 
( உவராம் . ) 

உபலத்தி -1 . அடைதல் . 2. அறிவு . 3. சம் 
உபராசன் - அரசனுக்கு இரண்டாவதான பாத்தியம் . (உவஜி: உவ - வி -அடை 
அதிபதி . 2. இளவரசன் . (உவராக . ) தல் . ) 
உபராசிதம் - சிற்றகத்திமரம் . 

உபலம் - 

1. இரத்திநக்கல்லு . 2. எருமுட் 
உயராமம் - 1. சந்நியாசம் . 2. துறத்தல் . டை . 3. கல்லு , 4. பளிங்குக்கல் . ( உ - ம் . ) " பல 
3. மரணம் . 4. வெறுத்தல் . 

நிறங்கவருமுபலமாய் " ( தாயு . சிற்சுகோ . உ . ) 
உபரால் --உதவி . 

5. பூசித்தல் . ( உவ . ) 
உபராவம் - சமீபத்திருந்து பேசுதலால் வரு உபலாலநம் -1. குதுகலஞ்செய்தல் . 2.செ 

ல்லங்காட்டல் . உவா . ) 
உபரி - 1. அதிகம் . 2. ஒரு மீன் . 3. மேல் . 

உபலாலநை- குதுகலஞ்செய்தல் . 
( உ - ம் .) " உபரியெழுகின்றசீயம் ” ( பாரத . பதி 
ன்மூன் . நக . ) 

உபலாலிகை - தாகம் . (உவாவிகா . ) 
உபரிகை - மேன்மாடம் . ( உ - ம் .) " கோவிட 

உபலாவி -- விராடதேசத்தினின்றும் புற 
மாடமுபரிகைமேடை கோபுரமரங்கெலாம் பரந் ப்பட்டுப்பாண்டவர்கள் தங்கிய இடம் . ( உ - ம் .) 
து ” (திருவிளை . நாகமெய் . கஅ . ) 

“ போயோதை வீதியுபலாவி புகுந்து தங்கள் ” (பா 
ரத . வெளிப்பாட் , கூ 0 

) 
உபரிசரர் - மேலே சஞ்சரிப்போர் . ( உ - ம் .) 
" உபரிசரரெனவுரனொடு புகுதர ” (பாரத . பதி 

உபலாளநம் --- சுத்தி செய்தல் . 

உபலிங்கம் - தீங்கை அறிவிக்கும் இயற் 
னாறு . ஈ o . ) (உவரிவாரி : உவரி - மே 
ல் . வார் - சஞ்சரிப்போர் .) 

கைக்குறி . ( உவஜி.: உவ-SA -போதல் ) 
உபரிசுரதம் - நாயகன் கீழும் நாயகி மேலு 

உபலேபதம் - சாணியான் மெழுகுதல் . ( உ 
மாகப் புணர்தல் . ( கொக் . ருக . ) ( ஸுரத - புண வெரு: உவ - வி - பூசுதல் . ) 
ர்ச்சி . ) 

உபலேபம் 1. பூசுதல் . 2. மெழுகுதல். 
உபரிபுருஷன் –வாகாமேறுகிறவன் .(உவ ( உ.வெ. )) 
சிவாஷ : உவரி- மேல் , 
உவரி- மேல் ,வாஷ ) 

உபலோத்திரம் - விளாம்பிசின் . 
உபரிலீலை - உபரிசுரதம் . ( உவரி; லா - உபவசி - உபவாசி . ( உ - ம் . ) " அருந்தினாலற் 
புணர்ச்சி .) 

றைக்குபவசியாய் " ( சைவச . பொது . நலங . ) 
உபரை - நூற்கதிர் . 

உபவாசித்தல் - உபவாசஞ்செய்தல் . ( உ - ம் . ) 


ம் ஒலி . 


வ 


| 


557 


உபவேசம் . 


ருருஅ 


உபாங்கம் . 


" அழிபசிக்கழியாதன்றுபவசித்து ” ( வேதாரணி , மலங்கழித்தல் . ( உவவெல்: உவ - கிட்ட , 
யபு . நியம . அ .) 

வி -உட்புகல் . ) 
உபவதம் -1 . காஞ்சோன்றிப்பூண்டு. 2. நக் 
தநவநம் . ( உ - ம் . ) " அந்தமன்னனோர் காளிலுபவ 

உபவேட்டிதம் கைவட்டணை நான்கினு 
நத்தொருவனாயிருந்து ” ( ஞாநவா . உற்பத்தி . 

ளொன்று . (சிந்தா . பதுமை . கஉ . உரை . ) 
ஙக . ) [ உ 

உவவந : உவ - போல் , வநO - உபவேதம் - அப்பிரதாநவேதம் . ( உ - ம் . ) 
சோலை . ) 

" ஆயுர்வேதம் , தநுர்வேதம் , காந்தருவவேதம் , 
உபவம் - சீந்திற்கொடி , 

அருத்த வேதம் என்பன உபவேதம் ( சைவ . வி . 
உபவருத்தநம் -1. இராச்சியம் . 2. குடியில் உ.உ.) 
லாவூர் . (உவவத- ந.: உவ -வரதி . தங் 

உபற்பவம் -1 . இராகு . 2. கிரகணம் . 

உபறியாவி- கோட்டம்பூண்டு,. 
குதல் . ) 

உபாக்கியாநம் - 1.கதைசொல்லல் , 2.முற் 
உபவாசம் -1. உணவின்றியிருத்தல் .(உ - ம் .) காலத்திலே நிகழ்ந்ததை அறிவிக்குங் கதை . 
" இதன்புனலாடி உபவாச முஞற்றியக்கால் 

( உ - ம்.) “ நளோபாக்கியாநம் ”( உவாவா நம : 
( சேதுபு. பலதீ . கக . ) 2. ஓமபீடம் . 3.ஓமாக்கிநி 
வளர்த்தல் . 4. விடயவிருப்பம் நீங்கி விரதங்கொ உவ ; சூவா ந.சொல்லல் . ) 
ள்ளல் . (உவவாவல : உவ- -வசித்தல் ) உபாகமம் - 1 அங்கீகரித்தல் . 2. அப்பிர 

உபவாசி உபவாசஞ்செய்வோன் . ( உ - ம். ) தானமான ஆகமங்கள் . ( உ - ம் . ) " விசுவான் மக 
" மதத்தவுடலதனாலற்ற வுபவாசியொளித்துண் முதல் நாரசிங்கமிறுதியாயுள்ள இருநூற்று நா 
பானென்றுணர்தல் ” ( உபநிட . கசு . உரை .) 

உரை . ) ற்பத்தேழு உபாகமங்கள் ” ( கூர்மபு . உ . கஉ . 
( உவவாது . ) 

உரை . ) 3. கிட்டிவருதல் . 4. வந்து சேருதல் . 
உபவாசித்தல் உபவசித்தல் . ( உ - ம் . ) “ ஒங் ( உவாமா : உவ - கிட்ட ,கீழ் , சூ.ம.வருதல் ) 
குந்திரி திகையுபவாசித்தே ” ( மச்சபு . அநந்த 

உபாகரணம் - 1. பசுக்களை யாகத்திற்கொ 
திரி. உஅ . ) 

ல்லுதல் . 2. வேதாத்தியயா ஆரம்பத்துக்கு முன் 
1. மந்திரிவீட்டுத்தோட்டம் செய்யும் ஒருகிரியை . ( உவாகாண :உவ 
2. வேசிவீட்டுத்தோட்டம் . 

கிட்ட , சூகாண .) 
உபவாயுக்கள் - நாகன் , கூர்மன் , கிருகரன் , 

உபாகருமம் -1 . ஆயத்தஞ்செய்தல் . 2. பிதி 
தேவதத்தன் , தநஞ்செயன் என்னும் அபிப்பி ர்தர்ப்பணம் , 3. வேதம்படிக்கத் தொடங்குதல் . 
ரதாந வாயுக்கள் ; இவை : பஞ்சவாயுக்களுள் 4. வேதாத்தியய ஆரம்பத்துக்கு முன் செய்யும் 
ளும் அந்தர்ப்பூதமாயிருக்கும் ; இவைகளுள் : 

ஒரு கிரியை . ( உவாக 3 : உவ -கிட்ட . சூ 
வாந்தி வரும்படி செய்வது நாகன் எனவும் ; விக் 
கல் , ஏப்பம் , இமைப்பு , தும்மல்களைச் செய்வது 

க3.செயல் . ) 
கிருகரன் எனவும் ; வீங்கச் செய்வது தநஞ்செ உபாகாரம் பலகாரம் பழம் முதலிய சிற் 
யன் எனவுஞ்சொல்லப்படும் . ( விசார . கஎசு . ) றுணவு . ( உவாஹார் : 

றுணவு . ( உவாஹார் : உவ - குறைவு . சூ 
உபவிட்டன் - உட்கார்ந்திருப்பவன் . 

ஹார -உணவு . ) 
உபவியாக்கியா நம் வியாக்கியாநத்துக்கு உபாகிதம் - அக்கிநியினால் வரும் அழிவு .. 
அரபந்தம் .( உவவாவா ந ; உவ - கிட்ட , 

( உவாஹிக . ) 
வாவா.ந.உரை ) 
உபவீதம் - 1. தேவகாரியத்தில் இடதுதோ 

உபாகிதை -- விண்வீழ்கொள்ளி . 
ண்மேனின்று வலது தோளின்கீழ்த் தொங்கும் 

உபாகிருதம் - 1. தீங்கினையறிவிக்கும் உற் 
முப்புரி நூல் . (பிரமோப .) 2. பூணு நூல் .3. பாதம் . 2. யாகத்திலே கொல்லுதற்கு ஆயத்த 
பூணுல்தரித்தல் . (உவவீக: உவ - மிக. ஞ்செய்யப்பட்டிருக்குமிருகம். ( உவாக , க : 
வீதீ.பிரகாசித்தல் . ) 

உவ ; சூ ; + J-க.செய்யப்பட்டது . ) 
உபவீதி - உபவீதமணிந்தவன் . ( உவவீ 

உபாங்கம் - 1. அங்கம் போல்வது . (உ - ம் .) 

" முல்லைத்தார்கிண்டுவண்பொங்கங்கூடத் - து 
உபவேசம்-உபவேசம்.(உவவெநனிக்குமன்றே (இரகு . நாட் . ருச .) 2 அப்பிர 

ளைத்தவேய்ங்குழற்சாதாரிதொம்மெனத் தொ 
உபவேசம் - 1. ஆசனம் . 2. இருத்தல் . 3. தாநமான உறுப்பு . 3. ஒருவகைத்தோற்கருவி . 


திங் . ) 


558 


உபாஸ்தி . 


ருருக 


உபாதாயம் . 


(சிலப் . அரங் . உஎ . உரை .) 4. ஒருவரைவிட்டு உபாஞ்சநம் - கோமயத்தாலே மெழுகுதல் . 
நீங்காமற் சமீபத்தில் இருக்குமது ; பிராமணனு ( உவாஜ : உவ ; கஜ. - மெழுகுதல் .] 
க்குப்பூணூல்போல . (சி .சி . க : சஎ . மறை . ) 5 . 
பரதத்தின் பொது இலக்கணங்களாகிய இரு 

உபாஞ்சு -1. இரகசியம் . 2. மந்திரோச்சா 
பது பேதத்துளொன்று . (உ - ம் . ) " பரத - மாவை 

ரணபேதம் மூவகையுளொன்று ; அது : மந்த 

மாகச் செபித்தல் . ( சைவச.பொது , கருஉ.உரை. ) 
யினங்கமுபாங்கமே பிரத்தியாங்கமேயலர்முக 
ராகம் - ஒவறுசீர்சால்கரப்பிரசாரமுவமையில்சிர 

( உவா .. ] 
க்கரகருமம் - தாவறுகரகேத்திரங்கரகரணந்தா 

உபாத்தி- ஆசாரியன் . ( உ - ம் .) " ஊன்பிற 
னகமே சுத்தசாரி . ( திருவிளை மாறியா. அ .) 6. ங்கொளிறும்வேலா னோர்த்துத்தன் னுபாத்தி 
வேதத்துக்கு இரண்டாமங்கமாகிய நூல்கள் . 

சொல்லால் ” ( சிந்தா . குண . உச O.) 
( உ - ம் . ) “ மீமாஞ்சை , நியாயம் , புராணம் , ஸ்மி 

உபாத்தியாயன்- 1. ஆசாரியன் , படிப்பிக் 
ருதி என்பன உபாங்கங்கள் ” ( சி.சி. அ ; கச . 

கிறவன் . (உ - ம் .) ( சூ . நிகண் . உ : எ . ) 2. புரோ 
மறை . ) 

கிதன் . 3. வேதத்திற்சிலபாகத்தையாவது வே 
உபாச்சிரயம் 1. அடைக்கலம் . 2 . 

தாங்கங்களையாவது வேதநம்பெற்றுப்படிப்பிப் 

ஆதா 
ரம் . 3. கொள்கலம் . [ உவாயை : உல 

பவன் . இப்பெயர் தமிழில் உவாத்தியன் , உவா 

த்தியான் , உவாத்திகன் , உவாத்தி என்று பல 
கிட்ட , சூய- அடைதல் . ) 

வாறாக வழங்கும் . (மணிமே .) (உவாயாய ) 
உபாசகர் - 1.உபாசனை செய்வோர் . ( சி . சி . உபாத்தியாயாநி - உபாத்தியாயன் மனைவி . 
க . 54. சிவாக். ) 2. பௌத்தரில் இல்லறத் ( உவாயாயா நி .) 
தோர் . ( மணிமே .) 

உபாசகன் 1. உபாசனைசெய்வோன் , 2 . உபாத்தியாயி- உபாத்தியாயாதி . (உவா 
ஏவல் செய்வோன் . 3. சூத்திரன். ( உவாவாக ) யாயி .) 

உபாசகைகள் - பௌத்தரில் இல்லற நட உபாத்தியாயை - படிப்பிப்பவள் . ( உவா 
த்து மகளிர் . (மணிமே.) 
உபாசங்கம் - அம்புக்கூடு (உவாவம் 

யாயா . ) 
உபாசநம் - 1. அத்திரப்பிரயோகப்பயிற்சி . உபாதாதகாரணம்- முதற்காரணம் . 
2. ஆசகம் . 3. ஓமாக்கிரி . 4. தேவத்தியாகம் , 5 . உபாதாநத்திரயம் - மூன்றுமுதற்காரணம் ; 
தேவாராதனை . 6. தொண்டு செய்தல் . ( உவா அவை ; சுத்தமாயை , அசுத்தமாயை , பிரகிருதி 
வல நல.. ) 

மாயை என்பன. ( சி . சி . உ . எச . சிவாக் . ) 
உபாசநாபாவாதம் - சிந்திக்கப்பட்ட வஸ் ( உவாடாந்தயம் : உவாடா நா - முதற் 
துவைத்தனது பிரியத்தைவைத்து அன்போடு காரணம் . தாய - மூன்று . ) 
ஒரு விக்கிரகத்தினிடத்தில் உபாசிக்கும் உபா உபாதாததை 

உபாதாகமாயிருக்குந்தன் 
சனையே தேவதாரூபமாய் இட்டப்பிராப்தியை மை , ( சி . சி . உ . க . சிவாக் . ) (உவாயா நகா: 
த்தருவது போல எதிரிட்ட வஸ்துக்களைத்தன உவாடா ந முதற்காரணம் . தா - தன்மை . ] 
துரூபமாகச்சிந்தித்தலின் அச்சிந்தனையடைய 

உபாதாநம் - 1. அரிசித்தாநம் . 2. ஈவு . 3 . 
லாம் என்பது . ( உ - ம் .) " எழிற்பதுமையைத்தே 
வெனல் போலிருமைதருமுபாசநாபரம் ” ( வே உபயார்த்தம் . 4. எண்ணம் . 5.துணைக்கார 

ணம் . 6. பற்று . (மணிமே . ) 7. புலனடக்கல் . 
தா . சு . கஉசு . ) 

8. முதற்காரணம் . (உ - ம் .) " என்னையிதுவெனி 
உபாசநை --உபாசநம் . (உவால நா . ) 

லுலகுக்குபாதாநம் " (சிவப்பிர . உ.ரு. ) 9. வில 
உயாசயம் - நித்திரை . 

க்கல் . ( 3 , 6 , 7. உவாயாக ; உவ 

கிட்ட . 
உபாசி -- உபாசியென்னேவலும் , தெரிநிலை 

சூடா . எடுத்தல் , ) 
வினைப்பகுதியும் . 

உபாதாநருபம் - அறிவு , கந்தம் , இரதம் , 
உபாசித்தல் - வழிபடுதல் . 

வன்னம் என்பன . ( உ - ம் . ) " அறிவு , கந்தம் , 
உபாசிதம் - வணக்கம் . (உவாலிக : உ 

இரதம் , வன்னம் என்கிற உபாதாநரூபம் நா 
வ - கீழ் . சூலி -இருத்தல் .) 

லும்” ( சி . சி.அ : கஉ . நிரம்ப .) 
உயாசிரயம் -- அடைக்கலம் , 

உபாதாயம் - பற்றப்படுவது . ( சி . சி . பர . 
உபாஸ்தி -- வழிபாடு . 

சௌத் . ச . உரை . ) 


559 


உபா நம் . 


ருசு 


உபார்ச்சநம் . 


ம் 


உபாதாயவுரு - வலி , கந்தம் , இரதம் , வன் யடி . ( உ - ம் . ) " உத்தமரைமதியாதே யுபாநபதத் 
னம் என நான்காகும் . ( உ - ம் . ) " வலிகந்தமிர தொடுநடக்கு -மத்தரையும் " (சிவதரு. சுவர்க்க 
தம்வன்னமெண்டருமுபாதாயந்தான் (சி.சி. நரகவியல் . கசஉ .) 
பர . சௌத் . ரு . உரை .) ( சி . சி . பர . கக ங 

உபா நவரி - கோபுரத்தினடிச்சித்திரவரி , 
பக்கத்திலிவைகளை உபாதாக உரு என்று சொ 

உபாம்சு - இரகசியம் . ( உ - ம் . ) " சிவமந்திர 
ல்லப்படுகிறது . ) 

த்தை வாசகமாகத்தான் உபாம்சுவாகத்தான் மா 
உபாதி -1 , இடையூறு , ( உ - ம் .) “ உம்பரால் னசமாகத்தான் மேற்சொல்லும் பிரகாரத்திலே 
வருமுபாதிகாப்பன் ” ( மச்சபு . பிருகுவி . சக .) சபிப்பது சபயக்கியம் ” ( சி . சி.அ : உ ங . சிவாக் .) 
2. உபாதியென்னேவலும் , தெரிநிலைவினைப்ப 

( உவா . ) 
குதியும் , 3. காரியம் . 4. ( தர்க்கம் .) சாத்தியத்தி 

உபாமிசு - .] . இரகசியம் , 2. வாசக்செபவ 
ற்சமவியாத்தியுடையதாய்ச் சாதகத்தில் வியா 

கையிரண்டினொன்று . அது : பிறர் செவிக்குக் 
பகமில்லாதது . ( உ - ம் . ) " தீக்குப்புகையோடு சம் 
பந்தத்தில் ஈரவிறகின் கூட்டம் உபாதி ” ( தர்க் 

கேளாது மந்திரங்களைச்செபித்தல் . ( உ - ம் . ) " உ 
கபா . கஅ .) 5. தடை , 6. தருமசிந்தை . 7. தியா 

ரைவாசகமற்றுச்சமுபாமிசு வென்றிரண்டாம் ” 
நம் . 8. தேவசம்பந்தங்களில் ஐயம் வந்தால் 

( சூத . நியம் . கரு . ) (உவா .) 
அவற்றுள் மநஞ்செல்லாமல் நிறுத்தல் . 9. நிமி உபாயத்திரயம்- ( வேதாந்தம் . ) உபாயங்கள் 
த்தம் . ( உ - ம் .) 

" விவேகிக்கு ஒரு உபாதியன்றி மூன்று ; அவை : " அதத்துவியாவிருத்தியிலக்க 
யில் அவிவேகத்துவங்கூடாது (சி.சி. ச . அ . ணை , தடத்தலக்கணை , சொரூபலக்கணை ” என் 
சிவாக் . ) 10. பாதை . 11. பொய்ஞ்ஞாநம் , பன . ( த . பி . போ . காரு .) 
அவித்தை . ( உ - ம் .) " உபாதிகெடாதவர் கேவல உபாயதந்திரம் - தந்திரப்புத்தி . 
மாகாரே ( கைவல் . சந் . ஙக . ) 12. மாரிசம் . 13 . 

உபாயநம் - உபக்கிராகியம் . ( உ - ம் . ) " புதரா 
வருத்தம் . 14. வியாதி . (உவாதி .. ) 

குமவர்கள் பொருட்டுபாயந் தாநத்தினையும்புரிக " 
உபாதித்தல் - உபத்திரவஞ்செய்தல் . 

சேதுபு . சேதுபல . கா .) ( உவாய ந . ] 
உபாதித்திரயம் மூன்று உபாதிகள் ; அவை . 

உபாயநிட்டை இலேசிற் சித்தியடையும் 
அவிச்சிந்நோபாதி , பிரதிவிம் போபாதி , அத்தி வழியைக்காட்டும் நிட்டை . (உ - ம் .) “ இந்நிலை 
யாசோபாதி என்பன . இது , " பாவமுறுமவிச்சி மயங்கிற்றாகின் மேலொருபாய நிட்டையுணர்த் 
ந்நோபாதிபதிவிம் போபாதியுடனத்தியாசோபா துகின்றார் ” (சி . சி . க : அ . முகம் . ) 
தியெனவே - மேவுமுபாதிக ளொரு மூன்றுள " 

உபாயம் -1 . கிட்டவருதல் . 2. சித்திசதா 
என்பதனாற் பெறப்படும் . ( வே . தா , சூ . அக . ) நம் . 3. சித்தியடையும் வழி . ( உ - ம் . ) " பூரணப் 

உபாதிதை உபாதித்தன்மை . (உவாயி பொருள் வந்து வாய்க்கும்படிக் குபாயம் - வருவித் 
தா . ] 

து " ( தாயுமா . சின்மயாநந்தகுரு . உ . ) 4. சூழ்ச் 

சி . ( உ - ம் .) " உபாயமெங்கேனுமொன்றாற் - றப் 
உபாதீதம் - உபாதியில்லாதது . ( உ - ம் . ) "ஆ பறச்சூதுகொண்டு சதிப்பதே கருமமென்றான் ” 
ன்மசிற்சத்தியே யுபாதீதமான பிரமாணம் (சி . ( பாரத . சூது . உச . ) 5. சொற்பம் . 6. நான்கு . 
சி . அளவை . எ . சிவாக் . ) (உவாயீக: உவா ( உ -ம். ) 

" தொடிகாணம்புபாயமாம்படியட்டிப் 
J ; சூயீக் - கடந்தது. ) 

பின் ( தைல . தைலவ . கச . ) 7. தந்திரம் . 8 . 

வகை . [ 1 , 2 , 3 , 4. உவாய் : உவ - கிட்ட , 
உபாதேயம் -1 . எடுக்கத்தக்கது , ( சி . சி.அ. 
உசு . சிவாக். ) 2. கூட்டத்தக்கது . (சி.சி.உ ரு அ . 

சுய - போதல் . ) 
சிவாக் .) 4. பிரதாநம் , 5. மேலானது . ( 2 உபாயவிலக்கு விலக்கலங்கார வகையுளொ 
உெய . ) 

ன்று ; அஃது ; ஒருபாயங்காரணமாகவிலக்குவது . 
உபாந்தம் -- 1 . அணித்தான அயல் . 2. எல் னின் -மன்னவனுங்கூற்றுவனும் வந்தணைந்தா 

( வ - று .) “ இன்னுயிர்காத்தளிப்பாய் நீயேயிளவே 
லை . 3. கடைக்கண் .( உவாது ; உவ - கிட்ட- ல் - அன்னோர் தமக்கெய்மைத் தோன்றாத் தகை 
கத -கடை . ) 

யதோர்விஞ்சை - யெமக்கின்றருள் புரிந்தேயே 
உபாந்தியம் - 1. ஈற்றயல், 2. கடைக்கண் . கு ” ( தண்டி , பொருள , சச . ) 
( உவாது உவ - சமீபம் , உஞ 
: 

உபாயனம் -- உபகாரம் . 
யிலுள்ளது . ) 

உபாய் -உபாயமுடையோன் . ( உவாயிங் ) 
உபாநம் -1 . உபாநவரி . 2. செருப்பு , மிதி உபார்ச்சதம் - தேடுதல் . (உவாஜ க .) 


உவா 


3) இறுதி 


| 


560 


உம் . 


நசுக 


உழ்பரான் . 


" 


உபாலம்பநம் - தூஷித்தல் , நிந்தை . ( உ - ம் . ) ளுங்குன்றம் ” இது உயர்வு சிறப்பு . " புலையனு 
" சந்திரோபாலம்பநம் ” ( நைடத .) 

ம் விரும்பாப் புன்புலால்யாக்கை ” இது : இழிவு 
உபாலம்பம் --உபாலம்பகம் . 

சிறப்பு ( சிறப்பு . ) " பத்தாயினும் எட்டாயினுங் 
உபானம் - 

கோபுரத்தின்கீழ்ச் சத்திர கொடு " ( ஐயம் . ) " சாத்தனும் வந்தான் " இது: 
உபானவரி வரி . 

கொற்றன் வந்தான் எனப் பொருள்படுமாயின் 
உபுக்கு - உபுக்கென்னேவலும் , தெரிநிலை | இறந்தது தழீஇயது ; கொற்றன் வருவான் என 
வினைப்பகுதியும் . 

ப்பொருள்படுமாயின் எதிரது தழீஇயது . [ எச் 
உபுக்துதல் - பெருகுதல் . 

சம் .) " தமிழ்நாட்டு மூவேந்தரும்வந்தார் " ( முற் 
உபேட்சிக்கை உபேட்சித்தல் . ( சி . சி . அறு. ) " சாத்தனுங்கொற்றனும் வந்தார் ” ( எண் .) 
ளவை . க . சிவாக் .) 

" இருநிலமடி தோய்தலிற் றிருமகளுமல்லளரமக் 
உபேட் சித்தல் - 1. கைவிடுதல் . 2. வெறு 

1. கைவிடுதல் . 2. வெறு ளுமல்லளிவள் யாராகும் ” ( தெரிநிலை .) " நெடி 
த்துவிடுதல் . (சி.சி. அ : ரு . ஞாநப் . ) 

யனுமாயினான் " [ ஆக்கம் .) 4. ஒரு முன்னிலை 

ப்பன்மை ஏவல்விகுதி . ( உ - ம் . ) " நீர்வாரும் " 5 . 
உபேட்சியம் - உபேட்சிக்கத்தக்கது . உவெ ஒருமைச்சிறப்பில் வரும் ஒரு முன்னிலைலினை 
க்ஷ ) . ) 

விகுதி .(உ - ம் .) " செப்புமென்றார் ” ( பெரியபு . தடு 
உபேட்சை -1. அவமதித்தல் . ( உ - ம் . ) " மே 

த்தா , சசு . ) 6. ஓர நுகரண ஓசை . ( உ - ம் . ) " உம் 

மெனல் ” பார் . 7. ( கடதறவொற்றுக்களையூர்ந்து ) 
தகுமறைவிரோதமேவு நூலுபேட்சை " ( சூத . தனியாயும் முன்னிலைப்பன்மையாரைத்தன் 
சருவவேதாந்.சு . ) 2 கவநமின்மை . 3. கைவிடு னொபெடுக்கும் உளப்பாடாயும் வரும் தன்மைப் 
தல் . 4. பொறுமை . 5. விருப்பு வெறுப்பின்மை . பன்மை விகுதி . ( உ - ம் . ) " உண்கும் ( உண் 
(உவெக்ஷா : உவ ; ஈக்ஷ பார்த்தல் .) 

பேம் . )" உண்டும் ” (உண்டேம் .) " வந்தும் " ( வந் 
உபேந்திரன் விட்டுணு , இரண்டா 
டாமிந்தி தேம் .) " சேறும் ” ( செல்வேம் . ) ( நன் , வினை . 
ரன் ; அவன் : திருமாலினவதாரத்துளொன்றாய கங . ) றகர தகரங்களோடு இறந்தகால எதிர்கா 
வாமநன் . ( உ - ம் . ) " ஓங்குதன்கூற்றான் முச்சகம லங்களிலும் , டவ்வோடு இறந்தகாலத்திலும் கவ் 
ளந்தவுபேந்திரன் முதலியோர்சூழ " ( தணிகை.வோடு எதிர்காலத்திலும் வரும் . 8. தொழிற்பெ 
விடை கஅ .) ( வாமநாவதாரத்திலே காசிபனுக் யரிறுதியில் விகுதியோடிணைந்த ஓடு என்னும் 
கும் அதிதிக்கும் மகனாய்ப் பிறந்து இந்திரனுக் உடனிகழ்ச்சியுரு 

போடிணைந்து உடனே எனப் 
குத்தம்பியாயினனென்பது புராணகதை . ( உ பொருள் விளக்கும் ஓரிடைச்சொல் . ( உ - ம் .) நிற் 
வ : உவ ; 2.) 

றலோடுமவ்வியற்கைநின்று நோக்கி நெடியவே 

ள் ” ( கந்தபு . காமதக . கூகூ . ) 
உபோதகம்- பேய்ப்பசனை , உவொ 

உம்பர் - 1. அப்பால் . ( உ - ம் . ) " ஆறைங்காத 
உபோதம் - 

நம்மகனாட்டும்பர் ” (சிலப் .நாடு.சஉ . ) 2. ஆகாயம் . 
உபோற்காதம் 1. ஆரம்பம் . 2. உதாகர (உ - ம் .) "உம்பருச்சியிற் - கடலினீடுகதிர்பரப்பு 
ணம் . 3. பாயிரம் . (உவொகாது .) கடவுளெய்துமளவும் ” (திருவிளை . தண்ணீர் . 

1. உயர்திணைப்படர்க்கை ஒருமையி உஉ .) 3. உயர்ச்சி . (உ - ம் .) " அலரியங்கியா- மும் 
லும் அஃறிணையொருமை பன்மைகளிலும் நிக பர்வான்சுடர்களுக்கு ” ( கந்தபு . பாயிர . ரு ங .) 
ழ்கால எதிர்காலங்களைக்காட்டும் ஒரு தெரிநிலை / 4. உவ்விடம் . 5. தேவர் . (உ - ம் .) " உம்பருய்யக் - 
வினைமுற்றுவிகுதி . ( உ - ம் .) " மேவிநிலத்திலிரு 

களமாம் விடமமுதாக்கியதில்லைத் தொல்லோ 
க்கும் நிற்கும் வீழும் ” ( இராமா . கைகேசி . சூழ் . ன் ” ( திருக்கோ , உஉ .) 6. பார்ப்பார் . 7. மேல் , 
கச .) ( நிகழ்காலம் . ) " வரும்வருமெனமனமறுகி (உ - ம் .) " கோலத்தனிக்கொம்பரும்பர்புக்கு ” ( தி 
வைகினாள் ” ( பாரத . வாரணா. உங .) ( எதிர்கா ) ருக்கோ , சரு . ) 
லம் . ) 2. எதிர்காலங்காட்டும் ஒரு பெயரெச்ச உம்பரம் - மேல் வாயிற்படி . ( உரை : உதி 
விகுதி . ( உ - ம் .) " நடக்குமனிதன் ” (நன் .வினை . மேல் . வர- மறைத்தல் ) 
உக .) 3. எதிர்மறை , சிறப்பு , ஐயம் , எச்சம் , மு 

உம்பரார் - மேனிலத்தி லிருக்கிறவர்கள் . 
ற்று , அளவை , தெரிநிலை , ஆக்கம் என்னும் எட் 

. 
டுப் பொருள்களுள் ஒன்றில் வரும் ஓரிடைச் ( உ - ம் .) " உம்பரார்க்குமுரைப்பருந்தகையரானா 
சொல் . (உ - ம். ) " கொற்றன் வருதற்குமுரியன்ர் ” (சிந்தா. கநக , கஉஉ .) 
இங்கே கொற்றன் வராமைக்குமுரியனெனப் உம்பரான் -1 , உயர்ந்தோன் . 2.காமதேது . 
பொருள்பட்டது . ( எதிர்மறை. ) " குறவருமரு ( உம்பர் - மேல் , தேவர் , ஆன் - ஒருவிகுதி , பசு .) 


உபோதகம்- 
} உக .) 


உம் 


561 


உமணர் . 


ருசாஉ 


உமாபதிசிவாசாரியர் . 


--- 


உம்பருலது- தேவலோகம் . 

ணிகர் . ( உ - ம் . ) " நோன்பகட்டுமணரொழுகை 
உம்பநர் -1 . பொன்னாங்காணி .( உ - ம் .) " வேர் யொடுவந்த " (சிறுபா . ருரு . ) 
வகைசகுநமெல்லாம் விளம்புதுங்குடிநீர்க்கும்ப உமதகி- சணல் . 
ரூர்விலாமிச்சாவாரை ” ( தைல , தைலவ , கூச . ) உமது --உம்முடையது . 
2. பொன்னுலகு . 

உமம் -1 . இறங்குதுறை . 2. நகரம் . 
உம்பல் 

1. ஆட்டினான் . ( இலக்கணவி . உமரி -1 . ஒருபூண்டு; இது : நொய்தானது 
ககசு . உரை . ) 2. ஆண்யானை . 3. எருது , 4. ) ம், முறிக்கத்தக்கதும் , உப்புச்சுவையுடையதும் , 
எருமையாண் . 5. எழுச்சி . ( பிங்கல , உக அஎ.) உவர்நிலத்தில்வளர்வதும் , ஊறுகாய்க்குப் பிர 
6. கோத்திரம் , 7. மகன் . ( உ - ம் .) “ எஞ்சலின் யோகிக்கப்படுவதுமாயுள்ளது . 2. நத்தை . 
மதன்னையும்பலெய்தலால் " (சேதுபு ,கந்தமா . 

உமரிக்காசு- 

-தூரி . 
க .) ( இங்கே உம்பல் என்பது மகனுக்கும் யா உமல் -ஓலையாலிழைக்கப்பட்டபை. 
னைக்குஞ்சிலேடை ) 8.வழித்தோன்றல் .( உ - ம் .) உமலகம் -- அரிதாரம் . 
" தம்புகழ்நிறீஇ - யொருதாமாகியவுரவோரும்ப உமலோத்திரம் - விளாம்பிசின் . 
ல் ” ( புறநா. கஅ . ) 9. முறைமை , 10. யானை . உமற்கடம் - தருப்பைப்புல் . 
11. வலி . ( சூ. நிகண் . அ : உஅ . ) 12. விலங்கி உமா- 1 , உமை . ( உ - ம் .) " உமாமகேசுவர 
னாண் . ( சூ. நிகண் . கூ : ந O.) 

னை ” (சி . சி . க: எ 0 . சிவாக் . ) 2. குன்றிக்கொடி . 
உம்பளம் -1 . உபகாரம் . 2. கொடை , 3 . உமாக்குருவி - உமாபட்சி . 
வெகுமாநம் . 

உமாகட்கம் --தருப்பைப்புல் , 
உம்பன் கடவுள் . ( உ - ம் . ) " நீலமேனி - யும் உமாகடம் 

சணற்கொத்து . 
பனை ” ( காஞ்சிபு . அந்தர்வே . ஙஉ . ) 

உமாகுமாரசகிதத்துவம் 

சோமாஸ்கந்த 
உம்பி - உனதுதம்பி . ( உ - ம் .) " பலதேவாவு மூர்த்தம் . (வி.ணி.உஎச .) ( உஜா-உமை , குமா 
ம்பியு நீயுமுறங்கேல் " ( நாலாயிர திருப்பாவை ர - முருகக்கடவுள் . சகிதத்துவம் - கூடியிருக்குக் 
கஎ .) 

தன்மை . ) 
உம்பிமார்- உங்கள் தம்பிமார் . ( உ - ம் .) "உம் உமர்குரு 
பிமாரொடுமொத்துவாழ்க ” ( பாரத. சூது ,கஉஎ.) உஜா -உமையம்மை . - 

மையமலை . ( உரை : 

ா பிதா . ) 
உம்பிளிக்கை - 1 , இராசாவாற்கொடுக்கப் 
பட்டநிலம் . 2. இலவசப்பொருள் . 3. மானியம் . 

உமா சகிதன் - சிவன் . ( உ ar . ) 
உம்மங்காய் - கொட்டையில்லாப்பனங்காய் . 

உமாசத்தி -- உருத்திரனுக்குச் சத்தியாகிய 

உமை . ( சி. சி . உ : எரு . நிரம்ப . ) 
உம்மெனல் - ஒரநுகரண ஓசை . (உ - ம் .)" 
ம்மெனத்தெழித்துரப்ப ” ( கந்தபு . காமத.சு.அ.) தொன்று . (வி.ணி.உ 

உமா சமேதத்துவம் மகேசுவரவிக்கிரகத் 
உம்மை - 1. உம்மென்னுமிடைச்சொல் . 

உஎ அ . ) 
( நன் . உயிரீ. உ .) 2. நீரென்பது விகாரமாய் 

உமாசுதன் -1, கணேசன் . 2. குமாரன் . 3 . 
இரண்டாம் வேற்றுமையில் வந்தநிலை . 3. முற்பி வீரபத்திரன் . ( உஜாத: உரை - உமை . 
றப்பு . (உ - ம் .) உம்மைய தனிலுலகமுண்டோன் த - மகன். ) 
றன்மகணீ ” ( கந்தபு.வள். ககக .) 4. வருபிறப்பு . உமாதசி - சணல் , 
( உ - ம் . ) " உம்மை யெரிவாய்நிரயத்து வீழ்வர்கொ உமாதம் - அறிவின்மை . 
லென்று - பரிவதூஉஞ்சான்றோர்கடன் ” (நாலடி . உமாதி -1 . அறிவில்லாள் . 2. அறிவில்லான் . 

உமாபட்சி.- ஒருபறவை . 
உம்மைத்தொகை - உம்மென்னும் இடைச் 

உமாபதி 1. இருநூற்றிருபத்து நான்கு 
சொல் தொக்குவருந்தொடர் . ( உ - ம் .) " இராப் புவங்களுளொன்று . (கந்தபு . கணங்கள் செல் . 
பகல் என்பதும்மைத்தொகை ” ( நன். கருட. 

க 0 . உரை. ) 2. சிவன் . ( உ - ம் . ) " அன்றுமாபதி 
உரை . ) 

யவர்க்கருள் செய்தானரோ” ( பாரத . பதின்மூ . 
உம்மையெஞ்சணி- ஓரலங்காரம் , 
உம்வரம் - மேல்வாயிற்படி . 

உகஉ .) ( உரைவதி : உஜா உமை . வதி 
உமட்டியர் - உப்புவாணிகத்தியர் . ( உ - ம் . ) நாயகன் . ) 
" உளரியலைம்பாலுமட்டியரீன்ற " (சிறுபா. சு o , ) உமாபதி சிவாசாரியா- சந்தாநகுரவருளொ 
உமணத்தி- உமணசாதிப்பெண் . 

ருவர் ; இவர் : தில்லைவாழந்தணருள் ஒருவரே 
உமணர்- 1. உப்பமைப்போர் . 2. உப்புவா னவும் , மறைஞாநசம்பந்தருடைய சீடரென 


. 


துறவு , அ . ) 


| 


562 


உமை . 


ருசுக 


உய்த்தல் . 


ங்கு . 


வும் , சிவப்பிரகாசம் , கோயிற்புராணம் முதலிய 4. துர்க்கை . 5.பிரகாசம் . 6. மஞ்சள் . 7. மநோன் 
சில நூல்களுக்கு ஆக்கியோரெனவும் , கொற்ற மனியிலாயிரத்திலொருகூற்றிற்றோன்றி உரு 
வன்குடி வாசரெனவுஞ்சொல்லப்படுவர் . த்திரருக்காகியசத்தி . ( சி . சி . உ . எரு . மறை .) 

உமாமகேசழர்த்தி- அநந்தேசுவரரூபமாய் 8. உமையம்மை . (உ - ம் .) " உண்ணாமுலையுமை 
இருபத்தைந்து விக்கிரகபேதமாகிக் கிருத்திய மைந்தாசரணம் ” ( கந்தரங்க உ .) 
பேதத்தைச் செய்யும் உமையோடு கூடிய மூர் உமைகாநதி- கங்காநதி . ( உமாதேவியுடை 
த்தி . ( சிவபரா . உஎ . ) 

யகையினின்று வந்ததென்றபடி .) 
உமி -1 . உமியென்னேவலும் , தெரிநிலைவி உமைகோணம் நாற்பத்து மூன்றென்னு 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. தாநிய மெண்ணைக்கருதும் ஒரு குறிப்பு மொழி . ( உ -ம் .) 
ங்களின் தோல் . ( உ - ம் . ) " பண்டு முளைப்பதரிசி " இருசீரகம் ” பார் . ( சத்திசக்கரத்துள் நாற்பத் 
யேயானாலும் விண்டுபோனான்முளையாதாம் " து மூன்று முக்கோணம் என்னும் ஞாயம் பற்றி 
( வாக்கு , கக . ) 

வந்த குறிப்பு . ) 
உமிக்கரப்பன் - ஒருவகைக்கரப்பன் . உமைத்தல் - நிரம்புதல் . 
உமிக்கரப்பான் - குழந்தைகட்கு வருஞ்சிர உமைமகன் -1 . முருகன் . ( உ - ம் . ) " வேலை 

யந்தலைவன்காலை- யொண்பகலாடிகாட்டவுமை 
உமிக்காந்தல் - உமியெரிந்ததுகள் , மகனங்கணுற்றான் ” ( கந்தபு . திருவவ . கக . ) 2 . 
உமிச்சிரங்கு - சிறுசிரங்கு . 

விநாயகன் . 3. வீரபத்திரன் . ( சூ .நிகண் . க : உஉ . ) 
உமித்தல்- 1. பதராதல் . 2. பதனழிதல் . உமையவள் - பார்ப்பதி . ( உ - ம் .) " கொடியி 
( உ -ம் .) உள்ளடியுமித்துமித்தழன்ற " ( சூளா . னொல்கிய நுசுப்புடையுமையவள் குறிப்பாலே " 
அரசி . க ங . ) 

( கந்தபு . தவங்காண் . அ . ) 
உமித்தவிடு-உமிகலந்த தவிடு . 

உமையாள் -1. சர்வுக்காரம் . ( இதனைச்சவு 
உமிதல் - 1. கொப்புளித்தல் . ( உ - ம் .) " நீராக்காரம் என வழங்குவர் .) 2. பார்ப்பதி . ( உ - ம் .) 
டும்போது நெறிப்பட்டாரெஞ்ஞான்று- நீந்தாரு " இன்னமுமுமையாணோற்றிடுமாங்கே ” ( கந்த 
மியார் ” ( ஆசாரக்கோ. க 0 . ) 2. நாவினாற்சாரம் பு . திருநகரப் . அக .) 3. மயிலிறகு . (உமாதேவி 
வாங்குதல் . 

யின் நிறமுடைமையின் .) 
உமிநகம் - மிக மெல்லிய நகம் . 

உய் - உய்யென்னேவலும் , தெரிநிலைவினை 
உமி நீர் -- வாய்நீர் . 

ப்பகுதியும் , வினைத்தொகையும் ” ( உ - ம் .) " உய் 
உமியல்- வசம்பு . 

வகையியலாதபாவி ” ( திருவிளை , மாபாத . நச . ) 
உமியுண்ணி- ஒருவகையுண்ணி . 

உய்கிகை - உய்த்தல் . 
உமிரி - உமரிப்பூண்டு. 

உய்கதியால் - உண்டாகுந்தடி , 
உமிழ்தல்- 1.கக்குதல் . ( உ - ம் .) " ஒலமு 

விக்கிநங்களினின்று நீங்குகை . 
டைக்கடலுமிழ்கின்ற - நீலவிடத்தினைநிகர்மெய் ( உ - ம் .) " உய்கை பொருளாவொருவர்க்கு மோ 
யார் " (கந்தபு . சகத்திர . உ .) 2. காலுதல் .(உ - ம் .) ருதவி-செய்கையிலனேல் ” ( கந்தபு. காம . ச எ.) 
" விலகிலில்லுமிழ்விரிகதிர்மணி ” ( நைட , நாட் . உய்ஞ்சநன் - உய்ந்தனன் . ( உ - ம் . ) " உய்ஞ் 
கூ . ) 3. கொப்புளித்தல் . 4 , சொரிதல் . 5. தெ சனனினியெனவோத " ( கந்தபு . மார்க் . 202 . 
விட்டல் . 

( இவ்வினைமுற்றில் நகர தகரங்களுக்குப் போலி 
உமிழ் நீர் -துப்பல் . 

யாக ஞகர சகரங்கள் வந்தன . ) 
உமிழ்வு -1 , உமிழ்நீர். 2. துப்புகை. (உ - ம் . ) உய்த்தர - செலுத்துதலைச் செய்ய . ( உ - ம் .) 
“ உமிழ்வோடிருபுலனும் ” ( ஆசார . உஅ . ) " கைய கொடுங்கோற் கோவலர்பின்னின்றுய்த் 

தர ” ( முல்லைப் . கரு ) 
உமேசழர்த்தி - உலகத்திலுள்ள எல்லாப் 

உய்த்தல் --1. அடைவித்தல் . ( உ - ம் . ) " வளை 
பொருள்களையும் படைத்துக் காத்துத் துடைக் 
கும்வகையாய நாநாபேதம்பெற்ற தமது திருவ முதல் வேட்டோர்க்குய்த்து ” (தணிகைப். நாட் . 
ருளாகிய சத்தி உமையம்மையாக வாமபாகத்தி உஅ .) 2. அனுப்புதல் . ( உ -ம் .) " பாவகஞ்செ 
லிருக்கக்கொண்டு வீற்றிருந்த மூர்த்தி . (சிவபய்துதீட்டிப்பட்டிமையோலையுய்ப்பான் ” (திரு 
ராக் , ஙக , பக் . ) 

மெய்க்கா. கங .) 3. அநுபவித்தல் . ( உ - ம் .) 

காதலகாதலறியாமையுய்க்கிற்பின் ” ( வள் . 
உமேசன் - சிவன் . (உஜெ : உரை - சிவன் . 

சச .) எனையதேவியர் மகிழ்வாலுய்த்து நல்கி 
ஈ - தலைவன் . ) 

ட " ( கந்தபு . புதல்வரைப் பெறு . கஎ .) 4. அறி 
உமை -1. அமைதி . 2. காரகத்தி . 3. கீர்த்தி , வித்தல் . ( உ - ம் .) “ செவ்வழியாழினூறுந்திஞ் 


உய்கை 


563 


உய்தல் . 


ரு காச 


உய்வு . 


45 


சொலாட்குற்றதெல்லா- மவ்வழியரசர்க்குய்த்தா 3. சீவித்தல் , பிழைத்தல் . ( உ - ம் . ) " வறுங்கடும் 
ர " (சிந்தா . பதுமை . உச உ . ) 5. ஆணை செலுத் புய்தல் வேண்டினின்னே சென்மதி " ( புறநா . 
தல் . ( உ - ம் .) " கடன்ஞால - முழுதுமுய்த்திடு கஅக .) 4. தாழ்தல் , 5. விக்கிரகங்களினின்று 
மகவருளென ” ( பாரத, சம்பவ . க .) 6. குறிப்பி நீங்குதல் . ( உ - ம் .) “ ஐயாவதற்குமரும்பிணியொ 
த்தல் . ( உ - ம் .) " உள்ள மெய்த்தன்மைமுன்னை ன்றெய்தியக்கா- லுய்யானே " ( கந்தபு . மார்க்க . 
யுண்மையுந்தோன்றவுய்ப்பார் " ( பெரியபு . தடுகஅ .) 
த்தா . கஙசு . 7. செய்தல் . " உய்த்திடுஞ்செய்தி உய்தி - 1. ஈடேறும்வழி . ( உ - ம் .) “ இதன் 
கெட்டே ” ( சி . சி . உ . கஅ . ) 8. ( இலக்கணம் ) கணணைவுற்றுமுய்தியறியார் ( தணிகை . அக 
செய்யுளிலில்லாத சொல்லை வருவித்துரைத்தத். உகூ 0 . ) 2. உயிர்வாழ்தல் . 3. விக்கி நங்களி 
ல் . ( தண்டி . உக. ) 9. செலுத்துதல் . ( உ - ம் .) னின்று நீங்குதல் . ( உ - ம் .) " கொன்றோர்க்குய் 
" கொலையுடைநெடுங் கூர்வாளி கோடி கோடிக தியில்லென-வறம்பாடிற்றே ” ( புறநா . ஙச . ) 
ணின்றுய்ப்ப ” ( கந்தபு. சிங்கமுகா . ககஉ . ) " உய் உய்ப்பு - உய்த்தல் , 
த்திடுதேரினோகம் ” ( இரகு . மீட் . 30.) 10 . உய்ம்மணல் - கருமணல் . 
தாங்கிக்கொண்டுபோதல் . ( உ - ம் .) " கயவர் தாங் உய்ம்மார் - செலுத்துதற்கு . ( உ - ம் . ) " நன 
கேட்ட - மறைபிறர்க்குய்த்துரைக்கலான் ” ( வள் . ந்தலைத்தே எத்து நன்கலனுய்ம்மார் ” ( மதுரை , 
கரஎசு , ) 11 , நடத்துதல் . ( உ - ம் . ) “ உய்த்திடு ஙஉஉ .) 
மிச்சை செய்தி ” ( சி . சி . க : சுஉ ) 12. முத்திய உய்யக்கொண்டான் - 1. எருமைமுல்லை. 
டைவித்தல் . ( உ - ம் . ) " உய்த்தவியோமரூபர் ” 2. கொய்யாமரம் . 
( சதாசிவ . உக .) 

உய்யல் 

1. ஏறுதல் , கேட்டல் . ( உ - ம் .) 
உய்த்தலில் பொருண்மை- ( அலங்காரம் .) “ அயற்செவிக்- குய்யலாவண்ணமுள்ளத் தடக்கி 
வைதருப்பநெறியில்வரும் பத்துக்குணங்களுள் னான் ” (திருவிளை . மாபாத , க . ) 2. சீவித்தல் . 
ஒன்று ; கவிஞன் தன்னாற் கருதப்பட்ட பொரு ( உ - ம்.) " ஓடியுமுய்யலாகா ” ( கந்தபு . சூரபன் . 
ளைவிளங்க விரிக்குஞ்சொல்லையுடையதாய்ப்பி சுச 
றிதுமொழிகூட்டியுரைக்கும் பெற்றியின்றி வர உய்யலின்முல்லை - கற்பு. ( உ - ம் . ) “ உய்யலி 
த்தொடுப்பது . (உ - ம் .) " கருதிய பொருளைத்தொன்முல்லைவழங்கியுவப்பால் " (இரகு . கடி . ந O.) 
ரிவு றவிரித்தற் - குரிய சொல்லுடைய துய்த்தலி ( உய்யலின் என்னும் விசேடணத்தால் முல்லை 
ல்பொருண்மை " (தண்டி . பொது, உக .) க்கொடியைக் கருதிலர் என்பது போந்தது . ) 
உய்த்தன்று - கொடுத்தது . ( புறப்பொ.) உய்யா நகம் --உய்யாநம் . ( உ உ நக .) 
உய்த்துக் கொண்டுணர்த்தல் - ( தொல்காப் 

உய்யா நம் 1. அரசர்விளையாடுங்காவ 
பியப்படி ) முப்பத்திரண்டு உத்திகளுள் ஒன்று ; உய்யா நனம் ற்சோலை , சிங்கார வநம் . 
அஃது : ஒரு பொருள் சொல்லியக்கால் அதன் ( உ - ம் . ) " உய்யாநத்தினுறு துணை மகிழ்ச்சியும் " 
கண்ணே மற்றொரு பொருளினையுங்கொணர்ந் ( சிலப் . ஊர்கா . கஉஎ .) 2. பூந்தோட்டம் ( உ - ம் . ) 
துகொண்டறியுமாறு தோன்றச் செய்தல் , ( தொ அளிமலரோடையு மலங்குய்யாகமும் ” ( தணி 
ல் . பொருள் . சுகாசு .) 

கை . நகரப் , ஈரு . ) 
உய்த்துணர்தல் ஆராய்ந்தறிதல் . ( உ - ம் . ) 
“ உய்த்துணர்ந்தவருரைத்த நீதிமேல் ” ( சூளா. துவேறிலை ” ( கந்தபு. மாயையு . கச . ) 

உய்வது- உய்யத்தக்கவழி . ( உ - ம் .) " உய்கூ 
சீய . ஙஎ . ) 

உய்வனவு 

1. ஈடேற்றம் . 2. சீவகம் . 3 
உய்த்துணரவைப்பு -- முப்பத்திரண்டு உத் 

தழைவு . 4. வாழ்வு . 
திகளில் ஒன்று ; அது : சில சூத்திரவிதிகளைக் 

உய்விடம் உயிர்கொண்டு பிழைப்பதோர் 
கொண்டு ஆராய்ந்து பொருளுணர வைத்தல் . டம் . (உ - ம்.) “உய்விடமறியேமாகி ” ( குறிஞ்சிப் 
( நன் . பொதுப்பா . கச . ) 

பா . கசுசு . ) 
உய்தக்கோர் பிழைக்கும்வகையோர் .(உ - ம் .) உய்வித்தல் -உய்யச் செய்தல் .(உ -ம் .)“ உன் 
“ எவ்வினைஞரேனு - முய்தக்கோராதல் செய்கை னை - யுய்விப்பனேல் ” ( வைராக் . சத . தோத்திர . 
யுன்னருள்விளையாட்டன்றோ" (திருவிளை, மா சச . ) 
பாத . ஙக . ) 

உய்வு -1 . உயிர்சீவித்தல் . ( உ - ம் .) “ எரியா 
உய்தடி உண்டாகுந்தடி . 

ற்சுடப்படினுமுய்வுண்டாம் ” ( வள் . அக்கா.) 2 . 
உய்தல் -1. ஈடேறுதல் . (உ -ம் .)" யாங்க- ளு விக்கிநங்களினின்று நீங்கும் வாயில் . ( உ - ம் .) 
ய்ந்தே பிறவிப்பயன்பெற்றன மோங்க” ( கந்தபு . “ எந்நன்றி கொன்றார்க்குமுய்வுண்டாம் " ( வள் . 
தெய்வ . கஅ . ) 2. உயிருடையதாய்க் கிளருதல் . கக . ) 


564 


உயர்த்தி . 


நகரு 


உயர்வு . 


.فه 


உய்வை - காடு , ( ஆ . நிகண் . ச . ) 

உயர்த்து- உயர்த்தென்னேவலும் , தெரிநி 
உயக்கம் - 1 , உபத்திரவம் . 2. துக்கம் , 3. லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 
வருத்தம் . ( உ - ம் .) " உயக்கமோப்புகாந்தருவத் உயர்த்துகை - உயர்த்துதல் . ( உ - ம் .) " உனை 
தையேய்ந்து ” (தணிகை. அகத் .உகச . ) 4. வாட் ) த்தனையேயொக்க வித்தனை நாளி னுயர்த்துகை 

யே ” (திரு 

நூற் . அரு . ) 
உயக்கல் - உயக்குதல் . 

உயர்த்துதல் - உயர்த்தல் , 
உயக்குதல் - வருத்தல் . 

உயர்தல் - 1. அதிகப்படல் . (உ - ம் . ) " மாற் 
உயக்குநரகு- பாழ்நரகு . 

றுயர்ந்த பொன் " 2. இறுமாப்படைதல் . 3. நிமி 
உயக்கொள்ளல் ஈடேறச்செய்தல் . ( உ - ம் ) ர்தல் . 4. மேலிடத்திற்குப்போதல் . (உ -ம்.) வட 
“ பின்னாருயக் கொள்ளவலா ரென்பிழைகடீர்த் புவிதாழ்ந்து தென்பாலுயர்தலும் " ( கந்தபு . பா 
தே ” ( வைராக் . சதக , தோத்திர . எ . ) 

யிர , சுங .) 6. மேன்மையுறல் . 7. வளர்தல் . 
உயங்கல் - உயக்குதல். 

உயர் திணை - 1. உயர்ந்தசாதி . 2. மக்கள் , 
உயங்குதல் -1. மநந்தளர்தல் . 2. வருந்தல் . தேவர் , நரகர் என்னும் முப்பாலாருள் ஒருவர் 
(உ - ம் .) " உயங்கினாளென்றாங்குசாதிர் ” ( கலி . பெயராயாவது அவர் தொழிலையுணர்த்தும் வி 
கசங. ) 3. வாடுதல் , சோர்தல் . (உ - ம் . ) " வாளி னையாயாவது வருஞ்சொல் . (நன் . பெயர் . ச .) 
யேறுண்டதோர் மயிலின் வீழ்ந்துயங்கினாண்மய உயர்திணைச்சொல் - உயர்திணையில்வருஞ் 
ங்கினாள் ” (திருவிளை . வன்னியுங் . கங . ) சொல் . ( தொல். சேனா. உ. ) 
உயத்தி - வெள்ளைப்பாஷாணம் . 

உயர்திநம் - 1 , சுபநாள் . 2. திருவிழா . 
உயர் - 1. உயரென்னேவலும் , தெரிநிலை உயர்ந்ததளச்சி- பவளப்புற்றுப்பாஷாணம் . 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. குன் உயர்ந்தவர் - உயர்ந்தோர் . 
றிச்செடி . 3. வருத்தம் . 

உயர்ந்தவன் - காமன் . ( உ - ம் .) " உயர்ந்தவ 
உயர் குலத்தோர் - மேற்குலத்தவர் . ன்விழவினுள் விறலிளையவரோடு விளையாடுவா 
உயர் குலம் -- மேற்குலம் . ( உ - ம் .) " உருவுமு ன்மன்னோ ” ( கலி . ங o . ) 
யர்குலமுமெல்லாம் ” ( நல்வழி . உக . ) 

உயர்ந்தோர் - 1. அறிஞர் . ( உ - ம் .) " உயர் 
உயர்ச்சி- 1. அடியிலிருந்து மேனோக்கி ந்தோர்புகல் - வாசகாதிகள் கற்றும் ” ( பாரத .கீசக . 
எழுந்த அளவு . 2. அடியிலிருந்து மேனோக்கி கங . ) 2. உயர்குலத்தோர் . 3. தேவர் . 4. நெ 
எழும் நிலை . (உ -ம் .) " அத்தபதி தன்குறிப்பால டியவர் . ( உ - ம் . ) "உயர்ந்தவர் குறளானோர் ” ( கந் 
மைத்தபெருமண்டபத்தினளவு நீளம் வித்தர தபு . மார்க். சுச .) 5. பார்ப்பார் . 6. முநிவர். 

உயர்நிலத்தோர் --- தேவர் . 
மோடுயர்ச்சியெனும் வனப்பனைத்துங்கண்டோ 
ர்கள் வியந்து 
கூற " ( பாரத . 

ராச . அ . ) 3. மே 

உயர் நிலம் - 1. உபரிகை . 2. தேவலோகம் . 

3. மேடு . 
ல் , 4. மேன்மை , 

உயர்நிலை 
உயர் சிறப்பு - மோட்சவீடு , ( தர்க்கபா. க . “ அணங்குசாலுயர்நிலைதழ் இ ” (திருமுருகாற் . 

1. தெய்வத்தன்மை . ( உ - ம் . ) 
பக் .) 

உஅக . ) 2. தேவலோகம் . ( பிங்கல . க . ) 3. மே 
உயர் சொல்- மேன்மைப்படுத்திச்சொல்லு 

லாக நிற்குந்தன்மை . ( உ - ம் . ) “ உயர்நிலை - வான் 
ஞ்சொல் . ( தொல் . சேனா. உள. ) 

றோய்மாடத்து " ( பெரும்பா . ங ஙஉ .) 
உயர்த்தல்- 1. அதிகப்படுத்துதல் . ( உ - ம் .) உயர் நிலையோர் - தேவர் . ( பிங்கல . கஎஎ . ) 
" விலையையுயர்த்தினான் ” ( வழக் . ) 2. இசையெ உயர்ப்பு- 1. அதிகப்பாடு . 2. நிமிர்ச்சி , 3 . 
ழுப்புதல் . 3. உருவஞ்சித்திரித்தகொடியை மே வளர்ச்சி . 
லாக எழுப்புதல் . ( உ - ம் .) “ வலனுயர்த்தவண் 

உயர்பு- உயர்வு . ( உ - ம் . ) “ இந்தமதிற்கூட 
ணலஞ்சேல் " ( கைட . பாயிர .) 4. குவித்தல் . லுயர்பு ”( சேதுபு.காட்டு , கூ .) 
( 

உயர்வித்தல் - 1. அதிகப்படுத்தல் . 2. உய 
ரையின் வரையே 

போலுயர்த்தலுற்றான் ” ( கந்த 
பு . தேவரையே . எ . ) 5. மேலுக்கெடுத்தல் . 6.ர்த்துதல் . 3. எடுப்பித்தல் . 
மேன்மைப்படுத்துதல் . 7. மேனிலைக்குக்கொ உயர்விழிவுப்புகழ்ச்சியுவமை - ஓலங்கா 
ணர்தல் . 

ரம் . 
உயர்த்தி - உயர்ச்சி . ( உ - ம் .) " அநகவுயர்த்தி உயர்வு -1. அதிகப்படல் . 2. உயரம் .(உ - ம் .) 

எழ்த்தியறைதியென ” ( நல் . பாரத . கிருட் " உயர்வகலந் திண்மையருமையிக்கான்கி - னமை 
டிணார்ச் , அங .) 

வரணென்றுரைக்கு நூல் ( வள் எசங .) 3. மே 
| 
555 


உயா . 


நகசு 


உயிர்த்தல் . 


ன்மை . ( உ - ம் .) " சேருமைந்தினுமுயர்வினுக் முயாவற்று ( காஞ்சிபு , திருவேக . உ . ) 2 . 
தேசினுஞ்சிறந்து " ( பாரத . குருகுல . உ o .) வினா . ( மணிமே . ) 
உயர்வு சிறப்பு - உயர்ச்சியைச்சிறப்பித்தல் . உயாவல் - உசாவல் . 
உயர்வு சிறப்பும்மை - உயர்ச்சியைச் சிறப் உயிர் -1 . இச்சரீரத்துக்கு அந்நியமாய் இச் 
பிக்கும் உம்மையிடைச்சொல் ; அது ; குறவரும் சரீரத்திலே பொருந்திநின்று இச்சாஞாநக்கிரி 
ருளுங்குன்றமென்பதிற்போல , 

யைகளையுடையதாய் இன்பதுன்பப் பலங்களை 
உயர்வு நவிற்சியணி ஓலங்காரம் , அஃது : பொருந்திநிற்கும் வஸ்து . ( உ - ம் . ) " உயிரென 
ஒருபொருளானது தன் சொல்லாற் சொல்லப்ப ப்படுவதிந்தவுடலின்வேறுளதாயுற்றுச்- செயிரு 
டாமற் கேட்போரை மகிழ்விப்பதும் இஃதஃதறுமிச்சாஞாநச்செய்திகளுடையதாகிப் - பயில்வு 
ன்றெனத்தெரிந்தும் தன்னிச்சையால் அஃதா றுமின்பதுன்பப்பலங்களை நுகரும் ” ( சி . சி . ங . 
மெனக்கொள்ளப்படுவதுமாம் . 

உ . ) 2. இலாமிச்சை . 3. உதயலக்கிநம் . ( உ - ம் . ) 
உயரம் - 1. அடியிலிருந்து மேனோக்கி எழு " பதியுறுநல்லவுயிர்க்கிருபாலினும் ( விதாந.சா 
ந்த அளவு . ( உ - ம் .) " முப்பதுகோடிமேலிரண் தக , கக . ) 4. உயிர்போல அருமையானவன் . 
டிலக்கமொழிந்த முன்னெல்லையினுயரம் " ( த ( உ - ம் . ) " நன்றெனுயிர்போகநானிருப்பதேயிங் 
ணிகை . அகத் . சசக .) 2. மிகுதி . 3. மேல் . நன் ” ( கந்தபு . அசுரர்யா.கக 0 . ) ( இலக்கணம் . ) 

உயராடு - வெள்ளாடு . ( உ - ம் .) “ உயராட்டுப் யிரெழுத்து. ( உ - ம் .) " உயிருமுடம்புமாமுப்ப 
பாற் றொகையளவைந்தெரிமுகிபால் வாளமெல் து " (நன் . ருகா.) 5. உயிரென்னேவலும் , தெரிநி 
லாஞ்சுடரில்வடி ” ( தைல . தைலவ . கஉ . ) லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் .( உ - ம் .) 

உயரி - 1. உயரமானது . 2. எடுத்தெனப் " உயிர்கான் முன்வளியுளர்கிளர் வலிவிளிவெய் 
பொருள்படும் ஒரு வினையெச்சம் . ( உ - ம் . ) " வி த ” (திருவிளை , நாகமெய் . கூ . ) 6. ஓசை . ( உ - ம் .) 
சையவெல்கொடியுயரி ” ( முல்லைப்பா . கக . ) " வள்ளுயிர்ச்சீறியாழ் ” (புறநா.கங.அ .) 7. காற் 

உயரிய உயர்ந்த. (உ -ம் .) “ ஏற்றுவலனுய று . (உ -ம் .) “ நிலநீர்நெருப்புயிர்நீள் விசும்புநிலா 
ரியவெரிமருளவிர்சடை " ( புறநா . ருகா . ) ப்பகலோன் - புலனாயமைந்தனோடெண்வகையா 

உயருநட்சோதகம் - மொந்தன் வாழைக்கிழ ய்ப்புணர்ந்துநின்றான் " (திருவாச . திருத்தோ 
ங்குச்சாறு . ( உ - ம் .) " கந்நியாகுமரியமிர்தஞ்சுவ ணோக்க . ரு . ) 8. சீவன் . 9. சுவாசம் . ( உ - ம் .) 
ச்சம்மொவொரு கடமுயருரூட்சோதகம் " ( தை அழலின் பொறியாருயிர்வெம்பணி ” ( வாண . 
ல . தைலவ . நரு . ) 

உகங .) 10. நீரைத் துணைக்காரணமாகக்கொண் 
உயல் - 1. உய்தல் . ( யகரந்தொக்கது .) 2. டு உய்யும் வஸ்துக்களாகிய மரம் , புல் முதலிய 
உயிர்வாழ்தல் . உம்.க அயலாகாஆழ்த்திறந்தது. 1. பிராணவாய , (உ- ம்.) " வைகரியிலுதா 
வென்னார் " ( நீதிநெறிவிளக்.ரு .) 3. செய்யா நன் - பந்தமுறுமுயிரணைந்துவந்தமொழி ” (சிவ 
தொழிதல் . ( உ - ம் . ) " உயற்பால தோரும்பழி ” ப்பிர . உ : 20. ) 
( வள் . 0. ) 

உயிர்க்கட்டை - உடம்பு . 
உயவர் - வருந்தினவர் . 

உயிர்க்கணம் - 1. இயமாநகணம் . 2. உயி 
உயவல் -- 1 . ஆலோசனை செய்தல் . ( உ - ம் .) ரெழுத்துக்களின் கூட்டம் . 
“உன்றாதை தமியேனொடுயவாமல் ” (பாரத.புட் உயிர்க்கருணேசம் - இச்சாசத்தி . 
பயா.கஉக .) 2. நினைத்தல் . 3. வருத்தம் . (உ - ம் . ) உயிர்க்குதல் -உயிர்த்தல் . 
" ஓம்பியுடுத்தவுயவற்பாண ” ( புறநா.சுக . ) உயிர்க்குயிர் - சிவன் .( உ - ம் .) " உரைத்தவி 

உயவு -1 . சீவிக்கச்செய்யுமருந்து .( உ - ம் .) ப்பாக பேத முயிர்க்குயிருணர்ந்தார் தம்மை - யரு 
" உய்யாவரு நோய்க்குயவாகுமைய - லுறீஇயாளீ த்தினர் ” (சிவதரு. பலவிசிட்ட . உஉ .) 
த்தலிம்மா " ( கலி . கஙக . ) 2. துன்பம் , 3. நினை உயிர்க்கொலை- சீவவதை . 
ப்பு . 4. வருத்தம் . ( உ - ம் . ) " உள்ளுதொறுடையு உயிர்தடித்தல் - கொல்லல் . ( உ - ம் . ) " வான 
நின்னுயவுநோய்க்குயிர்ப்பாகி ” ( கலி . ஙரு .) வரையெல்லாந் தின்றுயிர்குடித்து ” ( கந்தபு . சூ 

உயவுதல் - வருந்துதல் . ( உ - ம் . ) " அடுகளி ரப . வதை . சருகு . ) 
றுயவுங்கொடிகொள்பாசறை ” ( புறநா. சுக . ) உயிர் கொள்ளல் - உயிர் வாங்குதல் . 

1. உயவைக்கொடி , காக்கணங் உயிர்ச்சூது - சூதாடலிலொருவகை ; அஃது 
கொடி . ( உ - ம் . ) " மாறுகொளவொழுகினவூறு நீ ஆடு , கோழி முதலியவைகளைப் போருக்குப் 
ருயவை " ( மலைபடு . கஙசு .) 2. காட்டாறு .( பிங் பொருத்தியாடுதல் , ( மிரு- ச . உஉ அ . ) 
கல . ஙஉ.க.) 3. துன்பம் . 4. முகில். 

உயிர்த்தல் -1. உயிர்தாங்கியிருத்தல், உயிர 
உயா -1 , உயங்கல் . ( உ - ம் .) " ஆவியெல்லா - டைதல் . ( உ - ம் . ) " உயிர்ப்பதுன்பணியினாலே " 


உயவை 


1 


566 


உயிர்ப்பு . 


ருசுஎ 


உயிரோம்பல் . 


(சிந்தா . கநக . சு அ . )2. உள்ளே நின்று வெளிவ திரோடி ” ( பாரத . குருகுல . கக . ) 5. சுவாசம் . 
ரச்செய்தல் . (உ - ம் .) " பணிலங்களுயிர்த்தவொ ( உ - ம் . ) “ மண்டலம்பயிலுரகர்பேருயிர்ப்பினான் 
ண்முத்தும் ” ( நைட . நாட்டு , அ . ) 3. பெருமூச் மயங்கி " ( பாரத. குருகுல . ங . ) 
செறிதல் . ( உ - ம் . ) " உரைதடுமாறாவுயிர்த்து ” உயிர்ப்புவீங்கல் நெட்டுயிர்ப்பு . 
( பாரத . பதினெட் . கஎங . ) 4. மகப்பெறுதல் , உயிர்ப்புனல் - இரத்தம் . (உ - ம் .) " புண்ணி 
(உ - ம் .) " பருவரையுயிர்த்த வுருவவோடரித்தட டைப் பொழியுயிர்ப்புனல் பொலிந்துவரவும் ” 
ங்கணாள் ( நைட . நாட்.க.) 5. மூச்செறிதல் . (இராமா . விராதன் . சச . ) 
( உ - ம் .) " உன்னாநெடிதே யுயிராவுரைக்கின்றா உயிர் போதல் - இறத்தல் . 
ன் ” ( கந்தபு . காமதக . ஙஎ . ) 6. மோத்தல் . (உ - ம் .) உயிர்மருத்து -1. மிருதசஞ்சீவி . 2. சோறு . 
" கண்டுகேட்டுண்டுயிர்த்து ” ( வள் . ககாக ) 7. (மணிமே . ) 
விடுதல் . 8. வீசுதல் . ( உ - ம் . ) " கொங்குயிர்த்த உயிர்மாய்த்தல் - 1. கொலை செய்தல் . 2 . 
பூந்தடத்துலாய் ” ( நைட . நாட்டு , ரு . ) 

தற்கொலை . 
உயிர்த்தருவாய் - பிராணாவத்தை . 

உயிர்மெய் - மெய்யும் உயிருங் கூடிப்பிறந் 
உயிர்த்தா நம் 1. உதயலக்கிநம் , செந்மத் ததாய் ஒற்றொலி முன்னும் உயிரொலி பின்னு 
தாகம் . 2. உயிர்நிலை . 

முடையதாய் உயிர்மாத்திரையேமாத்திரையாய் 
உயிர்த்துணை -1. ஆபத்திலுதவுவோன் . 2. வருமெழுத்து . ( உ - ம் . ) " புள்ளிவிட்டவ்வொடு 
கடவுள் . 3.கணவன் . 4.பிராணசிநேகன் ( உ - ம் . ) முன்னுருவாகியும் - ஏனையுயிரோடுருவு திரிந்து 

ஆருயிர்த்துணையாய் வந்தமாமரகத வடிவோ ம் -உயிரளவாயதன் வடிவொழித்திருவயிற் - பெ 
ன் " ( பாரத . இராச . உஅ .) 5 , மனைவி 

யரொடுமொற்று முன்னாய்வருமுயிர்மெய் ” (நன் 
உயிர்த்துணைவன் -1. உயிர்த்தோழன் . 2. அக . ) 
கணவன் . 

உயிர்வாழ்தல் - உயிரோடு கூடிவாழ்தல் . 
உயிர்த்துணைவி 1. உயிர்த்தோழி . 2. ம உயிர்விடுதல்- இறத்தல் . ( உ - ம் . ) " மட்டிவ 
னைவி . 

ன்வாரானென்றுயிர்விடுவான்வனககனல் வளர் 
உயிர்த்தெறுவாய் -1 . சமயகாலம் . 2. பிராத்து ” ( ஞாநவா . சித்தன் . உச .) 
ணனையழிக்குங்காலம் , 

உயிர்வேதநை - உயிருக்கு இடர்விழைத்தற் 
உயிர்த்தொடர்க் குற்றியலுகரம்- பிறவெழு காரணம் ; அக்காரணங்கள் : அநல் ,சீதம் , அசதி , 
த்துத்தொடரநிற்கும் உயிரெழுத்தைத் தொட புகல் , வாதம் , ஆயுதம் , நஞ்சு , மருந்து , பசி , தா 
ர்ந்துவருங் குற்றியலுகரம் . ( நன் . கூச . ) கம் , பிணி , முநிவறாமை என்பன . ( சூ . நிகண் . 
உயிர்த்தோழன்- பிராணசிநேகன் . 

கஉ . ககஉ . ) 
உயிர்த்தோழி - பாங்கி , 

உயிரவை -உயிரோடுங்கூடியவுலகம் . ( உ - ம் . ) 
உயிர்தருமருந்து - மிருதசஞ்சீவி . 

“ உயிரவையொடுங்கி ” (சி சி . க . நஉ , சிவஞாந . ) 
உயிர்நிலை 1. உட்கருத்து . 2. உடம்பு . உயிரளபு -- தன்மாத்திரையின் மிக்கொலிக் 
( உ -ம் .) " கள்வார்க்குத்தள்ளுமுயிர்நிலை " (வள் . கும்நெட்டுயா. ( உ - ம் . ) " உயிரளபெழுமூன்று ” 
உக .) 3.உடலில் உயிர்நிற்கும் விசேடதாநம் . ( நன் . எழு . சுக .) 
( உ - ம் .) " நினதுயிர்நிலைகூறாயெனக்கெனாமு உயிரளபெடை 
னம் ” ( பாரத, பதினெட்.கஎ ங .) 

உயிரிலுள்ள தீ யிர்முத்தீயினொன்று . 
உயிர் நிலையகம் --உயிர்நிலை . 

உயிருண்ணல் உயிரைக்கொள்ளல் , உ 
உயிர்ப்பழி 

1. உயிர்க்கொலை செய்த குற் ரைக்கொல்லல் . ( உ - ம் . ) " காலனாருயிருண்ண " 
றம் . 2. பிரமகத்தி . 

( சி . சி . பர , உலோகா , மறு. க. ) 
உயிர்ப்பன 

உயிருளூயிர் - சிவன் . ( உ - ம் ) " உயிர்க்குண் 
சுவாசமுடையன . 
உயிர்ப்பனவு -1. உயிரின் றன்மை. 2. செ மலமொடுக்கலாலேயுயிரு ளுயிர்க்குமானெனும் 

பேருண்டு " ( சைவச . பொது . கக . ) 
ழிப்பு . 3. பச்செனவு . 

உயிரெழுத்து 

உயிர்போலத் தனித்தியங் 
உயிர்ப்பித்தல் - பிழைப்பித்தல் . 
உயிர்ப்பிராணி- சீவனுள்ளது . 

கும் ஆற்றலுடைய அகரமுதல் ஒளகாரம் இறு 
உயிர்ப்பு -1 , இளைப்பாறுதல் . ( உ - ம் .) “ 

நிதியாயுள்ள பன்னீரெழுத்துக்கள் . 

உயிரொழித்தல் - கொல்லல் . 
ன்னுயவுநோய்க்குயிர்ப்பாகி ” ( கலி . கரு . ) 2. உ 

உயிரொளித்தல் - உயிர்போனதுபோற் கா 
யிரடைகை . 3. காற்று . ( உ - ம் .) " ஒல்லெனவீழ் 

ட்டல் , 
வுறுமுயிர்ப்பின்காவலன் ” ( கந்தபு .திருவவ.கங .) 
4. சுகந்தம் . ( உ - ம் . ) " உயிர்க்குமெல்லுயிர்ப்பெ உயிரோம்பல் -உயிர்காத்தல் . 


உயிரளபு . 


567 


உரகேந்திரன் . 


ருசு அ 


உரம் , 


கை . 


உயிறு - இலாமிச்சம்புல் , 

உரங்கம் பாம்பு . ( உ - ம் . ) " உரங்க 
உயுத்தம் - யுத்தம் . ( உ - ம் .) " தானவருயுத்த உரங்கமம் 

இவங்கொடியுயர்த்தகாவல 
மும் ” ( பாரத . பதினெட் . சு அ . ) 

ன் ” ( பாரத . பதினான் . ககடு.)( 

உம:உ T 
உரக்கம் - வசத்திலிருப்பு . 

மார்பு . Do - போதல் . ) 
உரககேதநன் துரியோதான் .(உ - ம் .) " வந் 

உரங்குத்தல் - பலமுறச்செய்தல் . 
தடுத்தானுரக்கேதநன் ” ( பாரத . ஐந்தாம் . க O. ) 

உரங்கொள்ளல் -1, கடிதமுறல் , 2. பலங் 
உாககேது - துரியோதன் . ( உ - ம்.) " மற் கொள்ளல் . (உ - ம் ) " காய்ச்சலுரங்கொண்டுகா 
னுடையுரக்கேதுவன் சமரழிந்தவாறும் " (பார ய்கின்றது ” (வழக் .) 
த . நிரைமீ . ககச .) (உரகம் - பாம்பு . கேது - கொ 

உரங்கொள்ளுதல் - 1. கெட்டியாதல் . 2 . 
டியுடையவன் . ) 
உரகடல்- பெருங்கடல் , 

பலமாதல் . 
உரகதம் - பாம்பு . ( உ - ம் .) "உரகதவாரந்தோ 

உரசல் -1 , உரிஞ்சல் . 2. தேய்த்தல் . 
ற்றாதுயர்மறைப்பரிமேல் வந்தார் " ( திருவிளை . உரசன்- நெஞ்சுரப்புள்ளவன் . 
நரிபரி . அரு .) 

உரசி - நெஞ்சம் . 
உரகதுவசன் -- உரக்கேது . ( உ - ம் .) " சொல் உரசிசம் -- முலை . ( உரஜ : உாவி 
லவாவுரகதுவச ” ( பாரத . கிருட் . ககஉ . ) 

மார்பில் . 25 - முளைத்தது . ) 
உரகபந்தநம் - உரகபந்தம் . 

உரசிருகம் - மூலை . ( உருக : உா 
உரகபந்தம் - சித்திரகவிகளுள் ஒன்று ; அது : 

வரி - மார்பில் , க - தோன்றினது . ) 
நாகபந்தம் . 

உரகம் - 1. நாகமல்லிகை . 2. பாம்பு . ( உ - ம் ) உரசு -1 , மார்பு . 2. மேன்மை . (உாவலி . ) 
" வாளெயிற்றுரகமே ” ( பாரத , ஆறாம் . க .) ( மா உரசுதல் - உரிஞ்சுதல் . 
ர்பாற்செல்வதாதலினிப்பெயர்த்து .) 3. மல்லி 

உரஞ்சுதல் -1 . துடைத்தல் . 2. தேய்த்தல் . 

உாண்டம் 
உரகமல்லி - நாகமல்லிகை . 

உரண்டை 
உரகர் -1 . சமணர் . 2. நாகர் . ( உ - ம் . ) " மண் உரணம் -1 . ஆட்டுக்கடா, 2. முகில் . ( உா 
டலம்பயிலுரகர் பேருயிர்ப்பினான்மயங்கி " ( பார 
த . குருகுல . ங .) 3. படமும் வாலுமுடையாய் 
மனிதவடிவுந்தெய்வப்பிறப்புமான ஒருவகைச் 

உரத்தல் -1. பெலத்தல் . 2. வலியுறல் , கடி 
சர்ப்பசாதியார் . ( கூர்மபு .திருக்கல் நட . உரை .) ரணிதானே ” (சிவப்பிர . உ . உஎ .) 

நமாதல் . ( உ - ம் . ) " தருமுரத்துத்தரிக்கு முந்துத் 
[ உர - மார்பு . கம் - போதல் . மார்பினாலே நகர்ந்து 
செல்வோர் என்றபடி .) 

உரத்திதம் - விருத்தி . 

உரத்திதன் -- விருத்தியானவன் . 
உாகவல்லி- வெற்றிலைக்கொடி . 

உரந்தை-- துன்பம் . 
உரகன்- 1. ஆதிசேடன் . ( உ - ம் . ) " மிதித் உரப்பம் - பெருங்காயம் . 
துரகன்பணாபணிகள் " ( பாரத . பன்னிர . கஅ ) உரப்பல் -2 

--உரப்புதல் . 
2. பாம்பு . ( உ - ம் .) " உரகன்வாய் கீண்டமாதவன் உரப்பித்தல் பெலமுறச்செய்தல் , 
போல ” ( கல்லா . சக . ) 

உரப்பிரம் - செம்மறிக்கடா. உாலும் ) 
உரகாசநன் - 1. கருடப்பறவை . (உரமா உரப்பு -1 . அதட்டுகை . 2. உரப்பென்னே 
ந : உரம் - பாம்பு . சுலப - உணவு . ) 

வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
2. விட்டுணு . (உமாவ ந .) 

கையும் . 3. திண்மை . 4. பேரொலி . ( உ - ம் .) 

" வெற்பி-னுரங்கழிதரவே நீங்காவுரப்பினில்வீ 
உரகாதிபன் - ஆதிசேடன், உரமாயிவ : | ழ்வதேபோல் ” ( கந்தபு . காவிரிமீ . சச .) 
உரம் - பாம்பு . கயில் தலைவன் . ) 

உரப்புதல் -1. உரத்தொலித்தல் . ( உ - ம் . ) 
உரகார்- 1. கருடன் . 2. மயிற்பறவை ) " உரவுரு முரற்றிற்றென்ன வொலிமுரசுரப்பி 
( உாமாரி : உம - பாம்பு . சுரி -பகை .) 

னானால் " (தணிகை, வள் , ஙஅ .) 2. பெருஞ்சத் 

தமிட்டதட்டல் . ( உ - ம் . ) “ வீரர்தஞ்சூழ்ச்சியை 
உாகேந்திரன் -1, ஆதிசேடன் . 2. வாசுகி . ப்பாரா - வுரப்பி ” ( கந்தபு . சூர -வதை . கசுரு . ) 
(உரமொற - பாம்பு . உரு - சிரே உரம் -1 . உள்ளமிகுதி , 2, ஊக்கம் . 3. ஞா 
ட்டன் . ) 

நம் , 4. திண்ணியவறிவு . ( உ - ம் . ) " உரமொருவ 


} 


காகம் . 


ண . ] 


568 


உரற்றல் . 


நசுகூ 


உரி . 


ற்குள்ள வெறுக்கை " ( வள் . சு oo . ) 5. மதில் . னன்றிசைதொறுமுரற்றிவீழவே ” ( கந்தபு . நக 
( பிங்கல . சுஉ அ . ) 6. மார்பு . ( உ - ம் . ) " உரங்களுந் ரழி . உங .) 
தோளும் " (பாரத . நிவாத . கா .) 7. வயிரம் . 8 . உரற்று - 1. உரற்றென்னேவலும் , தெரிநி 
வலி . (உ -ம் .) " உரத்தினாலொருவீரருமொப்பிலைவினைப் பகுதியும் , வினைத் தொகையும் . 2 . 
லாவுரவோன் ( பாரத. புட்ப . ஙச .) 9. வேகம் . ஒலி . 

உரம்புகுதல் - விசையொடு புகுதல் . ( உ - ம் . ) உாறல் -1 . இடித்தல் .( உ - ம் . )" நெடுங்கொடிநி 
" உட்கவைத் தூண்டிலும்புகுந்துழக்கும் " ( கல் மன்மதி நெற்றிதைவரவுடம்பு வேர்த்தினமழை 
லா . ருக . ) 

யுரறி நோக்கலின் ” (சிந்தா . நாம் . ருக .) 2.பெ 
உரம் போடுதல் - 1. உரப்பித்தல் . 2. எருப் ருங்கோபங்கொள்ளல் . (உ - ம் .) "ஊசற்கரமெதி 
போடுதல் . 

ர்சுற்றிடவுரறிப்பரியுழறா" ( பெரியபு . திருநாவு . 
உரம் விழதல் - பன்னிரண்டு மாதத்துக்குட் கக்க .) 3. மிகமூர்க்கங் கொள்ளுதல் . ( உ -ம் .) 
பட்ட குழந்தைகளுக்குத் தரையிற்புரளுதலால் " அவுணருரறியார்த்தெழுந்தார் ” ( கூர்மபு . அந் 
உண்டாகும் ஒரு பிடிப்பு நோய் . 

தகா . காசு . ) 4. முழங்குதல் . ( உ - ம் .) " மைந்தர் 
உாரீகிருதம் - அங்கீகாரம் . 

பொம்மெனவுரறி ” (சிந்தா. விமலை . சஉ ) 
உால் - தாநியம் முதலியவைகளை உலக்கை உரறுதல் - முழங்குதல் . ( உ - ம் . ) " கனையெ 
யால் விகாரப்படுத்து தற்காக மரம் முதலியவை ரியுரறியமருங்கும் ” ( புறநா . உங . ) 
களால் உள்ளே குழாயாக அமைக்கப்பட்ட வடி உரன்- 1. உள்ளமிகுதி . 2. திண்ணிய அறி 
வம் . (உ - ம் .) " தாக்குரலடி கொள்யானை (பாரவு. ( உ - ம் . ) " உரனென்னுந்தோட்டியான் " 
த . இந்திர . கச .) 

( வள் . உச .) 3. பற்றுக்கோடு . ( உ - ம் .) " ஊரன் 
உாலாணி 

1. உரலிலடிக்கிடும் மரவாணி . மன்னுரனல்லனமக்கென ” ( கலி . சு அ .) 4. பெ 
2. உலக்கை , 

லம் . 5. மார்பு . ( உ - ம் .) " உரன்சிங்கநாதக் கிடந் 
உரவல் - உலாவல் . 

தசைய ” ( திருவளை .உலவாக்கி .எ . ) 6. வெற்றி . 
உரவன் -1.அருகன் . 2. அறிவுடையோன் . ( உ - ம் .) " உரனசைஇயுள்ளந்துணையாகச் சென் 
3. பெலமுடையோன் . 

றார் ” ( வள் . கஉசுங . ) 
உரவு -1. அறிவு . ( உ - ம் . ) " உரவுசான் முறி 

உான - சத்துக்கள் . ( உ - ம் . ) " உரனரெவ்வ 
வோர்களுக்கு " ( சேதுபு . காசிப . சங .) 2. பரத் மொழிந்தபுந்தியாற்றடுப்பர் " ( ஞாநவா உபசாந் . 
தல் . (உ - ம் .) "உரவுவாட்டடக்கை ( பெரும் சுசு . ) 
பா . சருக . ) 3. மிகுதி . ( உ - ம் . ) " உரவுக்கதிதெ உரா - ஊரா என்னும் பெயரெச்சக்குறுக்கம் . 
றூஉம் " ( குறிஞ்சி . பா . சரு.) 4. வலி . ( உம். ) ( உ - ம் . ) " உராத்துனைத்தேர் ” (சிவஞாநபோ . 
" உரவுச்சினந்தணித்து ” ( மலைபடு . ஙஉசு . ) க . ) 
உரவுதல் பெலனுறுதல். ( உ - ம் . ) " வெவ் 

உரத்துனை - நின்றுழிநில்லாமற்பரந்துசெ 
வாசிகள் புனலுண் - இரவாவிடிலோடாதினி” ( 

பால்லும் விரைவு . (உ - ம் .) " உராத்துனைத்தேர்த் 
ரத . பதினான் . ருக . ) 

தென ” (சிவஞாந்போ . க . சிற் . ) ( இதில் உரா 
உரவுநீர் - 1. உலா 

1. உலாவுநீர் . 2. பெருங்கடல் என்பது முதனிலைத் தொழிற்பெயர் ) 
( உ - ம் . ) " உரவு நீருலகமேழும் ” ( கூர்மபு . தக்க உராதாம் - முலை . 
ன்வே . க . ) 

உராய்- . 1. உராயென்னேவலும் , தெரிநிலை 
உாவு பொலிநடதம் - சூக்கும பஞ்சாக்கரநட வினைப்பகுதியும் . 2. பரந்து . ( உ - ம் . ) " காலென் 
நம் , ) 

னக்கடிதுராஅய் " ( மதுரைக் கஉரு.) ( இது உரவு 
உரவோர் - 1. அறிஞர் . ( உ - ம் . ) " உரவோர் என்பதினின்றும் பிறந்தது போலும் . ) 3. பெயர் 
தந்தென்னவர் தமையுள்கி ” (திருவிளை. நரிபரி . ந்து . ( சிந்தா . ) 
சுஎ . ) 2. மூத்தோர் . 3. வலியோர் . ( உ - ம் . ) " ஒரு உராய்ஞ்சல் - உரைதல் . 
தாமாகியவுரவோரும்பல் " ( புறநா . க அ .) 

உராய்தல் - உரிஞ்சல் . ( பிங்கல . உகக எ .) 
உரவோன்- 1. வலியவன் . ( உ - ம் . ) " உரத் 

உராய்ப்போதல் - 1. உரிஞ்சுதல் . ( சூ . நி 
தினாலொருவீரருமொப்பிலாவுரவோன் ” ( பார கண் . க : சச . ) 2. தேய்தல் . 

உரால் - 1. உலாவுதல் . ( ஐங்குறு .) 2. ஓடு 
த . புட்ப . ஙசு .) 2. விளிவில்லாதவன் . (சிலப் .) 
உாற்கட்டை -- உரற்கானமரத்துண்டு. 

தல் . ( உ - ம் . ) " குரூஉமயிர்ப்புரவியுராலின் ” ( ம 
உரற்றல் - 1. ஒலித்தல் . ( உ - ம்.) உரற்றிய துரைக் . கூ அ எ .) 
கணமழையும்பர்சூழ்ந்தென ” ( கந்தபு . சூர . ச . உராவல் உலாவல் . 
2. பேரொலி . ( உ - ம் .) " அள்ளியள்ளியே - யுந்தி உரி -1 . அரைப்படி . ( உ - ம் . ) ஆன்றுறுமி 


4 


| 


569 


உரிதல் . 


நஎம் 


உரிமைத்தத்துவம் . 


டற்றுக்கபமுரி ” ( தணிகை, அகத் , சு 0 அ . ) 2. / 2. மற்றொருபொருளிலொட்டியிருக்கும் போர் 
உரிச்சொல் . ( உ - ம் . ) " பெயர்வினைசேரினிடை வைகழலுதல் . 
யுரியாங்கும் பிறங்கெழில்வாய்ந்- தயர்வினையெய் உரிப்பகாப்பதம் - பகாப்பதமாய் நிற்கும் 
தாதினிதியலாநிற்கும் ” (தணிகை.களவு .உஉ அ .) உரிச்சொல் . 
3. உரிய . ( யகரங்கெட்டு நின்றது . ) 4. உரியெ உரிப்பொருள் - ( அகட்டொருள் .) அகத்தி 
ன்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை ணை முப்பொருளினொன்று ; அது : புணர்தல் , 
த்தொகையும் ” 5. தோல் . ( உ - ம் .) " உரித்திடு புணர்தனிமித்தம் , பிரிதல் , பிரிதனிமித்தம் , 
முழுவைவன்றோலுரி " ( கந்தபு .ததீசியுத் கஉஎ .) இருத்தல் , இருத்தனிமித்தம் ,ஊடல் , ஊடனி 
6. மரப்பட்டை . (உ - ம் .) " உடுப்பனமரவுரித மித்தம் , இரங்கல் , இரங்கனிமித்தம் , என்பன . 
ழைகள் " ( தணிகை. நாட் . சஎ . ) 

அது : " புணர்தலும் பிரிதலு மிருத்தலுமூடலு 
உரிச்சீர்- ( யாப்பிலக்கணம் .) மூவசைச்சீர் ; மிரங்கலுமிவற்றினிமித்தமுமெனவாங்- கெய்தி 
அது : நேரசையீறாயின் ; வெண்பாவுரிச்சீர் என் யவுரிப் பொருளையிருவகைத் தவை- யோரிரண் 
றும் , நிரையசையீறாயின் ; வஞ்சியுரிச்சீர் என் போரிரண்டுரைத்த வைந்திணைக்கு - நேருமெ 
றுஞ் சொல்லப்படும் . ( யாப் - ம் . எ .) 

ன்மனார் நெறியுணர்ந்தோரே ” ( இலக்கணவி . 
உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு என் நகங ) என்பதனாற் பெறப்படும் . ( திணைக்கு 
னும் பொருட்குரியவாய் வருஞ்சொல் , ( தொல் . உரித்தாக நிற்றலின் உரிப்பொருளெனப்பட் 
சொல் . உ.கச. சேனா. ) 
உரிசை தீஞ்சுவை . 

உரிமை -1 . இனம் . ( உ - ம் . ) " அடுந்தொழி 
உரிஞ்- உரினுதல் . ( உ - ம் . ) "உரினுக்கடிது ” ற்கு நின்றவரெவர்க்குந்தலைவனாமுரிமை ” ( பா 
( இலக்கணவி . அக . உரை .) (உகரச்சாரியைபெ ரத . நாடுகரந் . கசு .) 2. ஒருவனுடைய உடை 
ற்றது .] 

மையை அவனுக்குப்பின் அடைதற்காந் தன் 
உரிஞ்சல் - உரிஞ்சுதல் . ( உ - ம் .) " போர்மதமை. ( உ - ம் .) " உரிமைமைந்தரைப்பெறுகின்ற 
க்குன்றுரிஞ்சலின் ” ( இரகு . தேது , அஅ .) தும் ” ( இராமா . மந்திரப் . சுங . ) 3. கடமை . 

உரிஞ்சு - உரிஞ்சென்னேவலும் , தெரிநிலை ( உ - ம் . ) " தத்தமதுரிமைதன்னைத் தவாநெறித 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . லைக்கொண்டாற்ற ” ( கந்தபு . பட்டா , கச .) 4 . 

உரிஞ்சுதல் - தேய்த்தல் , ( உ - ம் .) " குறுங் சுவாதீகம் . (உ -ம் .) “ ஐவ- ராசருமென துமைந்த 
குறடுரிஞ்சுபூந்தேய்வை ” ( நைடத . நகர . கா . ) ரைவரும்யானுமீண்டு- முரிமையின்றெய்தவெ 

உரிஞ - உரினு என்னேவலும் , தெரிநிலைவி ஞ்சூதாடுத லுறுதியென்றான் ” ( பாரத. சூது .. 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 

உஎஅ .) 5. பிரியம் . ( உ - ம் .) " காதல்கூருருத்தகு 
உரிவதல் - உரிஞ்சுதல் . (உ - ம் .) “உரினுக முரிமையோ டொருவனோக்கினான் ” ( பாரத . 
ன்னடுவோர் ” ( தணிகை. அகத் . சகஎ . ) குருகுல . ரு.அ.) 6. ( தர்க்கம் .) பொருளுக்குப்பா 

உரித்தல் - மற்றொரு பொருளில் ஒட்டியிரு | தகமில்லாமை . ( உ -ம் .) “ நெருப்பால் நனையெ 
க்கும் போர்வையைப் பிரித்தெடுத்தல் . ( உ -ம் .) ன்கிற வாக்கியமும் பிரமாணமல்ல வுரிமையின் 
" உரித்திடு முழுவைவன்றோல் ” ( கந்தபு , ததீசி மையால் ( தர்க்கச . உரு . பக் .) 7. மனைவி . 
யுத் . கஉஎ .) 

( உ - ம் . ) " இல்லவளுரிமைபந்நி ” ( சூ. நிகண் . உ : 
உரித்தாளி - உரியவன் . (உரித்து -உரிமை , ! எக . ) 8. யோக்கியதை . (உ -ம் .) “ போயநமது 
ஆளி- ஆள்வோன் .) 

ரிமை " ( கந்தபு . தேவர்புல . கக .) 9. விசேட 
உரித்திரம் -1 . மஞ்சள் . 2. மரமஞ்சள் . குணம் . (உ - ம் .) “ நின்றன துரிமையை நிகழ்த்தி 
உரித்து - 1. உரியது . (உ - ம்.) " உரித்துபவீ மேன்மையா ” ( கந்தபு . பாயிர . உக . ) 
தமும் ” ( சைவச , ஆசாரி . சசு . ) 2. ஒருவனுடை | 

உரிமைக்கட்டு - இனக்கட்டுப்பாடு . 
ய உடைமையை அவனுக்குப்பின் அடைதற்கா உரிமைக்கடன் -1 . சேர்ந்திருந்த உரித்து 
ந்தன்மை. ( இப்பொருளைத்தரும் " ரிதம் ” என் க்குச் செய்யுங்கடன் . 2. புத்திரன் பிதாவுக்குச் 
னும் வடமொழி தமிழிலே உகரம் முன்வபரப் 

உரிமைக்காணி- தாய்பாகமாக வந்த நிலம் . 
பெற்றுக் ககரம் தகரமாய்த்திரிந்து " உரித்தம் ” ! 

உரிமைக்காரர் - உரியவர்கள் , 
எனற்பாலது உரித்து என மரீஇயிற்று . ) 3. க 

உரிமைச்சொல் உரித்துக்கொண்ட பேச்சு . 
உரிமைத்தத்துவம் - 1. இறந்தவ 

1. இறந்தவருடைய 
உரிதல் 1. சீலையைக்களை தல் , ( உ - ம் . ) " செ பொருளைக்குறித்து நியாயாதிபதியிடம் பெறும் 
ழுந்திருவைத்துகிலுரிய ” ( பாரத . கிருட் , உச .) அதிகாரம் . 2. பாத்தியம் . 


, 


டமை . 


| 


570 


ருஎக 


உருக்குமம் . 


டை . 


உரிமைப்பாடு - உரித்து . 

நின்றங்குணர்ந்திடுமுயிரதென்னின் " (சி.சி. 
உரிமைப்பிள்ளை --சுவீகாரபுத்திரன் . ச : கஎ .) 6. உள் . 7. எலுமிச்சை : 8. கண்ணுக் 
உரிமைப்பெண் விவாகத்துக்கு உரிமை குவிடயமான தோற்றம் . ( உ - ம் . ) " உருவுயிரெ 
வானபெண் . 

ன்னினிந்தவுடலினுட்காண வேண்டும் ? ( சி.சி. 
உரிமைபாராட்டுதல் - உரித்துக்கொண்டா ச : க . ) 9. கரு. 10. கோபம் . 11. சந்நதம் . 12 . 
டல் . 

செபத்தினுரு . 13. நிறம் . ( உ - ம் .) "உருவவோ 
உரிமைமண் சவக்குழியி லுரிமைக்காரர் டரித்தடங்கணளூருக்கொடுமீண்ட " ( நைடத. 
போடுமண் . 

நாட்டு . க. ) 14. நோய் . 15. பதுமை . 16. பரு 
உரிமையாட்சி இறந்துபோன முன்னோ மை . 17. பாடல் . (சிலப் .) 18. பெரிது . 19. மர 
ரால்வந்த பொருளை அநுபவித்தல். 

க்கலம் . 20. மிகுதி . (உ - ம் . ) ஒண்டிறன்மொய்ம் 
உரிமைவழி 1. உரித்துக்காரணமாய் வரு பினோனுருகெழுசிநஞ்செய்து ” ( கந்தபு . சதமு . 
வது . 2. சம்பந்தமுறை , 

ககா . ) 21. மேன்மை . 22. வடிவம் . ( உ - ம் .) " திர 
உரியடி - உரிச்சீரான் வருமடி . 

ட்டியாவையு மோருருவாக்கினன் " ( கந்தபு . மார் 
உரியது -1 . தக்கது . ( உ - ம் .) " உரியதன்றீ க்க . கஙஉ .) 23. விக்கிரகம் . 24. வெப்பம் . 
ங்கொழிகெனவொழியீர் ” (சிலப் . நாடு . ருரு .) உருக்கம் - 1.அன்பு. ( உ - ம் .) " தந்தாட்- குரு 
2. விசேடமாகவுடையது . ( உ - ம் .) " பெண்ணு க்கங்கணத்தினானுற்றிட செய்தோன் " ( கலைசை 
ம்பிணாவுமக்கட்குரிய " ( தொல் . பொரு . சுகஎ . ) கா . ) 2. இரக்கம் . 3. உருகுந்தன்மை . 4. தொ 

உரிய பொருள் - சுதந்திரமான திரவியம் . 
உரியர் - உரியார் . ( உ - ம் . ) " அன்பிலாரெல் உருக்கள்- அகநாடகங்களுக்கும் புறநாடகங் 
லாந்தமக்குரியர் ” ( வள் . எஉ .) 

களுக்குமுரிய பாஷைப்பாட்டுக்கள் ; இவையிக் 
உரியவன் 1. உடையவன் . 2. கணவன் . காலத்து உருப்படியென்று வழங்கும் . (மணிமே ) 
3.தக்கவன் , யோக்கியன் . ( உ - ம் . ) " சிந்தநைத் உருக்கன் - 1. உடம்பை வாட்டி வரும் ஒரு 
துயர்கெடச்சித்தைச்சேர்ந்துளா - னிந்த நூற்கு நோய் , 2. சடைவு . 
ரியவனென்று கொள்கவே ” ( ஞாநவா . வைராக் . உருக்காரம் - வெண்காரம் . 
கக . ) 4. தாயத்தான் . 

உருக்கினம் - அஞ்சநபாஷாணம் . 
உரியள் - உரியாள் . ( உ -ம் . ) " கலைவலீரவற் உருக்கு -1. இரும்பாலாகும் ஆயுதங்களைக் 
கேயந்தக்கந்நியுமுரியளென்றான் " ( பாரத . தி கூரியதாக்கும் பொருட்டுச் சேர்க்கப்படும் ஒரு 
ரௌ . ஙக . ) 

வகை இரும்பு ; இது. சுத்தக்கரியோடு கலந்து 
உரியன் - உரியவன் . 

உருவாக்கியது . ( உ - ம் . ) "உருக்கரவீரவயில்வி 
உரியார் - 1. அறிஞர் . 2. உடையோர் . 3. |ழியாய் ” ( மறைசையந். உக .) 2. உருக்கென் 
தாயத்தார் . 

னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத் 
உரியாழாக்கு - அரையேயரைக்காற்படி . தொகையும் . 3 உருகுதல் . ( உ - ம் . ) " நிணவூன் 
உரியாள் - மனைவி . 

சூட்டுருக்கமைய ” ( மதுரைக் . எருரு . ) 
உரியியற் சொல் இயற்சொல்லாய் வரும் உருக்குக்காரம் - 1. உருக்குச் சரக்கு . 2 . 
உரிச்சொல் . 

வெண்காரம் . 
உரியோன் -1 . ஆப்தன் . 2. உரித்தானவன் . உருக்குதல் - 1. உருகச்செய்தல் . 2. கெடுத் 
3. கணவன் . 

தல் . ( தைலவ .) 3.(தீயினால் .) நெகிழச்செய்தல். 
உரிவை - 1. ஒரு முன்னிலை வினைமுற்று . ( உ - ம் .) " மொய்த்த செங்கனற்றீயிடையுருக்கு 
2. தோல் . (உ - ம் .) " கைம்மலையுரிவையோடு ” தன் முயன்றான் ” ( கந்தபு . மார்க்க. கஙக .) 4. வா 
( பாரத . அருச்சு . தவ . ஙச .) 

ட்டல் . ( உ - ம் .) " ஊனையுருக்குயிராயதனிப்பெ 
உரீஇ - தீற்றி . (உ - ம் . ) " தீரவுரீஇவரகின் " டை ” ( இரகு . நகர , கஅ . ) 
(மலைபடு . உச .) 

உருக்குப்பிரமியம் - 1. இரத்தப்பிரமியம் . 
உரீகாரம் -1 . அங்கீகாரம் . 2. வாக்குத்தத் 2. சலரோகம் , நீரிழிவு . 
தம் . 

உருக்குமண் - உருக்குமணல் . 
உரு -1 . அகலம் . 2. அச்சம் . ( உ - ம் . ) " உரு 

உருக்குமணல் - அயமணல். 
கெழு செலவு ” ( திருமுரு. நிக .) 3. அட்டை . 

உருக்குமணி 1. ஒருகாதணி . 2. கிருட்டி 
( சூ . நிகண் . ந : எரு . ) 4. அழகு . ( உ -ம் . ) " உரு னன்றேவி . 
வுங்குலனுமுயர்பேரொழுக்கமும் ” (சிலப் . நாடு . 

உருக்குமம் -- பொன் . ( ஈுக . ) 
சசு . ) 5. உடம்பு. (உ - ம் . ) "உருவினினிறைந்து 


571 


உருட்டல் . 


ரு எஉ 


உருத்திரசன் . 


பவரையுரு 


உருக்குமிணி- கிருட்டிணன் தேவிகளிலொ " கற்றதுங்கேட்டதுந்தானே யேதுக்காக்க்கடம் 

டமென்றுருட்டுதற்கோ” ( தாயுமா . நின்ற . ங. ) 
உருக்குலைதல் - வடிவங்குலைதல் . 

7. புரட்டித்தள்ளல் . ( உ - ம் . ) " நெடியவரை 

ட்டி ” (இராமா . குலமுறை. அ . ) 8. மத்தளம் 
உருக்குவளை- மெதுகாணி . 

விரைவாயடித்தல் . 
உருக்கொள்ளல் - உருக்கொள்ளுதல் . 
உருக்கொள்ளுதல் - 1. ஆவேசங்கொள்ளல் . உருட்டிப்பார்த்தல் - கோபமாகப் பார்த்தல் . 
2. உறுப்படைதல் . 3. கருக்கொள்ளல் . 4. வடி 

உருட்டு - 1. உருட்டுதல் . 2. உருட்டென் 

னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத் 
வமெடுத்தல் . 
உருகம் -- பிறப்பு . (ுக . ) 

தொகையும் . 3. திரட்சி . 4.புரட்டு . 5. வெருட்டு . 
உருகுதல் -1. அன்பினாலே மநநெகிழ்தல் , ளொன்று ; அஃது: உ 

உருட்டுவண்ணம்- இருபது வண்ணங்களு 
மநமிளகுதல் , மநங்கரைதல் . ( உ - ம் ) " உருகுது ராகந்தொடுத்து வருவது . " எரியுருவுறழவிலவ 

ளான்று ; அஃது : உருட்டிச்சொல்லப்படும் 
லைச்சென்ற வுள்ளத்தும் ” (திருக்கோ. கச .) மலர் ” என்பதிற்போல . ( உ - ம் . ) " உருட்டுவ 
2. இரங்குதல் . 3. நீர்போல நெகிழ்தல் . (உ -ம் .) ண்ணமராகந்தொடுக்கும் ” ( தொல் . பொருள் . 
ஆமாறுன்றிருவடிக்கேயகங்குழையேனன்புரு 

ருசரு . ) 
கேன் . ( திருவாச . திருச்சத . கச . ) 

உருடை - பண்டி . ( உ - ம் . ) "உருடையூடுதிரி 
உருகோட்டு - உருகியோடுதல் , உருகிப்பெ யும் ” ( சேது . முத்தீர். சஉ . ) 
ருகுதல் . ( உ - ம் . ) "உருகோட்டன் பொடும் வண 

உருண்டை -1. உண்டை . 2. திரட்சி . 
ங்கி ” ( சி . சி . காப்பு . ) 

உருண்மணி - திரண்டமணி . 
உருசி -1. மதுரம் . 2. விருப்பம் . ( வி . ) உருத்தகம் - ஒரு சந்திநோய் . 
உருசிகரம் -1. நல்லுருசியானது . 2. பிரிய உருத்தரித்தல் - வடிவங்கொள்ளல் . 
ங்கொடுப்பது . 

உருத்தல் -1 . கோபம் . 2. கோபித்தல் .(உ - ம் .) 
உருசித்தல் - 1. சுவைத்தல் . 2. சுவைப்படு " ஊழியினாதன் றானுமுருப்பினும் ” ( பாரத . நீ 

வாத , கச .) 3. தோற்றுதல் . 4. நெஞ்சழலல் . 
தல் . 
உருசிதம் - விரும்பப்பட்டது. 

( உ - ம்.) “ ஒருபகலெல்லாமுருத்தெழுந்து ( கலி . 
உருசிரம் - நல்லுருசியுள்ளது . 

ஙக . ) 5. மிகுதி . 6. முளைத்தல் . 
உருசு -- 1 . அத்தாட்சி . 2. திருட்டாந்தம் . 

உருத்திதம் -- 1 . உரிய பொருள் . 2. தொழிலி 
உருசுப்படுத்தல் - உருசுவாக்கல் . 

லாபம் . 3. வளர்தல் . 
உருசுவாக்கல் - மெய்ப்பித்தல் . 

உருத்திரகசந்தி - ஒருவகைச் சந்தி நோய் 
உருசை -1,ஆசை. 2. இன்சுவை . ( உ - ம் .) (சிகிச் சஙச - பக்.) 
" நல்லுருசைச்சேனை ” ( தைல. தைலவ . கஙரு . ) உருத்திரகணம் - சிவகணம் . 
3. உருசி . 4 , விருப்பம், ( வா . ) 

உருத்திரகணிகை - தேவதாசி . 

உருத்திரகணிகையர் - வேசியர்க்கு வேறாய் 
உருட்சி -1 . உருளுதல் . 2. திரட்சி , 
உருட்டல் - 1. இசைக்கரணங்கள் எட்டனு க்கணவனாகக்கொண்டு பூசாகாலத்தில் சுத்தங் 

மணமின்றி உயர்ந்த சாதியாளர்களில் ஒருவனை 
ளொன்று . ( உ - ம் . ) " நரம்பையடி தொட்டீற்றள ருத்தஞ்செய்யும் மகளிர்கள் . (பெரியபு . தடுத் 
வுநன்கின்வருடலுருட்டல் ” ( கூர்மபு . கண்ண 

தா. கஙஉ , உரை. ) 
ன்ம . கசஎ. ) “ இடக்கைச்சுட்டுவிரலுருட்டலு 
ம் , வலக்கைச்சுட்டுவிரலுருட்டலும் ,சுட்டொடு 

உருத்திரகிரந்தி 

மூலாதாரமும் சுவாதிட் 
பெருவிரற்கூட்டியுருட்டலும் இருபெருவிரலு 

டாநமும் . ( ஆ - நிகண் . ஙரு .) 
மியைந்துடனுருட்டலுமாமென்பர் ஆசிரியர் உருத்திரகிரி- கயிலாசமலை . 
அடியார்க்குநல்லாரும் ” ( கூர்மபு.தேவி.க .உரை) உருத்திரசடை - சிவதுளசிப்பூண்டு . 
2.உண்டையண்ணல் . ( உ - ம் . ) " அள்ளிப்பிசைந் உருத்திரசம் - பாதரசம் . 
துருட்டி ” ( சைவச . பொது , கஅசு .) 3. உருள உருத்திரசருமன் - உருத்திரசன்மன் . ( உ - ம் ) 
ச்செய்தல் . ( உ - ம் . ) " உருட்டியகவறு ” ( பாரத . " திருத்தமிழ்மதுரைதன்னிற் சிவன்பொருணி 
சூது.உ அக . ) 4.உருளையுருளச்செய்தல் . (உ - ம் .) றுக்குமாற்றா லுருத்திரசருமனாகியுற்றிடு நிமல 
" தனிப்பெருந்தேர்குட பொருப்பின் - சென்னின் ” ( கந்தபு. சூர் . வதை. உசுக.) 
யினுருளவுருட்டி ” ( பாரத . கீசக , சச . ) 5. கவ உருத்திரசன்- விசயாகமங்கேட்ட ஒருவன் . 
றெறிதல் . 6. தர்க்கம் பேசிப்பிதற்றல் . ( உ - ம் .) (த.நி. 

போ . கருக .) 

. 


| 


572 


உருத்திரம் . 


( எக 


உருத்திரன் . 


உருத்திரசன்மன் - மதுரையிலே வணிகர்கு கோபம் . 6. முப்பத்திரண்டு உபநிடதங்களு 
லத்திலே உப்பூரிகுடிகிழார் மகனாகத் தோன்றிய ளொன்று . ( வேதா. சூ . சிறப்பு. கூ . உரை ) 7 . 
ஊமைப்பிள்ளையார் ; இவரை: முருகமூர்த்தியி மஞ்சள். 
ன் அவதாரமென்பர் . 

உருத்திரமணி - உருத்திராக்கமணி ; இஃது : 
உருத்திரசாதநம் - உருத்திராட்சம் . ( உ - ம் .) " உருத்திரநற்றிருமணியை " என்னும் திருவா 
" போற்றி நீறணிந் துருத்திரசாதநம்பூண்டிடு ” த . திருப்பெரு . ஙரு - ம் கவியாற் பெறப்படும் . 
வைராக் . சத . சாஎ .) 2. சிவசிந்தம் . ( உ - ம் . ) உருத்திரமூர்த்தி -- தத்துவாதீதனாகிய பரமசி 
" எவரேனுமுருத்திரசாதநங்கண்டால் (திருவி வன்கொண்ட ஒன்பதுவிதத் திருமேனிகளு 
ளை . மெய்க்கா , கக .) 

ளொன்று ; அஃது: " ஈசுவரமூர்த்தியில் ஆயிரத் 
உருத்திரசாவணி 

பன்னிரண்டாம் மது . தொன்றிலே தோன்றிய ஓர் உருவத் திருமேனி . 
உருத்திர சூக்தம் -- உருத்திரனைப்புகழ்ந்து (சி . சி . 2 ! எச . மறை ) ( உ - ம் .) " உருத்திரமூர் 
பேசும் ஒரு மந்திரம் . 

த்திபோலும் " ( தேவார , திருவின்.எ .திருநாவு .) 
உருத்திரதத்தன் --சச்சந்தனுடைய மந்திரி . உருத்திரர் - 1. ஆணவம் , கன்மம் என்னும் 
( சிந்தா. ) 

இருமலமுடைய ஆன்மாக்களாகிய பிரளயாகல 
உருத்திரதிநம் விட்டுணு ஆயுக்காலம் இர ருக்குள் மலபரிபாகமுடையராய்த் தீக்கை பெற் 
ண்டு கூடினகாலம் . ( சை , பி . ருக . ) 

றுப் பரமசிவனருளால் பதங்களைப் பெற்றுள்ள 
உருத்திரதேவர் சுத்தவித்தியாதத்துவத் வர் ; இவர் : நூற்றுப்பதினெண்மர் . 2. ஏகாத 
துக்கு அதிபதியாகிய தேவர் ; இவர் : ஈசுரதத் சருத்திரரால் தத்தம் உருவுபோல் சிருட்டிக்கப் 
துவ அதிபதியாகிய மகேசுரனிடத்தில் ஆயிரத் பட்ட உருத்திரர் ; இவர்கள் பதினொரு கோடி 
தில் ஒரு கூறாகத்தோன்றிக்கலையிலிருந்து மூல பேர் ; இவர்கள் : வானோர் இனத்தோடு கூடி 
ப்பிரகிருதியை உதிப்பித்து அதிலே நின்று யிருப்பர் . (உ - ம் .) " தத்த - முருவுபோற்பதினோர் 
குணத்திரயாதியான சூக்கும் சிருட்டிகளைப்ப கோடி யுருத்திரர்தொகையைத் தந்தார் ” ( கந்த 
ண்ணி மகேசுவரருடைய கோடி யமிசமாகத் பு . உருத்திரர்கேள்வி , கூ . ) 3. ஸ்ரீகண்டருத்தி 
தோன்றின பிரமாவையும் விட்டுணுவையும் அ ரர் . ( சி - லி . ஞாந . உ . உரை. ) 
சுத்தாத்துவசிருட்டிதிதிகளிலே நியோகித்துத் 

உருத்திரவருடம் - உருத்திரதிநம் முந்தற் 
தாம் காலருத்திரரை அதிட்டித்துக்கொண்டு 

மறுபதுகூடினகாலம் . ( சைவப் . ருக . ) 
அசுத்தாத்துவ சங்காரத்தையும்பண்ணுவர் . ( சி . 
சி. உ : எச , சிவாக் .) 

உருத்திரவீணை - ஒருவகை வீணை . (கிவரக 

சியத்தில் உருத்திரவீணை வரலாற்றுச்சருக்கம் 
உருத்திரப்படிமம்-- உருத்திரமூர்த்தியின் 

பார் . ) 
வடிவம். (சிந்தா ) 

உருத்திரன் - 1. அக்கிநிதேவன் . ( உ - ம் . ) 
உருத்திரபஞ்சமம் - ஒருபண் . 

" உருத்திரனென்னுநாமமொப்பிலாவரற்குமன் 
உருத்திரபூ - மயாநம் . 

னான் - றரத்தகுசிறார்களானோர் தங்கட்குமனை 
உருத்திரபூஷணம் - பாம்பு . 

யன்பாதங் - கருத்திடையுன்னிப்போற்றுங்கண 
உருத்திரபூமி - மயாநம் . 

ங்கட்குமவன்றன் மேனி - பரித்திடுவோர்க்குஞ் 
உருத்திரபேதம் - ஆகமங்கள் இருபத்தெட் செந்திப்பண்ணவன் றனக்குமாமால் ." "இன்ன 
டனுள் விசயம் முதலிய பதினெட்டு ஆகமங் லங்கடலுட்பட்டோர் யாரையுமெடுக்குரோ - லு 
கள் . ( பரமசிவன்பால் உபதேசம் பெற்ற அநாதி 

ன்னரும்பரமமூர்த்தியுருத்திரனெனும் பேர்பெ 
உருத்திரர் முதலிய பதினெட்டு ருத்திரர்களு ற்றான் - அன்னவன்றரவந்தோர்க்கு மடியடை 
க்கும் அருளிச்செய்யப்பட்டமையின் .) ( சைவ ந்தோர்க்குமன்னான் - றன்னுருவெய்தினோர்க்கு 
பொது . நஙஎ . உரையிற்காண்க . ) 

ஞ்சார்ந்ததாலவன்றனிப்பேர் " ( கந்தபு . ததீசி . 
உருத்திரம் -- 1. அச்சுறுத்தல் . 2. ஒரு மந்தி சரு , சசு .) (இன்னும் சஎ , சஅ . பார் .) “ வெம்பு 
ரம் . ( உ - ம் .) " எண்ணுசீருருத்திரத்தை ”( சேது யிர்த்துயரந்தீர்க்கும் விதத்துருத்திரனேயென் 
பு . இராமநா . சஎ. ) 3. சங்காரத்திற்கிடமாகியசு றும்” ( சூத . புராணவர . சரு . ) 2. ஆன்மா 
த்தவித்தை . (சிவப்பிர. கட் . ங . அங்கம் .) 4. சு க்களினது துயரைப் போக்குவோன் . ( உ - ம் . ) 
வையலங்காரவகையுளொன்று ; அஃது: உள்ள " அநகனச்சுதனரனுருத்திரன் " (சிவதரு. ஐவ 
த்துள்ள வெகுளிபுறத்துப்புலனாய் விளங்குவது . கை . ங ங . ) 3. காலாக்கி நியுருத்திரனென்னுஞ் 
" கைபிசையாவாய்மடியாக்கண் சிவவா வெய்துயி சங்காரகாலருத்திரன் . ( த.நி. போ. கருசு .) 4 . 
ரா - மெய்குலையாவேரா வெகுண்டெழுந்தான் " சிவகணத்தவன் . ( உ - ம் .) “ 1 ” பார் . 5. சிவகு 
என்பதிற் போல . ( தண்டி . காகா . ) 5. பெருங் மாரன் . ( உ - ம் . ) " 13 பார் . 6. சிவசாரூபம் பெற் 


573 


உருத்திராதிபதி . 


ரு எச 


உருபு . 


J. எ .) 


றவன் . ( உ - ம் . ) “ 1 ” பார் . 7. சிவன் , மகாசங் உருத்திராபிஷேகம் - உருத்திரமந்திரஞ்செ 
காரக்கடவுளாகிய பரமசிவன் . ( சி . சி . க : சுரு . பித்துச்செய்யுமபிஷேகம் . 
சிவஞா. ) 8. ஸ்ரீகண்டர் ; இவருக்குச்சங்காரகி உருத்திராரி - மன்மதன் . ( உருத்திர அரி . 
ருத்தியம் பிரதாநம் . ஆயினும் பிரகிருதிக்குமே ( உருத்திரனுக்குப்பகைவன் என்றபடி .) 
ல் சங்காரகிருத்தியம் ஐந்தும் நடத்துபவருமிவ உருத்திராவாசம் - காசிநகர். உருத்திர -சிவ 
ரே . ( சி : சி . க . சுக . ஞாநம் .) இவர் மகேசுரனின். ஆவாசம் இடம் . ( ராவால் ) 
டத்தில் ஆயிரத்திலொரு அம்சமாகத்தோன்றி 

உருத்திரி - ஒருவகை வீணை . 
னவர் ; இவர் : கலையிலே நின்றும் மூலப்பிரகிரு 

உருத்திரிதல் - மாறுவேடங்கொள்ளல் , ( உ - ம் ) 
தியை யுதிப்பித்து அதிலே நின்றும் குணத் " ஒருத்தனாகியுருத்திரிந்து ” ( திருவிளை . விடை 
திரயாதியான சூக்குமசிருட்டிகளைப்பண்ணி , ம 
கேசுவரனுடைய கோடி அம்சமாகத்தோன்றிய 

உருத்திரேசர் - ஏகாதசருத்திரர் . ( உ - ம் . ) " ப 
பிரமாவையும் விட்டுணுவையும் அசுத்தாத்துவ வர்முதலுருத்திரேசர் பதினொரு கோடியுள்ளா 
ருட்டி திதிகளிலே நியோகித்துத்தாம் கால 

ர் " ( கந்தபு . உருத்திரர்கேள் . கஉ .) ( இவர் பதி 
ருத்திரனை யதிட்டித்துக்கொண்டு நின்று அசு னொருகோடி உருத்திரரைச்சிருட்டித்ததினால் 
த்தாத்துவப்பிரவியத்தையும் பண்ணுவர் . (சி.சி. 

வந்தபெயர் . ) 
உ : எசு . சிவாக் . ) பிரமவிட்டுணுக்களோடுங்கூட 

உருத்திரை - பார்ப்பதி . ( பிங்கல , கசு . ) 
க்குணதத்துவத்தின்வைகிப் பிரகிருதிபுவநாந்த 

உருத்துவம் -- பருமை . (உாகூம் . ) 
ஞ்சங்கரிக்குங் கர்த்தாவாகிய குணிருத்திரன் 
இவன் : பிரகிருதியின் மேற்பட்ட புவநங்கட்கு 

உருதிரோற்காரி --- வியாழவட்டமாகிய அறு 
ச்சங்கார காரணனல்லன் . ( சிவஞாநபா . உக 

பதுவருடங்களுள் ஐம்பத்தேழாம் வருடம் , (பா 
( வேதாந்தம்.) பிரமத்திலே விவர்த்தமாகக் கயி லசிக்ஷை.) (ுபிரா தாரி .) 
ற்றிலரவம் போலத் தோற்றிய மூலப்பிரகிருதி உருநாடு - 1. சித்திரம் , விக்கிரகம் . 
என்னுஞ் சத்தியினது சத்துவகுணமாகிய மா உருப்பசி- தேவுலகத்துள்ள அப்சரஸ்திரீக 
யையிலே சைதன்னியப்பிரதிவிம்பமாகத்தோ ளுள் ஒருத்தி ; இவள் : பூவுலகத்திலே புரூரவா 
ன்றிய ஈசுவரன் சத்துவத்திலே தமசாகிய கு என்னும் அரசனுக்கு மனைவியாய் ஆயுவென்ப 
ணத்திற் பிரதிவிம்பித்துச் சங்காரத்தொழிலை வினைப்பெற்றவள். ( உ - ம். ) " கொண்டுபோதலு 
நடத்தி உருத்திரர் எனப்படுவர். ( உபநிடத . மபயமென்றுருப்பசி கூவ ” ( பாரத.குருகுல.கக .) 
கங . உரை.) 9. சூரியவரசர்களிலொருவன் . ( ம 
ணிமே . ) 10. பெருங்கோபி . 

உருப்படல் - 1. உருவமாதல் . 2.சீர்ப்படல். 

உருப்படி- உருவுடைப்பொருளின் தொகை , 
உருத்திராக்கசாபாலம் - சாமவேத உபநிட உருப்படுத்தல் - உருவாக்கல் . 
தத்தொன்று . ( கூர்மபு.அட்டமூர் . உசு . உரை . ) உருப்படுதல் - 1. உருவாகல் . 2. உருவே 
உருத்திராக்கம் 

1. உருத்திராட்சமரத் றல் . 3. சந்நதங்கொள்ளல் . 4. சீர்ப்படுதல் . 
உருத்திராட்சம்-தின் காய் . 2. ஒருமரம் . உருப்பம் - 1. உட்டணம் . ( உ - ம் . ) "உருப் 
3. தேவர்கள் திரிபுரத்தசுரர்களாலே தங்களுக் பநரகமிவற்காகுமென்ன ” ( கூர்மபு . வருணாச் . 
கு நிகழ்ந்த துன்பத்தை விண்ணப்பஞ்செய்து உ c . ) 2. கோபம் . 3. தினைமா. 4. மிகுதி . 
கொண்ட பொழுது திருக்கயிலாசபதியினுடை 
ய மூன்று திருக்கண்களினின்றும் பொழிந்ததீபம் . (உ - ம்.) “ வெயிலுருப்பொழிய ” ( வேதார 

உருப்பு - 1. பூரணம் , 2. மிகுதி . 3. வெப் 
ரிற்றோன்றிய மணி , (2 - ஆவது சைவ . வி . சச .) ணியபு . நிரையவ . கங . ) 
( உ - ம் . ) " வெந்தநீறுருத்திராக்கம் விழுமியவணி 
யுந்தாங்கி ” ( திருவானை . கோச்செ . ச ... ) 

உருபகதீவ்கம்- ஓரலங்காரம் . 
உருத்திராணி- 1. துர்க்கை , 2. பார்ப்பதி , 

உருபு - 1. நிறம் . ( பதிற்றுப் .) 2. பகுதிவி 
(உ -ம் .) " சுருதிசருவாணிசரச்சோதியுருத்திரா குதி இடைநிலை சாரியை எனப்பகுபதத்தின் 
ணி ” ( கூர்மபு . திருக்கலி. உஉ .) 

அகத்துறுப்பாய் 

வருமது . ( உ - ம் . ) " பகுதிவிகுதி 
உருத்திராணு 

இடைநிலை என்னுந்தெரிநிலையுங் குறிப்புமாகி 
ணுசதாசிவர் . ( பௌட் . 2 : 

ய வினையுருபுகள் ” ( நன் . இடை . விருத்தி . க . ) 
நச ) 

2. பெயர்ச்சொல் தன்னோடு சம்பந்தப்படும் வி 
உருத்திராதிபதி- உருத்திரனுக்குத்தலைவ னையை நோக்கி அடையும் விகாரம் . (நன் . உ 
னாகிய ஸ்ரீகண்டபரமேசுவரர் . ( சி . சி . உ ருஎ , ருபு , க . ) 4. பெயர்ச்சொல்லின் பின் அதனை 
சிவாக் .) ( உருத்திர ; அதிபதி - தலைவர் .) யடுத்து அதன் பொருளை வேற்றுமைப்படுத்த 


574 


உருமேனி . 


ருஎரு 


உருவசி . 


ற்கு வரும் இடைச்சொல் ; அவ்விடைச்சொற் “உருமேனிதரித்துக்கொண்டதென்றலும் ” (சி . 
கள் : ஐ , ஆல் , கு , இன் , அது , கண் என்பன . சி . க : ருரு .) 
( நன் . உருபு . உ .) 5. வடிவம் . ( தொல் . சொல் . உருவக்கொடியோர் கொடி யுருவினோர் . 
உச . சேனா ) ( இதனுரையிலே நச்சினார்க்கினி (சிலப் .) 
யர் உருபு என்பது வடிவையுணர்த்தாது என் உருவகதிபகம் - ஒரு செய்யுளிலே ஓரிடத் 
பர் . ) 

திலே நின்ற ஒரு சொல் அச்செய்யுளிற்பலவிட 
உருபுத்தொகை- வேற்றுமையுருபுமுதலிய த்துஞ்சென்று உருவகப்பிரயோகமாகப்பொரு 
தொக்குநிற்றல் . 

ள்படுதல் . அது : " கானற்கயலாம் வயலிற்கமலமா 
உருபுப்புணர்ச்சி - வேற்றுமையுருபுபுணர்ந் மேனற்கருவிளையாமின்புறவின் - மானாங் - கட 
துவருவது . 

த்துமேல் வேடர்கடுஞ்சுரமாநீங்கிற் - கடத்துமே 
உருபுமயக்கம் - ஒரு வேற்றுமையுருபு தன் மெல்லியலாள்கண் " என்பதிற் போல . ( தண் 
பொருள் கொடாது பிறிதோருருபின் பொருள் டி.பொரு . ச 0 . உரை .) 
கொடுத்து நிற்றல் ; அது , " காலத்தினாற்செ உருவகந்தம்-- புத்தர்கள் சொல்லும் மூர்த் 
ய்த நன்றி என்பதில் , ஆல் என்னும் மூன்ற தபூதங்களாகிய கந்தம் ; அக்கந்தங்கள் : நிலம் , 
னுருபு ஏழனுருபுப்பொருள் கொடுத்து நிற்றல் நீர் , தீ , காற்று என்னும் நான்குபூதமும் , அப்பூ 
போல்வது . (பி . வி . கரு . உரை.) 

தங்களிடத்திற்பொருந்திய உபாதேயம் என் 
உருபுவமைத்தொகை - உவமவுருபு தொக்னும் கடிநம் , கந்தம் , இரசம் , ரூபம் என்னும் 
குநிற்குந்தொடர் . சேல்விழி என்பதிற்போல .) நான்குமென எட்டுவகை . ( பெரியபு . திருஞாந் . 
உருபுவிரி - வேற்றுமையுருபு விரிந்துநிற்றல் . ககரு . உரை . ) 
உருபூகம் - ஆமணக்கஞ்செடி . 

உருவகம் --உபமாநத்தையும் உபமேயத்தை 
உரும்- 1. அச்சம் . ( உ - ம் . ) " பேநாமுருமெ யும் வேறுபாடொழிவித்து ஒன்றென்பதோர் 
னவரூஉங்கிளவி , யாமுறை மூன்றுமச்சப்பொ உள்ளுணர்வுதோன்ற ஒற்றுமைப்படுத்திச்சொ 
ருள ” ( தொல் . சொல் . ஙகாடு .) 2. இடியேறு . ல்லல் . ( உ - ம் ) " உவமையும் பொருளும் வேற் 
( உ - ம் . ) . " உருமினார்த்துடன்றெறுமுழுவை அமையொழிவித்தொன்றென மாட்டினஃது 
யோடும்பல் ” (தணிகை. நாட்டு . சஉ . ) 3. விடு வகமாகும் " ( தண்டி . பொரு. ஙரு . ) 
தல் . 

உருவகவுயர்வு நவிற்சியணி- உருவக அல 
உரும்பாம்- 1. சர்ப்பம் . 2. பெருங்காயம் , ங்காரவகையுளொன்று ; அஃது: உபமேயத்தை 
உருமணி -- கருவிழி . 

அச்சொல்லாற் சொல்லாமல் உவமானச் சொல் 
உருமம்- 1. உட்டணம் . ( பிங்கல . கஅகங . ) லால் இலக்கணையாகச் சொல்லுதல் .அது : " புய 
2. மத்தியாநம் . 

லேசுமந்து பிறையேயணிந்து ” என்பதிற்போ 
உருமர்த்தநன் - மிகுதியும் அடிப்போன் , ல . ( வாணன் , க . ) 
(உரு-மிகுதி . மர்த்தநம் - அடித்தல் . ) 

உருவகவுருவகம் உருவக அலங்காரவகை 
உருமலைவாரி - உலோகமணல். 

யுளொன்று ; அது உருவகஞ்செய்யப்பட்ட ஒன் 
உருமாறுதல் - 1. கோலமாறுதல் . 2. சரீரம் மனைப்பெயர்த்தும் உருவகஞ்கெ பது ( உ - ம் .) 
வேறுபடுதல் . 3. வேற்றுருக்கொள்ளல் . " கந்தன் கொங்கைக்குவடாங்கடாக்களிற்றை " 
உருமித்தல் - வெப்பங்கொள்ளல் . 

என்பதிற் போல . ( தண்டி . கூரு . உரை .) 
உருமு- 1. அச்சம் . 2. இடியேறு . ( உ - ம் . ) 

உருவகித்தல்-- உபமாநத்தையும் உபமேயத் 
" உருமுப்புயல் போற்கவர்வோர் ” ( பாரத. நிவா 

தையும் வேறுபாடொழிவித்து ஒன்றென்பது 
த. கக .) 

தோன்ற ஒற்றுமைப்படுத்திச்சொல்லல் . 
உருழக்தூரல் - இடியோசை , 
உருழத்துவசன் இடிக்கொடியையுடைய 

உருவங்காட்டி கண்ணாடி . 

உருவசாட்சாத்காரம் - மோனகுருவாய் நி 
னாகிய இந்திரன் . ( உ - ம் .) "உருமுத்துவசன் 

ன்றுணர்த்தியது . ( தாயு . சிற்சு . எ . உரை . ) 
மைந்தன் ” ( பாரத . புட்பயா . கஉஎ .) 
உநழதல் - அச்சமுறவொலித்தல் , 

உருவசாத்திரம் - கலைஞாநமறுபத்து நான்கி 
உருமேறு - இடியேறு . ( உ - ம் .) " அச்சொற் னொன்று ; அது : முகலக்கணம் ரேகாலக்கணம் 
றத்தஞ் செவிக்குரு மேறாகக்கலங்குமரவன்னார் " முதலியவைகளான் மனிதனுக்கு நிகழ்பவைக 
( பாரத . திரௌ . ஙஉ .) 

ளை அறிவிப்பது . 
உருமேனி- மெய் , வாய் , கண் , மூக்கு , செ உருவசி - உருப்பசி . ( உ - ம் . ) " உருவசியென் 
வி என்னும் இவைகளையுடைய வடிவம் .( உ - ம் ) | னும்பேராளொப்பிலாவழகுவாய்ந்த - திருநிகர்ம 


575 


உருவின்காரணம் , 


ரு எசு 


உருளாயம் . 


ங்கைதன்னை ” ( மச்சபு . அகத்தியர்பூ . கஎ . ) உருவு -1 . அச்சம் . 2. உருவென்னேவலும் , 
( உவ- um .) 

தெரிநிலை வினைப்பகுதியும் , வினைத் தொகை 
உருவசித்தம் - சுவரூபாசித்தம் . ( தச . மகா.யும் . 5. வடிவம் . ( உ - ம் .) "உருவுகண்டெள்ளா 
சசு . ) 

மை வேண்டும் " ( வள் . சுசுஎ . ) 
உருவசிவசமவாதி- ஒருமதஸ்தன் ; அவன் : 

உருவுடம்பு - தூலசரீரம் . ( வள்.நசரு பரி .) 
முத்தியினும் நித்தியசுத்த மங்களமான திவ்விய 

உருவுதடம் 

சுருக்குக்கயிறு . ( தடம் - தடுப் 
சரீரம் உண்டென்பவன் , ( சி . சி . கக . 

கூ . சிவபது . ) 
ஞாந . ) 

உருவுதல் -1 , உடம்பினுறுப்பைக் கையினால் 
- துரியப் பொருளாகாத மூர் ஊன்றியிழுத்தல் , 2.உரைகழித்தல் . ( உ -ம் .) 
த்திகளைத்தியாகித்து வழிபடுதல் . ( கூர்மபு . வரு கசுக.) 3.ஊடுருவப்படுதல் . (உ -ம். ) "கடிதினு 

" நாந்தகந்தனையுரீஇக்கொடு ” ( கந்தபு . சூரப . 
ணா . சங . உரை ) 

உருவம் - 1. அழகு . ( உ - ம் . ) " உருவப்பூணி ச்சி நின்றுருவியேவச்சிரகம்பத் - தடிதனிற்செ 
னாய் வந்தமையெவன் கொலென்றுரைத்தான் ” ன்று . ( கந்தபு . அசுரர்யா , கக . ) 4. கையிற் பெ 

நைடத . தேவியை. ஈ . ) 2. உடம்பு. ( உ - ம் . ) ருவிரலுக்கும் மற்றை விரல்களுக்குமிடையே 
" ஒருநெஞ்சமொழி யுருவமுற்றுமரனுடைமை 

ஒன்றனைப்புகுத்தி ஊன்றியிழுத்தல் . 5. தடை 
யாக " ( சேதுபு. நைமி . உக . ) 3. சாட்சிப்பொ நீக்கிவிடுதல் . ( உ - ம் . ) " வயப்புலியை வாலுருவி 
ருள் , ( உ - ம் . ) " ஆவிகளனைத்துமாகியருவமாயுரு 

விடுகின்றீரே ” ( பாரத . சூது . உகாரு . ) 6. துளை 
வமாகி ” (கந்தபு . மேரு . எரு .) 4. விழிமாத்திர த்தோடுதல் . ( உ - ம் . ) " மூதகுமண்ட முகட்டுரு 
த்தாற்கவரப்படுங்குணம் . ( தர்க்கபா . அ . )5. வும் " (கந்தபு . சூர . வ . கக .) 
சிவப்புநிறம் . ( உ - ம் . ) " உருவப்பல்பூத்தூய் . " ( தி 

உருவுவமம் - உவமத்தின் ஒருவகை ; அது : 
ருமுரு. உசக , உரை .) 6. நிறம் . 7. வடிவம் . வடிவத்தானாய ஒப்புமை . " தளிர்போலுஞ்சிவந் 
( உ - ம் . ) “ பேரருளியம்புமிவ்வுருவம் ” ( திருவாத. 

தமேனி ” என்பதிற் போல ( தொல் . பொரு . 
திருப்பெரு. சு அ . ) 8. விக்கிரகம் . 

உ எசு . உரை .) 
உருவமெடுத்தல் - வடிவமெடுத்தல் . 

உருவுள்ளு- கொள்ளுப்பூண்டு. 
உருவரை- 1. நல்ல நிலம் . 2. நிலம் . ( உர 

உருவெடுத்தல் - வடிவெடுத்தல் . 
உருவெளி 

மநோராச்சியத்திலே ஆகாயத் 
ரர் . ) 

திலே தோன்றும் போலியுரு , ( உ -ம் . ) “ உருவெ 
உருவல்- 1. உருவுதல் . 2. காதணியினொ ளியருகுதோன்ற வுற்றன னிறைவனென்னா 

( தணிகைப் . வள் . உசரு .) 
உருவாணி- 1. தேய்ந்துபோனது . 2. மெ உருவெளிக்காட்சி 

மனத்திலுள்ள 
லிந்தவுடல் . 

உருவெளித்தோற்றம் - பொருளின் மருட் 
உருவாரச்சம்மட்டி - வீழிச்செடி . 

உருவெளிப்பாடு 

சித்தோற்றம் . 
உருவாரம் - 1. பிரதிமை . 2. வெள்ளரிக் 

உருவேற்றல் -1 . ஆவேசமேற்றல் , 2. செ 
கொடி . ( சூ . நிகண் , ச . நங . ) 

பித்தல் . 3. துர்ப்போதரை செய்தல் . 
உருவாரு- வெள்ளரிக்கொடி . 

உருவேறல்- 1. தெய்வ ஆவேசமேறல் . 2 . 
உருவாளர் --உருவமுடையவர் . ( உ - ம் . ) " கா 
யமோபொய்யெனக்கண்ட- திருவுருவாளர் ” ( த 

மந்திரோச்சாரணம் அதிகரித்தல் . 
யுமா . ஆரண . கூ . ) 

உருவை - 1.சூரைச்செடி . 2.முள்ளிப்பூண்டு , 
உருவி - 1.செம்முள்ளிப்பூண்டு . 2.நாயுருவி . 

உருவொளி --கண்ணாடி முதலியவற்றிற் கா 
( உ - ம் .) “ எள்ளிரதம்படியுருவி ” ( தைல . தைல 

ணும் நிழல் . 
வ . கங . ) 3. புல்லுருவி . 

உருள் -1 . உருளென்னேவலும், தெரிநிலை 
உருவியுப்பு - நாயுருவியுப்பு. 

வினைப்பகுதியும் , வினைத் தொகையும் . 2. உ 
உருவிலாளி - மன்மதன் . ( உ- ம் . ) " உருவிலா 

ரோகிணிநாள் . ( சூ . நிகண் . க . சு அ . ) 3. தேரு 
ளியுடல் பொடித்தவொருவர்கூடலிருவரான் - ரூள் . ( உ - ம் . ) “உருள்பூந்தண்டார்புரளுமார்பி 
மருவிலார் திருக்கை தொட்டுவளைசெறித்த நீர் 

னன் ” (திருமுரு. கக . ) 6. பண்டி , 7. வட்டம் . 
மையால் ” ( திருவிளை . வளையல் . ஙரு . ) 

உருளரிசி- கொத்துமல்லி . ( சூ . நிகண் . சு : 
உருவிலி 1. உருவில்லாதவன் . 2. மன்ம 

உகா . ) 
தன் . 

உருளல் - உருளுதல் , 
உருவின் காரணம் -- பன்னிரண்டு. ( தைல . ) 

உருளாயம் 

-- உருளுங் கவற்றின்கட்பட்ட 


ன்று . 


தா 


576 


உரூபத்துவயம் . 


ரு எஎ 


உரை . 


வரவு . ( உ - ம் .) உருளாயமோவாது கூறின் ) உருபதன்மாத்திரை பூதாதியகங்காரத்தி 
( வள் . கஙங .) 

லே தோன்றிய பஞ்சதன்மாத்திரையிலொன்று ; 
உருளி -1. உடம்பின் மூட்டு . 2. உரோகிணி அது கண்ணிந்திரியத்திற்கு அறிவையுண்டா 
நாள் . 3. தேருருள். ( உ - ம் .) " முழவினன்னமு க்கும் . " ஓசைநற்பரிசரூபவிரதகந்தங்களென்று 
பூமரவுருளி” ( பெரும்பா. சஎ .) 4. வட்டம் , பேசுமாத்திரைகளைந்தும் பிறக்கும் பூதாதிகத் 
உருளிப்பெயர்வு -- எலும்புப்புரட்சி , 

தி - னேசவிந்திரியங்கட்கு நிகழறிவிதனாற் கா 
உருளிபேர்தல் - பொருத்து விலகுதல் . 

ண்டும் ” என்பதனாற் பெறப்படும் . (சி.சி.உ : சுசு .) 
உருளுதல் -1 . அழிதல் . 2.உண்டையாய்த் 

உருபப்பிடமர் - உரூபப்பிரமர் . (மணிமே .) 
திரளுதல் . 3. ஒருகான் மேனின்ற பக்கம் மறுகா 

உருபம் - 1. அடையாளம் . 2. இனம் . 3.உரு 
ற்கீழாகவும் ஒருகாற்கீழ்நின்றபக்கம் மறுகான் 

வம் . 4. கிரியாமாலைசெய்தல் . 5. சாயை . 6.சுபா 
மேலாகவுஞ் சுழன்று செல்லுதல் . ( உ - ம் . ) " உருதை, ஆடுமாடுகளின்றொகுதி . 11. வாய்ப்பாட 

வம் . 7. நிலை . 8. நிறம் . 9. பிரதிமை . 10. மந் 
ள்பெருந்தேர்க்கு " ( வள் . சுகாஎ .) 
உருளை -1. உண்டை. 2. உரோகிணிநாள் , 

மாக்கல் . 12. வேற்றுமைமாலை . ( வ . ) 
3. தேர்முதலியவற்றினுருள் . ( உ - ம் .) " சகடிரு 

உருபலாவண்ணியம் -- சிறந்த தோற்றம் . 
சக்கர வுருளைகளுய்க்கவே " ( பாரத . வேத்திர உருபவதி- அழகுடையவள் . 
ரு . ) 4. பண்டி . 5. முட்டை , 6. வட்டம் . 7 . உருபா - பதினாறு அணாக்கொண்ட வெள்ளி 
வெள்ளைப்பாஷாணம் . 

நாணயம் . 
உருளைக்காந்தம்-- ஒருவகைக்காந்தக்கல் . உருபாருபம் - உருவமுமருவமுமாகிய இர 
உநட்சை- வாழைக்கிழங்கு . ( உ - ம் . ) " உய 

ண்டு தன்மையுடையது , சகளநிட்களம் . ( உ - ம் .) 
ருரூட்சோதகம் " ( தைல , தைலவ . ஙரு . ) 

" அருவமோ ரூபாரூபமானதோவன்றி நின்ற 
உருடபதம் -1 . இயற்சொல் . 2. பகாப்பதம் வருவமோவுரைக்குங் கத்தா வடிவெனக்குணர் 
உருடம் -1 , இக்குறி . 2. பகாப்பதம் . 3. பிரத்திங்கென்னில் ” (சி . சி . க: ஙஅ ) ( உரூப - வடி 
சித்தமாயறியப்பட்டது . [ 3 ] 

வம் ; அரூபம் - வடிவற்றது .) 

உருபி -1. உரூபமுள்ளது . ( உ - ம் .) " ஆங்க 
உதடி -1 . இடுகுறி . ( உ -ம் .) " வடநூலார் வட்கு ரூபியாய்வழங்கும் " (உபதேச . திருமால் . 
இடுகுறியை உரூடியென்றும் " ( நன் . சுஉ . 

உ .) 2. உரூபியென்னேவலும் , தெரிநிலைவி 
உரை .) 2. பாரம்பரியமானது . 3. புடவையைக் 

புடவையைக் னைப்பகுதியும் . 
கண்டு இது நூலினன்றித் தோன்றாதென்று உருபிகரம் - 1. உரூபம் . 2.உரூபிகரிக்கை . 
நிச்சயிக்கை . ( ஞானாமி . கரு . உரை .) 

உருபிகரி - உரூபிகரியென்னேவலும் , தெ 
உந்தி -- ஆயிற்பட்டை . ( தைல .) 

ரிநிலைவினைப்பகுதியும் . 
உருப்பியம் --- 1 . அழகானது . 2. வெள்ளி . உருபிகரித்தல் -1 . உரூபப்படுத்தல் . 2. கரு 
3. வெள்ளிககை , 4. வெள்ளை, ( ஈ - வ ) | விலுருப்படல் . 

உருபிகை 

வெள்ளெருக்கமரம். - 
உருபகதாளம் - ஒருதாளம் . 

உருபகம் -1. அத்தாட்சி . 2. உருவக அலங் விகா .) 
காரம் . 3. சத்ததாளத்தொன்று . 

உருபித்தல் - 1. அத்தாட்சிப்படுத்தல் . 2 . 
உருபகாரப்படுத்தல் - மெய்ப்படுத்தல் . 

ஆராய்தல் . 3. சிந்தித்தல் . 
உருபகாரப்படுதல் - மெய்ப்படுதல் . 

உருபு -1 . உருவம் . 2. சாயல் . 
உருபகாரம் - திருட்டாந்தம் . 

உருபை - உருவமுடையவள் . ( சி . சி . வர 
உருபகாலங்காரம்- உருவகவணி . 

லாறு . ) 
உருபணம் --உரூபித்தல் . 

உரேந்திரன் --வீரன் . 
உருபத்துவயம் - ( வேதாந்தம் ) இரண்டு உரை -1 . ஆகமப்பிரமாணம் . ( சி.சி. அள . 
ரூபம் ; அவை : வியட்டி , சமட்டி என்பன . அநேக மறை . ) 2. உயர்ச்சி , 3, எழுத்தினொலி . (பிங் 
கவிருக்ஷமுள்ளது ஒரு வரும் என்பது 

போல கல . ஙஉ O ங .) 4. ஒலி . 5.சொல் . ( உ - ம் . ) " அரை 
அநேகசீவரையுந்தன்னாத்துமன் என்னும் அபி யன்வாயுரைகள்வரைதருமுடங்கல் ” ( வைராக் . 
மாநமே ஈசுரனுடைய சமட்டியாம் . அந்த வரத் தீ . ரு .) 6. சொற்பொருள் . ( உ.ம் . ) " பூரணனெ 
திலே இஃது ஒருவிருக்ஷமென்று குறியிடுவது னும்பெயர்விரிக்கினுரை வேறுமுளதோ ” ( தா 
போலப் பிந்ததேகத்துவாபிமாகமே சீவனுடை யுமா . சின்மயா . ங .) 7. தேய்வு . 8.புகழ் . (உ -ம் .) 
யவியட்டியாம் . ( வி - ணி . ஙஉ ) 

உரையொடுங்காளையோங்க ” (இரகு.யாக ,க . ) 


க . 


து 


577 


உரைத்தாமென்றல் . 


ரு எஅ 


உரையால நுமாநம் . 


9. பொன் . ( உ - ம் .) " அகறாளி- தன்னிலுரைக் ன்றச் சொல்லாது விடுதல் . ( நன் . பொதுப்பா. 
காப்பணி ” ( தைல . தைலவ . கஙரு . ) 10. மாற் 

கச . ) 
றுரை . ( உ - ம் .) " சீரிரும்பினைப் பொன்னெனவு உரைத்தீவார் - கூறுவார் . ( உ - ம் . ) " உரைத் 
ரைபெறச்செய்வாம் ” ( கந்தபு. மார்க்க . கஉ உ . ) தீவாரில்வழி ” ( கலி . எங .) ( வினைமுற்று .) 
11. வியாக்கியாநம் . ( உ - ம் .) " ஆசிரியவசநமெ . 

உரைத்துமென்றல் - (இலக்கணம் ) முப்பத் 
ன்றீரேழுரையே ” ( நன் , பொதுப்பா. உக . ) 

திரண்டு உத்திகளுள் ஒன்று ; அது: பின்னே 
உரை - உலாவி . ( உ - ம் .) " கடுங்காற்றெடு சொல்லப்படுவதை முன்னே ஒரு நிமித்தத்தி 
ப்பக்கல் பொருதுரைஇ ( மதுரைக் . நஎ அ .) 

னாலே சொல்லவேண்டின் இதனைப் பின்னே 
உரைக்கை - விரித்துச்சொல்லுகை .(உ -ம்.) | சொல்வோமென்பது தோன்ற அங்கே சுருக்கி 
" அனைத்து முரைக்கையினால் ” ( சி . சி . அ . ச . ) ச்சொல்லுதல் . (நன் . பொதுப்பா . கச . ) 
உரைக்கோள் - உரைகாரன் கருத்து . உரைத்தைக்காண் - சொல்லிக்காண் ( உ - ம் .) 
உரைகட்டுதல் - நூலுக்கு உரைசெய்தல் . 

" தெருளாமற்காப்பதோர் திறனுண்டேலுரைத் 
உரைகல் - பொன் வெள்ளியுரைக்குங் கல் . தைக்காண் ” ( கலி . ஙஅ .) 
உரைகலங்கல் சொல்லுத் தடுமாறுதல் . 

உரைதல் - தேய்தல் . 
( உ - ம் . ) " தூயோ - ருரைகலங்க ” ( பாரத . புட்ப . 

உரைதழத்தல்- பேச்சுத்தமொறல் . 

உரை நூல் - உரையெழுதப்பெற்ற நூல் . 
20. ) 

உரைகாரன் - உரையாசிரியன் . ( உ - ம் . ) " த உரைப்படல் - உரைக்கப்படல் . ( உ - ம் .) " உ 
ன்மாணாக்கன் றகுமுரைகாரன் ” (நன்.சிற.பாயி . லகத்துரைப்பட்டது ” (நளவெ . கலிநீங் . சக .)) 
ரு . ) (உரை- வியாக்கியாநம் . காரன் - செய்தோ உரைப்பு -1 . உரைத்தல் . ( உ - ம் . ) “உரை 

ப்பரும்பலபொருளாயும் ” ( பாரத . அருச்சுனன் 
உரைகோள் - நூலுக்குச் செய்யப்படுமுரை றவ . எஅ . ) 2. தேய்ப்பு . 
யிற்சொல்லப்படுவன ; அவை . பதச்சேதம் , பத உரையசை- செய்யுட்கண்வரினும் அச்செ 
ப்பொருள் , விக்கிரகம் , வாக்கியயோசகை , சங் ய்யுளின் பொருட்டன்றித் தானடைந்த சொல் 
கை , உத்தரம் என்பன . (சிவதரு . சிவஞாந லின் பொருட்டுவந்தசைத்துநிற்கு மோரிடைச் 
தாக . நக . உரை ) 

சொல் ; " அதுமற்றம்ம ” என்பதிற்போல ( உ - ம் .) 
உரைகோளாளன் உரையை விரைவி " அம்மவுரையசைகேண்மினென்றாகும் ” ( நன் . 
லேகற்குமறிவுடையோன் . (உ - ம் .) “உரைகோ இடை . கக . ) 
ளாளற்குரைப்பது நூலே ” ( நன் . பொதுப் . நஎ . ) உரையநுமா நம்- வேதாகமங்களுட் சொல் 
உரைச்சூத்திரம் உரையின் ஒரு கூறாக 

லியதுகொண்டு அது சொல்லாதபொருளையும் 
எழுதப்பட்ட சூத்திரம் . ( பி - வி . உ . உரை .) ஒப்புமைபற்றி யூகித்துத்துணிவது . (சி . சி . அள 
உரைசல் - உரைசுதல் . 

வை . கஉ . மறை .) 
உரைசுதல் - 1 , உரைசல் . 2. சீத்தல் , 3 . உரையல் -1. உரைத்தல் . ( உ - ம் . ) " கனவி 
தேய்த்தல் . 4. தேய்தல் . 

ன்றலையிட்டுரையல் ” ( கலி.கஉ.) 2. உரைதல் . 
உரைசெயல் -1 . சொல்லுதல் . ( உ - ம் . ) " உ உரையளவை - காட்சி கருதலளவைகளான 
ரைசெயவேண்டுமென்றுரைப்ப ” ( பாரத . குரு றியப்படாத பொருள்களை ஆத்தவாக்கியங்கொ 
குல . ருரு .) 2. வியாக்கியாகஞ்செய்தல் . ண்டு உரைசெய்வதாகிய ஆன்மாவினது ஞாந 
உரைஞ்சல் - உரிஞ்சுதல் , 

சத்தி ; இந்த உரையளவை : தந்திரகலை , மந்திர 
உரைத்தல் -1. ஒலித்தல் . 2. சொல்லுதல் , ரகலை , உபதேசகலை என மூன்றுவகைப்படும் .. 
( உ - ம் . ) " ஆங்கவனிவ்வாறுரைத்தலும் ” (பாரத . (சி . சி . அளவை . உ . சிவஞா.) 
நாடுகரந் . உஅ . ) 3. தேய்த்தல் . ( உ - ம் . ) " உ 

உரையறிகருவி -1 . உரையாணி , 2. மாற்ற 
ண்டவாய்தொறும் பொன்னுருளுரைத்துரைத் றிவிக்குமாணி . 
தோடி ” (இராமா.வரைக் .அ .) 4. பூசுதல் . 5. மா உரையாசிரியர் -1. நூலுக்கு உரைசெய்த 
ற்றறிய உரைத்தல் . 

வர் . 2 தொல்காப்பியத்துக்கு உரைசெய்தவரா 
உரைத்தாமென்றல்- (இலக்கணம் . ) முப்ப கிய இளம்பூரணர். ( தொல் , சொல் . ச . சேனா.) 
த்திரண்டு யுத்திகளுள் ஒன்று ; அது : முன் உரையாடல் - பேசுதல் . ( உ - ம் . ) "உண்டியு 
னே ஒருநிமித்தத்தினாலே சொல்லப்பட்டன கந்துரையாடலையாகி ( கந்தபு . மார்க்க . கஙக . ) 
ப்பின்னே சொல்ல வேண்டியவிடத்து இதனை உரையாணி- மாற்றறியுமாணி . 
முன்னே தானே சொல்லினோமென்பது தோ உரையாலநுமாநம் -உரைய நுமாநம் .(உ - ம் . ) 


தை 


578 


உரோகம் . 


ருஎக 


உரோசம் . 


“ நீதியான் முற்கன்மபலநிகழ்வதிப்போதிச்செய் 3. எழும்புதல் , 4. ஏறுதல் , 5. ஒளியின்மை . 6 . 
தி - யாதியாக வரும்பயனென்றறிதலுரையால நு தளிர் . 7. நோய் . ரொம் . ) 8. பூவரும்பு . 9 . 
மாநம் " (சி.சி. அளவை . கஉ . ) 
உரையிலக்கணம் 

நூலுரைக்கு வேண்டு வளர்தல் . (2,3,5, 9.ரொஹ . ) 
மிலக்கணம் ; அது : பாடம் , கருத்து , சொல்வ உரோகராட்டு - கயரோகம் ( ரொமராஜ ; 
கை , சொற்பொருள் , தொகுத்துரை , உதார ரொம - நோய் . ராட்டு - இராசா .) 
ணம் , வினா , விடை , விசேடம் , விரிவு , அதிகா 
ரம் , துணிவு , பயன் , ஆசிரியவசநம் என்பதின் பிலடித்தல் . ( உரோவாக : உா - மார்பு . 

உரோகாதம் - 1. நெஞ்சிடித்தல் . 2. மார் 
வகைத்து . 
உரையிற்கோடல் - ( இலக்கணம் ) தந்திர 

வாகா- அடித்தல் .] 
உத்திகளுள் ஒன்று ; அது : மூலத்திற் சொல்லா 

உரோகாயதநம் - உடம்பு . ரொமாய 
தவைகளையும் உரையிற் சொல்லுதல் . ( நன் . 
பொதுப்பா . க ச . உரை .) 

தம் : ரொம - நோய் , சூயக 5 - இடம் . ) 
உரைவன்மை 1. சாதுரியப் பேச்சு . 2 . உரோகி- நோயாளி . 
சொற்சாமர்த்தியம் . 

உரோகிணி- 1. ஒன்பது வயசுப்பெண் . ( ப 
உரைவு - தேய்வு . 

ராசர . ஆசார . கா . ) 2. கடுக்காய் . 3. கடுரோ 
உரொக்கம் - கையிருப்புப்பணம் . 

கிணி . 4. நான்காம் நட்சத்திரம் . (உ - ம் . ) " இவ 
உரொட்டி- அப்பம் .( தெலுங்கு .] 

ரோகிணியென்ன வேதொழத்தக்காள் ” ( பா 
உரோகக்கிநம் ஒளஷதம் .(ரொஹழி ந ரத சம்பவ . உச . ) 5. பலராமனுடையதாய் . 
ரொஹ - நோய் . .ந - அழிப்பது . ) 

( உ - ம் .) " உன்னுதவத்தினுரோகிணிதன் பாலு 

தயஞ்செய்து ” (உபதேச . பலரா . க . ) 6. பீதரோ 
உரோக்கம்- இலங்கையிலுள்ள சிவனா கிணி . ரொஹிணி .) 
ளிபாதம் என்னும் மலை . ( ரொஹம .) 

உரோகிணிதநயன் - பலராமன் . 
உரோக்காரி - வைத்தியன். ரொம்ஹா 
ரிங் : ரொம நோய் . ஹாரி கெடுப்பவன் .) 3. மஞ்சள். ரொஹிக.) 

உரோகிதம் - 1. செந்நிறம் . 2. செம்மரம் . 
உரோகசஞ்சீவீ - ஒருவகைத்தைலம் .(உ - ம் .) உரோகிதாச்சுவன் -1 . அக்கிரி . 2. அரிச்ச 
சுகபலைச்சாறதன்பாலிவ்வடை ... வாதஞ்சந்நியு ந்திரன்மகன் . ( உ - ம் .) " விறலரிச்சந்திரன்மைந் 
குகொடுஞ்சுவாசகாசங்களும்போ முரோகசஞ்சி தன் - கைம்மையராகியொன்னலர் மகளிர்கலுழ்ந் 
வியதற்குரிய பேரே " ( தைல . தைலவ . கஉ . ) தநீர்ப் பெருக்கி னெல்வளர்ந்து - செய்ம் முகத் 
( சஞ்சீவியானது மரணத்தைத்தடுத்துச் சீவிக்க தோங்கச் சினவுவாள் விதிர்க்குமுரோகிதாச்சுவ 
ச்செய்யுந் தன்மையைப்போல் இத்தைலமும் னெனத் தெரிப்பார் ” ( கூர்மபு . சூரியன்மர , 
மரணத்தையேதராநின்ற மகாவாதரோகங்களை கூரு . ) 
யும் , விபரீதசந்நிபாதங்களையும் , கொடியசுவாச உரோங்கல் - உலக்கை . ( பிங்கல . கசுசு அ .) 
ரோகங்களையும் நீக்கி ரோகியைச்சீவிக்கச்செய் உரோசநகம் --எலுமிச்சை . 
வதனால் உரோகசஞ்சீவித் தைலமெனக்கூறி உரோசநம் -1. கோரோசநம் . ( உ - ம் . ) சீ 
னார் . ) 

னகற்றிரிரத்தமுரோசநம் ” 

( தைல.தைலவ. கக .) 
உரோகசாந்தகன் - உரோகசாந்தன் . 2. முள்ளிலவமரம் . 
உரோக்சாந்தன் 

( உரோசநீ- 1. கடுகு . 2. கோரோசரை . 3. 
மUS : ரொம் - நோய் . பாத . அடக்கு செந்தாமரை . ( ரொவ நி .) 
வோன் . ) 

1. உரோசநி . 2. கோரோச 
உரோக சாந்தி - ஆரோக்கியம் , நோய் நீக்கம் . நை . ( உ - ம் .) " உரோசநைநிறத்தபொற்பரியே " 
( ரொமாவி : ரொம- நோய் . பாணி - ( திருவிளை, நரிபரி , க 0 க . ) ( ரொவ நா . ) 
தணிவு . ) 

உரோசம் 1. கோபம் . ( உ - ம் .) " சீரொன் 
உரோகசிரேட்டம்-- சுரம் , 

று தூதாயத் துரியோதனன்பக்க லூரொன்றுவே 
உரோகஸ்தன் - உரோகி . 

ண்டிப்பெறாதவரோடத்தால் " (நாலாயிர . வே 
உரோகதீ--நாய் . 

லிக்கோ.ரு . ) 2. மாநம் , S. முலை . [ 1,2.ரொஷ . 
உரோகம் - 1. இறங்குதல் , 2. உயர்த்தல் . 3. உரோஜ : உரஸ்- மார்பு . ஜ - பிறந்தது . ) 


- 


உரோசநை 


| 


579 


உரோமகூபம் . 


ருஅடி 


உல்லரி . 


உரோசல்- உரோஞ்சல் . 

உரோமசன்- 1. ஒரு முநிவன் . ( உ - ம் . ) 
உரோசமர் நம்- குதிரைகளுக்குள்ள நற்சு " சரோருகரண்டம்விண்டாலொருமயிர்சலிக்கு 
ழிகளுள் ஒன்று . ( பெரியயு . தடுத்தா . கக . ஞ்செங்கை- யுரோமசநியை நோக்கி ” ( பாரத . 
உரை . ) 

நிவாத . கசு 0 .) 2. மயிருள்ளவன் . 
உரோசனம் -- முள்ளிலவு . 

உரோமத்துவாரம்- மயிர்த்துவாரம் . 
உரோசனி -1 . கடுகு . 2. கோரோசனை . 3 . 

உரோமப்பொடிப்பு 
செந்தாமரை . 

உரோமபுளகம் - 

மயிர்ச்சிலிர்க்கை , 
உரோ சித்தல் -1 , நாணுதல் , 2. மாநத்தாற் உரோமபுளகிதம் - 
கிளர்தல் . 

உரோமபூமி - தோல் . 
உரோஞ்சல் - உரிஞ்சுதல் ( பிங்கல.உக்கஎ . ) 

உரோமம் 1. குறுகியமயிர் . 2. மயிர் . 
உரோஞ்சுதல் - உரோஞ்சல் , 

( உ - ம் .) “ வேணிமுடித்தலுரோமமுகிர்வீழ்த்தும் 
உரோணி 1. உரோகிணி நட்சத்திரம் . 

வபாஞ்செய்யாமை ” ( சூத . வான . 

( சூத . வான . ச .) 3. மயிர் 
( உ - ம் .) " விண்ணகமிருள்கொளவிளங்கு வெண்ப்பரப்பு . 
மதி - யொண்ணிற வுரோணியோ பொளித்த 

உரோமழ - பதினெண்சித்தரிலொருவர் . 
தொத்ததே " ( சிந்தா . நாம . கசுக . ) [ உரோ 

உரோமரந்திரம் - மயிர்த்துவாரம் . ( சொ 8 
ஹிணி என்பதில் ஹி என்பது கெட்டது. 2. TOUy: ரொ 3 - மயிர். (TON -துளை .] 
ஒருநோய் . ( உ - ம் .) உருமிடி நாகமுரோணிக 

உரோமராசி -- மயிரொழுங்கு . 
ழலை " (திருமந்திர . அறன் . ச 

ச . ) 

உரோமரேகை- உரோமத்தினொழுங்கு . 
உரோதநம் -1 . அழுதல் . ( உ - ம். ) " நீ தோ உரோமாஞ்சம் 1. உரோமப்பொடி 
ன்றி ,உரோதநஞ்செய்து திராவணஞ்செய்தமை உரோமாஞ்சலி-- உப்பு. ( சொகாது .) 2. 
யால் உருத்திரனெனப் பெயர்பெறுவாயாகவெ உரோமாஞ்சிதம் , குதுகலிப்பு , 
ரமனன் ” ( கூர்மபு . அட்டமூ. கக . உரை .) 2 . 

உரோமாம்பரம் -1. கம்பளம் . 2. சால்னல . 
கண்ணீர் . 
உபோதநன் --புதன் என்னுங்கிரகம் . 

( உரோ 80 -மயிர் . அவர - சீலை . ) 
உரோதநி - சிறுகாஞ்சொறி . 

உரோமாவலி - நாபிக்கு மேலுள்ள உரோம 
உரோதம் -1. ஒருநரகம் . ( உ - ம் . ) “ கருவை ரேகை, ( ரொஜாவ : ரொ 8 - மயிர் , சூவ 
யழித்தோன் உரோதமென்னு நரகத்தையும் வி - வரிசை . ) 
டைவன் " ( கூர்மபு . வருணா . உஉ : உரை . ) 2. உரோமி - மயிர்ச்சிகைப்பூண்டு . 
தடை . 3, நீர்க்கரை . அது : “சீதரோதக்குருதித் 

உரோருகம் -- முலை . ரொருக 0: உா 
திரையொரீஇ ” (இராமா . இராவணன் சோக . 
க . ) என்பதனாற்பெறப்படும் . ( ரொய . ) 

- மார்பு . க - முளைத்தது . ) 
உரோபணம் - இறங்குதல் . 

உல்- 1 , கழு . 2. தேங்காயுரிக்குங்கருவி . 
உரோமக்கட்டு - நிறைமயிர் . 

உல் -- சுங்கம் . ( பெரும்பா. ககச . பக் .) 
உரோமக்கிழங்கு - வசம்பு . 

உல்குசெய்தல் - சுங்கம் வாங்குதல் . ( உ - ம் .) 
உரோமகடணர் 

சூதமுநிவர். ( உ - ம் ) " பு " உல்கு செயமதிநிறைந்தபலபண்டம் ” 
ராணங்களைக்கேட்டபொழுது மகிழ்வினால் மயி உல்பொருள் - சுங்கப்பொருள் , அது ; மர 
ர்சிலிர்த்திருந்தமைகண்டவியாதர் அக்காரணத் க்கலத்தினும் பண்டியினும் வரும் பண்டங்களு 
தினால் உரோமகடணர் என்று பெயர் சூட்டினா க்குவாங்கும் இறைப்பொருள் . ( உ -ம் .) " உறு 
ரென்க " ( கூர்மபு . இந்திரத்துய் . ங . உரை. ) பொருளு முல்குபொருளுந் தன்னொன்னார்த் 
உரோமஷண. 

தெறுபொருளும் வேந்தன் பொருள் ( வள் . 
உரோமகருடம் --உரோமபுனகம். ( ரொக எடுக .) 

உல்லக சநம் 
ஹஷ . ] 

1. ஆநந்தம் , 2. மயிர்ப்புள 

கம் , (உகவல .. ) 
உரோமதச்சகம் - உரோமகுச்சம் . 
உரோயச்சம் - சாமரை . 

உல்லங்கநம் - 1. கடந்து போதல் . 2. பாய் 
உசோய கூபம் - மயிர்த்துவாரம் . ( ரொன தல் . (உ ஓய்வம்.) 

உல்லம் - ஒருமீன் . 
கவ .] 

உல்லரி - தளிர் , 


580 


உலக்கை . 


ருஅக 


உலகபாவதி . 


உல்லாகன் - 1. சாமர்த்தியமுள்ளோன் . 2. உரலிலிட்டுக்குற்றுதற்காக மரமுதலியவைகளா 
நோயுற்றொழிந்தோன் . ( சூ . நிகண் . உ சசு .) ற்செய்து அடியில் இருப்புப் பூண் இடப்பட்ட 
[ உலாவ . ) 

தண்டம் . (உம் .) " அவலெறியுலக்கை போயதிர 
உல்லாசம் - 1.அத்தவாளம் .( பிங்கல .கஉஅ ) த்தாக்கலும் ” ( தணிகை. நகரப் , ஙசு . ) 4 . 
2. அத்தியாயம் . 3. ஆநந்தம் . ( உ -ம் .) “ உல்லா வோண நட்சத்திரம் . ( சூ . நிகண் . க : எசு . ) 5 . 
சமுடனேமுடிப்பானிசைத்தான் ” (நல் . பாரத . மெருகன்கிழங்கு . (உ -ம்.) “ அறற்போக்குலக் 
தருமசா , காரு .) 4. உள்ளக்களிப்பு. 5. ஒளி . கைப்பொடியோர்படி ” ( தைல . தைலவ . அக .) 
6. வர்த்தித்தல் . ( உஜால . ) 

உலக்கைக் கொழுந்து - 1. உலக்கை நுனி . 
உல்லாசன் உல்லாசக்காரன் . ( உ - ம் .) “ உல் 2. உலக்கை நுனிபோலக்கூர்மையற்றது. 
லாசநிராகுல யோகவித - சல்லாபவிநோதனும் ” 

உலக்கைப்பாட்டு - வள்ளைப்பாட்டு .( உ - ம் . ) 
( கந்தரநு . உ . ) 

பறவைப்பேடுகளுலக்கைப்பாட்டால் ) ( வள் 
உல்லாடி-- மெல்லிய ஆள் . 

ளுவமா . ரு . உரை . ) 
உல்லாபம் - 1. துக்கம் , உரோகம் முதலிய 

உலக்கையாணி -- பூட்டினடுவாணி . 
வைகளாகிய குரலின் விகாரம் . 2. மழலைச்சொ 

உலக்கைவள்ளி - ஒருவகை வள்ளிக்கிழங்கு . 

உலகங்காத்தான் - அவுரிச்செடி . 
ல் . 3. மேற்கட்டி. ( உஜாவ : உதி - மேல் . 

உலகசஞ்சாரம் - உலகவாழ்வு . 
ஒவ் - பேசல் . ) 

உலகசயன் புத்தன் . ( உலகத்தை வென் 
உல்லாபன் - உல்லாகன் . 

றோனென்றபடி . ) 
உல்லி - 1. ஒல்லி . 2. மெல்லிய ஆள் . 3. மெ உலகசீலம் - உலகநோன்பு. (மணிமே . ) 
ல்லியது . 4. வெங்காயப்பூ . 

உலகதருமணி - உலோகதர்மணி . ( உ - ம் . ) 
உல்லிங்கநம் - 1. அவமதிப்பு, 2 கடக்கை. " உலகதருமணியிற் பரவுசிவதருமணியிற்பயின் 
3. கலக்கம் . 4. சண்டைமிகுதி . 5. நிந்தை . 6. றவர்க்கு முந்நாள் " (தணிகை. அகத் , நகச . ) 
மீறுதல் . 

உலகதன்மணிதீக்கை - சபீசதீக்கையினொ 
உல்லியம் - கிணறு . 

ருவகை . இஃது : அபரமுத்தியைக்கொடுக்குந்தீ 
உல்லியர் - கூப நூலோர் . ( சூ . நிகண் . உ : 

க்ஷை . ( உ - ம் .) " அத்தீக்கை யபரமுத்தியைக் 
கூஉ .) 

கொடுக்குமுலகதன்மணிதீக்கையெனவும் பரமு 
உல்லு - உல். 

த்தியைக் கொடுக்குஞ் சிவதன் மணியெனவுமிர 
உல்லுகம் - கொள்ளி . 

ண்டாம் ” (சி . சி . அ . ரு . மறை .) 
உல்லுழகம் -- நெருப்புக்கொள்ளி , ( உஓு 

உலகநடை - உலகத்தாரொழுகுபொழுக்கம் . 

( வள்ளுவர் குறளிலே அரசியலிலே பரிமேலழ 
உல்லேகநம் - 1. உயர்த்துதல் . 2. எழுது 

கர் " உலகநடையாவது ஒப்புரவு செய்தல் , புறந் 
தல் . 3. கிண்டுதல் , 4. சீவுதல் . 5. வாந்திபண் தருதல் , பிழைத்தன பொறுத்தல் என்றிவைமு 

தலாயின " என்பர் . (வள் . ரு எஉ .)] 
ணல். ( உஜெவக . ) 
உல்லேகம்-- 1. உச்சரிப்பு . 2. ஓரலங்கா 

உலகநாதன் 1. அரசன் . 2. கடவுள் . 3 . 

பிரமன் . 
ரம் , (உஜெவ .) 

உலக நீதி 1. இயல்பானநீதி . 2. உலகக 
உல்லேற்றல் - கழுவேற்றல் . 

டை . 3. ஒருநூல். 4. தேசவியற்கைநீதி . 5. நன் 
உல்லோசம் -- மேற்கட்டி . (உஜொவ ) னெறி . 
உல்லோலம் - பெருந்திரை , மகாதரங்கம் . உலகநேத்திரன் - சூரியன் . 
(உஜொ ) 

உலக நோன்பு - துறவாது விரதங்காத்தல் . 
உல- உலவென்னேவலும் , தெரிநிலைவினை (மணிமே .) 
ப்பகுதியும் . 

உலகப்பற்று - லௌகிகவிஷயப்பற்று . 
உலக்குதல் - உலத்தல் . 

உலகப்புரட்டன் - மிகுபுரளிக்காரன் . 
உலக்கை - 1. அழிதல் . ( உ - ம் . ) "பொருப் உலகப்பாரணன் - விட்டுணு . (உலகம் - பூமி . 
புலக்கையுற்றலமர ” ( பாரத . பதினெட் ரு 0 .) பாரணம் உண்ணல் . ) 

உலகபாலர் 

உலோகபாலர் . ( உ - ம் .) ஒத் 
2. இரும்பினால் உலக்கை போலச் செய்யப்பட்ட 
ஓராயுதம் . (உ - ம் .) " உலக்கைசூலம் வேல் ” ( கந்தசீருலகபாலர் ” ( சேதுபு . பாவகா . கூ .) 
தபு . சத . கரு . ) 3. தாநியம் முதலியவைகளை உலகபாவதி - உலகத்தைச் சுத்தஞ்செய்ய 


--- 


வ . ) 


581 


உலகமுண்டோன் . 


ரு அடி 


உலங்காரணை . 


கை . 


வள் . ( உ - ம் .) உலகபாவநியாயுயர்கங்கையை ” மையதனி லுலகமுண்டோன்றன்மகணீ ( கந் 
( வேதாரணியபு . கங்கையாதி . கஉ .) 

தபு . வள்ளி . கக கூ .) 
உலகம் - 1. ஆகாயம் , 2. உயர்ந்தோர் , நன் உலகர் - 1. உலகத்தார் . ( உ - ம் .) " உலகர்சே 
மக்கள் . (உ - ம் .) "உலகம்புகழ்ந்தவோங்குயர்விழு ருறுதிப்பயனெவற்றினுக்கும் ” (சிவதத்து . எ . ) 
ச்சீர் " ( திருமுரு . கஉச .) 3. உலகத்தன்மை . 4 . உலகரட்சகன் - உலகத்தைக்காப்போன் . 
உலகத்திலுள்ள சீவான்மாக்கள் . ( உ - ம் . ) " உல உலகரட்சணியம் - உலகத்தாரையீடேற்று 
கமுவப்ப " ( திருமுரு . க . ) 5. உலகவநுபவம் . 
( உ - ம் .) " அருளிலார்க்கவ்வுலகமில்லை " ( வள் . உலகரட்சை -- உலகரட்சணியம் . 
உசாஎ . ) 6. ஒழுக்கம் . (திருமுரு. க . உரை ) 7.சி உலகவழக்கம் - உலகவழக்கு . 
ருட்டிப்பொருள் . 8. சிவதத்துவமுதற்சுத்தவித் உலகவழக்கு - உலகத்தார் பேசும்பாஷை 
தியாதத்துவமீறாகிய சுத்தாத்துவப்பொருள்களு யிலே நடைபெறும்வழக்கம் . 
ம் , காலதத்துவமுதற்பிரகிருதிதத்துவமீறாகியசு உலகவறவி- தருமசாலை . (மணிமே .) 
த்தாசுத்தாத்துவப்பொருள்களும் , குண தத்துவ உலகவாதம் - ஐதிகம் . ( சி.சி. அளவை . க . 
முதற் பிருதிவிதத்துவமீறாகிய அசுத்தாத்துவ சுப்பிர . ) 
ப்பொருள்களும் ஆகிய ஒருவன் , ஒருத்தி , ஒன் உலகவிடைகழி - ஊர்வாயில் . (மணிமே .) 
று என்று சுட்டியுணரப்படுஞ் சேதநவசேதநப் உலகளந்தோன்- விட்டுணு . 
பிரபஞ்சம் . ( கூர்மபு . இந்திரத்து . எ . உரை . ) உலகாசாரம் உலகவொழுக்கம் . 
9. திசை . ( உ - ம் .) " ஒருவனோடொருத்தியொ உலகாயதம் - உலோகாயதமதம் . ( புறச்சம 
ன்றென்றுரைத்திடு முலகமெல்லாம் ” ( சி.சி.க : யமாறினொன்று ) அது: சார்வாகன் கோட்பாட் 
க . ) 10. நாடு . 11. நிலம் . ( உ - ம் . ) " மாயோன் டின்படி உலகவின்பமே சிரேட்டம் என்னும் 
மேயகாடுறையுலகமும் ” ( தொல் . பொருள் . ரு . ) ஒரு நிரீச்சுரவாதிமதம் . 
12. பூமி . ( உ - ம் .) " உலகமன்னவன்றிருநாளொ உலகாயதன்-- உலோகாயதசமயத்தோன் . 
ளிமுடியணிந்து ” (சிந்தா . கநக . உ . ) 

உலகியல் - உலகநடை . ( உ - ம் .) " கண்ணோ 
உலகமலையாமை நூலுக்குரிய பத்தழகி ட்டத்துள்ள துலகியல் ” ( வள் . ருஎஉ .) 
னொன்று ; அஃது : உயர்ந்தோர் வழக்கத்தோடு உலகியற்சொல் - உலகவழக்கு . ( மணிமே .) 
மாறுபடாமை , ( நன் . கங . ) 

உலகு -1 . ஆகாயம் . 2.உயர்ந்தோர்கூட்டம் . 
உலகமலைவு 

- ஓரலங்காரம் . அஃது : உலக ) ( உ -ம் .) " என்னையின்றென்சொலாதுலகே ? 
த்து ஒழுகலாற்றோடு மாறுபட்ட ஒழுக்கம் நிகழ் (பாரத . தற்சிறப் . ங . ) 3. உயிர்கள் . ( உ -ம் .) " தி 
ந்தனவாகக்கூறுதல் . ( வ - று .) " அலைகடல்களே னற்பொருட்டாற்கொல்லாதுலகெனின் " ( வள் . 
ழுந்தூர்த்தந்தரத்தினூடே- மலையனையமால்யா உருகா.) 4. ஒழுக்கம் . 5. திசை . 6. நாடு . 7. நில 
னையோட்டிக் - கலவாரை-நீறாக்கிவையம் நெடுங்ம் . ( உ - ம் . ) " ஏழுலகுடையானலமரவே ” ( பார 
குடையின் கீழ்வைத்தான் - மாறாச்சீர்மாநிலத்தார் த . ஐந்தாம் . கங .) 8. பிரபஞ்சம் . ( உ - ம் .) " வாரி 
மன் ” இதனுள் ஒரு நிலவேந்தனை ஏழுகடலை 

யாலுலகழிந்திடுமெல்லையும் ” ( கந்தபு . சூரபன் 
யுந்தூர்த்தானாகவும் ஆகாயத்திலே தன் யானை வதை . கஎரு . ) 
யைச் செலுத்தி வென்றானாகவும் உலகொழுக் உலகுண்டவன் - விட்டுணு. ( உ - ம் .) " உறுதி 
கோடு மாறுபடக் கூறினமையின் உலகமலைவா 

பேசினன்வாலியாருயிருண்பனென்றுலகுண்ட 
யிற்று . ( தண்டி. ககக .) 

வன் ” ( சேதுபு. சேதுவந் . அ . ) 
உலகமளந்தான் -- விட்டுணு. ( உ - ம் . ) " உல உலதலம் -1 . திப்பலி , 2. திரிபலை . 
கமளந்தானே தாலேலோ ” (நாலாயிர மாணிக்க . உலகேசன் --உலோகேசன் என்னும் பிரமா 
உ ) 

( உ - ம் . ) " உலகேசனெனும் விரிஞ்சனுறையு நா 
உலகமாதா 1. இலக்குமிதேவி . 2. சரசு ளில் ” ( சேதுபு . சக்கர . கஉ . ) 
வதிதேவி . 3. செம்மணத்தக்காளி . ( உ - ம் . ) " உ உலகோம்பல் - அரசரறு தொழில்களுளொ 
லகமாதாவைச் சேர்வுற்றுயருநிற்குண்டியீதே ” ன்று ; அஃது: உலகுபுரத்தல் . 
( தைல . தைலவ . கக .) 4. பார்ப்பதிதேவி . 

உலகோர் - பெரியோர் . ( உ - ம் .) " தாராதர 
உலகமீன்றள்- பார்ப்பதிதேவி . ( உ - ம் .) " வ மெனவுலகோர்பலகலை தருமா ” ( கோயிற்பு , திரு 
ந்திடு முலகமீன்றாள் வதுவை யஞ்சாலைநண் விழா . ரு 0 .) 
ணி ” ( கந்தபு . திருக்கல் . கஎ .) 

உலங்கலம் - கற்பாத்திரம் . 
உலகழண்டோன் - விட்டுணு . ( உ - ம் . ) உம் உலங்காரணை-- அவுரி . 


582 


உலர்த்தல் . 


டு அக 


உலவை . 


- 


. 


உலங்கு - 1. கொசுகு . ( உ - ம் .) " அனலிசே உலர்த்திச்சூலை - ஒருநோய் . 
ருலங்கெனவுலைந்தனர் ( கந்தபு . திருவிளை . உலர்த்துதல் - காயச்செய்தல் . ( உ - ம் .) " ந 
அ O. ) 2. திரண்டகல் . ( பிங்கல . ருஎ.) னைந்தவான் றுகிலுலர்த்திய வெடுத்தெடுத்துத் 

உலட்டு நூல் உலண்டாற் செய்த நூல் . றல் ” ( சேதுபு . கந்த . சக . ) 
( உ - ம் .) " உலட்டு நூல் பருத்தி நூல் சிலம்பி நூல் உலர்தல் -1, அழிதல் . (உ - ம் .) " தங்கண்ட 
கள் ” ( சி . சி . பா . சௌத்திராந்திகன்மறு . கா . ) மீதுலராதசாமவேதமார்ப்பவர்போல் ” (திருவி 
உலண்டம் - கோற்புழு . 

ளை . மாமனா. உங . ) 2. காய்தல் , ஈரம் வறத்தல் . 
உலண்டு - பட்டு நூலை யுண்டாக்குங் கோற் ( உ - ம் .) " ஆசென்வழித் தெறிந்துலர்ந்த வாப்பி 
புழு . ( உ - ம் .) " மேற்பாட் லெண்டினிறனொக் யும் ( தணிகை, நாட்டு . கூரு .) 
கும்” ( கலி . கக.) " கடத்தினுக்குமண்ணினை 

உலர்ந்தபுல் - திரணம் . ( பிங்கல , உகக அ .) 
யும் நூற்கு உலண்டினையுங் காரணமென்பது 

உலர்மரம் - வானம் . (பிங்கல , உ அஙரு . ) 
போல ” ( வேதாசூ . கஙச . உரை ) ( இதனைக் உலால் - காய்தல் . ( உ - ம் . ) " ஒத்ததிருச்சந் 
கோசகாரப்புழு என்றுஞ்சொல்வர் . ) 

நிதிமுன்னுலரப்போட்டிவைசெய்வான் ” 

( திரு 
உலத்தல் 1. அழிதல் . ( உ - ம் .) “ கொடி நெல் . நெல்லு . உரு.) 
கொடேரிழந்துபோ- யுலக்கவிட்டு ” ( பாரத . பதி உலருதல் - உலர்தல் . 
னா. உங . ) 2. கெடுதல் . ( உ - ம் .) " மலக்குறுமன உலவக்காரன் -1 . உலோபக்காரன் . 2. பிற 
த்தினாம் வருத்தமுற்றவு - முலக்குற நீக்கி ” ( கந்ரில்லிற்கொஞ்சமாயுண்பவன் . 
தபு . திருவவ . சுப .) 3. சாதல் . ( உ - ம் .) " உலந்த உலவம் - உலோபம் . 
னனசமுகன் ” ( கந்தபு . முதனாட் . கஎ . ) 

உலவமரம் - இலவமரம் . 
உலத்திசூலை - ஒருவகைச்சூலை . 

உலவல் -1 . உலாவுதல் . ( உ - ம் .) " ற்ற 
உலந்தவர் - அழிந்தவர் . ( உ - ம் .) " நட்புலந் மொலெவல் செய்யுமொருவினை ) (கந்தபு. திரு 
தவரால் ” ( பாரத . நச்சு . கூகூ . ) 

வவ.அ.) 2. குறைதல் . ( உ - ம் .) “ உலவாமாற்றரு 
உலப்பு - 1. குறைவு . ( உ - ம் .) " உலப்புறா நீருறைவன ” (சிவப்பிர . உ . உக . ) 
தெவையுமீவோர் ” ( கந்தபு . திருவவ, க . ) 2 . உலவாக்கிழி - எடுக்க எடுக்கப்பொருள் குறை 
கேடு , தோல்வி . (உ -ம். ) “ ஊழியினாதன்றானு யாக்கிழிக்கட்டு . ( உ-ம் .) “ கன்னிநாடன்றனக் 
முருப்பினுமுலப்பிலாதோர் ” (பாரத . நிவாத . கிசைந்த படியாலுலவாக்கிழி கொடுத்தபடியைய 
கச .) 3. சாவு . ( உ - ம் . ) " உலப்புற்றோர் - காடதே றிந்தபடிபகர்வாம் ” ( திருவிளை . உலவாக்கி . க . ) 
நடம்புரியிடம் ” ( கந்தபு . தவங்காண் . கரு . ) உலவா நிற்றல் - பரத்தல் . ( உ - ம் .) " இன்ப 
உலப்புதல் - 1.அலப்புதல் . 2. ஆர்த்தல் . வெள்ள முலவாநிற்கும் ” ( தாயு . நின்ற ...) 
உலபம்- நெருங்கிப் படர்ந்த கொடித்திரள் . உலவித்தல் 1. உலோபமாயிருத்தல் . 2 . 

உலம் - திரண்டகல் . ( உ - ம் .) " உலங்கலந்து ஒறுத்தல் . 3. கசியொழுகல் , 
யர்ந்ததோளான் ” (சிந்தா . பது . உ . ) 

உலவு 

1 , உலாவல் . ( உ - ம் . ) " எங்குமுல 
உலம்பல் - 1. அலப்பல் . ( உ - ம் . ) " ஒல்கா வற்றது ” (கந்தபு . தகரேறு . கரு . ) 2. குறைதல் , 
தார்வாய்விட்டுலம்புப ” ( நீதிநெறி .எஉ . ) 2. ஒலி ( உ - ம் .) " உலவிறன்படைஞரை ” (தணிகைப் . 
த்தல் . ( உ - ம் . ) " உலக்கவிட்டளக்கர் வாயுலம்ப சீபரி , உசுஉ .) 
வோடுகலமென ” ( பாரத .பதினான் . உங .) உலவுதல் -1 . உலாவுதல் . 2. ஒழிதல் ( உ - ம் . ) 

உலம்பு - உலம் பென்னேவலும் , தெரிநிலை " ஊழியறுத்திடினும் முலவாதால் ( இராமா. 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 

டைத்தலை . கங . ) 3. குறைதல் . 4. சஞ்சரித் 
உலம்புதல் - உலம்பல் . 

தல் . ( உ- ம் . ) " பிரமாதிமுடிவில்விடையூர்தியரு 
உலம்வால் - சுழலல் . ( உ - ம் . ) " வாயாவன்க ளாலுலவுவீர் ” ( தாயு . சித்தர் . கூ . ) 
னிக்குலம் வருவோரே ” ( புறநா. உ.எ. ) 

- ] . ஊர் . 2. ஓடைடிரம் . ( உ - ம் .) 
1. அச்சக்குறிப்பு . ( சூ . நிகண் . " அடவிதனிலுளவுலவைகள் தளிர்விட ” ( திரு 
அ ; ருசு .) 2. துன்பம் . ( சூ . நிகண் . அ : எங . ) ப்பு . ருஉ . ) 3. காற்று , (உ - ம் .) " உற்றவுலவை 
உலமருதல் --உலமரல் . 

யிடையோர்புலிங்கமூட்டியக்கால் " ( கந்தபு . மார் 
உலர்ச்சி -1 . காய்வு . 2. வாட்டம் . 

க்க . உ அ .) 4. கிலுகிலுப்பை . 5. குடி . 6. குலம். 
உலர்த்தல் - 1. அதிசுட்கரோகம் . ( உ -ம் .) | 7. தழை . (உம் . ) “ உரிய புற்கொடி கொடாவீயுல 
எ மேகச்சூடுலர்த்தலும் போமுணரே ” ( தைல . வையினோப்பி ” ( இரகு . தேனு . கூரு .) 8. மரக் 
தைலவ . ககங . உரை . ) 2. உலர்த்துதல் . கொம்பு . ( உ - ம் .) " உலவை நீள்வனத்து " ( இரா 


உலவை 


உலமரல் 


583 


உலாமடல் . 


உலுத்தன் . 


மா . வரைக் . எ .) 9. மரப்பொந்து , 10. முல்லை வெண்பாவாற்கூறுவது . ( உ - ம் .) " கனவினொரு 
க்கான்யாறு . ( பிங்கலத்தில் உயவையென்றிருக்த்தியைக்கண்டுபுணர்ந்தோ - னனவினவள்பொ 
கின்றது . ] 11 . வள்ளிக்கொடி . 12. விலங்கின் ட்டாகநானே - யூர்வன்மட லென்றுரைப்பது 
கொம்பு . ( உ - ம் .) " மதவேழமுலவை - கொண்ட லாமடல் ” ( இலக்கணவி . அருஎ .) 
லைத்தெறிய ” ( தணிகை. அகத் . உஅச .) 

உலாமா - கச்சமரம் . 
உலவைக்குலம் வாத ரோகக் கூட்டம் . உலாய் -1 . இயங்கி , நிலைபெயர்ந்து . ( புறப் 
( உ - ம் . ) " வழுத்துலவைக்குல முழுதுஞ்சிற்றுளி பொ .) 2. சூழ்ந்து . (சிந்தா .) 
முன்வரையாம் " ( தைல . தைலவ . அஅ .) 

உலாவால் -1.சஞ்சரித்தல் . ( உ - ம். ) " கரா 
உலவைநாசி -- திப்பலி . 

மூலாவருபைந்தடமும் ” (பாரத , நாடு . அ . ) 2 . 
உலவையான் வாயுதேவன் . ( உ - ம் .) " அ பவனிவருதல் . ( உ - ம் .) " வால்வளைமணித்தீபங் 
ண்டருமுலவையானையவுணர்மாத் தலைவன்பா கண்முதிர - வுழவுசாலணி வீதிதோறூர்ந்துலாவ 
ரா " ( கந்தபு . அரசு . எ . ) 

ருமால் ” ( இரகு . நாட்டு , கங . ) 
உலறல் -1. காய்தல் . 2. சினத்தல் . ( உ - ம் .) உலாவல் - உலாவுதல் . 
தனைத்தான் சிதறமோதித்தகர்த்தேயுலறியல உலாவு -1 . உலாவென்னேவலும் , தெரிநி 
றி ” ( ஞாநவா . மநத் . சு . ) 

லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2.சஞ் 
உலறுதல் 1. காய்தல். (உம் . ) " உலறுது சரித்தல் . ( உ - ம் .) " உலாவுறு காலிலாதமுடவ 
லையோமையும் ” (சிலப் . காடு , எரு. ) 2. சிதைத் னே ” (தணிகை. அகத். நகரு .) 
தல் . 3. சிலும்புதல் . 4. சினத்தல் . 5. பொலிவ உலாவுதல் -1 . அசைதல் . ( உ - ம் . ) " உலக 
ழிதல் . (உ -ம் .) " வயங்கிழையுலறியவடியின் " ங்கள் கீழ்மேலவாகப்பெருங்காற்றுலாவின் ” ( தா 
(சிறுபா . கஅ . ) 

யு . சித்தர் . ங . ) 2. ஆடியசைதல் . ( உ - ம் .)) " து 
உலா - ஒரு பிரபந்தம். அஃது : பேதை முத றைத்தோணி நின்றுலாந் தூங்கு நீர்ச்சேர்ப்ப ? 
லிய எழு பருவப்பெண்களுங் கண்டு மயங்கும் ( ப.மொ.எ.ரு. ) 3. சாரிபோதல் . 4. பொழுதுகழி 
படி தலைவன் பவனிவருதலைக் கலிவெண்பா த்துவிளையாடல் . ( உ - ம் .) " மன்றுதொறுலாவு 
வாற்கூறுவது . ( உ - ம் . ) " திறந்தெரிந்தபேதை மலர்வாவிதொறுலாவும் ” ( கந்தபு . திருவிளை . 
முதலெழுவர்செய்கை- மறந்தயரவந்தான்மறுகெ ஈ .) 5. மெல்லநடத்தல் . 6. விளையாடல் .( உ -ம் .) 
ன் - றறைந்தகலி - வெண்பாவுலாவாம் ” ( வெண் உரைதருகாமாதிகளா முலூகநிரையுணர்வே 
ப்பாட் . உஎ . ) 2. பவனி . 

னும் விண்ணுலாவுமன்றே ” ( ஞாநவா . வைராக் . 
உலாகுமம் 

எசு . ) 
உலாதனும் - மநோசிலை , 

உலிந்தம் - ஒருதேயம் . ( உ DEO . ) 
உலாங்கம் 

உலிமணி - நாயுருவி . 
உலாங்கிலி - காவட்டம்புல் . 

உலிற்கள் -- வெண்கலம் 
உலாங்கு -1 . காவட்டம்புல் . 2. கிலுகிலுப் 

உலு 

- தினை முதலியவற்றின்பதர் . [ போ 
உலாஞ்சுதல் -1 . கிறுகிறுத்தல் , தெள்ளா தல் எனப் பொருள்படும் . ஹஜி. என்பதினி 
தெல் , 

ன்று வந்தது போலும் . ) 
உலாத்தல்- 1. உலாவச்செய்தல் . 2. உலா உலுக்குதல்- குலுக்குதல் . 
வுதல் . 

உலுக்குமரம் - மிண்டிமரம் . 
உலாத்து -1 , உலாத்தென்னேவலும் , தெ 

உலுட நம் -1 . உருளுதல் , 2. புரளுதல் . 
ரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. 

உலுடிதம்-1 . துவாரம் . 2. நிலத்திலுருளு 
உ.லாவச்செய்தல் . 3. உலாவுகை . 

தல் . 
உலாத்துக்கட்டை- கதவுநின்றாடுஞ்சுழியா உலுண்டநம் -1, உருட்டுதல் . 2. களவு செ 

ய்தல் . 3. கொள்ளையிடுதல் . 
உலாத்துக்கதவு - பிணையற்கதவு . 

உலுத்தத்தனம் -- உலோபத்தன்மை,, 
உலாத்துதல் - உலாத்தல் . 

உலுத்தம் 1 , உலோம் . 2. பேராசை .. 
உலாப் போதல் - பவனிபோதல் . 

2.) 
உலாம் - உவமைச்சொல் . (சிந்தா. ) 

உலுத்தல் - உதிர்த்தல் . 
உலாமடல் 

ஒரு பிரபந்தம் ; அஃது : ஒரு உலுத்தன் -1. பொருளாசைக்காரன் , ஈகை 
பெண்ணைக் கனவிற் புணர்ந்தோன் விழித்த யில்லாதவன் . 2. வாங்கின கடனைக் கொடாத 
பின் அவள்பொருட்டு மடலூர்வேனெனக் கலி வன் . 


பை , 


ணி . 


584 


உலை . 


ரு அரு 


உலைவு . 


உலுப்பை -1. அடைந்தோர்க்களிக்கும் ஊ ( உ - ம் . ) " தேக்ககிலாரமாட்டிச்சீருணத் தசும்ப 
ண்பண்டம் . ( உ - ம் . ) “ உம்பர்கோன்வைத்தவுலு ரொன்றில் வாக்கியவுலைப்பெய்தேற்றி 
ப்பையென ” ( வருணகுலா. உஉ 0 . ) 2. காய்வரு தபு . வில்வல - வதை . கங . ) 7. பாகஞ்செய்தற்கு 
க்கம் . 3. கோயின் முதலியவற்றிற்கு அனுப்புங் அடுப்பிலேற்றும் பாத்திரம் . 
காணிக்கை . 4. சாமான்பை . 5. சிறுகாய் . 6 . 

உலைக்கட்டல் பொங்கற்பானைக்கு மாவி 
பெரியவர்களுக்கு அனுப்பும் ஊண்பண்டம் . 

லைசெருகியகயிறுகட்டல் . 
உலுப்பைகட்டுதல் - பேரியோர் தயவுசம்பா உலைக்களம் - 1. அடுப்பு. 2. கொல்லனுலை 
தித்தற்காகவெகுமதியனுப்புதல் . 

யிடம் , 
உலுப்பை கொடுத்தல் - கீழ்ப்பட்டவர்க்குப் உலைக்குறடு - உலைமுகத்தில் இரும்பெடுக் 
படி கொடுத்தல் , 

குங்குறடு . 
உலும்பினவனம் கௌதமயுத்தர்பிறந்த 

உலைச்சல் --உலைத்தல் . 
விடம் . (மணிமே. ) 

உலைசல் - உலைதல் . 
உலுவம் - வெந்தயம் . 

உலைத்தண்ணீர் - 1.இரும்பு தோய்க்கு நீர் . 2 . 
உலுவா- பெருஞ்சீரகம் . ( வழக்கப்படியும் பாகஞ்செய்யவைக்குந்தண்ணீர் . 
உவின்சுலோப்படியும் உலுவா வெந்தயமே . ) 

உலைத்தல் - 1. அலைத்தல் . 2. அழித்தல் , 
உலுவாவரிசி- வெந்தயம் . 

3. மநங்கலங்கச் செய்தல் . ( உ - ம் . ) " உலைத்துவி 
உலூகம் -- 1 . ஒருவகைப்பரி . 2. குங்குலியம் . 

ட்டகமலம் ” ( நைட கைக் . க 0 .) 
3. கூகை . ( உ - ம் . ) " பேருலூகமும் பிணையுநல் 

உலைத்துருத்தி -- கொல்லுலையிலே நெருப் 
கிய ” ( பாரத. உலூக . ரு . ) 

பெரித்தற்காகப் பிரயோகிக்குங் குழலோடணை 
உலூகலகம் -1, குங்குலியப்பூண்டு , 2. கு தோல் .) 

ந்த தோற்பை . ( உலை உலைமுகம் . துருத்தி - 
ங்குலியம் . 
உலூகலம் - 1. குங்குலியம் . 2. மரவுரல் , தல் . ( உ - ம் .) " அலையாழிமிசைத்துயில் கூர்பண் 

உலைதல் -1. அலைதல் . 2. கலைதல் . 3. கெடு 
( உ - ம் . ) " காருலூகலநிகரடிக்களிறு ( பாரத . ணவனே முதலோர்களமர் செய்தாலு - முலையா 
உலூக . ரு . ) 
உலூகன் -1 , இந்திரன் . 2. ஒருபிராமணன் . 

கடந்திடுபோராற்றலொடும்" ( கந்தபு. வரம் . 

20. ) 4 சீரழிதல் . 5. நிலைகுலைதல் . ( உ - ம். )" சா 
உலூகாரி -- காகம் . 

ரதக்குழாமுலைதலும் ” ( தணிகை . சீபரி . சஎஎ . ) 
உலூதை 

1. எறும்பு . 2. சிலந்திப்பூச்சி . 6. பெலங்குறைதல் , 7. மநங்கலங்கல் . ( உ - ம்.) 
( உ - ம் .) " 

ஆனவைம் பொறியுண்டிநித்திரையச் “உலைந்தனர் முநிவர் ” ( கந்தபு , சூரன்ற . அ . ) 
சமைதுநமாதியா - ஆனில் வந்திடு முன்பிலாத 8. வருந்தித்திரிதல் . ( உ - ம் .) " பணித்தன வாற் 

னுலூதை போல் .(சி.சி.பா.உ றியே - யுலைவர் வைகலு மூசலினீர்மையார் ” (கந் 
லோ . மறு அ . ) ( தா . ) 

தபு , தேவரையே . உ .) 
உலூபி -1. அருச்சுனனை விவாகஞ்செய்த உலைநீர் --- 1. இரும்பு தோய்க்கு நீர் . 2. பாகஞ் 
ஒரு நாககந்நிகை ; இவள்; இராவானுக்குத்தாய் . செய்யவைக்குநீர் . 
உ - ம் .) " ஒடுங்கயல்விழியாரிலுலூபிப்பெயரவ உலைப்பு -1 . அலைப்பு . 2. அழித்தல் . ( உ - ம் .) 
ளோடு ” ( பாரத . அருச்சுனன்றீர். அ . ) 2. ஒரு 

" உலைப்புற வனவதிலுவந்து தோய்நர்க்கே ( த 
வகைமீன் . 

ணிகை , அகத் . உக . ) 3. வருத்துதல் . 
உலை - 1. உலைச்சாலை . ( உ - ம் . ) " புரிபுனித 

உலைமுகம் - கொல்லனுலையிடம் . 
வுலை " ( தைல . வைத்திய , கக .) 2. உலையென் 

உலை ழக்கு- கொல்லனுலையின்றுவாரம் . 
னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத் உலைழட்டல் - கொல்லனுலையில் நெருப்பு 
தொகையும் , 3. கொல்லர் முதலிய கம்மியர் இ மூட்டல் . 
ரும்பு முதலிய லோகங்களைக் காய்ச்சி வேலை உலை முடி - உலைப்பானையின் மேன்மூடி . 
செய்தற்காக அக்கிநி மூட்டியிருக்குங்குண்டம் . உலையாணிக்கோல்- சூட்டுக்கோல் . 
( உ - ம் . ) " கொல்லுலைவேற்கணல்லார் " ( நைடத . 

உலையிற் பிணந்தின்னி- மாமிசபேதி . 
நாட் . உஎ . ) 4. நடுக்கம் . ( உ - ம் . ) " உலைதருமலிந் 
மொன்றை ” ( ஞாநவா . வைரா . உச . ) 5. நெருப் 

உலையேற்றுதல் உலைவைத்தல் . ( உ - ம் . ) 
புமூட்டப்பட்ட அடுப்பு . 6. பாகஞ்செய்தற்கு " தமக்கென்றுலையேற்றார் ” ( ஆசாரக் ஙங . ) 
அடுப்பில் வைத்த பாத்திரத்திற் பெய்யு நீர் . உலைவு -1 . அச்சம் . ( உ - ம் . ) உலைவுறுசைச 


585 


உலோகபற்பம் . 


ருஅசு 


உலோகன் . 


கம் , 


றுமை . 


வற 


வத்துடன் ” ( ஞாவா. வைரா . அக . ) 2. அலைவு . உலோகபாந்தவன் சூரியன் . ( கொக 
3. இளைப்பு , ( உ - ம் . ) " உலைவின்றித் தாழாது வாயவ ; ஜொக - உலகம் . வாபயவ - சுற் 
ஞற்றுபவர் " ( வள் . சுஉ O. ) 4. கெடுதல் . ( உ - ம் .) 
“ ஒன்னாத்தெவ்வருலைவிடத்தார்த்து ” ( பெரும் மத்தவன் . ) 

உலோக்பாலர் -1. அரசர். 2. திக்குக் காவ 
சக்க . ) 5. தரித்திரம் , ( உ - ம் .) " உயங்குபடர்வ 
ருத்தமுலைவுநோக்கி ” (புறநா. கரும் .) 6. நடுக் லராகிய இந்திரன் , அக்கிகி , இயமன் , நிருதி , 

வருணன் , வாயு , குபேரன் , ஈசாநன் என்பவர் . 
உலைவைத்தல் - உலைப்பானையையடுப்பில் (உ - ம் . ) " இந்திரன் முதலாம் லோகபாலரைநன் 

கேத்தி ” (மச்சபு . விருக்க , ரு . ) ( இவரோடு பிர 
வைத்தல் . 
உலொடுக்கு -1. ஓரொலிக்குறிப்பு . 2. வெ மவிட்டுணுக்களைச் சேர்த்துப் பதின்மரென்பா 

ருமுளர் .) ( சைவச . பொது . ரு 0 உ அ , உரை . ) 
உலோகக்கட்டி - பஞ்சலோகத்தையுருக்கி உலேர்கபாலன் 1. அரசன் . 2. திக்குக் 
க்கூட்டிய கட்டி 

காவல்செய்யுந்தேவன் , ஜொகவா @ : ஜொ 
உலோககர்த்தர் - உலகத்தைச் சிருட்டித்த க - உலகம் . வா காப்போன் . ) 
வர் . (உலோகம் - பிரபஞ்சம் . கர்த்தர்- செய்தவர் . ) 

உலோகம் - 1. அகிலமரம் . 2. ஆயுதம் . 3 . 
உலோககாந்தம் - காந்தக்கல் . 

இரத்தம் . 4. இரும்பு . 5. உருக்கு . 6. உலகத்து 
உலோககாரன் கொல்லன் . ( லொயக்கு அடுத்ததன்மை . 7. கூட்டம் , 8. சனம் . 9. 
கார : ஜாஹ கிட்ட . கார - செய்வோன் . 

1. ) 

சுவர்க்கம் , பூமி , பாதலம் என்னும் மூன்றையும் 

உணர்த்தும் ஒரு பொதுப்பெயர் . ( உ - ம் . ) " அர 
உலோககிட்டம் இரும்புக்கறை . ( ஜொ வுலோகத்திடையாழ்ந்து ” ( இரகு . திக்கு உசுச .) 
மகிஷ : வொஹ இரும்பு . கிஷ -கறை ,) 

10. திரள் . 11. பார்வை .. 12. பூமி . 13. பொ 
உலோகசித்து -1 . உலோகத்தை வென்ற க்களை யுணர்த்தும் ஒரு பொதுச்சொல் . (உ -ம் .) 

ன் , வெள்ளி , செம்பு , இரும்பு , ஈயம் ஆய தாது 
வன் . 2. புத்தன் . 3. வச்சிரக்கல் , [ 1 , 2. வொ 

" பைம்பொனாந் திரவு லோகத்தை மீச்சிதறும் ” 
கஜிசு ; லொக - பிரபஞ்சம் . ஜிசு - வென்றவன் ( இரகு . திக்கு. உசுச .) ( 7,8,9,10,11.ஜொக 
3. ஜொஹஜிச .] 

1 , 2 , 3 , 4 , 5 , 13. ஜொஹ . ) 
உலோகத்திரம் -- வெள்ளிலோத்திரம் . உலோகமணல் - இரும்புமணல் . 
உலோகத்திரயம் - சுவர்க்கம் , பூமி , பாதா உலோகமரியாதை- உலகவழக்கம் . 
ளம் என்னும் மூன்றுலோகம். ( வொகதய 

: 

உலோகமாதா - இலக்குமி . 
லொக -உலகம்.தய - மூன்று . ) 

உலோகமாபாலன் 

அச்சணந்தியாசிரிய 
உலோகதர்மிணி- சபீசதீக்கையினொருவ 

ன் . (சிந்தா . ) 
கை ; அது : பௌதிகாசாரியர் திரோதாநசத்தி உலோகரட்சகன்- 1. உ 

1. உலகத்தைக்காப்பவ 
ரூபசிகாசேதமின்றிக் கிருகஸ்தனுக்குச் செய்யு ன் . 2. விட்டுணு. 
ந்தீக்ஷை ; இஃது : அபரமுத்தியைக் கொடுப்பது . உலோகராட்டு கடவுள் . 
( சி . சி . அ : ரு, சிவாக் . ) 

உலோக நடம்- தேசவழக்கம் . 
உலோகதாதா - கடவுள் . ஜொகயாகா: 

உலோகவாசாரம் -- உலோகாசாரம் . ( உ - ம் . ) 
ஜொக -உலகம் , யாதா - படைத்தவன் . ) " நீயுலோகவாசாரமோரணுத்துணையானுநீங்கி 
உலோகதாது -துத்தபாஷாணம் . 

( வைரா . சத . கங . ) 
உலோகதாரம் - நரகம் . ( ஜொஹார .) உலோகவாதம் - ஐதிகப்பிரமாணம் . ( சி.சி 
உலோகநாதன் --உலகநாதன் . 

அளவை . க . ஞாந .) ( லொகவாக ; லொக 
உலோகப்பிரசித்தம் - உலோகத்திலேநன் சனம் . உாதா - பேச்சு . ) 
றாயறியப்பட்டது . 

உலோகவேடணை உலகவிச்சை . ( லொ 
உலோகப்பிரவாதம் 

. 
( ஜொகாவா . ) 

உலோகன் உலோகவைரவன் . ( த. நி . 
உலோகபற்பம் -- அயவெள்ளை . 


லை 


- 


போ . உச க .) 


586 


உலோகாலோகம் . 


ரு அவ 


உலோட்டி . 


பிரமா 


உலோகாக்கிரம் - சிரேட்டவுலகம் . ( த . நி . உலோகிதநதி பிரமபுத்திரநதி . ( உ - ம் .) 
போ . உஎச . ) 

" தெண்டிரைக்- கரவுலோகித நதிக்கரையின் 

மு 
உலோகாசாரம் உலகாசாரம் , 

ன்னினான் ” ( இரகு . திக்கு . உசுச .) 
உலோகாதியந்தம் உலகாரம்பமும் முடி உலோகிதம் -1 . இரத்தம் . 2. சிவப்பு. ( உம். ) 
வும் . 

" பரவுலோகிதமலரொடு ” ( இரகு . திக்கு ,உசுச .) 
உலோகாதீதம் - உலோகத்துக்கு அதீதப்ப 3. செவ்வாயென்னுங் கிரகம் . 4. மஞ்சள் . 5 . 
ட்டது ; அஃதாவது : உலகத்துக்கெட்டாதது , யுத்தம் . ( மொஹிக .) 
மேற்பட்டது. 
உலோகாந்தகுந்தம்- காந்தத்தின் நுனியை 

உலோகிதாக்கன் - 1. செங்கண்ணன் . 2 . 
ப்பற்றி யிருக்கும் வேல் . 

விட்டுணு . ( வொஹிகாக்ஷ : ஜொஹித 
உலோகாந்தரம் - 1. மற்றவுலகம் . 2. வே சிவப்பு , சுக்ஷ -கண் . ) 
றுலகம் . ( பொகாதா : லொக 
வொக - உலகம் . 

உலோகிதாங்கன் - செவ்வாயென்னுங் கிர 
ககா - வேறு . ) 

கம் . (ஜொஹிதாம் : ஜொஹித - சிவப்பு . 
உலோகாபவாதம் - உலகநிந்தை . ( ஜொ 

கலம் சரீநம் . ) 
காவவாஉ : லொக - உலகம் . 
உலகம் . கவவா - 

உலோகேசன் -1 . அரசன் . 2. பிரமா , சே 
நிந்தை . ) 

துபுராணத்திலே சக்கர தீர்த்தச்சருக்கத்திலே 
உலோகாயதம் - மூவகைநாத்திக நூல்களி பலகாலத்திலும் ஒருவர்பின்னொருவராயிருந்த 
னொன்று ; இது . செய்தவன் பிரகற்பதிபகவா பிரமாக்களுள் உலகேசன் என்பது ஒரு 
ன் காட்சி ஒன்றே பிரமாணம் என்றும் காட்சி என்று சொல்லப்பட்டது . " என்காலந்தன்னி - லி 
ப்பொருளாகிய பிருதிவி , அப்பு , தேயு , வாயு ற்றவிதிபலகோடியுதித்த வேதாவிலக்கமெனக்க 
என்னும் நான்குமே மெய்ப்பொருளென்றும் , றிவரிதாமிவர்கடம்மில் "உலகேசனெனும்விரி 
இந்த நான்கு பூதக்கூட்டமான சரீரமே ஆன் ஞ்சனுறையு நாளில் ” (சேதுபு , சக்கர , கக . கஉ 

உ . ) 
மா என்றும் , உடம்புவளர அறிவுவளரும் உட கப் . ) 
ம்பு தேய அறிவுதேயும் என்றும் , ஈசுவரனில்லை 

உலோகே சுவராத்துமசை 
என்றும் , இம்மையிற் சுகதுக்கங்களே சுவர்க்க 

பெண்தேவதை . (உலோகேசுவா என்னும் சை 
ந ரகங்களென்றும் , சரீரம் நசித்தால் மேலைக்கா 

நமுநியின் மகள் என்றபடி . ) 
வது ஒருவினை இருப்பதில்லை என்றும் இந்நூ 

உலோகோத்தமம் - பொன் . வெள்ளி முத 
லிற் சொல்லப்படும் . ( சி . பி . கை . கச , பக் .) 

லியவுலோகங்களில் உத்தமமானது என்றபடி . ) 
உலோகாயத - உலோகாயத மதத்தோர் . 

உலோ கோத்தரம் - 1. எல்லாருமிச்சிக்கக் 
( சி . சி . சு : உங . ஞாநப் . ) 

கூடியது . 2. விசேஷமானது . 
உலோகாயதன் -உலோகாயத நூலை அது 

உலோகோத்தி உலோகவார்த்தை . ( ஜொ 
சரிப்போன் . (உ - ம் .) தரணிமிசைலோகாயதன் 
சமய நடைசாராமல் ” ( தாயு . மௌன . ச .) இவ கொதி : லொக உலகம் . உதி - பேச்சு .) 
ன் ஈசனும் ஆன்மாவும் இல்லையென்றும் மகளி 

உலோகோயம்- இமயமலைக்குத் தெற்கும் 
ரிடத்தின்பமொன்றுமே பொருளென்றுங்கொ இராமேச்சுரத்துக்கு வடக்குமுள்ள தேசம் . 
ள்வன் . ( கந்தபு . நவநீத . கூ - ம் பக்க .) 

உலோசநம் -- கண், லொவும். ) 
உலோகாயதிகன் உலோகாயத சமயத் 

உலோ சம் 1. ஒருவகைக்காதணி . 2 . 
தோன் . ( லொகாயதிக : லொகாயக் 

கண்மணி . 3. சுட்டியாபரணம் . 4. வானம் , 5. 
இக - ஒருவிகுதி . ) 

வின்னாண் . 
உலோகார்த்தம் - உலகநன்மை . 

உலோசி- பேய்ப்பசலைப்பூண்டு, 
உலோகாலோக்கியம் - சக்கரவாளகிரி .( கூ 

உலோசிதம் - சந்தநமரம் . 
ர்மபு . அந்தகாசூ. கக . உரை . ) 

உலோட்டம் - 1. இரும்புக்கிட்டம் . 2. ஓடு . 
உலோகாலோகம் - சக்கரவாளமலை . ( உ - ம்.) (உ - ம் .) " தூமமே காவணமுலோட்டமொடுகோ 
“ உலோகாலோகசக்கரமென்றும் ,சக்கரவாளகிரி 

மயம் " ( தைல . தைலவ . கஉஎ . ) 3. மண்ணாங்க 
என்றும் பெயராயிருக்கும் ” (த . நி . போ . நக்க ) ட்டி . ( ஜொஷ . ) 
( ஜொகாஜொக : லொசு - காண்டல் . சுலொ 

உலோட்டி -1. சோலி . 2. வெறியுள்ள சா 
க - காணாமை ) 

ராயம் , 


- 


ஒரு சைாப் 


587 


உலோலன் . 


ரு அஅ 


உவட்டு . 


உவை . 


உ . ) 2 . 


உவ 


- 


உலோத்திரம் வெள்ளி லோத்திர மரம் . உலோலிதம் - 1. அசைவு . 2. உலோலித 
(உ - ம் . ) " வீசவெள்ளிலோத்திரப்பொதும்பர்பா முகம் . 3. பயம் . 
பக்சவிம்முமே ”( சூளா.இரத . கசு .) ( பொது ) உலோ லிதழகம் -- சிந்தநைமிகுதியான் மந 
உலோபத்தனம் 

ந்தளர்ந்து ஒருதோண்மேற் சாய்ந்த முகநிலை . 
உலோபத்தன்மை . உலோலை -1. இலக்குமி . 2. நாக்கு . 
உலோபத்துவம் 

உவ் . 
உலோபம் - 1. அநியாயமாகப்பிறர்பொரு உவ்வி- தலை . ( சூ . நிகண் , உ : அ . ) 
ளில் விரும்பல் . ( உ - ம் . ) " உட்டெறுவெம்ப 

உவ்வு - தவம் . ( பிங்கல . கஎகஎ . ) ( உவவு 
கையாவதுலோபம் ” ( இராமா . வேள் . கஉ 

என்பது சூ . நிகண்டு .) 
அற்பம் . 3. ஆசை . 4. குறைவு . ( உ - ம் .) " மந்தி 

உவ்வை - உப்பை . 
ரலோபகிரியாலோப ”(சி . சி . உ . உக. சிவாக் .) 5 .. 

உவவென்னேவலும் , தெரிநிலைவி 
கெடுதல் , அழிதல் . 6. ( இலக்கணம் ) கெடுதல்வி 

னைப்பகுதியும் , 
காரம் . ( உ - ம் . ) " ஆன்றாமுலோபத்தொடாகமமா 
தேசமாரியத்துள் " ( வீர.சந்தி.கா .) 7. பேராசை . (உ - ம் .) “உவக்காணெங்காதலர் செல்வார் ”( வள் . 

உவக்காண் -1 . அப்பொழுது . 2. உங்கே . 
( வொம் . ) 

கக அரு. ) ( உவண்காண் என்பது உவக்காண் 
உலோபர் - பேராசையுடையவர் . ( உ - ம் . ) என மரீஇயிற்றுப்போலும் .) 
ஊறுகாட்டினர்க்கலாலுலோபரீவரோ” ( கந்தபு . உவதருவாணன்- பிரமசாரியாயிருந்து வே 
திருநாட் . ஈஉ . ) 

தம் முழுதுங்கற்றபின்பு விவாகஞ் செய்தவன் . 
உலோபன்-- பேராசைக்காரன் . 

( உ - ம் .) "உவகுருவாணனென்போன் மறைமுழு 
உலோபனம் - 1. ஒறுப்பு . 2. குறைத்தல் . துணர்ந்தபின்னர் - நவையறுமகளிர் தம்மைவே 

உலோபாமுத்திரை - அகத்தியன் மனைவி ட்டுளோன் ” ( கூர்மபு . வருண . கஎ . ) ( உவ 
யாகிய ஒருபெண் . ( உ - ம் . ) " விதர்ப்பர்கோன் 

கவாண 

வாண . ) 
பயந்தலோபா - முத்திரைதனைமுன் வேட்டு ” ( கந் 
தபு . அகத்திய . உஅ . ) 

உவதலம் - திரிபலை . (சில வைத்திய அக 
உலோபி -1. நொய்யது . 2. பேராசையுள் பலை என்னும் இரண்டிற்கும் பெயராகக்கொள் 

ராதி முதலியவற்றில் உலகுலம் , திப்பலி, திரி 
ளவன் . ( உ - ம் .) " ஒட்டுகின்றவொண்பொருட் ளப்பட்டது .)) 
குலோபியோ ” ( பாரத . சூது . கசுசு . ) ( ஜொ 

உவகை -1 . காமம் . ( உ - ம் . ) "உணவினாசை 

யாற்கொல்லவந்தநீ யுவகையாசையாலுள்ளழிந் 
உலோபித்தல் - பேராசைகொள்ளல் . து ” ( பாரத . வேத் . கக . ) 2. பிரியம் . 3. மகிழ் 
உலோமகருணம் - 1. புகைப் பொடிப்பு 2. ச்சி . ( உ - ம்.) " உதியமையுளத்தினானுவகையொ 
முயலாகிய விலங்கு . ( தொக்கண - : ஜொ 3 - ண்கடல் ” (இரகு . இரகுவுற் . ஙக . ) 
மயிர் . கண - காது . ) 

உவகைப்பறை - மங்கலப்பறை . 
உலோமகீடம் - பேன் . 

உவச்சர் -1 . ஒச்சர் , 2. சோனகர் . ( சூ . நிக 
உலோமசம் -- சடாமாஞ்சில் . 

ண் . உ ; ந O. ) 
உலோமசன் -1. நிறைந்தமயிருடையவன் . 

உவட்சி - துவளுகை . 
2. மகாபாரதத்திலே சொல்லப்படும் ஒருமுட்டியுந்திடுதிரைப்புனல் ” (கந்தபு . ஆற்று . கச .) 

உவட்டல் -1. அருவருத்தல் . ( உ - ம் . ) " உவ 
உலோமம் -1. ஒழுங்கு . 2. வால் . 3. வா 

2. பெருகுதல் . ( உ - ம் .) " மதக்கலுழியுவட்ட " 
உலோமன் -1. உரோமன் . 2. ஒழுங்குடை ( உ - ம் .) “ விருப்புவட்டாவின் புருவை ” ( தாயு . 

( சேதுபு . நாட் . சு . ) 3 . வெறுத்தல் , தெவிட்டல் . 
யான் . 
உலோமாஞ்சம் - உரோமப்பொடிப்பு . 

எந்தாள் . நிற்கு . கக .) "உவட்டாத பேரின்பமா 
உலோமை - நாயகனுக்குத்தாழ்ந்த குலத்தி 

னசுகவாரியினைவாய்மடுத்து ” ( தாயு . சின் . உ . ) 
னளாகிய மனைவி . 

உவட்டி - உவட்டிப்பு . 
உலோலம் - 1. அசைவு . 2. அமைவில்லா 

உவட்டித்தல் -1 . அருவருத்தல். 2.புரளுதல் , 
தநிலை . 3. ஆசைப்பெருக்கம் .. 

உவட்டிப்பு - உவட்டித்தல் . 
உலோலன் - 1. காமவிகாரமுடையவன் . 2 . 

உவட்டிற்கூர்மை - மாமிசபேதி . 

உவட்டு - 1. அருவருப்பு . 2. உவட்டென் 
துட்டன் . 

னேவலும், தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத் 


விறு . ) 


னுனி . 


588 


உவமத்தொகை . 


ருஅக 


உவமை . 


( 


தொகையும் , 3. புரட்சி , 4. பெருக்கு . ( உ - ம் .) உவமப்போலி - 1. (இலக்கணம் ) உள்ளு 
மேவருஞ்சடைப்பகீரதியுவட்டெழ ” ( உபதேச . றையுவமை .( தொல் . பொருள் . உக்கா . நச் .) 
சூராதி , கஉ . ) 

2. ( தர்க்கம் ) போலி வகையுள் ஒன்று ; அது : வி 
உவட்டுதல் - 1. அருவருத்தல் . 2. புரளு யாத்தி நிச்சயித்தற்கிடனாதலாகிய உவமையில் 
தல் . 3. பெருகுதல் . 

க்கணமின்றியும் உவமைபோலத்தோன்றுவது . 
உவட்டுரை - இகழ்ச்சிச்சொல் . 

( சி.சி. அளவை . கச. சிவஞா.) 
உவட்டெடுத்தல் பெருக்கெடுத்தல் . ( உ - ம் . ) உவமம் - ஒரு பொருளோடு மற்றொரு பொ 
" ஆங்க - ணுவட்டெடுத்தொழுகருவி " ( தணி ருளினை ஒப்புமைகூறுதல் ; இது : தொழிலுவ 
கை . வீராட்ட . எசு . ) 

மம் , பயனுவமம் , வடிவுவமம் , வண்ணவுவமம் 
உவண் - உவ்விடம் . ( உ - ம் . ) "சிறுகால்கமுக என நான்கு வகைப்படும் . ( தொல் . பொரு . 
ம்பொழில்சேர்ந்- துவணுய்த்திட " (சிந்தா . முத் . உஎசு . ) 
உருரு . ) 

உவமவுருபு - உவமாநத்தைச் சார்ந்து ஒப்பி 
உவணகேத நன் - விட்டுணு . ( சூ . நிகண் . ப்பதைக்கருதும் இடைச்சொல் ; அச்சொற்கள் 
க கக . ) (உவணம் - கருடப்பறவை . கெத நத- அன்ன , ஏய்ப்ப , ஒப்ப முதலியன . ( தொல் . 
கொடி . ) 

பொரு . உ அக . ) 
உவணம் - 1 , உயர்ச்சி . ( உ - ம் .) " உவணவை உவமவுருவகம்- உருவக அலங்காரத்தின் 
ப்பெனும் - பொன்னெயில் வட்டமும் ” ( கந்தபு . ஒருவகை ; அஃது : உருவகமாக்கப்பட்ட உவமா 
நகரழி . ஙஅ . ) 2. கருடப்பறவை. ( உ - ம் .) " உவ நத்தையே பின்னும் உவமைப் பொருளாக எடு 
ணச்சேவலுயர்த்தோனியமமும் ” ( சிலப் . ஊர்த்துக்கூறுவது ; " மதுமகிழ்ந்த மாதர்வதநமதிய 
கா . அ . ) 3. கழுகு . ( சூ . நிகண் . க : ருச .) 4. முதையமதிமேயொக்கும் மதிதளர்வேன்- வெ 
பருந்து . 

ம்மைதணியமதராகமேமிகுக்குஞ் செம்மையொ 
உவணழயர்த்தோன்- விட்டுணு 

ளியாற்றிகழ்ந்து " என்பதிற்போல . ( தண்டி . 
உவணர் - பதினெண்கணங்களுள் ஒருவ ங.எ. ) 
கையாராகிய கருடர் . ( உ - ம் .) " கதிபடருவணர் உவமன்-- உவமை . ( உ - ம் .) " ஓய்விலாதன 
சித்தர் " ( கந்தபு . வீரவாகுகந் . நஎ . ) 

வுவமனிலிறந்தன ” (திருவாச . திருச்சத . கக . ) 
உவணவூர்தி - விட்டுணு . ( உ - ம் . ) " இராசத உவமாதீபகம் - ஓரலங்காரம் . 
த்துவணவூர்தி ” ( தணிகை . அகத் , நஎ . ) ( உ உவமாநசங்கிரகம் - ஒரு நூல் . 
வண - கருடன் . ஊர்தி -ஊர்வோன் .) 

உவமாநத்தொகை - உவமானந்தொக்குநிற் 
உவணன் 

கருடன் . ( உ - ம் . ) உவணன் 
மற்றவனை வெல்வான் ) ( சேதுபு . கத்துரு. உவமாநபிரமாணம் 

ஓரளவை ; அஃது : 

ஆமாவை ஆப்போன்றிருக்குமென்றறிதல் . 
உவணி - வாட்படை . ( சூ . நிகண் . எ : க . ) உவமாநம் - உபமாநம் . ( உ - ம் . ) " மருவுநேரு 
உவணை - 1. உவ்விடம் . 2. தேவலோகம் . வமாநம் வகுத்திடப் பெருகுகாதல் பெறின் ” ( சே 
( உ - ம் . ) " ஆகநீத்துவணைமேலுறைந்தான் ” (சேதுபு . இராம . நசு .) 
துபு . விதூம . ருச . ) 

உவமா நித்தல் - உபமித்தல் . 
உவத்தல் - மகிழ்தல் , ( உ - ம் . ) " உலகமுவப் உவமா நிலம் - சுவர் . (பிங்கல . சு க o .) 
பவலனேர்பு ” (திருமுரு , க .) 

உவமா நோபமானம் - ஓரலங்காரம் . 
உவதி-- பதினாறுவயதுப்பெண் . ( யுவதி உவமித்தல் - ஒப்புமைகாட்டிக்கூறல் . 

உவமிப்பு -உவமித்தல் . 
உவதை - மலையின் வீழ்பேரருவி . ( சூ . நிகண் . 

உவமேயம் -- உபமேயம் , 
ரு : கக . ) 

உவமை - 1. ஒப்புமை . ( உ - ம் . ) தன்னோடு 
உவப்பு 

1. உயரம் . 2. பிரியம் . ( உ - ம் .) வமையில்லா - தவளை ” ( திருக்கோ . ருக . ) 2 ஓர 
" உவப்பொடுதவப்பாதையினிவர்ந்தன்றி ” ( வை லங்காரம் , அது : பண்பு, தொழில் , பயன் என் 
ரா . தீப . கஅ . ) 3. பொலிவு . ( திவாகர . ) 4. மகி 

பன காரணமாகப் பொருளொடு பொருளியை 
ழ்வு. (உ - ம் .) நுங்களை வைகலுநோக்கியுவப்பா - யவைத்து ஒப்புமை புலப்படச் சொல்வது.(உ -ம் .) 
யிங்குறைகின்றதிகந்து " ( கந்தபு . தெய்வ , ஙக .) " பண்புத்தொழிலும் பயனுமென்றிவற்றின் 
5. விளையாட்டு . 

ன்றும் பலவும் பொருளொடு பொருள் புணர்த் 
உவமத்தொகை - உவமையுருபு தொக்க தொப்புமை தோன்றச் செப்புவதுவமை 
தொடர்மொழி ; கயற்கண் என்பதிற்போல . ண்டி . ஈ o . ) 


589 


உவர்ப்பு . 


ருகூ 


உவளகம் . 


22. உரை . ) 


உவமைத்தொகை - உவமையுருபு தொக்கு வெறுக்கப்படத்தக்க குணங்கள் ; அவை . ஆசியம் , 
நிற்குந் தொடர் . கிளி மொழி என்பதிற் போல . இரதி , அரதி , சோகம் , பயம் , குற்சை என்பன . 
( நன் . பொது . கரு . ) 

4. வெறுப்பு . ( உ - ம் . ) " உறுவர்ப்பேணலுவர்ப்பி 
உவமையகத்திணை தானே எடுத்த பொன்மை ” (சிந்தா. முத். உகஅ ) 
ருளை விளக்கவும் மற்றவர் அவற்றை ஒப்புக்கொ உவர்மண் 

1. உப்புச் சேர்ந்த மண் ; இது : 
ள்ளவும் பிறிதொன்றனை எடுத்து இரண்டிற்கு புடைவையின் அழுக்குநீக்குதற்கு உபயோகமு 
ஒப்புமை காட்டித் தன் பொருடோன்ற விளக்கி ள்ளது . 2. உவர்நிலம் . 
யுரைப்பது . ( தொன்னூல் . கருரு . ) 

உவராகம்- கிரகணகாலம் . ( உ- ம் . ) " உவரா 
உவமையணி - ஓரலங்காரம் . 

கமாயிரத்துக்கொப்பாம் ” ( சேதுபு . சேதுபல . 
உவமையாகுபெயர் - உபமேயத்தைக் கரு எஅ .) 
தும் உபமானத்தின் பெயர் . ( வ - று . ) மயில்வந் உவரி - 1. கடல் . ( உ - ம் .) “ உவரியாழ்ந்தவுட 
தாள் , இங்கே மயில் என்னும் உபமாநத்தின் ம்புவர்கழிப்பான் போல " ( சேதுபு. சக்கர . உ.ச.) 
பெயர் மயில்போலும் பெண் என உபமேயத்தி ( உப்பாகிய உவர்நீரையுடையதென்றபடி . ) 2. ம 
ற்காயிற்று . ( நன் . பெயர் . கூகூ . உரை .) 

களிர் விளையாட்டு . 3. மூத்திரம் . ( பிங்கல . 
உவமையுருபு - உவமையைச் சார்ந்துவருமு காகஉ . )) 
ருபு . 

உவரிக்கெண்டை - ஒருவகைமீன் . 
உவமையுருவகம் - உவமவுருவகம் . 

உவரோதம் உவர்க்கடல் . ( உ - ம் . ) " உவ 
உவமைவிலக்கு - உவமையணியுள் ஒருவ 

உவமையணியுள் ஒருவரோதநிறத்தோன் " ( பாரத . பதினான் . சுங. ) 
கை . ( தண்டி , ஙஉ . ) 

( உவர் -உப்பு . ஓதம் - கடல் .) 
உவமோத்தாபதகருமதாாயன் - பின்மொ உவல் - தழை , ( உ - ம் . ) " பாசுவலிட்ட புன் 
ழியொப்பில்வரும் பண்புத்தொகை . ( பி . வி . காற்பந்தர் ” ( புறநா . உசுஉ . ) 

உவலை- 1. ஒட்டை . ( பதிற்று .) 2. தழை . 
உவர் -1 . உப்பு . ( உ - ம் . ) " உவர் முதலமைந் ( உ - ம் . ) " உவலைக்கண்ணிவன்சொலிளைஞர் 7 
தநல்கி ” ( கந்தபு . வில்வல வதை . கஎ .) 2. உயர் ( மதுரைக்கா . ஈகக .) 2. பொய் . ( உ - ம் .) " உவ 
திணைப் பலர்பாலில் வரும் ஒரு சுட்டுப் பெயர் . லைச்சமயங்களொவ்வாதசாத்திரமாம் . ” ( திரு 
( உ - ம் . ) " உவராலாக்கி " ( தணிகை . அகத் . வாச . திருத்தெள் . கஎ . ) 
ஙக. ) 3. உவர்ப்பு . 4. உவர்மண் . - ( உ - ம் . ) " செ உவலைக்கூவல் - தழைமூடியகிணறு . ( உ - ம் .) 
பூநவவறுவைசாணியுவர்செறிவித்து ” ( சி . சி . | " உவலைகூவற்கீழ - மானுண்டெஞ்சிய கலிழிநீ 
உ : ருஉ . ) 5. கடல் , 6. வெறுப்பு . 

ரே ” ( ஐங்குறு. உ 0 ங .) 
உவர்க்கடல் - உப்புநீர்க்கடல் . ( உ - ம் . ) " உ உவவு 

1 . 

அமாவாசை பௌர்ணிமை . 
வர்க்கடலன்னசெல்வருமுளரே ” ( நன். உசுக . 

( உ - ம் .) " 

உவவுபராகமகோதயம் ( வேதார . 
உரை . ) 

மேன்மை . கூ . ) 2. பூரணை . ( உ - ம் . ) " உவவுத்தி 
உவர்க்களம் . - 1 . உப்பளம் . 2. உவர்நிலம் . ங்களையுறுப்பகைத்தகைத்து ” (தணிகை. வள் . 
உவர்க்காரம் -- சவர்க்காரம் . 

உ 0 க . ) 
உவர்ச்சங்கு - முட்சங்கு , 

உவவே சநம் - உவவேசம் , 
உவர்த்தரை -1. உப்புவிளையுநிலம் . 2. உவ உவவேசம் இருத்தல் . ( உ - ம் .) “ பிராயோ 
ர்நிலம் . 

வவேசம் ” ( கூர்மபு . சூதகா. உஎ . ) 
உவர்த்தல் -1. அருவருத்தல் . ( தொல் . பொ உவள் - உயர்திணைப்பெண்பாலில் வரும் ஒரு 
ருள் . உஎஉ . ) 2. அறுசுவையினொன்றாகிய துவ சுட்டுப்பெயர் . ( உ - ம் . ) “ உவந்துவள் பூப்பையுன் 
சிப்பு. 3. உப்புக்கரித்தல் . 4. வெறுத்தல் . (உ - ம் .) னா ” ( இரகு , குறை . அ .) (இது சேய்மைக்கும் 

உகவாவுன துள்ள முவர்த்ததுவோ ( சிந்தா . அண்மைக்கும் இடையுள்ளாளைக்குறிக்கும் .) 
பதுமை . உகஎ , ) 

உவளகம் -1 . அந்தப்புரம் . (உ- ம் . ) " குவளை 
உவர் நிலம் - உவர்சேர்ந்தநிலம் ,( உ - ம் . ) " எ 

யுண்கணார் நீத்தசாந்தணிமலர்கொண்டே - யுவ 
ந்நாளு முவர்நிலத்தி னென்முளைவித்திடினும் 

ளகந்தருமகழிசென்றகன் கடலுறுமால் ” ( கந்த 
விளைவெய்திடாது ” ( பாரத . கிருட் உரு . ) 

பு . நகர்புகு . கக .) 2. இடைச்சேரி, 3.உப்பளம் . 
உவர் நீர் - உப்புச்சலம் . ( உ - ம் .)" உவர் நீர்பரு ( உ - ம் . )" பாயுநீருவளகப்பரப்பு மெங்கணும் ” ( சே 
கு -மளிமுகிற்குலத்துக்கு ” (தணிகை.திருநாட் . . துபு . கந்த . கஉ .) 4. ஒருபக்கம் . 5. கல் மதம் . 6 . 

குளம் . ( உ - ம் .) " உவளகம் புக்கதாழி ” ( சேதுபு . 
உவர்ப்பு -1 . உப்புறைப்பு . 2. துவர்ப்பு . 3. சக்கர . உச . ) 7. சிறைச்சாலை . (உ - ம் .) " பல்லம் 

| 


590 


+ 


உவாய் . 


உழத்திப்பாட்டு , 


- கஷனை . 


உவை 


- 


ரரையுவளகந்தன்னி- லிருத்தினாயென ” ( கந்த உவாலம்பம்- 
4. அவைபுகு . க.அ.) 8. பள்ளம் . 9. பிரிதல் . உவாலம்பனம் . 
10. மதில் . 11. மதிலுறுப்பு . 12. விசாலம் . [ 2 , உவாவறுதி- அமாவாசை , பூரணைகளின் மு 
4 , 8 , 9 , 10 , 11 , 12. (பிங்கல . ஙஉ.அ. ) டிவு . 
உவளம் - 1.சோறு . 2. யானைக்கவளம் . உவித்தல் - அவித்தல் . ( உ - ம் .) " சாந்தவிற 
உவளல் - துவளல் . 

கினுவித்தபுன்கம் ” (புறநா . கசு அ .) 
உவளித்தல் - தூய்மைசெய்தல் . ( சூ. நிகண் . உவிதல் -1 . அவிதல் , 2. சாதல் . 
க : ருரு . ) 

அஃறிணைப்பன்மைப்பாலில்வரும் 
உவளுதல் - துவளுதல் . 

ஒரு சுட்டுப்பெயர் . ( உ - ம் . ) " ஒன்று புரிகாட்சி 
உவறுதல் -ஊறுதல் , ( உ - ம் .) "உவறு நீருய முநிவனுவை 

கேட்டு ” ( கந்தபு . மார்க்கண் . கூசு . ) 
ரெக்கர் ” ( கலி. கநகா . ) 

( இது சேய்மைக்கும் அண்மைக்கும் இடையுள் 
உவன் - உயர்திணையாண்பாலில்வரும் ஒரு ளதனைச்சுட்டும் .] 
சுட்டுப்பெயர் . ( உ - ம் .) " உய்யானேயானுமுவன் உழ- 1. உழவென்னேவலும் , தெரிநிலைவி 
போற்றளர் வேனோ" ( கந்தபு . மார்க்கண் . கஅ ) னைப்பகுதியும் , 2. உழவுத்தொழில். (சிந்தா .) 
( இது சேய்மைக்கும் அண்மைக்கும் இடையி உழக்கல் -1 . கலக்குதல் . (உ - ம் .) " கண்ண 
லுள்ளவனைச்சுட்டும் . ) 

கன்ற பேரகழியினுழக்கியகரிகள் " ( நைடத . 
உவனயம்-துவைத்துக்கட்டுமருந்து . (உ - ம் .) நகர . உ . ) " அரசுபடவமருழக்கி ” ( புறநா. உசு . ) 
" ஆவின்கால்பறித்துவனாயத்தா - லேலவேபொ 2. காரிய நடத்தல் . ( வழக் .) 3. கொன்று திரிதல் . 
திந்து கானோயொழித்தனர் ”(உபதேச .சிவபுண் . ( உ - ம் . ) "சினஞ்சிறந்துகளனுழக்கவும் ( மது 
நசுகா .) 

ரைக்கா . அ . ) 4. சிலம்பம்பழகுதல் . 5. மறு 
உவனி - வாள் . ( உவணி என்பது சூ . நிக வைத்தல் . 6. மிதித்தல் . (உ - ம் .) " அண்ணலங் 
ண்டு . ) 

குன்றின் மேல்வருடைபாய்ந்துழக்கலின் ” (சிந் 
உவனித்தல் - 1. ஈரமாதல் . 2. வில்லையெய் தா . விமலை . கக .) 7. வ 

வருந்தல் . 
யத்தொடங்குதல் . (சிந்தா . ) 

உழக்காழாக்கு --காலேயரைக்கால் . [ உழ 
உவனிப்பு -ஈரம் . 

க்கு - கால் . ஆழாக்கு - அரைக்கால் .) 
உவா -1 . அமாவாசை . ( உ - ம் . ) " உவாவின் உழக்கால் 

- உழவுகோல் . 
மாதுடனுவாவினுக்கிளையவனுவாவிற் - றிவாகர உழக்கு - 1. உழக்கென்னேவலும் , தெரிகி 
ன்மதியாமெனவருதலும் " ( கந்தபு . விண்குடி . லைலினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2.கா 
உ . ) 2. இளமை . ( உ - ம் , " வந்தனவெண்ணரை ற்கொத்து . ( உ - ம் .) " உடற்பித்த முழக்கு " ( த 
போயிற்றுவா ” (திருநூற். கரு . ) 3. இளையோ ணிகை. அகத். ஙஅ . ) 3. காற்படி , 4.பிடித்து 
ன் . 4. கடல் . 5. தம்பி . 6. நிறைவு . 7. பூரணை . போகடாமற் கவறிட்டுஉருட்டு முழக்கு .(உ - ம் . ) 
( 3,4, 7. பிங்கல் . ஙஉ 0க .) 8. யானை . (உ - ம் .) " குலவும் பவள வழக்கிற்கோதை புரளப் பாடி 
ஷை 1 - ம் பொருள் பார் . 

(சிந்தா . குண . எஎ .) 5. மிதிப்பு . 
உவாக்கள் - இளைஞர் . ( உ - ம் .) " வெளிறு உழக்கோல் - உழவுகோல் . 
மென்னகைமெல்லியன்மாதரு- மொளிறுமேனி உழச்சியர் - மருதநிலப்பெண்கள் . 
யுவாக்களுமொன்றியே ” ( கந்தபு . தெய்வ , க ங ங .) உழத்தல் -1. செய்தல் . (உ - ம் .) " அடுதிண் 
உவாகருமம் - உபாகருமம் . 

யுள்ளவர்களாயெமையொறுத்தமருழப்பா 
உவாத்தி 1. கற்பிப்போன் , ஆசாரியன் . ” ( சேது . கத்துரு . எரு . ) 2. பட்ட நுபவித்தல் 
( உ - ம் . ) "ஊன்பிறங்கொளிறும் வேலானோர்த்து (உ - ம் .) " அகடாராரல்லலுழப்பர் ”( வள் . கஙசு .) 
த்தன்னுவாத்தி சொல்லாற் - றான்புறங்கட்டப்ப 3. பழகல் . (சூ . நிகண் . க : சக . ) 4. பிரயாசைப் 
ட்டு ” (சிந்தா.குணமா.உச 0 .) 2. வேதமோதுவி படுதல் . ( உ - ம் . ) " செயற்றலை நின்றுழப்பவர் 
ப்போன் . 

கள் ” ( தணிகை . நாட்டு . கங O.) 5. புரளல் . 6 . 
உவாத்தியாயன் - உபாத்தியாயன் . வருந்துதல் . ( உ - ம் .) " வாளுழந்ததன்றாள் வாழ் 
உவாதி- பாதி . 

த்தி ” ( மதுரைக்கா . உஉஉ . ) 7. வெல்லுதல் . 
உவாந்தம் - உவாவறுதி . 

( உ -ம் .) " பாடகச்சீறடிபாற்பகையுழவா ” (சிலப் . 
உவா நாடி - கிரகண பரிசநநாடி . 

நாடு . ருஉ .) 
உவாமதி- பூரணசந்திரன் . ( உ - ம் .) " உவா உழத்தி- மருதநிலப்பெண் . 
மதியுடலுரிஞ்சுதலால் ” ( நைடத . நகர . அ . ) 

உழத்திப்பாட்டு - ஒரு பிரபந்தம் ; அது கட 
உவாய் - ஒருமரம் . 

வுள் வணக்க முறையே மூத்தபள்ளி இளையபள் 


மை 


1 


591 


உழப்பு . 


உழவன் . 


ளி குடும்பன் வரவோடவன் பெருமை கூறல் , உழப்புதல் -1. குழப்பிப்பேசுதல் . 2. பழ 
முறையே யவர்வரலாறு , நாட்டுவளன் , குயிற் குதல் . 
கூக்கேட்டல் , மழை வேண்டிக் கடவுட்பரவல் , உழம்புதல் -1 . ஒலித்தல் . ( பிங்கல .) 2. குழ 
மழைக்குறியோர்தல் , ஆற்றின் வரவு , அதன்சி ம்புதல் . 3. பிதற்றல் . 
றப்புக்காண்ட லிவற்றிற் கிடையிடையகப்பொ உழமண்- உவர்மண் . (உஷ - உவர் . ஷகா 
ருட்டுறையுங் கூறிப்பண்ணைத் தலைவன் வரவு ரம் ழகாரமாயிற்று . ] 
பள்ளிகளிருவர் முறையீடு , இளையாளையவனுர உழர்தல் -1. கோதிவகிர்தல் . 2. புரளுதல் . 
ப்பல் , பள்ளன் வெளிப்படல் , பண்ணைச்செயல் 3. வருத்தமாற்றாது புரளுதல். 
வினவல் , அவனதுகூறல் , ஆயரைவருவித்தல் , 

உழல் -1. உழலென்னும் ஒரு பெயரெச்ச 
அவர்வால் , அவர் பெருமை கூறல் , மூத்தபள் த்தொகை . (உ - ம் .) முயன்றுழன் மூடரெல்லா 
விமுறையீடு , குடும்பன் கிடையிலிருந்தான்போம்” (சி . சி . பர , உலோகாயத . கச .) 2. உழ 
லவால் , அவனைத்தொழுவின் மாட்டல் , அவன் லென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் . 
புலம்பல் , மூத்தபள்ளியடிசில்கொவெரல் , அவ 3. உழாதேயெனப்பொருள்படும் ஓர் எதிர்மறை 
னவளொடுகூறல் , அவனவளை மன்னித்தல் கே வினைமுற்று , 4. உழுதல் . 
ட்கவேண்டல் , அவண்மறுத்தல் , அவன் குழு 
றல் , அவளவினைமீட்கவேண்டிப் பண்ணைத்த 

உழலல் -1 . அசைதல் . ( உ - ம் . ) " உழலூச 
லைவனைப்பரவல் , விதைமுதலிய வளங்கூறல் , போலநினையுநெஞ்சின் ” (மறைசை . ஙஉ .) 2. 
உழவருழல் , காளை வெருளல் , அது பள்ளனைப் அலைதல் . (உ - ம் .) "உலகமாயையிலே யெளியே 
பாய்தல் , பள்ளிகள் புலம்பல் , அவனெழுந்து வி 

ன்றனை யுழலவிட்டனையேயுடையாயரு - ளிலகு 
த்தல் , அதைப்பண்ணைத்தலைவற்கறிவித்தல் , நா 

பேரின்ப வீட்டினிலென்னையு மிருத்திவைப்ப 

3 . 
று நடல் , விளைந்தபிற் செப்பஞ்செய்தல் , நெல் தெக்காலஞ்சொலாய் " ( தாயு . ஆசை . எ . ) 
லளத்தல் , மூத்தபள்ளி முறையீடு பள்ளிகளு சுழலல் . (உ - ம்.)" ஆகெறங்காகியலமந் துழன்று ” 
ளொருவர்க் கொருவரேசலென விவ்வுறுப்புக்க ( தாயு . காண் . உ . ) 4. தடுமாறித்திரிதல் . 
குறப்பாட்டுடைத்தலைவன் பெருமையாங்காங் ( உ -ம் .) " நாடுகளிற்புக்குழன்றும் ( சி.சி. க : 
குதோன்றச்சிந்தும் விருத்தமும் விரவிவரவிவ ரு . நிரம்ப . ) 
ற்றாற்பாடுவது. ( தொன்னூல் , ந.உ அ ங.உரை. ) 

உழலை - 1. உழலைமரம் . ( உ - ம் . ) " உழலைத் 
தொழுவானிரைசாலவுவக்கும் வண்ணம் ” 

( தணி 
உழத்திமாதர் - மருதநிலப்பெண்கள் . ( உ - ம் . ) 
“ உழத்திமாதரொருங்குதிரண்டுறீஇ ” ( சேதுபு . திசுட்கமுழலைகறுப்பாசயத்துற்பவம் ” ( தைல . 

கை . நாட் , சுஎ . ) 2. ஒருரோகம் . (உ - ம் .) " அ 
நாட்டு . சு o . ) 

தைலவ , உகா . ) 3. கதவின்குடுமி . 4. பெருந்தா 
உழத்தியர் - மருதநிலப்பெண்கள் . ( உ - ம் ) கம் . ( உ - ம் . ) " அக்கிநிமாந்தங்கைகாலக்கியெரி 
“ நெடுவரம் -பூசாயு முழத்தியர்தாஞ்சிலர் ” ( சே வுழலை - மருவ வருபித்தவெட்டை சர்த்தியும் ” 
துபு . நாட் . ருக . ) 

( தைல, தைலவ . ருஅ .) 
உழத்தொறும் அநுபவிக்குந் தோறும் . உழலைமாம்-- மாட்டின் கழுத்திற்கட்டுங்கட் 
( உ - ம் .) " உழத்தொ றூஉங்காதற்றுயிர் ” ( வள் . 
கச O. ) 

உழலைவேலி 

வழியில் நடைப்பட்டுப்போகி 
உழப்பன் - கள்ளநியாயம் பேசுகிறவன் . ன்றவர்களுக்கு இடங்கொடுத்துப்பின் உழன்று 
உழப்பாளி - 1 , பிரயாசமுடையவன் . 2. கொண்டுதன்னிலையில் நிற்கும் உழலைமரம்பொ 
முயற்சியுள்ளவன் . 

ருந்தியவழியினையுடைய வேலி . ( உ - ம் . ) " புனை 
உழப்பு -1. ஊக்கம் . 2. குழப்பப்பேச்சு . 3. மருப்புழலைவேலிப்புறச்சிறுகானிற்போக ( பெ 
கைத்தொழில் . 4. துன்பமுழத்தல் . ( உ - ம் .) " உ 

. 
ள்ள மறிவாயுழப்பறிவாய் ” ( தாயு . பராபர . ங ங . ) உழவர் 1. உழுந் தொழிலுடையோர் . 
5. பழக்கம் . ( உ - ம் . ) "உறுப்படையுழப்பினையுண "உலத்தொடு முறழ்புயத் துழவர் ( கந்தபு . நாட் . 
ர்வுறாததோர்-சிறுவரைவெல்வதும் ” ( கந்தபு.சிங் ரு . ) 2. படைவீரர் . 3 மருதநிலமாக்கள் . 4 . 
க .உக .) 6. பிரயாசம் . (உ - ம் .) " அத்திதியின்மா 

வேளாளர். ( சூ . நிகண் . 2 : உசு .) பழயை ஏட்டு 
ளயத்தைப்புரியகில்லானுழப்பெல்லாமு - நலவள ப்பிரதி பார்க்க . 
ங்கூர்பயனுதவா ” ( சேதுபு . துரா , நக .) 7. மு உழவன் -1. உழவுமாடு . 2. உழுபவன் . 3 . 
யற்சி . (உ - ம் . ) " எடுத்தல் படுத்தனலிதலுழப் வீரன் . ( உ - ம் .) “ இலகொளிவைரவாட்படையு 
பில் ( நன் , எழு , நங ) 8. வலி . 

ழவன் ” ( கூர்மபு . அந்தகாசூ , உக . ) 


டை . 


592 


உழிஞை. 


நிகூக 


உழுவம் . 


உழவாரம் - புல்லுச்செதுக்குக் கருவி . ( உ - ம் .) புகுதுபவ மான ” ( சேதுபு.தரும . உக . ) ( உழி 
" இடையறாப்பேரன்பு மழைவாருமிணைவிழியு ஞை என்பதற்குப் புறநானூற்றுரைகாரர் கொ 
முழவாரத்தின் - படையறாத்திருக்கரமும் ” (காற்றான் எனவும் ஒரு பொருள் கூறுவர் ( புறநா. 
ஞ்சிப்பு . கடவுள் வாழ் . கக . ) 

ரும் . உரை . ) 
உழவிடை - - உழவைவிடுதல் . 

உழிஞைமாலை -1 . ஒருபிரபந்தம் ; அது : மாற் 
உழவு -1. உழுதற்றொழில். ( உ - ம் .) " உழந் றாரது ஊர்ப்புறஞ்சூழ உழுஞைப்பூமாலை சூடி 
து முழவேதலை " ( வள் . கஙக . ) 2. பயிர்செய் ப்படைவளைப்பதைக் கூறுவது . ( தொன்னூ 
கல் .( உ - ம். ) " உழவின்மிக்கவூதியமில்லை ” 3. ல்.உ அ ங .உரை . ) 2.பகைவரரண்பிடிப்பார்மாலை . 
வழிபாடு , (சிந்தா .) 

உழிதரல் -1. சுழலல் . ( உ - ம் . ) " உழிதர்கிற 
உழவுகட்டல் - முதற்சால்போதல் . பதென்னுள்ள மென்ன ( சேதுபு . சங்கதீர். 
உழவுகட்டி - உழும்போது பெயரும் மண் கஎ1. ) 2. திரிதல் , ஓரிடத்து நில்லாது திரிதல் . 
தங்கட்டி , 

( உ - ம் .) " கந்துநாமனென் - றுழிதரு பெருநிதி 
உழவுகோல் - 1. குதிரைச் சம்மட்டி (உ -ம் .) யுவப்பநல்கினான் ” ( சந்தா , நாமக . ங.க.) " தன் 
" அச்சமற்றிருந்துழவுகோலருணனிற்கொள்ள சிரகந்தன்னி - லுழி தருபுனலை வாங்கி " மந்தபு . 
( பாரத . நிரை , கூச . ) 2. தாற்றக்கோல் 

கிரவுஞ் . கங .) 
உழவுசால் - கலப்பையினாலுழப்பட்டகிலக் உழதருதல்- உழிதரல் . 
கீறு . ( உ - ம் .) உழவுசாலணி வீதிதோ றூர்ந்து உழ - 1. உழுவென்னேவலும் , தெரிநிலை 
லாவருமால் ” ( இரகு . நாட்டு . கங . ) 

வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. பிள் 
உழவுபொறுத்தமாடு -உழவிற்றேர்ந்தமாடு , ளைப்பூச்சி , 
உழவோர் - உழவர் . 

உழக்கழன் - பதனழிந்த மாமிசம் . ( உ - ம் .) 
உழற்சி -1. ஆடுகை . 2. சுழற்சி . 3 , சுற்றி "உழுக்கு மூன்விதத்தையுண்டுகளிப்புறவுறைவு 
த்திரிகை . 4. மநச்சுழற்சி . 5. வருத்தம் . ருள்ளே ” (சிவதரு. சிவதரு . எ . ) 

உழற்றல் - 1. உழற்றுதல் . 2. தாகம் . 3 . உழகை- உழுதல் . 
வெப்பம் . 

உழத்தகல் - உழுந்து அகல் . (சிந்தா.) 
உழற்றி --1 , சுழற்சி , 2. திரிதல் . 3. மிகுதா உழத்தமா - உழுந்திடித்தெடுத்தமா. 
கம் , 4. வருத்தம் . 

உழத்தல் 

பதலழிதல் . ( உ - ம் .) உழுக்கு 
உழற்றுதல் - உழலச்செய்தல் . (உ - ம் .) " பிற மூன்விதத்தையுண்டு ” (சிவதரு . சிவதரு . எ .) 
ப்பிறப்பாம்பூட்டைதனைப் பிணித்துழற்றும் வா உழதல் -1 . உழக்கல் . ( உ - ம் .) " அறுகாலு 
தனையாம் பெரியபாசம் " ( ஞாநவா . உற்பத்தி . ழுமலர்சேர் " ( இரகு . தசரத.காரு . ) 2. கலப்பை 
எ 0 . ) 

யையிழுத்து நிலத்தைக் கிளைத்தல் . ( உ - ம் . ) 
உழறுதல் -- மோதும்படிதள்ளுதல். ( உ - ம் . ) “ கொண்டுவிற்றல்கூலித்தொழிலுழுதல் ” (த 
" உரறிப்பரியுழறா ” ( பெரியபு . திருநாவு , ககக .) ணிகை , அகத் , ககஎ , 1 
உழன்றி - மாட்டின்கழுத்திலிருந்து உழலு உழுதுண்போர்- வேளாளர் . 

உழுதுண் நிலத்திற் பயிர் செய்து சீவித்தல் . 
நாஞ்சின்மலை ; ஒருமலை . ( உ - ம் ) " தொழுதுண்சுவையினுழுதூணினிது ” 
( உ - ம் .) " உயர்சிமையவுழாநாஞ்சிற் பொருந் ( கொன்றை .) 
( புறநா . கஙக . ) 

உழந்து - நவதாநியத் தொன்று . ( உ -ம் . ) 
உழால் - உழுதல் . ( உ- ம்.) " உழாலிற்பொலி "உழுந்தமிழ்ந்து நீர் " ( சைவச பொது . உக . ) 
வண்டிவர்பூந்தொடை " ( தணிகை. வள் . ருக .. ) 

உழநர் --1 . உழுதற்றொழில்செய்யு மேவலா 
உழி -1. அளவு . (சிலப் .) 2. இடம் . ( உ - ம் . ) ளர் . ( உ - ம். ) " வெறிகமழ்கழனியிலுழுநர்வெள் 
" துருவாசமுநியுமவ்வுழிவந்தான் ” ( பாரத . சம் ளமே " (சிந்தா , நாமக . கரு . ) 2. நிலத்தையுழுவி 
பவ . உகா.) 3. இடப்பொருளையுணர்த்தும் ஏழா த்துப்பயிர்செய்து சீவிப்போர் . ( உ - ம் . ) " பைம் 
ம் வேற்றுமையுருபுகளுள் ஒன்று . ( உ - ம் . ) 

புலத்துழுநர் தங்கள் பலவகைவிளைவு மீட்டி 
ன்னுழிவந்தான் ” ( நன் . கூ 02 .) 4. பக்கம் . 

(பாரத . பாயிர , கங . ) (உழு- பகுதி . -இடை 
உழிஞ்சில் - 1. வாகைமரம் . ( உ - ம் . ) பொ நிலை , அர் - பலர்பால் விகுதி , ) 
ரியரையுழிஞ்சிலும் ” (சிலப் . காடு . எசு .) உழநிலம்- உழுதற்குரியபூமி . 

உழிஞை - 1. எண்வகைமாலையினொன்று ; உழபடை - கலப்பை . ( உ - ம் .) " உழுபடை 
அது: பகைவருடைய அரணை வளைப்பவன் சூடு யூன்று சான்மருங்கின் ” ( புறநா . கூரு .) 
வது , 2. சிறுபூளை . ( உ - ம் . ) " போற்றாருழிஞை உழவம் - எறும்பு . 


ங்கட்டை . 


உழாநாஞ்சில் - 


படி 


595 


உழைப்பு . 


உள்வரி 


- 


உழவல் -1 . இடைவிடாது தொடர்ந்த அன் கெளியவாயிருந்தவிப்புதுமையென் ” ( வைராக் . 
பு . ( உ - ம் .) " உழுவலன்பொடுநின்னை " ( நைட , சத . உஉ ) 
மணம் . ருக .) 2. எதிர்காலத்திலே தன்மையொ உழைமண் உவர்மண் , ( உஷா - உவர் . 
ருமையில் வரும் ஒருவினைமுற்று , 3. குணம் . 4. | இஃது ; உழையென்றாயிற்று .) 
முறைமை . 

உழையர் - 1. அமைச்சர் . ( சூ . நிகண் . உ 
உழவளைப்பு - தொழுப்பு. 

உக . ) 2. ஏவல் செய்வோர் . ( உ - ம் .) " அருளறிந் 
உழுவான் - பிள்ளைப்பூச்சி . 

துழையரோடியரசுவாவருகவென்ன ” ( சூளா. 
உழவை -1. ஒருமீன் . 2. புலி . (உ - ம்.) "அகல்யா . க 00 . ) 3. சமீபத்திலுள்ளார் . ( உ - ம்.) 
ளைச்செறியுழுவையிரைக்கு வந்தன்ன ” ( புறநா. " செல்லுமுழையரு மோதிடு - மிழிபுகேட்டு நின் 
எஅ .) 

றேங்கி ” ( சேதுபு . காசிப் . ருரு .) 
உழை -1, அருகு , சமீபம் . ( உ - ம் .) " ஓரை உழையிருந்தான்- அமைச்சன் . ( உ - ம். ) 
யெய்திய தென்றுழையொற்றரால் ” ( நைடத . “ உறுதி - யுழையிருந்தான்கூறல்கடன் ” ( வள் . 
மணம் . ங . ) 2. இடப்பொருளைத்தரும் ஓர் ஏழ சுஙஅ .) [ உழையிருந்தானெனப்பெயர் கொடுத் 
னுருபு . ( உ - ம் .) " மன்னவன் றருமடவரலிவனு தார் அமாத்தியனென்னும் வடமொழிப் பெயர் 
ழைவந்தாள் ” (பாரத குருகுல.க அ .) 3. இடம் . க்கும் பொருண்மை அதுவாகலின் . ( மேற்படி 
( உ - ம் .)" சுரத்தொடுதொனிக்குமறையாகவுழை யுரை ) அமாத்தியன் - அருகிலிருப்போன் . அ 
தோறும் ” (இரகு . தேனு . உங .) 4. உவர்மண் . மா - அருகு .) 
5. உழையென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகு உழையோர் - உழையர் . ( உ - ம் . ) " தன்னு 
தியும் , வினைத்தொகையும் . 6. ஏழிசையினொன் ழையோர் தம்மால் ” ( கந்தபு. அசுரேந் . கரு .) 
று ; அது ; சிரத்திற்பிறப்பது . (உ - ம் .) " தலையி உள்- 1. இடப்பொருளுணர்த்தும் ஒரேழ 
லுழைநீண்மார்பிலிளி " ( கூர்மபு . கண்ண . மண . னுருபு . ( உ - ம் . ) " மற்றையான் செத்தாருள்வை 
கருங .) 7. சூரியன் மனைவியர்களுளொருத்தி . க்கப்படும் ” (வள் . உகச .)2 . உள்ள எனப்பொரு 
(( உ - ம் .) " உருக்கொள் சாயையுமுழையுமங்கறி ள்படும் ஒரு குறிப்புவினைப்பெயரெச்சம் . (உ - ம் .) 
வுறாதொளித்து ” ( பாரத . சம்பவ . ஙச .) 8. பூ " உள்ளம் போன்றுள்வழிச்செல்கற்பின் ” ( வள் . 
விதழ் . (உ - ம் .) “ வாலுளையெருக்கமும் ” ( கல்லா . ககஎ 0 . ) ( அகரங்கெட்டுநின்றது . ) 3. உள்ளி 
20.) 9. மான் . ( உ - ம் .) “உழைக்கரனுக்கன்பா டம் , ஒன்றின் வியாபகத்துக்குப் புறமல்லாதது . 
கி ” ( திருவாத . மந்திரி . கங .) 10. யாழினோர்நர ( உ - ம் .) “உறத்தகைய பெருஞ்சுடரையுட்படை 
ம்பு . ( பிங்கல .) 11. வாணன்மகளாகிய ஒரு பொத்திட்டு ” ( இரகு . குறை. ருச . ) 4. உள்ளென் 

(சிலப் , கடலாடு . ருச . உரை . ) 12. வைக னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை 
றை . 

தொகையும் . 5. ஒருவினைப்பெயர் விகுதி .(உ - ம்.) 
உழைஞர் பக்கத்தில் நிற்கும் எவலாளர் . செய்யுள் ” 6. மநம் . (உ - ம் . ) " பொறாமையுள் 
( உ - ம் . ) " செறிதருமுழைஞர் தம்முட்சிலவரை " ளுடைக்கும் ” ( இரகு . யாக . கஉ .) 
கந்தபு . அசுரே . சுக .) 

உள்கல் -1 . நினைத்தல் . ( உ - ம் .) " கலவிமங் 
உழைத்தல் - 1. சம்பாதித்தல் . 2. சொல்லா கையரையுள்கி - வாடுவது (சி . சி . பா . லோகா . 
லெழுமொலி . 3. பிரயாசப்படுதல். 4. வருந்தல் . உ 0 .) 2. மடிதல் . (உ - ம் .) "சிந்தை- யுள்கியிங்கிர 
(உ -ம் .) " மனையாதியவளற்றிலே 
கிடந்துழைத்த வுநின்பாலொழிந்தனன் " ( 
ரகு . அயனு தய . 
னைது 

( வைராக். சத . உ . ) 5. வேலை செய்தல் . உ 0 . ) 
உழைதல் - 1. இரைதல் . 2. துன்பமுறல் . 

உள்குதல் - உள்கல் . 
உழைதின்றுர் - ஏவல் செய்வார் . ( உ - ம் . ) " உ 

உள் பொருள்- உள்ள பொருள் , பொருளா 
ழைநின்றீரும் ” ( கல்லா . கஅ . ) 

யுள்ளது . 
உழைப்பாளி-- உழைப்பவன் . 

உள் வணக்கம் 

அங்கத்தினாற் செய்யாது 
உழைப்பிரிதல் ஒருவனைவிட்டுப்பிரிதல் , மநத்தினாற் செய்யும் 

வணக்கம் . 
( உ - ம் .)" உழைப்பிரிந்து காரணத்தின்வந்தானை ” உள்வயிரம் 1. உட்பக்கத்து வயிரம் . 2 . 
( வள் . ரு ங .. ) 

வெளிப்படாது மனத்திலே நெடுங்காலமாக வி 
உழைப்பு - 1. அதிக வேலை .( உ - ம் . ) " மா ருக்குங்கோபம் . 
தைக் - கூடுவது பகலுறக்க முழைப்பு வெய்யில் ” உள்வரி - வேற்றுவடிவங்கொள்ளல் ; அது : 
( தைல . தைலவ . கஙக . ) 2. சம்பாதிப்பு . 3.சு பாண்டவர் விராட நகரத்திற் பிரிந்து வடிவங் 
றுசுறுப்பு. 4. பிரயாசப்படுகை . ( உ - ம் . ) " சும்மா கொண்டாற்போல்வது , ( மணிமே. கசுள; கசு அ . 
விருக்குதல் செயற்கரிதாகிப் போயுழைப்புனக் பக் .) 


594 


உள்ளடக்கல் . 


நிகூரு 


உள்ளம் . 


நைட 


--- 


உள்வலிப்பு- ஒருநோய் , 

உள்ளடக்குதல் - உட்பட்டிருக்கச் செய்தல் . 
உள் வழக்கு உள்ளதை யுண்டென்பது ; உள்ளடங்குதல் - உட்பட்டிருத்தல் . 
அது ; யானைக்கோ டுண்டென்கை போல்வது . உள்ளடி 1. இரகசியம் . 2. உள்ளங்கால் . 
( உ - ம் .) " உள்வழக்குள துண்டென்கை " (சி.சி. ( உ - ம் . ) " உள்ளடிவரைகள் யாவும் " ( கந்தபு . 
பர . சௌத் . க 0 . ) 

சூர . வதை , சஉ ங . ) 3 , கிட்டடி . 4. நெருங்கிய 
உள் வழிகடந்தோன் - கடவுள் . 

சுற்றம் . 
உள்வளையல் -உள்வளைந்திருப்பது . 

உள்ளடியார் --உறவர் . 
உள்வளைவு - உட்கவிவு. 

உள்ளத்துறைவோன் -1. கடவுள் . ( உ - ம் .) 
உள்வாங்கல் - உள்ளேமீளுதல் . ( உ - ம் . ) " உள்ளத்துறைவாயுணர்கிற்றிலையே " 
நன்னீரடங்கியுள்வாங்கிச்செல்ல " (திருவாத . சுயம் . சஅ .) 2.மநத்தினாலிடைவிடாதுநினைக்க 
மண் . ககா . ) 

ப்படுவோன் . 
உள் வாரம் 1. அந்தரங்கத்திற் செய்யும் உள்ளது - 1. உண்டானது . 2. உள்பொரு 
அன்பு . 2. விளைவிலே நிலமுடையானுக்குவள். ( உ - ம் .) இல்லது ” பார் . 3. காரியரூபமாக 
ரும் பங்கு . 

இருப்பது . ( உ - ம் .) " உள்ளதுமிலதுமின்றி நின் 
உள்வித்திரதி - ஒருவகைக் கட்டியாகியரோ றதொன்றுளதேல் ” ( சி . சி . க : சு . ) 4. நியமப் 
கம் . ( தைல . தைலவ . கங 0 . உரை .) 

படியுண்டானது. ( உ - ம் . ) “ உள்ள தொழியவொ 
உள்விழத்தல் - 1. உள்ளாக்குதல் , 2. நட் ருவர்கொருவர்சுகம் ” (நல்வழி . சு .) 5. மெய் 
பாளனாக்குதல் . 

மமை . 
உள்விழதல் - 1. உள்ளாதல் . 2. சுருங்கு உள்ளது சார்ந்தவில்வழக்கு - உள்ளதனை 
தல் , 3. நட்பாளனாதல் . ( உ - ம் .) " அவன் ஆளுச்சார்ந்த இல்லதனை இல்லையென்கை; அஃது : 
க்குள் விழுந்து காரியம் பார்த்தான் . ” 

அறிவுகெட்டாற் பின் அறிவுண்டாகாதென்ப 
உள்வினை -1 . உட்களம் . 2. உட்பகை . துபோல்வது . ( உ - ம் . ) " உணர்வுபினின்றாமெ 
உள்வீச்சுச்சந்தி - ஒருவகைச் சந்நிநோய் . என்கையுள்ளது சார்ந்தவின்மை ” ( சி.சி. பர . 
உள் வீழ்தல் ---சுருங்குதல் . ( உ - ம் . ) " வழங் சௌத் . கக . ) 
குவதுள்வீழ்ந்தக்கண்ணும் ( வள் . கருரு .) உள்ள துசார்ந்தவுள்வழக்கு - உள்ளதனை 
உள் வெக்கை - ஓர்நோய் . 

ச்சார்ந்த உள்ளதனை உண்டென்கை ; அஃது : 
உள் வெட்டு- 1. உயர்ந்தமாற்று . 2. உரை அறிவைச்சார்ந்து அறிவுண்டா மென்பது போ 
யாணியினுள்வெட்டு. 3. சோற்றி வெட்டு . ல்வது . ( உ - ம் . ) “ உணர்வு சார்ந்துணர்வுதிக்கை 

உள் வெண்டயம் - 1 , அரசர்களேறுங்குதி யுள்ளது சார்ந்தவுண்மை ” ( சி . சி . பர . சௌத் . 
ரைக்குக் காலிலணியும் பித்தளை வளையம் . 2 . 

கக . ) 
பொதிமாட்டின் முதுகில் வைக்குமணை . 

உள்ளந்தண்டு - ஊட்டியினருகிலுள்ள நெ 
உள்வெப்பு - ஒரு நோய் . 

டுநரம்பு . ( உ - ம் . ) " உள்ளந்தண்டறக்கழுத்தி 
உள்ள -- 1 . உண்மையென்னும் பண்படியா னோடு -மூட்டியுமரியாநின்றார் ” ( பெரியபு . அரி 
ற்பிறந்த ஒரு குறிப்புவினைப் பெயரெச்சம் . 2 . வா . கஎ .) 
குறிப்புவினையாலணையும் ஓரஃறிணைப்பன்மை உள்ள நாள் -ஆயுள் நாள் . 
ப்பெயர் . 3. பலவின்பாலில்வரும் ஒரு குறிப்பு உள்ளப்படிறு -- மநவஞ்சம் . 
வினைமுற்று , 

உள்ளப்புணர்ச்சி - ( அகப்பொருள் ) உள்ள 
உள்ளக்கருத்து - மனத்தினுள்ளம் . ( உ - ம் . ) த்தாற்புணரும் புணர்ச்சி , இது ; மெய்யுறுபுணர் 
“ உள்ளக்கருத்தையொளித்தேகுதியென்றான் ” 

ச்சியல்லாதது . ( இலக்கணவி . சங . ) 

உள்ளபசுமை - 1. ஐயமற்ற வுண்மை . 2 , 
( நளவெ . சுயம்வ . கருக .) 

மெய்வாழ்வு . 
உள்ளக்களிப்பு - மநமகிழ்ச்சி . 
உள்ளக்குறிப்பு - 1. உட்கருத்து . 2. மாக் உள்ளபடி -1. உண்டான அளவு . 2. யதா 
குறிப்பு . 

ர்த்தம் . ( உ -ம் . ) " உள்ளபடி- கல்லாலின்கீழிருந் 
உள்ளங்கம் உள்ளுறுப்பு . 

துகற்பித்தான் ” ( தாயு . உடல் பொய் . சரு . ) 
உள்ளங்கால் - காலடியின் கீழ்ப்பக்கம் . உள்ளம் - 1. ஆன்மரூபஞாநம் . ( சி . சி . ச . 
உள்ளங்கை- அகங்கை , புறங்கையினெதி 

நச . சிவாக் . ) 2. ஆன்மா . ( உ - ம் . ) " விளம்பியவு 
ர்ப்பக்கம் . ( உ - ம் . ) “ உலகினையுள்ளங்கைக்கொ 

ள்ளத்துமெய்வாய்கண் மூக்கு ” ( சிவஞாநபோ, 
ண்டுருளையாவுருட்டி ” ( சூளா. அரசி , கஅ . ) 

ரு : க . ) 3. ஊக்கம் . ( உ - ம் . ) "உள்ளமிலாதவர் ” 
உள்ளடக்கல் -- உள்ளடக்குதல் . 

{ வள் . ருக அ . பரி . ) [ உள்ளம் ஊக்கத்துப்பண் 


உள்ளாள் . 


ருகூசு 


உள்ளுக்குள் . 


-- 


ளற . 


பாதலின் ஆகுபெயர் . ) 4. புருடன் . 5. மநக் குறிப்புவினை முற்றாயும் , இருக்கின்றவள் உயி 
கருத்து . ( உ - ம் .) உளமறியாது " ( தாயு . பரா ரோடிருக்கின்றவள் எனப்பொருள்படும் ஒருகு 
பர . உ 20 , 6. மநம் . ( உ - ம் . ) ள்ளத்தாலுள் றிப்புவனைப்பெயராயுமவரும் .) 
எலுந்தீதே " ( வள் , உ அஉ .) ( உள்ளம் என்புழி உள்ளாளம் - உள்ளாளமென்னுங்கீதம் ; அ 
அம் பகுதிப்பொருள்விகுதி .) 

ஃது : ஒற்றின்மாத்திரை தோன்ற உள்ளேயிசை 
உள்ள மிகுதி - ஊக்கம் . 

க்கும் ஆளத்தி ; இதனை வழக்கிற்கநம் என்பர் . 
உள்ளமுடையான் - ஒரு சோதிட நூல் . ( உ - ம் .) 

“ உள்ளாளக் - கீதமிசைக்குங்கனிவாயும் " 
உள்ளமெய் உண்மை . 

(திருவிளை. வளையல் , ந .) “ இடையினோடே 
உள்ளல் -1 . உள்ளான் குருவி . ( உ - ம் .) " உ னைப் பிங்கலையியக்கமிகந்து மூலந் தொடுத்தியக் 
ள்ளலைவாளை தலைப்படுமோடை " ( கம்பரந். ஙக . ) கி - நடுவுறு தொழிலாற் பிரமரந்திராந்தநடைபெ 
2. நினைத்தல் . ( உ - ம் . ) " உள்ளுவதெல்லாமுயர் றவிசைக்குமுள்ளாளம் " ( திருவிளை , இசைவா 
வுள்ளல் ” ( வள் , ருகக .) 3. மறவாது நன்குமதி து . ஙஅ . ) 
த்தல் . ( உ - ம் .) " வீறெய்திமாண்டார்வினைத்தி . உள்ளாற்றுக்கவலை ஆற்றிடைக்குறை . 
ட்பம் வேந்தன்க - ணூறெய்தினுள்ளப்படும் ” ( உ - ம் .) " உள்ளாற்றுக்கவலைப்புள்ளி நீழல் " ( புற 
( வள் . சுக ரு . ) 

நா . உக்க .) 
உள்ளவறிவு --விஞ்ஞானம் . ( மணிமே .) உள்ளாளனம் - கூத்தின் விகற்பம் . ( சூ . நிக 
உள்ளவன் - பொருளுடையவன் . 

ண் . க : சக ) 
உள்ளவா - உள்ளவாறு . ( உ - ம் . ) " ஊழுள்ள உள்ளான்- 1. உயர்திணையாண்பாலில் எ 
வா விடாதென்றே " ( வைராக். சத. நஈ .) (ஆதிர்மறையில் வரும் ஒரு வினைமுற்று . (உ - ம் .) 
று என்பது ஆ எனக்கடைகுறைந்து நின்றது .) " உள்ளத்தா- லுள்ளான் வெகுளியெனில் ” ( வள் . 
உள்ளளவு -1. உண்டான மட்டும் . 2. சீவ 

ங 0 க . ) 2. உள்ளிருப்போன் . 3. ஒரு குருவி . 
னுள்ள மட்டும். 

4. சூடுமிதிக்குமாடுகளின் முதன் மாடு . 
உள்ளறை -1 . உள்வீடு . 2. பெட்டியினுள் உள்ளானம் - உள்ளாளனம் . 

உள்ளி- 1. வெங்காயம் . ( உ - ம் . ) " உள்ளி 
உள்ளன்- 1. உள்ளிருப்போன் . 2. சிநேக வெள்ளுள்ளியுதும்பரஞ்செம்முருங்கை ” ( சை 
ன் . 3. போரடிக்கிறமாடுகளிற்றலைமாடு , வச . பொது . உக க . ) 2. வெள்ளைப்பூண்டு .. 

உள்ளாக்கல் -1. உட்படுத்தல் . 2. வசப்ப உள்ளிட்டார் - 1. உயர்திணைப்பலர்பாலில் 
இத்தல் . 

வரும் ஓரிறந்தகாலவினைமுற்று . 2. தொகைக் 
உள்ளாகுதல் - உள்ளாகல் . 

குட்பட்டவர் . ( உ - ம் . ) “ செத்தனரெழுவர்சிங்க 
உள்ள டுசத்துரு - உள்ளான் போல நடிக்கு சேனனையுள்ளிட்டாரே ” ( பாரத . பதினே . 
ஞ்சத்துரு . 

500. ) 3. நெருங்கின சுற்றத்தவர். ( உ - ம் . ) “ மு 
உள்ளாடுதல் - 1. உள்ளேசேருதல் 2. உ ருகனுமவனையுள்ளிட்டாரும் ” ( வழக் .) 
ள்ளே பயிலல் . 
உள்ளாதல் -1. உட்புகுதல் . 2. உடன்படு 

உள்ளிடுதல் -1 . உட்படுதல் . 2. உள்ளடக் 
தல் . ( உ - ம் . ) " துரோகத்திற்குள்ளாகாதே " 

கல் , 3. தொகைக்குட்படுத்தல் , உட்புகுத்தல் . 
உள்ளாந்தரங்கம் - மிகுந்த அந்தரங்கம் . 

( உ - ம் .) " மரபில்வாலரியுள்ளிட்டான் ” ( கந்தபு . 

வில்வல . வா . வதை . கங . ) 
உள்ளாயிருத்தல் - உள்ளாளாயிருத்தல் . 
உள்ளார் -1 . உடையவர் . ( உ - ம் .) " ஓராயி 

உள்ளிடை - உள்ளிடம் . ( உ - ம் .) " நாணி 
ரமாகியவொண்புயமுள்ளார் ” ( கந்தபு . சகத்திரண்டவுள்ளிடையடுத்த கோட்டத்தொண்சிலை ” 
சு . ) 2. சீவித்திருப்போர் . 3. நினையார் எனப் ( இரகு . தசரத . அக . ) ( உள் - 

டை . உள் 
பொருள்படும் ஒருவினைமுற்று . ( உ - ம் . ) " உள் இடு - ஐ . ) 
வார்கொல்லோதோழி ( யாப் . காரிகை. உறுப் உள்ளிந்திரியம் - மரும் . 
கக . உரை .) 4. பகைவர். ( சூ . நிகண் . உ : ருக .) உள்ளின் மாசு - மநமாசு , 
15. பொருளுடையோர் . 

உள்ளீடு - உள்ளிருக்குமது , உள்ளேயிடப்ப 
உள்ளாள் - 1. உள்ளாகப்பயிலும் ஆள் . 2. ட்டது .(உ - ம்.) " அறிவென்னும் உள்ளீடின்மை 
நினையாதவள் எனப்பொருள் படும் ஒரு வினைப் 

யால் மக்கட்பதடியென்றார் ” ( வள் . ககசு . பரி . ) 
பெயர் . 3. நினையாள் எனப்பொருள்படும் ஒரு உள்ளு- உள்ளான் பறவை . ( உ - ம் .) " உள் 
வினைமுற்று . இன்னும் இது இருக்கின்றாள் , மூரலும் ” (சிலப் . நாடு . ககஎ .) 
உயிரோடிருக்கின்றாள் எனப்பொருள்படும் ஒரு உள்ளுக்குள் - உள்ளே . 


596 


உள்ளுறையுவமம் . 


(நகஎ 


உளப்படுதல் . 


என 


உள்ளுடை 

பிறிதோருடைக்கு உள்ளே லாதுழைவிளையாடு முயர்சிலம்பா ” இங்கே மா 
உடுக்குமுடை . 

னைப்பிரியாது கலைமான் விளையாடு மென்பது . 
உள்ளுடைதல் மநங்கலங்குதல் . ( உ - ம் . ) அது போல நீயும் தலைவியைப் பிரியாது விளை 
" உருப்பவனாசனவாய்த் தேரையின்பிணிக்குள் யாடுக உள்ளுறையுவமமாக நின்றது . 
ளுடைந்தேன் ” ( மறைசை , சுங . ) 

(வாண . உஙஅ . ) ( உ - ம் . ) " உள்ளுறுத்திதனோ 
உள்ளுடைவு - உள்ளுடைதல் . 

டொத்துப்பொருண்முடிகென வுள்ளுறுத்துறு 
உள்ளுதல் - 1. உளதாயிருத்தல் , ( உ - ம் .) வதை யுள்ளுறையுவமம் ” ( தொல் . பொருள் . 
" கேவலமாவது தன்னிச்சாஞாநக்கிரியைகளினி சஅ .) 
கழ்ச்சி சிறிதுமின்றித்தான் மாத்திரையேயுள்ளு உள்ளூர் - ஊருக்குள்ளானவிடம் . ( உ - ம் .) 
தல் ” ( சி . சி . ச : ஙஎ . சுப் . ) 2. ஒருதலையுள்ளு " பயன்மரமுள்ளூர்ப்பழுத்தற்றால் ( வள் உககா.) 
தல் . ( உ - ம் .) " காட்சி வேட்கையுள்ளுதன்மெலி உள்ளே- புறமல்லாதவிடத்தில் . [ உள் - ஏ 
தல் ” ( இலக்கணவி . சமரு . ) 3. நினைத்தல் . ஏழாம் வேற்றுமைப்பொருளை அடுத்து வரும் ஓ 
உள்ளுயிர் - கடவுள் . 

ரசை . ) 
உள்ளுயிர்க்குன்று - நத்தை . 

உள்ளொடுக்கம் - மநவொடுக்கம் . 
உள்ளூநகல் - மநங்கரைதல் . ( உ - ம் . ) உண் உள்ளொற்றல் - உண்ணிகழ்ந்ததை உய்த் 
ணிறைந்த பேரன்பாலுள்ளுருகி ” ( தாயுமா . பொ துணர்தல் . ( உ - ம் . ) " உள்ளொற்றியுள்ளூர்நகப் 
ருள்வணக். க O. ) 

படுவர் ” ( வள். கஉஎ . ) 
உள்ளுவது- 1. உளதாயிருப்பது . ( உ - ம் .) உள்ளோசை - நுணுக்கம் , மெல்லோசை . 
" காட்டத்திலே தன்னுடைய அபிவியாத்தியா ( பிங்கல , கசஙக .) 
னதேயுள்ளுவது " ( சி.சி. ச : கக. சிவாக் . ) 2 . உள்ளோர் -1 . உள்ளவர் . ( உ - ம் .) " உவண 
கருதுவது . (உ -ம் .) " உள்ளுவதெல்லாம் ” ( வள். ர்கந்தருவர்மற்றுள்ளோ- ரேவரும் ( கந்தபு . திரு 
ருகசு . ) 

நகரப் . ஈச . ) 2. உள்ளிட்டோர் . ( உ - ம் .) " நின் 
உள்ளுறுத்தல்- 1. உட்புகுத்தல் . ( உ - ம் . ) னையுள்ளோர் - சொல்லாப்பொருட்டிரளை ” ( தா 
" மட்பெருங்குகையினின் மருந்தை யுள்ளுறுத் யு . உடல் பொய் . ருரு .) 
தான் ” ( கந்தபு . மார்க்.கஙஉ . )2.நினைத்தல் . (உ - ம் . ) உள . -1 . உண்மையென்னும் பண்படியாற் 

உள்ளுறுத்திதனோடொத்துப் பொருண்முடி பிறந்த ஒரு குறிப்புவினைப் பெயரெச்சம். ( உ - ம் .) 
கென - வள்ளுறுத்துறுவதை " ( தொல் . பொரு. " உளவரை ” ( வள் . ச அ o . ) 2. உள்ளன எனப் 
சஅ .) 3. நினைப்பித்தல் . ( உ - ம் .) 2 - ஆம் பொ பொருள்படும் ஒரு குறிப்பு வினைப்பெயர்.(உ -ம் .) 

" உளபோன் முகத்தெவன் செய்யும் ( வள் . 
உள்ளூறுதல் -உட்படுதல் . 

ரு எச . ) 3. உள்ளன எனப்பொருள்படும் ஒருகு 
உள்ளுறை - 1. ஆசு கவிபாடும் புலவனுக்கு றிப்புவினைமுற்று . ( உ - ம் . ) " பெருஞ்சிறகுள் 
அக்கவியில் இன்ன எழுத்து அல்லது சொல் வெனில் ” ( இராமா , மந்திர . உஉ . ) 
இன்ன பொருள் அல்லது அலங்காரம் அமைத் 

உளகர் - உள்ளானவர் . ( உ - ம் . ) " பலவினை 
துப்பாடுக என்று பிறனொருவனாற்கொடுக்கப்ப க்கே - யுளகரெல்லாமொத்தொவ்வா நெறி நின்ற 
மேது . ( உ - ம் .) பேரெழுத்திற் சொல்லிற்பொனர் ” ( திருநூற் . சுக .) 
ருளிற் பெருங்கவியிற் - சீரலங்காரத்திற்றெரிந் 

உளகு - யாழினோருறுப்பு . ( உ - ம் . ) " உளகு 

உள்ளுறைக்கப் 
தொருவன் - கேர்கொடுத்த - 
போதுரைப்பதனையா சென்றா ரெள்ளாத நூ புரையுமுன்கையவளோடும் ( சேதுபு . தரும் 
லோரெடுத்து ” ( வெண்பாப் . உ . ) 2. உட்கரு குத் . உஉ .) 
த்து . 3. மறைபொருள் . (உள் - உறு - ஐ . ) 

உளத்தியலிடை - நாயகசுரத்திலிடைச்சொல் . 
உள்ளுறைதல் - மதத்திற்றங்குதல் . (உ - ம் .) ஒருபொருளொருவனின்றியுள திலதாகுமென் 

உளதாதல் - உற்பத்தியடைதல் . ( உ - ம் . ) 
" உள்ளுறையிலென்னாவிநைவேத்தியம் " ( தா 

னில் (சி .சி . க : எ . ) 
யு . கருணா. அ . ) 
உள்ளுறையுவமம் - வெளிப்படையல்லாத 

உளது - மெய்ம்மை . ( உ - ம் . ) " இலையெனி 
உவமம் ; அது . புலவன் ஒருவமத்தைப் புலப்ப னுளதே சொல் ” ( வைராக். சத . உஎ .) 
டக்கூறி உவமிக்கப்படும் பொருளைப் புலப்படக் உளப்படுத்தல் - உளப்படச் செய்தல் . 
கூறாது கேட்போர்க்குத் தான் கருதியதை உ உளப்படுதல் - 1 , இணங்குதல் . 2. உட்ப 
ணர்த்துதற்கு உறுப்பாகிய சொல்லெல்லாம் நி டுதல் . ( உ - ம் . ) " அன்னென்கிளவியுளப்பட 
றையக்கொண்டு முடிவது . ( வ - று . ) " கலையக ( தொல் . எழுத் . ககக .) 3. உடையதாக எண் 


ருள் பார் . 


597 


உளர் . 


ருகஅ 


உளித்தலைக்கோல் . 


உளவன் 


ணப்படுதல் . ( உ - ம் . ) " மன்னவர்க்- குளப்படுகட உளர்ச்சி - உளர்வு . 
ன் முறையுதவி " (கந்தபு . திருநாட் உரு .) உளர்செரு - எடுப்புஞ் சாய்ப்புமான சண் 

உளப்பாட்டுத்தன்மைப்பன்மை - முன்னி டை . ( புறப்பொ ) 
லையாரை யல்லது படர்க்கையாரை உட்படுத்து உளர்த்தல் - உளரச்செய்தல் . 
வருந்தன்மைப்பன்மைவினை . ( வ - று .) யானும் உளர்தல் -1 . அசைதல் , தடவல் . ( உ - ம் . ) 
நீயும்போவோம் . அவனும் நானும் போவோம் . " அளிநரம்புளர ” 

( தணிகை.திருநாட் . எ அ . ) 2 . 
( நன் . வினை . கங . ) 

அசைதல் . ( உ - ம் . ) " உளரியலைம்பாலுமட்டிய 
உளப்பாட்டு முன்னிலைவினை - படர்க்கையா ரீன்ற " (சிறுபா. கா .) 3. குரவையிடல் . 4. சிந் 
ரை உளப்படுத்திவரும் முன்னிலைவினை . ( உ - ம் ) துதல் . 5. சிறகு கோதல் . 6. சிறகுதறல் . 7. சு 
" அவனும் நீயும் போனீர்கள் .) 

லாவல் . 8. சுழலல் , 9. மயிர்கோதல் . ( உ - ம் .) 
உளப்பாட்டுவினை - மற்றை இடங்களைத் " தம்மேனிநோக்கார்தலையுளரார் " ( ஆசாரக் 
தன்னோடு உட்படுத்தித்தன்மையில் அல்லது சாகா ) 10. மொய்த்தல் . ( உ - ம் .) " வண்டுளர்க 
முன்னிலையில்வரும் பன்மைவினை . 

மலச் செங்கண்மாயனும் ” ( கந்தபு . அசமுகிநகர் . 
உளப்பாடு - 1. இணக்கம் . 2. உட்படுகை . உங . ) 
3. உளம்படும்பாடு , மநத்துயர் . ( உ - ம் .) " ஒருத் உளர்ப்பு - அலைத்தல் . ( உ - ம் .) “ விரலுளர் 
தராருளப்பாடுணர்பவர் ” ( தாயு . ஆரண . சு . ) ப்பவிழ்ந்த " (திருமுரு ககஅ . ) 
உளபடி - உள்ளபடி . ( உ - ம் . ) " மற்றது முள் உளர்வு -1 . 

அசைவு . 2. சுலாவல் . 3. சுழ 
படியே " வைராக் . தீப , க . ) 

லல் . 4. பேரொலி . 
உளபுலப்பயன்றற் குறிப்பு - ஓரலங்காரம் ; 

உளவு சொல்வோன் . 
அஃது ; இயல்பாயுள்ளபயன் வேறொன்றாலான உளவு -1. இரகசியம் . ( உ - ம் . ) " உளவிலே 
தெனத்தற்குறிப்புச்செய்தல். " முலைசுமந்து யெனக்குள்ளவாறுணர்த்தின் " ( தாயு . எனக் 
தேய்ந்ததிடை” என்பது போல்வது . 

கென . கக . ) 2. உட்காரியம் , உட்கிடை . 
உளபுலவேதுத்தற்குறிப்பு - ஓரலங்காரம். ( உ -ம் . ) " உளவறிந்தெல்லாநின் செயலாமென 
அஃது . இயல்பாயுள்ளதை ஏதுவினால் வந்ததெவுணர்ந்தோர்க்கு ” ( தாயு . எனக்கென . உ . ) 3 . 
ன அத்தியவசயித்தல் . " நின்றாளவனிமிதித்த நுணுக்கவிதி . ( உ -ம் . ) " உளவையங்கங்கூறிய 
லினாற்சேந்தனவென் றுள்ளுமென்னெஞ்சு ” வாறோர்ந்து ” ( தைல . பாயிர . உஅ . ) 
என்பது போல்வது . 

உளவு சொல்லல் - உள்ளவைகளையறிந்து 
உளம் -1 . ஆன்மா . ( உ- ம் . ) “ ஐம்பொறியை 

சொல்லல் . 
யாண்டங்கரசாயுளம் நிற்ப ” (சிவஞாநபோ. ரு : 

உளறென்னேவலும் , தெரிநிலைவி 
க . வெண் .) 2. உள்ளேம் எனப் பொருள்படும் னைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 
ஒரு தன்மைப் பன்மைக் குறிப்பு வினைமுற்று . உளறுதல் 1. தடுமாறிப்பேசல் . ( உ - ம் . ) 
( உ - ம் .) " என்றுளைநீயன்றுளம்யாம் ” ( தாயு . கல் " பந்தமயக்கிருக்கப் பற்றொழிந்தேனென்றுள 
லாலின் . கஎ . ) 3. கருத்து . 4. நெஞ்சு. ( உ- ம் . ) றும் ” ( தாயு . பராபர . ஙஙக . ) 2. பிதற்றல் . 
" பிறைமுகப்பகழியொன்றா லுளம்புகத்தொடுத் ( உ - ம் .) " பின்னருளறுவதுகருமமன்றாம் ” ( தாயு . 
தான் ” ( பாரத . பதினே . காரு . ) 5. மநம் . ( உ - ம் .) சச்சிதா. அ . ) 3. பேரொலி , 
" கருதுமடியார்களுளம் " ( தாயு . பராபர , உகக .) உளறுபடை - உளறப்பட்டது . 
உளம்புதல் -- அலைத்தல் , ( உ - ம் . ) “ இலங் 

உளி -1 . இடப்பொருளில் வரும் ஒரேழனு 
கொளிமருப்பிற்கைம்மாவுளம்புநர் ” ( கலி .உங. ) ருபு . (உ - ம் . ) " என்னுளி 2. இடம் . ( சூ . நிக 
உளமித்தி- மனச்செருக்கு (சிந்தா .) 

ண் . ரு. சுரு . ) 3. கருவிப்பொருள்படுவதோர் 
உளமை - உண்மை . (புறப்பொ .) மூன்றாம் வேற்றுமையுருபிடைச்சொல் . ( உ - ம் .) 
உளர் - 1. உட்பட்டது . 2. உடந்தை . 3. உ " இயல்புளிக்கோலோச்சும் ” ( வள் . ருசரு . பரி . ) 
டையவர் . (உ - ம் .) " அழிவின்மையுளரானால் 4. மரவேலைகல்வேலைகளிற் பிரயோகித்தற்காக 
( சேதுபு . கத்துரு . எசு . ) 4. உயிரோடுவாழ்கின் நுனியிற்கூருடையதாய் உருக்கினால் அல்லது 
றார் எனப் பொருள்படும் ஒரு குறிப்பு வினைமு இரும்பினாற் செய்யப்படும் ஓராயுதம் . ( உ - ம் . 
ற்று . ( உ - ம் .) "உளரெனினுமில்லாரோடொப் " கூருளிகுயின்றவீரிலையிடையிடுபு ” ( நெடுநல் 
பர் ” ( வள் . எங O. ) 5. உளரென்னேவலும் , தெ ககக . ) 
ரிநிலை வினைப் பகுதியும் , வினைத் தொகையும். 

உளிஞை -1. கோபுரவாயில் . 2. படை . 
( உ - ம் . ) உளர்வளிவலிகெடப்பார்த்தும் ” ( திரு உளித்தலைக்கோல் - இருப்புப்பாரை , ( உ - ம் .) 
விளை . எல்லாம் . கரு .) 6. எது . ( வழக் .) " எயின் சேரியி னுள்ள மாதருளித்தலைக் கோல் 


உளறு- 


598 


உளை , 


நிகூக 


உற்கண்டி நி . 


ன்று . 


கொடு ” (கந்தபு. வள் . உ அ .) (உளியைத்தலையி 8. தலையாட்டம் . ( உ - ம் . ) " அலங்குளைப்புரவி 
லுடைய கோலென்றபடி .) 

யைவரொடுசினை இ ” ( புறநா , உ . ) 9. புறமயிர் . 
உளிப்பாரை - குழிகல்லுங் கருவியி னொ 10. பேசலாலெழுமொலி . (பிங்கல . ) 

உளைக்கால் - உரோமக்கால் . 
உளியம் - 1. இடம் . ( உ - ம் .) " கானவுளியத் உளைத்தல் -1 , அழைத்தல் . ( பிங்கல.கீககசு ) 
துநிலை ” ( இரகு . தேனு. உச .) 2. கரடி .(உ - ம் .) 2. ஊளையிடுதல் , (உம் ) " ஞாளியோடு நின்று 
உவைகள் கண்டாய்சிலவுளிய மொல்லென்பன . ளைக்கின்றநரிக்குலம்பலவால் ” ( இராமா . கரன் 
( சூளா . சீய . கசுகா.) 

வதை . எக .) 3. ஒலித்தல் . 4. வருந்தல் . ( உ - ம் . ) 
உளிவைத்தல் - மரத்திலுளியிட்டுத் தறித் " உளைத்தனவுயிர்த்தொகையையுண்டு ” ( இர 
தல் . 

கு . மீட்சி , நங . ) 
உளினர் - தியாகிப்பவர் . ( உ - ம் . ) " உளினரு உளைத்தவர் -- வெறுத்தவர் . ( புறப்பொ .) 
மவனையொப்ப ” (சிவதரு . சிவதரு . உச . ) உளைதல் -1 , ஈடுபடுதல் . ( பதிற்றுப் .) 2.மரும் 

உளு- 1. உளுவென்னேவலும் , தெரிநிலை வருந்துதல் , ( உ - ம் ) உயிரிரக்குங்கொடுங்கூ 
வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. மரத் ற்றினுளையச்சொன்னான் ” (இராமா . கையடை . 
தை அரிக்கும் ஒருபுழு . ( உ - ம் . ) " கல்வியளவி கா .) 3. வருந்தல் , வேதனைப்படல் . ( உ - ம் .) " ஓ 
றந்துமிக்காரறி வெள்ளிக் கூறல்மிள குளுவுண் ரம்பினுளைந்தேழுலகுடையானலமர ” ( பாரத . 
பான்புகல் ” ( பழமொழி . உஉ எ . ) 

ஐந்தாம் . கக . 
உளுக்கார்தல் -1 , இருத்தல் . 2. பொறுத் உளைந்து பேசுதல் - மநம் நொந்து பேசுதல் . 
துப்போதல் . 

உளைப்பறித்தல் - 1. சேற்றிற்புரளல் . 2 . 
உளுக்கு -1. ஒரு கருவி . 2. நரம்புச்சுருக்கு . போராட்டப்படல் . 
உளுக்குதல் - 1. உலோகபாத்திரங்களுக்கு உளைப்பு -1 . அழைப்பு , 2. ஒலிப்பு . 3. தே 
மெருகிடல் . 2. சுளுக்குதல் , நரம்பு சுருங்கப் கக்குடைச்சல் . ( உ - ம் . ) " நாக்குளெழுமருப்பமு 
பெறுதல் .(உ - ம் .) " புவி முதுகுளுக்கமுன்செல் " ளைப்புழலை " ( தைல. தைலவ . கச .) 4. வருத் 
( கூர்மபு . அந்தகாசூ.ஙரு .) 3. நெளிதல் . ( உ - ம் . ) தம் . ( உ - ம் .)" உகடிரைமறுகியேங்கி யுளைப்புற ” 
" நிலமுதுகுளுக்கிக்கீழுற வைத்தனர் ” ( இராமா . ( உபதேச . கூர்மாவ. ங o . ) 
கார்முக. கா . ) ( இங்கே நிலம் நிலமகளாக 

உளைமாந்தை - கடுநோய் , 
வகிக்கப்பட்டது . ) 

வெறுப்ப . ( உ - ம் . ) " இளையனி 
உளுத்தல் மரம் முதலியன உளுவினால் வனெனவுளையக்கூறி ” ( புறநா. எஉ .) 
அரிக்கப்பட்டுக்கெடுதல் . ( உ - ம் .) " பொத்தையூன் உளைவு -1 . சரீரவருத்தம் . 2. மநவருத்தம் . 
சுவர்புழுப்பொதிந்துளுத்தசும் பொழுகிய பொய் ( உ - ம்.) " சம்பராரி - யுளைவுறவிருவர்மேலுமுடற் 
க்கூரை ” ( திருவாச . அதிசய , எ . ) 

றினப்பகழி ” ( நைட.அன் . கண் . கூகூ . ) 3. வலி 
உளுப்பு -உளுத்தல் . 

ப்பு . 
உருப்புத்தாவல்- உளுப்புத்தொடங்குதல் . உற்கக- எறிந்து வீழ . ( உ - ம் . ) " திசையிருநா 
உளுவை - ஒருமீன் , ( உ -ம் . ) " வதியுழுமு ன்குமுற்கமுற்கவும் ” (புறநா . சக .) 
ளுவையாரால் ” ( மச்சபு . அத்திரியா . அ . ) 

உற்கட்டிதம் - ஒருவகை இருக்கை . (சிலப் . 
உளை -1 . உயர்திணையாண்பான்மயிர் . ( உ - ம் .) வேனி . உ ங . உரை . ) 
" உறத்தகுந்தூணியார்த்திட் டுளைபசுங்கொடியி 

உற்கடம் - 1 , அதிகம் . 2 , சமமில்லாநிலம் . 
வீக்கி , ( இரகு. தேது .ஙச .) 2. உரோமம் . 3. செருக்கு. 4. நன்னாரி . 5. நிறைவுடையது . 
(உ -ம்.) “ அடுதலையொழித்தெல்லட்டியப்பியா 6 , மதம்பாயும்யானை . (உக்கட .) 
இளையுதிர்த்து ” ( தைல . தைலவ . கஉக . ) 3. உ 
ள்ளாய் எனப்பொருள்படும் ஒரு முன்னிலைக்கு உற்கடிதம் - பஞ்சதாளத்தொன்று . 
றிப்புவினைமுற்று . ( உ - ம் .) " என்றுளை நீயன்று உற்கடுகாசநம் -1 , குந்தியிருத்தல் , 2. சம் 
ளம்யாம் " (தாயு . கல்லாலின் . கா . ) 4. ஒலி . 5. மணமாயிருத்தல் . (உதடாம்.) 
குதிரைக்கழுத்தின் மயிர். ( உ - ம் .) " வளைகண்ட 

உற்கண்டிதம் - துக்கப்படல் . (உக்கணி -4 : 
ன்னவாலுளைப்புரவி ” ( பெரும்பா. சஅஅ . ) 6 . 
சேறு . ( உ - ம் . ) " அடைமழையும் உளைவ 

உதி - அதிகம் , கழி - துக்கம் . ) 

வழியும் 
பொதியெருது மொருவனும்போ லலைகின்றே உற்கண்டி - ஒருசத்தி . ( உ - ம் .) “ மொழிக் 
றேனே ” (தனிப்பா. 2- ஆம்பா . சஅஎ .) 7.தலை . திடுகண்டந்தன்னி- னிகழ்த்துறு பவங்கடீர்க்கு 
( உ - ம் .) மிசையலங்குளையபனை ” ( புறநா.உ.உ ) முற்கண்டிநியை ” ( மச்சபு . ரசகல் . கல .) 


உரு 


உளைய 


599 


உற்கிரந்தி . 


500 


உற்சர்ப்பிணி . 


-- 


உற்கணம் - தட்டை . 

உற்கிரமணம் - உற்கிரமம் . 
உற்கம் -1, அனற்றிரள் . பிங்கல . சஅ . ) 2 . உற்கிரமம் - 1. மீறுதல் . 2. வழிதவறிப்போ 
ஆதித்தன்நின்றநாளுக்குப்பத்தாம் நாள் . (உ - ம் .) | தல் . 3. வெளியே போதல் , (உத 80 : உதி 

- 
பாகஞ்செறிசுடர்மன்னிய நாளாதியேழும்பத் 
தும் - மோகந்தருப நினைந் திருபத்தொன்று மு மேலே . 48 - அடிவைத்தல் . ) 
ன்முறையே-பூகம்பமுற்கம் " ( விதா , குணாகு உற்கிருட்டதை 

சிரேட்டமான தன்மை , 
ண . ஙச .) 3. ஊழித்தி, 4. எரிகொள்ளி.( உ -ம். ) (உத்ஷகா.) 
" திசையிருநான்குமுற்கமுற்கவும் ” ( புறநா.ச.க . ) 

உற்கிருட்டம் - 1. இழுக்கப்பட்டது . 2. சி 
உற்கரிகை பாலும் நெய்யுஞ் சேர்த்துச் 

ரேட்டமானது . ( உ - ம் .) " போகங்களைஉற்கிரு 
செய்யப்பட்ட ஒருவகைப்பலகாரம் . (உகரிட்டமாக விசாரித்தறிந்து ( சி.சி. பர , உலோ 
கா . ) 

கா . கசு , ஞாகப் . ) (உதJw . ] 
உற்கரித்தல் - 1. கோபத்தோடு பேசுதல் . 

உற்கிநட்டன் - உயர்ந்தவன் . 
2. வாந்தித்தல் , 

உற்கிருதி- ஒருவகைச்சந்தம் ; அஃது ; அடி 
உற்கருடம் - 1. சிரேட்டமானது . 2. பெரு யொன்றுக்கு இருபத்தாறசைகொண்ட நான்க 
மைபாராட்டுதல் , தன்னைப்புகழுதல் . 3. மிகுதி , டிகளையுடையது . 
அதிகப்பாடு . 4. மேலேயிழுத்தல் , மேலேயெ 
ழுப்புதல் . ( உ தஷ- ) 

உற்கீதம் - 1. சாமவேதத்தின் இரண்டாம் 

பாகம் . 2. சாமவேதம்பாடுதல் . 3. பிரணவமந்தி 
உற்கல்- எரிந்து வீழுதல். ( உ - ம் . ) “உற்கம் ” | ரம் . ( உ bu . ) 
பார் . 

உற்கீரணம் --சர்த்தி செய்தல் . (உதரண் .) 
உற்கலம்- சகநாதத்துக்குச்சமீபமாயுள்ள 
ஒரு தேசம் . ( உத . 

உற்தண்டம் - முகமேலாகக்கிடைத்தல் . 
உற்கலன் -1 . பறவைபிடிப்போன் . 2. பார 

உற்தரோசம் -1. நீர்வாழ்பறவை . ( சூ . நிக 
ஞ்சுமப்போன் , ( உ த . 

ண் . ந .) 2. பேரொலி , ( உதொு . ) 
உற்காதகேலி- கோட்டு மண்கொளல் .(உ - ம் .) 
" உற்காதகேலியுவாவெனவே ” ( மேகதூ , உ . ) 

உற்கை -1. அக்கிரி . 2. தீவர்த்தி. 3. நெரு 
உற்காதம் - 1. ஆயுதம் , 2. ஆரம்பம் . 3 . 

ப்புக்கொள்ளி . (உ - ம் .) “ உண்ணிவந்தொளிர் 
ரம்பிக்கப்பட்ட காரியம் . 4. நூற்பிரிவு. 5. வீர மணியினாலுற்கையென்றெறியும் " ( நைடத . 
ணம் . ( உஉாக .) 

நகர . உ . 4. விண்மீன் . ( உ - ம் .) " வானகத் - தோ 

ரிடையுடன் விழுமுற்கைபோல் ” ( பாரத . குரு 
உற்காதா- நான்கு பிரதான ஆசாரியர்களி 
லொருவன் ; இவன்: சாமவேதகீதம்பாடுவோன் . ழிந்தவா - னுற்கையென்ன ” ( பாரத . இரண்டா. 

குல . சுக .) 5. விண்வீழ்கொள்ளி . ( உ - ம் .) "இ 
( உஜாதா . ) 

க .) [ உலா . ) 
உற்காதாரி தீவர்த்திகொண்டு செல்லு 
வோன் . 

உற்கோசம் - பரிதாநம் . 

உம்கோசகன்-- பரிதாநம் வாங்குவோன் , 
உற்காழகம் - கொள்ளிவாய்ப்பேய் . (உஜா 

உற்சர்க்கத்தலம் - மூலாதாரம் . 
3ுவ உலா - கொள்ளி . வ - வாய் .) உற்சர்க்கம் - 1. உடம்பி 

உடம்பிலுள்ள அபானத் 
உற்காரசூலை - ஒருநோய் . 

தையடுத்தமூலம் , 2. கைவிடுதல் . 3. கொடை . 

4. தள்ளுதல் . 5. தாநம் . 6. மலமோசநம் . 
உற்காரம் - 1 . அதிர்ச்சி . 2. ஏப்பமிடுதல் , 
3. கார்ப்பு . ( உ - ம் . ) "உற்காராதிகளில் விளங்கு 

உகம் . ) 
சுவை " ( வேதாசூ. எங ) 4. தூற்றுந்தாநியம் உற்சர்ச்சம் -1 . கொடை , 2. வேதமோது 
5 , வாந்தி செய்தல் , ( 4. உதார் . 2 5. உஜா தலைநிறுத்துதல் , 3. வேதமோது தலைகிறுத்தும் 

போது செய்யுஞ்சடங்கு . ( 2.3 . பரா . மி . ககங , 
ஈ . ) 

பக்.) ( உ -ம். ) 
உற்காரன் - தாநியம் விதைப்போன் . (உச 

உற்சர்ப்பிணி - 1. உலகம் , வாழ்நாள் , போ 

கம் முதலியவைகளால் வளர்பிறை போலப்பெரு 
உற்கிரந்தி - கட்டவிழ்ந்தது . 

குங்காலம் . ( வள் . நசுக . பரி .) 2. பத்துக்கோ 


-- 


கார் . ) 


600 


உறபத்தி 


சுகே 


உற்பவகாரணன் . 


டா கோடி சமுத்திர வருடங்கொண்ட காலம் . தும் ” ( சைவச . பொது , ஈசீசு , ) ( உ த.ஜி. ) 
(உதவி - ணி . ) 

உற்பத்திக்கிரமம்- உற்பத்தியான முறை, 
உற்சவசங்கேதர் - மலைவாசிகளாகிய திரு களை அம்முறையே எண்ணுவது . 

அஃது ஒன்றன் பின்னொன்றாக உற்பவித்தவை 
த்தமில்லாத ஒருவகைச்சாதியார் ; இவர்கள் : இ 

(உத்தி 
ன்னானுக்கு இன்னாள் மனைவி என்னும் நியம 5,8: உததி பிறப்பு . க . 3 ஒழுக்கு . ) 
மின்றித் தங்களிட்டப் பிரகாரம் கிரீடை செய் உற்பத்திப் பிரயோகம் - அபிப்பிராயம் . 
வோர் . ( உ - ம் . ) " அண்டமெங்கணும் தாண்டுவெ உற்பத்தி மத்து- உற்பவமுடையது . 
ண்சீர்த்தியுற்சவசங்கேதரோடு ” ( இரகு. திக்கு . உற்பத்திவாத் - மாவிரதசமயத்தோன் . [ மு 
உசு 0.) ( உற்சவம் - ஆநந்தம் ; சங்கேதம் - நிய த்தான்மாக்களுக்குச்சி வனோடு சமமாக எல்லாக் 
மம் .] 

குணங்களும் உற்பத்தியாகுமெனலால் , இம்ம 
உற்சவபேத நான்கு - சாகலியம் , பாவநம் , தஞ்செய்தவர் வித்தையெனுந்தத்துவத்திலிரு 
சாந்தம் , மாங்கலியம் என்பன . 

க்கும் ஒருருத்திரர் .) ( கிவ . பாடிய . கக . ) 
உற்சவம் - 1. ஆநந்தத்தைப்பிறப் பிக்குஞ் 

உற்பதநம் -1, ஏறுதல் . 2. பிறத்தல் . 3.மே 
செய்கை . 2. உயர்ச்சி . 3. கோபம் , 4. தின லே போதல், (உத்தம் . 
விழா. ( உ - ம் .) "சிவன்றனுற்சவத்தினும் " ( சை 
வச . பொ . ஙச கா . )5 . விருப்பம் . உதவ : உதி 

உற்பதம்- 1 தன்னெறி. 2. பரக வ . 3 . 

பிழை . 4. மேலே போதல் . உதக உதி 
மேல் . சு - பிறப்பித்தல் . ) 

மேலே . வதி - போதல் . ) 
உற்சற்சனம் - நன்கொடை . 
உற்சாகசத்தி- அரசர்க்குரிய மூவகை ஆற் உற்பந்தம் 1. அதிகப்பட்டது . 2. உண் 
றல்களுள் ஒன்று ; அது மநத்திட்பத்தோடு கூ டானது . ( சி . சி . உ : சுக. சி.வாக் . ) 3. காரியப்ப 
டிய முயற்சி . ( உ - ம் .) " மந்திரம் பிரபுவுற்சாகமாம் ட்டது . ( உ தளூ : உ தி - மேலே . வதி 
வல - முந்துறு சத்திகண்மூன்றும் ” ( இரகு . திக் போதல் . ) 
கு . உரு .) (உதாஹ 

முயற்சி . தி - வலி உற்பதம் -- 1, உண்மை . 2. உத்தமம் . 3 . 
1. ] 

கல்வி . 4. பிறப்பு . ( உ - ம் . ) " சேணமுற் பநவேத 
உற்சாகபங்கம் -- உற்சாகமின்மை. ( 2 -ம் . ) | த்திருப்பொருளை " ( இரகு . அரச . கூ . ) 
" உந்துக்கணமோருகமாவுற்சாகபங்கமுற்றே யு 
றைகின்றாரால் ” ( சிவரக . நந்திகணங்கள் . ரு . ) 

உற்சாகம் - 1. சந்தோஷம் . 2. நூற்கும் உற்பலசைலம் - உற்பலவரை . ( உ - ம் . ) " உ 
நூல் . 3. முயற்சி , ஊக்கம் , 4. விடாமுயற்சி பலசயிலமேவும் ” (திருப்பு . உரு . ) 
(உதாஹா உ தி - மேல் . வலஹ - வலி .) உற்பலபத்திரம் - 1. உற்பலத்தினிலை . 2 . 

நெற்றித் திலகம் 3. பெண்களின் தனம் முத 
உற்சாகித்தல்- முயற்சி செய்தல் , 
உற்சாதம் -1, அழித்தல் . 2.உழுதிரட்டி லியவைகளிலேவைக்கும் நகக்குறி . ( உத 
த்தல் . 3. பரிமளமூட்டுதல் . 4. மேற்போதல் . வது ) 

உறபலம் -1 . கருங்குவளை . ( உ - ம் , " ஒரு 

பகற்குற்பலமூன்றாய்த் - தாழிருஞ்சுனை தன்னி 
உற்சாகன்- கடைகாப்போன் , 

ந . ) 2. கரு 
உற்சாரணம் -1. அகற்றுதல் . 2. விருந்தி டைமலர்ந்திடும் ” ( கந்தபு . வள் , உ 
னரையுபசரித்தல் , (உதாரண .) 

நெய்தல் . ( சூ . நிகண் . உ . சுக .) 3. செங்கழுநீர் . 

( சூ . நிகண் . உ : 40. ) 4. செங்குவளை . ( பிங்கல . 
உற் சுகம் - இச்சித்தல் . ( சீவரட் . க 0 . ) 

நகைஉ . ) (உதவ . ) 
உற்சேதம் -1 , உடம்பு . 2. உயர்ச்சி . 3.கொ 

உற்பலம்பம் - தோற்றம் . 
லை . (உதெய் .) 

உற்பலவரை - தணிகைமலை , ( உ - ம் . ) " உ 
உற்சேபணம்- விசிறி . ( உதெ உண . ) பலவரையில்வாழ்வோர்” ( கந்தபு.வன். உஉவு .) 

( ஒவ்வொருநாளும் மலரும் நீலப்பூவுடைமையி 
உற்சேபம் - 1. அலைபுரளுதல் . 2. அனுப்ன் இப்பெயர்த்தாயிற்று . உற்பலம் - நீலப்பூ . 
புதல் , 3.எறிதல் . 4.வாந்தித்தல் . ( உ 1 வரை - மலை. ) 

உற்பத்தி- 1 , காரியத்தைப்பிறப்பித்தல் . 2 . உற்பவகாரணன் - பிதா , ( உ - ம் . ) “ வரம்பி 
பிறப்பு . (உ - ம் . )" உற்பத்திநாசமெனுமாசௌசத் லாஞாநமுற்பவகாரணன் ” (பாரத . பழம் . உ 0 . ) 


* ៦ 


மை . 


உற்பலசானன் - பெருங்காயம். 


( உ 


601 


உற்பாதிதம் . 


கஉ 


உற்றார் . 


AT 


பிறப்பு : 


உற்பவநம் - தருப்பையினாலே தோய்த்து உற்பிச்சம் நால்வகைத்தோற்றத்துளொ 
நெய்முதலியவைகளை யாகாக்கிநியிலே தெளின்று; அது ; வித்து , வேர் முதலியவைகளைமே 
த்துச்சுத்திசெய்தல் . 

ற்பிளந்து தோன்றுவது . ( உ - ம் . ) " அண்டசஞ் 
உற்பவம் -1. கருப்பந்தரித்தல் . 2. பிறப்பு . சுவேதசங்களுற்பிச்சம் ” ( சி . சி . உ : அக . ) 
( உ - ம் .) "மாநுடவுற்பவம் பெற்றுவாழுதலரிது ( உஜ .. ] 
(பாரத . சஞ்சய . எ .) ( உ - வ .) 

உற்பிந்நம் -1. தளிர்த்தது . 2 , பிளவுபட்ட 
உற்பவமாலை - ஒரு பிரபந்தம் ; அது : பாட் 
டுடைத்தலைமகன் பிறப்பினை ஆசிரிய விருத்தத் து . ( 

உஹ ; உதி- மேல் . விதி- பிளத்தல் .) 
தாற்கூறுவது . ( திருமால்பிறப்புப்பத்தனையும் உற்பிராசநம் -- நிந்தித்தல் . (உதாலந் : 
ஆசிரியவிருத்தத்தாற்கூறுவது என்றார் தொன் 

உதி - மேல் . விா . ஹி - எறிதல் .) 
னூல்விளக்கமுடையார் . ) 
உற்பவித்தல் -1. பிறத்தல் . ( உ - ம் . ) " அர 

உற்பிரேட்சை தற்குறிப் பேற்றம் என் 
மகளொருத்திமீனமாயுற்பவித்துழல்வாள் ” ( 

பானும் அலங்காரம் . 
ரத . குருகுல . காரு . ) 2. பிறப்பித்தல் . ( உ -ம் . ) உற்பீசம் - நிலத்திற்பிறப்பன . 
" நாவலனோமத்தீயினம்மை யுற்பவித்துவிட்டா உற்புலிதகரணம் பரதத்தின் பொது இ 
ன் ” ( பாரத . நச்சு . சக . ) 

லக்கணங்களாகிய இருபது பேதங்களுளொன் 
உற்பவிப்பு : - 1. கருப்பமுண்டாகுகை. 2 . று . ( உ - ம் .) " அங்ககாரம் ” பார் . 

உற்பூதம்- 1. இந்திரியங்களால் அறியப்ப 
உற்பன்னம் --- 1. உண்மை . 2. உத்த டத்தக்கது . 2. காட்சியைப்பயப்பதொரு கரும் 
உற்பனம் - 

மம் , 3. கல்வி . 4. தோற் விசேடம் , ( தச . மகா . உக. ) 3. காணப்படுவது . 
றம் . 5. பிறப்பு . 

( சி . சி . உ . சுரு . சிவாக் .) 4. தோன்றியது . ( 
உற்பாடம் - 1. அழித்தல் . 2. கக்கல் , 3. வம் . சு.ஈ.)( 

உக 
.) 
வேரோடு பிடுங்குதல் . (உதாடர்: உதி 

உற்பூதவுருவம் - பிரத்தியட்சமாய்க்காணப் 
மேல் . வட - போதல் . ) 

பட்டவடிவம் . ( உ - ம் .) " எத்திரவியம் பரிதாவுற் 
உற்பாத்தியம் -- பிறப்பிக்கப்படுமது . ( உச ) பூதவுருவமுடையது அத்திரவியம் கட்புலப்படு 
வாடி ) ) 

வது ” ( தர்க்கபா. சு. பக் . ) 
உற்பாதகம்- 1. காரணம் . 2. சரபப்பட்சி . உற்றது- 1. உள்ளகாரியம் , நிகழ்ந்த காரி 
3. தொடக்கம் . 4. பிறப்பிக்குமது .( உதாஉக . ) ( இராமா . கைகேசி . ரு .) 2. சரியானது . 

யம் . ( உ - ம் . ) " உற்றதெல்லாஞ் சொன்னபின் " 
உற்பாதகன்- 1. உண்டாக்குவோன் . 2 . 
தகப்பன் . (உதாஉக .) 

உற்ற துரைத்தல் - எண்வகைவிடைகளுள் 

ஒன்று . ( உ - ம் .) " இறைபயப்பது ” பார் . 
உற்பாதநம் -- பிறப்பித்தல் , (உதாஉநல ; 

உற்றபடி - நிகழ்ந்தவாறு . ( உ - ம் . ) " உற்றப் 
[ உதி - மேல் , வதி . போதல் . ) 

டிதம்முனிருதாடொழுதுரைத்தான் ( பாரத . 
உற்பாதம் - 1. கொடுமை . 2. தெய்வத்தா 

சடாசுரன் . உக . ) 
ல்வருந்தீமைகளை அறிவிக்குஞ் சுபாவக்காட்சி . உற்றபண்புரைப் போர் - தூதர் . 
( உ -ம் . ) “ உற்பாதம் பெரிதெனநெஞ்சுருகுவா 

உற்றவன் -- 1 . உறவன் . 2. சேர்ந்தவன் . 
ரும் ” ( பாரத . சூது . உகா .) ( அவ்வுற்பாதம் வி 

உற்றறிதல் -1. ஆராய்ந்தறிதல் . 2. சேர்ந்த 
ண்வீழ்கொள்ளிபூகம்பம் முதலியன . ) 3. நுண் றிதல் , 3. பரிசித்தறிதல் . (உ - ம் .) " ஒன்றறிவது 
ணறிவு . 4. பாய்தல் . 5. பிறப்பித்தல் . ( பௌ வே யுற்றறிவதுவே ” ( தொல் , பொரு , ரு அங.) 
ட் . உ . கங .) 6.பிறப்பு .7 . மேலே தூக்கின கால் , உற்றன்று- உற்றது . (உ - ம் . ) " பேர்த்திடு 
[ 1. 3. 4. 5. 6. 7. உதாஉ . 2. உதாது . ) 

செம்பொன் வேரம்பேரவைமிசையுற்றன்றே ” 

( கந்தபு . நகரழி . ச . ) 
உற்பாதித்தல் - உண்டாக்குதல் . ( உ - ம் . 
காலத்தையுற்பாதிப்பர் ” ( சி.சி. உ ருச . சி உற்றண்மை -1. உற்றவுரிமை . 2. உறவன் 
வாக் . ) 

போலுந்தன்மை . 
உற்பாதிதம் பிறப்பிக்கப்பட்டது . ( உ த | ந்தவர் . (உ -ம். ) உற்றாராருளரோவுயிர் கொ 

உற்றர் - 1. சுற்றத்தார் . 2. சிநேகர் , சேர் 
ண்டுபோம்பொழுது - குற்றாலத்துறை கூத்தன 


உத . ) 


602 


உறட்டலன் . 


சுகை 


உறவு . 


ல்லானமக்- குற்றாராருளரோ" ( தேவார , திரு 

உறட்டற்களி - வறட்களி. 
வங்க . க . திருநாவு . ) 3. தற்கொண்டார் , தன் உறட்டி - 1. அப்பம் . ( இது ரொட்டி என் 
னைச்சேர்ந்தவர் . ( உ - ம் . ) “ உற்றார்க்குரியவர் | னுந்தெலுங்குச்சொல்லின் திரிபு . ] 2. வறண் 
பொற்றொடிமாதர் " (தணிகை. களவு . ருஉங . ) 
உற்றாய்தல் --- தீர்க்கமாய் ஆலோசித்தல் . உறட்டு --1 . உறண்டைநாற்றம் . 2. காட்டு 
உற்றிடம் -- 1 . அடைக்கலம் . 2. ஆபத்து , ஆ நிலம் . 3. குறை . 4. குறை சொல்லல் . 5. சுற 
பத்துவந்தவிடம் . ( உ - ம் .) " கொற்றவனறிதலு ட்டு . 
ற்றிடத்துதவி ” ( கொன்றை . ) 3. உற்றசமயம் . உறட்டுதல் - வறட்டுதல் . 
உற்று-- உவமவாசகம் . (சிந்தா . ) 

உறட்டை- துர்க்கந்தம் . 
உற்றுக்கேட்டல் - கவனமாய்க் கேட்டல் . உறண்டற்களி- வறட்களி . 
உற்றுணர்தல் ஆராய்ந்தறிதல் . ( உ - ம் . ) உறண்டு --முரட்டுக்குணம். 
" உள்ள படியாதுமெனவுற்றுணர்ந்தேன் ” ( தா உறண்டுதல் - வறழ்தல் . 
யு . பரா . உஎரு . ) 

உறண்டை - 1. துர்க்கந்தம் . 2. தொந்தரவு 
உற்று நோக்கல் -- குறித்து நோக்கல் . ( உ - ம் .) செய்கை. 3. முரட்டுத்தனம் . 4. வறட்சி . 
" உற்றுநோக்கி ” ( திருக்கோ. கந . ) 

உறத்தல்- 1. சுருங்குதல் . ( உ - ம் . ) " உற 
உற்றுப்பார்த்தல் -1. ஆராய்ந்துபார்த்தல் . க்குமால்வித்தினுள்ளால் ” (காஞ்சிபு. கச்சிமயா . 
2. குறித்துப்பார்த்தல் . 

உ.உ.) 2. பிதுக்கல் . 3. புண்படக்கிழித்துத்தி 
உற்றுழி- 1. அடைந்தகாலம் . ( உ - ம் . ) " உ றத்தல் . ( உ - ம் . ) ஊட்டியையுறந்தது புலி " 
றுங்கவலொன் - றுற்றுழியுங்கை கொடுக்கும் ” (நீ ( நன் . உசுசி . பக் . இராமாநு ) 4. முற்றக்கவர் 
திநெறி . உ . )2.ஊறுபாடுற்றகாலம் , (உ - ம் . )" உற் தல் . 
றுழியுதவியும் ” ( புறநா. கஅ ங . ) 

உறந்தை - உறையூர் . ( உ - ம் . ) " ஓடாப்பூட் 
உற்றேர் - உற்றார் . 

கையுறந்தையும் " (சிறுபா. அங .) 
உற-1. உற என்னேவலும் , தெரிநிலைவி உறப்பு - 1. செறிவு . ( உ - ம் .) " உறந்தவிஞ் 
னைப்பகுதியும் , 2. மிக . ( உ - ம் .) “ இவனுறச்சி ( சி ” ( தொல் . சொல் . நசஎ . உரை .) 2. புண்பட 
றியனேனும் " ( இரகு . குல . உஉ .) 

க்கிழித்துத் திறத்தல் . ( உ - ம் .) " உறத்தல் ” பார் . 
உறக்கம் -1 . ஒடுக்கம் . 2. நித்திரை .(உ - ம் .) உறழறை - உறவின் முறை . 
" ஓதுகங்குலினெடிதுறக்க நீங்கினான் ” ( இரா உறல் - 1. அடைதல் . (உ - ம் .) “ உருமென 
மா . கிளை . கஙக , ) 3. மரணம் . 

வுருத்துவந்துறலும் " ( இரகு . மீட் , எக . ) 2 . 
உறக்கல் -1 . உறக்குதல் . 2. கறக்குதல் . 3. உறவு . ( உ - ம் . ) " உறன் முறை ” பார் . 3. உறு 
கிள்ளல் . 1. பிழிதல் . 5. முற்றுங்காரல் . 6. விர தல் , பொருந்தல் . (உ - ம் .) " உறற்பால - வூட்டா 
லாற்பிதுக்கியெடுத்தல். 

கழியுமெனின் ” ( வள் . ஙஎஅ .) 
உறக்கு --- 1. உறக்கென்னேவலும் , தெரிங் உறவன் - உறவுடையோன் . 
லைவினைப்பகுதியும் . 2. நித்திரை. ( உ - ம் .) " உ உறவாக்கல்-- நட்பாக்கல் . 
றக்கிடைமயிலனாடன் 

( சிந்தா . பதுமை . கஉச ) உறவாடுதல் -1, உறவு கொண்டாடுதல் . 2 . 
உறக்குதல்- 1 , கிள்ளுதல் . 2. துயிலச்செ நட்புச் செய்தல் . 
ய்தல் . 3. நாசப்படுத்துதல் . 4. முற்றுங்கவர்த உறவாதல் - நட்பாதல் . 
ல் , 5. விரலாற்பிதுக்கியெடுத்தல் . 

உறவாளி - உறவாகக்கொண்டவன் . ( உ - ம் .) 
உறங்கல் - உறங்குதல் . ( உ - ம் . ) " பகலினு " மதித்தமூவரையங்குறவாளியே " (சிவதரு . 
றங்கல் ” (தணிகை. அகத் , நகஎ . ) 

சிவஞா . அக . ) ( உறவு ; ஆளி . 
உறங்கி- புளியமரம் . 

உறவி --- 1. உயிர் . ( சூ . நிகண் . கக : எ .) 2 . 
உறங்குதல் -1 . இலை முதலிய ஒடுங்குதல் . 

லை முதலிய ஒடுங்குதல் . உலைக்களம் . ( பிங்கல . சுகக . ) 3. உறவு , ( சூ . 
( உ - ம் . ) " ஒள்ளியமலர்களெல்லாமுறங்குதலன் நிகண் . கக . எ .) 4. ஊறுபுனல் , ( சூ . நிகண் . 
P ” ( பாரத . பதினெட் . ககரு .) 2. குடிகொண் | ரு : உ எ . ) 5. எறும்பு . ( உ - ம் . ) " ஒற்கமின்றி 
டிருத்தல் .(உ -ம் .) " அழகுறங்கும்புணர்முலைப்பு யுறவியொன்று " ( சேதுபு . அவை . ச . ) 6. ஒரு 
லோமசை ” ( கூர்மபு . அந்தகாசூ , உங .) 3 . சோர் புழு . 7. கிணறு , ( பிங்கல . சுக்க . ) 8. சுற்றம் . 
தல் , 4. நித்திரைசெய்தல் . (உ - ம் .) " நிழலிடை 9. மலைமுருங்கை . 
யுறங்குமேதி ” ( இராமா . நாட், சு . ) 

உறவின் முறையார் - உறவர் . 
உறட்டல் - வறட்டுதல் . 

உறவு - 1. உற்றசமயம் . 2. ஒற்றுமை. 3 . 
உறட்டலன் - வறண்டவன் . 

சம்பந்தம் . ( உ - ம் .) " கோதையாலுறவு கொண்டு 


பு 


603 


உருவரை , 


காச 


றுக்கல் . 


கைதரல் (பாரத . குருகுல . கஙக . ) 4. சிநே யுடைய நிலம் . ( உ - ம் .) “ இடமிதெந்தை- யுறாவ 
கம் . ( உ - ம் . ) " ஒருவேனொடு நீயுறவாகலையோ " ரை " ( திருக்கோ . உரு.உ.) (உறா - அடையா 
( இராமா . கடிமண . கச . ) 5. சுற்றம் . ( உ - ம் . ) " உ த . வரை- எல்லை . ஆரியபாடையிலுள்ள " நிலம் ” 
ற்றுழித்தீர்வாருறவல்லர் " வாக்குண்டா . கஎ . ) எனப்பொருள்படும் " உர்வரா ” என்னும் பதம் 
6 , பொருந்துகை. 

" உறாவரை ” என மருவிற்றென்று கொள்ளினும் 
உறவோர் - 1. சுற்றத்தோர் . 2. நண்பர் . பொருந்தும் . ) 

உறழ்- 1. இடையீடு , 2. உறழென்னேவ உறற்க - உறாதொழிதல்வேண்டும் .(புறநா.) 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ உறி- 1. உணவுப் பதார்த்த மிருக்கும் மட் 
கையும் . 3. ஒப்பு . 4. காலம் . 5. ( கணக்கதி ) பெ கலம் முதலியவைகளை அல்லது வேறு பொரு 
ருக்கல் . 6. வாது , பகை . ( உ - ம் . ) " உறழ்குறித் ள்களை வைத்தற்காகக்கயிற்றினாற் கோக்கப்பட் 
தல் " பார் . 

டு வீட்டிறப்பில் அல்லது காத்தடியில் அல்லது 
உறழ்தறித்தல் வாது செய்யக் கருதல் . மரக்கொம்பிற் றூக்கப்படும் வளையம் . ( உ - ம் . ) 
(உ - ம் . ) உறழ் குறித்தெடுத்தவுருகெழு கொடி “ உறியில் வெண்டயிருண்டவன் ” ( பாரத . அ 
யும் " ( பட்டின . கஎக . ) 

ருச்சுனன்றீர் . எஉ . ) 2. உறியென்னேவலும் , 
உறழ்ச்சி -1. உறழ்தல் . 2. (கணக்கதி , பெ தெரிநிலை வினைப் பகுதியும் , வினைத் தொகை 
ருக்கல் , 3. ( இலக்கண ) விகற்பம் . ( உ - ம் .) " உ யும் . 
றழ்ச்சி யெய்துநவும் " ( இலக்கணவி . 

லக்கணவி . அங . ) 4. உறிக்கா இரண்டு பக்கங்களிலுமுறியையு 
மாறுபாடு . (கந்தா ) 

டையதாய்த்தோளிலே வைத்துக் கொண்டு செ 
உறழ்தல் -- 1 . இசைக்கரணமெட்டினுளொ ல்லும் கா . ( உ - ம் . ) " உறிககா வூர்ந்த மறுப்படு ம 
ன்று ; அஃது , ஒன்றிடையிட்டும் இரண்டிடை யிர்ச்சுவன் ) பெரும்பா . கஎக .) 
யிட்டும் நரம்புகளைத்தெறித்தல் . ( கூர்மபு . தேவி . உறிச்சமணர்- சமண் முநிவரிலொருபாலார் . 
க . உரை .) 2. இடையிடுதல் 3. உவமையாதல் . [ இவர் பூமியிலே நடந்தால் எறும்பு முதலியபி 
( உ - ம் .) உலத்தொடு முறழ்புயத் துழவர் " ( கந் ராணிகளிறக்குமென்று இரங்குவார் போல உறி 
தபு . திருநாட் . ரு . ) 4. ( இலக்கண . ) பலவித யிலிருப்பர் .) 
மாக வருதல் , விகற்பம் . (உ - ம் .) " கன்னவ்வே உறிஞ்சுதல்- 1. ஆக்கிராணித்தல். 2. உள் 
ற்று மென்மையோடுறழும் ” ( நன்.மெய்யீ.கச .) ளிழுத்தல் . ( உ - ம் . ) “ இந்த நஞ்சுபுண்ணின்கள் 
5. (கணக்கதி ) பெருக்கல். (உ -ம் .) “ இருநான் ளத்தையுறிஞ்சி யெடுக்கும் ” 3. வாய்க்குள்ளிழு 
குருபுமுறழ்தரநாற்பதாமுருபே ” ( நன் . உருத்தல் . ( உ - ம் .) “ நன்குறிஞ்சிப் - பேய்த்தனஞ் 
பு.க. ) 6. மாறுபடுதல் . ( உ - ம் .) “ உறழ்மணியா | சுவைத்தார் பிறர்க்கமுதீந்தீசனுக்கு - வாய்த்தக 
னுயர்மருப்பின " ( புறநா. உஉ .) 

ஞ்சுவைத்தார்வரை ” ( திருவேங்கடமாலை . சக . ) 
உறழ்தலுவமை உவமையலங்காரவகையு உறிதல் -- உறிஞ்சுதல் . 

உறியடி - கிருட்டிணர் உறியிலே தூங்கிய 
உறழ்பொருள் - ஒப்புமை கூறாது மாறுபட தயிரைக் கவர்ந்த செயலைக்கொண்டாடுந் திருவி 
க்கூறப்படும் பொருள் . ( தொல் . சொல் . கசு . 
சேனா. ) 

உறியடித்தல் -- உறியடித்திருநாளைக்கொ 
உறழ்வு - 1. இடையீடு , 2. புணர்வு . 3. ண்டாடுதல் . 
எண்பெருக்குகை . 4. எதிர் . 5. ஒப்பு . ( உ - ம் . ) 
" ஐந்துவாளியேயுறழ்வென ” ( பாரத . சூது . 

உறியிற் சமணர் சமணமுநிவரிலோர்பா 

லார் . 
எஎ . ) 6. காலம் . 7. செறிவு 8. பகை . 9.போர் . 
10. ( இலக்கண . ) விகற்பம் . ( உ - ம் .) " அல்வழி 

உ l _ 1. அழுத்தி . (சிந்தா . ) 2 , உறுவி 
யவற்றோடுறழ்வும் " (இலக்கணவி . கஙஎ ) [ , த்து . ( பதிற்றுப் . ) 
2 , 6 , 7. சூ . நிகண் . கக எ .) 

உறு - 1. உறு வென்னேவலும் , தெரிநிலை 
உறழ - ஒருவகையுருபு . ( நன்னூ . பொது . வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. மிகு 
கசு . ) 

தி . ( உ - ம் .) " உறுவலிப்பாசம் ” ( தணிகை. இரா 
உறழல் - உறழ்தல் . 

ம . கஅ . ) 
உறன் முறை - உறவுமுறைத்தன்மை .( உ - ம் ) 
“ உறன் முறையானுட்பகைதோன்றீன் ” ( வள் : டாவிடிலுறுக்கிவளாரினாலடித்து ” ( சி . சி . உ : 

உறுக்கல்- 1. அதட்டல் . ( உ - ம் .) “ வந்தி 
அஅரு . ) 

கசு . ) 2. உறுத்துதல் . ( உ - ம் .) " செஞ்சுளைப்பல 
உறவரை -1 . பிறருள்ளேவராத எல்லையை வின்பரற்கையுறுக்கும் ” (சிலப் . நாடு . எரு .) 3 . 


ளொன்று . 


ழா . 


/ 


604 


. வரு 
உத்தல் , 

கூரு 

உறுதிச்சொல் . 
குதித்தல் . ( சூ . நிகண் . க : ஙஅ .) 4. கோபம் . இது : சொல்லல் எனப்பொருள்படும் ஒரு தொ 
5.சினக்குறிப்பு . 6. தண்டித்தல் . ( உ - ம் . ) " சுரு ழிற்பெயரையணைந்து பின்னின்று இப்பொ 
திமொழிதப்பின் மனைவிட்டிடருறவுறுக்கியிட ருள்பயக்கும் . ( உ - ம் .) “ வசிட்டனிவைபேசலு 
ர்தீர்த்து " ( தாயு . சின் . சு . ) 

ற்றான் " ( ஞாநவா . வைராக் . ருகா. ) 8. பரிசித் 
உறுக்காட்டம் - உறுக்கிப்பேசுமுறை . தல் , 9. பழுதுபடுதல் , இடையூறெய்தல் ( உ - ம் ) 
உறுக்காட்டியம் - உறுக்கிப் பேசுமாரவாரம் . " ஊறொராலுற்றபினொல்காமை " ( வள் . காசு உ . 
[உறுக்கு - ஆட்டு - இயம் . ) 

10. பொருந்துதல் . ( உ - ம் .) " நீலுறுமணிசெய் 
உறுக்கு -1. உறுக்குதல் . ( உ - ம் .) " உறுக்கு மாடம் " ( இரகு . நகரப் . சஉ ) 11. மிகுதல் . 
று சொல்லர் " (இராமா . பஞ்சசேனா. சுசு . ) 2. ( உ - ம் . ) " உற்றழுஞ்சேய் " ( தாயு . சொல்லற் .ச .) 
உறுக்கென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதி 12. வருதல் . 
யும் , வினைத்தொகையும் . 

உறுதி- 1. அங்கம் . 2. அறிவு . ( உ - ம் . ) " மு 
உறுக்குதல் - உறுக்கல் . 

ன்னவன் புகலுறுதிகூர்மொழியெலாங்கேட்டு ” 
உறுகண் - 1. அசசம் . 2. தரித்திரம் . 3. ) ( பாரத . புட்ப . சரு . ) 3. ஆதாரம் . ( உ - ம் . ) “ உ 
துன்பம் . (உ -ம்.) “உன்னையே புகல்புக்கேனுக்கு யிர்த்திரட்கெலாமுறுதி- யென்றதாய் ” ( தாயு . 
றுகண் வந்தடைவதுண்டோ” ( இராமா . திரு எனக்கென , கஉ .) 4. ஆற்றல் , பெலம் .( உ - ம் ) 
( வவ , ந O. ) 4. நோய் . ( 1,2, 4. சூ . நிகண் , கக : " இருவருந்தம் முறுதியினின்றாரென்னில் ( சி , 

உறுகணாளர் -1 , உறுகண்ணுடையோர் . 2 . சி . க : நரு .) 5. ஆன்மலாபம் . ( உ - ம் . ) "உறு 
தீவினையாளர் , மிடியாளர் . ( உ - ம் .) "உறுகணாள தியிந்தப் பிறந்திடும்பிறப்பிலெய்தப்பெறுதுமே 
ரிற் -கடைகழிந்திங்ஙனங்கருதியவாறென ” ( 

சின்றுள்ளந்தேறா” ( திருவிளை . பாயிர . உச . ) 
லப் . நாடு , சாஅ . ) 

6. உள்ள காரியம் , ( உ - ம் . ) " மேலுனக்குறுதி 
உறுகணாளன் -1 . உறுகண்ணுடையோன் . சொன்னேன் ” ( பாரத . எட்டா . கசு .) 7. உற் 
2. தரித்திரன் : ( சூ . நிகண் . உ : சக . ) 

றதொழில். ( உ - ம் . ) "உண்டியுமிழந்தேனுறு 
உறுகை - உறுதல் . ( உ - ம் .) “ மருவுதலுறு தியுமிழந்தேன் " ( பாரத நாடுநகர , உச . 18. 
கையினால் ” ( கலி . சாரு . உரை .) 

உறுவது , சம்பவிப்பது . ( உ - ம் . ) " தம்முயிர்க் 
உறுகோள் - சம்பவம் , ( உ -ம் .) " குளங்கோ 

றுதியெண்ணர் ( இராமா . மந்திர , க . ) 9 . 
ெெமன்றிதுவுமுறுகோளே ” ( இராமா. சூர்ப்ப , கல்வி . ( சூ . நிகண் . க 0 . 20. . 10. சன்மார்க்க 
| கச O. ) 

உபதேசம் . 11 சாசந்பத்திரம். 

12 தளரா 
உறு சூது - பெருவஞ்சகம் . 

நிலை . (உ - ம் .) " கன்னனின்றவுறுதிகண்டு ” ( பா 
உறுண்டுகம் - அவுபலபாஷாணம் , 

ரத , பதினான் . கக . ) 13. திடவாக்கு . ( உ - ம் .) 
உறுத்தல் - உறுத்துதல் . 

" ஆண்டவன் புகலுறுதியுமாண்மையுங்கேட்டும் 
உறுத்துதல் - 1. அமைத்தல் . ( உ - ம் .) " செ ( பாரத . புட்ப . சஎ .) 14. நம்பப்படுந்தன்மை . 
யலுறுத்தெழுதிற்றுண்டேல் " ( கந்தபு . மாயை ( உ - ம். ) " உன்னை மெய்காக்குந்தேவருறுதியுமு 
ப் . சுஉ . ) 2.உண்டாக்கல் . 3. ஒற்றுதல் . 4. ரனுங்கண்டாய் " ( பாரத . கீசக, ருச .) 15. நல் 
சேர்த்தல் . ( உ - ம் .) " அம்மமுந்து புக்குறுத்தவ லகாரியம் . ( உ -ம் .) " அமோகனித்தன்மைதே 
னடிமலர்பணிவாம் ” (தணிகை. காப்பு . ) 5.நாற்றவுறு தியீதென்று ” ( கந்தபு . அசுரே . சுக .) 
ட்டுதல் . ( உ - ம் .) " குலையுறுத்தியவயறொறும் ” 16. நன்மை . ( உ - ம் . ) இனியென்மைந்தர்க்குறு 
( இரகு. நாட் . கச . ) 6. நினைத்தல் . 7. பட்டு தியில்லை ” ( பாரத . பத்தா. ச.அ ) 17.நிச்ச 
த்தாக்கல். (உ - ம். ) " காலிற்றெறுக்கான்முள்ளு 

யம் . (உ - ம் . ) " வீடுதலுறுதியென்றே விளம்பி " 
அத்தி ” ( சேதுபு . அது . கூ . ) 8. மனத்திற்ப (கந்தபு . சூர வதை . சுச .) 18. பயன் . (உ - ம் .) 
. . 

. 
வித்தல் , (உ - ம் .) " அறவர்தோழரிவர்க்கஞரு . 

ரச . உஉ ) 
த்தல் ” (தணிகை. அகத் . உஙச .) 

உறுதிக்கட்டுரை- கழறல் , இடித்தல் , நெ 
உறுத்தை - அணில், 

ருங்கல் . ( பிங்கல .) 
உறுதல் - 1. அடைதல் . (உ - ம். ) " உம்மை உறுதிச்சுற்றம் - 1. அரசர்க்குத்துணைவரா 
ப்போலுந்தரணிபருறுதல் செய்யார் ” ( பாரத . 

அவதை 

உரப்பற்றிநிற்போர் ; அவர் : நட்பாளர் , 
அருச்சுனன்றவ . உஅ . ) 2. ஆராய்ந்தமைதல் . அந்தணாளர் , மடைத்தொழிலாளர் , மருத்துவக் 
( உ - ம் .) " யானுணர்ந்தேனுற்றே ” (தாயு . பொ கலைஞர் , நிமித்திகப்புலவர் என ஐவர் . ( பிங் 
ன் . எசு . ) 3. உண்டாதல் , 4. கூடுதல் . 5. சம் கல . எஎக . ) 2. உற்ற துணைவர் , 
பவித்தல் . 6. - தங்குதல் . 7. தொடங்குதல் . உறுதிச்சொல் - நிச்சயமொழி . 


605 


உறுப்புத்தற்கிழமை 


சுசு 


உறுவல் . 


மந்திரிகள் . 


- 


து . ) 


உறுதிப்படுத்தல் - 1. சாதனமுடித்தல் . 2. வேற்றுமைப்புணர்ச்சியில் வரும் தற்கிழமை வ 
நிச்சயப்படுத்தல் . 3. பெலப்படுத்தல்: 

கையுளொன்று ; அஃது : அவயவத்துக்கும் அத 
உறுதிப்பத்திரம் - எழுத்துறுதி . 

னோடொற்றுமையுடைய அவயவிக்குமுளதாய 
உறுதிப்பாடு - திடப்படுத்தல் . 

சம்பந்தம் . " சாத்தன துகை” என்பதிற்போல . 
உறுதிப்பொருள் - 1. கடவுள் . 2. ஞாநம் , ( நன் . பெயரி , சங . ) 
3. நிச்சயார்த்தம் . ( உ - ம் .) " ஒன்று கூறுவதுண் உறுப்புத் தோல் - பூணூலிற்கட்டும் மான் 
இறுதிப்பொருள் " ( இராமா . மந்தரை . கா . ) றோல் . 
உறுதிபயத்தல் - நயன் றருதல் . 

உறுப்புநலனழிதல் - துயருறுவோருடைய 
உறுதிமொழி --நிச்சயமொழி 

அங்கத்து அழகு கெடுதல் , 
உறுதியா -1 . உற்ற துணைவர் . 2. தூதர் . 3 . உறுப்புமயக்கம் உறுப்புக்குறை எட்டி 

னொன்றாகிய மருள் ; அஃது . அறிவின்றி மயங் 
உறு துணை - உற்ற துணை . ( உ - ம் . ) " ஆவிக் கியிருப்பது . ( புறநா. உ அ . உரை . ) 
குறுதுணையாரையாபராபரமே " ( தாயு . பராபர , உறுப்புள்ளவன் --1 . அங்கலக்ஷணமுள்ள 
உசுக , ) 

வன் . 2. ஒழுக்கமுள்ளவன் . 3. திறமையுடை 
உறுந்தறுவாய் -- தற்சமயம் . 

யவன் . 
உறுநர் - சேர்ந்தவர் . ( உ - ம் . ) "உறுகர்த்தாங் உறுபடை - பெருஞ்சேனை . 
கிய மதனுடை நோன்றாள் " ( திருமுரு. ச . ) உறுபு -1 , பாலையாழ்த்திறம் . ( பாலையாழ்த் 
உறுப்படக்கி - ஆமை 

ஆமை. ( சூ . நிகண் . ஈ : எச .) திறத்திற்கு உறுப்பு என்பது . ) ( பிங்கல . ) 2 . 
( உறுப்பு - அவயவம் . அடக்கி உள்ளடக்குவ மிகுதி , 

உறுபொருள் - உடையாரின்மையிற்றானே 
உறுப்பற்றவன்- 1. அவயவவீனன் . 2. ஒவந்துற்ற பொருள் ; அது : வைத்தாரிறந்து போக 
ழுக்கமில்லாதவன் . 

நெடுங்காலம் நிலத்தின்கட்கிடந்து பின் கண் 
உறுப்பறை அவயவமறுத்தல் ; அது : கை டெடுத்ததூஉம் , தாயத்தார் பெறாததூஉமாகிய 
குறைத்தன் முதலியன. ( தொல் . பொரு .உரு அ . ) பொருள் . ( உ - ம் . ) " உறுபொருளுமுல்குபொரு 
( உ - ம் .) " ஆவதெனுறுப்பறையின் ” ( தணிகை. ளும் " (வள் . எருசு .) 
களவு . கசச .) 

உறும் - உறுதியுடைத்து . ( புறப்பொ .) 
உறுப்பா -- ஒருமரம் . இதுமலையாளக்கரை உறுமல் -1 . இரைதல் . 2. எழுதல் . 3. சி 
யிலுற்பத்தி . 

னத்தல் . 4. முழங்குதல் . 
உறுப்பில் பிண்டம் - உறுப்புக்குறை எட்டி உறுமால் -1 . தலைச்சீலை . 2. தலைப்பாகை . 
னொன்று ; அது : வடிவில்லாத தசைத்திரளாய் 
மணை போலப் பிறக்குமது . ( உ - ம் . ) " சிறப்பில்சி 

உறுமால் . 

உறுமாலை 
தடு முறுப்பில்பிண்டமும் ” ( புறநா . உவு .) 

உறுமீ 

ஒருவாச்சியம் , “ கணுவை பார் . 
உறுப்பினகவல் - ஒரு பொருண்மேற்பரந் 
திசைக்குமகவல் , 

உறுவது வரற்பாலது . ( உ - ம் .) உறுவ 
உறுப்பு -1. அங்கம் . ( உ - ம் .) " உறுப்பமை தொன்று முணர்கலாது ”( பாரத , வாரணா . அக .) 
ந்தூறஞ்சாவெல்படை ( வள் . எகாக . ) 2. அடுக் 2. ஒப்பது . (சிந்தா . ) 
கு . 3. அடையாளம் . 4. அவயவம் . ( சூ , நிகண் . உறுவதுகூறல் - எண்வகைவிடையிலொ 
உ : க 02 .) 5. உடல் . ( சூ . நிகண் . உ . அரு . ) ன்று . 
6. உறுதி . 7. நெருக்கம் . 8. மரக்கொம்பு . 9 . உறுவது தெரிதல் 

வணிக ரெண்குணத் 
மிகுதி . 

தொன்று ; அது : வருவதறிதல் . (பிங்கல , எஎக .) 
உறுப்புக்குறைவிசேடம் 

விசேட அலங் 

உறுவர் -1 . அடைந்தோர் . (பதிற்றுப் . 2.அ 
காரவகையுளொன்று , அஃது : உறுப்புக்குறை ருகக்கடவுள் . ( உ - ம் .) " ஒப்புடையுறுவர் கோயி 
வுகாரணமாக ஒரு பொருட்கு மேம்பாடு தோ ல் வணங்குதும் ” ( சிந்தா . முத் . கஙஅ .) ( மேற் 
ன்றச் சொல்லுவது . ( வ - று . ) " யானையிரதம்ப படியுரையில் நச்சினார்க்கினியர் . " உறுவர் - எல் 
ரியாளிவை யில்லை - தானுமநங்கன்றனுக்கரும் லாத்தேவரினுமிக்கவர் ” என்றார் . ) 3. எதிர்ந்த 
பு- தேனார் - மலரைந்தினால் வென்றடிப்படுத்தா வர் . ( புறநா .) 4. முநிவர் , (உ -ம் .) " உறுவர்நோ 
ன்மார - னுலகங்கண்மூன்று மொருங்கு " (தண் ன்பினுக்கு ” ( சேதுபு . காசிப . கா . ) 
டி . எஎ . உரை .) 

உறுவல் -1. உறுவேனெனப்பொருள்படும் 
உறுப்புத்தற்கிழமை - ( இலக்கண ) ஆறாம் ஒரு தன்மை வினைமுற்று . 2. துன்பம் . 


உறுமாலா 


உறுமை 


606 


உறைகுத்தல் , 


சுஎே 


உறையுள் . 


உறை 


உறுவன் - 1. அருகன் , 2. உறுவேனெப் உறைகோடல் - பெய்ய வேண்டுங்காலத்து 
பொருள்படும் ஒரு தன்மைவினைமுற்று . 3. மு மழை பெய்யாமை . ( உ - ம் . ) " உறைகோடி -யொல் 
நிவன் . ( 1 , 3. பிங்கல . ஙஉகங . ) 

லாதுவானம் பெயல் ( வள் . ருருக .) ( உறை - 
உறுவித்தல் - பொருத்துதல் . ( உ - ம் . ) " பல மழை . கோடல் - கோடுதல் . ) 
முறுவிப்பான் வேண்டும் " ( சி சி . உ : உக .) 

ச்சாலை - ஔஷதச்சாலை . (உ - ம் .)" பலு 
உறுவை - 1. அவ்வையாருடைய சகோதரி றைச்சாலைகளும் 

விதியே ( தைல , வைத்திய 
| 

, 
களிலொருத்தி . 2. உறுவாய் எனப் பொருள்ப கஉ . ) 
டும் ஒரு முன்னிலைவினை . 

உறைத்தரல் - உதிர்தல் , ( உ - ம் .) " ஐயகோ 
உறூஉ - உறுத்துதல் . ( உ -ம் . ) " வாயுறைவா ங்குறைத்தர ” (கலி. உக . ) 
ழ்த்துஞ்செவியறிவுறூஉ " ( தொல் : பொருள். உறைத்தல் -1 , அழுந்தல் . 2. கார்த்தல் . 3 . 
50. ) 

சிந்துதல் . ( உ - ம் .) " ஈர்ந்தண்டுளியுறைப்ப ( கூ 
உறை -1, அதர்வணவேதங்கூறும் அதிஷ் ர்மபு . திருக்கல் . சக . உரை .) 4. தாக்கங்கொடு 
டான பட்சம் ஆவேச பட்ச மென்னு மிரண்ட த்தல் , உறுத்தல் . ( உ - ம் . ) " பால்வேயறையு 
னுள் ஆவேசப்பட்சம் . 2. ஆடைமாசு கழுவுமுவர் றைக்கும்பஞ்சடி ” (திருக்கோ. ககக .) ( தாக்கங் 
நீர் . 3. ஆயுதப்போர்வை . ( உ -ம் .) " வள்ளுறை கொடுத்தல் சார்புநோக்கிப்பலவகைப்படும் . " அ 
கழித்தொளிர்வனவாள் ” ( இராமா. மந்திர . | ழலுறைப்ப " ( கந்தபு . நகர்புகு . ஙகூ ) என்புழிச் 
ரு எ .) 4. இடம் . ( உ - ம் . ) "உறைசிறியார் ” ( வள் . 

சுட எனவும், " கடுவுறைப்ப ” ( கந்தபு . வள் . 
காஅ . ) 5. இலக்கக்குறி , 6. உணவு , 7 , உறை கஉ . ) என்புழித்தைக்க எனவும் இங்ஙனமே 
தல் . ( உ -ம் . ) " நம்முறைவரைந்தனர் ” ( கலி. பலபொருள்படும் . ) 5. தாக்கல் . 6. துளித்தல் . 
சாரு . ) 8. உறைப்பு . 9. உறையென்னேவலும் , ( உ - ம் .) "தெண்பனியுறைக்குங்கால் " ( கலி . 
தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையு கரு .) 7. வலிந்து கொள்ளல் . ( உ - ம் . ) “ அறப் 
ம் . 10 , ஓரிடைச்சொல் , 11. காரம் . 12. கூடு . | புறம் " பார் ” . 
( புறப்பொ . ) 13. தலைப்பெயன்மழை. 14. தலை உறைத்திடல் - திரப்படல் . 
யணையுறை . 15. துளி . ( உ - ம் .) " உறைகான்மா உறைத்துளி - மழைத்துளி. 
றிய " ( பெரும்பா.உஙக . ) 16. நீர் . ( ஞானாமி .) உறைதல் -1, இருத்தல் . ( உ - ம் .) " உரம்படு 
17. நீளம் . 18 , பாம்பின் விஷப்பை , 19 , பாலி மவுணர்களுறைதற்கொத்தமுப் - புரம் ” ( கந்தபு . 
டுபிரை . ( உ - ம் . ) “ உறையமைதீந்தயிர்கலக்கி ” சிங்க . உகக . ) 2. நிலம் , பால் முதலியன இறு 
( பெரும்பா , கருக . ) 20. பெருமை . 21. பொ குதல் . ( உ - ம். ) " குடப்பாலுறையா ” (சிலப் . ஆய் 
ருள் . 22. மருந்து , ( உ - ம் .) " இருடருங்கடுமா ச்சி . க . ) 3. வசித்தல் . 
ற்றிடுமெண்ணில் பல்லுறைகள் ” ( சேதுபு . காசி உறைந்தமழை- கட்டியானமழை. 
ப் . உங . ) 23. மழை. (உ -ம் .) "உறைபனிகதிர் உறை நோய் - உறுத்திய நோய் . ( ஐங்குறு . ) 
போற்று மோலையன் ” (கந்தபு . தவங்காண்.உ .) உறைப்பு -1. உக்கிரம் . 2. எரிவு . 3. கல 
24. மேன்மை . ( உ - ம் . ) " தங்குறைநெடும்புன ப்பு . 4. காரம் . 5. கூர்மை . 6. கொடுமை . 7 . 
ற்சடிலமேல் ” ( கந்தபு . விடைபெறு. உ 0 . ) 25. தாக்குகை. ( உ - ம் . ) " விறற்கொள்வாகுவிடுத்த 
வாழ்நாள் . ( உ - ம் .) " உறைகடுகி ” ( வள் . ருசுச .) னகல்லக வுறைப்பின் வீழவொதுங்கிடமின் 
26. வெண்கலம் . ( உ - ம் . ) " கல்லுறுத்துறையிற் மையின் " ( கந்தபு. நகரழி . எO.) 8. திரப்படு 
றானே " ( 

( இரகு . இலவண . சரு ) [ 2 , 5 , 6 , கை , ( உ - ம் . ) " ஓது காதலுறைப்பினெறிநின் 
8 , 10 , 11 , 12 , 20 , 21. பிங்கல . கஉகச .) றார் ” ( பெரியபு . திருக்கூட்ட . எ . ) 9. பதிவு .. 
உறைகடுத்தல் - வாழ்நாளகுறைதல் . (உ - ம் ) 

10. மழை , ( உ - ம் .) " உறைப்பருங்காலத்தும் " 

(நாலடி , பெருமை . ச . ) 
" வேந்த - னுறைகடுகியொல்லைக்கெடும் ” ( வள் . 
ருசுச . ) ( உறை என்பது முதனிலைத்தொழிற் 

உறைபதி- 1. இருக்குமிடம் . ( உ - ம் . ) 

முவந்திருத்தற்குறைபதியாக்கி ” ( பாரத அரு 
பெயர் . அஃது ; ஈண்டு ஆகுபெயராய் உறைத 
லைச்செய்யும் நான்மேனின்றது . ( வள் , ருகாசு . 

ச்சுனன்றவ . எஎ .) 2. வசிக்குமூர் . ( உ - ம் .) 
பரி . ) உறை - வாழ்நாள் . கருகுதல் - விரைதல் .) " புரிநூன்மார்பருறைபதிச்சேர்ந்து ” (சிலப் புற 

ஞ்சே . கூக . ) 
உறைகாரர் - படையுறைசெய்வோர் . 

உறைமோர் - பாலிடுபிரை. 
உறைகாலம்- 1. மழைக்காலம் . 2. வாழ் 

உறையல் - பிணக்கு . 
நாள் . 

உறையிடம் - 1.இருக்குமிடம் . 2. உள்வீடு . 
உறைகுத்தல் - பிரைகுத்தல் . 

உறையுள் 1. ஆயுள், 2. இருக்குமிடம் . 


நா 


| 


607 


| 


உன்னித்தல் . 


கூ 0 அ 


ஊக்கல் . 


உச்சு . 


A 


( உ - ம் . ) "உம்பர்மாலயற்குறையுளாய் " ( கந்தங்குத்தமர்க்கென்றுன்னித்தெழுந்த " ( நாலா 
பு . வழிநடை . கா . ) 3. உறைதல் . ( உ - ம் .) " உ யிர . தையொரு . ரு .) 
றையுண்முரியும் " ( புறநா . ககா . ) 4. ஊர் . ( சூ . உன்னிப்பு - 1. உயர்வு . 2. கவனிப்பு . 3. கு 
நிகண் . ரு . ஙரு . ) 5. நகரம் . ( உ - ம் .) " மற்றதி றிப்பு . 4. பலம் . 
வ்வுறையுளென்பவே ” ( இரகு . நகர .ரு . ) 6 . உன்னியர் - சுற்றத்தார் . 
நாடு . 7. மருதநிலத்தூர் . 8 , மனிதர் துயிலி உன்னுதல் -உன்னல் . 
டம் . ( சூ . நிகண் . ரு : ரு அ . ) 9. வீடு . ( உ - ம் .) உனத்தகு - குறிஞ்சா. 
" சுருதியோ- ருறையுளெய்தி " ( இராமா.கங்கை . உனை - உன்னையென்னுமிரண்டாம் வேற் 

றுமையில் வரும் முன்னிலை யொருமைப் பெய 
உறையூர் -1. திரிசிரபுரத்துக்குச் சமீபமாயு ரில் றன்னகர வொற்றுத்தொக்கு வந்த தொரு 
ள்ள ஓர் ஊர் . ( உ - ம் . ) " உறையூர் நொச்சியொ விகாரமொழி . 
ருபுடையொதுங்கி ” (சிலப்.நாடு .உசஉ . ) 2. மரு 
தநிலத்தூர் . 

( இது : தமிழ்ப்பாஷையின் வர்ணமா 
உறைவி - உறைகின்றவள் . ( உ - ம் .) " உறை லையிலுள்ள உயிர்வருக்கத்தில்வரும் ஆறாம் எழு 
வியரும்படர்களைமே ” (புறநா , கசரு . ) 

த்து ; இஃது : அங்காப்போடு இதழ்குவிவாற்பி 
உறைவிடம் - இருக்குமிடம் . ( உ - ம் . ) " அ றக்கும் ஒரு நெடில் .) 
ன்றவருறைவிடத்தல்கின ரடங்கி ” ( சிலப் . காடு . 1. இறைச்சி . 
க . ) 

2 . 

உணவு . 
உறைவு -1. இருக்குமிடம் . 2. இறுகுகை . 

3. சந்திரன் . 
3. உறைதல் . ( உ - ம் . ) " உடங்குறைவு -தானு 

4 . சமாக்கிய கலை . 
ங்கருதிவந்தான் ” ( தணிகைப் . களவு . ருரு அ .) 

5. சிவன் , 
உன் -1 . உன்னென்னேவலும் , தெரிநிலை 

6. முடிக்குஞ்சொல்லின் வினைமுதலே த 
வினைப்பகுதியும் , 2. மதம் , 3. வேற்றுமையுருபு ந்தகாலவினையெச்சவிகுதிகளுள் ஒன்று . 

னக்கும் வினைமுதலாகக்கொண்டு முடியும் இந் 
களை ஏற்கும் பொருட்டு நீ என்பது திரிந்து வ 

( உ - ம் ) 
ந்த ஒரு விகாரமொழி . ( உ - ம் . ) " உன்னை , உன் 

" உண்ணுமகிழ்வான் ” ( நன் . வினையி . உசு . 
னால் ” 

உரை. ) 
உன்மணி - உயர்ந்தமணி , 

7. வருத்தத்தின் காரியமாகப் பிறக்கும் ஓர் 
உன்மை - தசைபிடுங்குங்குறடு , 

ஒலிக்குறிப்பு . 

8. வினையெச்ச விகுதி . 
உன்னம் - 1. அன்னப்புள் . 2. உன்னமரம் . 
(உ - ம் .) “ பருந்திருந்துயவுமுன்னமரத்து ” ( புற உள்ளக்கிளர்ச்சி , 

ஊக்கம் --- 1. உண்மை . 2. உயர்ச்சி . 3 . 
நா . ந . ) மலைநாட்டார் இலவமரத்தை யுன்ன 

உள்ளக்கிளர்ச்சி . ( உ - ம் . ) “ உடையரெனப்படுவ 
மென்பர் . (பதிற்றுப் ) அன்றி நிமித்தம் பார்க்கு 

தூக்கம் " ( வள் . ருகக .) 4. உற்சாகம் . ( உ - ம் .) 
மரமுமாம் . ( புறப்பொ.) 3. தசை பிடுங்குங்கு 

அவுணரினியூக்கமுடன்வந்தவரென “ சே 
றடு . 4. நினைவு . (உ -ம் .) " அகத்தியான்பள்ளி 

துபு . வேதாள . உஉ . ) 5. மிக்கவலி . ( உ - ம் . ) 
யை - யுன்னஞ் செய்தமநத்தார் ” ( தேவார . அக 

" ஊக்கமுடையானொடுக்கம் ” ( வள் . சஅசு .) 

6. முயற்சி . 
த்தி , உ . திருஞாந .) 5. நீர்வாழ்பறவை . ( சூ . நிக 
ண் . ந . சுங . ) 6. மரும் , 

ஊக்கமுடைமை - மநம் மெலிதலின்றி வினை 

செய்தற்கண்கிளர்ச்சியுடைத்தாதல் . ( வள் . அதி . 
உன்னல் -- 1 . ஆராய்வாகநினைத்தல் . ( உ - ம் .) 

ச O. ) 
" ஊணொழியாதுன்னின் ” ( சிவப்பிர , உ : கங . ) ஊக்கல் -1 . அசைத்தல் , ஆட்டல் . ( உ - ம் ) 
2. நினைத்தல் . ( உ - ம் .) " உன்னலேதியாநம் ; 

" ஊசலூர்ந்தாடவொருஞான்று வந்தானை ஐய 
( கந்தபு . திருநகர அக . ) 3. விரைந்தெழும்புதல் , சிறிதென்னையூக்கியெனக்கூறத் - தையானன் 
உந்தல் . 

றென்றவனூக்க " ( கலி . ஙஉ . ) 2. அதிகப்படு 
உன்னலர் - பகைவர் . 
உன்னாலயம் - இதயம் . 

த்துதல் . ( உ - ம் . ) கேக்கல் - கேளீரொரீஇ 

விடல் " ( நா . க . அரு . ) 3. எழுப்புதல் . 4. ஏறு 
உன்னி -1 . அழிஞ்சில் . 2. குதிரை . உ- ம்.) தல் . 5. மிகுதி. ( சூ . நிகண் . அ . சக . ) 6. முய 

. ( . 
ரூ . நகர . ருக . ) 
உன்னித்தல் - உயர்தல் , "ஊனிடையாழிச ச எங . ) 7. முயன்று செய்தல் , மாக்கிளர்ச்சி 


“உன்னிவாய்ப்பொன்கறித்திடஆறிவீழ்" ( இர வதல் , உற்சாகங்கொள்ளுதல். இம் . 


608 


ஊகித்தல் . 


கே 


ஊசி , 


கை 


யோடு செய்தல் . ( உ - ம் . ) " தவற்றினாற்றீங்கூ ஊகிப்பு - ஊகித்தல் . 
க்கல் ” ( நாலடி . சினமின்மை . க . ) 

ஊகிபாடை - யூகிபாடை . 
ஊக்கலர் - முயற்சியையுடையார் . ( உ - ம் .) ஊரு ஒருகந்தருவன் . ஹ M.]] 
" உயர்ந்தவுதவியூக்கலர்த்தம்மின் " ( மதுரைக் 

யூகை . 
எசங . ) 

ஊங்கண் - முன்பு. ( மணிமே . ) 
ஊக்கார் - மேற்கொள்ளார் . ( புறநா .) 

ஊங்கனோர் முன்னுள்ளோர் . ( உ - ம் .) 
ஊக்கு - முயற்சி . ( உ - ம் . ) " ஊக்கொடுபர " நின்னூங்கணோர் நினைப்பின் ” ( புறகள் . ஙக . ) 
லெனவுருமுப்பற்றுமால் ” ( கந்தபு . திருப்பர . ஊங்கு -1 . உவ்விடம் . ( உ - ம் . ) "ஊறுமாக 
கக . ) 

டமாவுறவூங்கெலாம் ” ( இராமா . வரைக் . சு 0.) 
ஊக்குதல் -1. ஊக்கல் . 2. தப்புதல் . ( மது 2. மிகுதி , மேற்பட்டது . ( உ - ம் . ) " அறத்தி 
ரைக் . ) 

னூங் காக்கமுமில்லையதனை - மறத்தலினூங் 
ஊகடகம் ஓர் மீன் . 

கில்லை கேடு " ( வள் . கூஉ . ) 3. முன் . ( உ - ம் .)" இ 
ஊகடன் - முருங்கை. 

ன்றினாங்கோகேளலம் "( புறநா . எசு . ) 4. மேல் . 
ஊகநம் - 1. அநுமித்தல் . 2. தீர்த்தல் . 3. ( ஐங்குறு .) 5. விசேடம் , 
நியாயஞ்சொல்லுதல் . ( உ ஹந . 

ஊங்கென- மிகவும் . 
ஊகதி - துடைப்பம் . ஊஹநி .) ஊசரம் - பூவழலை . (உ - ம் .) " அரணியவூசா 
ஊகம் -- 1. அவாய்நிலையால் வாற்பாலனவ 

மாதித்தன் வெள்ளையே ” (சட்ட . கசு . 
ற்றை வருவித்தல் . 2. அறிவு . ( உ - ம் .) " ஊகமு 

ஊசல் -1 . அசைவு . ( உ - ம் .) " பூங்குழையூ 
ளதேற்சிறுவருரையுங் கொள்க ” ( ஞாநவா . மு 

சற் பொறைசால் காது ” ( பொருந . ங o .) 2. ஊ 
மூட் உஎ.) 3. உட்பொருளைப்பரீட்சித்துணர் ஞ்சல் . ( உ - ம் .) " ஊசலுற்றவர் குழைக்குடைந் 
த்தல் . ( உ - ம். ) " மூன்று குணங்களோடு ஊகவி திடுதலால் ”( கந்தபு . திருநாட்டு . சச . 3. தொண் 
காரநிச்சயங்களைப் பண்ணும் புத்தியாதி யந்தக் 

ணூற்றாறு பிரபந்தங்களுளொன்று ; அஃது : ஆ 
கரணங்கள் சூக்குமகாயமாக ஆன்மாவுக்கு இர 

சிரிய விருத்தத்தாலாவது கலித்தாழிசையாலா 
ண்டாம்பந்தமும் ” ( சி . சி . சு : உக. சிவாக்.) 4. வது சுற்றத்தாரோடும் பொலிவதாக ஆடீருஞ் 
ஊமத்தை . 5. ஒருபுல் . ( உ - ம் . ) “ ஊகம்வேய்ந்த 

சல் அல்லது ஆடாமோவூஞ்சல் என்று இரயி 
வுயர்நிலைவரைப்பின் ” ( பெரும்பா . கஉஉ .) 

6 . 

ல்வரப்பாடுவது . ( உ - ம் . ) " அகவல் விருத்தங்கலி 
கருங்குரங்கு , (உ - ம் . ) " பைங்கணூகம் பாம்புபி த்தாழிசையாற் - பொலிதருகிளையொடும்புகலு 
டித்தன்ன ” (சிறுபா. உஉக .) 7. குரங்கு .(உ - ம் .) வதூசல் ” ( இலக்கணவி . அசாரு .) 4. பதனழிந்த 
" கருவிரலூகம்பார்ப்போடிரிய ”( மலைபடு .உ.அ.) து , பழுதானது . ( உ - ம் .) " குணத்ரயத்தொடு 
8. சந்தேகமான நினைவு . 9. தர்க்கம் , 10. தியா தடுமாறுமூசலை ” ( திருப்பு . ருகக.) 5. பெண் 
நம் . 11. நினைவு . 12. படைவகுப்பு . 13. புலி . பாற்பிள்ளைத்தமிழினோருறுப்பு . 
[ 1 , 3 , 8 , 9. உஹo . 11. வ 

வ ) ஹ . ) 

ஊசலாடல் -1 , ஊசலிலிருந்தாடுதல் .( உ - ம் .) 

“ பொன்னூசலாடாமோ ” ( திருவாச . திருப் 
ஊகாஞ்சிதம் - ஓரலங்காரம் ; அஃது: எடுத்த பொன்.க.) 2. ஊஞ்சலசைதல் . 3. ஊஞ்சலா 
பொருட்கண் இயல்பாயின வற்றைக் கூறினும் தெல்போல ஆடி இருதலைப்பட்டுநிற்றல் .(உ - ம் .) 
அவற்றிற்குரிய காரணத்தை ஒழித்து மற்றொ உள்ளத்தினூசலாடுங்குழைநிழலுமிழவிட்டா 
ன்றன்சிறப்புத்தோன்றக்கவிதான் கருதிய மற்ர் (இராமா . கோலங்காண் . கா.) 
றொருகாரணத்தைக்கூறுவது , ( தொன்னூல். 

ஊசா- 

மூக்குத்திப்பூச்செடி ,. 
நசசு .) (ஊகாஞ்சிதம் - தற்குறிப்பு . அஞ்சிதம் 

ஊசாட்டம் -1 . உலாவித்திரிகை. 2. களவு . 
பொருத்தம் .) 

ஊசாடுதல் - உலாவித்திரிதல் . 
ஊகாபோகம் - ஒருவிஷயத்திலே பரபக்க 

ஊசி -1. இழை தொடுக்குந் துளையுங் கரி 
சுவபக்க நியாயங்களை யெடுத்துக்காட்டித் தர்க் 

யநுதியுமுடையதாகச் செய்யப்படும் தையற்க 
கித்தல் . ( உ -ம் . ) " ஊகாபோக சாமர்த்தியமு 

ருவி . ( உ - ம் .) " இடங்கெழுதுளைத்துன்னூசி ” 
டைய பரீக்ஷகர்களுடைய ” ( சைவப் , ச O.) 

( கந்தபு . தெய்வ . கூ .) 2. ஊசிப்பொறி , நிரை 
ஊகாரம் -ஊ என்னுமெழுத்து . 

க்கழு . ( உ - ம் .) " கைபெயரூசியும் ” ( சிலப் . அ 
ஊகி- ஊகிப்பவன் . ( 

அஹிங் .) டைக்கல . உககூ .) 3. எழுத்தாணி . ( உ - ம் .) 
ஊகித்தல் - 1. உத்தேசித்தல் . 2. நினைத் டெழுதூசிபாசம் " ( தணிகை. அகத்திய , கஎக .) 
தல் . 3. ஐயமாகவெண்ணுதல் . 4. தருக்கித்தா 4.ஒரு பொருளினூடு சென்று மற்றொரு பொ 
ராய்தல் . 

குளை இணைக்குங்கருவி . ( உ - ம் .) " குண்சிே 
| 


609 


ஊடு. 


அள 


மாட்டி 
ஊட்டுக்குற்றி . 

சுக 0 
5. கடிகாரத்தின் முள்ளு . 6. நிறைகோலின்மு ஊட்டுணை - தலையாட்டம் . 
ள்ளு . 7. வடக்கு . ( உ - ம் .) " பாசிச்செல்லாதூசி ஊட்டுதல் -1 . உட்கொள்ளவைத்தல் .( உ - ம் .) 
முன்னாது ” (புறநா. உக .) ( உதீசி என்பதன் | “ மையூட்டியவாட்கருமையும் ” (வாண . சுரு .) 
விகாரம் .) 

2. உண்ணுதல் . ( உ - ம் .) " காட்டினன நுமனைக் 
ஊசிக்கண் - ஊசித்துளை . 

கடலினாரமு- தூட்டியவும்பரை யுலையவோட்டி 
ஊசிக்காது ஊசிக்கண் . 

னான் ” ( இராமா , பிணிவீட் . சுகா .) 3. உண்பித் 
ஊசிக்காந்தம் -1. இரும்பினையிழுக்குங்கா தல் . (உ - ம்.) "ஊற்றுப்பெருக்காலுல கூட்டும் " 
ந்தக்கல் . 2. சலாகை . 

( நல்வழி . கூ . ) 4. கன்று முதலிய பாலுண்ணு 
ஊசிக்கார் - ஒருவகை நெல்லு . 

தல் . 5. நினைப்பூட்டல் , 
ஊசிக்கால் - மச்சுக்கால் . 

ஊட்டுந்தாய் --உணவு கொடுக்குந்தாய் . 
ஊசிப்பாலை - ஒருவகைப்பாலைமரம் . 

ஊட்டுவான் --உண்பிப்பவன் . ( உ - ம் . ) " அ 
ஊசிப்புல் - ஒருவகைப்புல்லு . 

வர்பாலூட்டுவான்றனைவிட்டார் ( பெரியபு . 
ஊசிமல்லிகை - ஒருவகைமல்லிகை . ( பிங் திருநா . ருரு .) 
கல . ) 

ஊடகம் - 1. ஒருமீன் , 2. விடியற்காலம் , 
ஊசிமிடறு - ஊசிபோல ஒடுங்கியமிடறு . (ஊஷக . ) 
ஊசிமுனை - ஊசி நுனி . 

ஊடணம் -1 . கருமிளகு . 2. சுக்கு . [ 
ஊசிழலைத்தலைவாரை - ஒருவகைத்தலைப் 

ஷண . 

) 
பெட்டி . 
ஊசிவெண்டோடு- கூரியவெள்ளியதோடு . 

ஊடம் --- 1 . உவர்நிலம் . 2. காதின் துவாரம் . 
( உ - ம் . ) " தண்பனம்போந்தைக் - குவிமுகிழூசி 

3. விடியற்காலம் . [ ஷ .) 
வெண்டோடு கொண்டு ” ( பதிற்று . எ 0 . ) 

ஊடரக்கல்-- நீற்றுக்கல் . 
ஊசுதம் - அச்சம் . 

ஊடாத்திராவணம் - வெடியுப்பு . (மானிப் 
ஊசுதல் -1 . சீவுதல் . ( உ - ம் . ) " கணிச்சி பாயக ராதிகாரர் ஊசரத்திராவணமென்பர் . ) 
போற்கோடூசி ” ( கலி . முல்லை . க .) 2. சுவைகெ ஊடரம்-- பூவழலை . (உஷா. ) 
தெல் , 3. தைத்தல் . 4. பதனழிதல் . ( உ - ம் .) ஊடல் - 1. ஊடுதல் . ( உ - ம் .) " தையலாரூ 
" ஊசிடுமிடும்பையாகியவுடம்பு ” (திருப்பு , கசக . ) டலாடத் தாமவரோடுங்கூடி " ( சி.சி.பர . உ 
ஊஞ்சல் - ஊசல் . 

லோகாயத . கஎ . ) 2. விரோதித்தல் . 3. வெறுத் 
ஊட்டம் . உண்டி , 

தல் . 
ஊட்டல் - ஊட்டுதல் . 

ஊடலுவகை- ( அகப்பொருள் ) ஊடலினா 
1. உணவு . 2. உண்பித்து எனப் லேகூடலின்பஞ்சிறந்துழி அச்சிறப்பிற் கேது 
பொருள்படும் ஒரு வினையெச்சம் . ( உ - ம் .) " வீ வாகிய ஊடலைத்தலைமகளுவத்தலுந்தலைமகனு 
ட்டிவாளவுணரைவிருந்துகூற்றினை - யூட்டிவீழ் வத்தலுமாகிய உவகை. ( வள் . கநக . அதி . ) 
மிச்சினாளுண்டு நாடொறும் ” ( இராமா . சடாயு ஊடறுத்தல் 1. ஊடுருவிச் செல்லுதல் . 
காண்.சு .) 3.உண்பிப்பது . 4. உண்பிப்பவள் . 5. ) ( உ - ம் . ) " உம்பரானுலகூடறுத்தப்புறத்தனாய் 
உண்பிப்பவன் . 6. பறவைகளினுணவு. ( சூ .நிநின்ற வெம்பிரான் ” ( திருவாச . சென்னி. க . ) 
கண் . சு : ஙஉ .) 7. மழை , 8 , விழுங்குதற்குக்க 2. வழக்குத் தீர்த்தல் . 
ருவியாகிய முடிச்சு , மிடறு . ( உ - ம் . ) " கழுத்தி ஊடாட்டம்-- பழகுகை . 
னொடு மூட்டியுமரியாநின்றார் ” ( பெரியபு . அரி 

ஊடாடிப்பார்த்தல் - ஆராய்ந்து பார்த்தல் . 
வா . கா .) 

ஊடாடுதல் -1 . உள்ளே உலாவித்திரிதல் . 
ஊட்டிரம் - தேட்கொடுக்கிப்பூண்டு, 
ஊட்டு -1 உண்பித்தல் . ( உ-ம்.) தீம்பால் கல்வி பயிலுதல் , 3. பழகுதல் , கலந்து நடத் 
டிசிலமிர்தஞ்செம்பொன் வண்ணப்புழுக்க - லா 
ம்பாலக்காரடலையண்பனீரூறமிர்தந் - தாம்பால 

வேலை மேகலையுலகமேத்தத் - தேன் கொண்டோ 
வரைநாடித்தந்தூட்டயர்வார் சொரிய ” ( சிந்தா. கொண்டோடு நீயுன் வாள்வலியுலகங்காண - யா 

டுங்கூந்தற் சிற்றிடைச்சீதையென்னும் - மான் 
குணமா. எஅ .) 2. உணவு . ( உ - ம் .) " தான்புக் கொண்டோடும்வண்ணமிராமனைத்தருதியெ 
குநட்டம் பயின்றிலனேற்றரணியெல்லாம் - ஊ 

ன்பால் ” ( இராமா , மாரீசன்வதை . எக . ) 
ன்புக்கவேற்காளிக் கூட்டாங்காண்சாழலோ , 

ஊடான் - ஒருவகைமீன் . 
(திருவாச . திருச்சாழ . கச . ) 3. கவளம் . 

ஊடு -1 . இடம் . ( உ - ம் . ) " நெடுவரம்- பூசோ 
ஊட்டுக்குற்றி- மிடறு. 

யுமுழத்தியர் ” ( சேதுபு . நாட்டு ருக .) 2. உள் . 


610 


ஊத்தை. 


சுகக 


ஊதுகரப்பான் . 


( உ - ம் . ) " எண்ணடிக்கின்ற விரவூடலைத்தி ” 2. ஊன் , புலால் . ( ஊழ்த்தல் என்பது ஊத்தை 
(தணிகை. களவு . ஙஅக . ) 3. ஊடென்னேவ யென மரீஇயிற்றுப்போலும் . ) 3. கன்மமலம் . 
லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ ( உ - ம் . ) " ஒன்று முளத்திருக்கூத்தை " ( கோயி 
கையும் . 4. தார் நூல் . ( வழக் .) 5. நடு , இடை . ற்பு . பாயிர . கஎ .) ( ஊத்தை போறலின் இப்பெ 
(உ - ம் .) " வானுல் - கூடுபோமுயர்குவட்டுச்சியெ யர்த்தாயிற்று .) 4. சுரோணிதநீர் . 
ங்குமே ” ( இரகு . தேனு . ருஅ . ) 

ஊத்தைகுடியன் - ஒருபிசாசம் . 
ஊடுசெல்லல் உள்ளே போதல் , 

ஊத்தைநாறி 1. துர்க்கந்தமுடையவன் . 
யேபோதல் . ( உ - ம் . ) " சாலியூடு செலுந்திரட்சங் 2. பீநாறிமரம் , 
கமே ” ( செந்தூர் . செயந்திபுர , ஙரு .) 

ஊத்தைப்பாண்டம் - 1. அழுக்குப்பாத்தி 
ஊடுதல் -1. ( அகப்பொருள் ) பிணங்குதல் . ரம் . 2. உடம்பு . ( அழுக்குப்பாத்திரம் போன்ற 
( உ - ம் . ) ஊடுதல் காமத்திற்கின்பம் ” ( வள் . தென்றபடி .) 
கஙO.) " ஊடலேநணுகாராகி யுரைமறுத்திரு ஊதநாதன் - யானைக்கூட்டத்துத் தலையா 
த்தல் ” ( சூ . நிகண் . கூ கஅ . ) 2. பிரிதல் 3. வி னை . ( ய ய நாய : யூத என்பதில் யகரங்கெ 
ரோதித்தல் . 4. வெறுத்தல் . (உ - ம் .) " திருப் ட்டது . ) 
பெருந்துறையுறைசிவனே - ஊடுவதுன்னோ 
வப்பது முன்னை ” ( திருவாச . வாழா . ங .) 

ஊதம் - 1. பொரவழைத்தல் , போருக்குவ 

ரும்படி கேட்டல் . 2. யானைக்கூட்டம் . ( உ - ம் .) 
ஊடுதாக்கல் 

1. பின்னிடாதெதிரேநிற் உலவை நீள்வநத்தூதமேயொத்தது ” ( இராமா . 
றல் . 2. பெலனைச் சோதித்துப்பார்த்தல் . 

வைராக் . எ . ) [ 1. க . 2. ய . ] 
ஊடுபற்றுதல் - தொடர்ந்தெரிதல் , விளக் 
குள்ளேபற்றி யெரிதல் . 

ஊதல் -1 .ஆரவாரம் . 2. ஊதுதல் . ( உ - ம் .) 
ஊடுபோக்கல் 1.உருவச்செய்தல் . 2. "ஊதினும்பறக்குமென்ன ” ( கூர்மபு . அந்தகா. 
நடுவறுத்தல் . 3. வழக்குத்தீர்த்தல் . 

கச .) 3. ஒலித்தல் . ( உ - ம் . ) இருமலீளையென் 
ஊடுருவல் - உள்ளே துளைத்துச் செல்றிவை - யூதலாக்கையோம்புவீர் ” (திருஞாந . தே 
ஊடுருவுதல் - லுதல் . ( உ - ம் . ) " நெற்றி 

வார. கோவலூர் . அ . ) 4. காற்று . 5. வீங்கல் . 
தாறுமோரொருவடிக்கணை யூடுருவ விட்டுக்கு “ஊதலினமைவலியுன்மாதமூர்ச்சை ” ( தைல . 

ஊதலினம் - வாதரோகக்கூட்டம் . ( உ - ம் . ) 
வோன் ” ( பாரத . இரண்டாம் . உசு . ) 
ஊடுவெளி -- இடைவெளி . 

தைலவ . கக . ) 
ஊடை -1 . நூற்றார் . ( வழக் . ] 2 புடைவை 

ஊதா- செம்மைகலந்தகருநிறம் . 
யின் குறுக்கு நூல் . 3. விவாகஞ்செய்த ஓரிளம் லிருக்கும் தசருத்திரருளொருவன் . ( வி - ணி. 

சதருத்திரருள்ளே அக்கிநிதிக்கி 
பெண் . ( ° 231 .) 

உஎ . ) ( தாவ . ) 
உடையம் நீரரண் . 

ஊதாரி - 1 , வரைகடந்து வீண்செலவு செய் 
ஊண் .. 

1. உணவு . ( உ - ம் .) " நஞ்சுதனை - யூ வோன் . 2. வீண்கொடையா ன் . ( உ - ம் . ) 
ணாக வுண்டருளுமுத்தர கோசமங்கைக் - கோ 

“ கொடையிலாதவூதாரி " ( தி யு . ஙஉக .) ( உ 
பிறைச்சென்னிக்கூத்தன் ” ( திருவாச . தி 
பெருந் . ரு . ) 2. சோறு , 3. புசிப்பு , அது தாரம் என்பதினின்று வந்த ஒரு சொல் .) 

ஊதாரித்தனம் - வீண்செலவு . 
வித்தல் . ( உ - ம் .) " உற்றதொழினினைவுரையி 

ஊதிகை முல்லைக்கொடி . ( ஒயிகா. ) 
லிருவினையுமுளவாமொன் றொன்றாலழியாதூ 
ணொழியாதுன்னின் ” (சிவப்பி . உ . கங . ) ( இது , ஊதிடுகொம்பு- கொம்பினாற்செய்த இசை 
உண்ணென்பதினின்று வந்தவினைப்பெயர் . ) க்குழல் . 
ஊண்பாக்கு- உண்டபின் தின்னும்பாக்கு ஊதியம் -1. இலாபம் , ( உ - ம் . ) " ஊதியமெ 
ஊணம் - ஒரு தேயம் . ( உ - ம் . ) " ஊணமாநக 

ன்பதொருவற்குப் 

பேதையார் - கேண்மையொ 
ரிற்புக்கான் ”(இரகு . திக்கு உச்ச .) ( ண ) க : 20.) 3. பயன் . (உ -ம். ) ஈதலிசைபடவாழ்த 

ரீஇவிடல் ” ( வள் . எகஎ .) 2. கல்வி . ( சூ . நிகண் . 
ஊணன் 

1. ஊணதேயத்தான் . 2. மிகவு லதுவல்ல- தூதியமில்லையுயிர்க்கு ” (வள். உஙக . 
ண்போன் . 3. மிலேச்சன் . 

ஊதியொடுக்கம் - சுவாசம் . 
ஊத்து ஊதுதல் . 

ஊதினபொன் 

- புடமிட்ட பொன் . 
ஊத்தை- 1. அழுக்கு , களங்கம் . ( உ - ம் . ) ஊதுகட்டி- சொக்கவெள்ளி . 
" உம்பர்கட்கரசே யொழிவறநிறைந்தயோகமே ஊதுகாப்பான் - குழந்தைகளுக்கு வரும் 
யூத்தையேன்றனக்கு ” ( திருவாச . பிடித்த. க . ) ஒருவகைக்காப்பனோய் . 


ஊதாசி 


611 


ஊமணைச்சி . 


சுகம் 


ஊர். 


ம 


மளம் 


ஊதுகாமாலை - ஒருவகை நோய் . 

ஊமணையன் -- அவலட்சணமுள்ளவன் . 
ஊதுகுழல் -1 . ஒருவாச்சியம் . 2. தட்டார் ஊமத்தங்கூகை - ஒருவகைக்கூகை. ( ஊம்: 
நெருப்பூதுங்குழல் . 

அத்து ; அம் . ) 
துகொம்பு - ஊதிடு கொம்பு . 

ஊமத்தம் - ஊமத்தை . ( உ - ம் .) " ஊமத்தம் 
ஊதுதல் - 1. காற்று மெல்லவீசுதல் . 2.வ பயன்றுய்த்தார்போல் ” (கந்தபு . வள் . உஉ .) 
ண்டுகள் மூக்காலுழுதிரைதல் . ( உ - ம் .) " ஊது 

ஊமத்து - ஊமத்தை . 
வண்டுளர் தார்வரைமார்பற்கு ” ( தணிகை. களவு . ஊமத்தை -- ஒருசெடி , ( இதன் இலை , காய் 
கூசஅ . ) 3. வண்டு முதலியன துளைத்தல் . ( உ - ம் .) முதலியன உண்டாரைமயக்கும் . ) 
" வண்டுதியசீலை ” 4. வாயினாலாவது துருத்தியி 

மல் - பனங்கொட்டையின் புறவோடு . 
னாலாவது காற்றினை எழுப்பி இயக்குதல் . ( உ - ம் .) 

வமற்கச்சி - ஊமற்பாதி . 
" ஊதவுகுவானெனவுலைந்து " (தணிகை களவு . 

ஊமர் - பேசவியலாதோர் . ( உ - ம் .) " ஊனெ 
கஉ எ . 5. வீங்குதல் , பருத்தல் . (உ - ம் .) "உடம்பு 
ஊதியிருக்கின்றது ” 

டுத்துழலுமூமரொன்றையுமுணராரந்தோ ” (சி . 

சி . 2 : கஉ . ) 
ஊதும் - நுகரும் . ( ஐங்குறு .) 
ஊதுமா - ஓரினிப்புக்கூழ். 

ஊமன் - ] . ஊமையன் . ( உ - ம் . ) “ ஊமன் - 
ஊதுமாந்தம் - மந்தத்தினால் வயிறுவிம்மும் கண்ணில்லாதவன் கேட்டலுங் காண்டலுங்கடுக் 
ஒருநோய் . 

கும் ” ( பாரத . தற்சிற . ச . ) 2. கூகை . ( உ - ம் . ) 
ஊதுவழலை - ஒருவகைப்பாம்பு . 

" ஊமன் குரல்பல்லிடத்துமுண்டேலஃகிடுமுல 

கே ” ( விதாக . உற்பாத . சு . ) 
ஊதுவாரம் - வெள்ளி 
ஊதுவிரியன் - ஒருவகைப்பாம்பு . 

ஊமனார் - ஊமையர் . ( உ - ம் .) " ஊமனார் தங் 
ஊதை -1 . காற்று . (உ - ம்.) “ஊதையில்பூத கனாவாக்கினார் ”( தேவார , உசாத். ங . திருஞாந .) 
மொத்துள்ளம் வெம்பிய ” ( பாரத . வாரணாவத . 

ஊமாண்டி ] . ஊமை . 2. பூச்சாண்டி . 
உஉ .) 2. குளிர்காற்று . ( உ - ம் .) " நண்டூதையால் 

( வழக் . ) 
வெயில்காய்மறைக்காட்டுறை ” ( மறை . உரு .) 3 . 

ஊமிழ் --சிறுபூளை . 
வாதரோகம் . ( உ - ம் . ) “ சோபை பார் . 

1. உறுப்புக்குறை எட்டினொன் 
ஊந்து - கச்சோலம் . 

று ; அது : பேச இயலாதது . ( உ - ம் . ) " கோணற் 
நக்கண் 1. குறைவுடையகண் , உடம் 

கூன் செவிடூமைகண்குருடுபங்கெவருங் - காண 
பிற்கண் . (உ - ம் .) " ஊநக்கணிரண் மூடிப் பொடித்தீர்த்து " ( திருவிளை . எல்லாம். கா . ) 2. ஒருவா 
ன்றலின்ஞாநக்கண்ணால் " ( ஞாநவா . சுக்கிர . 

த்தியம் . ( உ - ம் .) " அம்பலிகணுவையூமைசகடை 
ஙஎ ) 2. (சித்தாந்தம் ) பசுஞாநம் . ( உ - ம் . ) " ஊ 

யோடார்த்தவன்றே ( இராமா . பிரமாத் . ரு . ) 
நக்கண்பாசமுணாப்பதியை ” ( சிவஞாந்போ. ண்கின்குடாவடிக்குருளை ” (மலைபடு . ருக.) 

3 கீரி . 4. வாய்திறவாதது . உ - ம் . ) " ஊமையெ 
க . ) 
ஊநம் -1 .குறம் . ( உ - ம் .) " ஊநமில்கால 

ஊமைக்கட்டி - 1. பொன்னுக்கு வீங்கிக்க 
ன்றன்னை ” ( ஞ . நவா . சுக்கிர. ஙஉ ) 2. குறை 

ட்டு . 2. முகங்கொள்ளாதபரு. 
வுடைமை . ( உ -ம் . ) " அந்நாளுறுசிலைதா - னூ 

ஊமைக்கட்டு -- முகங்கொள்ளாதகட்டு .. 

ஊமைக்காடை - 
நம்முளது ” ( இராமா . பரசுரா , உ 

-- ஒருவகைக்காடை 
ஊமைக்கோட்டான் -ஊமத்தங்கூகை. 

ஊமைச்சி - 1 , ஊமைப்பெண் . 2. ஒருவ 
ஊநமாசிகம் - ஒருவகைச்சிராத்தம் . 

கைநத்தை . 
ஊநன்- 
குறைவுள்ளோன் . 

ஊமைத்தேங்காய் - கிலுங்காத்தேங்காய் . 
ஊநாயம் - குறைவடைதல் . ( ஊந- குறைவு . 

ஊமைமணி- நாக்கிழந்தமணி . ( உ - ம் .) " ° 
ஆய - அடைதல் ) 
ஊம் . 

மைமணியாட்டுகினுமோசையழிந்தாற்போல " 
ஊமை. (உ -ம் .) "ஊமுஞ்செவிடும் " ( ஒழிவி . துற ... ) 
( புறநா . உஅ . ) 2. மௌநம் . 

ஊமையன் - பேசாதவன் . 
ஊமச்சி- ஒருவகைநத்தை . 

ஊமையெழுத்து மெய்யெழுத்து . 
ஊமணழஞ்சி - ஊமணையன் . 

ஊயைவிளையாட்டு - ஒருவிளையாட்டு . 
ஊமணை -1. அழகற்றவன் . 2. பேசத்திற ஊய்தல் - பதனழிதல் . 
மில்லாதவன் . 

ஊர் - 1. ஊர்தல் , வாகநமாகக்கொண்டு செ 
ஊமணைச்சி- அவலட்சணமுள்ளவள் . லுத்தப்படுதல் . ( உ - ம் .) " ஊருடைத்திண்புரவி 


ஊமை 


. 


உரு . ) 3 . 

பூரண 


மின்மை , 


-- 


612 


ஊர்த்தசுரோதம் . 


சுகக் 


ஊர்த்துவபதுமம் . 


யுலைத்தனள் " ( சேதுபு . தேவி . சங . ) 2. ஊரி ஊர்த்ததாண்டவர் திருவாலங்காட்டிற் 
னுள்ளார் . (உ - ம் .) " ஊருமயலுஞ்சேரியோரும் " கோயில் கொண்டிருக்குஞ்சிவன் . ( பெரியபு . தி 
( இலக்கணவி . ருசுங . ) ( ஆகுபெயர் .) 3. ஊரெ ருஞாந . கலக்க . முகம் .) ( இவர்மேலே பாதத்தை 
ன்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் , வி த்தூக்கிநின்றாடியதால் இப்பேர் பெற்றனர் . ) 
னைத்தொகையும் . ( உ - ம் . ) விடைய தூரிறை 
யே " ( வை . தீ . உஉ . ) 4. தேசத்தினுட்பிரிவு ; பதினாறினுள் ஒன்று . ( ° - .) 

ஊர்த்தம் -1. ஊர்த்துவம் . - 2. சைவபோதம் 
அது : பலவீடுகளையுடைய குடியிருப்பு . ( உ - ம் .) 
மேவுமூர்வளம் பலவுமிகுந்துளநாடதனினலம் 

ஊர்த்தழகம் - ஊர்த்துவமுகம் . 
பாவுமூர் ” (திருவாத . மந்திரி . கூ . ) 7. நகர் . 8 . 

ஊர்த்தயோதி 

- மேல் நோக்கிய பார்வையாற் 
நாடு . 9. பரிவேடம் . ( உ - ம் .) " செங்கதிர் தங்கு 

பிறந்துள்ளது . ( உ - ம் . ) " ஊர்த்தயோநிகளாகிய 
வதோர் - ஊருற்றதெனப்பொலியொண்முடியா 

தேவகதிமாநுட 

கதிக்கண் வருஞ்சிறப்பு இவைக் 
ன் ” ( இராமா . சரபங்கர் . கூ . ) 

ளானால் " ( வை . தீ . கங , உரை .) 

ஊர்த்து - ஊற்றி . ( சிந்தா. ) 
ஊர்க்கதை - 1. ஊர்ப்பேச்சு . 2. பொய்ச் 

ஊர்த்துவகதி மேலே செல்லுகை. (ஊய - 
செய்தி , 3. வீண்செய்தி . 
ஊர்க்கலகம் - ஊரினுள்ளார் தம்முள்ளே 

மதி : ஊ -- மேல் , மதி - செல்லுகை 
யிருதிறப்பட்டாவது பிறர்க்கெதிராகத் திரண் ஊர்த்துவகபுரம் - அரிச்சந்திரபுரம் . [ ° 
டாவது செய்யுங்கலகம் . 

வா . ) 
ஊர்க்கலி -ஊர்க்கலகம் . 
ஊர்க்காறுபாறு - 1. அந்நியருடைய காரிய 

ஊர்த்துவகம்- மேலேபோதல் . (ஊயம்: 
விசாரிப்பு . 2. ஊர்க்காரியம் . 3. ஊர்விசாரிப்பு . ஊய - மேல் . 10 - போதல் . ) 

ஊர்க்குருவி- அடைக்கலங்குருவி . ( உ - ம் . ) ஊர்த்துவகாமிதி -1 . ஆகாயத்திற் செல்வது . 
" ஊர்க்குருவிதானுயரப்பறந்தாலும் பருந்தாகா 2. மேல் நோக்கிய பார்வையுள்ள குதிரை.. 
துண்மைதானே ” ( தண்டலையார் , நசு .) 

ஊர்த்துவகாயம்- 1. சரீரத்தின் மேற்பா 
ஊர்க்கொள்ளை -1. ஊழிநோய் . 2. கொ 

கம் . 2. சரீரம் நிமிர்ந்திருத்தல் . ( ஊய காய் 
ள்ளையடித்தல் ; அது : பகையரசர்முதலியோரா 
லும் ஊரிலுள்ளாராலுஞ்செய்யப்படுவது . ஊய - மேல் . காய - சரீரம் .) 
ஊர் கூடுதல் - ஊரவர்கள் திரளுதல் . 

ஊர்த்துவகை இருநூற்றிருபத்து நான்கு 
ஊர் கோலம் வருதல் - ஊர்வலம் வருதல் . 

புவாங்களில் ஒன்று . ( கந்தபு . கணங்கள் செல் . 

க0 . உரை . ) 
ஊர்கோள் - பரிவேடம் . ( உ - ம் .) “ விண்ண 
திர்ந்திட்டூர் கோளும் வெயிலைச்சூழ்ந்து ” ( பாரத . செல்லுந் தன்மையுடையது . ( ஊயப : 

ஊர்த்துவ சீலம் - 1. நெருப்பு . 2. மேலே 
சூது போர் . உருக .) 
ஊர்ச்சம் -1. ஊக்கம் . 2 , கார்த்திகைமாதம் , 

ஊய - மேல் . மை - சார்புடையது .) 
3. சுவாசம் . 4. சௌரியம் . ( ஊ .] ஊர்த்துவசேபம் - நிவிர்த்திகலையிற் பிரு 
ஊர்ச்சிதம் 1. நிலைப்படுதல் . 2. பெலத் திவிதத்துவத்திலிருக்கும் நூற்றெட்டுப் புவருங் 

களுளொன்று . ( சி - லி , கிரி , உக . உரை. ) 
தோடுகூடியது . 3. மிக்கது . (ஊஜி - க .) 

ஊர்த்துவசைவம் - சைவம்பதினாறனுளொ 
ஊர்ணநாபி - சிலந்திப்பூச்சி . [ ஊண - ன்று ; இச்சைவத்தைய நுசரிக்குஞ்சைவர் , சிவ 
நாஜி . ) 

ன் ஒருவர் உண்டென்றும் , அவர் தத்துவாதீ . 
ஊர்ணம் - 1. ஆட்டுரோமம் . 2. நூலிழை . தர் என்றும் , அவரையடையும் வழி பலசடை 

தரித்தல் , உருத்திராக்கந்தரித்தல் , விபூதி தரித் 
3. புருவநடுவிலுள்ள சுழி . 
வர்ணாயு - 1. ஆட்டுக்கடா. 2. ஆட்டுமயிர் . பஞ்சாக்கர செபஞ்செய்தல் முதலியன என்றும் 

தல் , பூணூல் தரித்தல் ,சிவலிங்கபூசைசெய்தல் , 
3. கம்பளம் . 4. சிலந்திப்பூச்சி . (ஊண்ய ) கூறுவர் . (த.நி. போ . உருஉ . ) 
ஊர்த்த சுரோதம் - பிரமன்மேலாகப்பார்க் 

ஊர்த்துவதேவன்- விட்டுணு . ( ஊ y 
கப்பிறந்தசிருட்டி ; அது தேவசிருட்டி . ( உ - ம் . ) 
“ வேறு- நினைதர வூர்த்தசுரோத மென் சிருட்டி 
நிகழ்ந்தது சத்துவகுணத்தாற் - புனை தருமதுதெ ஊர்த்துவபதுமம் - பிரமரந்திரகமலம் : ( சி 
ய்வதசிருட்டியதாம் " ( சூத . சிவமா . க . ச .) 

லி , யோக . எ . ) 


. 


வெ . ) 


613 


ஊர்தல் 


சகசா 


ஊர்மி . 


ஊர்த்துவபாதம் - 1. எண்காற்புள்ளு . 2. (பாரத கிருட்டிண . கக .) 4. தினவுறல் . 5. பர 
பாதம் மேலாய் நிற்றல் . ( ஊய வாடி : ஊ த்தல் . (உ - ம் .) " மையில் வாண்முகம் பசப்பூரு 

ம்மே " ( கலி. கடவுள்வா . எ . ) 6. மெல்ல இய 
5 - மேல் , வாடி - கால் . ) 

ங்குதல் . ( உ - ம் .) " தென்றல்பி - னூர்ந்த நுகூல 
ஊர்த்துவபுண்டாம்- 1. சைவருள் ஒருசா மே செய்ய ” ( இரகு . குறை . ஙரு .) 7. மேற்ப 
ரார்சூலத்தினால் நெற்றியில் திருநீறு அணியுங் தெல் . ( உ - ம் .) “ ஏரிசிறிதாயினீரூருமில்லத்து 
குறி . ( சைவச . பொதுவி . ககரு .)2. விட்டுணுசம் வாரிசிறிதாயிற்பெண்ணூரு- மேலைத் - தவஞ்சிறி 
யத்தார் திருமண் முதலியவற்றால் நெற்றியிலே தாயின் வினையூருமூரு முரன்சிறிதாயிற்பகை ” 
லம்பரேகையாகத்தரிக்கும் ஒருகுறி . ( உ - ம்.) " வி ( நான்மணிக் க 0க .) 8. வாகநமாகக்கொண்டு செ 
ட்டுணுமூர்த்தியை வழிபடுமடியவர் சூலம் போல லுத்துதல் . (உ - ம் .) " ஏறுதியூர்தற்கென்றான் ” 
வும் - சூலம் போல் எனவே ஊர்த்துவபுண்டரம் ( கந்தபு . சூர . வதை . ஙஅக .) 
என்பதும் பெறப்படும் ” ( கூர்மபு . வருணாச் . சரு . ஊர்தி -1 . ஊர்வாயெனப்பொருள்படும் ஒரு 
உரை .) (ஊய வன் ) 

முன்னிலைவினை . 2. வாகநம் , எறப்படுவது . 
ஊர்த்துவம் - 1.சிரேட்டமானது . 2. மேல் . (உ -ம் .) " நாரதன்மகத்திற்றோன்றி நடந்ததோர் 
ஊர்த்துவம் - 1. சிரேட்டமானது. 2.மேல் . செச்சைதன்னை - ஊர்தியதாகக் கொண்டேயூர்ந் 
பௌட் . சு : கருஇ . ) 3. மேனோக்கியது . 

தனனொப்பிலாதான் " ( கந்தபு . பாயிர , கஎ .) 
வய .) 

ஊர்தியன் - வாகநமுடையவன் . ( உ - ம் .) " ஓ 
ஊர்த்துவமிதுநம் - சாந்திரமாநத்தால் ஆடி ராயிரமைங்கணை தன் முகவூர்தியன் மேலும்.( சே 
மாதங்கலந்த சௌரமாக ஆனிமாதம் . ( சி - லி . துபு . தேவிபு . ங o . ) 
சரி . ரு . தாற் . ) 

ஊர்நேரிசை- தொண்ணூற்றாறுபிரபந்தங் 
ஊர்த்துவழகநாள் - மேனோக்கிய நட்சத்தி களுள் ஒன்று ; அது : பாட்டுடைத்தலைவனது 
ரம் ; அந்த நட்சத்திரங்களாவன: உரோகணி , பூ ஊரைச்சார நேரிசை வெண்பாத் தொண்ணூற் 
சம் , திருவோணம் , அவிட்டம் , உத்திரத்திர றினாலாவது , எழுபதினாலாவது ஐம்பதினாலாவ 
யம் , சதயம் , திருவாதிரை என்னு மொன்பது 

து பாடப்படுவது . ( இலக்கணவி . அங 0 . உரைர. ) 
மாம் . " சகடன் குருமாயோன் புள்ளுத்திரங்கள் 

ஊர்ப்பகை- ஊர்நிந்தை . 
சதயஞ்செங்கை - புகல் தருமேன்முகம் ” என்ப 
திற்காண்க . ( விதாக , பஞ்சா. க.அ.) 

ஊர்ப்பழி- ஊர்ப்பகை . 

ஊர்ப்பாடு - அந்நியருடையகாரியம் . 
பர்த்துவழகம்- 1. சிவனுடைய ஈசாநமு 

ஊர்ப்புகைச்சல் புகைநிறமாய்த் தோற் 
கம் , 2. மேலாகத்திறந்தவாய் , 3. மேற்பாகத்தி 

றல் . 
லுள்ள முகம் . ( சைவச . பொது . ஙஙஅ : உரை . ) ஊர்ப்புரளி - ஊர்க்குழப்பம் . 
( ஊயவo: ஊயூ - மேல்.வ) - ஊர்ப்புலம் -ஆமணக்கமரம் . 
முகம் . ) 

ஊர்பு - ஊர்ந்து எனப்பொருள்படும் ஒருவி 
ஊர்த்துவராசி - ஆதித்தன் விட்ட இராசி . னையெச்சம் .(உ - ம் .) " கடலூர்பெழுதரு - ஞாயிறு ” 
அவை ; மகரம் , கும்பம் , மீநம் , மேடம் , இட ( புறநா . குக .) 
பம் , மிதுநம் என்பன . { விதாந . குணாகுண . ஊர்புல் - ஒருவகைப்புல் . 
கசு . முகம் . ) [ மேனோக்கிய ராசி என்றபடி , ) ஊர்மச்சி - ஊமச்சி . 
ஊர்த்துவலிங்கன் - சிவன் .( ஊ y -விம்) ஊர்மன்றம் - ஊரிலேயுள்ள மன்றம் . ( ஊர் ; 
ஊர்த்துவலோகம் - மேலுலகம் . 

மன்றம் - பலருங்கூடுமிடம் .) 

ஊர்மன்று - 1. ஊரம்பலம் . 2. பொதுமனை . 
ஊர்த்துவலோசநம் -- எண்காற்புள்ளு . ( ஊ 
ய - மேல் . மொவ நல - கண் . ) 

ஊர்மனை - குடியிருப்பு . ( உ - ம் . ) " ஊர்மனை 

சந்தியுகந்தாய்போற்றி " ( வேழமுகம் .) 
ஊர்த்துவாங்கம் - இடுப்புக்குமேல் சிரசுவ ( வீடுகளையுடைய ஊரென்றபடி .) 
ரைக்குமான அங்கப்பகுப்பு . ( தைல . தைலவ . ஊர்மி -1 . ஒளி. 2. சீவ இமிசை ; அது : பசி , 
ருச . உரை . ) 

தாகம் , சோகம் , மோகம் , சரை , மரணம் என 
ஊர்தல் -1. ஏறுதல் , ( பெரும்பா .) 2.செ ஆறு . 3. திரை . 4. நீரோட்டம். 5. வஸ்திரமடி 
ல்லுதல் . ( உ - ம் .) " ஓங்கன் - மத்தூரும்பெருங் ப்பு. 6. வயிறு முதலிய இடங்களிலுள்ள மூன்று 
கடலில் ” ( சேதுபு . திருநாட் . எ . ) 3. தவழ்தல் . மடிப்பு. 7. வருத்தம் . 8. விரகம் , ஆற்றாமை . 9 . 
( உ - ம் .) " நந்தூரும்புனனாட்டின்றிறம் வேண்டு வேகம் . 


| 


614 


ஊரன் . 


ககரு 


ஊருத்தம்பை , 


ஊர்மீகை - 1. திரை , 2. மோதிரம் . 

அகத்திணை . உங . ) 

நாடனென்கோவூரனெ 
ஊர்மிமாலி -- கடல் . 

ன்கோ ” ( புறநா . சக . ) 
ஊர்மிளை -1 . இலக்குமணன் மனைவி .( உ - ம் .) 

ஊராக்குதிரை - குதிரைமலை . (மணிமே . ) 

ஊராண்மை 
உருவவோடரிக்கட்செவ்வாயூர்மிளையென்னு 

1. உபகாரியாந்தன்மை . 
மாதை - யருவரையனையதிண்டோளிலக்குவற் 

--ம் ) " ஒன்றுற்றக்கா - லூராண்மைமற்றதனெ 
களித்து " ( கூர்மபு . இராமனவதரி . க.க.) 2 . 

ராமனவதரி , காக .) 2. ஃகு . ( வன் . எஎங .) 2. மிக்கசெயல் . ( சூ . நிகண் . 
கணவனால் விடப்பட்ட கற்புடைய மனைவி . க .. ருஎ .) 
ஊர்ழகம் --படைபொருமிடம் (பதிற்று . ) 

ஊரார்- 1. ஊரமாட்டார் எனப்பொருள் 

படும் ஓர் எதிர்மறைவினைமுற்று . 2. ஊரினுள் 
ஊர்வ --ஊருவன . ( உ - ம் .) " ஊர்வபதினொ ளார் . 3. பிறர். 
ன்றாம் " ( வள் . சுஉ ) ( அவை ; எறும்பு முதலி ஊராளி- 1. ஊரதிகாரி , 2.ஒருசாதியான் . 
யன . ) 

ஊரி -1 . இளமை . 2. சங்கு . 3. நீரிடங்க 
ஊர்வசிஉருப்பசி . ( ஊவாலி .) ளிலே ஊருஞ்சங்குபோலும் ஒருவகைச்செந் 
ஊர்வரப்பன் -- வெள்ளரிக்கொடி . ( இஃது , து . 4. மரத்திலே முளைக்கும் ஒருவகைப்பூண் 
உருவாரம் என்பதன் மரூஉமொழி .) 

6. (உ - ம் . ) “உயர்மரமுளைத்தவூரிபோல ” ( கல் 
ஊர்வலம் வருதல் - பட்டினப்பிரவேசம் வ 

லாட ஙகூ . ) 5. மேகம் . ( பரத்தலால் . ) 
ருதல் . 

ஊரிலிகம்பலை - கலாதி . 
ஊர்வன - ஊருஞ்செந்து . ( உ - ம் .) " தெரி 

ஊரின்னிசை - தொண்ணூற்றாறு பிரபந்த 
வாகவூர்வன நடப்பனபறப்பன ” (தாயு . பரிபூர. ங்களுளொன்று ; அது : பாட்டுடைத்தலைவன் 
உ . ) 

ஊரினைச்சார இன்னிசைவெண்பாத் தொண் 
ஊர்விருத்தம்-- ஒன்பதுவகை விருத்தங்க 

ணூறினாலாவது எழுபதினாலாவது ஐம்பதினா 
ளுள் ஒன்று ; அது : பாட்டுடைத்தலைவன் ஊ 

லாவது பாடப்படுவது . “ இறைவன் பேரூரினை 
ரைச்சிறப்பித்துப்பத்து விருத்தத்தாற்கூறுவது . 

யின்னிசையான் - முறையிற்றொண்ணூறெழு 
" வில்வாள் வேல் செங்கோன்மதமாபரி நாடூர் 

பானைம்பா 

னறையினப்பெயராகுமென்ப ” 
கொடையைநயந்தபப்பத்து - விருத்தமொன்ப 

என்பதனாற் பெறப்படும் . ( இலக்கணவி அஉரு . ) 
தும் விளங்குமப் பெயரான் ” என்பதனாற்பெற ஊரு 1. அச்சம் . 2. அட்டை . 3. உடம்பி 
ப்படும் . ( இலக்கணவி . அருங . ) 

னரைக்கீழுறுப்பாகிய தொடை . ( உ - ம் . ) “ மாய 
ஊர்வெண்பா- தொண்ணூற்றாறு பிரபந்த னூருவில் வந்தருளந்தமான்வயிற்றில் ” (பாரத .. 
ங்களுளொன்று ; அது : பத்துவெண்பாவால் ஊ குருகுல . கங . ) ( ஊு . ) 
ரைச்சிறப்பித்துக்கூறுவது . ( உ - ம் . ) " அறிந்திடி ஊருகால் - சங்கு . 
லூர்வெண்பாவையிரண்டாம் வெள்ளை ” ( வெண் ஊருசன் - வைசியவருணத்தான் . ( ஊா 
பாப்பா . உஉ . ) 

ஜ : ஊ . தொடை . ஜன்- பிறந்தவன் . ) 
ஊாண்டினார் --கள்ளிமரம் . 

ஊருடை 
ஊரப்பார்த்தல் - ஊர்ந்து செல்ல மந்திரித் 
தல் . 
ஊரல் -1 . ஈரம் . 2. உரிஞ்சல் . 3. ஊர்தல் . 

ஊருணி-- ஊரார் நீருண்ணுதற்கு உபயோக 
4. காய்ந்து வருகிறபுண் . 5. கிளிஞ்சில் . ( சூ . நிக 

மானநீர்நிலை . ( உ - ம் . ) " ஊருணிநீர்நிறைந்தற் 
ண் . ந : எரு . ) 6. குளுவைப்பறவை. ( உ - ம் .) றே ” ( வள் . உகரு .) ( ஊர் - ஊரார் ; உண் - - 

ஒரு செயப்படுபொருள் விகுதி . ] 
" உள்ளுமூரலும் " ( சிலப் . நாடுகாண் . ககஎ . ) 
[ நீர்மேலூர்தலினால் ஆகுபெயர் என்பது . ) 7 . 

ஊருணை- புருவங்களுக்குமத்தியிலே மகாபு 
நகர்தல் . 8. பசுமை . 

ருட்சிந்தமாயிருக்கும் மயிர்ச்சுழி . (ஊணா. ) 
ஊரவியன் - வைசிய வருணத்தோன் . ( பிர ஊருத்தம்பம் - ஊருஸ்தம்பவாதம் . ( உ - ம் . ) 
மாவுடைய ஊருவிற்பிறந்தவன் என்னும்பொ " ஓங்கடலூருத்தம்பம் ” ( தைல . தைலவ . எ அ . ) 
ருட்டு . ) 

ஊ gov . ) 
வாற்பதம் - பச்சைப்பதம் , 

ஊருத்தம்பை - வாழைமரம் . ( ஊ wo 
ஊரற்புண்- காய்ந்து வருகிறபுண் , 

ஷா : ஊு தொடை . ஜூலை - தூண் . பெ 
ஊரன்- மருதநிலத்தலைவன் . ( உ - ம் . ) “ இந்ண்களினூருப்போன்ற தம்பவடிவமுடைமையி 
ரனூரன் பைந்தார்மகிழ்நன் ” ( அகப்பொரு.ன் இப்பெயர்த்து . ) 


- 


ஊருடைமுதலியார்- } முருங்கைமாம். 


உள 


615 


ஊழ்த்தல் . 


ஊழி . 


ஓரை 


ஊருதல் - ஊர்தல் . 

தூழ்த்துச்சிலம்பி 

வீழ்வன " (சிந்தா, மண்ம . எ . 
ஊருப்பிரகூடாலிங்கதம் - தொடையால் 4.சமயம் . 5. சிதைவு . 6. சிந்திப்பு . 7. செவ்வி 
நெருக்கித்தழுவுதல் ; அது : நாயகி கோபமுள்ள யழிதல் .(உ -ம் .)" கழைவளர் நெல்லினரியுலையூழ் 
வள்போல இரண்டு தொடையாலும் நாயகனை த்து" (மலைபடு . க அ 0 . ) 8. நினைத்தல் . ( உ - ம் .) 
யிறுகும்படி நெருக்கித்தழுவுதல் ( கொக் . ரு : " ஊழ்ந்திடுமரவம்பூண்டோய் ” (திருவிளை . கீர 
சங . ) 

னுக்கு . க . ) 9. மடிப்பு. 10. மலர்தல் . ( உ - ம் . ) 
ஊருவின் ழலம் -- உபத்தக்குறி , ( உ - ம் . ) " அ 

" அடுக்கல் வேங்கைகளெரியகைந்தெனவலரூழ் 
லம்புசையூருவின் மூலம் (சேதுபு . விதும , கஅ .) க்கும் ”( தணிகை. திருநாட்டு . சக . ) 11. முடை 
ஊரெழச்சி - ஒருகாரியத்தின் பொருட்டு நாற்றம். (பிங்கல , உருருக .) 12. முதிர்தல் . 13. 

வாடுதல் . 
ஊரார் ஒற்றுமைப்பட்டெழுதல் . 

ஊழ்த்துச்சொரிதல்-- பழகிச்சொரிதல் . ( சி 
ஊரெறிபறை -- பாலைப்பறை . (இறைய . கஎ . 

ந்தா . ) 
பக் . ) 

ஊழ்த்துணை --- மனைவி . 
ஊரேறு - ஊர்ப்பன்றி . ( உ - ம் . ) “ நயநங்கள 

ஊழ்முறை -1 . நியதி . 2. பூர்வநியாயம் . 
ற்றதோரூரேறுபோலவே ” ( தாயு . மலை . எ .) ஊழ்விதி - பிராரத்துவவிதி . 

ஊரினுள்ளாய் எனப்பொருள்படும் ஊழ்வினை 1. உழுவலன்பு . ( சிந்தா. ) 2 . 
ஒரு முன்னிலைக்குறிப்புவினைமுற்று . ( உ - ம் .) பழவினை . ( உ - ம் .) “ யாரேயூழ்வினைதீர்க்ககிற் 
கடவுளர்கோன்வைகலுறு - மூரையோ” ( கந்தபு . பார் ” ( இரகு . தேது . ஙரு .) 
அசுரர்யாக . உஎ .) ( ஊர்-ஐ - முன்னிலை ஒருமை ஊழகம் - ஊழம் . ( ஊஷக : ஷகாரம் ழகா 
விகுதி . ] 

ரமாயிற்று . ) 
ஊரோசம் - ஊரிற்கீர்த்தி . ( உ - ம் .) ஊரோ 
சம்வீடுபட்டினி ” ( ஊர் ; ஓசம் -ஒளி . ) 

ஊழடிழட்டம் - முறையடிப்பாடாய்ப்பின்பு 

வழிமுட்டாயிருக்கும் . ( உ - ம் . ) " நூழிலுமிழுக் 
ஊலுகம் - 1. ஆந்தைப்பறவை . 2. ஓர்வகை கு மூழடிமுட்டமும் ” ( குறிஞ்சி . உரு அ .) ஊழ் - 
க்கரை . 3. கோட்டான் . ( 1. ஊக. ) முறை . அடி - அடிப்பாடு . முட்டம் - முட்டு . ) 
ஊவம் - வடவாமுகாக்கிநி . 

ஊழம் - வைகறைப்பொழுது . 
ஊழ் - 1. அலர்தல் . ( உ - ம் .) " முதிரிணரூழ் ஊழல் -1 , ஆகாதது . 2. ஊத்தை . 3. நர 
கொண்ட முழவுத்தாளெரிவேங்கை ” ( கலி.சுச .) கம் . ( உ - ம் .) " உடம்பறியுமென்னுமந்தவூழலெ 
2. ஊழ்த்தலைச் செய்யென்னேவலும் , தெரிநில்லாந்தீர ” ( தாயு . தன்னு . க . ) 4. நாற்றம் . 5 . 
லைவினைப்பகுதியும் , 3. குணம் . 4. பகை.(உ -ம் . ) பழுதடைந்தது . 
“ ஏற்றையோடேற்றைச்சீற்றத்- துருமிவையெ ஊழலத்தி - ஒருவகையத்திமரம் . 
ன்னத்தாக்கியூழுற நெருக்கி ( இராமா . நாட் . 

ஊழலாற்றி- ஒருவகைமரம் . ( உ .--ம் .) “ முதி 
பழமை. மரபு . 7. முற்பிறப்பிற்செ 
ய்த இருவினைப்பயன் செய்தவனையே சென்ற வீசைவீசை ” ( தைல தைலவ . கஉச 

ரூழலாற்றி மண்ணரசுமாலுகமென்னு மூவதளு 

ச . ) 
டைதற்கேதுவான நியதி . ( உ - ம் . ) " ஊழிற்பெ 
ருவலியாவுள ” ( வள் . ங அ 0 .) 8. முறை .( உ - ம் . ) 

ஊழலாற்றித்தைலம் - ஒருவகைத்தைலம் . 
ஊழல்லதுணவாகாதானும் ” (சிவப்பி . உ. கக .) உணயிஃதூழலாற்றி நெய்யே " என்பதிற்காண்க . 

அதனிலக்கணம் . " முதிரூழலாற்றி ....... எம்மா 
9. விதி . 10. வெயில் . ( என்றூழ் என்பதின்ற 

. 
லைக்குறை போலும் .) (5,6 . பிங்கல . ஙஉக .) ( தைல , தைலவ . கஉம் 
ஊழ்கல் - தியாரித்தல் . ( உ - ம் . ) " புநிதனப் 

ஊழலித்தல் -1 . அருவருத்தல் . 2. இளைத் 
ங்கயமூழ்கி ” ( கோயிற்பு. பாயிர, க .) உள்கி தல் . 3. நாற்றமடைந்து கெடுதல் . 4. பதனழி 

தல் . 
என்பது முதனீண்டு இனம்பற்றி ளகரம் ழகர 
மாய்நின்றது .) 

ஊழனாற்றம் - துர்க்கந்தம் . 
ஊழ் கொளல் - நன்குமதிக்கப்படல் . ( உ - ம் .) 

ஊழி- 1 , உகமுடிவுகாலம் , கடல் பெருகியு 
" பழையேமிறையூழ்கொளப்பட்டமென்றேமாப் லகமழியுங்காலம் . ( உ - ம் . ) “ ஊழிபெயரினும் 
பெய்தார் " (திருவிளை , பன்றிக்குட்டி . கரு . ) 

( வள் . கூ அக . ) 2. ஒருபிசாசம் . 3. நெடுங்காலம் . 

(உ -ம் .) “ இனியூழ்திவாழ்திரென ” ( பாரத . பதி 
ஊழ்த்தசை -- புலால் . ( பிங்கல . உருசஅ .) 

னெட்டா . உரு . ) 4. பிரமனாயுள் . (உம் .) " சுரு 
ஊழ்த்தல் -1 . இறைச்சி . ( பிங்கல . உருசக . ) தியானுறங்குமிராத் தொறுமுடிவிற்றுஞ்சிய வூ 
2. உதிர்தல் . 3. கழலுதல் . ( உ - ம் .) " மதுக்கலந் ழிகடோறும் - விரையவந்துலகமழித்திடுங்கட 


கஎ . ) 5 . 


6 . 


| 


616 


ஊளை . 


சுகள 


ஊற்று . 


7. விதி . 


தாட 


ல் " (கந்தபு . நகர . சுரு .) 5. பூமி , 6. வாழ்நாள்.வைகளின் அழுகைச்சத்தம் . ( உ - ம் . ) " ஊளைப் 
( உ - ம் .) " அன்னவாகநின்னூழி " ( புறநா. கஈரு . ) பெருநரிவவ்வியவூனை ” (சணிகை. களவு.சுகள் .) 

ஊளையிடுதல் -- 1 . ஒலியிடல் , 2. குரவையி 
ஊழிக்காய்ச்சல்-- 1. ஒரு கொள்ளை நோய் . டல் . 3. நரிமுதலியனகூக்குரல் செய்தல் .(உ - ம் .) 
2. தொற்றுசுரம் . 

" முதிர்நரிகளூளையிடின் " ( சூத , எக்கி . பூ . சசு , 
ஊழிக்கால் - உகாந்தவாயு ; அது : பிரளய உ 0 . ) 
காலத்திலே வடவாமுகாக்கிநி உலகத்திற்படர் ஊற்றங்கோல் - ஊன்றுகோல் . 
ந்து உலகை அழித்தவுடனே அவ்வடவையை ஊற்றம் - 1. அசைவின்றி நிற்றல் . ( உ - ம் . ) 
அழிக்கத் தோன்றுங்காற்று . ( உ - ம் .) " வடவை 

ஊற்றமிகவருள் புரிதலே துவாக வுரைசெய்வ 
யுண்ணல் -விருந்திடமூழிக்காலும் ” ( கந்தபு . கட ர் (சிவப்பி .உரு. ) 2. அறிவுடைமை, (உ - ம் .) " 
ல்பாய் . நா . ) 

ற்றமிகுஞ்சராசரத்துளுயர்ச்சி சரம் " ( கொலை 
ஊழிக்காலம் -ஊழிகாலம் . 

று . ங .) 3. இடையூறு . ( உ - ம் .) " பொருதுயிரூ 
ஊழிக்காற்று - 1. உகாந்தவாயு . 2. விஷக் ற்றஞ்செய்யாது ” (திருவிளை. மாயப், உக .) 4. 
காற்று . 

கேடு . ( உ - ம் . ) " சாற்றரியவின்பவெள்ளந்தாக் 
ஊழிகாலம் - உகாந்தகாலம் . (உ - ம் .) " இன் குமதினீமுளைக்கிலூற்றமுறுமென்னவதிலுண் 
னமோரூழிகாலமிருப்பினும் ( கந்தபு .பானுகோ. மை சொன்னாலாகாதோ ” 

( தாயு.ஆகாதோ. உ 0 . ) 
உஅ . ) 

5. நீரூறல் . ( உ - ம் . ) " நாற்றைவேறுபழனத்தி 
வழித்தீ - வடவாமுகாக்கிநி . ( உ - ம் . ) “ உள் 

னாட்டுவா- ரூற்றமோடுபறித்தாருழவரே ” ( சே 
ளியகாலையினூழித்தீயினை " ( இராமா . துபு , நாட்டு . சஉ . ) 6. பற்றுக்கோடு . ( சூ . நிக 
கை , கக . 

ண் . அ : ககா . ) 7. புகழ் . 8. மிகுதி . ( உ - ம் .)" கொ 
ஊழிநாயகன்- உலகசங்காரஞ்செய்யுங்கட டுமை- யூற்றமாகிப்பண்டுதித்தனரென்ப "(இரா 
வுள் . ( உ - ம் . ) " அழியா- வூழி நாயகன் ” ( கந்தபு . மா . படைக்காட்சி . உச. ) 9. முயற்சி . ( உ - ம் .) 
தெய்வ . ககூச . ) 

" கணை பலபரிதியம்பகைஞ- னூற்றமோடுவான் 
ஊழிநாள் - முடிவு நாள் . 

புயலெனச்சொரிதலும் " ( கந்தபு . அமரர்சிறை 
ஊழிநீர் - உலகமுடிவிலுண்டாகும் பிரள புகு . சு அ .) 10. வலி . ( உ - ம் . ) " படையூற்றமி 
யம் , 

லன்சிறியனிவன் " ( இராமா , கையடை . கஉ . ) 
எழிநோய் தொந்தவியாதி , பெருவாரி 

ஊற்றல் - 1.ஊற்றுதல் , துளித்தல் , ( உ - ம் ) 
நோய் . 

“ அமுதுங்கனியுந்தனிகுலவி- யூற்று மழலை மொ 
ஊழியக்காரன் - வேலைக்காரன் . 
ஊழியம் - தொண்டு. (உ- ம்.) " அண்டிமண் சிச்சிறுவர் ” ( கூர்மபு. தக்க . சபி . க .) 2. நீரூ 

ற்று . 
டையர்க்கூழியஞ்செய்வதென்று போமோ ” ( தி 

ஊற்றணி - 1. இடையூறு . 2. ஊறு . 3. கல 
ருப்பு . ருச அ .) 

ப்பையினோருறுப்பு . ( உ - ம் . )" நீற்றோனுமலரோ 
ஊழியார் - நெடுங்காலவாழ்க்கையுடையவ னுநெடியோனுமென்கின்ற - தோற்றாளரிவரா 
ர் . (உ - ம் .) " ஊழியாரெளிதுனக்கரசுதந்துதவு லேதொல்லுலகநிலைபெறுமோ - மாற்றாதகாவே 
வார் ” ( இ.ராமா . மராமரப் . சஉ . ) 

ரிவளநாடருளுங்கலப்பை - ஊற்றாணியளதாயி 
ஊழியூழிக்காலம் -- நித்தியம் . 

னுலகுநிலைகுலையாதே . ஏரெழு டு . ) 
ஊழறல் - முதிர்தல் . ( உ - ம் . ) " பயம்புக் - கூ ஊற்றம் பெட்டி - ஊற்றுப்பெட்டி . 
ழுற்றலமரும் ” மலைபடு . கஙஉ . ) 

ஊற்றல் -- 1 . உரோகணிநாள் . ( சூ . நிகண் . 
ஊழைக்குருத்து - துளசிப்பூண்டு. 

க : சு அ . ) 2. கரப்பு . 3. மீன்கூடு , 
1. ஆணரி. 2. நரி , 

ஊற்று - 1. ஈரம் . 2. ஊற்றென்னேவலும் , 
நெடுவாய் மீன் . 

தெரிநிலைவினைப்பகுதியும் . 3. ஊறுதல் , (உ - ம் .) 
ஊளான் --- நரி . 

" ஊற்றிருந்தமும்மதத்தோடையானை : ( சிந் 
ஊளாமீன் . 

தா , நாமக . கஉ ங . ) 4. ஊன்றுகோல் . ( உ - ம் . ) 
ஊளுகன் - சூரியன் முன் பாடுந்துவாதசகந் " அசைவிடத்- தூற்றாவர் ( நாலடி . குடி . கா .) 
தருவரிலொருவன் . ( வி -ணி . உசாரு .) 

5. சுரக்குநீர் , பெருகுநீர் . ( உ - ம் . ) " ஊற்றிற் 
ஊளை -1 . ஊத்தை . ( உ - ம் .) "ஊளை நாயெ செல்லுமொண்பாலுமுடனுறா ” ( கந்தபு . நகர 
ன ” ( திருப்பு . ருகூரு .) 2. சளி . 3. நரிமுதலிய ருங . ) 6. நீர்சுரக்குமிடம் . 7. சுரத்தல் . ( உ - ம் . ) 


-- 


ஊளன் . 


இளம் 


தளி 


617 


ஊன் , 


9 


னல் . 


" குருதிநீர்வெள்ள - மூற்றிருந்தொழுகும் ” ( கூர் | உறுதல் . ( உ - ம் . ) “ஊறோர்பவரிங்குலாவவுங்கூ 

) 8. நீரூற்று . 9. பற்றுக் டும் " (வாண , உஙசு. ) 3. ஊறுதல் , 4. ஊறெ 
கோடு . (உ - ம். ) " ஒற்கத்தினூற்றாந்துணை ” ன்னேவலும் , தெரிகிலைவினைப்பகுதியும் , வி 
( வள் . சகச .) 10. வந்து தங்குதல் . ( உ - ம் .) " உ னைத்தொகையும் , 5. காயம் , புண் .( உ - ம் . ) "உள 
றுகாலத்தூற்றாகா ” ( நாலடி . பழவி . க O. ) ந்தளர்வில்லோன் மேனிக்குற்றிலசிறிதுமூறு 
ஊற்றுக்கண் - உற்றுத்துவாரம் . 

கந்தபு . சிங்க. ககஎ . ) 6. குற்றம் . ( புறப்பொ .) 
ஊற்றுக்களம் - பலரும் வந்துசேருமிடம் . தொருவர்க்குமென்றால் " ( கந்தபு . சூரனமைச் 

7. கொலை . ( உ - ம் . ) " ஊறுதான் செயக்கூடுறா 
(உ - ம் .) கதழ்விடைக்காரியை - யூற்றுக்களத்தே 

ககரு .) 8. தீண்டல் . (பிங்கல . ஙஉக்க .) 9. தீமை . 
யடங்கக்கொண்டட்டு ” ( கலி . கங . ) 

( உ - ம் . ) " ஊறுப்பட்டபோதெழுந்தருள்கென 
ஊற்றுக்குழி -- நீரூறுதலையுடைய குழி . 

( பாரத . வாரணா. கஉச . ) 10. துன்பம் . ( உ - ம் . ) 
ஊற்றுக்கோல் ஊன்றுகோல் . ( உ - ம் .) " ஊறுகொணிதிபதியுள்ள நாணி ” ( கந்தபு . திக் 
"இழுக்கலுடையுழியூற்றுக்கோலற்றே ( வள் . குவி . நர .) 11. நிலத்தையூறுபடுத்தல் . (உ - ம் .) 
சகரு .) 

நாரனீர்யை - லூறு செய்குநர்சிலர் ” ( கந்தபு . தி 
ஊற்றுண்ணல் - 1. இறத்தல் . 2. சிந்துண் ருநாட்டு . கா .) 12. பரிசம் . ( உ - ம் .) " சுவையொ 

ளியூறோசை” (வள் . உஎ . ) 13. பழுதுபடுஞ்செ 
ஊற்றுதல் -1 .எண்ணெய் முதலியன ஊறச் யல் . ( உ - ம் .) “ ஊறொரால் ( வள் . சுசுஉ .) 
செய்தல் . (உ - ம் . ) " அமுதுங்கனியுந்தனி குலவி ஊறுகாய் - உணவுக்காக உப்பு முதலியன 
யூற்றுமழலை மொழிச்சிறுவரிருவர்த்தந்தேம் ( கூ சேர்த்து ஊறவைத்தபுளிக்காய் . ( உ - ம் .) “ கை 
ர்மபு . தக்க . சபி . க . ) 2. பாத்திரத்தைச்சரித் யினாலூறுகாயாதியிடு ” ( சைவச , பொதுவி . 
தாவது நீர் முதலியவைகளைப்புறத்திலே போக்கு கூ 0உ ) 
தல் . ( உ - ம். ) " ஒழிவுறக்கடத்தினீரூற்றி ” ( சே 

ஊறுகோள் -1, காயம் , புண் . 2. கொலை . 
துபு . கந்தமா. அஎ . ) 

ஊறுதல் -1 . இடைவிடாதுநீர்முதலியசுர 
ஊற்று நீர் - ஊறுநீர் . ( உ- ம். ) " ஊற்றுநீர்க் த்தல் . 2. தோன்ற அமைந்துகிடத்தல் . ( உ - ம் .) 
கூவலுளுறையுமீனனார் ” 

( சிந்தா . பதுமை . கக .) “ சுருதியின் பொருண்மை முழுதுமூறிய துதியி 
ஊற்றுப்பட்டை -ஊற்றிறைக்கும்பட்டை 

வற்றிறைக்கும்பட்டை னனாகி " ( கந்தபு . குமாரபு . சுச .) 3. நனைந்து 
ஊற்றுப்பூ - தேங்காய்ப்பிண்ணாக்கு . 

சாரமேறுதல். 4. நீர்சுரந்து வருதல் . ( உ - ம் . ) 
ஊற்றுப்பெட்டி எண்ணெயூற்றுதற்கரு 

" ஊறுமாகடமாமதமோடுமே ” ( இராமா . வரைக் . 
வியானபெட்டி . 

சும . ) 
ஊற்றுப்பெயர்தல் - ஊற்றுத்திரும்புதல் . ணிதனை ” ( மூதுரை. ஒளவையார் .) 

ஊறு நீர் - ஊற்றுநீர் . (உ - ம் .) “ஊறுநீர்க்கே 
ஊற்றுமாம் - 1. எண்ணெயூற்றுதற்கருவி 

ஊறு நீர் சுரந்தவோலை - பச்சோலை . ( உ - ம் .) 
யானமரம் . 2. செக்குலக்கை . 

" மந்திரங்கள் வேறுவே - நூறுநீர்சுரந்தவோலை 
மற்றெடுத்தல் - பெருகுதல் . ( உ - ம் .) " யிற்பொறித்து ” ( திருவிளை . சமணரை , ஙஎ . ) 
ற்றெடுத்துவண்டோலிடும் ” ( செந்தூர் . காப்பு . ) 

ஊறுபாடு -1 . இடையூறு , கவலை . ( உ - ம் .) 
ஊறணி - 1. ஊற்று . 2. கசிவுநிலம் . 3. சே "ஊறுபாடறவந்தரத்தளிகவர்ந்துண்ப திரு 
ற்றுநிலம் . 4. வருவாய் . 

விளை . தருமிக்கு . ருகா. ) 2. சேதம் . 3. தீமை . 
ஊறல் -1 .ஊற்று . 2. ஊறுநீர். ( உ -ம் .) " அ 4. துன்பம் விளைத்தல் . ( உ -ம் .) " ஊறுபாடில்லை 
வரிதறல் ( தாயு , வண்ண )3. கசிதல் . (உ - ம் .) யுயிர்க்கு " ( வள் . கசரு . ) 5. வெட்டல் முதலிய 
" மாதவர்சித்தத்திலே - யூறிப்பரந்த ” ( தாயு . பாய . 

காரணங்களினால் உடம்பில் வருங்காயம் " 
கக .) 4. களிம்பு. 5. சுரந்துவருதல் . " ஊறியகு ஊறுபுண் - ஆறிவரும்புண் . 
ருதியன் ” ( கந்தபு . சிங்க , ககஉ .) 6. பஞ்சலோ 

ஊறுபுரிதல் - பரிசித்தல் , நியசித்தல் . ( உ - ம் . ) 
கக்கலப்பு . 7. வருவாய் . 

" அங்கமெவையு - மிக்கானுமூறுபுரியா ” ( கந்தபு . 
ஊறளத்தல் - உறுதற்காராய்தல் . ( பதிற் வில்வ - வாதா - வதை . உஅ . ) 
றுப் . ) 

ஊன் -1 . உடம்பு . ( உ - ம் .) "ஊனாகியூனுளு 
ஊறற்பாக்கு- நீரிலிருந்தூறியபாக்கு . 

யிராகி ”( கந்தபு . கடவு . உ .)2 . உவ்விடம் .(உ - ம் .) 
ஊறு -1. இடையூறு . ( உ - ம் .) " வெருப்பி " ஊனரசாள்பவனோக் 

" ஊனரசாள்பவனோக்கி ( தணிகை. சீபரி, 
டித்தூறுறாவண்ணம் ( இரகு, தேது . எக .) 2 . 

ரகு , தேது . எக .) 2. ருசுஉ .) 3. கொழுப்பு , ( உ - ம் .) " வேடனிடு-மூ 


P 


618 


ஊன்றுதல். 


ககக 


எஃகு . 


னப்பிறைச்சிக்குகந்தார் ” ( மறைசை ஙரு.)க . த ( உ - ம் . ) " கைதருவார்தமையூன்றி ” ( பெரியபு . 
சை , மாமிசம் . ( உ - ம் .) "ஊன்சுவைத்துடம்புவீக் திருநாவு . சுக . ) 11. பெலப்படுத்தல் . 
கிநரகத்திலுறுதனன்றோ” (சிந்தா பதுமை .எ..) 

ஊனகத்தண்டு -1. கருவண்டு , 2. இறைச் 
ஊன்பூச்சுத்தைலம் - ஒருவகைத்தைலம் . சிகொத்தும் அடைகுறடு . ( பதிற்றுப் . ) 3. கேடு .. 
அதன் விவரம் , ( சங்கெட்கோதபமார்க்கி .... ( பிங்கல . நஉ உ ... ) 
மிஃதூண்பூச்சுத்தைலமென விரணமருத்துவர் ஊனம்- 1. சாரம் , 2. பிணம் . ( பிங்கல . 
க்குச்சாற்றே ” என்பதிற்காண்க . ( தைல . தை ஙஉ O. ) 3. மலம் . ( உ - ம் .) " ஊனநீக்கியசிவமு 
லவ , ககஅ . ) 

ன்னர் ” ( பிரமோத்தர . பஞ்சா. கரு .) 4. மாமிச 
ஊன்விற்போர் - இறைச்சிவிற்போர் . நீர் . (ஊன் - தசை . அம் - நீர் .) 
ஊன்றக்கட்டுதல் - பெலப்படுத்துதல் . ஊனமர் குறடு இறைச்சி கொத்தும் பட் 
ஊன்றல் -ஊன்றுதல் . 

டைமரம் . ( உ - ம் . ) " ஊனமர் குறடுபோலவிரும் 
ஊன்றள்ளல் - ஊன்வளர்தல் . 

புண்டு ” ( சிந்தா . மண்மகள் . க அ ..) 
ஊன்றி- ஒருபாம்பு . 

ஊனான்- 

ஒருகொடி , ( உ - ம் . ) “ எண்ணாமவி 
ஊன்றிக் கேட்டல் -1. உறுதியாய்வினாவுல் . ப்படி நேரேமபுட்பிவேம்பூனான் - றிண்ணாயுருவி 
2. கருத்தாய்ச்செவிகொடுத்தல் . 

சிவந்தி பரி ” ( தைல . தைலவ . கஉ . ) 
ஊன்றிக்கொள்ளல் - 1. சார்ந்திருத்தல் . ஊனி- அமுக்கிராங்கிழங்கு . ( உ - ம் . ) " ஊர் 
2. நிலைபெறல் . 

விலாமிச்சாவாரையூனிமாலூரந்தொண்டி ( தை 
ஊன்றிச்சொல்லல் - உறுதியாய்ச் சொல் 

ல . தைலவ . கச . ) 
லல் . 

ஊனுருக்கி- கயரோகம் . 
ஊன்றிப்பார்த்தல் - 1. ஆராய்ந்துபார்த்தல் . ஊனெட்டி- உடும்பிறைச்சி . 
2. கையினால் அழுத்திப்பார்த்தல் . 

ஊன்றிப்பேசல் - 1. அசைநிறுத்திப்பே 
சல் . 2. பெலப்படுத்திப்பேசல் . 
ஊன்று 1. ஊன்றென்னேவலும் , தெரி 

எ- [ இது தமிழ்ப்பாவையின் வர்ணமாலை 
நிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் .2 யிலுள்ள உயிர் வருக்கத்தில் வரும் ஏழாம் எழு 
சார்பு . ( உ - ம் . ) " தனியோங்கார - மூன்றறவெவ்த்து . உயிர்முயற்சியாற்பிறக்கும் எழுத்துக்களு 
வளவு மேலுற்றுநின்றது ” ( ஞாநவா . உத்தாலக ல்லினையுறப்பிறப்பதும் , அகர இகரக் கூறுகள் 

ள் அங்காப்போடு அடி நாவின் விளிம்பு அண்ப 
ன் . சாக .) 
ஊன்றுகால் - உதைகால் . 

சந்தித்துப்பிறப்பதுமான ஒரு குற்றுயிர் ) 

1 .. 
ஊன்றுகோல் - பற்றுக்கோல் . 

ஏழு என்னும் எண்ணின் குறி . 

2. ஒரு சொல்லின் அகத்தாயினும் புறத் 
ஊன்றுதல் -- 1 . அமுக்குதல். (உ -ம்.) " உடு தாயினும் நின்று வினாப்பொருளைத் தரும் ஒரி 
ப்புமுக முழுக்கொழுமூழ்கவூன்றி” ( பெரும்பா. டைச்சொல் . ( உ - ம்.) 

“ எவன் , எக்கொற்றன் ” 
உ .0 .) 2. அழுந்தவைத்தல் . ( உ - ம்.) "ஊன்றி (நன் . எழுத்..) 
யேவலப்பானாசிப்புடைவிரல் ” (சிவதரு . சிவஞா 

எஃகம் -1. ஆயுதப்பொது . (உ - ம் .) " ஏற்ற 
நயோ . ருசு . ) 3. கடைப்பிடித்தல் . ( உ - ம் .)"ஊன் 

றட்டற்போழல்வினைக்கெஃகநிறைகோல்கள் ) 
சுவைத்துடம்புவீக்கிநரகத்திலுறைதனன்றோ 
ஊன்றினாதுடம்புவாட்டித்தேவராயுறைதனன் ( தைல.பாயிர. கஉ . ) 2. ஈட்டி , 3. எறியாயுதம் . 

4. கூர்மை . ( உ - ம் . ) எஃகவேற் - புங்கவன் சீர்பு 

முறு 
த்திடென்ன ” (சிந்தா . பதுமை. எ .) 4.குத் கழ் " ( கந்தபு . அவையட , கஉ . 5. சக்கராயுதம் . 
தல் . (உ -ம்.) "ஊன்றிப் பிளந்திருகூறு செய்து த்தெறியெஃகம்பாய்தலின் ” ( முல்லை . அ . ) 

( பிங்கல . கரு அச . ) 6. வாட்படை . ( உ - ம் .) எடு 
(கூர்ம்பு. அந்தகா . அ 0 . ) . சார்தல் ... சென்று . வேற்படை. (உ -ம்.) எங்கணுமறைகளார்ப் 
தங்குதல் . (உ - ம் .)" பரூஉப்புகை-யகலிருவிசும்பி 

பவெஃகம் வான் போயிற்றம்மா ” ( கந்தபு . சூரப 
னூன்றுஞ்சூளை ” ( புறநா. உஉ அ . ) 7. நடுதல் . 

வதை . சகா . ) 
(உ - ம் .)" காழுன்றியகவிகிடுகின் - மேலூன்றியது 

எஃகல் - எஃகுதல் . 
கிற்கொடியும் ” ( பட்டின . கக எ . ) 8. நிலைப்படு 
த்தல் , ( உ - ம் .) " ஊன்றியவெகுளியள் ” ( இரா எஃகு -1 . ஆயுதம் . ( உ - ம் . ) " எஃஃகிலங்கி 
மா . மந்தரை . ச 0 .) 9. பதித்தல் . 10. பிடித்தல் . யகையராய் ” ( நன் . கஉ . உரை ) ( இவ்வுதார 


619 


எக்களித்தல் . 


சுஉ 0 


எங்கள் . 


|| 


ஹால் . 


. 


ல் 2 


ணத்திற்பின்னுள்ள ஆய்தம் அளபெடையால் எக்களிப்பு - மிகுமகிழ்ச்சி . 
வந்தது . ) 2. உருக்கு . ( சூ . நிகண் . சு அ . ) 3 . 

எக்காளம் - ஒரூதுகுழல் . 
ஃகென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதி 

எக்கியம் - 7 வாபரயுகம் . 2. யாக சம்பந் 
யும் , வினைத்தொகையும் , 4. கத்தரிரை என் 
னுமாயுதம் . ( உ - ம் . ) “ எஃகிடைதொட்டகார்க்க தம் . (உ -ம். ) மக்கட்பவததினெக்கியத்தின் ” 
வின் பெற்றவைம்பால் ” ( கலி . கஉ .) 5. கர் ( திருவானை . கோச்செவ். எப . ) (யஜீய . 
மை , ( உ - ம் . ) " எஃகுறுமுள்ளின் ” ( மலைபடு . எக்கியோபவீதம் -- பிராமணர் முதலிய 
» 00. ) 6. மதிநுட்பம் . ( உ - ம் .) “ இகலிலாரெஃ மூவருணத்தாரும் ஒமஞ்செய்து தரிக்கும் பூ 
குடையார் ” ( நாலடி , கல்வி . எ . ) 7. மநவொடுக 

( யஜெ 

வவீது : எக்கியம் - யாகம் , 
கம் . 8. வேற்படை . ( உ - ம் . ) " ஒளிறிலையவெஃ 
கேந்தி ( புறநா , உசு .) 

உபவீதம் - பூணூல் . ) 
எஃகுகோல் --பஞ்சுகொட்டும்வில் , 

எக்கு -- எக்கென்னேவலும் தெரிநிலைவினை 
எஃகுதல் -1 . அவிழ்தல் . 2. உதைந்தேறு 

ப்பகுதியும் . 
தல் . 3. எட்டுதல் . 4. எதிர்க்குதல் . 5. தாழ்ந் 

எக்குதல் -1 . குவிதல் . 2.சொரிதல் , ( உ - ம் . ) 
தெழும்பல் . 6. நீளல் . 7. நெகிழ்தல் . 8. நொய் " எக்கிய சோரியிற் பரந்ததெங்கணுஞ் செக்கர் ” 
தாக்கல் . 9. பஞ்சுகொட்டல் . (உ - ம்.) “ எஃகின (இராமா. சித்திர . சக.) 3. போர்செய்தல் . 4 . 
பஞ்சு " 10. பஞ்சுபறித்தல் . (சிந்தா .) 

வயிற்றினை உள்ளிழுத்தல் , 

எக்கூர் -- ஒக்கூர் , ஒரூர் , ( புறநா .) 
எஃது - யாது . ( உ - ம் . ) " எஃது எவ்வாறுநின் 
றொடுங்கிற்று அஃது அவ்வொடுங்கினவாறே எகரம் - எ என்னும் எழுத்து . ( கரம் - சாரி 
(சிவஞாநபோ . க : உ . சிற் . ) 

யை . ) 
எக்கச்சக்கம் - ஒழுங்கின்மை.(தெலுங்கு .) பானிறத்தெகின்வாகநம்பவுரிகொள்வது போ 

எகின் -1. அழிஞ்சில் . 2. அன்னம் . ( உ - ம் .) 
எக்கண்டம் - முழுக்கூறும் . 

( சேதுபு . விதூம . கக . ) 3. செம்மரம். 4 . 
எக்கணும் - எவ்விடமும் . ( உ - ம் . ) " எக்க புளி . 5. புளிமா . 
ணுந்தொழ " ( தாயு . பொன்னை . உகா . ) 

எகினப்பாகன் - பிரமா . ( உ - ம் . ) " ஞாலமீ 
எக்கர் - 1. இடக்கர் . 2. இடுமணல் , மண ன்றருளெகினப்பாகன் ” ( கூர்மபு . யுகதன்ம . 
ற்குன்று . ( உ - ம் .) " எக்கர் மீதுமிழைத்தபொற் உஎ .)) 
குன்றினும் ( தணிகை . திருநகர . சஉ .)3 . இறு எகினம் -1. அழிஞ்சின்மரம் . 2. அன்னப் 
மாப்புடையவர். ( உ -ம்.) “வெஞ்சமண்பே- ரெ பறவை . (உ -ம்.) “ மிக்குயருவணமன்னமிசைப் 
க்கர்க்குடனாக ” ( பெரியபு . மூர்த்தி . கரு . ) 4. படுமெகினப்புள்ளும் ” ( கந்தபு , சூரபன்மன்வ 
ஏறுதல் . 5. குவிதல் . ( சூ . நிகண் . கக . ககர . கக . ) தை . சஎஉ . 

தை . சஎஉ .) . ஆண்மரம் , 4. கவரிமா . ( உ - ம் . ) 
6. சொரிதல் . 7. பொருதற்றொழிலுடையவர் . “ நெடுமயிரெகினத் தூநிறவேற்றை " ( நெடுநல் . 
( உ - ம் . ) " செக்குரலிடையிட்டெம்மைத் திரிப் கக .) 5. நாய் . (உ - ம் . ) “ மாண்டவெயிற்றெகி 
பது தண்டமென்னா- எக்கராம்புத்தர்தாமேயிசை னம் ( சிந்தா . குணமாலை . கஉ . ) 6. நீர்நாய் . 
த்தனர் ” (திருவிளை . மண்சும . க o எ . ) 

7. புளி. 8. புளிமா . 9. புளியமரம் . ( உ - ம் . ) " நு 
எக்கரணம் - எக்காரம் , 

ங்கினர்க்குச்சித்திகள் வழங்குறுமெகினம் ” ( கந் 
எக்கரவம் - பொரப்புகும் எருத்தின் உரப் தபு . திருநகர . கச . ) ( 2,3 , 8. பிங்கல . ஙஉஉக .) 
பொலி . ( எக்கு - குவிதல் . அரவம் - ஒலி.) 

எதன்று - குன்றிக்கொடி . 
எக்கல் -1 . எட்டல் . 2. ஏறுதல் . 3. குவிக்க 

எங்கண் எவ்விடம் . ( உ - ம் .) “ எங்கணே 
ப்படுதல் . 4. குவித்தல் . 5. சொரிதல் . ( உ - ம் .) குதியென்றுபோயவுணனையெதிர்ந்தான் ” ( கந் 
( எக்கிவிழுங்குருதிகளை " ( சி.சி. பா . சௌத் தபு . பானுகோபன்வதை . கஙச .) ( எக்கண் என் 
திராந்திக . உ . உரை. ) 6. பதிவு . 7. பொரு பது எங்கண் என நின்றது . ) 
தல் . 8. வயிற்றையுள்ளிழுத்தல் . ( 4. பிங்கல . எங்கணும் - எவ்விடமும். ( உ - ம்.) “ அடவி 
கூஉ உஉ . ) 

யெங்கணும் வேட்டையால் ( பாரத . வாரணா 
எக்கழத்தம் - இறுமாப்பு , ( ஏக்கழுத்தம் வத . கஉசு . ) 
எக்கழத்தல்- என்பதின் குறுக்கம் . ) 

எங்கள் வேற்றுமையுருபேற்கும் போது 
எக்களித்தல் - மிகமகிழ்தல் . 

யாங்கள் என்னுந் தன்மைப்பன்மைப்பெயர்தி 


| 


620 


எச்சம் . 


சுஉக 


எச்சவாய் , 


s 


ரிந்துவந்த ஒருவிகாரமொழி . ( உ - ம் . ) எங்களை | சிதடுமுறுப்பில்பிண்டமுங் - கூனுங்குறளுமூமு 
எங்களால் " எங்கண்மிசைவைத்தவருள் ( கந் ஞ்செவிடு - மாவுமருளுமுளப்படவாழ்நர்க் - கெ 
தபு , யாகசங் . கருடு . ) 

ண்பேரெச்சமென்றிவையெல்லாம் " ( புறநா .. 
எங்கித்தை - எவ்விடம் . ( உ - ம் . ) " அங்கித் உஅ . ) 2. ஒழிந்தது , ஒழிந்தன . ( உ - ம் . ) "ஊணு 
தம்பனைவல்லார்க்கனல் சுடாதாகு மௌடதமந் 

டையெச்சமுயிர்க்கெல்லாம் வேறல்ல " ( வள் . 
திரமுடையார்க்கருவிடங்களேறா- வெங்கித்தை காகஉ .) 3. காரியம் . ( உ - ம் . ) " எச்சம் = ஆற்றி 
க் கன்மமெலாஞ்செய்தாலு ஞாநிக்கிருவினைகள் 

லே வெள்ளம் 

வர அந்தக்காரியவேதுவைக்கொ \ 
சென்றணையா ” ( சி . சி . க 0 : கா . ) ( எங்கு என் ண்டறுதியிட்டு இதற்குக் காரணமாகிய மழை 
பது எங்கித்தை எனமரீயிற்று . ) 

மலைத்தலையின் கண்ணேயுண்டெனஉணர்தல் . 
எங்கு - எவ்விடம் . ( உ - ம் . ) " எங்குற்றுச்சே ரிய அநுமானமாகிய வெள்ளம் மலையில் மேகம் 

காரியம் எனினும் எச்சமெனினுமொக்கும் , கா 
றீரோ வென்னாரே ” ( ஆசார . ரு அ .) 

பெய்யாதொழிய அணைகடந்துவரவுங்கூடும் " 
எங்கும் - 1. இடப்பன்மையுணர்த்து மோரி ( சிவஞாந போ . பாண் . அளவை. உ . உரை 
டைச்சொல் . ( பெரியபு . திருநாட் . உசு . உரைர ) குறை , ஒழிபு.(உ - ம் .) “ வினைபகை யென்றிரண் 
2. எவ்விடமும் . ( உ - ம் .) " எங்குந்தானிறைந்து டினெச்சநினையுங்காற் - றீயெச்சம் போலத்தே 
சிவன் ” ( சி. சி . கக . அ . ) 

றும் ” ( வள் . சுஎச .) 5. கூடப்போகாதெஞ்சிநி 
எங்கே - எவ்விடம் . (உ - ம் .) " சுரும்பின் சா ற்பது . ( உ - ம் .) " எச்சமென்றென்னெண்ணுங் 
லங் - கொங்கெங்கே யெங்கேயென்று தனித்த கொல்லோ ” ( வள் . க 00 ச . ) 6. சந்ததி , பிள்ளை . 
னி குடையுந்தாரான் ” ( பாரத . நிவாத , எசு .) ( உ - ம் .) " தக்கார் தகவிலரென்பதவரவ- ரெச்சத் 

எங்கை - என் தங்கை. ( உ - ம் . ) “ மற்றவளெ தாற்காணப்படும் ” ( வள் . ககச .) 7. செய்யுளிலில் 
ங்கையென்ன ” ( பாரத . குருகுல . க o கூ . ) 

லாமல் வருவிக்கப்படுஞ்சொல் ; அது , " சைவத் 

திறத்தினைத்தெரிக்கலுற்றாம் என்பதில் தமி 
எங்ஙன் -1. எத்தன்மை . ( உ - ம் .) " யானுன ழால் என எச்சம் வந்தமைபோல்வது , பாட்டி 
க்கெங்ஙனே கொலாமிறுதிகூறுகேன் " (பாரத . ற்புகுதாதபொருள்களை அமைத்தெழுதுகை. (சி . 
வேத்திர.ரு .) 2. எவ்லிடம் . ( உ - ம் .) " உம்மை சி.பாயிர , உ.பக் .) 8. செய்யுளுறுப்புக்களுளொ 
யணையாதகல்வதெங்ஙன் " ( சிவதரு. சுவர்க்க 

ன்று . அது , செய்யுளிடத்தின்றிக்கூற்றினாலாவ 
நரகவி . கச . ) ( ஙனம் என்பது ஙன் என்றாயி குறிப்பினாலாவது பின்கொணர்ந்து முடிக்கப் 
ற்று , ) 

படுஞ்சொல்லை வேண்டிநிற்பது . ( உ - ம் . ) " சொ 
எங்ஙனம் - 1. எத்தன்மை . 2. எவ்விடம் . ல்லொடுங் குறிப்பொடுமுடிவுகொளியற்கை - பு 
( உ - ம் . ) "சிறுவர்களெங்ஙனம் போயினார் ” ( கந் ல்லியகிளவியெச்சமாகும் ”( தொல் . பொருளதி . 
தபு . தக்கன்மக . ருஉ .) 

ருக்கூ . ) 9. பறவைமலம் . ( உ - ம் .) " குரண்டமொ 
எஙன் - எப்படி . ( உ - ம் . ) " எஙனீங்கும்வினை ன்று மேற்கவட்டிருந்தெச்சநீக்குதலும் ” ( நல் . 
சொல்லீர் ” (சிவதரு . சுவர்க்காரகவி, கூரு .) ( எங் பாரத . கௌசி . க .) 10. பிள்ளைப்பேறு . (பதி 
ஙன் என்பது எஙன் என விகாரமாய்நின்றது . ) ற்றுப் . ) 11. முற்றுப்பெறாதசொல் . ( இலக்க 

எச்சச்சொல் பெயர் , வினை , உம்மை, சொ ணவி . ஙரு . ) 12. முன்சொல்லாதொழிந்தது . 
ல் , பிரிநிலை , என , ஒழியிசை , எதிர்மறை , இ ( உ - ம் .) " எச்சவியல் ” ( தொல் . ) 13. யாகம் . 
சை , குறிப்பு முதலிய குறைந்துநிற்குஞ்சொல் . ( உ -ம் .) " எச்சமொடழிவிலா விரதஞ் சாலிகை 

கைச்சிலைபெற்றிலன் ( கந்தபு . சூரனமைச் . 
(கன் , நசு 0 .) 

ருஉ . ) 
எச்சதத்தன் சண்டேசுரநாயனாருடைய 

எச்சமிடல் -- பறவைமலம் விசர்ச்சித்தல் . 
பிதாவாகிய ஒரு பிராமணன் . ( உ - ம் . ) " இருமை 

எச்சரிக்கை- 1. அமைதியாயிருக்கச்சொ 
வினைக்கு மொருவடிவாமெச்சதத்தனுளனா 
ன் ” ( பெரியபு. சண்டேசுர. கா. ) 

ல்லுதல் . 2. ஒருவகைப்பாட்டு . 3. கண்டித்தல் . 

4. சாக்கிரதை . 5. புத்தி சொல்லுதல் , 
எச்சதேவன்-- யாகாதிபதி . 

எச்சரித்தல் -1 , கண்டித்தல் . 2. புத்திசொ 
எச்சம் - 1. உறுப்புக்குறை ; அது . குருடு , ல்லல் . 3. முன்னறிவித்தல் , தூண்டுதல் . 
ஊமை , செவிடு , கூன் , குறள் , மா = விலங்கு 

எச்சரிப்பு- எச்சரித்தல் , 
வடிவம் , மருள் = அறிவின்றி மயங்கியிருக்கும 

எச்சரிக்கை - ஒருவகைப்பாட்டு . 
து , உறுப்பில் பிண்டம் = மணைபோலப்பிறக்கு 
மது என எண்வகைப்படும் . ( உ -ம் . ) " சிறப்பில் எச்சவாய்- மலவாயில் . 


- 


621 


எசுர் . 


are 


எஞ்ஞவற்கியன் . 


லும் 


எச்சன்- 1. அக்கிநி . 2. இருசி புத்திரன் . எசுர்வேதம் - யசுர்வேதம் . ( உ - ம் .) அரிய 
( கூர்மபு . தமோ . ரு . ) 3. யாகஞ்செய்வோன் . தாமேசுர்வேதத்தில் ” (சிவரக . காயத்திரி , உக .) 
( உ - ம் .) * எச்சனுக்குமிகைத்தலைமற்றருளினன் 

எசுரு- எசுர்வேதம் . ( உ - ம் . ) " அதர்வணம் 
காண் சாழலோ " (திருவாச . திருச்சாழ . ரு . ) 4 . 
பார் . 
யாகத்தின் அதிதேவதை. ( உ - ம் .) " இரிந்திடு 

எசோவதி- எட்டுத்திக்கு பாலர்களுள்ளே 
கின்றதோரெச்சனென்பவன் - சிரந்துணிபடுத ஈசாநன் இருக்கும் மகாமேருவின் கொடுமுடி 

( கந்தபு . யாகசங் . ஙஅ .) 5. விட்டுணு , ( சிவதரு. கோபுர ஙங , உரை . ) 
( ய .) 

எஞ்சணி 

சொல்லலங்காரவகையுள் ஒன் 
எச்சில் -1 . உடம்பினுறுப்புக்கள் தத்தமி ; அது : சொல்லுவெளிப்படாமல் எஞ்சிகிற் 
னின்று கழியுங் கிட்டத்தின் எஞ்சியபாகத்தா பது . ( உ -ம் .) " எஞ்சணியென்பதெளிதுணர் 
ல் அழுக்கடைதல் . ( உ - ம்.) " எச்சில்பலவுமுள லமொழி - துஞ்சில்சிறப்பிற்றோன்றாதொழித் 
மற்றவற்று- ளியக்கமிரண்டோடிணைவிழைச்சு தல் ” ( தொன்னூல் . ஙகஅ .) [ இஃது எச்சம் 
வாயில் - விழச்சிவையெச்சிலிந்நான்கு ” ( ஆசாரக் 

எனவும்படும் . ) 
கோ . எ . )2. உமிழ்நீர்ப்பட்டைவாயால் அல்லது 
அவ்வாய்ப்பட்டகையாலளைந்தஉணவு.( உ - ம் .) ன்மமெனுமிழுதையேறிய வஞ்சுதேர்வெல்லு 

எஞ்சல் -- 1, ஒடுங்குதல் , ( உ - ம் . ) “ எஞ்சலி 
குமோ ” ( இராமா . மந்திர . உசு .) 3. சேஷம் . தல் " ( இராமா . மந்திரப் . கக . ) 2. ஒழிதல் . 
(இஃது. எஞ்சு என்னும் பகுதியினின்று பிறந் ( உ -ம் . ) " இறுதிபயப்பினுமெஞ்சாது ” ( வள் . 

சுக 0 .)3 . குறைதல் . (உ - ம் .) " என்னுரையி - னி 
தது . இல் - ஒருவிகுதி .) 
எச்சிலன் - உலோபி . ( தன்பொருளைச்செ டேய . ரு எ .) 

4. கேடடைதல் . (உ - ம் .) " எஞ்ச 

ற்சிறிது மெஞ்சலிலவாகி ( கந்தபு . மார்க்கண் 
லவு செய்யாது பிறரெச்சிலுண்டு காலம் போக்கு லவாக நூறு 

கூறுசெய்திழுதிலேற்றி ” ( பாரத 
பவன் என்றபடி . ) 

சம்பவ . எஉ . ) 5. சேடமாயிருத்தல் . 6. மரித் 
எச்சிலார் - எச்சிலுடையவர் . (உ - ம் .) " எச் தல் , ( உ - ம் .) “ கொஞ்சுகிளியன்னமொழிகுமு 
சிலார்தீண்டார் ” ( ஆசாரக்கோ . ரு . ) 

தவிதழமுதா - லெஞ்சினன ராதிபதி ” ( பாரத . 
எச்சிற்கல்லை - எச்சிலிலை . 

சம்பவ , க 00 . ) 7. விலகுதல் . ( உ - ம். ) " தழுவிய 
எச்சிற்பருக்கை - சிந்திக்கிடக்குஞ்சோறு , கிடைக்குந்தோறு - மெஞ்சுவானெஞ்சாதேத்தி ” 

(திருவிளை . வளைய . கஉ . ) 
எச்சிற்பேம்- 1. அதிகபோசநி . 2. உச்சி 
ட்டதேவதை . 

எஞ்சலித்தல்- . குறைவு செய்தல் . ( உ - ம் . ) 
எச்சிற்றேமல் - ஒருவகைத்தேமல் . 

4 வன்படைக்கடலாலம் ரேசனை -யெஞ்சலித்தி 
எச்சு -1. உயர்வு . ( தெலுங்கு. ) 2. ஒருவா 

( ஞாநவா . தாமவியாள . உக .) 
ச்சியம் . 

எஞ்சாமை 

குறைவுபடாமை . ( உ - ம் . ) 
எசம் - நரம்பு . 

அஞ்சாமையீகையறிவூக்கமிந்நான்கு - மெஞ் 

சாமை வேந்தற்கியல்பு ” ( வள் . ஙஅஉ . ) 
எசமாட்டி - குடும்பத்தலைவி . 

எஞ்சி நிற்றல் - 1. குறைந்துநிற்றல் . 2. 
எசமாதத்துவம் - எசமானாகுந்தன்மை. 

தொக்குநிற்றல் . 
எசமாநன் -1 . குடும்பத்தலைவன் . 2. செல 

எஞ்சிய சொல்லினெய்தக்கூறல் முப்ப 
வுகொடுத்து யாகஞ் செய்விப்போன் . 3. யாக 

த்திரண்டு தந்திரவுத்திகளுளொன்று ; அது : 
பதி . ( உ - ம் . ) " மாயூபமெசமரநனளவேனும் " சொல்லாது விடப்பட்டவைக்குச் சொல்லியத 
( மச்சபு . தடாகவிதி . எ . ) [ யஜா ந : ய்காரம் னால் இலக்கணம் பொருந்தச்சொல்லுதல் . (நன் . 
எகரமாயிற்று . ) 

பொதுப்பா . கச . ) 
எசமாதி - குடும்பத்தலைவி . 

எஞ்சுதல் - எஞ்சல் . 
எசமான் - எசமாநன் . ( உ - ம் . ) " எசமானாடி 

எஞ்சுழரை - எச்சமாய்நிற்கும் பொருள் வி 
யே துகிலும் வேறுடுத்து ( மச்சபு . விருக்கவு . எ .) 

ரித்தவுரை. 

எஞ்ஞம் - யஞ்ளும் . ( உ - ம் . ) " கிருகவெஞ்ஞ 
எசுசு - இரண்டாம் வேதம் . ( சி . சி . பாயிர . 

விதியினை ” ( மச்சபு . அநுக்கிர. உசு .) 
ச . நிரம்ப. ) ( வி ..) 

எஞ்ஞவற்கியன் யாக்கியவற்கியமுநிவர் . 
எசுர் - யசுர்வேதம் . 

( உ - ம் .) “ தோற்றியசுவேதகேதுவெஞ்ஞவற்கிய 


622 


எட்டாக்கை , 


உக 


எட்டுமூர்த்தி . 


னே தூய்மை - யாற்றுகேகயன் ( வேதாரணியபு . எட்டாஞ் சிருட்டி - எட்டாவதுசிருட்டி ; அது : 
பிரமயாத்திரை , கச .) 

பூதசிருட்டி . ( உ - ம் . ) " எட்டாஞ்சிருட்டி பிறை 
எஞ்ஞான்றும் - எப்போதும் . ( உ - ம் .) " ஓதா யெயிற்றபூதசிருட்டியெனவறைவர் ” ( கூர்மபு . 
ருரையார்வளராரேயெஞ்ஞான்று மேதைகளா பலவகைத்தோ.கூ . ) 
குறுவார் ” ( ஆசார . கஉ . ) 

எட்டி -1 . ஒரு சிறப்புப்பெயர். ( இலக்கண 
எட்கசி - எள்ளுண்டை . ( சிலப் . இந்திர வி . எக. உரை. )2. எட்டிப்பட்டை . ( உ - ம் .) 
சுஅ . உரை ) 

" அமுக்கிரி ” பார் . ( தைல . தைலவ . சஉ .) 8 . 
எட்கசிவு - எள்ளுண்டை . ( இலக்கணவி , காஞ்சிரைமரம் . ( உ - ம் .) " எட்டிமரம்பழுத்தாலு 
சுகா, உரை . ) 

மீயாதார்வாழ்ந்தாலுமென்னதானே ” ( தண்ட 
எட்கிடை --எட்பிரமாணம் . 

லை . உக . ) 4. செட்டிச்சாதி . 5. வாணிகர்பெறு 
எட்டுக்குழாம் - கரடிக்கூட்டம் , (உ -ம் .)" கு தோன்றன து (சிலப் . அடைக்கல . கசுங.)6 .வி 

மொருப்பட்டம் . ( உ - ம் . ) " எட்டிசாயலனிருந் 
ரும்பி வன்மீகத்தகழ்ந்துணு மெட்குக்குழாமொ 

ஷமுட்டி , 
ருபால் ” ( தணிகைபு . களவு , சசொ.) 

எட்டிகம் -1 , ஒருகுருவி .. 2. சீந்திற்கொடி , 
எட்கோது - எள்ளுக்காய்த்தோல் . 

எட்டிகள்- செட்டிகள் . ( உ - ம் . ) " ஆள்வி 
எட்சத்து-- எண்ணெய் , ( தைல . தைலவ . னைவண்மையரெட்டிகள் " ( சேதுபு . பராவசு . 
கஙச . ) 

க 2 .. ) 
எட்சாதம் --எள்ளுக்கலந்து சமைத்தசாதம் . 

எட்டிதடி- ஒரு சுப்பிரமணியஸ்தலம் . 
எட்சி- உதயம் , எழுச்சி . ( உ - ம் .) " கருதெ எட்டிப்பூ - எட்டிப்பட்டத்தார்க்கு அரசரா 
ட்சியினிற் - சலமுறுதீவினைசத்துருநாசமுந்தா கொடுக்கப்படுவதான பொற்பூ . (மணிமே . ) 
ன்செயலே ” ( விதாக . பஞ்சாங்க . கச . ) 

எட்டியர் - வைசியர் . ( சூ . நிகண் . உ : உரு . ) 
எட் சினி -1 . இயக்ககுலப்பெண் . 2. குபே 
ரன்மனைவியாகிய ஒரு பெண் . 3. துர்க்கைக்கு ன்றாகிய அவையமுல்லைக்குரிய எட்டுறுப்புக்க 

எட்டியல் - வாகைத்திணைத்துறைகளுளொ 
ஏவல் செய்யும் ஒருபெண் . ( யக்ஷிணி . ] ள் . அவற்றை " அழுக்காறிலாமை யவாவின் 
எட்ட - தூரமாக . 

மை தூய்மை - ஒழுக்கம் குடிப்பிறப்பு வாய்மை 
எட்டக்கரம் - எட்டெழுத்துடைய ஒருமந் இழுக்காத - நற்புலமையோடு நடுவுநிலைமையே 
திரம் ; அஃது ; ஓம் நமசிவாயநம எனச்சைவரும் , கற்புடைய வெட்டுறுப்புக்காண் ” என்பதனாலு 
ஓம் நமோநாராயணாய எனவைணவருங்கொள் ணர்க . ( வீரசோ , பொரு . கக . உரை . ) 
வர் . முறையே . (உ - ம் .) " எட்டக்கரங்கண் முறை எட்டி விரியன் - ஒரு பாம்பு . 
மையினுடைத்தாய் ( சி . சி . க : கூ . ஞாநப் .) என 

எட்டினர் - சிநேகிதர் . 
வும் . " அரங்கனெட்டக்கரமே " (திருவரங்கத் 
எஉ ) எனவுங்காண்க . ( எட்டு ; அக்கரம் - எழு பிதிர்களுக்கு உணவூட்டுங் கிரியை . 3. எட்டெ 

எட்டு -1 . ஆசை . 2. இறந்த எட்டாநாளிற் 
எட்டடிப்பறவை - எண்காப்பறவை. ( உ - ம் .) ன்னுமெண்ணின் குறியாகி அகாரமாய்நின்ற பி 
" எட்டடிப்பறவைமூக்கிடையுரிஞ்சிடும் ” ( சே ரணவம் , உறுப்பு . 4. எட்டென்னேவலும் , தெ 

ரிநிலை வினைப்பகுதியும் . 
துபு . கந்த . அ . ) ( எட்டு ; அடி - கால் . ) 

எட்டுச் சித்தி - அட்டசித்திகள் . ( உ - ம் .) " 
எட்டடி விரியன் - ஒருவகைவிரியன்பாம்பு . 

" அ 

குணமெட்டுச்சித்தி ” ( சி . சி . க : சு . ) 
எட்டம் - தூரம் . 
எட்டர்- மங்கலப் பாடகர் . ( சூ நிகண் . உ ; 

எட்டுதல் -1 . அகப்படுதல் . ( உ - ம் . ) " முன் 

னம்பலரடி தேடவுமுடி தேடவுமெட்டா ” ( பா 
சாஎ . ) 

எட்டல் - 1. எட்டுதல் . ( உ - ம் .) " புரங்கள் ரத . அருச்சுநன்றீர்த்த . அ .) 2. தாவியுயர்தல் . 
செற்ற - ஏவணச்சிலையினாரையார் தொடர்ந்தே ( உ - ம் .) " பிறையையெட்டினள் பிடித்திதற்கிது 
ட்டவல்லார் ” ( பெரியபு . தடுத்தாட் . சச . ) 2. பிழையென்னாக் - கறை துடைக்குறு பேதையோ 

ர்கொடிச்சியைக்காணாய் ( இராமா, சித்திர . 
தொடுதல் . ( உ - ம் .) " எதிர்மறையெட்டுந்தோ 

உ . ) 3 , பொருந்தல் .(உ - ம் .) ஏடுவெட்டிய மண் 
எட்டாக்கை - தூரம் . ( எட்டா - எட்டாத . ஒசூழ்பொழில் ” (திருவிளை . விடையி. 2.) 
இடம் . ) 

எட்டு மூர்த்தி -- அட்டமூர்த்தி . ( உ - ம் . ) " எட் 


றும் 


கை 


623 


எடுத்தல் . 


எடுத்துக்கட்டல் . 


-- 


டுமூர்த்தியாய்நின்றியலுந்தொழில் " ( தேவார . ( உ - ம் .) " முந்தேதடுக்கவொழியாதெடுத்தவினை 
தனி . அ . திருநாவு . ) 

யேன் ” (இராமா. சாடாயுவுயிர் . கருசு .) 9.கொ 
எட்பாகு- 
எள்ளினாலாகியபாகு . 

ள்ளல் . (உ - ம் .) " சொல்லெடுத்துவைதவாய் " ( பா 

ரத . சூது . கஎ .) 10. சுமத்தல் . ( உ - ம் .) " மீனத் 
எட்பிரமாணம் - எள்ளளவு . 

தடுக்கன் முழுவதுநோக்கிக்கடவுளரை விளித்தி 
எடாதவெடுப்பு - செய்ய இயலாதகாரியம் . வற்றையாற்றலாலே - யெடுப்பது நுந்தொழிலெ 
எடார் -- வெளிநிலம் . 

ன்றே ” ( கந்தபு. தேவரை ஏவல் . அ . ) 11 . 
எடு - எடுவென்னேவலும் , தெரிநிலைவினை தரித்தல் . (உ - ம் .) " தழலெடுத்தான் -மலை ( இ 
ப்பகுதியும் , வினைத்தொகையும் . 

ராமா . சூர்ப்பநகை . க 0 க . ) 12. தூக்குதல் . 
எடுக்கல் - எடுத்தல் .(உ -ம்.) ஈ எடுக்கல்செ ( உ -ம்.) " வெள்ளிமலையெடுத்து ” (இராமா. சூர் 
ல்லாதுழப்பவன் போல ” (கலி . ஙஅ . ) 

ப்பநகை, ஙகூ .) " என்னையிப்பவத்திற்சேராவ 

கையெடுத்து ” ( சி . சி . பாயிர . உ . ) 13. தெரிந் 
எடுக்கு எடுக்கென்னேவலும் , தெரிநிலை துகொள்ளுதல் . 14. தொடங்குதல் . 15. நிறுத் 
வினைப்பகுதியும் . 

துதல் . 16. நீக்குதல் . 17. ( பொருளிலக்கணம் ) 
எடுக்குதல் - எடுத்தல் . 

படையெடுத்தல் . ( உ - ம் .) " அரவமெடுத்தல்வய 
எடுகூலி - சுமைகொண்டுபோகுங்கூலி.. ங்கியலீகை ” ( வீரசோ . பொருட் . ககா.) 18. பற் 
எடுத்தடிமடக்கு -- ஒருகாரியத்திலே முயன் றிக்கொள்ளுதல் , கவர்தல் . ( உ - ம் .) “ தேனெடு 
றுபோக எடுத்துவைத்த அடியை அப்பாற்செக்குமாலையோய் " ( பாரத . சூது . கசுஎ .) 19. பிர 
ல்லவிடாது மடக்குதல் போல ஒன்று செய்யத் யோகித்தல் , எடுத்துக்காட்டல் . ( உ - ம். ) " இதற் 
தொடங்குவானை ஆரம்பத்திலே தடுத்தல் . கியானனுமானாதியெடேன் ” ( சி.சி. க : உ . ) 
எடுத்தடிவைத்தல் மெள்ள அடிபெயர்த் ள்வலனுறவளைத்தனர் (பாரத . பதினெட்டு . 

20. பொருந்துதல் , ( உ - ம் .) " மல்லெடுத்ததோ 
து வைத்தல் , தளர்நடையாய் நடத்தல் . 

உரு . ) 21 , வாங்குதல் , ( உ - ம் . ) “ புன்னாகஞ்சோ 
எடுத்தமொழியினெய்தவைத்தல் - முப் ( ரா -தெடுப்ப ” ( இரகு . திருநாட் . சு 0 .) 22. வி 
பத்திரண்டுதந்திர வுத்திகளு ளொன்று ; அது : ஷயமாகக்கொள்ளுதல் . ( உ - ம் .) " உயிர்த்திறக் 
தான் சொல்லுமிலக்கணந் தானெடுத்துக்காட் கேட்டினையெடுத்துப் - பன்னுமேல்வையில் - 
டிய சொற்களுக்கே பொருந்தவைத்தல் . " ஈறு (தணிகை, வீராட் . சங . ) 23. வீடு முதலியகட் 
போதல் ” என்ற சூத்திரத்திலே சொல்லிய வி டுதல் . 
தியிலக்கணம் அன்பன் , அழகன் முதலிய பண் எடுத்தலளவு- நிறை . 
புச்சொற்களிற் சொல்லாது அதற்கு முன்வந்த 
செம்மை சிறுமை ” என்றற்றொடக்கத்துச் 

எடுத்தலளவையாகுபெயர் 

எடுத்தலள 
த்திரத்திலே சொன்ன சொற்களுக்கே எய்து 

வைப்பெயராய் அதனோடியைபுடைய பிறிதொ 
மாறு வைத்தல் போல்வது. ( நன் . பொதுப் . கச .) ன் என்பதில் வீசையென்னுமெடுத்தலளவை 

ன்றற்கு ஆகும் பெயர் . " ரண்டுவீசைதந்தா 
எடுத்தல் -1, இடங்குறித்தல் . 2. ஈட்டுதல் . ப்பெயர் அவ்வளவைக்கொண்ட பொருட்காயி 
உ -ம் . ) " புதிதாக - வின்னமுநீசிலசேநையெடு ற்று . (நன் . பெயரிய . ஙங . ) 
த்தெழுதிக்கொள்கென்றான் ” ( திருவிளை , மெ 
ய்க்கா.ரு .) 3. உடைத்தாதல் . 4. உயர்த்தியுச்ச 

எடுத்தன்-- பொதிமாடு . 
ரித்தல் . ( உ - ம் .) " எடுத்தல்படுத்தனலிதலுழப் 

எடுத்தாட்சி - எடுத்தாளுதல் . 
பிற் - றிரிபுந்தத்தமிற்சிறி துளவாகும் ” ( நன் . எடுத்தார்கைப்பிள்ளை தன்புத்தியின்றி 
எழுத். கூகூ . ) 5. உயர்த்துதல் . ( உ - ம் . ) " தேவ த் தன்னையணைத்தவர்சொற்கேட்டு அவ்வணை 
ரெதிர்- தலையெடுத்து விழியாமைசமைப்பதே ” விலிருக்கும்வரையுஞ்செய்வோன் . 
( இராமா . சூர்ப் . கக .) " கொள்ளுங்கொடியெடு 

எடுத்தாளுதல் - கைக்கொண்டு வழங்குதல் . 
த்துக்கொற்றவையும் (சிலப் . வேட்டுவ . உஅரு . 
பக் .) 6. எழுப்பிக்கட்டுதல் . ( உ - ம் . ) " இல்லெடு 

எடுத்து -1, எடுத்தென்னேவலும் , தெரிநி 
த்துவிரகினோடுமெமையழைத்து ” 

( பாரத . சூது . 

லை வினைப் பகுதியும் . 2. ஒரு வினையெச்சம் . 
கஎ 0 . ) ஏமுறுமவுணவெள்ளத்தெடுத்திடுமே (உ - ம் . ) " என்னையிப்பவத்திற்சேராவகையெடு 
யிலும் ) (கந்தபு . அசுரர்யாக . ஙஅ . ) 7. எழுப்புத்து" ( சி. சி . பாயிர உ . ) 3. சுமை 
தல் . ( உ - ம் . ) " செல்லெடுத்தபேரிடியென எடுத்துக்கட்டல் -இல்லாதகாரியத்தையெ 
( பாரத . பதினெட் உரு . ) 8 . கைக்கொள்ளுதல் . இத்துத் தொடுத்தல் , 


- 


4 


624 


எடுப்பித்தல் . 


எண் . 


எடுத்துக்கட்டு - கட்டுக்கதை . 

எடுப்பு -1 . இறுமாப்பு . 2. உயர்ச்சி . 3. எ 
எடுத்துக்காட்டல் - முப்பத்திரண்டு தந்திர இத்தல் . 4. எடுப்பென்னேவலும் , தெரிநிலைவி 
வுத்திகளுள் ஒன்று ; அது. தான் சொல்லுமிலக் னைப்பகுதியும் . 5. தொடக்கம் . (உ - ம் . ) " அவ 
கணத்திற்குத்தானே யிலக்கியத்தை எடுத்துக் னெடுத்தவெடுப்பு " 6. நிந்தை . 
காட்டுதல் , உதாரணங்களையெடுத்துக்காட்டுத் 

எடுப்புச்சாய்ப்பு தராதரமறிந்து நடக் 
ல் . ( நன் . பொதுப் . கா . ) 

கும் நடை , நிமிர்ச்சி யுந் தாழ்ச்சியும் . 
எடுத்துக்காட்டு -1.உதாரணம் . ( சூ . நிக எடுப்புத்தேர் - காவிக்கொண்டுபோகுந்தேர் . 
ண் , க O: உஅ . ) 2. ( தர்க்கம் . ) திருட்டாந்தம் ; எடுப்பெடுத்தல் - ஒரு செயலின் முயன்றே 
அது : நியாயத்தின் ஐவகை உறுப்புக்களுள் ஒன் ழுதல் . (உ - ம் .) " உள்ளம் போற்போதுநாமோரெ 
று . ( 

( உ -ம் .) " இவ்விருவகைச்சொற்களையும் மே ப்ேபெடுத்துய்யவென்னா”( சிந்தா கோவிந் . சஉ .) 
ற்கோளும் , எதுவும் , எடுத்துக்காட்டும் , உபநய எடுபட்டவள் -- நிலையில்லாதவள் . [ கற்பில் 
மும் , நிகமாமும் என்னும் ஐவகை உறுப்புக்க லாதவள் என்றபடி . ) 
ளான் இணங்கவைத்துத் தெளியக் கூறுவாரு எடுபட்டவன் - நிலையற்றவன் . 
முளர் என்பதாம் ” (சி.சி. அளவை . கக . சிவஞா. எடுபடுதல் - 1. அழிதல் . 2. எழும்புதல் . 
எடுத்துக்காட்டுதல் --எடுத்துக்காட்டல் . 3. கெடுதல் . 4. நிலைதவறுதல் . 5. நீக்கப்படுதல் . 
எடுத்துக்காட்டுவமையணி - உவமையலங் 

எடுபாடு -1. அழிகை. 2. உயர்ச்சி , 3. செ 
காரவகையுள் ஒன்று , அது மறுபொருளுவமை . ல்வாக்கு . 4. நிமிர்ச்சி . 5. நிலையின்மை , 6. மே 
( இலக்கணவி . சுஙக . பக் . ) 

ட்டிமை , 
எடுத்துக்காரர் - எருத்திலே பொதியேற் 

எடுபிடி- முயற்சி . 
றுவோர் . 

எடை - 1. எடுத்தல் . 2. எழுப்பல் . ( உ - ம் .) 
எடுத்துக் கூட்டுதல் - பிசகினதை 

பிசகினதை யொரு “ துயிலிடையெடுப்பிய துயிலெடைநிலையும் 
வழி ஒழுங்குபடுத்தல் , 

எடுத்துக்கை நீட்டல் - கைத்தொண்டுசெ (இலக்கணவி . சுகா . ) 3. தூக்குகை . 4. நிறை 
ய்தல் , 

எண் -1 . அம்போதரங்கம் , அம்பத்தரங்கம் . 
எடுத்துக்கொள்ளல் - ஏற்றுக்கொள்ளல் . 

( உ - ம் . ) ( யாப் . காரிகை . செய்யு . க 0 . உரை . ) 
எடுத்துக் கோள் - திட்டாந்தம் . ( ஞானாமி . ) 2. அறிவு . ( உ - ம் .) " தொக்கிருந் தெண்ணினா 

எடுத்துச் சொல்லல் -1. தன் கருத்தையே னெண்ணப்படும் ” (நான்மணி . எரு . )3 . ஆலோ 
டுத்துக் கூறுதல் . 2. பிறர்கருத்தையெடுத்துக் சனை . ( உ - ம் .) " எண்சேர்ந்த நெஞ்சத்திடனு 
கூறுதல் , 

டையார்க்கு ” ( வள் . கக . ) 4. இலேசு . 5. எண் 
எடுத்துதல் - சுமக்கச் செய்தல் .(உ - ம் .) "இணம் . ( உ -ம் .) " எண் - பொய்த்தவெமக் ” ( இர 
ன்னலுறுவானவர்பாலெடுத்த வவர்கொண்டே 

கு . நகர கஎ .) 6. எண்ணென்னேவலும் , தெரி 
கியிரங்குகின்றார் ”( கந்தபு . தேவரையேவல் . கா.) நிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 7 . 
" மணலெடுத்துவார் ” (திருவிளை , மண் . ரு .) 

எண்ணெய் . ( உ - ம் . ) " குடம் " பார் . 8. எள்ளு . 
எடுத்தேத்து எடுத்துப்புகழ்தல் . ( உ - ம்.) (உ - ம்.)" எண்ணிடவிடமொன்றின்றி ( நைடத் 
" கையறியாமாக்களிப்புமெடுத்தேத்தும் - வை 

சுயம்வர . உ . ) 9 . எளிமை . ( உ - ம் . ) " எண்பதம் ” 
யார் ” ( நாலடி , பெரியாரை . ங . ) 

பார் , 10. ஒன்று முதலியவழக்கிற்கேதுவாயிருப் 
எடுத்தேற்றம்- இணக்கமின்றியிருப்பது . பது , சங்கிவை , (உ -ம் .) “ ஒன்று முதலெட்டீறா 
எடுத்தேறு - எடுத்தெரிதல் . ( பதிற்றுப் . ) 

மெண்ணுள் ” (நன் . உயிரீற் . ஙஅ .) 11. கண 
எடுத்தோத்து - எடுத்தோதுவது . ( சிவஞா க்கிடுதல் . ( உ - ம் . ) " எண்ணரியகண நாதர் ” 
நபாடி . ககா . பக் . ) 

( தாயு . கருணா . எ . ) 12. கணிதம் . ( உ - ம் . )" எண் 
எடுத்துப்பேசல் -1. துதித்தல் , 2. நியாய ணென்பவேனையெழுத்தென்ப ” (வள் . நகஉ .) 
முத்தரித்தல் . 3. பரிந்துபேசல் . 4. விட்டதைத் 13. கவலை . 14. சோதிடம் , 15. தர்க்கம். (உ - ம் .) 
திரும்ப எடுத்துப்பேசல் . 

" காண்டல நுமாநங் கதையருத்தாபத்தியிவை 
எடுப்பல் -1 .எழுப்புதல். ( உ - ம் . ) " எடுப்பி பண்டிசைத்தவெண்ணெனவேயெண் ” (பரம 
யதோகையுந்துஞ்சுக ” (தணிகை. களவு . சாசு .) ததிமிராது .) 16 . தாழிசை . வீரசோ . யாப்புப் 
2 போக்கல் , அகற்றல் . (உ -ம் .) " தலைதவச்செக. ) 17. நினைவு . ( உ - ம் .) " எண்ணுடைமட 
றுதண்பணையெடுப்பின்( பட்டினப்பா.உஙக .) வார்புரிந்தன ” (பாரத. அருச்சு நன்றவ . சுங .) 
எடுப்பானவன் - இறுமாப்புள்ளவன் . 18. நோயளவை மருந்தளவைகளைக் கூறுமொ 
எடுப்பித்தல் -- எடுக்கச்செய்தல் . 

ருநூல் ” ( தைலவ . ) 19. மதிப்பு . ( உ - ம் ) மண் 


625 


எண்சுவை . 


கஉசு 


எண்ணல் . 


வே . கா . ) 


புரக்கும் வரிசிலைவீரனை - யெண்பெறக்கொணர் எண்செய்யுள் - எண்ணாற் பெயர் பெறும் 
வாயெனவேவினான் ” ( பாரத . அருச்சுனன்றவ . பிரபந்தம் ; அது பாட்டுடைத்தலைவனது ஊரி 
கசு அ .) 20. மனம் . ( உ - ம் .) " கலைவலோ- ரெண்னையும் பெயரினையும் பத்து முதலாயிரமளவும் 
சுமந்து " ( பாரத . நிவாத . கஉரு .) 21. வரைய பாடி எண்ணாற்பெயர்பெறுவது . ( தொன்னூல். 
றை . 22. வலி . ( சூ . நிகண் . கக ணகரவெ.கஅ ) உஅ ங . உரை . ) 
எண்கண்ணன் - பிரமன் . ( உ - ம் . ) " கஞ்ச 

எண்டிக்கு - அட்டதிக்கு . ( உ - ம் . ) " எண்டி 
த்திருக்குமரிசேருங் கண்ணனெண்கண்ணனு 

க்களந்துகொண்டன ” ( கல்லாட. கஎ . ). 
( மறைசை . ருரு .) 
எண்கணன் - பிரமன் . ( சூ.நிகண் . க : கசு . ) 

எண்டிசை - அட்டதிக்கு . ( உ - ம் .) " எண்டி 
( எட்டுக்கண்ணுடையவனென்றபடி . ) 

சையும் வென்று ( பாரத . அருச்சுநன்றவ.காரு . ) 
எண்கணாளன் - பிரமன் . ( உ - ம் . ) " எண்கணா 

எண்டொகைமங்கலம் - எட்டெனத்தொ 
எனை எழில்வலக்கண்ணிலும் " (காஞ்சிபு. திரு கைபூண்ட மங்கலங்கள் , அவை . கண்ணாடி , பூர 

ணகும்பம் , இடபம் , இரட்டைச்சாமரம் , சீவ 
எண்காற்புள் -- சரபப்பறவை . 

ற்சம் , சுவஸ்திகம் , சங்கம், தீபம் என்பனவாம் . 
எண்கு - கரடி . ( உ - ம்.) " குரும்பிதேரியமு ( உ - ம் . ) "பண்ணவ -ரெண்டொகைமங்கலமிருத் 
தையலூர்ப்படப்பையுங்குன்றினெண்குகள் செ தினானரோ” (கந்தபு . வரைபுனை . உக.)( திருவி 
ல்ல ” ( தணிகை. நாட்டு . கசுசு 

ளையாடற்புராணம் திருமணப்படலத்தில் இட 
எண்குணத்தான் -1 . அருகன் , 2. கடவுள் . பத்தை நீக்கிக்குடை கூறப்பட்டிருக்கின்றது . 
( உ - ம் . ) " எண்குணத்தான் - றாளை வணங்காத்த எண்டோளன் - சிவன் . ( சூ . நிகண் . க : க . ) 
லை ” ( வள் . க . ) 3. சிவன் , ( உ - ம் . ) " எண்கு ( எட்டுப்புயமுடையவனென்றபடி .) 
ணத்தானிமயச்சிலை வாங்கினன் " ( தணிகை. 

எண்டோளி -1 . காளி . ( சூ . நிகண் . க : ஙஅ .) 
களவு , எஎ . ) 

2. துர்க்கை . ( சூ . நிகண் . க : ச O. ) ( எட்டுத்தோ 
எண்குணம்- எட்டுக்குணங்கள் . ( உ - ம் . ) 

ளுடையவளென்றபடி. ) 
அட்டகுணங்கள் பார் . 

எண்ணத்தப்பு -1 , நினைவு மயக்கம் . 2. மதி 
எண்குணன் -1 . அருகன் . ( சூ . நிகண் . 

கேடு , 3. மதியாமை . 
க . ) 2. கடவுள் . ( எட்டுக்குணங்களையுடையவ 
ன் என்றபடி .) 3. சிவன் . ( உ - ம் . ) " இமையவ 

எண்ணப்படல் -1 . கணிக்கப்படுதல் . 2. நி 
ரு நின்றிறைஞ்செண்குணன் (திருப்பு , 20 ) னைவிற்றோற்றல் . 3. மதிக்கப்படுதல் .. 
எண்கோணம் - எட்டுக்கோணம் . 

எண்ணம் -1 . ஆலோசநை. ( உ - ம் .) " எனக் 
எண்சாத்திரம் - கணிதம் . 

கிதுதெளியவொண்ணாதென்றன னெண்ணமி 
எண்சிறப்பு - அருகனுக்குச் செய்யப்படும் க்கான் ” ( பெரியபு . தடுத்தா. ருச . ) 2. இறுமா 
எண்வகைச் சிறப்புக்கள் ; அவை : தூபதீபக்கா ப்பு , 3. கநம் , 4. கருத்து . ( உ - ம். ) " நீயே முடித் 
ட்சி , தேவதுந்துபி , தெய்வத்துவனி, சிங்காத தியெனதெண்ணத்தையென்று ” ( பாரத . பதி 
நம் , பிண்டி , வெண்சாமரை , புட்பமாரி , மும்னெட்டாம் . ரு . ) 5. கிலேசம் , 6. குறிப்பு. ( சூ . 
மைக்குடை என்பன . 

நிகண் . அ : ஙசு . ) 7. நம்பிக்கை . 8. நினைவு . 
எண்சிறப்புள்ளோன் - அருகன் . ( சூ . நிக ( உ - ம்.) "பெண்ணிவண்மா துடப்பிறப்பினாளே 
ண் . க : ஙா ) [ தேவர்களாற் செய்யப்படு மெண் னவெண்ணமுற்று ”( பாரத . குரு . ஙஅ . ) 9. மதி 
வகைச் சிறப்புள்ளவனென்றபடி . 

எண்வகை ப்பு . 10. விசாரம் . 
ச்சிறப்புக்கள் இவையென்பதை சுடர்மண்ட எண்ணர் -- 1 . கணிதர் . 2. தார்க்கிகர் . ( உ - ம் . ) 
லஞ் சுரதுந்துபி தெய்வத்துவனி சிங்கப்- பிடர் " ஏரணங்காணென்பரெண்ணர் ” ( திருக்கோ . 
மண்டலவணை பிண்டி வெண்சாமரை பெய்ம் நூற்சிறப்பு . ) 3. மந்திரியர் . ( சூ . நிகண் . உ : 
மலரி - னடர்மண்டலமழை யம்பொற்குடைமு உக . ) 
ம்மையாமடியோ- மிடர்மண்டலங்கெடுப்பாற்கி எண்ணல் -1 . ஆலோசித்தல் . ( உ- ம் . ) " சகு 
மையோர்செயுமெண்சிறப்பே ” என்னுந்திருநூ நியொடுமெண்ணி ” (பாரத . பதினெட்டாம் . ஈ . ) 
ற்றந்தாதிச் செய்யுளானறிக .) 

2. இறுமாத்தல் , 3. உத்தேசித்தல் . 4. எண்ணு 
எண் சுவடி- கணக்கேடு . 

தல் . 5. கணக்கிடுதல் . ( உ - ம் .) " இயம்பியபுன் 
எண்சுவை - எட்டுச்சுவைகள் ; அவை: வீரம் , சொற்களெல்லாமெண்ணியெண்ணி ” ( பாரத . 
அச்சம் , இழிப்பு , வியப்பு , காமம் , அவலம் , உரு இராய . கஉஎ . ) " எண்ணலாவதன்று ” ( பாரத . 
த்திரம் , நகையென்பன . ( இலக்கணவி . ககாரு .) நிவாத . கஉஅ .) 6. கணிதம் . 7. கவலைப்படல் . 


க : 


626 


எண்ணான்கு. 


* உஎ 


எண்ணெய் . 


- 


-- 


- 


8. குறித்தல் . ( சூ . நிகண் . அ : ஙரு . ) 9. தியானி எண்ணிக்கை - 1. எச்சரிக்கை . 2. எண் . 
த்தல் . ( உ - ம் . ) " எண்ணியஞ்செழுத்துமாறி ” 3. கணிப்பு . 4. கவரும் . ( உ - ம் . ) " சுந்தரம் பெற 
(சிவப்பி . கக : ரு . ) 10. தேர்ச்சி . 11. நிலைத்தல் . நான் கதிரட்டி முன்னான்கு தூண் பதினாறு நூறா 
12. நினைத்தல் . ( உ -ம் .)"உயிர்கட் -கிறுதியெண் யிரம் - இந்த வெண்ணிக்கையாகிய கால்களால் 
ணல் ” ( தணிகை . அகத் . உஉ ரு .)13 . மதித்தல் . (திருநெல் . சிவபுண் . கக .) 5. சங்கை . 6. மதி 
( உ - ம் . ) " வெயிலோன்மகற்குமுடனெண்ணத் ப்பு . 
தகுந்திறலினான் ” ( பாரத . பதினேழாம் . 

எண்ணிடல் - கணக்கிடல் . 
14. விலைமதித்தல் . (உ - ம் . ) " எண்ணற்கரியமு எண்ணில்கண்ணுடையோன் -1. கடவுள் . 
டிவேந்தர் ” (பாரத . இராச ஙஉ . ) 

2. புத்தன் . ( சூ . நிகண் . க : கஅ .) 
எண்ணலங்காரம் ஓரலங்காரம் ; அது எண்ணியார் எண்ணியிருந்தவர் . ( உ - ம் .) 
ஒருகோட்டனிருசெவியன்மும் மதத்தனால் வா எண்ணியாரெண்ணமிழப்பர் - ( வள் . சகச . 
யைங்கரத்தனாறு - தருகோட்டம்பிறையிதழித் எண்ணிலார் பகைவர் . (உ - ம் .) " எண்ணி 
தாழ்சடையான் " என்றாற்போல எண்ணுப்பெலாரெயின் மூன்று மெரித்த " ( தேவார , திருக் 
யர்கள் ஒன்றன் பின்னொன்றாய் விசேடணங்க கடம்பூ . ச . திருநா . ) 
ளைச் சார்ந்து தொனிக்கத்தொடுப்பது . ( சி . சி , எண்ணிலி அளவற்றது . ( திருவாச . திரு 
காப்பு . ) 

ப்படையா . ரு. ) 
எண்ணலர் -1 . பகைவர் . 2. பிறரைமதியா எண்ணிலிகாலம் - அளவில்லாததாகிய கா 
தோர் . 

லம் . ( பட்டண . பொது . உஎ . ) 
எண்ணலளவு இலக்கத்தாலெண்ணுமளவு . எண்ணின்று எண்ணியது . (பதிற்றுப் .) 
எண்ணலளவையாகுபெயர் - எண்ணுக்கு 

எண்ணுதல் 

எண்ணல், 
ரிய பெயரை அதற்குரிய பொருட்கு வழங்குவ எண்ணுநர் கருதினோர் . ( உ -ம் . ) " இறக்க 
து ; அஃது : “ ஒன்றுவந்தது ” என்பதிற்போல . வெண்ணுநர்” (சிவதரு. சிவஞாந்தா . எரு .) 
எண்ணலார்-- பகைவர் . ( உ - ம் . ) " எண்ண 

எண்ணும்மை - எண்ணுப்பொருளில்வரும் 
லார்வரைமேன் - மறையும்படி வென்றசந்திரவா உம்மையிடைச்சொல் . “ நிலனுந்தீயு நீரும் வளியு 
ணன் ” ( வாண . உச கா. ) 

மாகாயமுமெனப்பூதமைந்து ” என்பதிற் போல . 

( இலக்கணவி . உருசு . உரை .) 
எண்ணவி- நல்லெண்ணெய் . ( உ - ம் . ) " எ 
ண்ணவியரை ” ( தைல . தைலவ . சரு . ) ( எண் 

எண்ணும்மைத்தொகை எண்ணுப்பொ 
அவி . ) 

ருளில் வரும் உம்மை தொக்கதொடர் . " இராப் 

பகல் ” என்பதிற்போல . 
எண்ணாதகண்டன்-- துணிவுள்ளவன் . 
எண்ணாத நெஞ்சன் - எண்ணாதகண்டன் . எண்ணுவண்ணம் 

இருபது வண்ணங்க 
எண்ணாதவன்- 1. ஆலோசநை யில்லாதவ ளுளொன்று ; அஃது : எண்ணுப்பயின்று வரு 
ன் . 2. துணிந்தவன் . 

வது . ( உ - ம் . ) " எண்ணுவண்ணமெண்ணுப்பயி 
எண்ணாமற் பேசல் - 1. ஆலோசியாமற்பே லும் ” ( தொல் . பொருள் . ருசக .) வரலாறு . “ நீ 
சல் . 2. மதியாமற்பேசல் . 

லநீர்வளிவிசும்பென்றநான்கி - னானளப்பரியை 

நாள் கோடிங்கள் - ஞாயிறுகனையழலைந்தொருங் 
எண்ணாமை-1 . கணக்கிடாமை . 2. நினை 

குபுணர்ந்த- விளக்கத்தனையை ......... வாலியரோ 
யாமை . 3. மதியாமை . 

விவ்வுலகமோடுடனே " எனவரும் . ( இலக்கண 
எண்ணாயிரம் - எட்டு ஆயிரம் ,. 

எரு எ . உரை . ) 
எண்ணாயிரவர் -1 . எண்ணாயிரம்பேர் .( உ - ம் .) எண்ணுவமம் உவமைவகையுள் ஒன்று . 
“ எண்ணற்கரிய முடிவேந்தரெண்ணாயிரவர்பசு " ஒருவனுக்கு அன்னமிடுவது ஆயிரங்கோதான 
வாக ” ( பாரத . இராய . ஙஉ . ) 2 . சமணரிலொரு த்துக்கொப்பு ” என்பதிற் போல . 
கூட்டத்தார் . 3. சைநருளொருவகுப்பார் . 4 . 

எண்ணுறுத்தல் - உறுதிப்படுத்துதல் , 
ஸ்மார்த்தப்பிராமணருளொருவகுப்பார் . 

எண்ணூல் - கணித நூல் . ( காஞ்சிபு . சன 
எண்ணார் - பகைவர் . (உ - ம். ) " எண்ணாரெ ற்கு . ச O. ) 
யில்கண்மூன்றும் " ( தேவார , காவிரி . உ . திரு 

எண்ணூறு - எட்டு நூறு . 
ஞா . ) 

எண்ணெட்டு . எட்டு எட்டு . 
எண்ணான்கு- முப்பத்திரண்டு . ( உ - ம் . ) “ எ எண்ணெய் - 1. இருப்பை நெய்முதலியன . 
யிறெண்ணான்கு ” (தணிகை. அகத் . கூ 04 .) [ எள்ளினெய்போல்வது பற்றி வந்தபெயர் . ) 2 . 


627 


எண்படுதல் , 


சுஉஅ 


எண்வகைப்பத்தி . 


எள்ளிலிருந்தெடுக்கப்பட்ட நெய் . ( உ - ம் .) எண் எண்பதம் ---- எளிய செவ்வி . ( உ - ம் . ) “ எண் 
ணெயுஞ் 

சங்குஞ்சூழவிட்டதுபோலுமன்றே 7 | பதத்தானோராமுறைசெய்யாமன்னவன் ( வள் . 
(கந்தபு . திருவவ . க o எ . ) 

ருசஅ .) 
எண்ணெய்க்காப்பு - எண்ணெயயிடேகம் . எண்பது - எட்டு முறைபத்து . ( உ -ம் .) " எண் 
( உ - ம் .) " மணங்கமளெண்ணெய்க்காப்புமாநெ பதுகோடி நினைந்தெண்ணுவன " ( நல்வழி . உஅ ) 
ல்லிமஞ்சட்காப்பு ” (காஞ்சிபு . தழுவ . ஙரு அ .) எண்பித்தல் - அத்தாட்சிபண்ணல் . 
எண்ணெய்க்காரன் - எண்ணெய்வாணிகன் . எண்பேராயம்- ] . அரசர்க்குச் சாந்து, பூ , 
எண்ணெய்ச்சாணை- எண்ணெய்பூசிப்பிர கச்சு , ஆடை , பாக்கு , வெற்றிலை , கஞ்சுகம் ,, 
யோகிக்கப்படும் ஒருவகைச்சாணைக்கல் . நெய்கொடுப்போரை எண்பேராயமென்பர் . ( சி 

எண்ணெய்ச்சாயம் - 1. எண்ணெய்சேர்த் லப் .) 2.எண்வகைத்துணைவர் . 
துச்செய்யப்பட்ட சாயம் . 2. வேப்பெண்ணெய் எண்பொருள் - வேராதி வித்தீறாகிய எட் 
சேர்த்துச்சிலப்பூட்டிய சாயம் . 

டுப்பதார்த்தங்கள் ; அவை : வேர் , கிழங்கு , பட் 
எண்ணெய்ச்சிக்கு - உண்ணப்பட்ட எண் டை , பிசின் , இலை , பூ , கனி , வித்து என்பன 
ணெய்சேர்ந்த உணவினால் வரும் அசீரணம் . வாம் . ( தைல . பாயிர . ஙஅ . ) 

எண்ணெய்த்தண்டு - எண்ணெய்பெய்திரு எண்மடங்கு - எட்டு மடங்கு . ( உ - ம் . ) " 
க்குங்குழாய் . ( உ -ம் . ) " முழங்குறுமதுப்பெய்த றைவர்க்கீதலனெண்மடங்கீந்தவவ்வேழும் ( இ 
ண்டு முருகுலாமெண்ணெய்த்தண்டு ” (காஞ்சிபு . ரகு . தசர . ச . ) 
திருக் ச O.) 

எண்மயம் 

எண்வகைச்செருக்கு ; அவை : 
எண்ணெய் தொட்டுப்பொட்டுவைத்தல்- பிறப்பு , குலம் , வலி , செல்வம் , வனப்பு , சிறப்பு, 
தலையில் எண்ணெய்தேய்த்துக் கொள்ளுவதற் தவம் , உணர்வு என்பன . ( உ - ம் .)" பெம்மானறம் 
குமுன் சிரஞ்சீவியர் எழுவரைநினைத்து ஏழு பேணலின்றி- மூடந்தரித்தெண்மயத்துகின்றார் 
துளிதரையில் வைத்தல் . அதனால் ஆயுள்விருத் நல்லர்மும்மடியே ” (திருநூற்றந் . சுஉ .) 
தியாகுமென்றெண்ணம் . 

எண்மர் - 1. எட்டுப்பேர் . ( உ - ம் . ) " என்க 
எண்ணெய்ப்பற்று எண்ணெய்பற்றியிரு ணித்தெண்டிசையெண்மர்காப்பதே ” ( இரகு. 
த்தல் . 

நகர . கா . ) 2. கணிதர் . 
எண்ணெய்ப்புல்லிடுதல் நெசவுபாவுக் 

எண்மை . 1. இலேசு . ( உ - ம் .) " உவனைப் 
கெண்ணெயிடுதல் . 

பொருவதுவு - மெண்மையதுவோ ” ( கந்தபு.காம , 
எண்ணெய்மணி - வெண்மட்டமாகச்செய் ஙஅ. ) 2. எளிமை . ( உ - ம் . ) " எண்மையாருல 
யப்பட்ட ஒருவகையாபரணம் . 

கில் " (இராமா . சடாயு . ரு .) 3. பரிதாபநிலை . 4 . 
எண்ணெய்வழக்கு-- எண்ணெயமினுக்கு . மதிப்பு . 
எண்ணெய்வாணிகன் எண்ணெய்விற் எண்மையன் -1 . இலேசானவன் . 2. எளி 
போன் , 

யவன் . 
எண்ணெயூற்றல் - எண்ணெய்வடித்தல் . எண்வகைத்துணைவர் - அரசர்க்குரிய எட்டு 

எண்ணெழுத்து - இலக்கம் . ( சிலப் . இந்திர வகைச்சகாயபுருடர் ; அவர் : கரணத்தியல்வோர், 
ககஉ . உரை . ) 

கருமாதிகாரர் , சுற்றம் , கடைகாப்பாளர் , நகரமா 
எண்ணேகாரம்- எண்ணுப்பொருளில்வரும் க்கள் , படைத்தலைவர் , இவுளிமறவர் , யானைவீ 
ஏகார இடைச்சொல் . “ நிலனேநீரேதியேவளி ரர் என்பவர் . ( சிலப் . இந்திரவிழ. கரு எ . உரை .) 
யே ” என்பதிற் போல . ( இலக்கணவி . உருஉ .) எண்வகைப்பத்தி - சிவதொண்டர்க்குரிய 
எண்ணேயம் - எண்ணெய் . 

பத்திச்செயல்கள் எட்டு ; அவை : தொண்டரடி 
எண்ணோகாரம் - எண்ணுப்பொருளில் வரும் தொழுதல் , சிவபூசையின் மகிழ்தல் , சிவார்ச்ச 
ஓகாரவிடைச்சொல் . " வெண்ணெயோவிதுர நையியற்றல் , சிவனுக்குப்பணிவிடை செய்தல் , 
னிட்டவிருந்தையோ வேலை சூழ்ந்த - மண்ணை . சிவசரிதங்கேட்டாநந்தபாஷ்பஞ் சொரிதல் , அ 
யோவுண்டு முன்னாள் வருபசிதீர்த்த மாயோன் ) 

தனாற்புளகமுறுதல் , அதனைப் பலகாற் சிந்தித் 
என்பதிற் போல .(நன் இடை . ச . உரை , இரா தல் , திருப்பணிக்குரிய பொருளை அபகரியாமை . 
மா. ) அளவிறக்க. (உ - ம்.) சுமாரன்படு ( உ-ம் .) " தொண்டரடி தொழல் பூசைத்தொழி 

ன்மகிழ்தலழகார் துளங்கியவர்ச்சநைபுரித றொ 
போர்மூண் - டெண்பகவெய்வானாகியவந்தன்றி 

குதிநியமங்கள் 

கொண்டபணி திருவடிக்கே 
ளவேனில் ” ( திருவிளை . தருமிக்கு . க . ) 

கொடுத்தலீசன்குணமருவுமருங்கதையைக்குல 
எண்படுதல் - அகப்படுதல் . 

விக்கேட்டு - மண்டிவிழி துளும்பன்மயிர்சிலும்ப 


* 


- 


628 


எத்தனை . 


எதிர் . 


-- 


லுன்னன் மருவு திருப்பணிகாட்டி வருபவாங்கி எத்தால் - எதனால் என்னும் பொருள்பட 
யுண்டி கொளாதொழிதலென விவையோரெட் எது என்னும் வினாப்பெயர் விகாரப்பட்டு ஆலு 
டு முடையரவர்பத்தரெனவுரைத்துளாரே ” ( தி ருபேற்று நின்ற ஒரு சொல் . ( உ - ம் . ) " எத்தாற் 
ருத்தொண்டர்புராணசாரம் . காங . ) 

பிழைப்பேனோ " ( தாயு . பரா . ருரு .) 
எண்வகையாலிங்கநம் - எட்டு விதமாய்த்த எத்தி- அணாப்புகிறவள் . 
ழுவுதல் ; அவை : லதாவேஷ்டிதாலிங்கநம் , வி சையெழுப்பு மெத்திகள் ” ( திருப்பு .) 
ருக்ஷாதரூடாலிங்கநம் , திலதண்டுலாலிங்கனம் 
r ரநீராலிங்ககம் , ஊருப்பிரகூடாலிங்கநம் , சக 

எத்தில் - எதனில் . ( உ - ம் ) " எத்திற்பாயு 
கநோப சிலேஷாலிங்கநம் , ஸ்தநாலிங்கரும் , லா 

மென்றெண்ணினவிருந்தனவேகலா திருந்தன 
லாடிகாலிங்கநம் , என்பன . ( கொக்கோக . ரு : 

வெறிவேலே ” ( இரகு . திக்கு . கசுரு .) ( இஃது 

எது என்பது விகாரமாய் ஏழனுருபடுத்துவந்த 
10. உரை .) 
எணம் - மதிப்பு.( உ - ம் . )"மணமலரை யெண 

ஒரு மொழி . ) 
மிழந்து பறித்து முகந்தெழிலுறவே முடிக்கணியி எத்து - 1. இதஞ் சொல்லி வஞ்சித்தல் . 
ல் " (சிவதரு. சுவர்க்கநரகவி . கசுக . ) ( இஃது ( உ - ம் .) " எத்தோநின்னன் புடைமை யெல்லோ 
எண்ணமென்பதில் ணகரந்தொக்கவிகாரமொ மறியோமோ ” ( திருவாச . திருவெம்பாவை ங . 
N. ] 

2. எத்தென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதி 
எணல் - நினைத்தல் . ( உ - ம் . ) “ பிறர்தம்பொ யும் . 
ட்கேடெணல் ” (தணிகை. அகத் . உஉரு . ) 

எத்துணை - எவ்வளவு . 
இஃது எண்ணல் என்பதில் ணகரந்தொக்க எத்துதல் - இதஞ் சொல்லி வஞ்சித்தல் . 
விகாரமொழி . ) 

( உ - ம் .) " நேசித்தாரையுமெத்திவடிப்பவர் " ( தி 
எணியார் . -- எண்ணப்பட்டவர் . ( உ - ம் . ) " எ ருப்பு. ச 02 . ) 
ணியாரிவர்களெல்லோரும் ” (சிவதரு . சிவஞாக எத்தும் - எத்திறத்தும் . ( உ - ம் .) " எத்துந் 
தாந . எசு .) ( இஃது எண்ணியாரென்பதில் ண தமதுரைதேறி நின்றேனையிங்கேதனியே - வை 
கரந்தொக்க விகாரமொழி . ) 

த்தங்ககன்றுமறந்துறையார் ” ( வாண . உசு .) 
எணுதல் - தியாநித்தல் . 

எத்துவாதம் - எத்துப் பேச்சு . ( வாதம்-பே 
எணும் - எண்ணும் என்பதில் ணகரவொ 
ற்றுத் தொக்குகின்ற இருவிகாரமொழியாக் கரு 

எத்தேசகாலமும் - எவ்விடத்திலும் , எக்கா 
தும் எனப் பொருள் படும் ஒரு பெயரெச்சம் . 

லத்திலும் . 
( உ - ம் .) " யானெனவும்வைத்தெணுமோர்மயல 

எதளா - புளியமரம் . 
தாமிருளை " ( வை . தீ . அ . ) 

எதாசத்தி 

தன் வலிமைக்குத் தக்கபடி . 
எத்தநம் -1 , ஆயாசம் . 2. சாக்கிரதை . 3. (உ - ம் .) " பொருந்தியவெதாசத்தியீந்தான் (மச் 
முயற்சி . (உ - ம் . ) " ஆத்துமஞாநசர்த்திரியமான சபு . தீர்த்தயாத் . ரு . ) 
வெத்தநம் : ( ஞாநவா . முமூட்சு . க . உரை . ) எதாப்பிரகாரம் - உள்ளபடி . ( யயாவ 
ய தய . 

கார . ) 
எத்த நித்தல் - எத்தநஞ்செய்தல் . 

எதார்த்தம் - 1. உள்ளபடி . ( உ - ம் . ) " பிரம 
எத்தர்- இதஞ்சொல்லிவஞ்சிப்போர் . ( உ - ம் . ) 
" புறனுரைச்சமணாத - ரெத்தராகிநின்றுண்பவ த்திலே ஆரோபிதமாகத் தோற்றிய கற்பனைக் 

ளைநீக்கி அப்பிரமவடிவமான எதார்த்தமாகச்ச 
ர் ” ( தேவார . திருக்கேதீச்சர . க . திருஞா ) 
எத்தன் இதஞ்சொல்லி வஞ்சிப்போன் . ஞ்சரிக்கவேண்டுமென்பதாம் ” ( ஞாதவா. ப 

லன் . அ . உரை .) 2. நிச்சயம் . ( யயாய .. ] 
( உ - ம் . ) " வந்தியையலைப்பான்வந்தவெத்தனோ 
விவன்றானென்பார் ” (திருவிளை . மண்சு . சங .) 

எதாவஸ்து-உள்ளபடி . யயாவஜு . ) 
எத்தனை -1 . அளவின் மிக்கன என ஒழிந் 

எதி- துறவி , ( உ - ம் . ) " மூங்கைமுடவன் 
தபொருளை யவாலிநின்ற ஒரு வினா மொழி . செவிடன் முற்றுநிதியற்றோன் - வீங்கறிவிலா 

ரெனினுமேவுமெதியாவார் ( கூர்மபு . ஆச்சி 
( உ - ம் . ) " தராதலமிசையே பிறந்திவன் கற்றதெ 
த்தனையிந்திரசாலம் ” ( பாரத . இராசசூ . ககக .) 

ரம.ரு.) (யகி .) 
2. எவ்வளவு . ( உ - ம் . ) " எத்தனை காலங்காப்பல் எதிர்- 1. எதிர்காலம் . ( உ - ம் . ) " எதிரது 
யானிந்தமூதூரென்று - முத்தனை வினவினேற் | தழீஇயவெச்சவும்மை ” 2. எதிர்வார்த்தை .( பழ 
( இராமா. ஊர்தேடு . கசச . ) 

ழமொழி . உக .) 3. எதிரிடை . ( உ - ம் .) எ அவ 


த . ) 


பா 


629 


எதிர்த்தல் . 


சுகம் 


எதிர்நிலையணி . 


கை . 


னோடெதிர்சந்தியாவெகுளா ” ( பாரத . பதினெ ( உ - ம் . ) "சிற்றவ்வைமார்களைக்கண்பிழைப்பித் 
ட் . ககக.) 4. ஒப்பு . ( உ - ம் .) " கரன் முதல்வெ தெதிர்த்தெங்குநின்றெப்பரிசளித்தான் ” ( திரு 
ங்கதப்போரெதிரிலாதவர் " ( இராமா . சூர்ப்ப.க்கோ. நகசு . ) 3. சம்பவித்தல் . ( உ - ம் .) " ஏழை 
கஎ . ) 5. தடை . ( உ - ம் .) “ காமக்கடற்கெதிர் நந்- க்கோரெட்டதானமதத்தோடும் வந்தெதிர்த்த 
நிறையாம் வரம்பினினிற்பதன்றால் " ( வாண . ( தாயு . பன்மா. உ .) 4. தடுத்தல் . 5. மாறாகத்தா 
கச .) 6. நேரான திசையிலாவது மாறானதிசை க்குதல் . ( உ - ம் . ) " இத்திறமாகியபடையொடெ 
யிலாவதிருந்தான் முன்னிலை .( உ - ம் .) " உயிர்க் ப்படி நாஞ்சிலப்படை கொண் டெதிர்ப்பதென்றா 
குமெல்லுயிர்ப்பெதிரோடி ” (பாரத . குருகுல. ன் ” (பாரத. பதினெட் . கரு .) 6. முற்படுதல் .. 
காக . ) 7. பிரபஞ்சம் . (பாரத . குருகுல . கககா. எதிர்த்தவன் --ஒருபாஷாணம் . 
உரை.) 8. மாறு . ( உ - ம் .) " எதிரல்லநின்வாய் எதிர்தல் - 1. எதிர்காலத்து வருதல் . ( உ - ம் .) 
ச்சொல் ( கலி . கக . ) 9. முரண் . 10. முன் . " எதிர்வ " பார் . 2. சந்தித்தல் , உபசரித்தல் . 
( உ - ம் .) " ஏந்துகையெதிரே- வாடுக ” ( புறநா.கா . ) (உ - ம் . ) " துறவோர்க்கெதிர்தலும் " (சிலப் . கொ 
" என்விழியெதிர் ” ( பாரத . பதினெட் ககஉ ) லைக்கள் . எஉ .) 3. தோன்றுதல் . ( உ - ம் .) சுணங் 
11. முன்னிலை , சந்நிதாகம் . ( உ -ம் .) “ சிற்பொ கெதிரிளமுலை ” (மதுரைக் . சகசு . )4 . மலைதல் . 

பரமான பொருட்கெதி - ருற்பவிக்குமுபா ( உ - ம் .) " மேவருகன்னனன்றி விண்ணுளோரெ 
யம் " ( பாரத . குருகுல . ககசு .) 

திர்ந்தபோதும் " ( பாரத . சூது . உக .) 5. மாறா 
எதிர்க்கட்சி - எதிரான கூட்டம் , கத்தாக்குதல் . (உ - ம் .) " யாளிகளிரண்டெதிர்ந் 
எதிர்க்கை 1. எதிர்மரம் . 2. விரோதிக் திகலுமாறுபோல் " ( பாரத . பதினெட் . சுக . ) 

எதிர் நீதன்று - ஏற்றிருந்தது . ( புறப் .) 
எதிர்காலம் - வருங்காலம் . ( உ - ம் .) " பருகு எதிர்ந்தனம் .. ஏற்றுக்கொண்டோம் . ( ஐங் 
தொறுமெதிர்காலநிலையுள்ளும் ” (இரகு . குறை . குறு . ) 
ருஉ . ) 

எதிர்ந்து - ஏற்றுக்கொண்டு . ( புறநா .) 
எதிர்காலவினையெச்சம் - எதிர்காலப்பொ எதிர்ந்தோர் - பகைவர் . 
ருளில்வரும் வினையெச்சம் . ( உ - ம். ) " வினையெ எதிர் நிரனிறை- முறைபிறழ்ந்துவரும் நிர 
ச்சம் பார் . 

னிறை ; அதனை " பெயரும் வினையுமாஞ்சொல் 
எதிர் காற்று முன்னான திசையிலிருந்து லையும் பொருளையும் வேறுநிரனிறீஇ முறையி 
மாறாகவருங்காற்று . 

னுமெதிரினு நேரும் பொருள் கோணிரனிறை 
எதிர்கொண்டு - ஏற்றுக்கொண்டு , ( புறப் .) நெறியே ” என்பதனாற்காண்க . ( வ - று .) " ஆம் 
எதிர்கொள்ளல் 1. தபோதாரை எதிர் வர்களெவ்வாறகன்றொழிவார்வெஃகாகவும் - பா 
கொள்ளல் ; இது; நவபுண்ணியத்தொன்றென் டகமுமூரகமும் பஞ்சரமா - நீடியமா - னின்றா 
பர் . ( திவாகர . ) 2. வந்தவர்க்கு முன்னே சென் னிருந்தான் கிடந்தானிதுவன்றோ - மன்றார்ம 
று அளவளவாவுதல் . ( உ - ம் . ) " அறத்தின்சுதன் திற்கச்சி மாண்பு " ( நன் . பொது . சுங . உரை .) 
வந்தெதிர்கொண்டிட மீண்டார் ” ( பாரத . இ எதிர் நிலை -1. எதிர்நிற்றல் . 2. கண்ணாடி . 
ராச . நஎ . ) 

எதிர் நிலையகத்திணை - அகத்திணையுறுப்பு 
எதிர்கோடல் - ஏற்றுக்கொள்ளுதல் .(உ - ம் .) க்களுளொன்று ; அது; பிறிதுமொழிந்தொன்ற 
" வழிபாடுமறுத்தன் மறுத்தெதிர் கோடல் " னையுணர்த்துதல் . நல்லோரது மேன்மை தோ 
( தொல் . பொரு . ககக . ) 

ன்றத்தீயோரதீனத்தைக்காட்டுதலும் , கல்லா 
எதிர் கோள் எதிர்கொள்ளுதல் . ( உ - ம் .) மையால் வருமிகழ்ச்சி தோன்றக் கல்வியால் 
" எதிர்கோள் கூறிவரைவு கடாதல் " ( திருக்கோ. வரும் புகழ்ச்சியைக் காட்டுதலும் போல்வது . 
கஙரு . முகக்கிளவி . ) 

( தொன்னூல் . கருக .) 
எதிர்ச்சீட்டு - எதிர்முறி . 

எதிர் நிலையணி - அலங்காரவகையுளொன் 
எதிர்ச்செட்டு - எதிரிடைச்செட்டு . 

று ; அஃது : உபமாகத்திற்குக்குறைவு தோன்ற 
எதிர் சாய்தல் ஏற்றுக்கொள்ளுதலையொ ச்சொல்வது . உபமாகத்திற்கு எதிராய் நிற்றலி 
ழிதல் . ( உ - ம் .) " இகலிற்கெதிர்சாய்தலாக்கம் ” 

ன் எதிர்நிலையெனப்பட்டது . ( வ -று . ) " அதிர் 
( வள் . அரு அ .) 

கடல் சூழ்வையத் தணங்குமுகம்போல - மதியு 
எதிர் செய்தறை - பிரதியுபகாரம் . ( உ - ம் .) ஞ்செயுமேமகிழ் ” (விசாக . அணி . க ங - பக் . ) 
" சூலையினுக்கெதிர் செய்குறை யென்கொலெ " வழங்குவமானத்தினுக்குவமேயத்தன்மைவிள 
னத்தொழுதார் ” ( பெரியபு . திருநாவு , எங . ) 

ம்பில் - ஒழுங்குறுநாமமெதிர்நிலைகண்போலுள 
எதிர்த்தல்- 1. அலைத்தல் . 2. சந்தித்தல் , துகஞ்சம் - எழுஞ்சசியானனம்போலுளதென் 


630 


எதிர்ப்பு . 


கடக 


எதிர்மறையெஞ்சணி . 


என் 


லாறு 


-- 


பதிலக்கியங்காண் - டொழும்பலவேந்தரைக்காக் மொழி . 4. சண்டிவாளம் , 5. சந்தித்தல் , 6 . 
குங்குமாரெட்ட சுந்தரனே ” எனவும் , " உவமா தடுப்பு . 7. மாறாகத்தாக்கல் . 8. வருங்காலம் . 
னமா முவமேயத்தினாற்புகழும் பொருளுக்- கவ எதிர்ப்பை - வாங்கிய அளவு எதிர் கொடு 
மானமோதிலிரண்டாமெதிர்நிலையாமுகமே -யித்தல் . (உ - ம் .) " வறியார்க்கொன்றீவதேயீகைம 
வர்காந்தியா லுனைப்போன்மதியுண்டுனக்கேன் நறெல்லாங்-குறியெதிர்ப்பை நீர துடைத்து ” ( வ 
கருவ - நவில்வாயென்றோத லிலக்கிய மெட்ட 

ள் . உஉக .) 
நகர்க்கரசே ” எனவும் , " புகழுவமேயத்தினாலு எதிர்ப்பொருளுவமை - உவமையலங்கார 
வமானப்பொருட்கு நிந்தை - பகருவமேலதுமூ வகையுள் ஒன்று ; அஃது : ஒருபொருளை முன் 
ன்றாமெதிர்நிலை பாசகர - நிகழுனக்கேனுக்கிர ஒருவாக்கியத்திலே அதன் குணத்தோடு வைத் 
த்தாற் செருக்குனை நேர்ந்த மின்னார் - மிகவுள் து அக்குணமுடையதாகப் பின்வாக்கியத்திலே 
ரென்பதிலக்கியஞ்சந்திரவெற்புளனே ” என வைக்கும் எதிர்ப்பொருள் அதற்கு உபமாநமாக 
வும் , புனைவுளியோடுவமானத்தினுக்கொப்பு த்தோன்றுமாறு சொல்லப்படுவது . பொதுத் 
மையிலெனி - லனைவருநான்கா மெதிர்நிலையா தன்மையொன்றே யாயினும் இருவாக்கியத்தி 
மென்பரம்புயநின் - வினைமுகம் போன்மின்னு னும் வெவ்வேறு சொல்லப்படும் . தண்டியாசிரி 
ளதெனில் வீணவவாதமலர்ப் பொனையனை யர் இதனை மறுபொருளுவமையென்பர் . வர 
யென்னலுதாரண மெட்டபுரத்தரசே ” 

நின்னொக்குமன்னருளரல்லர்கற்பகந் 
வும் , பயனின்மையை யுவமானத்தினுக்குப் தன்னொக்கும் பாதபமுமில் ” ( வீரசோ . அலங் 
பகரிலைந்தா - கிய சொலெதிர்நிலைபெண்முகங் கார . கச . ) 
காணக்கிடைத்தவர்க்கே 

யியன்மதியாற்பய எதிர்பார்த்தல் -1 . காத்திருத்தல் , 2. வரவு 
னென்மரையாற் பயனென்னெனவோ - திய பார்த்தல் . 
திங்குதாரணந்தே ரெட்டயபுரசீதரனே ” என எதிர்மறுப்பு உடன்பாட்டிற்கு மாறாகச் 
வும் வருங் குவலயாநந்தச்செய்யுட்களான் அத 

சொல்லல் . 
ன் விரிவையுணர்க . 

எதிர்மறை - எதிர்மறுப்பு . 
எதிர்நிற்றல்-- 1. போர் செய்தல் . 2. மாறாக எதிர்மறையணி - அலங்காரவகையுள் ஒன் 
நிற்றல் . (உ - ம் . ) " காகமானவை கோடிகூடிநின் று ; அஃது : ஒழிப்பணிக்குவேறாகியுங் கேட்போ 
நாலு மொரு கல்லின் முன் னெதிர்நிற்குமோ " ரைமகிழ்விப்பதாகியும் உள்ள மறுப்பைச் சொல் 
( தாயு . எங்கு . சு . ) 3. முன்னிற்றல் . 

வரலாறு , " ஒண்கதிர்த்திங்காணீயுன் 
எதிர் நூல் - முதனூலின் முடிந்தபொருளை வடிவையிங்கெமக்குக்- கண்களிகூரக்கடிதுகாட் 
ஓராசிரியன் யாதானுமொருகாரணத்தாற்பிறழ 

மாருகாரணத்தாற்பிறழ டிடுவாய் - வண்களிகூர்- பூண்டாங்குகொங்கை 
வைத்தால் அதனைக் கருவியாற் பிரிவுகாட்டி யுடைப்பூவை முகமுண்டதனால் - வேண்டாம் 
ஒருவாமைவைத்தற்கு ஒள்ளியான் ஒருபுலவனா போவெற்றுக்குவீண்” ( விசாக . இலக்கணவி . 
லுரைக்கப்படுவது . ( இறைய . கக .) 

கஅஎ , பக் . ) 
எதிர் நோக்குநட்சத்திரம் 1. எதிர்நாள் , எதிர்மறையிடைநிலை - எதிர்மறைப்பொரு 
2. பக்கநாள் . 

ளில் வரும் இடைநிலைகள் ; அவை : இல் , அல் , 
எதிர்ப்படுத்தல் -1. எதிராக்கல் . 2. பகை 

ஆ என்பன. 
யாக்கல் . 

எதிர்மறையும்மை எதிர்மறைப் பொரு 
எதிர்ப்படுதல் -1. ஒப்பாதல் . ( உ - ம் .) "பளில்வரும் உம்மென்னுமிடைச்சொல் . “ கொற் 
ண்ணெதிர்ப்படு மொழிக்கு” (இரகு . இரகுவுற் , றன்வருதற்குமுரியன் ” என்பதிற்போல .(நன் . 
க 0 .) 2. சந்தித்தல் . 3. சம்பவித்தல் . 4. தோன் இடை . சு . ) (இது வாராமைக்குமுரியன் என 
றல் . ( உ - ம் . ) " மண்ணெதிர்ப்பபெந்தொடாடு வும்பொருள் படும் .) 
மற்றைய - கண்ணெதிர்ப்படினும் ” ( இரகு . இர எதிர்மறையெச்சம் - ஒன்பதுவகைச் சொ 
குவுற் . கா .) 5. நேரிடுதல் . 6. நேரேவருதல் . ல்லெச்சங்களுள் ஒன்று ; அஃது : எதிர்மறைப் 
(உ - ம் .) “ எதிர்ப்பட்டாற்பின்னைவிடுமோவிறல் பொருளைத்தருஞ்சொல் வெளிப்படாமல் எஞ் 
வீமன் ” ( பாரத , பதினெட் . கசங . ) 

சிநிற்பது . " யானோசெய்வேன் ” என்பதிற்போ 
எதிர்ப்பாடு - நேரிடுதல் . 

ல . ( நன் . பொதுவி . க .) ( இதிலே செய்யேன் 
எதிர்ப்பாய்ச்சல் முன்வரும் பாய்ச்சலு என்பது எஞ்சி நின்றது . ) 
க்கு எதிர்பாய்தல் . 

எதிர்மறையெஞ்சணி 

சொல்லெஞ்சணி 
எதிர்ப்பு -1, அலைப்பு .2. இலக்கு . 3. எதிர் வகையுள் ஒன்று ; அஃது ; எதிர்மறைச் சொல் 

லின்றி எதிர்மறைப் பொருளில் ஓகாரமாவது 


லுவது. 


- 


எ 


631 


எதிர்வினைவிலக்கு . 


GE2 


எதிரிய . 


உம்மையாவது வருவது . " யானோசெய்வேன் " லறியேன் போவாயொழிவாய்பொருட்கு ” 
என்பதில் செய்யேன் என்பது தோன்றவுரை ( தண்டி . பொருளணி . சஉ .) இதனை எதிர்கால 
த்தலும் இவ்வெழுத்து இவ்வழி திரியவும் பெறு விலக்கெனவுங்கூறுவர் . 
மென்பதிலே திரியாமையும் பெறும் என்பது எதிர்வு -1 . எதிர்காலம் . ( உ - ம் . ) " தவ்வொ 
ன்ற உரைத்தலும் போல்வது . ( தொன்னூல் . டிறப்புமெதிர்வும் " (நன் . பத.கஅ . ) 2. எதிர்த் 
ஙகக .) 

தல் . 3. எதிர்ப்படல் . 4. சம்பவித்தல் . 5. வரு 
எதிர்மறையேகாரம் எதிர்மறைப்பொரு வது . 
ளில் வரும் வினாரூபமான ஓகாரம் . " அவனே எதிர்வைத்தல்- சரிவைத்தல் . 
கொண்டான் ” என்பதிற் போல . ( நன் . இடை . எதிர ஒருவமையுருபு . ( இலக்கணவி . 
ந . ) [ இது ஒரோவிடத்து அவன் கொண்டிலன் சுசஉ . ) 
எனப்பொருள் பட்டுநிற்பது . ) 

எதிரதாக்காத்தல் - வரக்கடவதாகிய அத 
எதிர்மறையோகாரம் எதிர்மறைப்பொ னைமுன்னே அறிந்து அதன் காரணத்தை வில 
ருளில்வரும் வினாரூபமான ஓகாரம் . " யானோக்குதல் . ( உ - ம் .) " எதிரதாக்காக்கு மறிவினார் ” 
செய்வேன் ” என்பதிற்போல . ( நன் . இடை . ( வள் . சஉ கா .) 
ச . ) ( இது ஒரோவிடத்துச்செய்யேன் எனப் எதிரதுதழீஇயவெச்சவும்மை -- சாத்தனு 
பொருள் படநிற்பது . ) 

ம் வந்தான் என்பது கொற்றனும் வருவான் என 
எதிர்மறைவிடை - எண்வகைவிடைகளுள் பொருள்படுவதிற்போல் எதிர்காலச்செயலை 
ஒன்று ; அது . நேரே எதிர்மறுத்துக் கூறும்வி விளக்கி நிற்கும் உம்மையிடைச்சொல் . ( நன் . 

" சாத்தா இது செய்வாயோவெனின் ; இடை . சு . உரை . ) 
செய்யேன் ” என்பது போல்வது . 

எதிரது நோக்கியவெச்சவும்மை --- எதிர்ம 
எதிர்மறைவினை - உடன்பாட்டிற்குமாறாக றைச்சொல்லைக்காட்டிநிற்கும் உம்மை , அது : 
வரும் வினைச்சொல் . " உண்ணேன் ” என்பதி " மறப்பினுமோத்துக்கொளலாகும் ” என்பதில் 
ற்போல்வது . 

இங்கே மறப்பினுமென்புழியும்மை மறக்கலா 
எதிர் மீன் - நீர்ப்பாய்ச்சலுக்கு எதிரேவரும் காதென்னுங் கருத்தை நோக்கி நிற்றல் போல் 
மீன் . 

வது . ) 
எதிர்முகசிற்சத்தி பிறபொருட்பிரமேய எதிரது போற்றல்- முப்பத்திரண்டு தந்தி 
மாத்திரத்தில் அறிதற்றொழில்பண்ணி மலர்ந்த ரவுத்திகளுள் ஒன்று ; அது : முன்பில்லதாய்ப் 
சிற்சத்தி . ( சி.சி. அளவை . கச . ஞாநப் . ) பின் வழங்கி வருவதைத் தழுவிக்கொள்ளுதல் . 
எதிர்ழகம் - முன் , சந்நிதி . 

( நன் . பொது . கச .) 
எதிர்மறி - எதிர்ச்சீட்டு . 

எதிரல் - 1. எதிர்த்தல் . 2. எதிர்ப்படல் " 
எதிர்மொழி- 1 , மறுப்புரை . ( உ - ம் . ) " யா 3. தோன்றல் . 
னுவன்ற மொழிக்கெதிர் மொழியுண்டாமாகிற் 

எதிராது - ஏற்றுக்கொள்ளாது . ( புறப் .) 
சொல்லுவீரே ( பாரத . சூது . உசங .) 2. மறு எதிராப்பு -கழலாதபடி வைக்கும் ஆப்பு . 
மொழி . 

எதிராளி -1 . எதிர்வழக்காளி . 2. சமமாயிரு 
எதிர்வ - வருவன . ( உ - ம் .) " ஆயவனெதிர் ப்பவன் . 3. பகைஞன் . 
வநல்லவல்லவையடாது ” ( இரகு . குறைகூறு . எதிரி - 1. எதிர் நிற்பவன் . 2. ஏற்றுக்கொ 
க . ) 

ண்டு எனப்பொருள்படும் ஒரு வினையெச்சம் : 
எதிர்வரல் - 1. எதிராக வரல் . 2. விரோத (உ - ம் . ) “கீழுமேலுங்கால்வாய்த்தெதிரி ” ( மலை 
மாக வரல் , 

படு . கசஉ . ) 3. பகைவன் . ( உ - ம் .) " எதிரி தேர் 
எதிர்வாதம் - பிரதிவாதம் , 

வருவன்மைகண்டு ” ( பாரத, பதினெட் . உஉ. ) 
எதிர்வாதி - பிரதிவாதி . 
எதிர்வினை 1. எதிர்காலத்திற்செய்யும் 

எதிரிடல் - எதிர்த்தல் . 
வினை . 2. எதிர்மறைவினை . 

எதிரிடை- 1. எதிரித்தனம் , 2. சமமாயிரு 
எதிர்வினைவிலக்கு - முன்னவிலக்கலங்கா | த்தல் . 3. பகை . 
ரவகையுள் ஒன்று ; அஃது . எதிர்காலச்செயல் எதிரிடைகட்டல் - விரோதித்தல் . 
கொண்டு குறிப்பினால் விலக்குவது. ( வ - று . ) எதிரிடைகாரன் - விரோதஞ்செய்வோன் . 
“ முல்லைக்கொடி நுடங்கமொய்காந்தள் கைகுலை எதிரிடைச்சீட்டு - எதிரிடைமுறி . 
ப்ப - வெல்லையின் வண்டெழுந்திரங்க - மெல் எதிரிய - எதிர்கொண்ட . ( உ - ம் .) " எதிரிய 
லியன் மேற் - றீவாய்நெடுவாடைவந்தாற் செய விலவமும் ” ( கலி . உசு .) 


எ 


632 


எந்திரம் . 


H 


எம் . 


எ 


எது 


எதிருக்கெடுத்தல்- ஏப்பெமெடுத்தல் , வாந் கஅ . ) 2. ஊர்தி . 3. குயவன் திரிகை . ( உ - ம் .) 
தியெடுத்தல் 

" கடசக்கரரெந்திரமெனச்சழல் வெம்பவக்கட 
எதிருத்தரம் - மறுமொழி . 

ல் " (காஞ்சிபு . காப்பு . ) 4. சூத்திரம் . ( உ - ம் .) 
எதிருரை -1. மறுப்புரை. 2. மறுமொழி . | “ பாவையொப்பா- ரெந்திரத்தியங்கு மங்கபஞ்ச 
எதிநன்றல்-- 1. உறுதியாய்நிற்றல் . ( உ - ம் .) ரத்தினிமையென்னே " ( ஞாநவா .வைரா . கக .) 
" எல்லையன்னதிற் சதமுகற் சூழ்வரு மிலக்கரு 5. தீக்கடைகோல் 6. தேர் . 7. தேர்ச்சில் 
மெதிரூன்றி " ( கந்தபு . சதமுகன் . கா . ) 2. எதி லு . ( உ - ம் . ) " எந்வரத்தடந்தேரிழிந்தான் " 
ர்த்துநிற்றல் . 3. எதிர்தல் . 

( இராமா . கர . கஅக .) 8. பஞ்சுகொட்டுமெந்தி 
எதிரெடுத்தல்- 1. எதிருக்கெடுத்தல் . 2 . ரம் . 9. மதிலுறுப்பு . ( உ - ம் . ) " எந்திரம் யா 
வாந்திபண்ணல் . ( உ - ம் . ) “ கனைதல் ” பார். த்த வெயிலோடகழில்லையாயினும் " (தணிகை . 

எதிரேற்றம் மாறாக எதிரே போதல் . களவு . ஙஎஅ . ) 10. மந்திர சக்கரம் 
(உ -ம் .) " அமண்வாதுகுறித்தபொழுதெதிரே எந்திரவாவி - நீரிரைக்குஞ்சூத்திரம் . 
ற்றங்கொண்டபாடல் " ( சேதுபு . திருநா . ரு . ) எந்திரன் --- சூத்திரகாரன் . 

எதிரேற்றல் - 1. எதிர்த்தல் , 2. எதிரே எந்து - என்ன ; திசைச்சொல் . ( உ - ம் . ) ( திரு 
வல் . 3. தடுத்தல் . 4. பிறன் மேல்வருவதைத் வாசகம் . அருட்பத்து . ) 
தானேற்றல் . 

எந்தை - 1. என்பிதா . ( உ - ம் . ) " பிரியதரிச 
எதிரேற்று -- எதிரேவல் . 

னனேதா னென்-னெந்தை " ( இரகு . அயனெ . 
எதிரொலி -- பிரதித்தொனி . ( உ - ம் .) “ இவ ககச . ) 2. எமது குரு. ( உ - ம் .) “ எந்தை - யேயின 
னுமப்பொழுதெதிரொலியென ” ( பாரத. பதி பணியினிற்பன் ” ( கந்தபு . அண்டகோச . க . ) 
ன்மூன் . அஅ .) 

3. எமதுசுவாமி . ( உ - ம் . ) " எந்தைகணின்றும் வர் 
எதிரொலித்தல் - பிரதித்தொனிசெய்தல் . | தவியற்கையால் ” ( கந்தபு . மூன்றாநாள் . உக .. ) 
( உ - ம் .) “ நீடுகுன்றெதிரொலிக்கவே ” ( பாரத. 4. எமதுதலைவன் . ( உ - ம் . ) " எறிந்துக்களம்படுத் 
வேத்திர . க 0 . ) 

தவேந்துவாள்வலத்த - ரெந்தையொடுகிடந்தோ 
யாது . ( உ -ம் . ) " நம்பியவனாமமெது ர் ” ( புறநா . கக . ) 
வென்னினிதுவாமே ” ( சிந்தா . கநக . உச O. ) எந்தையான் - எந்தலைவன் . ( உ - ம் . ) " உ 
எதுகுலகாம்போதி - ஓரிராகம் . 

மைதன்னொருகூறுடை- யெந்தையான் ” ( தே 
எதுகுலம்-- யதுகுலம் , ( உ - ம் . ) " எதுகுல வார . மழபாடி . எ . திருஞா . ) 
த்துதித்து ” ( காஞ்சிபு. வாணி . கரு .) 

எந்தோ - எப்படி .( உ - ம் . ) " எந்தோவென 
எதுகை- எதுகைத்தொடை . ( யாப் . காரி வெண்ணியசூழ்ச்சியினான் ” (தணிகை.பிரம.ச.) 
கை . உறுப் . கசு . ) 

எப்படி - எவ்விதம் . ( எப்படி நாஞ்சிலபடை 
எதுகைத்தொடை - செய்யுட்டொடைவ கொண்டெதிர்ப்பதென்றான் ” ( பாரத . பதி 
கைகளுள் ஒன்று; அஃது : அடிகளின் இரண் 

னெட் . கரு. ) 
டாமெழுத்தாவது சீர்களின் இரண்டாமெழுத் எப்பொருட்குமிறைவன் - எல்லாப் பொரு 
தாவது ஒன்றிவரத்தொடுக்கப்படுவது . ( யாப் , ட்குந்தலைவன் . 
தொடை . கசு . ) 

எப்பொழுது - எப்போது . 
எதேச்சை - இச்சைப்படி . ( யயொ: எப்பொழுதும் - எப்போதும் . ( உ - ம் . ) " யா 

னெப்பொழுதுமுன்னு - மருந்து 2 ( திருக்கோ. 
படி . இச்சை - விருப்பம் . ) 

. 
ங 00 .) 
எதேட்டம்- இட்டப்படி . ( யயெஷ : 

எப்போது - எக்காலம் . ( உ - ம் . ) " எறி 
யமா படி . உஷ - விருப்பம் .) 

எப்போழ்து - 

தேனலம்புஞ்சிலம்பினெ 
எதோத்தேசபக்கம்- யதோத்தேசபக்கம் . போதுமிரந்து ” (வாண . சடு .) 
( நன் . எழுத்ததி . விருத் . ) " எதோத்தேச பக் எம் 1. தன்மையிடத்திற் பன்மைவரும் 
கம் . பார் . 

ஒரு வினை விகுதி . ( உ - ம் .) யாம் உண்டனெம் . 
எந்த - வினாப்பொருளிலே பெயர்ச்சொற்கு சயாம் தாரினெம் ” இஃது யானும் அவனும் உ 
முன்வரும் ஓரிடைச்சொல் . ( உ - ம் . ) " எந்தவெ ண்டனெம் எனப் படர்க்கையாரை உளப்படுத் 
ந்த வெஞ்சாயகம் " (பாரத . பதினெட் . ந O. ) தியும் வரும் . ( நன் . நஈஉ .) 2. யாம் என்னுந் 
எந்திரகாரன்- சூத்திரகாரன் . 

தன்மைப்பன்மைப் 

பெயர் வேற்றுமை வழியில் 
எந்திரம் - 1. ஆலை . (உ - ம் . ) " எந்திரத்து விகாரமடைந்துவந்த ஒரு சொல் , (உ - ம் . ) எம் 
றுபாகுமடையுடைத்தொண் ” ( இராமா . பள்ளி . 


பா 


மை , எம்மால் 


633 


எம்மோர் . 


சு 


எய் . 


.) 


வோர் . 


எம்பர்- எவ்விடம் , 

எம்மோன்- எம்முடையதலைவன் . ( உ - ம் .) 
எம்பி என்றம்பி . ( உ - ம் .) " நம்புவிக்கெம் " எம்மோன்சிலை செல ” ( புறப் . கருஎ . ) 
பியே ” ( பாரத . குருகுல . ககக 

எமகணம் இயமனுடைய கூட்டத்தோர் . 
எம்பியர்- எனது தம்பியார் . ( உ - ம் . ) " இந் எமகிங்கிரர் 

இயமனுடைய ஏவல் செய் 
தஞாலமுமெம்பியர்ஞாலம் " ( பாரத . குருகுல . 
கஎ . ) 

எமதருமன் - இயமதருமராசன் . ( உ - ம் . ) 
எம்பிராட்டி - எங்கள் முதல்வி . ( உ - ம் . ) " எ " தன் முகத்திலுயிர் வரவழைக்கு மெமதருமனு 
ம்பிராட்டிபா- னின்றமாதரை (உமைதவ .உஎ.) ம் ” ( தாயு . சிற்சு . க O. ) 

எம்பிரான் 1. எமது தலைவன் . ( உ - ம் .) எமது - எம்முடையது . (உ - ம் .)" எமதுயிரு- 
“ எம்பிரானுமெம்முனும் ” ( இராமா . பள்ளி . மொக்கவிடவேநினைந்தேமால் ” ( கந்தபு. வரம் 
ரு அ .)2. எமது தேவன் . ( உ - ம் .) " எம்பிரானை பெறு . அ . ) 
முராரியைமாயனை ” ( பாரத் பதினெட் , ககக .) எமதூதன் - 1. நாகபாம்பின் பற்களிலொ 
3. ஒரு விட்டுணுபத்தன் . 

ன்று , 2. யமதூதன் . 
எம்புகம் - நிலக்கடம்பு . 

எமதூதி - நாகபாம்பின் பற்களிலொன்று . 
எம்பெருமாட்டி - எங்கள் தலைவி . ( உ - ம் .) ( சிந்தா. பதுமை . கஉக . உரை . ) ( 3 கி ) 
" இந்தவாறினையர்பாலா யெம்பெருமாட்டிவை 
கி ” ( கந்தபு . பார்ப்பதி . ங o . ) 

எமநாகம்- 1. அசமதாகம் . . ஊமத்தை . 
எம்பெருமான் -1 . எமது தலைவன் . ( உ - ம் . ) 

எமநாமம் - ஊமத்தை . 

எம்பாசம் 
" எம்பெருமானேயெம்மையொளித்தியோ ” ( சி 

இயமனுடையபாசம் . ( உ - ம் . ) 
ந்தா . நாமக . உசுரு . ) 2. எமது தேவன் . ( உ - ம் .) 

" சூலம்பிடித்தெமபாசஞ்சுழற்றித் தொடர்ந்து 
விடைமேல் கொண்டெம்பெருமான் மேவுதலு வருங் காலன்றனக்கு ” (கந்தரல . காசு ) 
ம் ” ( கந்தபு . வரம்பெறு . கஎ . ) 

எம்புரம் - இயம்புரம் . 
எம்மட்டு - எவ்வளவு . 

எமர் -- 1 . எம்போலியர் . ( உ - ம் . ) " எமர்மநத் 
எம்மர் - எமர் . 

துயர் ) ( இராமா . அகத்திய . ருஉ .) 2. எம்மு 
எம்மனை- தாய் , ( மணிமே . ) 

டையவர் . 3. எமது சுற்றத்தார் . ( உ - ம் .) " நிரம் 
எம்மனேர் - 1. எங்கள் . ( புறநா. ) 2. எம் 

பியகாலமறிந்தெமர் ” ( தணிகை. களவு , ங ஙக .) 
மோடொத்தவர். ( உ - ம் . ) " என்னேயெனேகரு 

எமரங்கள் - எமதுசுற்றத்தவர்கள் . ( உ - ம் . ) 
ணை விளையாட்டிருந்தவா றெம்மனோர் புகலவெ யம்பலோடும் ” ( திருவிளை . விருத்த . உஉ .) 
ளிதோ ” ( தாயு . எங்குநிறை . உ . ) 
எம்மாத்திரம் - எவ்வளவு . 

எமராசன் - இயமராசன் . ( உ - ம் . ) " எமரா 
எம்மான் - 1. எம்பிதா. ( உ- ம் . ) “ எம்மா 

சன்விட்டகடையேடு வந்தினியென்செயுமே " 
னெம்மனையென்றெனக் கெட்டனைச்சார்வாகா 

(கந்தரல . அஎ .) 
ர் ” ( தேவார , மழபாடி ; ங . சுந் . ) 2. எம்பெ 

எமள்- 1. எம்முடைய சுற்றத்தவள் . 2 . 
ருமான் . ( உ - ம் . ) " எந்தையேயெம்மானேயென் 

எம்முடையவள் . 
றென்றேங்கி ” ( தாயு . ஆகார . சு . ) 

எமன்- 1. இயமன் . ( உ - ம் .) "எமன்கன 
எம்ழன் - எமது தமயன் . (உ - ம்.) "எம்முன் றோன்றல் ” ( நல் , பாரத . நளன் . திரு . ) 2 . 
யாண்டையான் ” ( இராமா , பள்ளி . அக . ) 

எம்முடையவன் . 3. நாக பாம்பின் பல்லினொ 
எம்மை -1 . எங்களையெனப் பொருள்பட 

ன்று . (சிந்தா. பதுமை . கஉங , உரை .) 
யாம் என்பது விகாரப்பட்டு ஐயுருபேற்று வந்த 

எமாஸ்திரம் - இயமனுடைய ஆயுதங்கள்; 

அவை ; கணிச்சி , தண்டு , பாசம் என்பன . 
மொழி . ( உ - ம். ) " எம்மைநீர்வெல்லப்பெற்றீர் ” 
( சிந்தா . காந்த. உசுங .) 2. எப்பிறப்பு . ( உ - ம் .) 

எமார் - எம்முடையவர் . 
* எம்மைக்கிதமாகவிஃதெண்ணினை ” ( இராமா. 

எமி - தமியல்லாதவன் . ( உ - ம். ) " எமியை 
சடாயுவு . கக . ) " எம்மையுமில்லதோரின்பம் யிருந்தரசாள்வது கண்டவென்கண்கள் ” (தணி 

கை . சீபரி . ருசுங . ) 
எம்மையும் -- 1. எங்களையும் , 2. எப்பிறப் தெருமை ( தணிகை. அகத் . அக .)( 48 

எழநை - யமுநாநதி . ( உ - ம் . ) " சாலுமயத் 
பும் . 

எம்மையோர் - எம்மவர் . ( உ - ம் .) " எம்மை 
யோரனைவரும் ” ( இராமா . சடாயு . ச.அ.) 

) 

எ f - 1. அம்பு . ( உ - ம் . ) “ இவளாகத் தெ 
எம்மோர்- எம்முடையவர் . 

ய்யேறுண்டவாறெவன் ” ( திருவிளை . பழிய. 


4 


நா . 


684 


எய்யாது 


சுபடு 


எயின் மூன்று. 


உச . ) ( தொழிலாகுபெயர் . ) 2. எய்யென்னே எய்யாமை -1. அறியாமை . ( உ - ம் . ) " இய 
வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத் ங்கியடாதென்பிர் நீயிரெய்யாமையென் றீவினை 
தொகையும் . 3. உவமவுருபு. (சிந்தா.) 4. முட் யே " (தணிகை. களவு . நசஉ . ) 2. வருந்தாமல் 
பன்றி . ( உ - ம் .) " கணை கோடி தூண்டி- மையார எனப் பொருள்படு மோரெதிர்மறைவினையெச் 
வுணர்புகழ்தாரகமானவேழ - மெய்யாகும்வண் சம் . (உ - ம் .) " எய்யாமை - யெல்லாவறமுந்தரும் ” 
ணஞ்செறித்தானவன் யாக்கையெங்கும் ” ( கந் ( வள் . உக கா .) 3. வருந்தாமை . 
தபு . தாரக , கசக . ) 

எயில் -1. ஊர் . ( உ - ம் .)“ நீக்கார்முற்சூழ்காடு 
எய்த்தல் - 1. அறிதல் . (உ - ம் . ) " முத்து நீடெயிற் கொள்ளொ ( அவிரோ. கச . ) 2 
டைம் முலைக்கண்கணொந்தவென் - றெய்த்தடிச் புரம் . ( உ -ம் .) " சென்று மூவெயிலழலெழந்ளை 
சிலம்பிரங்கும் ” (சிந்தா. முத் . அரு. ) 2. இளைத்தவன் ” (கந்தபு . திருநகர . கக . ) 3. மதில் . 
த்தல் . ( உ -ம் . ) " ஈட்டியதவத்தாற்சாலவெய்த் ( உ - ம் . ) " எயினலம்புனை கோபுரமாபுரத்து ” ( பா 
தனை ” (தணிகை. அகத் . கசங .) 3. தரித்திர ரத . சம்பவ . ககக . ) 
மடைதல் . 4. வருந்துதல் . ( உ - ம் .) " விளைவு எயிற்பட்டினம் -- நல்லியக்கோடனூர். 
காணுறா- வெய்திடுநிரப்பின்னென்ன " ( கந்தபு . எயிற்றம்பு - அலகம்பு . (சிந்தா.) 
எதிர்கொள் , கஉ . ) 

எயிற்றி -1 , பாலைநிலப்பெண் , ( சூ , நிகண் , 
எய்தல் - 1. அடைதல் . ( உ - ம் . ) " தூநிறக் உ : கூஎ . ) ( எயிற்றி யென்பது பாலைநிலப்பெண் 
கங்கையாள் சூழலெய்தினான் ” (பாரத . குருகுல.களுள் உயர்ந்தவள் . ) ( அகப்பொருள். அகத் 
நச . ) 2. அடையாதேயெனப்பொருள்படும் ஓ உக . ) 2. வேட்டுவப்பெண் . ( உ - ம் .) “ இளமர் 
ரெதிர்மறைவினைமுற்று . ( உ - ம் . ) " இளங்கொ வெயிற்றி ” (சிலப் . வேட்டுவவரி . உகரு. பக் .) 
டியேயிடரெய்தல் ” (திருக்கோ. கரு .) 3. செ எயிற்றிமார் - எயிற்றியர் . ( உ - ம் . ) " எயித் 
ன் றுசேர்தல் . ( உ -ம் . ) " எங்குந்தானென்னி றிமாரெழினலத்தினுக்கு ” (காஞ்சிபு.நாட்டருங .) 
னாமெய்த வேண்டாம் ( சி . சி . அ ; ஙஅ . ) 4 . எயிற்றியர் -- 1. பாலைநிலப்பெண்கள் . ( எயி 
பெறுதல் . (உ - ம் .) " ஒன்றெய்தி நூறிழக்குஞ் ற்றியர் என்பது பாலைநிலப்பெண்களுட்டாழ்ந் 
சூதர்க்கு ( வள் , கூ ஙஉ . ) 5. வில்லினின்று தோர் . ) அகப்பொருள் . அகத் . உக . ) 2. வேட்டு 
நாண்விசையினாலே செலுத்துதல் . இதனை வப்பெண்கள் . ( உ - ம் .) " எயிற்றியரட்டலின்பு 
நால்வகையூறுபாட்டிலொன்றென்பர் . ( உ -ம் .) ளிவெஞ்சோறு ” (சிறுபா. கஎரு .) 
" மின்னுங்கணையாலவனெய்துடன் வீழ்த்த எயிறதைப்பு - பல்லினடியின் வீங்குகின்ற 
போதில் ” ( பாரத . சம்பவ . சக . ) 

வீக்கம் . ( உ - ம் . ) " இருநெறியின்றெறிப்பு " பார் . 
எய்தர்மை - அடையாமை . 

எயிறலைப்பு - பற்கடிப்பு . 
எய்துதல் - ) . அடைதல் , சேர்தல் . (உ - ம் .) எயிறிலி - சூரியன் . ( எயிறு - பல்லு . இலி - 
“ ஈங்கெனையார் தடுப்பார் மடப்பாவையையெய் இல்லாதவள் . ) 
துதற்கே ” (திருக்கோ . கக . ) 2. சம்பவித்தல் , 

1. பல்லு . ( உ - ம் . ) " வாளெயிறிலங் 
பெறுதல் . 

கநக்கான் ” ( இராமா . சூர்ப்ப . ருகா.) 2. பன்றிக் 
எய்ப்பன்றி- முட்பன்றி . 

கொம்பு . ( உ - ம் .) " உளைவரும் பெருமையோரெ 
எய்ப்பாடி - வேடரூர் . 

யிற்றினுள் ” ( இராமா . கிளை , கககூ .) 3. யானை 
எய்ப்பில்வைப்பு - உற்றவிடத் துதவும் க்கொம்பு . (உ -ம் .) “ இருநெடுவிசும்பிற்செல்லு 
பொருள் . ( உ - ம் . ) " அண்டருக்கு மெய்ப்பில்வை மெழிலியையெயிற்றாற்பாய்ந்து - சொரிதருபுன 
ப்பாம் ” ( தாயு . எந்நா. பொருள் . ரு .) 

லைவாரித்து திக்கையால் வீசுகின்ற பருமணி 
எய்ப்பின் வைப்பு - எய்ப்பில்வைப்பு . ( உ - ம் .) யோடையானை ” ( கந்தபு . தெய்வ . காசு . ) 
“ எய்ப்பின்வைப்பாங்களைகணோ ” ( காஞ்சிபு . 

எயிறுதின்றல் - பற்கடித்தல் . ( உ - ம் . ) “ தெ 
தழுவ . கூரு . ) 

ளித்துரப்பியெயிறுதின்றுவைது ” ( பாரத . நி 
எய்ப்பு -1 . இளைப்பு , பெலமின்மை. ( எ - ம் .) 
" விற்கை வேள்விளைத்த போரா- லெய்ப்படையு 

வாத. ககரு . ) 
ளங்கறுத்தார் ” ( இரகு . மீட்சி . எ . ) 2. ஒடுக்க எயின்- வேடச்சாதி , 
நிலை . ( உ - ம் . ) " சந்ததமுதியிறந்தவெய்ப்பிலே எயின் சேரி- வேடரூர் . ( உ - ம் .) " எயின்சே 
யாநந்தமே ” ( தாயு . உடல் . 10. ) 

ரியி - னுள்ளமாதர் " ( கந்தபு . வள்ளி.உஅ .) 
எய்ம்மான் - எய்ப்பன்றி .( உ - ம் . ) " எயினர்த 

எயின் மூன்று - அருகனுடைய மும்மதில்கள் ; 
ந்தவெய்ம்மானெறிதசை " ( புறநா . கஎஎ .) அவை : உதயதரம் , பிரீதிதரம் , கல்யாணதரம் 
எய்யாது -- ஒழியாது . ( ஞானா.) 

என்பன . ( உ - ம் . ) ( திருநூற் . கஅ , உரை. ) 


எயிறு 


635 


எரித்தல் . 


சுசு 


எரியல் . 


எயினர் -1 . பாலைநிலமாக்கள் . ( சூ . நிகண் . னாலே தகித்தல் . (உ - ம் .) " மேல்வருமூரெரித்த 
உ : சு எ . ) ( எயினர் என்பது பாலை நிலமாக்களு நெருப்பற்கு " (திருக்கோ. கசங . ) 
ட்டாழ்ந்தோர் .) 2. வேடர் . ( உ - ம் . ) " வனைகழ எரித்தோன் - நெருப்பினாலே தகித்தவன் . 
லெயினரோடும் வல்லையின் மீண்டுபோனான் ” ( உ -ம் .) “ கற்றவர்வளைத்துத்திரிபுரமெரித்தோ 
( கந்தபு . வள் கூகூ . ) 

ன் ” ( பாரத . அருச்சுநன்றவ . அ o . ) 
எயினன் - வேடன் . ( உ - ம் .) " எயினர்க்கெ 

எரிதயிலம் - எரித்தெடுக்குந்தயிலம் . 
ல்லா மிறைவனாகிய வெயினனிவனை நோக்கி ” 

எரிதல் - 1. அழற்றல் . 2. கோபங்கொள்ள 

ல் . 3. சுவாலித்தல் . ( உ - ம் . ) " அநலொன்றிட 
( பாரத . அருச்சுநன்றவ . கரு . ) 

வெறிந்து ” ( தாயு . வண்ணம் . ) 4. நெருப்பி 
எரல் - ஒருகடற்சிப்பி . 
எரி - 1. எரியென்னேவலும் , தெரிநிலைவி 

லே வேகுதல் . ( உ - ம் . ) " எரிகின்றேனுனைப் 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 2. கெந்த போல " ( கந்தபு. காமதகன . கக .) 5. பிரகா 
கம் . (உ - ம் .) " சவுக்காரம்பூதமெரி - யேலமிலவ சித்தல் , ( உ - ம்.) " அதினெரியும் வெய்யவ - ன 
மிலவத்தோனாரியுரம் ( தைல . தைலவ . கூரு . ) ழுந்தினன் " ( இராமா. கிளைகண் . உக . ) 6 . 
3. கேட்டை நட்சத்திரம், ( சூ. நிகண் . க: எரு .) பொறாமை கொள்ளல் . 7. வெந்தற்றுப்போதல் . 
4 , நரகம் . 5. நெருப்பு . (உ - ம் .) “ எரியாற்சுடப் ( உ - ம் . ) " எரிந்தன நெடுநிலையேழும் " ( இரா 
படினுமுய்வுண்டாம் ” ( வள் . அககா . ) 6. நெல் 

மா . இலங்கையெரி. சக . ) 
லிக்காய்க்கெந்தகம் . ( உ - ம் .) " பதமிட்டெரிபுரந் 

எரிதைலம் - எரிதயிலம் . 
தட்டென " 

( தைல . தைலவ . க.கா. ) 7. பிரபை , எரிநரகம் - ஒரு நரகம் . 
( உ - ம் .) " இரவியின்றியும் பகல் செயுமெரிமணி 

எரிநாள்- கார்த்திகை நட்சத்திரம் . ( சூ . நி 

கண் . க : சு அ . ) 
கிடந்த ” ( கூர்மபு . அட்டமூ. உ . ) 8. புநர்பூசம் 
ட்சத்திரம் . 

எரிப்பு -1. எரித்தல் . ( உ - ம் . ) “ எண்ணி 
எரிக்கொடி - 1. சோதிவல்லி . 2. நெருப்பில்காமமெரிப்பினுமேற்செலா " (சிந்தா . குண 
ன்கொழுந்து . ( 1 , 2. ஐங்குறு . ) 

மா . கசஅ .) 2. பொறாமை . 
எரிகரும்பு - விறகு . 

எரிப்புறம் - நரகம் 
எரிகலை - மாதாவின் வயிற்றிலுள்ள ஒருகலை . 

எரிபடுவன்- 1. ஒரு நோய் . 2. பிளவை . 
( த.நீ. போ , கூசு . ) 

எரிபந்தம் - 1. எரிச்சல் . 2. தீவர்த்தி . 
எரிகாசு - காசுக்கட்டி ; இதனை அகிற்கூட்டு 

எரிபிடாரி- 1. எரிச்சலுடையவள் . 2. துர் 

க்கை . 
ஐந்தினொன்றென்பர் . ( சூ . நிகண் . கஉ : நசு. ) 
எரிகாலி காட்டாமணக்கு . 

எரிபுழ - கம்பளப்பூச்சியினொருவகை, 
எரிதஞ்சி - செம்மயிர் . 

எரிபூச்சி - ஒருவகைப்பூச்சி . 
எரிகுடல் - எரிவயிறு . 

எரிபோத்தல் - அழலைமூட்டுதல் . (சிலப் . ) 
எரிதடலன் - மிக்கபசியுடையவன் . 

எரிபொழுது - அஸ்தமநகாலத்திலே இலங் 
எரிதன்மம் - ஒருநோய் ; அஃது : அட்ட | கும்பொழுது . 
குன்மங்களுள் ஒன்று . (உ - ம். ) " அட்டகுன் எரிமணி- 1 , பிரகாசமுள்ள மணி . 2. மா 
மம் பார் . 

ணிக்கமணி . ( உ - ம் . ) “ மரகதங்கோமேதகந்துகி 
எரிகொள்ளி -- கொள்ளிக்கட்டை . 

ர்தரளம் வைரம் வைதூரியநீல - மெரிமணிபுட் 
எரிச்சல்- 1. அழற்றல் . 2. உறைப்பு . 3 . பராகமென்றிவற்றிற்காகரம் ” ( பாரத . இந்திர . 
எரிதல் . 4. கோபம் . 5. பெருங்காயம் . ( உ - ம் .) 

கஉ . ) 
சேரப்பாதிரிகடுகுசிவப்புநாவிதிறமானவெரிச் எரிமருந்து- எரித்தெடுத்த மருந்து . 
சலொடு பொரிச்சலேழும் " ( வை - ர. ஙங . ) 6. எரிமலர் - முருக்கிதழ் . ( சிந்தா . ) 
பொறாமை , 

எரிழகன்- 

அக்கிரிமுகாசுரன் ; இவன் : சூர 
எரிசநம் - நரகத்திருப்போர் . 

பன்மன் புதல்வருளொருவன் . ( உ - ம் .) " எரி 
எரிசினம்- கடுங்கோபம் . 

முகனவ்விடையிறப்ப ” ( கந்தபு . அக்கிரி.கசஅ .) 

எரிழகி-1 . சேங்கொட்டைமரம் . 2. சேரா 
எரிசுடர் -1 . அக்கிரி . 2. செவ்வொளி . 3. 

ங்கொட்டை , ( உ - ம் . ) " உயராடு ” பார் . ( தை 
விளக்கு . ( உ -ம் .)பல்வகைப் பருமணியெரிசுட 

ல, தைலவ . கஉ . ) 
ர்பரப்பி ” ( கந்தபு . நகரழி . ஙஎ .) ( அக்கிநிபோ 
லும் ஒளியென்றபடி .) 

எரிழட்டைப்பீநாறிமாம் - வெதுப்படக்கி . 

எரியல் - 1 , எரிதல் . 2. எரிந்தது . 3. பிர 
எரித்தல் -1, சீரணிப்பித்தல் . 2. நெருப்பி காசித்தல் . 


636 


எருக்கலை . 


க.எ 


எருமை . 


மிடம் , 


எரியாடி 


A 


எரியவிட்டமருந்து --ரீற்றினபற்பம் . 

எருக்களம் - 1. ஆநிலை . 2. எரு இருக்கு 
எரியவிழித்தல் - கோபத்தோடு பார்த்தல் , 

சிவன் . (உ - ம் . ) " முத்தி - வழங் எருக்கு- 1. எருக்கென்னேவலும் , தெரிநி 
கும்பிரானெரியாடி தென்றில்லைமணிநகர்க்கே " லைவினைப்பகுதியும் . 2. ஒரு செடி . ( உ - ம் . ) மே 
(திருக்கோ. கஉஎ.) (ஊழித்தீயின்கணாவொனெண்ணோங்கியவெருக்கின் முகிழ்நோக்கும் ” ( த 
ன்றபடி . ) 

ணிகை, களவு . உஎச . ) 3. வெள்ளெருக்கு . 
எரியிடுதல் - நெருப்பையிடுதல் . 

எருக்குதல் - எருக்கல் . 
எரியூட்டுதல் - நெருப்புக்கிரையாக்குதல் . எருச்சாட்டி- எருப்பட்டநிலம் , 
( உ - ம் . ) " வையெரியூட்டியவையை ” ( சிலப் . எருத்தங்கோட்டல் - கழுத்தைச்சாய்த்தல் . 
கொலை . நக . ) 

( உ - ம் . ) " கமுகின்கண்போற்கலனணியெருத்த 
எரியோம்பல் - அக்கிநிகாரியஞ்செய்தல் . ங்கோட்டி ” ( சிந்தா . சுர . சுஉ . ) 
( உ - ம் . ) " எந்தெரியோம்பி ” ( இராமா . கங்கை . எருத்தடி - ( இலக்கணம் ) ஈற்றயலடி . (உ -ம் .) 
உகா. ) 

" எருத்தடிநைந்தும் " ( யாப்- காரிகை . செய்.க.) 
எரியோன் - அக்கிநிதேவன் . ( உ - ம் . ) “ ஒள் எருத்தம் - 1. கலிப்பாவினோருறுப்பாகியத் 
ளெரியோனுமொளித்தான் ” ( இராமா . இலங் ரவு . ( வீரசோ, யாப் . க 0 . உரை . ) 2. கழுத்து . 
கையெரி . சுசு . ) 

(உ - ம் .) “ நின் - னிகழ்பாடுவோரெருத்தமடங்க " 
எரிவட்டம் - எழுநரகவட்டத்துளொன்று . | ( புறநா . 10. ) 3. புறக்கழுத்து , பிடர். ( உ - ம் .) 

எரிவண்டு பட்டவிடமெரியும் வண்டு , கண் “ யானையெருத்தத்தணியிழையார்மேலிரீஇ ” ( சி 
ணிலடிக்கும் வண்டு . 

லப் , மங்கல . நக . பக் . ) 
எரிவந்தம் -1, எரிச்சல் . 2. தீவர்த்தி . 3 . எருத்து -1. ஈற்றயல் . 2. கழுத்து . ( உ - ம் .) 
மிகவெரிக்குமொருநோய் . 

“ எருத்துவவ்வியபுலிபோன் றன ” (புறநா . ச . )3 . 
எரிவநம் -- சுடுகாடு . 

பிடர் . 
எரிவரியன் - ஒருவகைப்பாம்பு . 

எருத்துக்காணம் - ஒருகரணம் . 
எரிவிழித்தல் -- 1. அக்கிநிக்கண்ணாற்பார்த் எருத்துக்காளை 

இளவெருது . 
தெரித்தல் . ( உ - ம் .) " மதனை வேவவெரிவிழித் எருத்துத்திமில் - விடைமுரிப்பு . 
து ” ( சி . சி . க : ருங . ) 2. கோபித்துப்பார்த்தல் . எருத்துப்பூட்டு - ஏர்ப்பூட்டு . 
( உ - ம் .) " என்னலுமவ்வாயிரருமேற்றெரிவிழி எருத்துமாடு- இடபம் . 
த்து " ( கந்தபு . அவைபுகு . கருரு .) 

எடுத்துவாலன் - ஒரு குருவி . 
எரிவு -1. அழற்சி , எரிதல் . ( உ - ம் .) "சிந் எருதடித்தல் - 1. உழுதல் , 2. போரடித்தல் . 
தையையெரிவுசெய்து " ( இராமா . சடாயுவு .. 

எருது - 1. இடபம் . ( உ - ம் .) " எருதுடையா 
ககச .) 2. கோபம் , 3. பொறாமை . 

ன் வேளாளன் ” ( நான்மணி . ருசு .) 2. இடபராசி . 
எரு - பசளை , சாணி . ( உ - ம் .) " பிடித்தெரு எருதுமறித்தல் - பசுவுடனே எருது புணர் 
வும் - வேண்டாது சாலப்படும் ” ( வள் . கஙஎ .) தல் . 
எருக்கட்டல் - பயிரிடுநிலத்திலே எருவிடும் 

எருதுரப்பல் - எருதைய தட்டியோட்டல் . 
பொருட்டுமாடுமுதலியன கட்டுதல் , 

எருந்தி- இப்பி , ஏராமுட்டி . 

எருந்து - 1. உரல் . ( சூ . நிகண் . கக : ரகர . 
எருக்கட்டு - 1. கிடைவைக்கை . 2. கிடை 

நக . ) 2. கிளிஞ்சில் . ( உ - ம் . ) " முத்தம் வாள்வா 
வைத்தகொல்லை . 

யெருந்தின் வயிற்றடக்கி ” (சிறுபா. ரு அ .) 
எருக்கம் -1 . எருக்கம்பூமாலை . ( உ - ம் . ) “ வா 

எருமணம் -1 . சாணிநாற்றம் . 2. செங்குவ 
லுழையெருக்கமுங் கரந்தையும் வன்னியும் ”(க ளைப்பூண்டு, 
ல்லா . உ 0 .) 2. எருக்குச்செடி . 

எருமன்றம் - இடையர்களூரிலுள்ள அம்ப 
எருக்கல் -1 . அடித்தல். (உ -ம்.) " பைம்புலம் , மணிமே .) 
லெருக்கி " ( பெரும்பா , கக .) 2. குட்டுதல் . 

எருமுட்டை - எருவறட்டி . 
( உ - ம் . ) " எருக்கிவன்கரம்பிறையெனப்பிடர் 
கொடுத்தெற்றி ” ( தணிகை. வீரா . சசு .) 3. கொ எருமுட்டைப்பீநாறி - வெதுப்படக்கிப்பூ 

ண்டு . 
ல்லல் . 4. சுமத்தல் . 5. மோதல் . ( ஞானாமிர்தம் .) 
6. வெட்டல் . ( உ - ம் . ) " சேணாறுபிடவமொடு 

எருமை -- ஒருமிருகம் , ( உ - ம் .) “ குடம்புரை 
பைம்புதெலெருக்கி ” ( முல்லை . உரு .) 

செருத்தற்குவளை மேய்கயவாய்க்குவிமுலைப்பட 
எருக்கலை - எருக்கஞ்செடி . 

ர்மருப்பெருமை " (சிந்தா. மண்மக.க .) 


| 


637 


எருவை . 


கூகூ அ 


எல்லாம் . 


எ 


குறு . ) 


எருமைக்கடா - எருமையாண் . 

ந்திக்கந்தமட்பனையெருவைதொட்டி ” ( தைல . 
எருமைக்கற்றழை - ஒருவகைக்கற்றாழை . தைலவ . கச .) 6. செம்பு . ( பிங்கல. கஉஉ ங .) 
எரு மைக்காஞ்சொறி ஒருவகைக் காஞ் 7. தலைவெளுத்து உடல்சிவந்திருக்கும் பருந்து . 
சொறி . 

( உ - ம் .) " விசும்பாடெருவை பசுந்தடிதடிப்பா 
எருமைக்குழவி எருமைக்கன்று .( ஐங்குறு . ) ( புறநா. சுச .) 8. நாணல் . 9. பஞ்சாய்க்கோரை 

எருமைக் கொற்றன்- ஒருவகைக் கொற்றா ( உ - ம் .) " எருவைசெருவிளை மணிப்பூங்கருவி 
ன்கொடி . 

ளை ” ( குறிஞ்சி . சு அ .) 10. யானை . 
எருமைச்சுற - ஒருவகைமீன் . 

எல் -1. இகழ்ச்சி . 2. இரவு , 3. ஒளி . ( உ - ம் . ) 
எருமைத்தக்காளி - ஒருவகைத் தக்காளிச் " விழித்தவாண்முகத்தி-னெல்லிழந்திலன் ( இ 
செடி . 

ராமா . கர . கஙங . ) 4. சூரியன் . ( உ - ம் . ) " கட்க 
எருமை நல்லேறு - எருமைக்கடா (ஐங்குறு ) மழ்நெய்தலூதியெற்பட " (திருமுரு. எச . ) 5 . 
எருமைநாக்கி -1 . ஒருவகைமீன் . 2. சாணா நாள் . 6. பகல் . (உ - ம். ) "பானுமேவருமெல்லெ 
க்கிப்பூண்டு . 

சச்செய்தலின் ( கந்தபு . குமாரபுரி . ரு . ) 7 . 
எருமைநாக்கள்ளி-- ஒருவகைக்கள்ளி . 

வெயில் . ( 1 , 2. பிங்கல . ஙஉஉரு . ) 
எருமைநாக்கு- ஒருவகைமீன் . 

எல்லம் - இஞ்சி . 
எருமை நாது எருமைப்பெண்கன்று . 

எல்லரி -1. கைம்மணி . ( உ - ம். ) " எல்லரி 
எருமைநாத்தொட்டி- வைப்புப்பாஷாண யோதைபொங்கி யெழுகடலொலியைவீட்ட , 
முப்பத்திரண்டினொன்று . 

( இரகு . திக்கு . சரு . ) 2. சல்லியென்னும் வாத் 
எருமைப்பாற்சொற்றி ஒருவகைப்பாற் தியம் . ( புறநா .) 
சொற்றிப்பூண்டு. 

எல்லவர்தமக்கும் --- எல்லாருக்கும் . ( உ - ம் .) 
எருமைப்புனிற்ற - ஈன்றணிமையையுடை " எல்லவர்தமக்கு முத்தியிருங்கனியுதவும் " (கந் 
யபெண்ணெருமை . ( ஐங்குறு . ) 

தபு . வள் . உரு அ . ) 
எருமைப் போத்து - எருமைக்கடா . ( ஐங் எல்லவரும் - எல்லாரும் . ( உ - ம் . ) " நா - மெல் 

லவரும் ” ( கந்தபு. தேவர்புலம்புறு . கக . ) 
எருமைமறம் - மற்போர் . ( சிந்தா .) 

எல்லவன் -1 . சந்திரன் . 2. சூரியன் . ( உ- ம் . ) 
எருமைழல்லை - ஒருவகைமுல்லை . 

" எல்லவன் வீழுமுன்னம்யாரையுந்தொலைத்து ” 
எருமைமுல்லைத்தீவு - யாழ்ப்பாணத்துக்கு ( பாரத . பதினெட் . கக்கூ . ) 
முன் வழங்கப்பட்ட ஒரு பெயர் . 

எல்லா - 1. தோழனைவிளிக்குமொருமுன் 
எருமைழன்னை- ஒருமரம் . 

னிலைப்பெயர் .(உ -ம் .) " எல்லாநீ , முனர்த்தானோ 
எருமையூர்தி - இயமன் . ( சூ . நிகண் . க : ன்று குறித்தாய் போற்காட்டினை ” ( கலி , சுக .) 2 . 
ங 0 . ) ( எருமை ; ஊர்தி - வாகநம் . ) 

தோழியை விளிக்குமொரு முன்னிலைப்பெயர் . 
எருவடைத்தல் - ஆடுமாடுகளடைத்து எரு ( உ - ம் . ) எல்லாவிஃதொத்தனென்பெறான் " 
ப்படுத்துதல் . 

(கலி . சுக . ) 
எருவறட்டி- காய்ந்தசாணி . 

எல்லாம் - அகண்டமும் எனக்கருத்துவை 
எரு இட்டதற்காக நிலத்தில் த்து உயர்தினை யஃறிணைகளிலும் , தன்மை 
வரும் பிரயோசநப்பாகம் . 

னிலைபடர்க்கையென்னும் மூவிடங்களிலும் பி 
எருவிடுதல் -1. எருப்பெய்தல் . ( உ - ம் . ) " ஏ ரயோகிக்கப்படும் ஒரு பொதுச்சொல் . ( உ - ம் . ) 
ரினு நன்றாலெருவிடுதல் " ( வள் . கலஙஅ . ) 2 . 

" உள்ளஞ்சோர்ந்து தியங்குவார்சிந்தரெல்லாம் 3 
மலங்கழித்தல் .(உ - ம் .)" எருவிடும்வாசற்கிருவிர ( இரகு . அயனெ . கஉ .) [ உயர் திணைப்படர்க் 
ன்மேலே " ( திருமந். பிரத்தி . எ . ) 

கை . ) " எய்திடுஞ்சிறுமையெல்லாம் ” ( கந்தபு . 
எருவிடுவாசல் - மலவாசல் .( உ - ம் . ) எரு எதிர்கொள் . உ 0.) ( அஃறிணைப்படர்க்கை .) " நீவி 
விடும் வாசற்கிருவிரன் மேலே ” ( திருமந். பிரத்தி . ரெல்லா - மடியனேன்றன்பால்வந்தநிமித்தமெ 
எ . ) 

ன் ”( கந்தபு . மணம் அ .)( உயர்திணை முன்னிலை . ) 
எருவை -1. இரத்தம் . ( உ - ம் .) " எருவையி " நாயகற்கிதனைக்கூற நாமெலாம் போதுமென் 
னுருமிக்கே ” ( கந்தபு . மார்க்கண்டேய . சுசா ) | றார் " (கந்தபு . திருவவ . ச . ) ( உயர்திணைத்தன் 
2. கழுகு. ( உ - ம்.) “ காவல்செய்யெருவையின்ற மை . ) (இஃது ஆறாம் வேற்றுமையொழிந்தவே 
லைவன் " ( இராமா . சடாயுவு . கக . ) 3. கழுதை . ற்றுமையுருபுகளை யேற்குமிடத்து மகரங்கெட் 
4. கொறுக்கச்சி . ( குறிஞ்சி . சு அ . உரை . ) 5 . டு அஃறிணையிலே உருபின் முன் அற்றுச்சாரி 
கோரை , கோரைக்கிழங்கு . ( உ - ம் .) மாதவனு யையும் , பின் முற்றும்மையும் பெற்றும் , உயர் 


--- 


எருவாரம் 


| 


638 


எல்லை . 


ககக 


எல்லைப்பொருள் . 


எல்லிநாதன் - } இசக்திகான்கள் 


தலை 


திணையிலே தன்மைப் பன்மையிலே உருபின் வோர் (திருக்கோ.ககா எ .)4 . ஆதிதொடங்கி அந் 
முன் நம்முச்சாரியையும் , பின் முற்றும்மையும் தம்வரையுமுள்ளகாலம் (உ - ம் .) “ இவ்வகையாமி 
பெற்றும்வரும் .( உ -ம் .) " எல்லாவற்றையும் " எ னியெல்லை முற்றவும் " ( கந்தபு . குமார .ருங . ) 
ல்லாநம்மையும் ". 

5. இடம் . ( உ - ம் . ) " சீர்பயிலருச்சகை செய்த 
எல்லார் - தேவர் . (சிந்தா . 

வெல்லையாங் - கார்பயில்சாலைசூழ்கந்தமாதநம் ” 
எல்லாரும் - யாவரும் . ( உ - ம் . ) “ விண்ணோ (சேதுபு . கந்த . உ . ) 6. எல்லைப் பொருள் .(உ - ம் ) 
ரெல்லாருமிறந்தாரோ ( கந்தபு . காமதகன . குணகடல் குமரிகுடகம் வேங்கட - மெனுநான் 
கலங . ) 

கெல்லையின் ” ( நன் . சிறப்புப்பாயிர .) 7. கால 
எல்லி - 1.இராத்திரி.(உ - ம் .)" சோமனுமுடு வெல்லை , காலக்கூற்றின் முடிவு . ( உ - ம் . ) " பா 
வும் போன - வெல்லியம் பொழுது போன்றே ( கந்ருடைத்தேயமுற்று , மெல்லைப்பொழுதுமயக்கு 
தபு . இந்திரன்கரங் . உக .) 2. சூரியன் . 

ற்ற ” ( கந்தபு . அகத்திய . அ . ) 8. கூப்பிடுதூ 
- சந்திரன் . ( எல்லீ - ரம் . 9. சூரியன் . ( உ - ம் . ) " எல்லைவந்திடுத 
நாதன் 

லும் ” ( கந்தபு . அசுரர்தோற்று , ஙச . ) 10 . நாள் . 
வன் . ) 

11. பகல் . ( உ - ம் .) " துங்கநன் முற்பனித்தூவ 
எல்லிப்பகை-- சூரியன் . ( எல்லி - இரா . லெல்லையில் " ( கந்தபு . பாயிர . சக . ) 12. பொ 
பகை . விரோதி . ) 

ழுது . ( உ - ம் . ) " தொட்டிலிற்றுயிலுமெல்லை ” 
எல்லிமன் - எல்லிநாதன் . 

( கந்தபு . புதல்வரை . சு . ) 13. மரணகாலம் . 
எல்லிமனை - தாமரை . ( உ - ம் .) " தந்திமரு ( உ - ம்.) " எல்லைக்கு வரம்பாய விடும்பைகூர்மரு 
ப் - பல்லிவா ராகிசிக்குவைசின்னி முஸ்தைபிரம் ண்மாலை ” ( கலி . கஉகூ .) 14. முடிந்தவிடம் , 
பெல்லிமனை முருக்கணையிந்திவரம் " ( தைல . வரம்பு . ( உ - ம் . ) " மண்ணும் வானமுமாதிரவெ 
தைலவ . கஙரு . 

கரு .) ( எல்லி - சூரியன் . மனை ல்லையும் " ( கந்தபு . சுக்கிர , க 0 . ) 15. முடிவு . 
மனைவி . ) 

( உ - ம். ) " ஆயுளினெல்லையுமெய்தத்- தத்தனும் 

விண்ணிடைசார்ந்தனனன்றே ” ( கந்தபு , மார் 
எல்லியறிவன் - கோழிச்சேவல் . 

க்கண்டேய , கசசு . ) 
எல்லிரும் - எல்லீரும் . ( உ - ம் . ) “ எல்லிரு 

எல்லைக்கட்டு - 1. வரம்பு . 2. கட்டுப்பாடு . 
மேகியீது -நின்றிடும் வனத்தினாடே நிலைப்பட 

எல்லைக்கல்-- எல்லையறிய நிறுத்திய கல், 
விருத்திரென்றான் ” ( கந்தபு . திருநகர . கக்கூ . ) 

எல்லைக்காவல்- ஊரெல்லையிற்காக்கும் வ 
எல்லிருள் - விடியற்காலத் திருள் . ( சிந்தா . ) 
எல்லினான்- சூரியன் . (உ -ம்.) “ பயங்க யற்காவல் . 

எல்லைக்குறிப்பு - எல்லையைக்காட்டுமடை 
ண்டுமிழ்ந்த- வெல்லினானென விளங்கினான் ” 
( கந்தபு . அக்கிரி . உஉ ங .) 

எல்லைக்கேடு-- 1 , இடமொவ்வா 
எல்லீரும்- நீவிர் யாவரும் . ( உ - ம் . ) " குவ 

. 2 . 

சமயமொவ்வாமை . 
லயத்து - ளெல்லீருமுறங்குதிரோ. ” ( இராமா. 

எல்லைகட்டுதல்- 1. முடிவுகட்டுதல் . 2 . 
சூர்ப்ப . ககக.) 
எல்லு-- சூரியன் . 2. நாள் . 

வரம்புவைத்தல் . 3. வரையறுத்தல் . 
எல்லெண் -- பன்னிரண்டு . ( உ - ம் . ) " கடி 

எல்லைகடத்தல் - அளவைக்கடத்தல் , 

எலை குறித்தல்-- 1. அவதிகுறித்தல் . 2. எல் 
நிசி நீர்முத்தங்காட்டசை சத்தியெல்லெண் 

லைகட்டுதல் . 
( தைல . தைலவ . சுக . ) 

எல்லை கெட்ட நேரம் - ஒவ்வாதநேரம் . 
எல்லே ஓரதிசயவிரக்கச்சொல் . ( உ - ம் . ) 

எல்லைத்தீ - ஊழித்தீ . 
" எல்லேயுனை 
நம்புவதென் ” ( கந்தபு . அக்கிரி . 

எல்லைப்படுத்தல்- 1. அளவுபடுத்தல் . 2 
உச O.) 2. வெளியே . (சிந்தா .) 

எல்லைகட்டுதல் . 3. தீர்த்தல் . 
எல்லேங்களும் - நாமெல்லோரும் . ( உ - ம் . ) எல்லைப்படுபொருள் --- மற்றோரிடத்தைத் 
" இங்கு நினதடியேமெல்லேங்களுமரற்ற " ( கந் தனதெல்லையாகவுடையது . 
தபு . சயந்தன்பு . க o . ) 

எல்லைப்பத்திரம்- எல்லைவழக்குத்தீர்த்து 
எல்லேழம் - நாமெல்லாரும் . 

எழுதும்பத்திரம் . ( மிரு . ச . ஈச .) 

எல்லைப்பிடாரி - தெருச்சந்தியில் வசிக்கும் 
எல்லை --1. அவதி . 2. அளவு . ( உ - ம் . ) " எல் 
லைதீராசி கூறி ” ( கந்தபு . அசுரர்யாக . ஙச . ) 3. ஒரு தேவதை . 
ஆதிதொடங்கி அந்தம் வரையுமுள்ள இடம் . எல்லைப்பொருள் - ஓரிடத்தோடு தொடுத்து 
( உ - ம் . ) அம்பலத்தோனெல்லை செல்குறு அதன் முடிவிலிருக்குமது . 


யாளம் . 


| 


639 


எலியோட்டி . 


சுசா 


எவ்வம் . 


3 


( கந்தபு . வள் . 


மை . 


எல்லைமாநம் - எல்லையளவு . 

எலியோடி - நடுமுகட்டிலே வைக்கும் உரு 
எல்லையின்மை - அளவின்மை. ( உ - ம் .) " எ 

ட்டுமரம் , 
ல்லையில் காலநீங்கியிருந்தனம் 

எலிவளை - எலிப்புற்று . 

எலு 1. கரடி . ( உ - ம் . ) " துன்றிய வேங் 
எல்லோ --- 
ஓரதிசயவிரக்கச்சொல் . 

கையரிமரையெலுவுந்துழனிசெய்தோடுவதொ 
எல்லோழம் - நாமெல்லாரும் . ( உ - ம் . ) "ஒருபால் . ( நல் . பாரத . சாவித், சச . ) 2. தோழ 
யுமுணர்வெய்தியெல்லோமுமோடினமால் ( க 
த்தபு . மார்க்கண் . கஎ . ) 

எலும்பன் - எலும்பு புறப்பட்டவன் .. 
எல்லோரும் - சகலரும் . ( உ - ம் .) " கடவுள் எலும்பி- ஒருமரம் . 
ரெல்லோரும் ” ( கந்தபு. மோன . ரு . ) 

எலும்பிலி -1 . ஒருமரம் . 2. புழு . 
எல்லோன் - சூரியன் . 

எலும்புக்கூடு - எலும்புக்கோவை . 
எல்வை -1 . காலம் . 2. நாள் . 

எலும்புக்கோறை - எலும்புத்துவாரம் . 
எலாம் - எல்லாம் . ( உ - ம் .) " பூவினாயகன் எலும்புச்சீப்பு - 1. எலும்பினாற் செய்யப் 
முதற்புகலும் வானவரெலாம் ” ( கந்தபு . திருவவ . பட்ட ஒருவகைச்சீப்பு . 2. விலாவெலும்பு . 
ங O. ) " வேதநூல் சாத்திரங்கள் வேள்விகளெ எலும்புருக்கி - உடம்பை வாட்டி எலும்பு 
லாம் " ( சேதுபு . இராமநாத . ங o . ) 

வற்றித்தோன்றச்செய்யும் ஒருநோய் , ( உ - ம் . ) 
எலி- 1. எலி . ( உ - ம் . ) " எலிப்பகை " பீதிதருமெலும்புருக்கிக்கெலும்புருக்கியாம் 
நாகமுயிர்ப்பக்கெடும் ” ( வள் . எசுங . ) 2. கள் . தைல . தைலவ . சஅ .) 
3. கள்ளி . 4. பூரநட்சத்திரம் , ( சூ . நிகண் . க : எலுமிச்சை - ஒருமரம். ( உ - ம் . ) ( சூ . நிக 
, உ ண் . சு : [ 

,, 
த்துப்போகின்றதென் ” ( காளமேகம் . ) ( 2 , 5. பி எலுமிச்சம்பழம் என இறுதி ஐகாரங்கெட்டு 
ங்கல . ஙஉஉச .) 

அம்முச்சாரியை பெற்றுவரும் .) 
எலிச்செவி 

1. எலியின் செவி . ( உ - ம் .) எலுவன் - தோழன் . ( சூ . நிகண் . உ : உ . ) 
" ஆதிபுகழணியாதசெவியுமெலிச்செவியாம் ” எலுவை - தோழி .( உ -ம் .) " ஏசறவுனக்கெ 
( வேதாரணியபு . மேன்மை . அஎ .) 2. சவரியார் லுவையாகுவதெனெண்ணம் " (பாரத . 

( பாரத . நாடு 
கூந்தலென்னுமொருபூண்டு . 

கரங் . கூகூ . ) 
எலிச்செவித்துத்தி- எலிச்செவிப்பூண்டு . 

எவ்- எவை . ( தொல்கா .) 
எலித்திசை - வடமேற்றிசை. 

எவ்வத்தள் - வருத்தமுடையவள் . ( உ - ம் . ) 
எலித்துருமம் - தான்றிமரம் . 

அழிவொடுகலங்கியவெவ்வத்தள் ” ( கலி . ச . ) 
எலிப்பகை - பூனை . 

எவ்வது - யாதொருவாறு . ( உ - ம் .) " எவ்வ 

துறைவதுலகம் " ( வள் . சஉசு . ) 
- 

. 

எவ்வநம் -1, இளமை . ( உ -ம் . ) " எவ்வநவா 
எலிப்பாஷாணம் - ஒருவகைப்பாஷாணம் . 

யுளானது ” ( ஞாநவா. வைரா . சுக . உரை . ) 2 . 
எலிப்பிடுக்கன்-- ஒருவகைப்பூண்டு. 

களிப்பு . ( உ - ம் .) " தனதெவ்வநந்தனைநினக்கே 
எலிப்புலி- பூனை . 

வழங்கிட ” ( நல் . பாரத . யயாதி , க 00 .) [ 1 . 
எலிப்புற்று - எலிவளை . 

யளவ ந . ) 
எலிப்பொறி - எலியைப்படுக்கும் யந்திரம் . எவ்வநோய் --- தீராதநோய் , ( உ - ம் . ) “ எ 
எலிமயிர் - புடவைநெய்தற்குக்கருவியாயு | னைத்தொன்று , மெவ்வநோய்தீர்க்குமருந்து ” ( வ 

ள் . கஉசக . ) 
எலிமயிர்ப்போர்வை - எலிமயிராற்செய் எவ்வம் -1 , இளிவரவு . ( உ - ம் . ) " இலனெ 
யப்பட்ட போர்வைச்சீலை . ( உ - ம் . ) " எலிமயிரின் ன்னுமெவ்வமுரையாமையீதல் ” ( வள் . உஉ ங 
போர்வையுங்கழித்திலாரரைக்கணமும் யாவரு 2. கபடம் . ( உ - ம் . ) " எவ்வமாகவந்தெய்தி ” ( பெ 
ம் (காஞ்சிபு . கழுவாய் . ஙரு அ .) 

ரியபு. திருநாவு . அங .) 3. குற்றம் . ( உ - ம் . ) " எ 
எலியளை - எலிப்புற்று . 

வ்வக்கொடியோன் ” ( கந்தபு . தாரக . எசு . ) 4 . 
எலியாமணக்கு- ஒருவகையாமணக்கு . தனிமை . 5. தீராதநோய் . ( உ - ம் .) " எவ்வநோய் " 
எலியால் - காட்டாமணக்கு . 

பார் . 6. மானம் . ( புறப்பொ . ) 7. வருத்தம் .. 
எலியொட்டி- ஒட்டொட்டி . 

( உ - ம் . ) " துனிகூரெவ்வமொடுதுயராற்றுப்படு 
எலியோட்டி - குருக்குப்பூண்டு . 

ப்ப ” (சிறுபா . ஙக .) 8. வெறுப்பு . ( உ - ம் . ) " கொ 


எலிப்பாகம் காட்டாமணக்கு 


ள்ளது . 


640 


எவன் . 


சுசக 


எழினி . 


எவை - யாவை . 


யாவையும். (உ-ம், அவையெ 


வ்வையங்கனிவாய்க்குணமாலையோ - டெவ்வந் ன்ன என வழக்கிலும் , என் எனச்செய்யுளிலு 
தீர்ந்திருந்தாளிதுகூறினாள் ” ( சிந்தா . குண . ம் வரும் . ) 
உச . ) 

எவ்வரும் - யாவரும் . ( உ - ம் .) " அவ்வாம் எவையும் - யாவையும் . 
பல்வகைத்தாகுமாங்கவை - யெவ்வரும்பெறுகி வையுந்தா , நின்னவாகவோ கந்தபு . தவங்.கஎ.) 
லர் ” ( கந்தபு . மாயையும் . கச . ) 

எழல் -1 . உதித்தல் . ( உ - ம் . ) " அன்னவட 
எவ்வளவு - எம்மட்டு . ( உ - ம் . ) " அல்கும் ன துகாளிமங்கழிப்ப வங்கதிலையை வந்தெழலு 
பயனெவ்வளவாம் ” ( தணிகை. அகத்திய . அஎ . ) 

ம் ( கந்தபு . திருநகர . எஉ . ) / 2 , எழும்பல் . 
எவ்வாறு -1. எப்படி , ( உ - ம் .) " உயங்கிய ( உ - ம் . ) " அமரைவேட்டுவந்தெழலுறு மநத்தி 
வாருயிரெவ்வாறு தாங்குது மொண்புவிக்கே ” னர் " ( இராமா . கரன்வ . சங . ) 3. புறப்படு 
(தணிகை, களவு , கூஉ ங .) 2. எவ்வழி . தல் . ( உ - ம் .) " துண்ணெனவெழலுற்றான் " ( கந் 
எவ்வி- ஒருவேள் .( புறநா .) 

தபு . தவங்கா.க . ) 4. மேற்பட்டுவருதல் . ( உ - ம் .) 
எவ்விடம் - எந்தவிடம் . 

" மீதெழறுணிபன்றே " ( கந்தபு. அசுரர்யா .சரு . ) 
எவ்வெத்தேயம் -- எந்தெந்தத்தேசம் .(உ - ம் .) எழாத் தோள் 

- முதுகிட்டார் மேற்செல்லா 
" எவ்வெத்தேயத்திலுள்ளாரிவரென " ( திரு ததோள் . (பத்துப் .) 
விளை . மெய்க்கா . உகூ . ) 

எழால் -1. புல்லூறென்னுமொரு பறவை . 
எவ்வெலாம் - எல்லாமெல்லாம் , எல்லாவ ( ஐங்குறு . ) 2. மிடற்றிலிருந்தெழுமின்னிசை. 
ற்றினுமுள்ள வெல்லாம் . ( உ - ம் . ) “ எவ்வெலாவ ( உ - ம் .) " வசந்தவீணை , களம்படுமெழாலினோடு 
ண்டம் ” ( கந்தபு . சூரனர. கக . ) 

கைவிரனடத்தி ” ( திருவிளை . தருமிக்கு . எசுக . ) 
எவ்வெவர்க்கும்- எந்தெந்த ஆட்களுக்கும் . 3. யாழ் . ( உ - ம் .) " பாடல்பற்றிய பயனுடையெ 
(உ -ம்.) “ எவ்வெவர்க்குமிறைவர்க்குநல்கியே ” | ழாஅல் ” ( பொருநராற்று , நிசு .)4. 

ருகா யாழினெழு 
( கந்தபு. திருவிளை . கஉ ங . ) 

மின்னிசை . ( உ - ம் .) " எழாலையன்ன சொலேந் 
எவ்வை - எந்தங்கை . ( ஐங்குறு . ) 

திழைமாதரார் ” ( கந்தபு . திருக்கல் , கரு . ) 
எவ்வையர் - எந்தகையர் . ( புறப்பொ .) எழில் - 1. அசுகை . 2. அழகு . ( உ -ம் . ) 
எவட்சரம் -- எவட்சாரம் . 

" எழிலுடைக்கொண்டல்வண்ணன் " ( பாரத. 
எவட்சாரம் - வெடியுப்பு . ( யவக்ஷாா. ) கிருட்டிண . கஎச . ) 3. இளமை . 4 , உயர்ச்சி . 
எவண்- 1. எவ்வண்ணம் , ( ஞானாமிர்தம் .) ( உ - ம் .) " பகட்டெழின்மார்பின் ” ( புறநா. கங ) 
2. எவ்விடம் . ( உ - ம் . ) " எவண்படர்ந்தனளெ 

5. எழுச்சி . ( உ - ம் . ) " நுண்மாணுழை புலமி 
ன ” (காஞ்சிபு . கழுவாய் . கக . ) 

ல்லானெழினல் - மண்பாண்புனைபாவையற்று 
எவர் - யாவர் . ( உ - ம் .) “ பீழைசெய்வார்கட் (வள் . ச 0 எ .) 6. பெருமை . ( உ - ம் .) " அறுமரு 
குதவி செய்வாரெவரே 3 

( தணிகை . களவு . 

ப்பெழிற்கலை ” ( புறநா . உங .) 7. வண்ணம் . 8 . 

வலி . ( பிங்கல . க எகாக . ) 9. வெளிப்பட்டுத்தோ 
நஎங .) 

எவர்க்கும் -1. எல்லார்க்கும் . (உ - ம் .) “நின் ன்றுதல் . ( உ - ம் . ) கடாதியெழிறருமியற்று 
றவரெவர்க்குந்தலைவனாமுரிமை வழங்கினன் ” 

வானால் " (சி.சி.க ; சு . ) ( எழு - பகுதி இல் 

விகுதி . ) 
( பாரத . நாடுகரர். கசு . ) 2. ஒருவருக்கும் .( உ - ம் .) 
" எழிலுடைக் கொண்டல் வண்ண னகப்படா எழில்படுத்தல் அலங்கரித்தல் . ( உ - ம் .) 

" வீதிக - வெண்ணருந்திருவுற வெழில்படுத்தி 
னெவர்க்குமென்றான் ( பாரத . கிருட்டிண . 
கஎச . ) 

னான் ” ( கந்தபு . வரைபுனை . க 0.) 
எவரும்- எல்லாரும் . ( உ - ம் . ) " இன்னோரெ 

எழிலி -1 . கடையெழுவள்ளலிலொருவன் . 

( சூ . நிகண் . உ.உசா . ) 2. மேகம் . ( உ - ம் . ) " இந் 
வருஞ்சிவனேயென்றிரங்கலோடும் ” ( கந்தபு . 

திரதநுவோ டிந்திரனெழிலி யிடைமறைந்தன 
திருக்கல் சக . ) 

னென ” ( பாரத . குருகுல . அச . ) 
எவற்றையும் - எல்லாவற்றையும் . ( உ - ம் . ) 
ஆரையுமெவற்றையுமச்சஞ்செய்தவே ” ( கந் 

எழிலிய - அழகுபெற்ற . ( உ - ம் .) " எழிலிய 

செம்பொறி ( புறநா . சு அ .) 
தபு . திருவவ . ரு . ) 
எவன் -- 1. எவ்வண்ணம் . ( ஞானாமிர்தம் .) 

எழிற்கை - அழகுபெறக்காட்டுங்கை; இ 
2. எப்படி . ( உ - ம் . ) " எவன்பலமொழிகுவம் " 

அகக்கூத்திற்குறியது . (சிலப் .) 
( கலி , ரு . ) 3. யாது . ( உ - ம் .) " அறியார் போல எழினி -1, இடைச்சீலை . 2. கடையெழுவ 
றைந்ததெவன் " ( சேதுபு . பிரமகத் . கூ . ) 4. யா ள்ளல்களிலொருவன் . ( உ - ம் . ) " பொய்யாவெழி 
வன் . 5. யாவை . ( இஃது , அஃறிணையிலே எ னிபொருதுகளஞ்சேர ” ( புறநா . உங 0 .) [ நிக 


641 


எழுச்சிபாடுவோன் . 


சுசடி 


எழுத்து . 


ண்டிலே கடையெழுவள்ளல் பெயரிலே எழி எழுச்சிழரசம் - அரசர் முதலியோரைப்பள் 
லி எனக்கொள்ளப்பட்டது . ) 3. திரைச்சீலை . | ளியெழுப்ப முழக்கு முரசம் . 
( உ - ம் . ) " பொய்கை வெளியுறாத மரரிட்ட- வெழி எழச்சியிலை - கண்ணோய்க்கிடுமருந்திலை , 
னிகள் ( கந்தபு . திருவவ . ககக .) 4. உரை . எழஞாயிறு -1. உதயாதித்தன் . 2. ஒருநோய் . 
(சிந்தா . ) 

எழத்தடைத்தல்- எழுத்துக்களையறைவகு 
எழ - 1. உருக்கு . 2. உழலைமரம் . 3. எழு த்தடைத்தல் . 
ச்சி . ( உ - ம் . ) " எழுவுறு காதலால் " ( இராமா . எழத்ததிகாரம்- எழுத்தினது அதிகரித்த 
சூர்ப்ப . ங .) 4. எழுவென்னேவலும் , தெரிநிலையுடையபடலம் , எழுத்தினது அதிகரித்தலை 
லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 5 . யுடையது. (நன் . ) 
கணையமரம் . ( புறநா. ) 6 , தம்பம் , 7. வளைதடி . எழத்தந்தாதி - ஒருவகைச்செய்யுட்டொ 
( உ - ம் . ) " சுடர்வேலெழுநாஞ்சில் " ( கந்தபு . டை ; அஃது : ஒரு செய்யுளினீற்றெழுத்து அடு 
தாரகன்வதை . கரு எ .) 

த்தசெய்யுளின் முதலெழுத்தாகவாவது ஓரடி 
எழுகடல் - உப்புக்கடல் , பாற்கடல் , தயிர்க் யினீற்றெழுத்து அடுத்தவடியின் முதலெழுத் 
கடல் , நெய்க்கடல் , கருப்பஞ்சாற்றுக்கடல் , தே தாகவாவது தொடுக்கப்படுவது . ( வ - று . ) " அறி 
ன்கடல் , நன்னீர்க்கடல் என்று சொல்லப்படும் வுசேருள்ள மோடருந்தவம்புரிந்து- துன்னியமா 
ஏழுகடல்கள் . ( உ - ம் . ) " பரவுமிவ்வுலகிலுப்புப் ந்தரீதென்ப - பன்னருஞ்சிறப்பின் விண்மிசை 
பாறயிர்நேய்யேகன்ன - லிரதமாமதுநீராகுமெ யுலகே " இஃது : ஓரடியினீறு மற்றையடிக்கு 
ழுகடலேழுதீவும் - வரன்முறைவிரவிச்சூழும் " ) முதலாகவந்த எழுத்தந்தாதி . மற்றையது வந் 
( கந்தபு . அண்டகோச . உ 0 . ) 

துழிக்காண்க. ( யாப் . காரிகை . கஅ . உரை .) 
எழுகூற்றிருக்கை - சித்திர கவிகளுள் ஒன் எழத்தலங்காரம்- எழுத்தணி , 
று ; அஃது : எழுகூறாய் முதற்கூறு மூன்றறை எழுத்தலிசை- எழுத்தோசையல்லாத முற் 
யும் இரண்டாங்கூறு ஐந்தறையும் மூன்றாங் கு , ஈளை , இலதை , அநுகரணம் முதலியனவா 
கூறு ஏழறையும் நான்காங்கூறு ஒன்பதறையும் 

கச் செய்யுளகத்து வருவது . ( உ - ம் .) " எழுத்த 
ஐந்தாங்கூறு பதினொரு அறையும் ஆறாங்கூறு 

லிசையெனவசைசீராக - நிறைக்கப்படுதல் குறி 
பதின்மூன்றறையுமாக ஒன்றற்கொன்று இர 

ப்பிசையென்ப ” ( இலக்கணவி . எருரு . ) 
ண்டறை மேற்படமுறையேகீறிக் குறுமக்கள் எழுத்தறப்படித்தல் - எழுத்துக்கள் நன்றா 
போக்கும் போந்து மீளவுமாடும் பெற்றியின் வ கப்புலப்படும்படி வாசித்தல் . 
ழுவாமல் ஒன்று முதலாகப்பாடுவது . ( வீரசோ . எழுத்தாணி- ஓலையிலெழுது மூசி . ( உ -ம் .) 
அலங் . ஙக . உரை .) 

இலகு நூல்களெழுதெழுத்தாணியோ” ( சே 
எழுகை- எழும்புகை. ( உ - ம் .) " இணக்கமு துபு . இராம . டுக .) 
றுமிருப்பெழுகை ” ( தணிகை. அகத் . உ 0 சு .) 

எழத்தாணிப்பூண்டு கூத்தன் குதம்பை 

யென்னுமொருபூண்டு . 
எழுச்சி -1 , இறுமாப்பு . 2. எழுந்து போதல் . 

எழுத்தாநந்தம்- நூற்குற்றங்களுளொன்று . 
( உ - ம் .) " எழுச்சிக்கட்பிற்கூவார் ” ( ஆசார.ரு ..) ( உ -ம் . ) ஆந்தம் ” பார் . 
3. எழும்புதல் . (உ - ம் .) " தண்பிறையெழுச்சி 

எழுத்தாளர் - 1. அறிஞர் . 2. எழுத்துக்கா 
கண்டசலநிதியென ” ( பாரத . சம்பவ . சுக . ) 
4. ஏறிச்செல்லல் . 5. ஒருவகைக் கண்ணோய். எழுத்திலக்கணம் - 1. எழுத்தினது சிறப் 
6. ஓங்கியெழும்புகை . (உ - ம்.) " என்றலும்வட | பியல்பு , 2. பஞ்சலக்கணத்தொன்று ; அஃது : 
வைத்தீயினிழுதெனுமளக்கர்வீழத் - அன்றிய 

துன்றிய எழுத்துகளினது இலக்கணத்தைக்கூறுதுவது . 
வெழுச்சிமான ” ( கந்தபு . தாரக , உக .) 7. காதி ( உ - ம் . ) " எழுத்திலக்கணத்துச் - சந்தியொடு ” 
லுண்டாகு மொரு நோய் . 8. பள்ளியெழுச்சி . ( தண்டி . ககச .) 
( உ - ம் . ) " படரிருட்கழித்தெழுச்சி பாடுவார்க 
ள் ” (சேதுபு. முத்தீர்த்த . நஎ . ) 9. பிறத்தல் . எழுத்துக்களமையப்பெறாத ஒலி . 

எழுத்திலாவோசை- தனக்கு அறிகுறியாக 
( உ - ம் .) " மீண்டெழுச்சி வியனிலத்தில்லையா 
ம் ” ( சேதுபு . சேதுச . ருஉ . ) 10. மாமுயற்சி . தொனி. 

எழத்தினோசை - அக்கரம் விளங்கிநிற்குந் 
எழச்சிக்கொடி -- கண்ணிற்பற்றுமொரு 

எழுத்து -1. எழுத்தினுடையனவும் , எழு 
கோய் , 

த்தினாலாய சொல்லினுடையனவும் , சொல்லி 
எழுச்சிபாடுவோன் - அரசர்முதலியோர்க் னாலாய பொருளுடையனவுமான இலக்கணம் . 
குப்பள்ளியெழுச்சிபாடுவோன் . 

( உ - ம் .) " எழுத்தென்பரின்புலவோர் ” ( திருக் 


642 


எழுத்துவர்த்தநம் 


சுசக 


எழுதாவெழுத்து . 


யை . 


45 


எ 


கோ . சற்சிறப்பு .) 2. எழுதப்பட்டபத்திரம் . 3. என்றால் மலையெனப்பொருள்பட்டு , அதனோடு 
கணக்கு . (பிங்கல . உ 0 அரு .) 4. கல்வி . ( உ - ம் .) க என்னுமெழுத்தையேற்ற கநகம் என்றாய்ப் 

எழுத்தெனுமிமையாவுள்ளக் - கண்டிறந்திட் பொன் எனப்பொருள்பட்டு , அதனோடு கோ 
டான் ” ( இரகு . இரகுவுற் . நஎ. ) 5. மொழி என்னு மெழுத்தையேற்றக் கோகநக மென்றா 
முதற்காரணமாமணுத்திரள் . ( நன் . ரு அ . ) 6 . ய்த் தாமரையெனப் பொருள் பட்டு முடிந்தன . 
மொழிமுதற்காரணமாமணுத்திளின் அறிகுறி . ( தண்டி , கசு . உரை . ) 
( உ - ம் .) " எழுதப்படுதலினெழுத்தே ” ( இலக்க 
ணவி . எகக . ) 

எழுத்துவாசநை - எழுத்து வாசித்தல் . 
எழுத்துக்காரன் -1 . எழுத்துக்களை எழுது 

எழுதகம் -- சிற்பவேலையிலொன்று . 
வோன் . 2. சித்திரந்தீட்டுவோன் . 

எழுதரங்கம் - சித்திரசபை . 
எழுத்துக்குற்றம் - எழுத்திலக்கணவழு . 

எழுதருதல் -எழும்புதல் . ( உ - ம் .) " மயிலைத் 
எழுத்துக்கூட்டுதல் - எழுத்துக்களைப்புண தநுவொருவித் தவவடிவுற்றெழுதருவார் ” (கந் 
ர்த்தல் . 

தபு , சரவண . நக .) 
எழுத்துச்சந்தி - எழுத்துக்களின் புணர்ச்சி . 

எழுதல் -1. அழுத்துதல் . ( உ - ம் . ) " தொழு 
எழுத்துச் சாரியை - எழுத்தான் வருஞ்சாரி 
எழுத்தான் வருஞ்சாரி துதாளினைச்செய்யப்பஞ்செழுதினும் ( பாரத . 

சம்பவ . அ . ) 2. அழுந்தல் . ( உ - ம் .) " இருவர்நெ 
எழுத்துச் சுருக்கம் - எழுத்துக்களை இடை ற்றியுமெழுதினசிலகணை ) (பாரத . பதின்மூ 
விட்டெழுதிவாசிப்பது . அஃது : " என்றவாறு ” 

ன்றாம் . அக . )3 . இடம்விட்டுப் பெயர்தல் .(உ - ம் .) 
என்பதனை எ - று . என எழுதுவது போல்வது . 

" எம்பெருமுதல் வநீயெழுதியால் " ( கந்தபு . சர 
எழத்துத்திரிதல் – ( இலக்கணம் ) மூன்று வெழுத்திழிந்துமிகநெரிகொடும்புருவம் ” ( கர் 

வண . ச .) 4. உயர்தல் . ( உ - ம் .) " நெற்றி மீதுற 
விகாரத்தொன்று ; அது : பழந்தின்றான் என்ப 

மபு .தக்கன்வமி . சு o . ) 5. உயிர்பெற்றெழுதல் . 
துபோல்வது . 

( உ - ம் .) " மன்னவனாதியர்மால்களிற்றொடு - மந் 
எழுத்துப்புடவை - சித்திரந்தீட்டியசேலை . நிலையெழும்வகை ) ( கந்தபு. திருவிளை . எஅ .) 

எழுத்துப்பொருத்தம் - நூலின் முதற்சீரு 6. ஊக்கங்கொள்ளல் .( பாரதவெ . கஉ கா.) 7 . 
க்குரிய பொருத்தங்களுளொன்று ; அது : முதற் 

எழுதுதல் . ( உ - ம் . ) “ இணக்கிநீள்பொன்வரை 
சீர் மூன்று , ஐந்து , ஏழு என்னும் வியனிலையா யெழுதன்மாண்பினால் 

) 
கிய ஒற்றையெழுத்துக்களில்வரப்பாடுவது.( வர ( இங்கே எழுதல்சிலேடை .) 8. ஒன்றின் மேற் 
லாறு . ) “ எண்ணின் மூன்றைந்தேழொன்பான் செல்லல் , ஒன்றின் முயலுதல் . ( உ -ம் . ) " எழு 
முத- னண்ணுமக்கரநாலாறெட்டுறா " ( இலக்க வாரையெல்லாம் பொறுத்து " ( வள் . கஙஉ .) 9 . 
ணவி . எ அச .) 

கீழிடத்தினின்று மேலேகிளர்தல் . ( உ - ம் .) " தந் 
எழுத்து மடக்கு - மடக்குவகையுளொன்று ; தையுந் தாயுந்தொழுதெழுக ” ( ஆசாரக்கோ.ச் .) 
அஃது : ஓரெழுத்தையே பின்னும் மடக்கிக்கூ 

10. சித்திரமெழுதல் . (உ - ம் .) " தோழினைச்செ 
றுதல் . ( வரலாறு ) " நாநாநாதங்கூடிசைநாடுந் 

ழுந்தொய்யி - லெழுதினும் ” (பாரத.சம்பவ . உ அ .) 
தொழிலோவா- தாதாதாரமாக விரைத்தண்மலர் 

11. தலைமைப்படல் . 12. தோன்றுதல் . (உ - ம் .) 
மீதே - வாவாவார் தண்சோலையில்வாழும்வரிவ 

உளம்பகையென்னவொருமாவெழுதலும் " 
ண்டே - யாயாயாழிற்சேர்த்துவதன்பற்கிசையா 

(தணிகை. களவு . உ எக . ) 13. நித்திரைவிட் 
மால் ” ( தண்டி . கரு . ) 

டெழுதல் . ( உ - ம் .) " வரியி-னின் மெழுந்தனமாக் 
எழுத்துவர்த்தநம் சித்திரகவிகளுளொ களுமெழுந்தன” ( கந்தபு . குமார . கரு . ) 14 . 
ன்று ; அஃது : ஓரெழுத்தானொருமொழியாய்ப் பரம்பல் . 15. மேற்பட்டுவருதல் . ( உ - ம். ) " தா 
பொருள் பயந்து பின்னோரெழுத்தேற்றப் பிறி ழ்ந்திடுநீத்தமெழுந்திட ” ( கந்தபு . அசுரர்யா . 
தொருமொழியாய்ப் பொருள் பயந்து அவ்வாறே சரு . ) 
முறைமுறையா னேற்ற ஒவ்வொரு மொழியா 

எழுதாக்கிளவி - வேதம் . ( உ - ம் . ) " எழுதா 
யப் பொருள்பயப்பது . ( வரலாறு . " ஏந்தியவெக்கிளவிநெறிவழுவாது ( வேதாரணியபு .தே 
ண்படையுமுன்னாளெடுத்ததுவும் - பூந்துகிலு 

வல . கக . ) [ இது தோன்றிய காலத்திலெழுதப் 
மாலுந்திபூத்ததுவும்வாய்ந்த- வுலைலிலெழுத்த 

படாமையின் வந்தபெயர் . ) 
டைவே யோரொன்றாச்சேர்க்கத்- தலைமலைபொ 
ன்றாமரையென்றாம் ” இங்கே கம் என்பது ஒரு 

எழதாக்கேள்வி- வேதம் . ( உ - ம் .) “ ஆதி 

நூல் ” பார் . 
மொழியாய் நின்று தலை எனப்பொருள்பட்டு , 
அதனோடு ந என்னும் எழுத்தையேற்ற நகம் எழதாவெழத்து -- அச்செழுத்து , 


643 


- 
- 


எழுநா . 


சசச 


- எழுமதம் . 


1 


எழுதிக்கொள்ளல் - புத்தகத்திற்பதிவுசெ யாநந்த . கக . ) [ இது : காளி , கராளி, மனோச 
ய்தல் . ( உ - ம் . ) " எடுத்தல் ” பார் 

வை , சுலோகிதை , சுதூம்பரவருணை , புலிங் 
எழுதிய - பண்ணிய. (மணிமே .) 

கிநி , விசுவரூபி என்னு மேழுநாக்குகளுடை 
எழுதுகோல் 
-ரியக்கோல் . 

மைபற்றி வந்த பெயர் .) 2. ஏழுநாக்கு . ( உ - ம் . ) 
எழதுதல் -- 1. இலேகிநியால் ஓலை முதலிய எழுநாத்தலையிரண்டுடைத்தழலின்- பண்ண 
வற்றில் ஒலியெழுத்திற்கு அறிகுறியாக வடிவ வற்கு ” ( கந்தபு . சுரம்புகு . சா . ) 3. கொடிவேலி . 
மைத்தல் . 2. சித்திரந்தீட்டுதல் , 

எழுநாயிறு - ஒருவகை நோய் . ( தைல . தை 
எழதுபடம்- கிழி . 

லவ , உக . உரை . ) 
எழதுவரிக்கோலம் - பத்திக்கீற்று , ( சிலப் . ) எழநாமித்திரன் -- காற்று . ( எழுநா - அக்கிங் . 
எழுந்தபடி- 1. நிலைத்தபடி . 2. நேரிட்ட மித்திரன் 

மித்திரன் - நண்பன் . ) 
படி . 

எழநிலைக்கோபுரம் - ஏழடுக்குக் கட்டிட 
எழுந்தமா நம்-- ஆலோசநையின்றி மநத்தி மாய் ஒன்றன் மேலொன்றாக எழும்பிய கோபு 
லே தோன்றியபடி . 

ரம் . ( உ - ம்.) " பலன் கொண்மைந்தனாரெழுநிலைக் 
எழுந்தருள்படி - சுவாமிகளைக்கொண்டு உ கோபுரம் பணிந்தெழுந்தனர் ” ( பெரியபு . திரு 
லாவுதல் . 

ஞாந . கருஎ .) 
எழுந்தருளல் - எழுந்தருளுதல் . 

எழுநிலைமாடம் ஒன்றன்மே லொன்றாய் 
எழுந்தருளிவிக்கிரகம் - இருப்பினின்றே 

இருப்பினின்றே ஏழடுக்குள்ளதும் , எழுகதவுநிலையுள்ளதுமாய் 
இத்து வெளியே கொண்டுவரும் விக்கிரகம் . எழும்பியமாடம் . 

எழந்தருளுதல்- இருக்கைவிட்டு அருளுட எழுப்படை - எழுவாயுதம் . ( உ - ம் .) " உந்தி 
ன் பெயர்தல் , இது ; " விந்தைமுன்பயந்தயாநமீ யவெழுப்படை ” (இரகு . மீட்சி . ககூ .) 
தெழுந்தருளிவந்து ( பாரத . குருகுல , ங o . ) எழுப்பம் - 1 , உயர்வு . 2. எழுச்சி . 3. சஞ் 

யாரையாநீவிரெங்குநின்றி வண்மற்றெழுந்த சரிக்கை . 4. வளர்ச்சி 
ருளியதெனவினவ " ( பாரத . நாடுகரந் . கஉ . ) எழுப்பிவிடுதல்- 1. எழுப்புதல் . 2. முய 
" மேலோ- யிப்புரத்திடை யெழுந்தருள்கென்றா ற்சியுண்டாக்குதல் . 
ன் ” ( கந்தபு . குமார . கஉ . ) என இங்கே முறை எழப்பு -1 . எழுப்புதல் . 2.எழுப்பென்னே 
யே இருக்கைவிட்டூர்தல் எனவும் , வருதல் என வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 
வும் , இருத்தல் எனவும் சார்பு நோக்கிப் பேதப் எழுப்புதல்- 1. உயிர்பெற்றெழும்பச்செய் 

தல் . ( உ - ம் .) " அந்தியின்வனப்புடைய மெய்க் 
எழுந்தருளுநாயகர் - உற்சவவிக்கிரகம் . குகனெழுப்புதலும் ” ( கந்தபு . திருவிளை . எக் .) 
எழுந்திருத்தல்- 1. எழுந்து பின்னிருத்தல் . 2. எழும்பச்செய்தல் . ( உ - ம் . ) " சங்குகளெழுப் 
2. எழும்புதல் . 

பியநாதம் ” ( பாரத . பதினெட் , உச . ) 3 . முய 
எழந்திருப்பு - எழும்புதல் . (உ - ம் .) " சமய ற்சியுண்டாக்குதல் . 
மெந்திருப்பு ” ( ஆசாரக்கோ . ருச .) 

எழபவம் -1. உயர்பிறப்பு . 2. ஏழுபிறப்பு . 
எழுந்தேற்றம் -1. இறுமாப்பு . 2. உற்சவம் . எழபிறப்பு- எழுவகைப்பிறப்பு ; அவை : 
3. எழுந்தமாதம் . 4. பெருமை . 

தேவர் , மனிதர் , விலங்கு , பறவை , ஊர்வன , 
எழுநகரம் - முத்தி கொடுப்பன எனச் சொ நீர்வாழ்வன, தாவரம் என்பன . ( உ - ம் .) " எழு 
ல்லப்பட்ட பூலோகத்துள்ள எழு நகரங்கள் ; பிறப்புந்தீயவைதீண்டா ” ( வள் . சுஉ .) 
அவை : அயோத்தி , மதுரை , மாயை , அவந்தி 
கை , காசி , காஞ்சி , துவாரகை என்பன .( உ - ம் .) றக்கரமெழும்பும் ” ( தாயு . உடல் . உக .) 2. எழு 

எழும்பல் -1. உயருதல் . ( உ - ம் . ) “ போற் 
" அழகியவயோத்தி மதுரையேமாயை யவந்திம்புதல் . 
கைகாசிநற்காஞ்சி- விழுமியதுவரையெனப்புவி 
தன்னின் மேலவாய்வீடருள்கின்ற - வெழுநகரத் 

எழமதம் -1 . நூலுக்குரிய எழுவகைக்கொ 
துள் " ( கந்தபு. திருநகர , எரு . ) 

ள்கை ; அவை : உடன்படல் , மறுத்தல் , பிறர் 

தம்மதமேற்கொண்டு களைதல் , தான் ஒன்றினை 
ழெநரகம்- அள்ளல் , ரௌரவம், கும்பிபா நாட்டி அதனை வருமிடந்தோறு நிறுத்துதல் , 
கம் , கூடசாலம் , செந்துத்தானம் . பூதி ,மாபூதி ) இருவர் மாறுகோளொருதலை துணிவு , பிற ஏற் 

, 
என்னும் எழுந ரகங்கள் . ( உ - ம் . ) ( சூ . நிகண் . குற்றங்காட்டல் , பிறமதத்தை யுடன்படாது 
கஉ . எங .) 

தன்மதங்கொள்ளல் என்பன . (உ - ம். ) " எழும 
எழுநா -1, அக்கிங் . ( உ - ம் .) " பசிதாகமின் | தந்தழுவி ” ( நன் . பொது . கக .) 2. யானையின் 
றியெழுநா- மத்தியிடைநின்று " ( தாயு . சின்ம கபோலமிரண்டு , கண்ணிரண்டு , கரத்துவார 


பட்டன . 


644 


எழுவரைக்கூடி. 


எள்ளுண்டை 


) 


- 


எழுமான் புலி எழுமான் புலிப்பூண்டு . 


நகர்நீ . ஙஅ . ) 


மிரண்டு , கோசம் என்னுமேழுறுப்புக்களினி எழுவாய் -- 1 . உற்பத்தி . ( 2.-ம். ) " ஆதியந் 
ன்று வரும் மதசலம் . இஃது : " எழுதிறத்தினு தமெனுமெழுவாயீறற்றோங்கி " ( தாயு . ஆகார . 
மிகவிடுவனமத்தாரை ” என்பதனாற் பெறப்படு ச . ) 2. ( இலக்கணம் ) முதலாம் வேற்றுமை . 
ம் . ( பாரத . சூது . எகூ .) 

(உ - ம் .) " எழுவாயுருபுதிரிபில் பெயரே ” . ( நன் . 
எழுமலை - உதயகிரி . ( உ - ம் . ) " எழுமலைவி பெயரி . ஙஅ .) 
ழுமலைபுடைமணியாக ” ( கல்லாட . உ o .) 

எழுவாய் வேற்றுமை முதலாம் வேற்று 
மை ; அஃது : ஆ , அவன் என்றாற் போலப்பெயர் 

தோன்றிய துணையாய் உருபும்விளியு மேலாது 
எழழகனை- தொடக்கம் , 

பிறிதொன்றனோடு தொகாது நிற்கும் நிலைமை . 
எழழநிவர் - ஏழு இருடிகள் ; அவர் : அத் ( உ - ம் .) " அவற்றுள் - எழுவாய் வேற்றுமைபெயர் 
திரி , குற்சன் , வசிட்டன் ,பிருகு , கௌதமன் , தோன்றுநிலையே " ( தொல் . சொல் . காசு . சேனா. ) 
காசிபன் , அங்கிரா என்பவர் . இஃது : " அத்திரி 

எழவாயெழஞ்சநி- மகநட்சத்திரம் . 
குற்சன்வசிட்டனருட்பிருகுப்பாசங்- கைத்துய எழவான் -- கிழக்குத்திக்கு . ( உ - ம் . ) " எழு 
ர்கௌதமர் காசிபரோடங்கிராவென்றேழ் - மெய் வான் தொடங்கிப்படுவான்மட்டும் 
த்தவரும் " என்னும் காஞ்சிபு. சத்ததா , இரண் எழவி-- எழுப்பியெனப்பொருள்படும் ஒரு 
டாஞ்செய்யுளாற் பெறப்படும் . ( அத்திரி , ஆங் வினையெச்சம் . ( உ - ம் . ) " பொற்றாமரைபோற் 
கீரசன் , கௌதமன் , சமதக்கிங் , பரத்துவாச கையாற்பொடிசூழ்படிநின்றெழுவி ” ( இராமா . 
ன் , வசிட்டன் , விசுவாமித்திரன் என்று கூறு 
வாருமுளர் . ) 

எழவுதல் -- எழுப்புதல் . ( உ - ம் .) " எழுவும் 
எழழரசு - எழுச்சிமுரசு . ( உ - ம் . ) " எழுக முரசெங்குமியம்பினவே ” ( சூளா. கல்யாண . 
வான் பயணமென்றங்கெழுமுரசியம்புவித்தார் உசஅ .) 
( கோயிற்பு . இரணிய ககக . ) 

எள் - 1. எள்ளென்னேவலும் , தெரிநிலை 
எழுமை 

1. உயர்ச்சி . 2. எழுபிறப்பு . வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. நவ 
( உ - ம் .) " எழுமையுந்தொடருமாதர் ” ( நைடத . தாநியத்துள் ஒன்று ; 3.நிந்தை . (உ - ம் .)" எள்ளூ 
மணம்புரி . ருக . ) 3. ஏழு . 

றியகருமநேர்ந்தாள் ( இராமா . நகர் , காக . ) 
எழுவகைக்கருமகாரகம் வினைகொண் 

எள்க - அஞ்ச. ( சிந்தா . ) 
டு முடியும் எழுவகைச்செயப்படுபொருள்கள் ; எள்கல் 1. இகழ்தல் . 2. கூசுதல் . 
அவை . பற்றுக்கருமம் , வீட்டுக்கருமம் , இருபு 

எள் ததல் 

உ - ம் .) " இன்றகத்தில்லாப் 
றக்கருமம் , தான்றெரிகருமம் , தான் றெரியாக் பழிவந்து மூடுமென்றென் குதுமே (திருக்கோ, 
கருமம் , கருத்தாக்கருமம் , தீபகக்கருமம் என்ப 

கஉ ) 
" பற்றொடுவீடேயிருபுறந்தான்றெரிதான் எள்ள -1 . இகழ்ச்சியையுட்கொண்டு பயன் 
றெரியா - நற்கருத்தாத்தீபகமாம் ” என்பதனாற் பற்றிவரும் ஒருவம உருபு . ( உ - ம் .) " எழிலிவா 
பெறப்படும் . ( வீரசோ. உபகார . ச .) 

னமெள்ளினன்றரூஉம் ” ( தொல் . பொருள் . 
எழுவகைத்தத்துவம் --- மகத்துவம் , ஆங்கா உஅக . உரை. ) 2. இகழ என்னும் பொருள் 
ரம் , ஆகாயம் , வாயு , தேயு , அப்பு , பிருதிவி டும் ஒருவினையெச்சம் . ( உ - ம் . ) " பிறரெள்ளப் 
என்பன . ( கூர்மபு . பிரகிரு. கசு . உரை .) பீடின்றி ” ( கலி . அ . ) 
எழுவகைமுழவு- அகமுழவு , அகப்புறமுழ 

எள்ளல் -1, அவமதிச்சிரிப்பு . 2. இளிவாக 
வு , புறமுழவு , புறப்புறமுழவு , பண்ணமைமு 

ப்பேசல் , 3. தள்ளல் . 4. நகைத்தல் . 5. நிந்தை . 
ழவு , நாண்முழவு , காலை முடிவு என்பன . ( கூர் ( உ- ம் .) “ ஒருகாலத்- தெள்ளலில் (சேதுபு . துத் 
மபு . திருக்கல் . ருரு . உரை.) 

தம..உ . ) 
எழுவகையளவை - எழுவகைப்பட்ட அள எள்ளளவும் - அற்பமும் . (உ - ம் . ) " யானெ 
த்தல் ; அது: நிறுத்தளத்தல் , பெய்தளத்தல் , னுமகந்தைதானெள்ளளவுமாறவிலையே ” ( தா 
நீட்டியளத்தல் , தெறித்தளத்தல் , தேங்கமுக யு . ஆநந்த . க .) ( எள்ளெவ்வளவுசிறிதோ அவ் 
ந்தளத்தல் , சார்த்தியளத்தல் , எண்ணியளத் 

வளவு சிறிது என்றபடி . ) 
தல் என்பன . ( தொல் . எழுத் . நூன்மரபு . எ . எள்ளற்பாடு - இகழ்ச்சி . 
உரை. ) 

எள்ளிடை -- 1 . எள்ளளவு , 2. எள்ளிடத்தக் 
எழவர் - எழுபேர் , ( உ - ம் .) " எழுவரோடெ கவிடம் , 
ழுவராம் " ( இராமா . கரன்வ . சசு .) 

எள்ளுச்செவி - ஒருபூண்டு . 
எழவரைக்கூடி - சவ்வீரபாஷாணம் , எள்ளுண்டை எள்ளைத்துவைத்துச் சில 


ன . 


645 


எளியவர் . 


சுசசு 


எற்றித்தல . 


- 


தியது . 


எளிது . 


சரக்குகள் சேர்த்து ஆக்கிய ஒரு சிற்றுண்டி , எளியவிலை - அற்பவிலை . 
( உ - ம் . ) “ இட்டலி ” பார் . 

எளியன் - 

- எளிதானவன் . (உ - ம் .) " எளிய 
எள்ளுதல் - 1. அவமதித்துச்சிரித்தல் . 2. னோசங்கரன்றனக்கம்மா ” ( கந்தபு. தவங்கா.கா .) 
இகழ்தல் , இகழ்ந்து பேசுதல் . 3. தள்ளுதல் . எளியனேன் . - எளியேனாகிய நான் . (உ - ம் . ) 
( உ - ம் . ) " எள்ளுதற்கரிய சீறூரிடைதனில் யா “ எளியனேன்மநமாமாயைக் 

குடிகெடுக்க : 
மத்தேகி ” ( கந்தபு . வள் . கஎச . ) 

( தாயு . பன்மாலை . கூ . ) 
எள்ளுநர் - இகழ்வோர் . ( உ - ம் . ) " எள்ளுநர் எளியார் எளியவர் . 
கள் சாய " (சிந்தா. காந்தரு . கூருரு 

எளியை எளிமைப் பண்படியால் வந்த 
எள்ளும் - எக்கும் . (மணிமே .) 

ஒரு முன்னிலைவினைப்பெயர் . (உ - ம் . ) " உய்ந் 
எள்ளுருண்டை - எள்ளுண்டை . 

துபோதிவிளிவுறேலெளியையென்றாள் ” ( கந் 
எள்ளோரை- சித்திராந்தவகையுள் ஒன்று ; | தபு . மகாகாளர் . உக . ) 
அஃது . எள்ளும் அரிசியும் நெய்யுங்கலந்தாக் எளியோர் -1, எளியவர் . 2. வலியற்றவர் . 

( உ - ம் . ) " மன்றிடைநலிந்துவலியோர்களெளி 
எளிசு 

யோரை ” ( இராமா , கரன்வ . கசு அ . ) 
எளிஞர் - எளியவர் . 

எளிரதம் எண்ணெய் . ( எள் + இரதம் . ) 
எளித்தல் - 1. எளியராகத்தாழ்த்தப்படுத்த எளிவந்த- எளிதிற்கிடைத்த . ( உ - ம் .) " எ 
ல் . ( உ - ம் . ) " எளித்தெெசய்துமிமையவர் " (கந் ளிவந்தவெந்தைபிரான் " ( திருவாச . நீத்தல் .. 
தபு. தேவரை. உச . ) 2. ( அகப்பொருளிலக்க கரு . ) 
ணம் ) தலைவனையெளியனாகக்கூறுதல் . ( உ - ம் .) எளிவந்தது - இலேசில் வந்தது . ( உ - ம் . ) 
" எளித்தலேத்தல் வேட்கையுரைத்தல் - கூறுத் கடவுளுயி - ரிருணெக்குடையவுருக்கொண் 
லுசாதலே திடுதலைப்பாடு - உண்மை செப்புங்கி டெளிவந்ததென்ன ” ( தணிகை , களவு . நகக . 
ளவியொடு தொகைஇ - யவ்வெழுவகையவென் எளிவரல் -1 . பிரயாசமின்றிவரல் . ( உ - ம் .) 
மனார் புலவர் " ( தொல் . பொருளதி . உ 0 எ . ) அன்பினர்க்கெளிவந்துள்ள வாதியன் பரமன் 

எளிதரல் - எளிதாகத்தருதல் . ( உ - ம் . ) " தா ( கந்தபு . திருக்கல் , கூகா . ) 2. பலவீனமடைதல் .. 
ளையேதரமறிகிலாதெமக்கெளிதரு " ( வை - தீ . ( உ - ம் . ) " இடுசோறுதின்றுயிர்சுமந்து தோ - ளெ 
உ . ) 

ளிவரும்படியிருந்தபாவியரும் ” ( பாரத . கிருட் 
எளிதரவு - 1. எளிமைத்தனம் . 2. தரித் டிண . கஉ ங .) 
திரம் , 

எற்படல் - சூரியனுதித்தல் . ( உ - ம் . ) " எற் 
எளிதாதல் - இலேசிற்கிடைத்தல் . ( உ - ம் . ) படுகாலை ” ( அகப்பொரு . அகத்திணை . கஉ .) 
" இத்துணைப்பெறலரும் பொருளிவட்கெளிதா எற்பாடு - காலை ; இஃது : ஐவகைச்சிறுபொ 
மோ ” ( கந்தபு . தவங்காண் . கக .) 

ழுதுகளுளொன்று . ( உ - ம் . ) " வைகுறுவிடியன் 
எளிது 1. அருமையற்றது . 2. இலேசு மருதமெற்பாடு " ( தொல் . பொருள் . அ . ) ( எல் 
( உ - ம் . ) " பேய்வயினும் மரிதாகும் பிரிவெளிதாக் சூரியன் . 

சூரியன் . பாடு - படுதல் = உண்டாதல் . சிறு 
குவித்து ” ( திருக்கோ . ஙச கூ .) 3. எளியது . 4. பொழுது அறுவகையெனக்கொண்டு எற்பாடு 
பிரயாசமில்லாதது . ( உ - ம் .) " தடவரையிடை என் றற்குப்பிற்பொழுது என்பாருமுளர் , அத 
சேற லெளிதள . ( கந்தபு . தவங்காண் , ச . ) னைச்சூத்திரவிருத்தியிலே சிவஞாநமுநிவர்மறு 

எளிமை -1 . இகழப்படுந்தன்மை . (உ -ம் .) த்தார் . ) 
" இமையவர் தலைவனேயு மெளிமையினேவல் எற்பு - எலும்பு .( உ - ம் .) " எற்படமந்திரத்தி ” 
செய்யும்” (இராமா . சூர்ப்பந . சஉ . ) 2. தரித்தி 

சூர்ப்பந , சஉ . ) 2. தரித்தி ( ஞாநவா. சுக்கிரன . ஙக .) 
ரம் . 3. தளர்வு . 4. தனிமை , 5. தாழ்வு . 6. வலி 

எற்றல் -1 , எழுப்புதல் . ( பிங்கல . உகசு எ .) 
யின்மை , 

2. எற்றன்மரம் . 3. எற்றுதல் . 4. துணித்தல் . 
எளிய - இலகுவான . ( உ - ம் .) " கைக்கெளிய (பிங்கல . உகசச .) 5. நருக்கல் . ( உ - ம் .) " எற்ற 
பந்தாவெடுத்து விளையாடுவீர் ”( தாயு . சித்தர் . கி . ) மட்டற்போழல்வினைக்கெஃகுநிறைகோல்கள் ” 
எளியது எளிமையானது 

( தைல . தைலவ . கஉ . ) 
எளியர் --எளியவர் . ( உ - ம் .) “ எளியரைவ 
லியர்வாட்டின் ” (காஞ்சிபு. கடவுள். எ . ) 

எற்றற் கொட்டு - இறைமரக்கொட்டு . 

எற்றற்பட்டை - சீலாப்பட்டை . 
எளியவர் -1 . ஈனர் . 2. தரித்திரர் . (உ - ம் . ) எற்றன்மரம் - நீரிறைக்கும் மரம் . 
“சிறுவிலையெளியவருணவுசிந்தினோன் " ( இ எற்றித்தல் - இரங்குதல் . ( பிங்கல . ககககா .) 
ராமா . பள்ளி . கக்க . ) 3. வலியற்றவர் . 

எற்றினான் - எதனால் . ( ஐங்குறு . ) 
1 


எ 


646 


எறி . 


கசஎ 


எறிபடை. 


எற்று- 1. அதிசயவிரக்கத்தைக்குறிக்கு னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினை 
மொருசொல் . ( உ -ம் .) " எற்றெற்றென் - றேதம் த்தொகையும் . ( உ - ம் . ) " இழைமணிமாடத்தும் 
பலவுந்தரும் ” ( வள் . உஎரு . ) 2. இறந்தது ; பரெறிதுளியுடைந்து துள்ள " (திருவிளை . நான் 

து . கழிந்ததற்கு இரங்கிய பொருட்டு " எற் மா . கஎ . ) - குறிப்பாகச் சொல்லுகை. 
மனுடம்பினெழினலம் ) என்றதிற் போல . எறிகால் -- பெருங்காற்று . 
(( உ - ம் .) " எற்றென்கிளவியிறந்த பொருட்டே " எறிகாலி - காலாலெறியும் பசு . 
( தொல் . சொல் .உசுரு . ) 3. எத்தன்மைத்து எறிதறுதல் - வெட்டுதல் . ( உ - ம் .) " சுந்தர 
எனப்பொருள்பட்டு ஒன்றன்பாலில் வரும் ஒரு மணிவாளாற்றுணிபட வெறிகுற்றான் " ( கந்தபு . 
குறிப்புவினைமுற்று . ( உ - ம் .) " எற்றென்னையுற் வில்வலன் - வாதாவி . கக .) 
றதுயரீ ” ( வள் . கஉ ரு கா .)4 . எற்றென்னேவலும் , எறித்தல் -- 1. ஒளிவீசல் . ( உ - ம் . ) " ஏய்ந்த 
தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையு வப்பதத்தெழிலெறித்தலால் " ( பாரத . சூது . 
ம் . 5. எது . ( உ - ம் .) " எற்றினான்மநத்தால்வர்யா கசங .) 2. உறைத்தல் . ( புறநா .) 3. பரத்தல் . 
ல்யாக்கையாலியன்ற செய்கை - முற்றிய பயனு (சிந்தா .) 4. வெயில் காலல் . ( உ - ம் .) " எறிவெயி 
மேவும் ” (சேதுபு. சேதுச . அ . ) 6. எறிதல் . லினூடு” ( திருவாத. திருப்பெரு. கஉக . ) 
7. தட்டுதல் . 

எறிதால் - எறிதல் . ( உ - ம் . ) " பிஞ்சகன்மீது 
எற்றுண்ணல் - எறியப்படல் . ( உ - ம் .) இரு கன்மலரா - லெறிதருதேரர் " ( கந்தபு . திருநகர 
வினையெனுந்திரையினெற்றுண்டு” ( தாயு . தே 
சோ . உ . ) 

எறிதல்-- 1. அடித்தல் . ( உ - ம் .) " இரவலர 
எற்றுதல் -1 , அடித்தல் . ( உ - ம் . ) “ வருண ருநிதியெறிந்துவவ்வினோன் ( இராமா. பள்ளி . 
னையெற்றி ( கந்தபு . யாக . நச . ) 2. இரங் கூக . ) " எறியுமுரசமும் ( பாரத . பதினாறாம் . 
குதல் , ( உ - ம் . ) “ எற்றியகாதலினாலிசைத்தா -ரு .) 2. அறுத்தல் . ( உ - ம் . ) " எறிவளைகளார்ப் ” 
ள் ” ( வாண . உஉச .) 3. இல்லாமற் செய்தல் . (சிலப் . கானல் . கஉ .) 3. உதைதல் . 4 ஊறுபடு 
( உ - ம் . ) " ஒப்பெற்றிய சுந்தரமேனி ” ( சேதுபு . த்தல் . ( உ - ம் . ) " மீனெறிவோர் " ( திருக்கோ 
அமுத . கசு .) 4. எழுப்பல் . (பிங்கல .) 5. எறி கஅள . ) 5. கல்லுமுதலியவைகளை ஆகாயத்தி 
தல் . ( உ - ம் . ) " எற்றுவாம்பிடித்தேந்துதும் ” ( இ ற்செல்லும்படியான விசைகொண்டு வீசுதல் . 
ராமா . கரன்வ . கசு . ) 6.குட்டல் , 7. குத்தல் . 8 . உ - ம் . ) " கன்றான் முன் விளவெறிந்தகண்ண 
கொல்லல் . 9. துணித்தல் . 10. நீர் முதலியவற் னென்ன " ( பாரத . திரௌபதி . காஉ 

உ . ) 
றையெற்றல் . 11. முட்டிக்கொள்ளுதல் .( உ - ம் . ) | ந்தோளா - மிலக்கையுற்றிட வெறிந்தனனெறித 
பொற்றைகள்சிகரகேரபுாங்கடத்தமி - னெற்று லும் ” ( பாரத . பதினெட் . ருக . ) 6. குத்தல் . 
N ” ( கந்தபு . நகரழி , 10. ) 12 . மோதுதல் . ( உ - ம் . ) ) 7. தட்டல் . ( உ - ம் .) " தாய்தன்கையின் மெல்லத் 
" எற்றுதெண்டிரைநீர்ச்சேர்ப்பன் " (திருவிளை 

(திருவிளை . | தண்ணென்குறங்கினெறிய " ( சிந்தா . குண 
நான்மா . ச . ) 13. வெட்டல் . 

மா . அ o . ) 8. தள்ளல் . ( உ - ம் .) " ஊதையெறிய 
எற்றுந்திரை - 1. கடல் . ( உ - ம் .) " எற்றுந் வொசிபூங்கொடியொப்பார் ” ( இராமா . நகர் நீ . 
திரையின்னமிர்தை ” ( திருக்கோ . கஙச . ) சுஅ . ) 9. திரையெறிதல் . ( உ - ம் . ) " எறியுநேமி 

ஃது , ஓரடையடுத்தவாகுபெயர் .) 2. வீசுந் சூழுலகத்து ” ( கந்தபு . அவைபுகு . ககச .) 10 . 
திரை . 

நீக்கல் . (உ - ம் . ) “ சித்தமாசெறிந்து " ( கூர்மபு . 
எற்று நூல்- மரக்கோட்டம் பார்க்கும் நூல் . பலவ . ரு .) 11. நுகர்வித்தல் . ( உ - ம் . ) " வாழ்வா 

எற்றுள்ளும் - எவற்றுள்ளும் . ( உ - ம் . ) " எற் ய்நன்றாயினுமஃதெறியாது விடாதேகாண் ” ( க 
றுள்ளு - மெண்ணப்படுவதொன்றன்று ” ( வள் , லி . கசக . ) 12. முறித்தல் . ( உ - ம் . ) " களிறே , 
சங.அ.) [ இங்கே வகரங்குறைந்துநின்றது . ) | கதவெறியாச்சிவந்து ” ( புறநா . ச . ) 13. மோது 
எற்றே - ஓரதிசயமொழி . (பிங்கல.உ.க.ச.) தல் . ( உ - ம் . ) " எறிமருத்திடை " ( கந்தபு . மேரு . 
எற்றை - 

எந்தநாள் . ( உ - ம் . ) " எற்றைவை கா . ) 14. வெட்டல் . ( உ - ம் . ) " கல்லாக்களிமக 
கலும் ” ( கந்தபு . அயனைச்சிறைநீக்கு ரு . ) “ எற் னொருவன்கையில் வெள்வாளெறிந்தனன வில 
றைக்கும் விண்ணொத்திருக்குதும்மூரெது ” ( த ங்கூடறுத்து " (சிலப் . கொலை . உக 2 .. ) 
ணிகை . களவு . ககஉ .) ( என்று + ஐ . ) 

எறிப்பு -1 . ஒளிசெய்தல் . ( உ - ம் . ) " எறிப் 
எற்றே- 1 , எத்தன்மைத்தோ . 2. ஒரதி புடைத்தரளக்கோவை " ( இரகு . கடி . சுக . ) 2 . 
சயவிரக்கச்சொல் . 

விம்பித்தல் . 3. வெயில் வீசல் . 
எறி -1 . எறிகை . 2. எறித்தல் . ( உ - ம் .) " எ எறிபடை - கைவிடுப்படை . ( உ - ம் .) " ஆன்ற 
றித்தருகதிர்தாங்கி ” ( கலி . க . ) 3. எறி யென் மையெறிப்படை ” ( இராமா . கரன்வ . ருஉ . ) 


தட 


-- 


647 


என் . 


காசஅ 


எனமா . 


என்கு 


எறிமணி - சேமக்கலம் , சேகண்டி . ( உ - ம் .) | துமொருசொல் . எவன் என்பது என் என வந் 
" எறிமணியரவமென்ன ” ( கந்தபு . உபதேச . கஉ . ) ததென்க . ( நன் . வினையி , ஙக . ) 
எறிழத்து -- மசூரிகை நோயினாலுண்டாகுங் 

என்று சொல்வேன் எனப்பொரு 
கொப்புளம் . 

ள்படும் ஒருமைத்தன்மைவினைமுற்று . ( உ - ம் .) 
எறியாயுதம் - எறிபடை . 

அவன் பெருமுயற்சியேயாற்றலாமென்கோ 
எறியால் - ஒருமீன் . 

( கந்தபு . சிங்கமுகா . உஙச . ) 
எறியீட்டி - எறிவல்லையம் . 

என்தம் - என்று சொல்வேம் எனப்பொரு 
எறிவ- எறியப்படுவன . ( உ - ம் .) " எட்டே ள்படும் 

ஒரு பன்மைத்தன்மை வினைமுற்று . 
யொருபான்படைதம்முளெறிவவெல்லாம் ” ( கந் 

என் குவை 

என்று வினாவுவாய் . ( புறநா. 
தபு . திருவிளை. சஎ . ) 

என்கை 1. என்று சொல்லுகை. ( உ - ம். ) 
எறிவல்லயம் - எறிவளையம் . 

ஆகையாலகிலமெல்லா மவனென்கைதெரிந்த 
எறிவளையம் - சக்கரம் . 

தன்றே ( கந்தபு , மேரு . உசு . ) 2. என்னு 
எறிவு -- எறிதல் . 

டைய கை . ( உ - ம் . ) " என்கைக் , கொண்டதோர் 
எறிவேல் -- எறியீட்டி . ( உ - ம் . ) " சூலம்வா கணைகள் . ( கந்தபு . காமதகந . அக . ) 
ளெறிவேல் , மழுமுதற்படையாவையும் ” ( கந்தபு. என்ப- 1. என்று சொல்லப்படுவன என 
படையெழு . சு . ) 

ப்பொருள்படும் ஒரு வினையாலணையும் பெயர் . 
எறும்பி - யானை . ( உ - ம் . ) " எறும்பிகாண்கு ( உ - ம் . ) " எண்ணென்ப வேனையெழுத்தென் 
றிலின் கரும்பேகொளும் - செறிந்தவாடிலைதின் ப " ( வள் . ஙகூஉ . ) 2. என்று சொல்லுவர் என 
பனவென்பவே ” ( பிரபுலிங்க . சாதகா . எ . ) ப்பொருள்படும் ஓர் உயர்திணைப்படர்க்கைப்ப 

எறும்பு ஊரும் பிராணிகளி லொன்று . லர்பால் வினைமுற்று . ( உ - ம் . ) " பெண்ணினாற் 
( உ - ம் .) “ தந்தெறும்பு ” ( ஆசாரக்கோ , அஅ . ) பெண்மையுடைத்தென்ப ” ( வள் . கஉஅ o .) 
எறும் -1 . தடி, தண்டு . ( சூ. நிகண் . எகங.) மின்னதென்ப ” (சிந்தா. நாமக . ஙரு . ) 

3. ஓரசைச்சொல் . ( உ - ம் .) " வளவயல் வைகலு 
2. தூண் . 3. வலி . ( உ - ம் .) “ இந்நடுவேநின்றா 
னெறுழ்வயிரத்தூணேபோல் ” ( கந்தபு . வள் . 

என்பாக்கு -1. என்று சொல்லுதல் . ( உ - ம் . ) 
கககூ .) 

யாந்தம்மை - நீடுவாழ்கென்பாக்கறிந்து ” ( வள் , 
எறுழ்ழன்பு- மிக்கவலி . ( புறநா . ) 

கஉ . ) 2. என்னும்படி . 

என்பாபரணன் 
எறுழ்வலி- விசயன் , பெயர் . (சிந்தா .) 

சிவன் . ( என்பு - எலும்பு . 
எறுழம் - எறுழம்பூ . ( உ - ம் .) " எரிபுரையெ 

ஆபரணமுடையவன் .) 

என் பித்தல் - என்று சொல்லுவித்தல் . 
றுழம் ” ( குறிஞ்சி , சுசு. உரை .) 

என்பிலது - எலும்பில்லாத பிராணி . ( உ - ம் ) 
எறுழி -1 . காட்டுப்பன்றி. 2. பன்றி . ( உ - ம் .) " என்பிலதனைவெயில்போலக்காயுமே " ( வள் . 
ce 

கொன்னெறுழிதன்னுருவுகொண்டொருவர் | எஎ . ) 
தேடும் ” (திருவாத . திருப்பெரு . க . ) 

என்பிலி- எலும்பில்லாதது . 
என் -1 . என்ன . ( உ - ம். ) " என்பலவுமியா 

என்பு -1 . உடம்பு . ( உ - ம் .) " என்பு சேர் - மு 
முரைப்பதிந்த ” ( பாரத. புட்ப கச .) ( எவன் ந்து தீவினை " ( சேதுபு. கோடி . கரு .) ( ஆகுபெ 
என்னும் வினாவினைக்குறிப்பிலே வகரந்தொக்யர் ) 2. எலும்பு . ( உ -ம் . ) " அணிகலமரவெ 
குநின்றது . ) 2. என்னு மெனப் பொருள்படுன்பு" ( கந்தபு . தவங்கா. கரு . ) 3. புல் 
மொருவினைத்தொகை . ( உ - ம் .) " உயிரென்கா என் புதின்றி- கழுதைக்குடத்திப்பூண்டு . 
லினை ” ( கந்தபு . குமார . சஎ . ) 3. ஓர் அசைச் என்புருக்கி - 1. எலும்புருக்கி நோய் . 2 . 
சொல் . (உ - ம் .) " அறிவார்யாரஃதிறுவுழியிறு 

அறிவார்யாரஃதிறுவுழியிறு எலும்புருக்கிப்பூண்டு, 
கென் ” ( இலக்கணவி . உஎஎ . உரை . ) 4 . தன்மை என்மர் -1 . என்று சொல்லுபவர்கள் .(உ - ம் .) 
யொருமையில்வருமொருவினைவிகுதி. ( உ -ம்.) | “ பிரமமென்மரு மீசனென்மருஞ் சீவனென்ம 
" யானுநின்றனென் ” (இராமா. பள்ளி . எஉ .) 5. ரும் பேதுறுங் - கருமமென்மரும் வேறுமவ்வவக 
யாவை . ( உ - ம் .) " என்னே செய்வேண்டிற்றவை டவுளென்மருமாகியே - முரணியல்வவர்பேசதி 
யெல்லாம் ” ( கந்தபு . அசுரர்தோற்று . ங . ) 6. யா ன்றருண் முதல்வனே ” (காஞ்சிபு. கச்சி . க . ) 2 
னென்னுந் தன்மையொருமைப்பெயர் வேற்று என்று சொல்லுவார் எனப்பொருள்படப் படர்க 
மையுரு பேற்குமாறு திரிந்து வந்த ஒரு சொல் . கையில்வருமொருவினைமுற்று . ( உ - ம் . ) “ நன் 

விளியுமென்னின்னுயிர் " ( வள் . மனக்குஞ்சரநம்பியோடென்மரும் : ( சிந்தா 
கஉ . க .) 7. வினாவடியாய் நின்று ஐயமுணர்த் கநக . உஅசு . ) 


கக்க 2 


ஆபரணன் 


( உ- ம் . ) 


648 


என்றூழ் 


சக 


என்னா. 


-- 


-- 


என்மனார்- என்று சொல்லுவாரெனப்பொ என் றூழி - எப்போதும் . 
ருள்படப் படர்க்கையில்வரும் ஒரு வினைமுற்று . என்றைக்கு - எப்போதைக்கு . ( உ - ம் . ) " அ 
( உ - ம் . ) அந்தமாதியென்மனார் புலவர் ( சிவ ல்லலொழிவதென்றைக்கையா ( தாயு . பரா. 
ஞாந்போ . க . ) 

கூரு . ) ( என்று என்பது ஐகாரச்சாரியைபெ 
என்மார் - என்பார் . ( சிந்தா . ) 

ற்று நான்காம் வேற்றுமையில் வந்தது. ) 
என்றல் - என்று சொல்லுதல் . ( உ - ம் . ) " எ 

என்ன 1. எத்தன்மைய எனப் பொருள் 
ன்றலுங்கடவுள் வேந்தனிருபுயந்துளங்கநக்கு " பட அஃறிணைப் பன்மையில் வருமொரு குறி 
(பாரத . நிவாத . எ . ) 

ப்புவினைமுற்று : ( உ - ம் . ) " உடம்போடுயிரிடை 
என்றவன் - சூரியன் . ( உ - ம் . ) " என்றவன் யென்ன ” ( வள் . ககஉஉ . ) 2. என்று . (உ - ம் . ) 
மதலை ” ( பாரத . பதினே . கஉ .) 

“ என்னப்பலவும் புலம்பி " ( கந்தபு . மார்க்கண் 
என்ற ஓரெண்ணிடைச்சொல் . (உ - ம் .) " முத டேய . கச . ) 3. என்று சொல்ல எனப்பொருள் 
லீறிடைநிலைபோவியென்றா" (நன் . எழுத். கூ படும் ஒருவினையெச்சம் . ( உ - ம் . ) " எண்ணரிய 

என்றலும் - ஆனாலும் . ( உ - ம் . ) " நடுங்கிநி யோகினுக்குமிவனேயென்ன " ( தாயு ஆசை . 
ன்றாரென்றாலும் " (இராமா .தைல . எக . ) உச . ) 4. போல எனப் பொருள்படும் ஒருவமச் 
என்றி . எனப்பொ 

. - 
ருள்படும் . ( உ - ம் . ) " தவ 

. . 
மியற்றுமென்றியேல் " ( கந்தபு . பார்பதி . எ . ) யாது . ( உ - ம் .) " ஆராரெனக்கென்ன போதித் 
2. என்பாய் . ( ஐங்குறு . ) 

துமென்ன " ( தாயு . தேசோ. எ . ) 6. யாவை . 
என்றிசினோர் என்று சொன்னார் எனப் என்னணம் - எவ்வண்ணம் . ( உ - ம் . ) " என் 
பொருள்படுவதோரிற்ந்தகாலவினைமுற்று . னணஞ் சென்றனளென்னணஞ்சேருமென 

” 
என்று -1. எந்நாள் . ( உ -ம் .) " பார்த்திவரெ (திருக்கோ . உங O. ) 
ன்று நம்பைம்பொழில்வாய் - வந்தாரன்னாண்மு என்னத்தை- யாதினை . ( உ - ம் . ) " என்சொ 
தலா ” ( தணிகை, களவு . ங ஙச . ) 2.என்று சொ ல்லிறுதிக் - கென்னத்தைச் சொல்வேன் " ( தாயு . 
ல்லி எனப் பொருள் படும் ஒரு வினையெச்சம் . பரா . சகூ . ) ( என் என்பது அத்துச்சாரியையும் 
( உ - ம் . ) " நேருதிரென்றெதிர்நேர்ந்தவராகம் ” | ஐயுருபு மேற்றுவந்தது .) 
கந்தபு , சிங்கமுக . ந.அ. ) 3. ஓரிடைச்சொல் ; என்னதும் - யாதும் , சிறிதும் . ( உ - ம் . ) " எ 
இது : வினை , குறிப்பு , இசை , பண்பு , எண் , ன்னதுஞ்செயலின்றியிருத்தலால் ” ( கந்தபு . 
பெயர் என்னு மாறுபொருண்மைகளில் ஒன் மேரு . கஎ .) 
றைக்கருதிவரும் . ( உ - ம் .) " நரைவருமென்றே என்னதூஉம் - சிறிதும் . ( உ - ம் . ) " என்ன 
ண்ணி ” ( வினை ) “ விண்ணென்றுவிசைத்தது " தூஉங்-கடிமரந்தடிதலோம்பு " ( புறநா . ருஎ . ) 
( குறிப்பு ] " ஒல்லென்றொலிக்குமொலிபுனலூர என்னர் - யாவர் . (உ - ம் .) " அருந்தொடைச் 
ற்கு ” ( இசை ) " பச்சென்று பசந்தது ” ( பண்பு ) சித்திரமதனை -யென்னரேயளந்தறிபவர் ” ( இர 
" நிலனென்றுநீரென்று தீயென்று ” [ எண் ] கு . திக்கு . ககசு .) 
“ பாரியென்றொருவன் ” ( பெயர் ) ( தொல் . என்னரும் - யாவரும் . ( உ - ம் . ) " நற்றவ - ரெ 
சொல் . உசுக.உரை. ) 4. சூரியன் . ( உ - ம் .) “ என் ன்னருந்தொழுது ” ( கந்தபு . அயனைச்சிறை 
றைத்தொடவிண்ணிலெழுந்துறலால் ” ( கந்தபு . க்கு . கஎ . ) 
விந்தகிரி . சா . ) 

என்னல் - என்று சொல்லுதல் . ( உ - ம் . ) 

ன்னலோடும் " ( இராமா , கரன்வ . கச . ) 
என்றும் - 1. எந்நாளும் . ( உ -ம் . ) " என்று 

என்னவர் - எவ்வியல்பினர் . ( உ - ம் .) " நீத் 
நல்லிளையனாகிய வெங்கோன் ” ( கந்தபு . திருவி 
ளை . கக கூ . ) 2.என்று சொல்வேமெனப்பொருள் தோ - ரென்னவர்தங்கட்கேனும் ” (கந்தபு . கிரவு 
படும் ஒருதன்மைப்பன்மைவினைமுற்று . (உ - ம் .) ஞ்ச . ச . ) 
" யாமெலாமாங்கமாதிலகனென்றுமே ” ( சிந்தா . என்னவரும் - யாவரும் . ( உ - ம் .) “ என்னவர் 
சுரமஞ். எ .) 

தமையும் ” ( கந்தபு . திருக்கல் . கங . ) 
என்னவும்- 

யாவையும் . ( உ - ம் .) " ஒன்ன 
எள் நூழ்- 1. கோடை . ( உ - ம் .) " வளமழை 

லார் பார் . 
மாறியவென் றூழ்க்காலை 7 ( புறநா. கசுக .) 2 . 

என்னன் - எவ்வியல்பினன் . ( உ - ம் . ) " என் 
சூரியன் . ( உ - ம் .) " அருங்கழிகாதமகலுமென் 

னனெவ்விடத்தன் " ( இரகு . யாக . கா .) 
நூழென்று " ( திருக்கோ, ககா .) 3. வெய்யில் . 
(உ - ம் .) " அவனென்றூழ் - வாதாயனங்கடொ என்னனோ - யாரோ . ( சிந்தா ) 
றும் வந்து புகலின்றே ” ( கந்தபு . நகர்புகு . சஎ . ) என்னா - என்று சொல்லி எனப் பொருள் 


649 


" . ( உ - 
என்னோ . கூரும் 

எனா 
டும் வினையெச்சம் . ( உ - ம் .) " மறுத்தெதிர் என்னேரும் -1 . எத்தன்மையுடையோரும் . 
மொழிந்தாயென்னா" ( கந்தபு . அயனைச்சிறை ( புறப்பொ .) 2. யாவரும் . ( உ - ம் .) " என்னோர்ம 
நீக் . உக . ) 

ருங்கினும் " ( சிந்தா , மண் . உஎ .) 
என்னங்கு- என்னுடைய கையிடத்து . ( உ - ம் .) 

என - 1. என்று . ( உ - ம் .) பரவுதல் வீடெ 
" என்னாங்குவாராதோம்பினை ( கலி . உங . 

னப்பகருவார்சிலர் " ( கந்தபு . பாயிர, உகா.) 2 . 
உரை . ) 

என்று கூற எனப்பொருள்படும் ஒரு வினையெ 

ச்சம் . ( உ - ம் . ) " என்னணஞ்சேருமெனவயிரா ” 
என்னும் - 1. எல்லாம் . ( உ - ம் .) " என்னு ( திருக்கோ, உஙக .) 3. என்னுடையன . ஓ 
டையரேனுமிலர் ” ( வள் . சங 0 . ) ( என்னும் நிடைச்சொல் ; இது ; வினை , குறிப்பு , இசை, 
என்பதிலும்மையிங்கே தொக்கது . ) 2. என்று 
சொல்கின்றது எனப் பொருள்படும் ஒரு நிகழ்மைகளில் ஒன்றைக்குறித்துவரும் . (உ - ம் .) " ம 

பண்பு , எண் , பெயர் என்னுமாறு பொருண் 
காலவினைமுற்று . ( உ -ம் .) “ எதிலரென்னுமில் லைவான் கொள்கெனவுயிர்ப்பலி தூஉய் ( வினை ) 
வூர் ” ( வள் . கக ங o . ) 3. என்று சொல்லப்படும் 

" துண்ணெனத்துடித்தது ” (குறிப்பு . ) " ஒல்லெ 
எனப்பொருள் படும் ஒரு தெரிநிலைவினைப்பெய 

னவொலித்தது ( இசை ) " வெள்ளெனவிளர் 
ரெச்சம் . ( உ - ம் . ) நல்குரவென்னுமிடும்பை 
யுள் ( வள் . கசெரு . ) 4. என்று சொல்வாள் த்தது ( பண்பு ) " நிலனென நீரெனத்தீயென ” 

( எண் ) " அழுக்காறெனவொருபாவி " ( பெயர் ) 
எனப்பொருள் படும் ஒரு பெண்பாற் படர்க்கை 

( தொல் . சொல் . உருஅ .) 5. போல எனப்பொ 
வினைமுற்று . ( உ - ம் .) “ பிறியார்பிறிவேதென் 
னும் ” ( இராமா. நகர்ங்ேகு . ஙக .) 5. என்றுசொருள்படும் ஒருவமச்சொல் . (உ - ம் .) " சிதலைமெ 

யத்தொகைவன்மிகத்தெழுந்தென ” ( கந்தபு . 
ல்வான் எனப்பொருள்படும் ஒரு ஆண்பாற்பட 

மோக . உ . ) 6. யான் என்பது ஆறாம் வேற்று 
ர்க்கைவினைமுற்று . ( உ - ம் .) " கள்வனேன் - முடி 

மையில் அஃறிணைப்பன்மை அகரவுருபேற்று 
குவனருந்துயர்முடியவென்னுமால் ( இராமா . 

வந்த ஒருவிகாரமொழி . 
பள்ளி . கூக . ) 3. என்று முயல்கின்ற எனப்பொ 

எனக்கு- யான் என்னுந்தன்மைப்பெயர் 
ருள்படும் ஒரு தெரிநிலை வினைப் பெயரெச்சம் . 

நான்காம் வேற்றுமையுருபேற்றுக் கோடற்பொ 
( உஉ - ம் . ) " குடிசெய்வலென்னுமொருவற்கு " 

ருளிலேவந்த ஒரு திரிபு மொழி . ( உ - ம் . ) " அன் 
வள் . கஉ ங . ) 7. சிறிதும் , எப்படியாயினும் . 

றெனக்குநீயொருதுணை ( வைரா. சதக . கக .) 
( உ - ம் .) " என்னுந்தமக்கியைபில்லேற்கு ” ( தணி 

எனது -1. என்னுடையது . 2. யான் என் 
கை . களவு . ஙகூ கூ .) " போமினெனவென்னு 

னுந்தன்மைப்பெயர் ஆறாம் வேற்றுமையொரு 
முரையீயான் ” (சிந்தா . சுர , உ 0 . ) 

மையில் அது என்னுமுருபேற்றுவிகாரமாய் 
என்னே - ஓர் அதிசயவிரக்கச்சொல் . (உ - ம் .) வந்த ஒருமொழி . ( உ - ம் .) " எனதுயிரரசுவாழ் 
என்னேயெனேகருணைவிளையாட்டிருந்தவா வென்பயாவையும் " ( பாரத . குருகுல . சரு .. ) 
றெம்மனோர்புகலவெளிதோ ” ( தாயு . எங்கும் 

" ” ( கந் 
என்னை -1 . என்பிதா . (உ - ம் . ) " என்னைவா தபு . திருக் . சஎ .) 2. என்று சொல்லற்க என 
னமெய்தி " (பாரத . வாரணா. ஙக . ) 2. என்னிப்பொருள்படும் ஓரெதிர்மறைவியங்கோள்வி 
றைவன் . ( உ - ம் .) " அணங்கருங்கடுந்திறலென்னைமுற்று . (உ - ம் .) " பயனில் சொற்பாராட்டு 
னை ” ( புறநா . எஅ . ) 3. ஓர் ஐயச்சொல் . ( சூ. 

வானை - மகனெனல் " ( வள் . ககா .) 3. என்று 
நிகண் . க : ககா .) 4. ஓரிகழ்ச்சிக்குறிப்பு . (உ - ம் .) சொல்லுக எனப்பொருள்படும் ஓர் வியங்கோ 
“ என்னையென்னையேயீன்றுகாத்தவென் - ன ள்வினைமுற்று , ( உ - ம் .) " மக்கட்பதடியெனல் " 
ன்னையாரெனக்கழகுசெய்தவா ” ( இராமா . பள் ( வள் . ககசு . ) 4. என்று சொல்லுதல் , ( உ - ம் .) 
ளி . கஙக . ) 5. யாது . ( உ - ம் . ) " ஈண்டுரைத்தப் கொன்றாவியுண்பேனெனலும் " ( கந்தபு . தா 
ணியென்னை ” ( இராமா . நகர்நீங்கு . அ . ) 6. யா ரக . எஉ . ) 
ன் என்பது விகாரமாகி ஐயுருபேற்ற ஒரு சொல் . 

என்னுடையன . ( உ - ம் . ) " எனவ 
( உ - ம் .) " என்னையென்னையேயீன்று காத்தவெ கேண்மதி ” ( புறநா . ஙரு . ) 
ன்” ( இராமா . பள் . கஙச . 

எனா -1 , என்று . ( உ - ம் . ) " தன்றிருச்செல் 
என்னோ -1 . ஓர் ஐயக்கிளவி . 2. ஓரிகழ்ச்சி வமுந்தாங்குவாயெனா ( பாரத . அருச்சுநன் 
க்குறிப்பு .3. யாதோ எனப்பொருள்பட்டுவரும் 
னப்பொருள்பட்டுவரும் றவ . கசஉ .) 2. ஓரெண்ணிடைச்சொல் . ( உ 

( உம் . ) 
ஓரதிசயவிரக்கச்சொல் . ( உ - ம் .) " ஐயகோவினி " நிலனெனாநீரெனா" ( இலக்கணவி . உருக . 
ச்செய்வதென்னோவெனா” (கந்தபு. மோக . கூ . ) உரை . ) 


றை . உ . ) 


எனவு 


650 


எனைவீரும் . 


சுருக 


எ . 


எனது - 1. என்னுடையது . 2. எனதென் எனைவேழம் --- 
னும்மமகாரம் . ( உ - ம் . ) " எனாதுயானெனு 
னனுஞ்செ எனைவோழம்- 

நாமெல்லேமும் . 
ருக்கிகந்து " ( கந்தபு . அயனைச்சிறைபுரி . உ . ) 
எனின் -1. என்கையினால் . ( உ - ம் . ) " அவை 

எனைவோரும் - யாவரும் . ( உ - ம் .) " அன்பு 
யவைமுனிகுவமெனினே " ( பொருந . கஎ . ) ( கந்தபு . தவங் . க .) 

ங் - காதலுமெனைவோர்க்குங்காட்டுதலருளாகி " 
2. என்று சொல்லின் . 

எனினும் -ஆனாலும் . ( உ - ம் .) " யாவரேயெ 
னினுமுன்னின் ” ( கந்தபு . அரசு . ரு .) 
எனும் - 1. என்கின்ற எனப்பொருள் படும் 

ஏ- [ இது : தமிழ்ப்பாஷையின் வர்ணமாலை 
ஓரெச்சவினை . ( உ - ம் . ) " வந்தனனெனுஞ்சொற் 

யின் உயிர் வருக்கத்திலே வரும் எட்டாமெ 
கேளா ” ( கந்தபு . எதிர்கொள் . கக . ) 2. என்று 

ழுத்து ; அஃது : அங்காப்போடு அடிநாவின்வி 
சொல்லுவாள் எனப் பொருள்படும் ஒரு பெண் 

ளிம்பு அண்பல்லினை உறப்பிறப்பதும் , அகர 
பாற்படர்க்கைவினைமுற்று . ( உ - ம் . ) " அறமே இகரக்கூறுகள் சந்தித்துப்பிறப்பதுமான ஒரு 
னக்கிலையோவெனும் " ( இராமா . ந 

( இராமா . நகர்நீங்கு . நெடில் ,) 
கச - . ) 3. என்று சொல்வான் எனப்பொருள்படும் 1. இகழ்ச்சிப் பொருளிலே வரும் ஓரிடைச் 
ஆண்பாற்படர்க்கைவினைமுற்று . (உ - ம் .) " தொ 

சொல் . ( உ - ம் .) " ஏயோவெனவெள்கினர்யாவ 
ன்மைபோலுறுவதென்றெனும் " ( கந்தபு . சய ருமே ” ( கந்தபு . முதனாட்பாது . ஙரும் .) 
ந்த . கசு . ) 4. எனினுமென்பதில் இடைகுறை 

2. இசை நிறைத்துநிற்கும் ஓரிடைச்சொல் . 
ந்து நின்ற உம்மையடுத்த வினையெச்சமாகிய ( உ - ம் . ) " யேயிவளொருத்திபேடியோவென் 
ஒருவிகாரமொழி . (உ -ம் .) " முன்னோரின் வேறு றார் ” . ( நன் . இடை . ங . உரை . ) 
நூல் செய்துமெனும் ” ( நன் . பொது . க . ) 5 . 

3. ஈற்றசை . ( தொல் . சொல் . இடை . கா . ) 
சிறிதும் . ( உ - ம்.) " அருளெனுமிலராய் " ( யாப் . 4. எண்ணுப் பொருளைத் தருமோ ரிடைச் 
காரிகை, செய்யுளியல் . கஅ . உரை . ) 

சொல் . ( உ - ம் . ) " நிலனே நீரேதீயேவளியே ” 
எனே - என்னே . (உ - ம் .) " என்னே " பார் . (நிலனுநீருந்தீயும் வளியும் என 
( னகரங்கெட்டுகின்றது .) 

றலால் எண் . ) ( தொல் . இடைச் . க . உரை . ) 
எனை -1 . எவ்வளவு . ( உ -ம் . ) "வல்லதெனை 5. எதிர்மறைப்பொருளிலே வரும் ஒரிடைச் 
யென்ன ” (சிந்தா. சுர . ஙங .) 

சொல் . ( உ - ம் . ) " அவனே கொண்டான் ” ( அவ 
எனைத்தானும் - சிறிதாயினும் . ( உ - ம் .) " எ ன் கொண்டிலன் என எதிர்மறைப் பொருளி 
னைத்தானுநல்லவை கேட்க ” ( வள் . சகசு . லே வந்தது . ) ( நன் . இடை. ஈ , உரை . ) 
எனைத்து -1, எத்தன்மைத்து . ( உ - ம் .) " எ 

6. எய்யுந்தொழில் . ( புறப்பொருள் வெண்பா 
னைத்தொன்று - மெவ்வநோய்தீர்க்கு மருந்து ” ( வ மாலை . ) 
ள் . கஉசக . ) 2. எவ்வளவு . ( உ -ம் .) “ எனைத்துள 7. குறிப்பு மொழி . (சிந்தா . ) 
கேட்பன துன்பம்யானென்றான் ” ( இராமா . பள் 8. சிவன் . 
ளி . சு . ) 

9. செலுத்துதல் . 
எனைத்துணை- எவ்வளவு . ( உ - ம் . ) " எனைத் 10. சொல்லின் இறுதியிலே ஓர் அசையாக 
ணையராயினுமென்னாம் ( வள் . கசசு .) வரும் ஓரிடைச்சொல் . ( உ - ம் .) " இயம்புவனெ 

எனைத்தும் - முழுதும் . ( உ - ம் . ) " சூர்கிளை ழுத்தே " (நன் . இடை . ந . உரை .) 
யெனைத்தும் பொன்றும் ” ( கந்தபு , மேரு . எஅ .) 11. தேற்றப் பொருளிலே வரும் ஓரிடைச் 
( இஃது: " எனைத்துயிர்க்கு ” மென்பதிற்போல சொல் . (உ - ம் .) " அவனே கொண்டான் " ( அவ 
உம்முப்பிரிந்து நின்றுமிப்பொருளுணர்த்தும் .) ன்தானெனத்துணிதற் பொருள்பட நிற்றலால் 
( திருவிளை . விருத்தகுமார , கஅ . ) 

தேற்றம் . ) ( நன் . இடை . ங . உரை .) 

12. பாணம் . 
எனைப்பயம் - யாது பிரயோசனம் .( ஐங்குறு . ) 

13. பிரிநிலைப் பொருளிலே வரும் ஓரிடைச் 
எனையது - எவ்வளவு . ( உ - ம் . ) “ எனையதெ 
னையதெய்தினார் .” (சிந்தா. காந் . உகஎ .) 

சொல் . ( உ - ம் . ) “ அவருள் இவனேகொண்டா 

ன் " ( ஒருகூட்டத்துள் நின்றும் ஒருவனைப்பிரி 
எனையவர் - எத்தனைபேர் . (உ -ம் . ) " நம்ம 
னைவியர் தாமெனைவர் ”(சிந்தா. கேமசரி . கஙஉ .) த்தமையிற்பிரிநிலை .) (நன் . இடை.ங . உரை.) 

14. பெருக்கப் பொருளிலே வரும் ஓரிடைச் 
எனையவன் --1.எத்தன்மையன் . 2. எவன் , 

சொல் . ( உ - ம் .) " ஏகல்லடுக்கம் ” ( தொல்.சொல் , 
எனை வீரும் - நீவிரெல்லீரும் . 

ந 00 . சேனா.) 


651 


ஏக்கை . 


கூரு உ 


ஏகசூத்திரம் . 


உரை . 


} 


15. மேல் நோக்குதல் .(உ - ம் .)" கார்நினைந் - தே ஏகதண்டலன் -1 . ஆதிசேடன் . 2. குபே 
த்தருமயிற் குழாமிருந்தபோன்றவே " ( சிந்தா. ரன் . 3. பலராமன் . ( மணக்க ண : ஒரு 
நாமக . ரு அ . ) 
16. விட்டுணு. 

காதின்மாத்திரங் குண்டலந் தரித்தவனென்ற 
17. விளிக்கும் போது பிரயோகிக்கப்படுமோரி படி . ) 

ஏககோசம் - மொத்தப்பட்டயம் , 
டைச்சொல் . 

ஏகசக்கரம் - 1. ஒருபுரம் . 2. ஏகசக்கிரம் . 
18. வினாப்பொருளைத்தருமோரிடைச்சொல் . 
( உ -ம் .)" இவனே கொண்டான் " ( இவனோ என 

( கவகர் ) 
வினாவிநிற்றலால் வினா. ) ( நன் . இடை. ங . ஏகசக்கிரம் - 1. ஒற்றையுருளை . 2. சூரிய 
) 

னுடையதேர் . 3. தனியா ணைசெலுத்துதல் . 
ஏஎய்- ஏவி . ( பதிற்றுப்பத்து .) 

4. பொதுநீக்கியரசாளுதல் . 
ஏஏ -1 . உரத்த சத்தத்தோடு விளிக்குங்கால் ஏகசக்கிரவர்த்தி -1. கடவுள் . 2. தனியா 
வழங்கும் ஒருவிளியுருபு. 2. ஓர் இகழ்ச்சிக்குறி ணைசெலுத்துவோன் . 3. பொதுநீக்கியாளு 
ப்பு . ( உ - ம் . ) " சால்புடையாரெல்லாரும் ஏ!ஏ ! வோன் . 
இஃதோ இவனறிவென் றெள்ளிநகையாடுதற் ஏகசக்கிரவனம் வீமனாற்கொல்லப்பட்ட 
கேதுவாம் ” ( சி . சி . பாயிர , ச . சிவஞாந . ) யாதுதாநன் என்னும் அரக்கனிருந்த இடம் . 

ஏக்கம் -1. ஆறாக்கவலை , " வானவரேக்கமு ( உ - ம் . ) " ஏகசக்கிரவநத்திருந்த திறல்யாதுதாக 
ஞ்சிதைய ” ( கந்தபு, துணைவர்வரு ங O. ) 2. ஏ 

னை ) 

( பாரத . வேத்திரகீய , சுங . ) 
ங்கல் . 3. கவலை . 4. பயம் , 5. பேராசை . 

ஏகசக்கிராதிபதி --ஏகசக்கிரவர்த்தி . 
ஏக்கரவு - ஏக்கம் . 

ஏகசமன் 
ஏக்கழத்தம் -1, இறுமாப்பு 2. தலையெடு 

ஒருநிகர் . 

ஏகசமாதம்- 
ப்பு . ( உ - ம் . ) " எள்ளுநர்கட்கேக்கழுத்தம் போல 

ஏகசர்மதட்டரோகம் ஒருவகைக்குட்ட 
வினிதன்றே " (சிந்தா, காந்தருவ . ச . ) 3. மே ரோகம் ; அது : சரீரத்தின் சர்மமெல்லாம் யா 
ன்மை 

னை பின் றுதிக்கைச்சர்மம் போலத்தடித்துக்கெ 
ஏக்கழத்து - அண்ணாந்த நிலையிற்கழுத்து , ட்டிப்பட்டுவருவது . (சீவரட் . கசஅ .) 
ஏக்கறல் - ஏக்கறுதல் . 

காண்டாமிருகம் . ( கவா ) 
ஏக்கறவு -1 . ஏக்கமடை. தல் . ( உ - ம் . ) " ஏக் 

ஏகசரன் 
கறவெய்தவீக்குமிளமுலையமரர்மாதர் ” ( கூர்மபு . 

1. உதவியின்றியிருக்கிறவன் . 
தக்கன்வே . ச . ) 2. ஒன்றைப்பெறவிரும்பித்தா 

2. தனியே திரிகிறவன் . ( வணக வாம் ) 
ழ்ந்துநிற்குநிலை . 

ஏகசாதர் --சகோதரர் . ( ஏக - ஒன்று . சாதம் 
ஏக்கறு-- ஏக்கறு என்னுமேவலும் , தெரிநி பிறப்பு . ) 
லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 

ஏகசாதி - 1. ஒருபிறப்புடையோன் . 2. ஒ 
ஏக்கறுதல்-- 1. அவமாநித்தல் , 2. இளைத் ரேசாதியான் . 3. சூத்திரன் , ( பிராமணர்முத 
திடைதல் . ( சிந்தா . ) 3. ஒன்றைப்பெறவிரும் லியவர்களைப்போல இருபிறப்பினனாகாது ஒரு 
பித்தாழ்ந்துநிற்றல் . (உ - ம் .) " அதிகாரச்செருக் பிறப்புடையனென்பதனாற் சூத்திரனுக்குப்பெ 
குடையார் பின் சென்று நின்று ஏக்கறுஞ் சிறு யராயிற்று . ஏகம் - ஒன்று . சாதி - குலம் , பிற 
மையின் நீங்குதல் கூடும் ” ( சி . சி . உ . கசு . சிவப்பு.) 
ஞாந . ) "உடையார்முனில்லார்போலேக்கற்றுங் 

ஏகசிந்தை -1 . ஒத்தமாம் . 2 ஒரேநினைவு . 
கற்றார்- கடையரேகல்லாதவர் ( வள் . ஙகரு . ) 

3. ஒன்றிலே செல்லுஞ்சிந்தை . 
4. மற்றொன்றின் றன்மையைத்தான் பெறவி ஏகசிருங்கம் -1. ஒரேகொம்புடையது . 2 . 
ரும்புதல் . ( உ - ம் .) " மதியேக்கறூஉமாசறு திரு காண்டாமிருகம் . ( காரம் ) 
முகத்து ” ( சிறுபா . கருஎ .) 

ஏகசிவம் - வித்தியாகலையில் ராகதத்துவத் 
ஏக்கு- ஏக்கம் . ( உ- ம். ) " ஏக்கெறிதல் ” பார் . 

திலுள்ள ஐந்து புவநங்களுளொன்று . ( சி - லி . 
எக்குதி - ஏகச்செய் எனப்பொருள்படும் ஒரு கிரியா . உக . உரை . ) 
முன்னிலைவினை , 

ஏகசுபாவம் -1 . ஒரே தன்மை . 2. சமமாகி 
ஏக்கெறிதல் - கவலைநீக்கல் . ( உ - ம் . ) " ஏக்கெ யதன்மை . 
றிந்துலகெங்குமிரைத்திட ” (இரகு . ஆற்று.க . ) ஏகசூத்திரம் - 1. உடுக்கை , 2. ஒருவகை 
ஏக்கை- இகழ்ச்சி . 

வைடூரியம் . 


ஏகசாம் . 


- 


652 


ஏகதாளம் . 


சுருக 


ஏகதேசவுருவகம் . 


ஏகசேடபதத்துவந்துவன் - துவந்துவசமா எங - ம் பக் . உங . வரி .) இது , புறக்கூத்திற்கு 
சத்தின் ஒருவகை ; அஃது : உம்மைத்தொகை ரிய நாற்பத்தொருதாளங்களினொன்று . ( தி 
பெற்று வரும் பலபதங்களிலே முன்மொழிதொ விளை . கான்மாறி . அ . உரை . ( கதாக 
க்குப் பின் மொழி பன்மையீறாகி ஏகசேடமாய் 

2 ) 

ஏகதிப்பொருத்தம் - மணப்பொருத்தங்க 
நின்று உளப்பாட்டுத்தன்மை வினையோடு முடிவ 
து. " அந்தணாளனைநகுகம்யாமே ” என்புழி நீயும் கும் உரோகிணி , திருவாதிரை, பூசம் , மகம் , 

ளுளொன்று ; அது : ஸ்திரீபுருஷர்களிருவருக் 
யானும் என்னும் உம்மை தொக்கு நீயான் என 

, 

அத்தம் , உத்திரட்டாதி , திருவோணம் ரேவதி 
நிற்றலுமன்றி நீ என்னும் முன்மொழியும் தொ 

இவைகளிலே ஒருநாளாகில் உத்தமம் என்றும் , 
க்கு யான் என்னும் பின்மொழி யாம் எனப் 

அச்சுவினி, கார்த்திகை, மிருகசீரிடம் , புநர்பூ 
பன்மையீறாகி ஏகசேடமாய்நின்று நகுகம் என் 

சம் , உத்திரம் , சித்திரை , அநுஷம் , உத்தரா 
னும் உளப்பாட்டுத்தன்மைவினையோடு முடிந் 

டம் இவைகளுளொருகாளாகில் மத்திமம் என் 
தது . ) ( பி . வி . உங . உரை .) 

றும் , இவற்றுள் ஸ்திரீ புருஷர்கள் நாள் ஒன் 
ஏகசேடம் - துவந்துவ சமாசத்திலே சேட றாகி அந்தநாள் இரண்டு இராசிக்குப்பங்குப்பட் 
மாய்நின்ற ஒன்று : " அந்தணாளனை நகுகம்யா டநாளாகில் முதலிராசிநாள் புருஷனுக்கும் இ 
மே ” என்னும் வாக்கியத்திலே நீயும் யானும் ரண்டாமிராசிநாள் பெண்ணுக்கும் ஆகிற்பொ 
என்னுங் கருத்தாப்பதங்களில் நீ என்னும் பத ருந்தும் என்றும் அறியப்படுவது . 
மும் உம்மைகளுந்தொக , யான் என்பது திரி ஏகதிரீயத்துவம் - ஒன்றிலே மூன்றுதத்து 
ந்து , யாம் என்பது ஏகசேடமாய் நின்றது . ( பி வங்கொண்டிருத்தல் . 
வி . உங . ) 

ஏகதேகம் -1. ஒருடம்பாக்கப்பட்டது . 2 . 
ஏகசேடன் - ஏகசேடம் . ( பி - வி . உங . ) சிறப்பாகச் செய்யப்பட்டது . 3. புதனென்னுங் 
ஏகத்துவம் - ( வேதாந்தம்) அத்துவிதம் . கிரகம் . 1. யௌவனம் . 
ஒன்றாயிருக்குந்தன்மை . 

ஏகதேசக்காரன் -- மாறுபாடுள்ளவன் . 
ஏகத்துவியாதிலகுக்கிரியை- லகுகுருச்செ ஏகதேசதிட்டாந்தம் - ஏகதேசதிருட்டாந் 
ய்கை . ( வீரசோ . யாப் . உஎ . உரை .) 

தம் . ( திருட்டாந்தம் பார் .) . 
ஏகத்தொகை- முழுத்தொகை . 

ஏகதேசம் - 1. அரிது . 2. ஒட்டுக்கு . 3 . 
ஏகதண்டி - ஒருவகைச் சந்நியாசி . ( வனக ஒரோவிடத்து விதிபிறழ்வு . 4. ஒவ்வாமை . 5 . 

ஒரிடம் , ( எசுபெ . ) 6. சந்தேகம் . 7.சிறு 
90 வி . ) 

பான்மை . ( உ - ம் . ) " யாம் இந்நூலுட்சொற்களி 
ஏகதத்துவம் - ஒருவகைத்தீட்சை ( உ - ம் .) ன்பெயரை ஏகதேசந்தமிழாகவும் , பிராயிகம் 
" ஓமசம்பந்தமாகிய ளைத்திரியென்று சொல்லிய தற்சமம் தற்பவமாகவுங்கூறினாம் ( பி . வி . உ . 
தீக்கையைவிசாரிக்கில் ஏகதத்துவ திரிதத்துவ 

உரை .) 8. பங்கு , முழுதுமல்லாதது , சிறிது , 
முதலாகிய தீக்கைபலவுமுளவென்றறிக ” ( சி . 

கூறு . ( உ - ம் .) " வருஞ்செயன்ஞாநமிச்சை- யே 
சி . அ : ங . மறை . ) 

யுமக்கலாதிமூன்றாலேக்தேசத்தினேய்ந்து ” (சி . 
ஏகதந்தன் -1 . ஒற்றைக்கொம்பன் , 2. கய சி . ச . உக . ) 9. முன்பின்னாகல் . 10. வேற்று 
முகாசுரன் . 3. விநாயகன் . ( கயமுகனைவதைக் 
கும்பொருட்டுத் தமது இரண்டு கொம்புகளிலே ஏகதேசவறிவு- சிலவற்றைமாத்திரமறியு 
ஒன்றை முரித் தெடுத்துக்கொண்டவராதலின் மறிவு . (உ -ம் .) " ஏகதேச அறிவைச்செய்தல் ஏக 
அவர்க்கு இப்பெயராயிற்று .) ( வனகடிது . ) தேசப் படுந்தகுதியுடைய பொருட்கேயன்றி ஏ 
ஏகதமன் - அநேகருளொருவன் . ( கனையதற்குரித்தன்று ”( சி . சி . க: சக . சிவஞாந .) 

ஏகதேசவுருவகம் -- உருவகவலங்காரத்து 

ளொருவகை; அஃது : ஒன்றற்கொன்றிருக்கு 
ஏகதரன்- இருவருளொருவன் . ( வனக மியைபு நோக்கி ஒரு பொருளை உருவகமாக்கியும் , 
தா . ) 

அதற்கியையமற்றப் பொருளிலும் உருவகத்தன் 

மையையேற்றாது கூறுதல் . ( வரலாறு .) “ பிறவி 
ஏகதா- ஒரு பிரகாரம் . ( சி - லி , யோக , உ . ) 

ப்பெருங்கடனீந்துவர் நீந்தா - ரிறைவனடி சேரா 
( வணகயா ) 

தார் ” ( வள் . க 0 .) [ இதிலே பிறவியில் கடற்ற 
ஏகதாநன் - ஏகாக்கிரசித்தன் .( கதாக .] ன்மையையேற்றியதற்கிசைய இறைவனடிம் 

ஏகதாளம் - ஓர் ஒத்துடையதாளம் ; அஃது : ல் புணைத்தன்மையை ஏற்றாததால் பிறவிப்பெ 
அரைமாத்திரையுடையது . (சிலப் . அரங்கே . ருங்கடல் ஏகதேசவுருவகமாயிற்று .) 


மை . 


58. ) 


| 


653 


| 


ஏகபதி . 


கூ ருச 


ஏகபிராணன் . 


. 


ஏகதேசவுவமை - உலுத்தவுவமை . 

ஏகபந்தநம் 1. ஒருகூட்டமாய்க்கூடுதல் . 
ஏகதேசி எங்கும் வியாபகமல்லாத இருப் 2. ஒன்றிப்பு. ( க , 

ஊக , வலய ந . ) 
புடையது . ( உ - ம் .) " இவ்வைங்கோசங்களில் 

ஏகபாததிரிழர்த்தம் - பிரமவிட்டுணுக்களி 
அதுவது வாய் வசிப்புண்டு ஏகதேசியாய்ப்போ ருபக்கத்தினின்றுந் தோன்ற நிற்கும் மூர்த்தம் ; 
க்குவரவுசெய்துநிற்கும் ” ( சி . சி . சு . உங . சிவ " அடுப்பார்க்கருளுமொருதாளுமம் பொ 
ஞாா . ) 

ற்கமலவிழி மூன்றும் - படப்பாம்பணிந்த 
ஏகதேசித்துவம் - ஒருபாகத்திலிருக்குந்தன்குஞ்சூலப்படையுமெழில்வயங்க - விடப்பால 
ன்மை . ( சி . சி . அ : ஙக . சிவாக் , ) 

ரியை வலத்தயனை யெழுநாற்கோடி யுருத்திர 
1 ஏகதேசியம் -- ஒருபங்கிலுள்ளது . ( சி . சி . ரை- நடுப்பாற்றோற்றியையைந்துவடிவமுடனா 

நலம்பிறக்கி 
ச : உக . சிவாக் . ) 

என்னுமிக்காஞ்சிப்புராணச்செ 
ஏகதேவன் -1. கடவுள் . 2. சிவன் 3. புத் யுனாற்பெறப்படும். (கூர்மபு. அட்டமூ. உச . 

உரை.) 
தன் . (திவாகர . முதலாவது .) ( வெ . ) 

ஏகபாததிரிழர்த்தி- மும்மூர்த்தி முதலாய 
ஏகநாதன் 

1. ஒரேகடவுளாகிய சிவன் ; | தேவர்களுக்கும் பிறப்பிடமாய்த் தனித்துநிற்கு 
இவர்: நிட்களம் , சகளம் , நிட்களசகளமெனஆஞ்சிவன் . (சிவபரா . கஅஎ . பக் .) 
ன்மாக்களினறிவுக்குப்புலப்படுகையின் பொரு 

ஏகபாதம் - 1. ஒருகால் . 2. திரிதரவில்ல 
ட்டுச் , சிவம் , சத்தி , நாதம் , விந்து , சதாசிவம் , 

னவாகிய ஒன்பதுவகை இருக்கைகளு ளொன் 
ஈசன் , உருத்திரன் , மால் , பிரமா என ஒன்பது 

று . (சிலப் . வேனிற்காதை . உரு . உரை .) 3. மட 
விதமான திருமேனியை யொன்றிலொன்றாகக் 

க்கலங்காரத்துளொருவகை; அது : நான்கடியும் 
கொண்டு பஞ்சகிருத்தியமாகிய பரமாநந்ததா 

முழுது மடக்குதல் . ( வரலாறு . ) " வானகந்தரு 
ண்டவத்தை நடிப்பர் என்பர் .( உ - ம் .) “சிவஞ்சத் 

மிசையவாயின - வானகந்தருமிசையவாயின - 
திநாதம்விந்துச்சதாசிவந்திகழுமீசன் - உவந்தரு 

வானகந்தருமிசையவாயின- வானகந்தருமிசை 
வருத்திரன்றான் மாலயனொன்றினொன்றாய்ப் - வாயின் ” (தண்டி . கங . உரை . ) 
பவந்தருமருவநாலிங்குருவநாலுபயமொன்றாய் 

ஏகபாதழர்த்தி- சர்வசங்காரகாலத்திலே 
நவந்தருபேதமேக நாதனே நடிப்பனென்பர் ) 

யாவரும் லயமடைய எல்லா உலகும் தமது திரு 
( சி.சி. உ ;எச . ) 2. கடவுள் . 3. சுயாதிபதி . | வடியிற்பொருந்த நிற்குஞ்சிவபெருமான் . (சிவ 
( கனக நாய :) 

பராக் . ககரு , பக் . ) 
ஏகநாயகன் -- 1 . கடவுள் . ( உ - ம் .) " ஏகநாய ஏகபாதவாதநம் - அத்தமேற்காலாதநமாய் 
கனினிதுறுவடபெருங்கைலை (உபதேச கை க்கிடந்து ஒருகான் மேனீட்டுவது . 
லை . கசு . ) 2. சுயாதிபதி . ( கநாயக :) ஏகபாவநை- ஒருமைப்பாவகை . ( க 
ஏகநேத்திரம் - சாந்திகலையில் ஈசுரதத்துவ 

வாவ நா . ) 
த்திலுள்ள எட்டுப்புவருங்களுளொன்று . ( சி - லி . 
கிரியா . உக . தாற் .) ( ணக, ந்ெது . ) 

ஏகபாவம் - ஒரே தன்மை . ( மேகலாவ 

ஏகபிங்கலம் - இருநூற்றிருபத்துநாலுபுவ 
ஏகநேத்திரர் ஈசுரதத்துவத்திலிருக்கும் 

நங்களுளொன்று . ( கந்தபு. கணங்கள் செல்.க. 
அட்டவித்தியேசுரர்களுளொருவர் . ( சி . சி.க : 

உரை .) 
உரு . மறை .) 

ஏகபிங்கலன்- குபேரன் . ( ஏக - ஒன்று . 
ஏகப்பிழை - முழுதும்பிழை. 

பிங்கல - மஞ்சணிறக்குறி .) 
ஏகப்பெருவெள்ளம் - ஒருமிக்கமூடியபெ 

ஏகபிங்களம்- வித்தியாகலையில் மாயாதத் 
ருவெள்ளம் . 
ஏகப்பெருவெளி -- பெருவெளி. 

துவத்திலிருக்கும் எட்டுப்புவங்களுளொன்று . 

இஃது : ஏகபிங்கலம் என்று மெழுதப்படும் . 
ஏகபத்திநி -1 . ஒரேமனைவி . 2. கற்புடைய 

( சி - லி . கிரி . உக . தாற் . ) 
மனைவி , பதிவிரதை . ( கனகவதீ.) 

ஏகபிங்கன்- குபேரன் . ( வணக - ஒன்று , 

வி.ம - மஞ்சணிறக்குறி . ) 
ஏகபத்திரிகை - வெண்டுளசி . ( கவ 
திரகா . ) 

ஏகபிண்டன்- நெருங்கிய உறவினன் . ( ஏக 

ஒன்று . பிண்டம் - திரளை . ) 
ஏகபதி - 1. தனித்தனிவருவது . ( பி- வி . 
* சு , உரை . ) 2. வழி . ( கவதி .) 

ஏகபிராணன் - ஓர் உயிர்போல நட்பினால் 
ஒன்றித்திருக்குந்தன்மை . 


654 


ஏகவசநம் . 


ருரு 


எகாக்கிரம் . 


3 


ஏகப்பெருவெள்ளம் - ஒருமிக்கமூடிய பெ ஏகவத்தவாதநம் - ஏகபாதவாதநமாகக்கிட 
ருவெள்ளம் . 

ந்து கையை நீட்டியிருப்பது . 
ஏகபோககிராமம் - ஒருவனுக்கே சுவாதீந ஏகவஸ்து கடவுள் . ( வஸ்து - பொருள் . ) 
மாயுள்ள கிராமம் . 

ஏகவற்பாவி துவிகுசமாசனில் ஒருவகை 
ஏகபோகம் - 1. இட்டம் . 2. இருவருமொ அது : முன்மொழி எண்ணாயும் பின் மொழிதத் 
த்தபோகம் . 3. ஒருதன்மைத்தானவின்பம் . 4. திதார்த்தமாயும் வந்து ஒரு பொருளைத்தருவது . 
சுகதுக்கங்களைச்சமமாகநினைக்கை . 5. மநத்தின் ( உ - ம் .) " தொகைத்துவிகு - முற்பதமெண்பிற் 
படி அனுபவிக்கை . 6. மனைவியுங்கணவனுமந் பதந்தத்திதார்த்தமுடித்துமெழூஉம் -பற்பலவே 
நியோந்நியமாயிருக்கை , ( வொம் .) கவற்பாவியனேகவற்பாவியென்றே ” ( பி . வி . 

ஏகம் -1 . அக்குரோணியெட்டுப்பங்குகொ உக . ) " பன்னிருபடலம் ” என்பதில் ; அது பன் 
ண்டது . ( பிங்கலரி . கசுருக .) 2. உடன்பாடு . னிரு படலங்களாற் செய்யப்பட்ட நூல் எனப் 
3. ஒப்பில்லாதது . 4. ஒன்று , 5. சிரேட்டமா 

பொருள்படுதலுங் காண்க . ( வணக - ஒன்று . 
னது . 6. தனிமை . 7. திப்பலி . 8. முழுவதும் , வதி - போல , ஆக . வாவி - இருப்பது . ) 
[ 3, 4 , 5 , 6. கா . ) 

ஏகவாசம் -1. ஆலமரம் . 2. கூடியிருத்தல் . 
ஏகம்பட் சாரம்- ஒருவகை உலோகம் , 3. தறியிருப்பு . 
ஏகம்பம் ஒருதலம் . ( உ - ம் ,) " ஏகம்பத்தி 

ஏகவாணை - பொதுவறவாளுதல் . ( உ - ம் .) 
னியல்பாயிருந்து ” (திருவாச . கீர்த்தித்திருவக . | " ஏகவாணைவெண்குடை ” (சிந்தா.நாமக . ககஉ .) 
எஎ .) 

ஏகவாரி - சிறியசுரிகை . 
ஏகம்பர் - காஞ்சியிலே ஏகம்ப தலத்திலே ஏகவிருட்டு -- அதிகவிருட்டு . 
கோயில் கொண்டிருக்கின்ற சிவன் . ( உ - ம் . ) " எ ஏகவீரம் -1. ஒருமரம் . 2. மான் . 3. வித் 
ன்றுமேகம்பெரென்றெடுத்தேத்த ( பெரியபு . தியாகலையிற் காலதத்துவத்திலிருக்கும் இரண் 
திருக்குறிப்பு . சுரு . ) 

டுபுவகங்களுளொன்று . ( 4 - லி , கிரியா. உக . 
ஏகம்பன் - ஏகம்பர் . 

உரை .) 4. வித்தியாகலையிற் புருடதத்துவத்தி 
ஏகபாத்திரம் - ஒன்றான இராத்திரி . ( கலுள்ள ஆறுபுவநங்களுளொன்று . ( சி.சி. அ : 
ராத . ) 

அ . மறை . ) 

ஏகவீரன் - 1. அருச்சுநன் . 2. இணையில் 
ஏகராத்திரன் - மருகன் . 

வீரன் , 3 , இராகதத்துவத்திலிருக்கும் பன்னி 
ஏகருத்திரம் -- சாந்திகலையில் ஈசுரதத்துவத் 

ரண்டு ருத்திரருள் ஒருவர் . 4.கன்னன் , 5. ஸ்ரீ 
திலிருக்கும் எட்டுப்புவதங்களுளொன்று . ( வி - ராமன் . 6. மகாதேவாஷ்டகருளொருவர் . ( வி 
ணி . உ எசு .) (சி - லி . கிரியா . உக . தாற் . ) 

ணி . உஎங . ) 
ஏகருத்திரர்- ஈசுரதத்துவத்திலிருக்கும் அ 

ஏகவெளி -- 1 . பெருவெளி . 2. மறைவிலா 
ட்டவித்தியேசுரருளொருவர் . ( சி . சி . க : உரு வெளி, 
மறை ) 

ஏகவேணி- 1 , ஏகமாய்ப் பின்னியசடை , 
ஏகருத்திரன் - புத்திதத்துவத்தினுள்ள எட் 

2. ஏகமாய்ப்பின்னிய சடையினையுடையாள் . 3 . 
டுச்சூக்கும புவநங்களுளொன்றாகிய மாகேந்திர 
த்தினதுதலைவன் . ( கந்தபு . கணங்கள் செல் . மூதேவி . 
க 0 . உரை . ) 

ஏகன் -1 . ஒருவன் . ( உ - ம் . ) " ஆன்மா ஏக 
ஏகருபம் - ஒரேவடிவம் . ( க - ஒன்று . னோஅநேகனோ ” ( சிவஞாநபோ, பாண் . கக . 

வினா . ) 2. கடவுள் . 3. சிரேட்டமானவன் . 
வ o - வடிவம் . ) 

ஏகாக்கம் - காக்கை . [ க - ஒன்று . 
ஏகநபன் - கடவுள் . 
ஏகல் -1 . உயர்ச்சி , 2 : நடத்தல் . 3. போ சு - கண் ) 
கல் , ( உ - ம் . ) " குழாங்கொண்டேகலில் ” (சிந்தா . 

ஏகாக்கன் - ஒற்றைக்கண்ணன் . ( வணக 
நாமக . உஅ. ) 4. போகாதே எனப் பொருள் 

ஒன்று , சுக்ஷநு கண்ணையுடையவன் . ) 
படும் ஒருவினைமுற்று . ( உ -ம் .) “ ஏகலென்பதி 

ஏகாக்கிரதை - ஒன்றிலே சிந்தைவைத்தி 
யானுமுரைக்கிலென் ”( இராமா . நகர்நீங்கு . கக . ) 

ருத்தல் . ( வணக ; சும - கா . ) 
ஏகலிங்கன் -- குபேரன் , ( கவிம :) 

ஏகாக்கிரம் - 1. ஒன்றிலே சிந்தைவைத்தி 
ஏகவசநம் -1. ஒருமைப்பால் . 2. ஒரேமொ 
N. 3. மெய் . ( வாகவது.ந .) 

ருத்தல் , 2. மநங்கலங்காமை . ( கா .) 


| 


655 


ஏகாட்சி . 


காருக 


ஏகாதிபத்தியம் . 


ன் . 


ஏகாக்கிரன் - ஒரேவிஷயத்தைமநத்திற்சிந் ஏகாண்டம் - 1. ஆகாயம் . 2. பூரணம் . 3 . 
திப்பவன் , 

வெளி . 
ஏகாகம் -1 . ஒரேநாள் . 2. இறந்தார்க்குப் ஏகாத்தியம் - தனிச்செங்கோன்மை . ( ஏகா 
பதினொன்றாநாளிற்செய்யுங்கிரியை . ( வனக0- | திபத்தியம் என்பதின் விகாரம்போலும் .) 
ஒன்று . சுஹ நீ - நாள் . ) 

ஏகாதசப்பதிவிரதையர் - கற்புடைய மாதர் 

பதினொருவர் . அவர் : பரிசுவ , பிரசூதி , க்ஷதி , 
ஏகாகாரம் - 1. ஒரேரூபம் . ( வி - ணி ) 2. பொ 

கியாதி , தித்துதி , சம்பூதப்பிரீதி , க்ஷமை , சந் 

நதி , அநசூயை , தேவபாகை , அருந்ததி என் 
ஏகாகி - தனித்திருத்தல் . ( காகி .) 

பவர்களாம் . ( வி - ணி .) 
ஏகாங்க நமஸ்காரம் - சிரந்தாழ்ந்து வணங் ஏகாதசம் - பதினொன்று , ( உ - ம் . ) " ஏகாத 
குதல் . அது , "சிரந்தனைத் தாழ்ந்துநிற்கைதேரி சந்தன்னிலெக்கோளுநிகரென்ன 

( பாரத . 
னேகாங்கமாகும் ” என்னுஞ்செய்யுளிற்காண்க, பதினேழாம்போ . உஉ அ . ) ( எனக 0 - ஒன்று . 
( சைவச . பொது . ருரு ங . உரை . ) 

உலா - பத்து . ) 
ஏகாங்கம் ஒன்றாகிய உறுப்பு ணகாம் ) 

ஏகாதசழக்கியகணேஸ்வரர் - நந்திகேச் 
ஏகர்ங்கவாதம் - பாரிசவாதம் . ( சீவரட் , 

சுவரர் , பிருங்கி , மகாகாளர் , கிரீடி , கண்டர் , கா 
கசுசீ . பக் . ) 

லர் , காலகண்டர் , கண்டாகர்ணர் , சுபோஷர் , 
ஏகாங்கவுருவகம் உருவகவலங்காரத்து 

தண்டி , ஈசாநியர் என்னுங் கணத்தலைவர் பதி 
ளொருவகை , அஃது : ஒருபொருளினது அங் னொருவர் . ( வி - ணி . உசுசு .) 
கம்பலவற்றுள்ளும் ஓர் அங்கத்தையே உருவக ஏகாதசவுருத்திரர் - பதினொரு உருத்திரர்க 
ஞ்செய்து ஒழிந்த அங்கங்களை வாளாகூறுவது . ள் ; அவாகள் , மகாதேவன் ,சீவோத்தமன் ,உருத் 
( தண்டி . பொருளணி . கக . ) 

திரன் , சங்கரன் , நீலலோகிதன் , ஈசானன் , விச 
ஏகாங்கன் - புதன் . ( க -சிரேட்டமான . யன் , பீமன் , தேவதேவன் , பவோற்பவன் , கபா 
சமை 0 - உறுப்பு . ) 

லீசன் என்பவர்களாம் . இவர்கள் பிரமதேவனு 

டைய நெற்றித்தலத்தினின் றுற்பவித்துச்சிவ 
ஏகாங்கி --- 1 . சந்நியாசி . 2. தனிமையாயிரு 

ன்வடிவத்தைப் பெற்றுள்ளவர். (உ - ம் .) " முந்தை 
ப்பவன் , 3. பிரமசாரி , 

நான் முகன்விதிபெறான் மயங்கலுமுக்கட் - டந் 
ஏகாசம் - 1. உத்தரீயம் . ( உ - ம் . ) " ஐந்தலை தையேவலாலாங்கவனெற்றியந்தலத்தின் - வந் 
யமாசுணங்கொண்டம் பொற்றலைமேலேகாசமா துதோன்றி நல்லருள் செய்துவாலுணர்வளித்த - 
விட்டு ” ( தேவார , திருப்புறம் . ங . திருநாவு .) 2 . வைந்துமாறுமாமுருத்திரர் தாமும் வந்தடைந் 
போர்வை . ( உ - ம் . ) “ பெருவேழமுரித் - தேகாச தார் ” என்பதினாற்பெறப்படும் . (கந்தபு . கணங் 
மிட்டவகிலேசர் காசியெழில்வரைமேல் " ( விடு கள் செல் . க . ) கந்தபுராண உரைகாரர் சிவோ 
கவி . ) 

த்தமன் தேவதேவன் என்னும் பெயர்களை 
எகாட்சரம் -- 1.எழுத்தொன்றானாய அசை .. நீக்கி அரன் சௌமியயன் என்னும் பெயர்களை 
2. ஒரே எழுத்து . 3.ஓமென்னும் பிரணவ எழு க்கூறுவர் . கூர்மபுராண உரைகாரரும் கந்தபு 
த்து . ( வகாக்ஷ . ] 

ராண உரைகாரரும் ஒத்தநாமங்களால் உருத் 
ஏகாட்சரி - 1. பிரணவம் . 2. புவநாசத்தி . 

திரரைக்கூறினாரேனும் சௌமியயன் என்னு 
3. மிறைக்கவியினொன்று ; அஃது : ஒருவரி 

ம் நாமத்தாற் பேதப்படுவர் . கூர்மபுராணத்தி 
எழுத்தால் ஒருகவி முடிவது . 

லே சௌமியயன் என்று சாது . ( கூர்மபு . பலவ . 

கச . உரை. ) 
ஏகாட்சரிகட்சம் 

ஒரு மாந்திரிக நூல் . ஏகாதசி- பதினொராந்திதி . 
ஏகாட்சரிகக்கிஷம் - 

ஏகாதசிபுராணம் --ஒருபுராணம் , 
ஏகாட்சன் --புத்திதத்துவத்திலுள்ள எட்டு ஏகாதசிவிரதம் - வைணவசமய விரதங்க 
ச்சூக்கும புவாங்களுளொன்றாகிய காந்தருவத் ளுள் ஒன்று . 
தினது தலைவன் . ( கந்தபு , கணங்கள் செல்.க. ஏகாதசேந்திரியங்கள் ஞாநேந்திரியங் 
உரை. ) 

கள் ஐந்தும் கன்மேந்திரியங்கள் ஐந்தும் அக 
ஏகாட்சி -1 . ஒற்றைக்கண்ணன் , 2. காக் 

இந்திரியம் ஒன்றும் ஆகிய பதினொரு இந்திரி 
கை , 3. சிவன் . 4. சுக்கிரன் . ( எனக - ஒன்று . 

யங்கள் . (சி . சி . உ : எங . சிவாக் ) 
கக்ஷ.கண் . 2 - ஒருவிகுதி .) 

ஏகாதிகாரத்துவம் - ஏகாதிபத்தியம் . 
ஏகாதிபத்தியம் - தனியரசாட்சி . 


- 


1 


656 


ஏகார்க்களம் . 


கருஎ 


ஏகோத்திட்டம் . 


ஏகாதிபதி - தனியரசாட்சி பண்ணுபவன் . கண்டத்துக்குமூலமும் , பரிகத்துக்கு மகமும் , வி 
ஏகாந்த சேவை தனிச்சேவை . 

யாகாதத்துக்குப் புநர்பூசமும் உச்சியில் வைக் 
ஏகாந்தத்தலம் - தனித்தவிடம் , 

கும் நாட்களாம் . ( விதாந . பஞ்சாங்க , உஅ . ) 
ஏகாந்த நித்திரை- அமைதியான நித்திரை , ஏகார்த்தம் - 1. ஒன்றரை . 2. ஒரே அர்த் 
லௌகிக விகாரஞ்சிறிதுமின்றிய நிலை . தம் . 3. ஒரேநோக்கம் . 
ஏகாந்தம் -- 1 . தவறாத முடிவு . ( வள் . ருசுங . ஏகாலி -1 . சவுக்காரம் , 2. வண்ணான் . 
உரை. ) 2. தனித்திருக்குமிடம் . 3. தனித்து ஏகாலியர் - வண்ணார் . 
யோகஞ்செய்கை . 4. தனிமை. காது3. ) ஏகாவரண பூசை - பிரமாங்கங்களை மாத்தி 
ஏகாந்தமாயிருத்தல் - தனித்திருத்தல் . 

ரம்பூசிப்பது . ( சைவச . பொதுவி . ருஉக . உரைர . ) 
ஏகாந்தராமம் - ஒரு நகர் . ( சேதுபு. அமுத 

ஏகாவலி -1 . ஒற்றைச்சரத்து முத்துமாலை . 

2. பொருளணிகளுளொன்று . இதனை விசாக 
ஏகாந்தவாழ்வு -1. ஒப்பற்றவாழ்வு . 2. தனி அணி . உஎ -ம் . பக்கத்திற்காண்க . 
வாழ்வு . 3. துறவியின் வாழ்க்கை . 

ஏகான்மபாவம் - ஆன்மா ஒன்றாயேயிருத் 
ஏகாந்தம் - ஓரிடத்திற்பிச்சையாகப்பெறும் தல் . ( பௌட் , ச . எஎ.) 
அந்தம் . ( சைவச , பொதுவி . ங எசு . உரை . ) 

ஏகான்மவாதம் - ஆன்மா என வஸ்து ஒன் 
ஏகாநேகம்- பேதாபேதம் . ( சி . சி . ச : சு . 

றே உளதென வாதிக்கு மதம் ; அது : மாயாவா 
சிவஞாந .) 

தம் , பார்க்கரியவாதம் , கிரீடாப்பிரமவாதம் , சத் 
ஏகாம்பரன் -- சிவன் , 

தப்பிரமவாதம் என நான்குவகைப்படும் . ஏகா 
ஏகாயநம் – 1. ஒருவன்மாத்திரஞ்செல்லக் 

ன்மவாத நூல் செய்தவன் வியாசமுநிவன் . ( சிவ 
கூடிய பாதை . 2. கடவுள் ஒருவரே என்னுங் 

ஞா . பா . சசு . பக் .) 
கொள்கை . 3. தனித்தவிடம் . 

ஏகி- கைம்பெண் . [புருஷனையிழந்து தனி 
ஏகாயநன் -1 . அசையாமாமுள்ளவன் . 2. யேயிருப்பவள் என்றபடி . ) 
ஏகாயநமதப்பிரவர்த்தகன் . 

ஏகிசந்திரன் - சைகத்திற்சொல்லப்படும் இ 
ஏகாயம்-- ஏகாசம் . ( தேவார . புள்ளிருக் . ருபத்துநான்கு தீர்த்தகரரில் ஒருவன் . ( த . நி . 

போ . கங . ) 
சு . திருஞா . ) 
* ஏகார்க்களசக்கரம் ஏகார்க்களயோகத் 

ஏகீபவித்தல் -1. ஒன்றித்தல் . 2. சேருதல் . 
தைக்காட்டுமொருசக்கரம். ( இதனால் ஏர்ப்பூட் ( உ -ம் .) " ஆன்மாசிவனுடனே எகீபவித்து ”( சிவ 
நொனறிவது . ) 

ப்பி . க : அ . உரை .) 
ஏகார்க்களம் - 1. ஏர்ப்பூட்டநாட்பார்க்கை . 

ஏகீபாவம் -1. ஒருமைப்பாவனை . 2. கூடி 
2. ஒருரேகை, கிழக்கு மேற்காக ஓர் இரே யிருத்தல் . ( சி.சி. சு . க.ஞாநப் .) ( கீலாவ .) 
கையைக்கீறி அதிலே பதின்மூன்று விலங்கு ஏகீயன் -1 . ஒருவன் , 2. தோழன் . 
ரேகையைக்கீறினால் இரண்டுபக்கமும் உச்சியு ஏகுதல்- 1. கழிதல் . 2. போகுதல் . ( உ - ம் ) 
மாக இருபத்தேழாம் . அதிலே விட்கம்பமா " அவற்றையாந்தலைக் கொண்டனமேகுதல் கூ 
தியாகக்கழித்து ஒன்பது யோகங்களுக்குச்சொ டற்பாலதோ " (கந்தபு. திருவவதார . எக . ) 
ல்லுகிற நாளை உச்சியில் வைத்துத் தொடங்கி ஏகேட்சணம் - வித்தியாகலையில் மாயாதத் 
ஆதித்தன் நின்றநாளளவும் வலமாக எண்ணிக் | துவத்திலிருக்கும் எட்டுப்புவநங்களுளொன்று .. 
குறி செய்து பின்னருமுச்சியிலே தொடங்கிச் | ( சி - லி . கிரி . உக. உரை .) 
சந்திரன் நின்ற நாளளவு மெண்ண இருவர்நா 

1. இரேகை . (சிலப் . ) 2. உமை . 
ளுமொருகயிற்றிலே யிருக்குமானால் அந்தயோ (உ -ம் . ) “ பொருவரியசிவையாகி யநந்தையாயே 
கமுற்ற நாள் ஏகார்க்களம் . ( உ - ம் . ) “ நிலையாக கையாய்ப்புராணையாகி- விரிகதிருமொளியுமெ 
வென்றும் விலங்குபன்மூன்று நிலத்தெழுதித் - ன மகேசனைவிட்டகலாத விமலை தோன்றும் " 
தலையாமியோகத்துநாள் வைத்துச் சந்திரனின் ( கூர்மபு . திருக்கல் . ங . ) ( ஒன்றாயிருக்கின்ற 
றநாளும் - வலமாங்கதிரவன் மன்னிய நாளொ வள் என்றபடி . ) 
டெதிருறுமேற் - கொலையானவேகார்க்களங்கு ஏகோத்தாவிருத்திபோசநம்- அந்தியேஷ் 
றுகும்மி துகுற்றமென்னே ” ( விதாந.பஞ்சாங்க . டிமுதலிய அபரக்கிரியைகளுள் ஒன்று . ( சை 
உஎ .) அதிகண்டத்துக்கு அநுஷமும் , வைதிரு வச . பொதுவி . உங்க . உரை .) 
திக்குச் சித்திரையும், வச்சிரத்துக்குப் பூசமும் , ஏகோத்திட்டம் - இறந்து போன ஒருவரு 
சூலத்துக்கு மிருகசீரிடமும் , விட்கம்பத்துக்கு க்காக விசேடமாகச் செய்யும் அபரக்கிரியை ; 
அசுபதியும் , வியதிபாதத்துக்கு ஆயிலியமும் , [ இஃது : இறந்தவன் நற்கதி அடையும் பொரு 


ஏகை - 


657 


ஏசல் , 


காரு அ 


ஏடகம் . 


ஷ . ] 


ட்டுப் பிள்ளைகளால் கருமாந்தரகாலத்தில் செ லொப்பன கோகிலப்பறவைகளிசைத்தல் " ( கந் 
ய்யும் முக்கிய கிரியை . இதிலுட்காரும் பிராம தபு . நாட்டு . சச .) 2. ஒருபாடல். 3. பழிமொழி . 
ணன் இறந்தவனாகப் பாவிக்கப்பட்டு அவனுக்கு ஏசலிடல் --சலிட்டுக்காட்டல் . 
ஒருவருடத்துக்குப் போதுமான தண்டுல முத ஏசறவு -1 . அன்பு . ( உ - ம் .) " அமலற் - கேச 
லியன கொடுக்கப்பெற்று ஒருவருஷ வரையில் றவுற்று ” ( சைவச . ஆசாரிய . உ உ . ) 2. துக்கம் . 
எதிர்ப்படாமலிருக்க வேண்டும் . [ பனகொதி 3. தோத்திரம் . ( உ -ம் ) " ஏசறவுபேசல் " பார் . 

4. மநமுதலிய விகாரங்களையகற்றுதல் . ( சிவ 

தரு . சிவஞாந்தாக . உஎ . உரை ) 
ஏகோதகம் - நதிசங்கமம் , 

ஏசறவுபேசல் தோத்திரஞ் செய்தல் . 
ஏகோதிட்டம் -- ஏகோத்திட்டம் , 

(உ - ம் .) " என்று முநிசண்முகனையே சறவு பேசி 
ஏகோ நவிஞ்சதி- பத்தொன்பது . 

நின்று (சிவதரு. சிறப்புப்பா . கக ,) 
ஏகோபித்தல் - 1. ஒருமநப்படுதல் . 2. ஒன் 

ஏசறுதல் -1. துக்கித்தல் . ( உ - ம் .) " எவ்வ 
முதல் . ( உ - ம் . ) " ஞாதவனலைச்சுழுமுகைநாடி 
யிலே மேலே கொண்டுபோய்ப் பிரமரந்திரத்தி 

ண்ணமென நினைந்தேயேசறவினொடுந் துயில் 
வார் 

( பெரியபு . திருநாளைப்போவார் . 2.சு. ) 2 . 
லேவைத்து அந்த அனற்பொறியோடும் ஏகோ 

மநமுதலியவிகாரங்களையகற்றுதல் . (உ - ம் .) " உ 
பிக்கிறதாகப்பாவித்து ” ( சி . சி . க : அ . மறை . ) ள்ளத்துள்ளேசற்றுவலஞ்செய்துபணிந்து " ( சி 
3. சேருதல் . 
ஏங்கல் -1 , அஞ்சல் . ( உ - ம் . ) " நேரலன்ப 

வதரு . சிவஞாந்தாக . உஎ . ) 
டையை நோக்கி யேங்கினர் " (கந்தபு . சூரபன்ம ற்றமில்லாதவர். 3. தேவர். 

ஏசாதவர் -1. இகழ்ச்சி செய்யாதவர் . 2. கு 
தை . ரு 0 . ) 2. அழுதல் . ( உ - ம் .) " தழங்கு 

ஏசி -- கிளி . 
பேரியெனத்தனித்தேங்குவாள் " ( இராமா . கர ஏசிடாவகம் - அதிமதுரம் . ( மலையகராதி .) 
ன்வ . உ . ) 3. இரங்கல் . 4. ஒலித்தல் . ( உ - ம் . ) 

ஏசு - 1. இகழ்ச்சி . 2. ஏசென்னேவலும் , 
" தூரியமுழுதுமேங்க ” ( " திருவிளை . மெய்க் 

தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 
கா . உசு .) 5. கவலைப்படல் . ( உ - ம் . ) " கண் 

3. குற்றம் . ( உ - ம் .) " ஏசறுமாகாசபலம் " ( ஞா 
மற்ற துவானுளோர்கள் கலங்கியேங்கினர் " ( க 

நவா . சநகரா . எ . ) 
ந்தபு . தாரகன்வதை . அஉ .)6 . திகிலுறல் . 7. மயி 

ஏசுகை -- ஏசல் . 
ற்குரல் . (பிங்கல . உஙக அ .) 8. வாடல் . 9. வாய் 
விடல் , சத்தமிடல் .( உ-ம் .) “ எங்கிய திட்ட ன்னையேத்தினும் ” (திருவாச . நீத்தல் . 60.) 

ஏசுதல் - இகழ்தல் . ( உ - ம் .) " ஏசினும்யானு 
னளே ” ( கந்தபு . வள் . ஙஉ . ) " அழுதேங்கியரற் 

ஏட்டிலை- . மென்மையையுடைய இலை , மு 
றுவாள் ” (சிலப் . ஊர்சூழ்வரி. உரு . ) 

திராத இலை . ( உ - ம் . ) " கோட்டிணர்வேம்பினே 
ஏங்கி- இளைத்துநின்று, (சிந்தா , ) 

ட்டிலை " (பெரும்பா. நிக .) 
ஏங்கு- 1 , ஏக்கம் . 2. எங்கென்னேவலும் , ஏட்டிற் கல்வி ஆசிரியரது துணையின்றி 
தெரிநிலைவினைப் பகுதியும் , வினைத் தொகை ஏடுகளைவாசித்தலான்மாத்திரம்வரும் அறிவு . 
யும் , 3 , ஒரு முதனிலைத்தொழிற்பெயர் . 

ஏட்டை -1 . ஆசை . ( உ - ம் . ) " ஏட்டைமுற் 
ஏங்குதல் -1. எங்கல் . 2. திகைத்தல் . ( உ - ம் .) றும்வன்பிறப்பு ” (தணிகை. நைமிச . சு . ) 2. த 
" எங்கினன் விம்மலோடிருந்தவேந்தல் " ( இரா ளர்வு . ( உ - ம் .) " ஏட்டைப்பசியினிரைகௌவிய 
மா . பள்ளியடை . சுக . ) 

நாகமேபோல் ” (சிந்தா. கோவிந்தையார் . ந.அ. ) 
ஏங்குவனர்- ஏங்குவார் , மாம் வருந்துவார் , 

3. துன்பம் . 4. வறுமை . 1.ஷா. ) 
( மதுரைக் . சாச . ) 

ஏட்டைப்பட்டு - இளைத்து . (சிந்தா .) 
ஏங்குறல் - ஏங்கல் . 

ஏட்டைப்பருவம் - தளர்ந்தபருவம் . 
ஏச்சு - இகழுதல் , வைதல் , ( உ - ம் . ) " ஒரூர் ஏட -1, இழிந்தோனை முன்னிலையாக விளி 
பேச்சு ஒரூர்க்கேச்சு ” ( வழக் .) 

க்கும் ஒரு சொல் . ( உ - ம் . ) “ ஏடவி தனிலைமை 
ஏச்செயாச்சிலை இந்திரவில் . ( சிந்தா . 

யிந்நாளுமோர்ந்திலையோ ” ( கந்தபு . காமதகன . 
முத்தி . கக . உரை .) 

* உ .. ) 2. தோழன் முன்னிலை . 
சநம் 1. அசைதல் . 2. நடுங்குதல் . 

ஏடகணி - ஓலையீர்க்கு . (உ - ம் .) " பாற்புலடை 

யேடகணி பாளைகவரிவகை 
[என்ஜ 

யாற்புலமினுக்கி 
ஐ.ந . ) 

யிழைத்தாசகற்றி ” ( தைல . தைலவ . உ O. ) 
ஏசம் வெண்கலம் . 

ஏடகம் -1 . ஆட்டுக்கடா. 2. துகில் . (உ - ம் .) 
ஏசல் -1, இகழ்தல் , வைதல் , ( உ - ம் . ) " ஏச ( சூ. நிகண், எ : சுக .) 3. தென்னமரம் . ( உ - ம் . ) 


658 


ஏண் . 


கருகூ 


ஏத்துவாபாசம் . 


ஏடா 


" ஏடகநீர் ” ( தைல , தைலவ . கஙரு. ) 4. பலகை . பகர்ந்தனை ) ( கந்தபு . அவைபுகு . கருங .) 2 . 
5. பனைமரம் . ( மலையகராதி . ) 6 . பூவிதழ் . ( உ - ம் .) திண்மை . (சிந்தா. ) 3. நிலையுடைமை . ( உ - ம் .) 

ஏடகமணம் பொருவவெங்களுமியைந்துளா " எணிலாதவர் ” (கந்தபு . மார்க்கண்டேய . சுரு . ) 
ள் (திருவாதவூ . பாயிர.க .) 7. மதுரைக்குச்ச 4. பெருமை . 5. வலி . ( உ - ம் . ) " எண்கிளர்சம் 
மீபத்திலுள்ள ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் .) " வயிறு ரில் ” (சூ . நிகண் , அ : உஅ .) 6. விளைவு . 
குற்றாலஞ்- செங்கையேடகமேனியேபூவணம் ” ஏண்கோண் - திருக்கு , நேரின்மை . 
( திருவிளை . நகர . உ . ) ( திருஞாநசம்பந்தமூர்த் ஏண்டாப்பு - இறுமாப்பு . 
திநாயனாராலே வையைநதியிலிடப்பட்டருளிய ஏணக்கோடு - மான் கொம்பு . ( தைல . தை 
தேவாரத்திருவேடு தங்கிய இடமாதலினிப்பெ லவ . கஙரு . ) 
பர்த்து . ) 

ஏணகம் - ஒருவகைக் கருமைநிறங்கொண் 
ஏடணுாத்திரயம் - உலகம் , அத்தம் , புத்திர டமான் . [ ணகள் .) 
ன் என்னுமூவகை ஆசை , 

ஏணம் -1. எலும்பு. 2. ஒருவகைக்கருநிறங் 
ஏடணை - விருப்பம் . ( ணஷணா .) கொண்டமான் . 3. நிலைபெறுதல் . ( தைல . கட 
ஏடம் 1. அவமதிப்பு . 2. எதிரிடை . 3. வுள் . நா . ) 4. மான்றோல் . 5. வலி . 
தடுத்தல் . 4. நிந்தனை . [ 1 , 4. வென ) . 2 , 3 . ஏணல் - வளைவு . 
ஹெ . ) 

ஏணாப்பு - இறுமாப்பு . 
ஏடயதம்-- வருகாலம் , ( பௌட் . இ : சசு . ) புறமுமண்டத்தேணியின்பரப்பும் ” ( கந்தபு . சூர 

ஏணி -1. அடுக்கு . ( உ - ம் .) " எண்டிசைப் 
பாஷயஉ . ) 

பன் - வதை . சஅரு . ) 2. இறைவை . 3. எண் . 
ஏடல் - கருத்து . 

( ஞானாமிர் .) 4. எல்லை . (உ - ம் .) “ முழங்குகட 
ஏடலகம் - அதிமதுரம் , 

லேணிமலர்தலையுலகமொடு ” ( மதுரைக் ககக . ) 
ஏடன் - 1. செவிடன் , 2. தோழன் . [ .1 . ) 5. நாடு , 6. மான்கன்று . 
வனவ . ] 

ஏணிச்சீத- ஒருபுல் . 
1. ஆண்பான் முன்னிலைப்பெயர் . ஏணிப்பந்தம் - எணிபோலிருக்கும் ஒருவ 
மணிமேகலை . ) 2. இழிந்தோனைவிளித்தற்கண் கைத்தீவர்த்தி . 
வருமொரு முன்னிலைப்பெயர் . ( உ - ம் . ) " ஏடா ஏணை -1 . ஆடு . 2. புடவைத்தொட்டில் . 
வேடாவென்னேழை- தன்னைவதைத்தாய் நீயே ஏத்தம் - ஏற்றம் . (சிலப்பதி .) 
யென்னா ” (திருவிளை. பழியஞ்சின . கச . )3.தோ 

ஏத்தல்- 1. துதித்தல் . (உ -ம் .) “ நீடூழிவா 
மன்முன்னிலை. 

ழியெனவாழ்த்தியேத்தும் ” ( தாயு . கருணாகரக் 
ஏடாகுடம் 

க .) 2. வணங்கல் . 
ஏடாகூடம் - 

ஏத்தாளிகன்- புகழ்வோர் . (சிந்தா .) 
ஏடாகோடம் - ஏற்றத்தாழ்ச்சியானநடை . த்திரி -- சாதிபத்திரி . 
ஏடாசிரியர் 

குருவில்லாது ஏடுமாத்திரத் ஏத்து- 1. எத்தென்னேவலும் , தெரிநிலை 
திற்கற்றோர் . 

வினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. துதி . 
ஏடி- 1. இழிந்தாளை விளித்தற்கண் வரு ( உ - ம் . ) " செங்கதிர்க்- கையனேத்தெடுத்தலும் ” 
மொரு முன்னிலைப்பெயர் . ( உ - ம் .) “ ஏடிமூடி " | ( சீகாழிப்- சூரியன் . க 0 .)) 
( அரிச்ச . மயான . ஙஎ . ) 2. தோழிமுன்னிலை . 

ஏத்துதல் -1. துதித்தல் . ( உ - ம் . ) " கரிமுக 
( சூ . நிகண் . உ : உ . ) 

ன்பதங்கைதொழுதேத்துவாம் ” ( அரிச்ச .பா 
ஏடு -1 . 

எட்டுப்புத்தகம் . 2. கண்ணிமை. 3. யிர . உ .) 2. புகழ்தல் . (சிந்தா. மண்மக . உஎ .) 3 . 
கோத்தவேடு . ( உ - ம் .) " எடேறப்பால் குறைந்த வணங்கல் . 
து" ( நால்வர் நான் . உக ) 4. பனையோலை . 5 . ஏத்துவம் - பின்பு. 
பாலாடை . 6. பூ . ( உ -ம் .) " ஏடவிழ்கூந்தலாய் ” ஏத்துவாபாசம் எதுப்போலி ; அஃது . 
( கூர்மபு , தேவிதோற்றுமு . க . ) 7. பூவிதழ் . ( எடுத்துக்கொண்ட பிரதிஞ்ஞைக்கு இயைபில் 
( உ - ம் .) " ஏடிறாமரை ” ( பொருந . கருக . ) லாத எதுக்களைக்கூறுதல் . அஃதைந்துவகைப் 

ஏடேகப்புண்டரிகம் - ஓரிதழ்த்தாமரை. படும் ; அவை . அசித்தம் , விருத்தம் , அநைகாந் 
( இராசவைத் .) ( ஏடு - இதழ் . ஏகம் ஒன்று . புண் திகம் , பிரகரணசமம் , காலாத்தியாபதிட்டம் எ 
டரிகம் - தாமரை .) 

ன்பனவாம் . ( தர்க்கபா , எசு . ) ( ஹெடதாலா 
ஏண் - 1. கர்வப்பேச்சு . ( உ - ம் . ) " எண்பல ல : சூவால - போலி . ) 


659 


ஏதின்மை . 


சுகம் 


ஏதுப்போலி .. 


கார 


ஏத்வந்தரம்-- தோல்வித்தானம் இருபத்தி டையா- ரேதின்மைகோடியுறும் ” ( வள் , அகசு . ) 
ரண்டில் ஐந்தாவது ; அது : தன்னாற் சொல்லப் 2.அயலாந்தன்மை , (உ - ம் . ) " ஏதில்பிணந்தழீ 
பட்ட பிரதிஞ்ஞையின் ஏதுபிரதிவாதியாலே இயற்று ” ( வள் . கூகங .) 3. வெறுமை. 
மறுக்கப்பட்டுழிவேறோரேதுவைக்கூறுதல் . ( சி . ஏதீடு - ( அகப்பொருள் ) ஒருவன் களிறும் 
சி . அளவை ) ( ஏது - காரணம் . இதனை எத்து புலியும் நாயும் போல்வன காத்து எம்மைக்கை 
வாந்தரமென்றுங்கூறுவர் . ) 

க்கொண்டான் எனவும் , பூத்தந்தான் தழைதந் 
ஏதசன் -- பிராமணன் . ( வண AT :) 

தான் எனவும் இவை முதலிய காரணமிட்டுண 

ர்த்தல் . ( உ - ம் .) " எளித்தல் ” பார் . ( ஏது 
ஏதடை - விரோதம் , 

ணம் . ஈடு - இடுதல் .) 
ஏதண்டை -1 . சிறாம்பி . 2. பலகைத் தூக்கு 

ஏது- 1. ( தர்க்கம் ) அநுமானவாக்கியத்தி 
3. நீர்த்துறையிதணம் . 

னோரங்கம் ; அது : மூன்றாமுருபேனும் ஐந் 
ஏதநம்- சுவாசம்விடல் . ( 0.5.50 . ) தாமுருபேனும் ஈறாகநின்று இலிங்கத்தையுண 
ஏதப்பாடு - குற்றம் . ( உ - ம் .) “ ஏதப்பாடெ ர்த்துவது ; அஃது ; இயல்பேது காரியவேது 
ண்ணி ” (கலி . அக . ) 

அநுபலத்தியேது என மூன்று வகைப்படும் . 
ஏதம் - 1. குற்றம் . ( உ - ம் .) " ஏதமின்மதிகு (உ - ம் .) " ஏது மூன்றாமியல்புகாரியத்தோடனு 
லபுங்கவன் ” (திருவாத. மந்திரி உரு.) 2. கேடு . பலத்தியிவை " ( சி.சி. அளவை . கா .) 2. உபக 

ரணம் . 3. என். 4. ஒர் அலங்காரம் ; அஃது : 
( உ - ம் .) " ஏதமுற்றிறந்ததும் " ( பாரத . நச்சு . 
சுக .)3. துன்பம் . ( சூ . நிகண் . கக . தகரவெ.கூ .) இன்ன காரணத்தான் இன்ன தாமெனக்கூறு 
4. பலவர்ணம் , [ 4. மனத .1 ) 

வது . ( உ - ம் .) " யாதன்றிறத்தினுமிதனினிது 

விளைந்ததென் - றேது விதந்துரைப்பதே துவது 
ஏதர் - கெட்டவர்கள் . 

தான் - காரகஞாபகமெனவிருதிறப்படும் . ( த 
ஏதி -1. ஆயுதப்பொது . ( உ - ம் .) " தவளமரு ண்டி . ருஎ . ) 5. காரணம் . ( சிந்தா . ) 6. குற் 
ப்பினுதியேதி கொளுத்தி ” (இரகு . திக்கு . ஈரு .) 

றம் . ( உ - ம் .) " ஏதிலாக்கற்பமெண்ணில் சென் 
2. சூரியனதுகிரணம் . 3. துண்டு . ( பிங்கல .) றன ” ( கந்தபு . அவையட . கரு . ) 7. திராணி . 8 . 
4. வாள் . ( உ - ம் . ) " வீரன் கேளா- வேதியினினது 

நிமித்தம் . 9. மூலம். 10. யாது . ( உ - ம் .) " இனி 
சூலப்படையிறவெறிந்தேன் " ( கந்தபு . மகாகா 

யேதெமக்குனருள் வருமோ ” ( தாயு.சச்சிதா.ரு :) 
ளர் , உச . ) ( 1 , 3 , 4. ஹெ 

ஏதுக்காட்டல்- காரணங்காட்டல் , 
ஏதியம் - கிரணம் . 

ஏதுக . 

- எதுவினாலான . ( ஹெத சு ) 
ஏதில் - 1. அந்நியம் . 2. குற்றமற்ற . ( உ - ம் .) பதுகம்- 1. ஏதுவினால் வந்தது . ( உ - ம். ) 
“ ஏதில்வேள்வியியற்று தன் மேயினான் ” ( கந்தபு . சுவாபாவிகமன்று செகத்து ஏதுகமென் 
அசுரர்யாக . சுசு . ) 

(சி.சி. க , ங . சிவாக் . ) 2. கருவி . 3. குதக்கூட 
ஏதிலன்- அந்நியன் . ( உ - ம் .) " ஏதிலனாமென ரோகம் , ( சீவரட் . உக கூ .) ஹெக. 
வெனைவிட்டேகுதல் ” ( கந்தபு . மாயை நீங்கு.உ . ) 
ஏதிலார் - 1 , அந்நியர் . ( உ - ம் .) " ஏதிலார் 

ஏதுகரம் -1 . ஆயத்தம் . 2. வழி . 
பக்கமாகி ( கந்தபு . தவங்காண் . உஉ . ) 2. ஏ 

ஏதுகருத்தா- பயனிலையாற் பெறப்படுந்தொ 
ழைகள் . (உ -ம் .) ஏதிலார் போற்றமியேன்கரமி சிலுக்கு ஏதுவைத்தன்னிடத்துக்கொண்ட கர் 
முத்துமிவ்வுயிர்கொண்டிருப்பதேதோ” ( கந்தபு . என்பதனாற்பெறப்படும் . ( பி . வி . கக . உரை.) 

த்தா . " ஆசாரியன்மாணாக்கனை அறிவித்தான் " 
அசமுகிபு. ங . ) 3. தரித்திரர் . 4. பகைவர் . 

ஏதிலாள் - மாற்றாள் . ( உ - ம் .) " மாதுலனாகி ஏதுகன்- தார்க்கீகன் . ( ஹெத 
ஞாதிவழக்கறுத்துரிமையீந்த- நாதனேயேதிலா ஏதுத்தற்குறிப்பு - ஓரலங்காரம் . ( உ - ம் .) வி . 
ள்வாய் நவையினிற்காத்தியென்ன ” (திருவிளை . | அணியிலக்கணம் . ( எ . பக் .) 
வன்னியுங் . சஉ . 

ஏதுப்பண்ணல் -- வகைசெய்தல் . 
ஏதிலாளன் - அயலவன் . ( உ - ம் .) " அனைய - ஏதுப்பொருள் - துணிபொருனோடு ஒரு 
வேதிலாளனைவாதினால் வேறுமென்று ” ( திரு நிலைக்களத்திருக்கும் பொருள் . ( அநுமான .) 
விளை . சமணரை , உசு .) 
ஏதிலான் - அந்தியன் . ( உ - ம் .) " ஏதிலான் 

ஏதுப்போலி - அநுமானப்போலி ; இஃது : 
போலநின்றான்யார்கணும்பந்தமில்லான் ( பா 

ஏது இலட்சணமின்றி எதுப்போலத்தோன்று 
ரத . பதினைந்தாம் . . அ .) 

வது ; அது சாத்தியப் பொருளோடு வியாத்தியு 
ஏதின்மை 1. பகைமை . ( உ - ம் . ) அறிவு திற்குறைபாடுடைத்தாயும் ஒருபுடையொத்து 

டைத்தாய்ப்பக்கத்திருத்தலாய் ஏதுவிலக்கணத் 


க ) 


660 


ஏந்தல் . 


சுசுக 


ஏநவாயன் . 


எதுப்போலத்தோன்றுவது . இவ்வேதுப்போலி தோன் . ( உ - ம் . ) " ஏந்தல்காணா" ( கந்தபு . தாரக 
அசித்தம் , விருத்தம் , அநைகாந்திகம் எனமூ ன்வதை .எசு . ) 8. மலை . 9. மேடு . ( சூ. நிகண் . 
ன்றாம் ; அவை மூன்றும் முறையே துணியப் கக : நகரவெ . ச . ) 10. வாதம் . ( இராசவைத் . ) 
படாததூஉம் , மறுதலைக்கட்படுவதூஉம் , ஒரு ஏந்தல்வண்ணம் 

வண்ணங்கள் இருபத 
தலைப்படுவதூஉமாம் . அது விரிவால் இருபத் னுள் ஒன்று ; அது சொல்லிய சொல்லேமிக்கு 
தொன்றாம் . (சி.சி. அளவை . கச . சிவஞாந . ) வந்து சொல்லப்படும் பொருள் சிறப்பச் செய்வ 

ஏதும் - 1. ஏதனையேனும் . 2. சிறிதும் . " வைகலும்வைகல்வரக்கண்டுமஃதுண ரார் 
( உ - ம் .) " ஏதுநீரிலாதழல்படுவெய்ய கான் ” ( கந் வைகலும் வைகலைவைகுமென்றின் புறுவர் - வை 
தபு . சுரம்புகு . உஉ . ) 

கலும் வைகற்றம் வாழ்நாண் மேல் வைகுதல் - வை 
ஏதுமத் - 1. ஏதுகூடியது . 2. காரியம் . கலைவைத்துணராதார் என்பதனாற் பெறப்படு 
( 585. ) 

ம் . " ஏந்தல் வண்ணஞ் - சொல்லியது சொல்லிற் 

சொல்லியதுசிறக்கும் " ( தொல் . பொருளதி . 
ஏதுவநுமானம் - அநுமான அளவையினொ 

ருசச . உரை . ) 
ருவகை ; அஃது : அவிநாபாவமாகிய ஏதுவைக் 
கொண்டு அநுமித்தறிதல் . " 

ஏந்தானம் - 1. ஏந்து தானம் , அட்டாலை . 2 . 
புகையைக்கண்டு 

கையிலேந்துகை. 
நெருப்புண்டென அறிதல் " என்பதனால் பெற 
ப்படும் . ( அனுமானவி . ) 

ஏந்தி - ஏந்துபவன் . 

ஏந்திசை சீரொடுசீர்புணருங்காலத்துப்பி 
ஏதுவாதம் - பிணக்கு . ( ஹெத வாக . ] றக்கும் ஓசைகளுள் ஒருவகை 
ஏதுவிலக்கு விலக்கலங்காரத்து ளொ 

ஏந்திசைச்செப்பல் வெண்சீர்வெண்ட 
வகை ; அஃது : ஒருகாரணத்தைக்கற்பித்து உள ளையாற்பிறக்குமொலி . ( உ - ம் .) “ வெண்சீர்வெ 
ளகாரணத்தைவிலக்குவது . " பூதலத்துளெல் ண்டளையான் வரும்யாப்பை - யேந்திசைச்செப்ப 
லாப்பொருளும் வறியராய்க் -காதலித்தார்தாமே லென்மனார் புலவர் ” ( யாப் . காரிகை . செய்யுளி 
கவர்தலா - னீதி - யடுத்துயர்ந்தசீர்த்தியநபாயாயா 

யல் . க . உரை .) 
ர்க்குங் - கொடுத்தியெனக்கொள்கின்றிலேம் ” ஏந்திசைத் துள்ளல் - கலித்தளையாற் பிறக்கு 
என்பதனாற் பெறப்படும் . ( தண்டி . சரு . உரை . ) மொலி . ( உ - ம் .) " ஏந்தி சைத்துள்ளல் கலித்த 

ளையியையின் ( யாப் . காரிகை . செய்யுளியல் . 
ஏதுவின்ழடித்தல் - முப்பத்திரண்டு தந்திர 

க . உரை .) 
உத்திகளுள் ஒன்று ; அது : முடிவுபெறாததைக் 

ஏந்திசைத்துங்கல்-- ஒன்றிய வஞ்சித்தளை 
காரணத்தான் முடியவைத்தல் . ( நன் , பொதுப் . 

யாற்பிறக்குமொலி . " ஒன்றியவஞ்சித்தளையே 
கச . ) 

வரினு - மொன்றாவஞ்சித்தளையேவரினு- மென் 
ஏதுவுருவகம் உருவகவலங்காரவகையுள் ஒ 

றிவையிரண்டும் பிறவுமயங்கினு - மேந்தலகவல் 
ன்று ; அது: காரணத்தைக்காட்டி உருவகஞ்செ பிரிந்திசைத்தூங்கலென் - சாய்ந்தநிரனிறையா 
ய்வது . மாற்றத்தாற்கிள்ளை நடையான்மடவ குமென்ப " என்பதனாற் பெறப்படும். ( யாப்.கா 
ன்னம் ” என்பதிற் போல . ( தண்டி . ஙசு , உரை . ) 

ரிகை . செய்யுளியல் . க . உரை.) 
ஏதுவுவமை - உவமையலங்காரத்துளொரு ஏந்திசையகவல் - நேரொன்றாசிரியத்தளை 
வகை ; அது : இக்காரணத்தினாலிதனையிஃதொ 

யாற்பிறக்குமொலி . " நேர்நேரியற்றளையான் 
க்குமென்று காரணம் புலப்படக்கூறுவது . 

வருமகவலு - நிரைநிரை 

நிரைநிரையியற்றளையான்வருமக 
ளரவின் செம்மணியும் வன்னியிளம்பாசிலையு 

வலு - மாயிருதளையுமொத்தாகியவகவலு - மேக் 
நாளிளையதிங்கணகைநிலவு - நீளொளியாற் 

அங்கலொழுகலென்றிவை - யாய்ந்த நிரனி 
றேனுலவு பூங்கொன்றைத்தேவர்கோன் செஞ்ச றையாகுமென்ப " என்பதனாற் பெறப்படும் .( யா 
டைமேல் - வானுலவுவிற்போல் 

வரும் ” என்ப ப் . காரிகை. செய்யுளியல் .க . உரை ) 
திற்போல . ( தண்டி . நக . உரை .) 

ஏந்துதல் - 1. உயர்தல் . 2. கையேந்தல் . 
ஏதை -1 . பேதை . 2. வெறியன் . 

3. தாங்கல் . ( உ - ம் . ) " அரியேறு ” பார் . 4. பா 

த்திரமுதலியவற்றையேந்தல் . 
ஏந்தல்- 1. அரசன் . (பிங்கல . ) 2. உயர் 

ஏந்தேழில் - உயர்ந்து தோன்றுகின்ற அழ 
ச்சி . ( பிங்கல . ) 3. எந்துதல் . 4. சலோதரசன் 

கு . ( நெடுநல்வாடை .) 
னிபாதம் . ( இராசவைத் .) 5. நீட்டல் . ( உ - ம் .) 

ஏநம் -1 , தப்பிதம் , 2. பாவம் . ( .... ) 
* இன்னமுஞ்சிறியவாவிடுமென்றேந்துவார் 
( திருவிளை . விளைய . உக .) 6. பெருமை . ( சூ . ஏநவாயன் - 1. தப்பிதக்காரன் . 2. தீங்கு 
நிகண் . கக : நகரவெ . ச . ) 7. பெருமையிற்சிறந் பேசுவோன் . ( ஏநம் - தீங்கு . வாய் , அன் . ) 


வோ 


661 


ஏமசந்திரன் . 


சுசு 


ஏமல் . 


. 


) 


ஏப்பசுரம் - ஒருவகைச் சுரநோய் ; அஃது : | இருபத்துநான்கு தீர்த்தகரரிலொருவன் . ( த.நி. 
ஏப்பம் , வாந்தி , மார்பெரிவு , தலைவலி , தாகம் , 

போ . கக .) 
நெஞ்சுலர்தல் , தேகத்தைத் திருப்புதல் போலிரு ஏமசிங்கி - மிருதாரசிங்கிபாஷாணம் . 
த்தல் , பிரமை , தலையில் நமச்சலுடன் நடுக்கல் , ஏமத்தீ- பொற்றொட்டிப்பாஷாணம் , 
மந்தாக்கிங் , மலபந்தம் , தலைக்குத்தல் , கண்களி ஏமத்தூரி- பொன்னூமத்தை . 
லே நோவுடன் நீர்வடிதல் என்னுமிக்குணங்க 

ஏமதவஞ்சம் 

போகபூமி ஆறினொன்று . 
ளை உண்டாக்குவது . ( சீவரட் . சஅ .) 

(கூர்மபு . வருணாச் . உசு , உரை .) 
ஏப்பம்- எதிரெடுத்தல் . 

ஏமதி-- எவுவாயாக . ( ஐங்குறு .) 
ஏப்புழை -1 . அம்புபோகுந்துவாரம் . ( உ - ம் .) ஏமந்தம் 
" வார்செவியளிக்குவளை - யேப்புழைப்படுத்தது " ஏமந்தருது . 

- பனிக்காலம். ( ஹெ 83 ] 
( தணிகை. களவு . ஙரு . ) 2. ஏவறை . ( உ - ம் .) ஏமபத்திரம் - 1. மலையத்தி , 2. மலையாத் 
அகத்துள்ளோர்புறத்தோர் மேலெய்தற்குமதிலி தி . ( மலையகராதி .) 
ன்மே லமைக்கப்படு துவாரம் . ( மணிமேகலை . ) ஏமபுட்டம் - 1. அசோகமரம் . 2. செண்ப 
3. ( இலக்கணம் ) தன்மைப்பன்மையிலேவரும் 2. ஹெவ ..] 

எம் .1 . ஆசை (கானார் .2. செல்வம் , தமாம் பொன்முல்லை. (மலையகராதி .) [ 1 , 
ஒரு வினைவிகுதி ; இது : தெரிநிலை உடம்பாட் 

ஏம்புட்பி - 1. ஆவரை . ( உ - ம் . ) " மெய்யெ 
டுவினையிலே வரும்போது கால இடைநிலைகளு 

னற்போக்கருந்தைலங்கட்கேமபுட்பிபலை ( தை 
ளொன்றையடுத்து அதன்பின்னாகவும் , எதிர் 

ல. அநுபந்த . உச . ) 
மறைத்தெரிநிலைவினையில் வரும்போது வினைய 

ஏமபேதி- கற்கடகபாஷாணம் . 
டியை நேரேயடுத்து அதன் 
அதன் பின்னாகவும் 

ஏமம் - 1.இரா. ( பிங்கல . ஙஉஙக . ) 2. இன் 
வரும் . ( உ - ம் .) " படித்தேம் , " படிக்கிறேம் ", 

பம் . ( உ - ம் . ) " ஏமமார்பொருளென ” ( கந்தபு . 
" படிப்பேம் ” , “ படியேம் ” 4. தன்மையிடத்துப் 

பாயிர . உச . ) 3 . உன்மத்தம் . ( பிங்கல . ஈ.உஙக . ) 
பன்மையிலாவது ஒருமைச்சிறப்பிலாவது எதிர் 

4 , கலக்கம் . 5. களிப்பு . ( உ - ம் . ) " இடையுறு 
மறைப்பொருளிலேவரும் ஒரு தெரிநிலைவினை 

புலோமசை யேமமாகியே " ( கந்தபு . தெய்வ . 
விகுதி . அது தெரிநிலைவினைப்பகுதியையடுத் 0 .) 6. காவற்சாலை . 
துவருவதும் , அப்பகுதி , " விடு , படு ” என்பவற் , சாமத்துறங்கு ( கொன்றைவே .) 7. காவல் . 

காவற்சாலை . (உ - ம் . ) " ஏமம்புகினுஞ் 
றிற்போல இயல்பானாவது " தரு , வரு ” என்ப 

( உ - ம் . ) " எண்ணிலாப் புரவிமான்றேரேம 
வற்றிற் போல விகாரத்தானாவது வந்த உகரவீ 

மாய்ப்பின்னரேக ” (கந்தபு . இரண்டாநா.கஉ .) 
ற்றதேயாயின் அவ்வுகரத்தைக் கெடுத்து வருவ 

8. சேமம் . (பிங்கல , ஈஉஙக. ) 9. திரைச்சீலை . 
துமாம் . ( உ - ம் . ) " படியேம் " , " ஆடேம் , " வ 
ரேம் ” 5. மயக்கம் . (உ - ம்.) " ஏமுறுகடுந்தின் ( உ - ம் . ) “ ஏமத்தின்வடிவஞ்சான்ற ” ( கந்தபு. 

10. புதையல் . 11. பைத்தியம் . 12. பொன் . 
டேர் ” ( கலி . உஎ .) ( 1,4 . " ஏமம் " என்பது 

வள் . உஉ .) 13. மயக்கம் , ( உ - ம் . ) " ஏமஞ்சால் 
கடைகுறைந்துவந்தது . ) 

கின்றநெஞ்சனிதணினுக்கணியனானான் ” ( கந் 
ஏம்பல் -1 . ஏக்கமடைதல் . ( உ - ம் . ) " ஏம்ப தபு.வள் . கூகூ . ) 14. விபூதி . ( பிங்கல . ஙஉஙக . ) 
லோடுறையுமாயன " (காஞ்சிபு . சலந்தரீ . கா .) ( 12. ஹெ .) 
2. கலங்கல் . ( உ - ம் . ) “ ஏம்பலென்னாப் புரியும் 
( சேதுபு . வேதாள . ருக .) 3. களிப்பு . (உ - ம்.) ல்லிடைக்கழியுநர்க்கேமமாக ) (பெரும்பா . சுசு . ) 

ஏமமாதல்- இளைப்புத்தீர்தல் . ( உ - ம் . ) " எ 
எம்பலோடார்க்குமோதை ” ( கந்தபு . ஆற்று . 

ஏமமாலை 
ங ங . ) 4. வருத்தம் . ( உ - ம் .)" மத்திகைதாக்க -ஏம் 

இயமன் மனைவி . 
பலுற்றனம் " (திருவிளை . பரிநரி . க 2 . ) 

ஏமரல் - எமருதல் . 
ஏம்பலித்தல்- மிக்க அவாக்கொள்ளுதல் . ல்லாதவே மராமன்னன் ” (வள். சசஅ .) ( ஏமரு 

ஏமரா - காவலற்ற . ( உ - ம் .) " இடிப்பாரையி 
( உ - ம் . ) " நின்றாள் சரணென்றேம்பலிப்பார்கட் 
கிரங்கு ” ( தேவார , திருக்கச்சியே . அ . நாவு . ) 

என்னு மடியாற் பிறந்த எதிர்மறைப் பெயரெச் 

சம் . ) 
ஏம்புதல் - ஏம்பல் பார் . 

ஏமருதல் -1 . கலங்குதல் . 2. காக்கப்படுதல் 
ஏமகூடம் 

அட்டமலைகளுள் ஒன்றாகிய ( உ - ம் . ) " ஏமரார் ” பார் . 3. திகைத்தல் . 4. மிகு 
பொன்மலை . (கந்தபு . அண்டகோச . ஙக- ம் கவி களிப்புறல் . ( உ - ம் .) "ஏமருபுவநமூன்றும் ” ( கந் 
யிலறிக .) ( ஹெகே டப் . ) 

தபு , மேரு . உச . ) 5. மூர்க்கமுறல் . 
ஏமசந்திரன் - சைநமதத்திற்சொல்லப்படும் ஏமல் - முதிரை. ( மலையகராதி .) 


லைப்பட 


662 


ஏமிலாந்தல் . 


ஏயின . 


ஏமவதஞ்சம் - போகபூமி ஆறினொன்று .. ஏமிலாந்தி- 1. அலமந்து பார்ப்போன் . 2 . 
( சூ . நிகண் . கஉ : காகா .) 

மதிகேடன் . 3. மயக்கமுடையவன் . 
ஏமவதி- 1. கடுக்காய் . ( மலையகராதி .) 2 . ஏமிலாப்பு - அலமலப்பு . 
வசம்பு . 

ஏமின் கோலா - ஒருமீன் . 
ஏமன் - 1. இயமன் . 2. ஒருமுநிவன் . 

ஏழற்று - இன்பமுற்று . ( புறநா .) 
ஏமா- ஏமாவென்னேவலும் , தெரிநிலைவி ஏழறல் 1.இரட்சையடைதல் .(உ - ம் ) 
னைப்பகுதியும் . 

ஏழறுதல்- “எஞ்சியபொருள்களையே 
ஏமாங்கம் - 1. கருடன் . 2. சிங்கம் . 3. | றநாடி ” (திருமுருகாற்று . கஎ .) 2. இறுமாப்பு 
பொன்னிறம். 4. மகாமேரு. ( ஹெ aron . ) ஐல் . 3.களிப்புறல். 

ஏமாங்கன் - பிரமன் . ( ஹெ 0 - பொன் . பித்தேறல் . (உ - ம் .) நின்புகழ்பலபாடும் பாண 
WODO - தேகம் . பொன்னிறத்தை யுடையவ 

னுமே முற்றான் ” ( கலி . எசு .)5 . பொருத்தமுற 

ல் . ( உ -ம் .) காமமும் பொருளுமேமுறத்தழுவிய 
னென்றபடி . ) 

( இலக்கணவி . எசே . )6. மநங்கலங்குதல் . (உ - ம் .) 
ஏமாத்தல் -1. அவாவுறல் . ( உ -ம் . ) “ எனக் 

" ஏமுறவுலகமெல்லா மீறுசெய்முதல்வன்றன் 
கெனக் கென்றென் றேமாந்திருந்த காவலரை னை” ( கந்தபு . காமதகன . அங . ) 7. மயங்குதல் . 
நோக்கி ” ( பாரத . திரௌபதிமாலையிட்ட . ங o .) | ( உ - ம் .) " தரித்திலன்றவத்தையென்று தார்மன் 
2. களித்தல் . 3. செருக்குறல் . 4. புத்திமயங் னரேமுற்றாரே ” (சிந்தா. இலக் . அஉ . ) 
கச்செய்தல் . ( ஏமம் - மயக்கம் . ) 

ஏய்- ஏயென்னேவலும் , தெரிநிலைவினைப் 
ஏமாந்த - ஆசையுற்ற . (மணிமே .) 

பகுதியும் . 
ஏமாந்து- இன்புற்று . ( புறநா .) 

ஏய்த்தல் -1. இசையப்பண்ணுதல் . 2. ஒப் 
ஏமாப்ப -1 . கலக்கமுறும்படி . ( மதுரைக் . ) பாதல் . ( உ - ம் .) " நும்மூர்க் - கருங்குன்றம் வெண் 
2. துணிய . ( பொருநரா .) 

ணிறக்கஞ்சுக மேய்க்குங் கனங்குழையே " (திரு 
ஏமாப்பு -1. அரணாதல் . (உ -ம் .) " எழுமை க்கோ , கரு .) 3. வஞ்சித்தல் . 
யுமேமாப்புடைத்து ” ( வள் . கஉசு . ) 2. இறுமா ஏய்தல் - 1.இயைதல் . 2. ஒத்தல் . ( திரு 
ப்பு . ( ஞானாமிர். ) 3. உதவுதல் . 4. கருத்து . நூற்றந்தாதி .) 3. சந்தித்தல் . ( உ - ம் .) " தூயவ 
5. கலக்கமுறல் . ( உ - ம் .) “ நெஞ்சேமாப்பவின் 

ன்வரவுகேட்டுச்சோதிப்பான்கருதி மன்ன - னே 
றுயிறுறந்து ” 

” (மதுரைக் . ருஎரு . ) 6. செரு யினனில்லை ” ( ஞாநவா . சுகர் . கஉ .) 4. பொரு 
க்கு . 7. சேமம் . ( உ - ம் .) " இரவென்னுமேமாப் ந்தல் . ( உ - ம் . ) " ஏயின செயலெலாமியற்றி ” ( கந் 
பிறோணி ” ( வள் . காசு அ . ) 8. மிகுகளிப்பு . 9 . தபு , நாட்டு . கசு .) 
வலியாதல் . ( உ -ம் . ) “ யெச்சத்திற்கேமாப்புடை ஏய்ப்ப- உவமைப்பொருளிலே வரும் ஒரு 
த்து ” ( வள் . ககஉ .) 

சொல்லுருபு . ( உ - ம் . ) ( நன் . பொதுவி .நகஎ .) 
ஏமார்த்தல்- ஏமஞ்செய்தல் , ( உ - ம் ) “ சல ஏய்ப்பு - ஏய்த்தல் . ( உ - ம் . ) " ஏய்ப்புக்காட் 
த்தாற்பொருள் செய்தேமார்த்தல் ” ( வன் , சுசு 0 .) டல் ” ( வழக் .) 
( ஏமமார்த்தல் என்பது ஏமார்த்தல் என்றாயிற்று . 

1. - போன எனப்பொருள்படும் ஓர் 
அஃது: ஏமத்தையடையப்பண்ணுதல் என்ற இறந்தகாலப்பெயரெச்சம். ( உ - ம் .) 

- " அவ்வக் 
படி . ஏமம் - சேமம் . ) 

ன்கிரியெய்தினே - னேயதன்மையிருவருந்தே 
ஏமாற்றம் - எத்து . (திருவாச . திருவெம்பா . ர்ந்தரோ” ( கந்தபு.ததீசிப் . எ .) 2. விடப்படயோ 
கூ. உரை .) 

க்கியமான . ( உ - ம் . ) " கன்மசாமியமாமளவுங்க 
ஏமாற்றல் - ஏமாற்றுதல் . 

ன்மபலத்திலே ஏயபுத்திவாராமற் புசிப்பிக்கும் 
ஏமாற்றுதல் - வஞ்சித்தல் . ( திருவாச . திரு படிக்கு ( சி . சி.க : ங எ . சிவாக் .) 
வெம்பா . ங . உரை . ) 

ஏயது-- ஏற்புடையது ,ஏற்றுக்கொள்ளற்பா 
ஏமாறல் - " ஏமாறுதல் ” பார். 

லது . ( உ - ம் . ) " ஏயதொருமாற்றமதிசைப்பல் ” 
ஏமாறென்னேவலும் , தெரிநிலை ( கந்தபு . அசுரேந்திரன் மகேந்திரஞ் சஎ . ) 
வினைப்பகுதியும் . 

ஏயம்-- தள்ளத்தக்கது . ( உ - ம் .) " சுரோத்தி 
ஏமாறுதல் -1. அலமருதல் , 2. தடுமாறல் . 

ராதி பஞ்சேந்திரிய கோசமான பதார்த்தங்களை 
3. மோசம்போதல் . 

இது ஏயம் இது உபாதேயம் இது உபேட்சி 
ஏமி - உடனிகழ்வான் . இது சதுர அகரா யம் என்று நிச்சயித்து ” (சி . சி . உ ; ரு.அ.சிவாக் ) 
தியிற்கண்டது ; எமி என்பதே திவாகரம் . 

ஏயின- 1. ஏவப்பட்ட செயல் எனப்பொ 
ஏமிலா ந்தல் - 1. திகைத்துப்பார்த்தல் , 2 . 

ருள்படும் ஒரு வினையாலணையும் பெயர் . ( உ - ம் . ) 
நினைவுசிதறல் . 


ஏய் 


ஏமாறு 


663 


ஏர்பு . 


சாகாக் 


ஏருழுநர் . 


“ ஏயினசெய்யும்மடந்தைமாரொடேகி ” ( இராப்பொருள்படும் ஒருவினையெச்சம் . ( உ - ம். ) 
மா . கைகேசி . உ . ) 2. ஏவின எனப்பொருள் " உலகமுவப்பவலனேர் புதிரிதரு" ( திருமுரு.க ) 
டும் ஒரு பெயரெச்சம் . ( உ - ம் .) " எந்தையேயி ஏர்மங்கலப்பாட்டு - ஏர்பூட்டிநின்றோர் 
ன பணியினிற்பன் " ( கந்தபு . அண்டகோச க . ) ஏரைப்பாடும் மங்கலப்பாட்டு , (சிலப் . நாடுகாண் . 
ஏயினர் -- ஏவினர் எனப்பொருள்படும் ஒரு 

கஙக , உரை ) 
வினைமுற்று . (உ - ம் .) “ எடுத்தியம்பினரேயினர் 
போலுமால் ” ( கந்தபு , ததீசிப் . அ . ) 

ஏரகம் - 1. ஆடு . 2. சுப்பிரமணியத்தலம் 
ஏயினார் - 1. ஏவினார்கள் . 2. பொருந்திய ஆறனுள் ஒன்று ; அது : மலைநாட்டகத்தொரு 
வர்கள் . ( உ - ம்.) “ வேந்தரா - யேயினார்க்கு ” ( கந் திருப்பதி என்று திருமுருகாற்றுப்படை யுரை 

யிலே நச்சினார்க்கினியர் கூறுவர் ; அஃது இக் 
தபு . தாரகன்வதை, கக . ) 3. பொருந்தினார்கள் . 
ஏயினான் - ஏவென்னுமடியாற் பிறந்து அனு 

காலத்து உடுக்கைச் சுப்பிரமணியஸ்தலமென 
ப்பினான் எனப்பொருள் படும் ஒருவினைமுற்று . வழங்குகின்றது என்றும் , அஃதன்றிச்சோழ 

ஏயும் - எனினும் . (உ - ம்.) " வானேயும்பே நாட்டகத்துள்ள சுவாமிமலையெனக் கூறுவா 
றில்வேண்டேன் ” (திருவாச . திருச்சதக்கஉ .) ரும் உண்டு என்றும் கந்தபுராண வுரைகாரர் 
ஏயெனல்- ஒரு விரைவுக்குறிப்பு . ( உ - ம் .) 

கூறுகின்றனர் . ( உ - ம் .) " ஏரகத்தறுமுகன் 
" ஏயெனுமாத்திரத்தெற்றுகிற்றிலேன் ” (இரா (கந்தபு . கடவுள். கரு .) 
மா . பள்ளி . எஉ . ) 

ஏரகை- பெண் ஆடு . 
ஏயே - எள்ளிநகையாடுதலைக்குறிக்கும் ஓர் 

ஏரங்கம் - ஒருவகை மீன் . 
இடைச்சொல் . ( உ - ம் . ) " சால்புடையாரெல்லா 

ஏரடித்தல் - ஏருழுதல் . 

ஏரண்டம் -1. 
ரும் ஏயேயிஃதோ இவனறிவென்றெள்ளிநகை 

ஆமணக்கமரம் . ( சூ . நிகண் . 
யாடுதற்கேதுவாம் . ( சி . சி . பாயிர . ச . சிவஞாந் ச : உஅ . ) 2. ஆமணக்கு நெய் .(உ - ம் .) " கொச்சை 
ஏர் -1 . அழகு . ( சூ . நிகண் . கக . ரகர . உச .) 

யருக்கெண்ணே ரண்டம் " ( தைல தைலவ.க.) 
2. உழவுமாடு . ( உ - ம் . ) " ஏரடிப்பார்கோலெடு 

3. ஒருவகைப்பறவை, ( உ - ம் . ) " ஏரண்ட - வெ 
ப்ப " (நளவெண் . கலிநீங் . சஎ . ) 3. உழுதல் . ன்றிப்புள்ளுக்கிரையாவாய் " ( வேதாரணியபு . 
( உ - ம் . ) " ஏரினுநன்றாலெருவிடுதல் ” ( வள் . தேவல. கஉ . ) 4. சித்திரம் . (பிங்கல . கூஉ ஙஉ ) 
கஙஅ .) ( ஆகுபெயர் . ) 4. எழுச்சி . ( உ - ம் . ) 

5. சிற்றாமணக்குவிதை . (உ - ம் .) " ஏாண்டங்கா 
“ அன்னமென்னடையு நோக்குஞ்சாயலுமணி ண்டநேயம் ”( தைல.தைலவ.ருச .) வாண . ) 
யுமேரும் ” ( சிந்தா. சுரமஞ்சரி . கக . ) 5. ஒரு ஏரண்டி- திப்பிலி . (டாணி ) 
வமையுருபு . (உ - ம் .) " இலவம் போதேரெழிற் ஏரம்பன் - விநாயகன் . ( உ -ம் .) " கற்பகநா 
றகையசீறடிகள் " (சிந்தா. கனக . ஙஉ .) 6. கலப் 

மம்பெறுமேரம்பனையோர் கொம்பனையுட்கருதி 
பை . ( உ -ம் . ) “ எரினுழா- ருழவர் ” ( வள் . கச .) ) வாழ்வாம் ” ( சிவராத் . கடவுள் . ங . ) ( ஹெ 
7. தோற்றப்பொலிவு . ( சிந்தா. ) 8. நற்சீரகம் . 
( இராசவைத் .) 9. நீரேற்றம் . ( இராசவைத் .) 

ரவ . ) 
ஏர்க்கால் -1. எருதுபூட்டிய நுகத்திற்கொ 

ஏரல்- 1 , கிளிஞ்சில் . (இராசவைத் ககாக .) 
ளுவுங்கலப்பையினுறுப்பு . ( உ - ம் . ) ஏர்க்கா 

2. சமுத்திரச்சுண்டி . 
லின்றலைபிடிப்பார் ” ( செந்தூர் . செயந்திபுர . 

ஏரா -1 . நீராழம் . 2. மயக்கமில்லாதகள்ளு . 
சக . ) 2. பண்டியினுறுப்பு . 

3. மரக்கலத்தின் ஓர் உறுப்பாகிய அடிமரம் . 
ஏர்ச்சீர் - உழவு தொழிலுக்கு வேண்டுங்க 

ஏராண்மை உழவு . 
ருவிகள் . 

ஏராளம் - மிகுதி . 
ஏர்த்தாயம் - தகுந்தகாலத்திலுழுதல் , 

ஏராளர் - உழுநர் . 
ஏர்த்தொழில் - உழவுத்தொழில் 

ஏரி- நீர்நிலை , ( சூ . நிகண். ரு : உச . ) 
ஏர்த்தொழிலர் --பூவைசியர் . 

ஏரிசா- 1 , கடற்கொந்தளிப்பு . ( திசைச் 
ஏர்ப்பண் - 1. ஏர்ச்சீர். 2. பூட்டாங்கயிறு . சொல் . ) 2. புரளித்தனம் . 
ஏர்ப்பு - இது ஈர்ப்பு என்பதன் மரூஉ .(உ - ம் . ) ஏரின் வாழ்நர் - உழவர் . 
" ஈர்ப்பு ” பார் . 

ஏருழத்தல் - பயிர்செய்தல் . 
ஏர்ப்பூட்டல் - உழவுமிருகங்களைக்கலப்பை 

ஏருழல் - வைசியர் அறுதொழிலினொன்று ; 
யோடு நுகம்வைத்துத்தொடுத்தல் , 

அது : கலப்பையினால் உழுதல் . 
ஏர்பு- 1 எழுச்சி . (உ - ம் . ) " மாரனேர்புறீ ஏருழவர் - உழவுத்தொழிலாளர் . 
இ ” ( கந்தபு . காமதகன . எகா.) 2. எழுந்து என ஏருழநர் - உழவர் . 


664 


ஏலல் . 


சுரு 


ஏலுதல் , 


ஏலா 


--- 


ஏரெழுபது ஏர் முதலியவற்றைச்சிறப்பி க்கைலாச . உக . ) 6. ஒப்புக்கொள்ளல் . 7. கையி 
த்துக்கம்பர்பாடிய எழுபது செய்யுட்களானாய டல் . 8. பிச்சையேற்றல் . 
தொரு. நூல் , 

ஏலவரிசி - ஏலக்கொட்டை 
ஏல் -1 . ஆயின் எனப் பொருள் விளைத்துத் ஏலவாலுகம் -1. கபித்தப்பட்டை . 2. பரி 
தன்மைமுன்னிலைபடர்க்கையிடத்து வரும் வி மள திரவியம் . 
னைமுற்று விகுதிகளுள் ஒன்றை அடுத்துப்பி 

1 , ஏடி எனப் பொருள் விளைத்து 
ன்னாகவரும் ஒரு வினையெச்சவிகுதி . ( உ - ம் .) ஏலாள் என்பதன் விகாரமாய் முன்னிலையிலே 
" வந்தானேல்; வருகின்றானேல் , வருவானேல் , ) வந்த ஒருமொழி . ( உ - ம் . ) " எலாவிதுகாணாயெ 
வருமேல் ; வந்தாயேல் ; வந்தேனேல் ; அன்றே ன " ( கந்தபு . அசமுகிப் . கஉ . ) 2. சிற்றேலம் . 
ல் 2. ஆயின் எனப்பொருள்விளைத்துப் பெய 8. பேரேலம் . 
ர்ப்பயனிலையை யணைந்து வரும் ஒரு விகுதி . 
( உ - ம் . ) " செய்தியேலியல்பதின்றாம் ( சி.சி. 

ஏலாதது - 1. இயலாதது . 2. பொருந்தா 
க : ங .. ) 3. இடைச்சொல் . ( இராமா . கலன்கா 
ண் . நரு .) 4.உணர்ச்சி , (சிந்தா.)5.ஏலென்னே யியற்றினீர் " (கந்தபு. வள் . காசு .) 

ஏலாதன் - தகாதன . ( உ - ம் .) " ஏலாதனவே 
வலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 

ஏலாதார் -1 . இயலாதார் . 2. பகைவர் . 
கையும் . 6. ஒப்புக்கொளல் . 7. கிளிஞ்சில் . 8 . 

ஏலாதிக்கணக்கு- ஏலம், சிற்றேலம் , நா 
தெரிநிலை எவலொருமை எதிர்மறைப் பொரு 
ளில் வரும் ஒருவிகுதி ; இது வினையடியைபே ட்டிவேர் , சிறுகாஞ்சொறிவேர் , கச்சோலம் , ல 

ணற்றாது , சேங்கொட்டை , சடாமாஞ்சில் , வெ 
ரேயடுத்து வரும் . (உ -ம் .) " கவலேல் " ( கந்தபு . வங்கப்பட்டை , கிரந்திதகரம் , அத்திப்பிசின் , 
மாயைநீங்கு க ) 9. பொருத்தம் . ( உ - ம் .) “ கழு 

சாதிக்காய் , சுக்கு , புலிநகம் , தேவதாரம் , அகி 
நீர்மாலை - யேலுடைத்தாக ” (திருவாச . கீர்த்தித் ற்கட்டை , சீவச்சகம் , குங்குமப்பூ , வண்ணக் 
திருவகவல் , ககச .) 10. மனவெழுச்சி .(சிந்தா .) குங்குலு , குங்குல் , சுரபுன்னைப்பூ , சிறுநாகப்பூ 

ஏல்லை- 1. காலம் . ( சூ . நிகண் . க ; அ o . ) என்பன . 
2. குளம் . ( உ - ம் . ) " மிகநாடுபாலோடையெனு ஏலாதிகடுகம் - ஒரு மருந்து . ( உ - ம் . ) எ 
மேல்வையது கொல்லும் விளியாதவினை யாவு லாதியேகடுகமென்றுரைக்குமின்மருந்து - போ 
மே " ( சேதுபு.பாலோ.ச .) 3. நாள் . ( சூ . நிகண் லாதி ” ( கந்தபு . அசுரர்யாக . உசு . ) 
க : அ 2 ) 

ஏலாதி சூரணம் - ஒருவகைப் பொடி மருந்து . 
ஏல -1 . இயல . 2. பொருந்த . ( உ - ம் . ) "எ ஏலாதிமாத்திரை - ஒருவகைக் குளிகைமரு 
லத்தானிதமகிதமாம் ” (சிவப்பி . உ . கஉ . ) 3.முந்து. 
ன்னம் . 4. மிக . 

ஏலாப்பு -- துன்பம் . 
ஏலப்பாட்டு - 1. இழுக்குநர் சொல்லும்பா ஏலாபத்திரம் - தக்கோலம் . 
ட்டு . 2. கப்பற்பாட்டு . 

ஏலாபாணி 

- ஒருபூண்டு . ( இதனைச்சென் 
ஏலம் - 1. ஆஞ்சி . ( சூ . நிகண் . ச : ஙச .) 2. னையகராதிக்காரர் பரங்கிச்சக்கை என்பர். 
சடாமாஞ்சில் . 3. சிவனது ஆசமநத்துக்காகிய 

சிவனது ஆசமநத்துக்காகிய லாவணி- .) 
ஆறு திரவியங்களுள் ஒன்றாகிய பேரேலப்பொ 

ஏலாமை - 1. இணங்காமை . 2. கூடாமை . 
டி . ( 

( உ - ம்.) “இலவங்கங்கர்ப்பூரஞ்சாதிசிற்றேல்- (உ - ம் .) " அவையிரண்டும் எலாமையின் ” ( சி . 
நல்வசுவாசேலமுநன்று ” ( சைவச , பொதுவி . 

சி . க : எ , சிவஞாந . ) 3 , துன்பம் , வழக் . ) 
ரு ங ங . ) 4. பஞ்சவாசத்தொன்று . 5. மயிர்ச்சா 

ஏலாராசீயம் - ஒரு நூல் . ( பி . வி . ரு . உ 
த்து , ( உ - ம் .) " ஏலவார் குழலிறைவிக்கு ” ( கந் 

ரை . ) 
தபு . சரவண . உசு . ) 6. முதிரை . 7. வாசனைப் 

ஏலாள் - தோழி . 
பண்டம் . 8. விலைகூறுகை . 

ஏலி - கள் , 
ஏலரிசி - எலவரிசி . 

ஏலிகை - சிற்றேலம் . ( கா .) 
ஏலல் -1 , அங்கீகரித்தல் . ( உ - ம் .) " பிணைய 
னீட்டப்பெருந்தகைய ஃதேலான் முகநோக்கலு 

ஏலு - சங்கஞ்செடி .. 
ம் ” (சிந்தா. கநக . ககஉ . ) 2. இசைவாயிருத்தல் , ஏலுதல் - 1. இயலுதல் . 2. தகுதியாதல் . 
பொருந்தல் . ( உ - ம் . ) " இன்ன கொள்கையேற் ( உ - ம் .) குறுகும் வானவர்க் -கேலுறு பலதவிசிரு 
கேலாதென்ன ” (சிந்தா, காக . கககூ .) 3. எதிர் ப்பச்செய்தனன் ” ( கந்தபு . வரைபுனை . கசா.) 3 . 
த்தல் , 4. எலுதல் . 5. ஒத்தல் . (உ - ம் .) " ஞாலவ பொருந்துதல் . (உ -ம் . ) " எலுறுகுமரன்கஞ்ச 
ட்டத்தெழுதருநாகர்போ - லேல ” (கந்தபு . திரு | த்திருந்தது ” ( கந்தபு . திருவவதார , கலக .) 


. 


665 


ஏவி . 


சுகள் 


ஏழ்நரம்பு . 


ஏலை 


ஏலம் . ( உ - ம் . ) " கிச்சிலிரோகணி ஏவிளம்பி வியாழவட்டத்திலே முப்பத் 
ஏலை ( தைல . தைலவ . ருகூ ) 

தொராம்வருடம் . ( உ - ம் . ) “ சரபோசிமகாராசரா 
ஏவ -1 . தானே அல்லது நிச்சயமாக என சன்மாநிலங்காத்திடுநாளிற்றஞ்சைமாநகரிற் - று 
த்தேற்றப்பொருளிலே வரும் ஓர் ஆரியபதம் . ன்றுமேவிளம்பியுற்றம நரமதி (சிவரகசியம் . பா 
உ - ம் . ) " ஏகமேவாத்துவிதம் ” ( வேதா. சூ.உஎ ) யிர . உங . ) ( அறுபது வருடத்துக்கும் வியாழவ 
2. சொல்ல . ( சிந்தா . ) 

ட்டமென்பது சோதிடநூலிற்காண்க . ) 
ஏவங்கேட்டல் - ஒருவருக்காக ஏவிவிடப் ஏவு -1. அம்பு . ( உ - ம் .) " தனாதுகையிருந் 
பட்டுப்போய் அதட்டல் . 

தகார்முகம்வளை இமாறிலேவுபூட்டி ” ( கந்தபு . 
ஏவதும் எதுவும் , எல்லாமும் . ( உ - ம் . ) " செ காமதகன . சுசு . ) 2. அனுப்புந்தன்மை . 3 . 
ய்வினை - யேவதும் " ( கந்தபு . சுக்கிரனுபதேச . வென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் , 
நசு . ) 

வினைத்தொகையும். ( உ - ம் .) " ஏவுபல்படைவலி 
ஏவம்- 1. இகழ்ச்சி . ( உ - ம் .) " நந்துகில்வீ யினர் ( கந்தபு . நகர . ஙஅ . ) 4. வருத்தம் . 
ழினும் வீழுக- வேவமோவெமக்கென்றுரைப்பா 

ஏவுகை - ஏவுதல் . 
ர்சிலர் ” ( கந்தபு . ததீசியுத் . ருசு . ) 2 . இவ்விதம் . 3 . ஏவுதல் -1 . அனுப்புதல் . ( உ - ம் . ) " எவுகா 
ஏவுதல் , கற்பித்தல் . 4. ஒருவருக்காக ஏவிவி லை " ( கந்தபு . காமதகன . சு o . ) 2. எழுப்பிவிடு 
டப்பட்டு அதட்டும்படி வருகை . 5. குற்றம் . தல் . 3. கட்டளையிட்டனுப்புதல் . ( உ - ம் .) " ஏவ 
6. நீக்கம் . ( உ - ம் . ) " ஏவமற்ற சிலைக்கதையெட் லுமனையவர்யாரும் ” ( கந்தபு . தாரகன்வதை . 
டதாம் " ( ஞாநவா. வயிரா . கா .) 

க ங . ) 4. கற்பித்தல் . 5. செலுத்துதல் . 6. தூ 
ஏவர்-எவர் . 

ண்டிவிடுதல் . 7. பாணம் எய்தல் . 
ஏவர்கள் - யாவர்கள் . ( உ - ம் .) " எவர்கள்கா ஏவுதற்கருத்தா --- 1. வேறொருவரையேவி 
மங்கன்றி ” ( கந்தபு . மேரு . எரு .) 

ஒன்றைச் செய்விக்கிறவன் . 2. வேறொருவனை 
ஏவரும் - யாவரும் . ( உ - ம் .) " புங்கவ - ரேவரு யேவிச்செய்விப்பவனைக்கருதும் பெயர்ச்சொல் . 
ஞ்செறிந்தெய்தினர் ” ( கந்தபு . பாயிர . எ .) " அரசன் ஆலயத்தைக்கட்டுவித்தான் ” என்ப 
ஏவல் - 1. ஆணைசெலுத்துதல் . ( உ - ம் . ) 

திற்போல . 
" கடவுளேவலாற்றுணைக்காரணங்காண் " (சி . 

ஏவும்வினைழதல் - ஏவுதற்கருத்தா . 
சி.க: க O. ) 2. ஏவல்வினைமுற்று . 3. ஏவலாள் , ஏவுவான்- வியவன் , ஏவிவிடுவான் . ( பிங் 
அடிமை . ( உ - ம் .) " முனிவர்க்கேவலாய் ” ( தாயு . கல . அஅங . ) 
தேசோமயாநந்த . க . ) 4. ஏவுதல் , விடுத்தலைச் ஏவை - எவை . ( உ - ம் .) " உல- கேவையுமு 
செய்தல் . ( உ - ம் .) " கண்ணென்னுயிர்க்கேவி ” டிப்பன் " ( கந்தபு . அசமுகி சோக . கக . ) 
(வாண . கா . ) 5. தொழில் , வேலை . ( உ - ம் . ) " எவ ஏழ்கடல் -- ஏழுகடல் . அவை : உப்புக்கடல் , 
ன் முற்றி ” ( அரிச்ச . மயான . க .) 

நல்லதண்ணீர்க்கடல் , பாற்கடல் , தயிர்க்கடல் , 
ஏவல் கொள்ளுதல் - தொண்டு செய்வித்தல் . நெய்க்கடல் , கருப்பஞ்சாற்றுக்கடல் , தேன்கட 
ஏவல் செய்தல் -1 . ஏவிவிடுதல் . 2. தொ 

ல் என்பன . ( சூ . நிகண் . கஉ : சுக . ) 
ண்டு செய்தல் . ( உ - ம் . ) " தந்திமுகத்தவுணனே ஏழ்சுரம் - ச , ரி , க , ம , ப , த , நி என்னும் 
வல்செய்து ” ( கந்தபு . தேவர்புலம்புறு . எ . ) ஏழுசுரங்கள் . ( பாரத . இந்திரப் . சஉ - ம் பாடலி 

ஏவல்வினை - முன்னின்றாரை ஏவும் வினை . காண்க . 
ஏவலர் ஏவிய வேலையைச் செய்வோர் . ஏழ்நதி- கைலாயகிரியிலுள்ள காவிரி முத 
( உ - ம் .) " ஏவலர்தொழின்முறையியற்றநல்கினா 

லிய 

ஏழுநதிகள் . ( உ - ம் . ) " அருங்கைலாயமே 
ன் ( கந்தபு . வரைபுனை . கஎ . ) 

லினிதுவைகிய வேழ்ந்திதன்னுளும் " ( கந்தபு . 
ஏவலாள் - ஏவற்காரன் . 

அகத்திய , கஅ . ) 
ஏவற்காரன் - பணிவிடைக்காரன் . 

ஏழ்நரகவட்டம் - தமப்பிரபை , இமப்பிர 
ஏவறை - ஏப்பம் . 
ஏவன் - எவன் . ( உ - ம் .) “ இந்தவுற்பவத்தே பிரபை , இரத்தப்பிரபை , அழற்பிரபை என் 

பை , தூமப்பிரபை , வாலுகப்பிரபை ,சாகரப் 
சதுவை - வந்து காணினும் ” ( சேதுபு . | னும் எழுநரகவட்டங்கள். இவை முறையே , 
சேதுச . கச . ) 

இருள் , குளிர் , புகை , மணல் , துயிலாமை , இர 
ஏவா - சொல்லி . (சிந்தா . ) 

த்தம் , தீயெனப்படும் . ( சூ . நிகண் . கஉ : எஉ .) 
ஏவாகனம் - அசமதாகம் . 

ஏழ்நரம்பு- குரல் , துத்தம் , கைக்கிளை , உ 
ஏவாங்கம் - அசமதாகம் , ஒமம் . 

ழை , இளி , விளரி , தார மென்னும் ஏழு நரம்பு 
ஏவி - தூதுவேளை . (இராசவைத் .) 

கள் . ( சூ . நிகண் . க 0 : ஙரு . ) 


666 


ஏழிசைப்பிறப்பிடங்கள் . சுசு 


எளிதம் . 


1 


- 


ஏழ்பரி-- சூரியனுடைய எழு குதிரைகள் ; ஏழிசைமணம் - மௌவல் , முல்லை , க 
கடம்பு, 
அவை , காயத்திரி , திருட்டுபு , செகதி , அநுட் வஞ்சி , நெய்தல் , தாமரை , புன்னை . ( பிங்கல . 
டுபு , பந்தி , பிரகதி , முட்டிணுகு என்பன . " வய கசகசு .) 
ப்பரியேழினாமக்- திகழ் காயத்திரியினொடு திரு ஏழிசைமாத்திரைகள் - குரல் -4 , துத்தம் 
ட்டுபு செகதி வென்றி - மிகும் நுட்டுபு நாற்ப 4 , கிளை -3 , உழை -2 , இளி-4 , விளரி-3 , தாரம் - 
ந்தி பிரகதிவிளங்கியோங்கும் - மருவுமுட்டிணு 2. ( சூ . நிகண் . க 0 : நஎ . 

எ . ) 
குவென்னும் வாம்பரியேழுபூண்ட - விரதம் " எ ஏழிசையக்கரங்கள் - ஆ , ஈ , ஊ , ஏ , ஐ , ஓ , 
ன்னுஞ்செய்யுளாற் பெறப்படும் . ( மச்சபு . சூரிய ஒள . ( சூ . நிகண் . க 0 : ஙஎ . ) 
ரத.உஉ ,உக .) ( ஆசிரியர்சிலர் சப்தா என்னுங்கு ஏழிசையீசுவரர்-விஸ்வாமித்திரன் , இய 
திரையின் பெயர் ஏழ்பரியெனமொழிபெயர்க்க மன் , அங்கி , திங்கள் , வெய்யோன் , கௌதம 
ப்பட்டதெனவும் , ஒன்றே ஏழு வாரங்களையும் ன் , காசிபன் . ( சூ . நிகண் . க : ஙக .) 
நோக்கி யேழுநாமங்கள் கொடுக்கப்பட்டதென ஏழிசையோசைகள் - வண்டு , கிள்ளை , வா 
வும் கூறுப் ) 

சி, யானை, தவளை , தேது , ஆடு , ( சூ . நிகண் . க : 
ஏழ்பரியோன் - சூரியன் .( சூ.நிகண் கருஎ . ) 

ஙக . ) தவளைக்கு பிங்கலநிகண்டிற் குயிலைக்கூ 
ஏழ்பருவம் - பெண்பாலார்க்குரிய ஏழுபரு 

றுவர் . 
வங்கள் ; அவை : பேதை , பெதும்பை , மங்கை , ஏழிசைவாணர் - கந்தருவர் . ( உ - ம் . ) " பன் 
மடந்தை , அரிவை , தெரிவை , பேரிளம்பெ னுமேழிசைவாணருஞ்சித்தரும்பரவ ” (சேதுபு . 
ண் என்னும் பருவங்கள் . ( உ - ம் .) " ஏழ்பருவ - மு 

விதூம . ச . ) 
ற்றமானார் தொழ ” (இலக்கணவி . அருஅ . ) ( ஏத ஏழிலைம்பாலை மகளிரான்மலருமரம் பத் 
மில்பருவமாண்டேழெய்து பன்னொன்று பன்மூ துள் ஒன்று ; அது . மகளிர் நட்பாடமலர்வதென் 
ன் - றோதுபத்தொன்பானையைந்துடன் 

முப்பத் 

பர் . அதன்வாசனையானைகளுக்காகாதாம் . ( உ - ம் .) 
தொன்றெண்ணைந்தே ” என்னுஞ்சூடாமணிரி " 

பூத்தவேழிலைம்பாலையைப் பொடிப்பொடியாக் 
கண்டாலவற்றினாண்டறியப்படும் .) 

கி ” ( இராமா . வரைக் கா . ) 

ஏழ - ஓர் எண் . 
ஏழ்பவம் தேவர் , மக்கள் , விலங்கு , பற 

ஏழபுரம் - ஏழ்புரிபார் . 
வை , ஊர்வன , நீர்வாழ்வன , தாவரம் ஆகிய எ 

ஏழை -1 . அறியாமை . (உ - ம் .) " அவன்றன் 
ழுவகைப்பிறப்பு . ( உ - ம் . ) " எழ் ” பார் . 

மை - யேழைத்தன்மையோவில்லைதோழி ” (கலி . 
ஏழ்புரி-- எழுபுரம் ; அவை . அயோத்தி , மது | ருரு .) 2. அறிவிலான் . ( உ - ம் . ) “ எழைக்கோரெ 
ரை , மாயை , காசி , காஞ்சி , அவந்திகை , துவா ட்டதான ” ( தாயு . பன்மாலை . உ . ) 3. தரித்திர 
ரகை என்பன . 

ன் . 4. பெண் . ( உ - ம் .) “ அஞ்சொலேழைகோ 
ஏழகம் -1. ஆடு . 2. செம்மறிக்கடா. ( உ - ம் .) யில் ” ( இராமா , கைகேசி , க . ) 
“ ஏழகமேவிற்றெம்பால் ” ( கந்தபு . தகரேறு . 

ஏழைக்குறும்பு - வறுமையைக்காட்டிமோ 
உஉ .) 3. துருவாட்டேறு . 

சஞ்செய்கை . 
ஏழைமை . 

ஏழைத்தனம் - எளிமை , 

ஏழைமார் - பெண்கள் , ( உ - ம் . ) " கின்னர 
ஏழரை-- சநி என்னுங்கிரகம் ; பன்னிரண் 

ம்பயில்கீதங்களென்னவாங் - கின்னரம்பயில்கி 
டாமிராசியினும் , சென்மராசியினும் , இரண்டா 

ன்றனரேழைமார் ” ( இராமா. வரைக் . ருக . ) 
மிராசியினும் நிற்குங்காலமாகிய ஏழரைவருடம் . 

ஏழைமை -1. அறியாமை . 2. ஏழைத்தன் 
ஏழிசை-1. குரல் , துத்தம் , கைக்கிளை , 

மை . 3. சிறியனாந்தன்மை. ( உ - ம் . ) " ஏழைமை 
ழை , இளி, விளரி , தாரம் . ( சூ. நிகண் . க : 

வேடனிறந்திலனென்றெனையேசாரோ ” ( இ 
கூரு . ) 2. சத்தசுரம் . ( உ -ம் .) “ ஏழிசைநிறுத்து 

ராமா . குக , கரு . ) 4. வறுமை . 
ப் பாடியும் " ( கந்தபு . வள் . உக்கா.) 

ஏழையேன் - அறிவிலனாகிய நான் . ( உ - ம் . ) 
ஏழிசைச்சுவை - பால் , தேன் , தயிர் , நெய் , 

" எண்ணாமலுள்ளபடி சுகமாயிருக்கவே யேழை 
ஏலம் , வாழை , தாடிமக்கனி . ( சூ .. நிகண் . க . யேற்கருள் செய் ” ( தாயு . எங்குநிறை . ரு . ) 
கூஅ . ) 

ஏள நம் -1, இகழ்ச்சிச்சொல் . ( சூ . நிகண் . 
ஏழிசைப்பிறப்பிடங்கள்- குரல்- மிடறு , 

க 0 : ககூ . ) 2. சரசம் , லீலை . 3. நீக்கல் . [ 1 , 2 . 
துத்தம் - நா , கிளை- அண்ணம் , உழை -சிரம் , இ 

ஹெ fo. ] 
ளி- நெற்றி , விளரி- நெஞ்சு , தாரம் - நாசி . ( சூ . 
நிகண் . க : நசு .) 

எளிதம் - 1. இகழ்ச்சி . 2. எளிமை . 


ஏழமை 


667 


சைவா 


படி 


ஏற்றது . 


காகா அ 


ஏற்றுப்பனை . 


ஏற்க -1. இணங்க , 2. எதிர்க்க . 3. பிச்சை ஏற்றம்- 1. அதிகம் . (உ - ம் .) " அவன்றொ 
வாங்க . 

ழிற்குமேற்றமாமே ( தைல . தைலவ , கஙசு ,) 
ஏந்ததல் -1 . இணங்கல் . 2 இரத்தல் . 3. 2. உயர்ச்சி . (உ -ம்.) “ ஏற்றமானவரொன்றோ 
எதிர்த்தல் . 4. ஒப்புக்கொள்ளல் . 5. பொருந்தல் . பதின்மரோடிலக்கர் ” ( கந்தபு . சரவண.க.) 
5. வாங்கல் . ( உ - ம் .) “இதுவிலையாலேற்கும்பா 3. எழும்புதல் , 4. ஏற்றமரம் , துலா , 5. ஏற்று 
ன்மையுமாம் (சிவப்பி . உ : கங . ) 

கை . 6. நீரேற்றம் . 7. புகழ் . 8. பெருக்கம் . 9 . 
ஏற்கை --- ஏற்குதல் பார் . 

மிகுதி . ( உ - ம் .) " ஏற்றமாகியவெம்மை போய் 
ஏற்படுத்தல் - 1. இணக்கம்பண்ணுதல் . 2 .. ங்கியே ” ( கந்தபு . சுரம்புகு . உக . ) 10. மேன் 
உண்டுபண்ணுதல் , 3. நியமித்தல் . 

மை . ( உ - ம் .) " எவ்வெத்தவத்துஞ்சிவபூசனையே 
ஏற்படுத்துதல் - ஏற்படுத்தல் . 

ற்றமென்ன ” (காஞ்சிபு, தழுவ . உச . ) 
ஏற்படுதல் - 1. உடன்படுதல் . 2. தலைப்ப ஏற்றபடல் - 1. ( அகப்பொருள் ) தலைவியை 
டல் . 

க்கூடப்பெறாததலைமகன் அவள் கோலத்தைப்ப 
ஏற்பாடு -1. உடன்பாடு . 2. நியமம் . 3. பிர டத்திலேதீட்டி ஏறியூரும்பனை மடல் ; இதனைம 
மாணம் . 4. பொருத்தம் . 5. முறை , 

டலேற்றமெனமாற்றியுமுரைப்பர். 
ஏற்பு -1 . இரப்பு . ( உ - ம் . ) “ ஏற்பதிகழ்ச்சி ” 

ஏற்றமரம்-- துலா . 
( கொன்றைவே .) 2. தகுதி . (உ -ம் .) “ ஏற்புறு ஏற்றமாலை- ஒருபிரபந்தம் . 
படைக்கெலாமிறைவனாகுநம்-வேற்படை ” (கந் 

ஏற்றமொழி - புகழ்மொழி . 
தபு , தாரகன்வதை . கஙஎ . ) 3. பொருந்துதல் . ஏற்றரவு - அண்ணியகாலம் , 
( உ - ம் .) " வரம்பறுதானை தன்னை - ஏற்புடையரண 

. 
மாகவியற்றுவித்து ( கந்தபு . அசுரர்யாக. ஙஎ . ) நிட்டையிலிருந்து ” ( கந்தபு .மோனநீங்கு . ந ரு . 

2. இணங்கல் , ( உ - ம் . ) " என்றமன்னவனுக்கே 
ஏற்புழிக்கோடல் ஒருதந்திர உத்தி ; அஃது : 
ஒரு விதியை இயைபானவைகளுக்கே அமைவ 

ற்கச்சாமந்தனிசைந்து ” (திருவிளை . மெய்க்கா. 
னவாகக்கொள்ளுதல் . (உ - ம்.) " அல்வழியவற் தல் . (உ - ம் .) " இரிந்திடலின் றிதேர்வந்தேற்ற 

கசு . ) 3. இரத்தல் . 4. உணர்த்தல் . 5. எதிர்த் 
றோடுறழுமென்றாராயினும் , இவற்றோடு மயங் 
காதென விலக்கிய தகரம்வரின் ஏற்புழிக்கோ மர்புரிதலாலே " ( கந்தபு. தாரகன்வதை . ச .) 
டல் என்னுமுத்தியினாலே திரிபொன்று மேபெ 

6. எழுப்பல் . 7. எற்றுதல் . ( உ - ம் .) " தென்னி 
றுமெனக்கொள்க ”” (நன் , மெய்யீற்று . உச . உ 

லத்தெதிர்ந்துளாரைத்தென்னிலந்தன்னிலே 
ரை . இராமானுச .) 

ற்றி ” ( பாரத , பதின்மூன்றாம் போர் . கசசு . ) 8 . 

எறிதல் . (பிங்கல . கஉஎ.) 9. ஏந்தல் . ( உ - ம் . ) 
ஏற்புறவணிதல் - ( அகப்பொருள் ) தலைவி 

ஏதிலாதது பார் . 10. கொள்ளல் . 11. தகுதி . 
க்குத்தக்கவகையாக அணிகளை அணிதல் . (உ - ம் . ) 12. நடத்தல் , சம்பவித்தல் . ( உ - ம் . ) " ஏற்றதை 
" கலந்துழிமகிழ்தலுநலம் பாராட்டலு- மேற்புற யுணர்கிலமென்று ” ( பாரத . வாரணாவத . உக . ) 
வணிதலுமென்னுமிம்மூன்றும் ” ( அகப்பொ. 13. பொருந்தச்செய்தல் , 
களவியல் , க . ) 

ஏற்றர்- பகைவர் . ( உ - ம் .) " ஏற்றார்புரமூன் 
ஏற்போர் - இரப்போர் . 

அமெரியுண்ணச்சிலைதொட்டாய் ” ( தேவார , 
ஏற்ற -1 . எதிர்த்த . 2. தகுதியான . 3. பக் 

திருவெண்ணெய் . அ . சுந்த . ) 
குவமான . 

ஏற்றியல் - ஏறுதலினியல்பு . ( சிந்தா. ) 
ஏற்றக்கால் - 1. துலாவைத்தாங்குங்கால் . 

ஏற்று- 1. ஏற்றுதல் . 2. ஏற்றென்னேன் 

லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
ஏற்றக்குறைச்சல் - ஏற்றத்தாழ்ச்சி . 

கையும் . 3. மரத்தின் மேற்செய்த ஏதண்டை . 
ஏற்றக்கோல் -1. ஏற்றக்கழி. 2. துலாமர ஏற்றுக்கொள்ளுதல் - 1. அங்கீகரித்துக் 
த்திற்கட்டி நீரிறைக்கப்படும் களை . 

கொள்ளுதல் . 2. பெற்றுக்கொள்ளுதல். 
ஏற்றச்சால் - நீர்மொள்ளும் பாத்திரம் . 

ஏற்றுதல் -1. அதிகப்படுத்தல் . 2. உணர்த் 
ஏற்றத்தாழ்ச்சி -1, ஒவ்வாமை , 2. உயர்வு | தல் . 3. உயரப்பண்ணுதல் . 4. உள்ளேற்றுதல் . 
தாழ்வு . 

5. எழுப்பல் . 6. ஏறப்பண்ணுதல் . ( உ - ம் .) “ தொ 
ஏற்றத்தாழ்வு - உயர்வுதாழ்வு . ( உ - ம் . ) " ஏ டியணி தோண்முதுமகனைக்களியேற்றி " ( திரு 
ற்றத்தாழ்வாய்த் துன்புறுபோகம் பலகாற் றேர்ந் விளை . அங்கம் வெட் . உஎ .) 
ஞாநவா . தாசூர் , உ . ) 

ஏற்றுப்பனை -- ஆண்பனை . ( பெரியபு . திரு 
ஏற்றது -1. இயன்றது . 2. பொருந்தியது . 

ஞா . கூஅ ..) 
1 


ஏ 


2. தூண் . 


668 


ஏறு . 


சுசுகூ 


ஏறுவட்டம் , 


ன்பொது . 


- 


ஏறு சலாகை 


ஏற்றுழதல் - தோணிமுதலியவற்றிலேற்ற |ழிலியோடு ” ( பெரியபு . கண்ணப்ப . சு . ) 8. எ 
ப்படுஞ்சரக்கு . 

ருமை , கவரிமான் , சங்கு , சுறா , பசு , பன்றி , 
ஏற்றெழுதல் - ஓங்கியெழும்புதல் . ( உ - ம் . ) புல்வாய் , மரை , மான் சிங்கமாகிய இவற்றின 
" ஏற்றெழுவன்னிமேலினிது துஞ்சலாம் ” ( கந் ண் . ( சூ , நிகண் . கூ : ங ங . ) 9. எறிதல் . ( உ - ம் . ) 
தபு . விடைபெறு . நக. ) 

" கல்லேறு செல்லுமோ” ( தாயு . சச்சிதா. அ . 
ஏற்றை - ஒரு ஆண்பாற்பெயர் . ( உ - ம் . ) " ஆம் | 10. ஏறென்னேவலும், தெரிநிலைவினைப்பகுதி 
றலொடு புணர்ந்தவாண்பாற்கெல்லா - மேற்றை யும் , வினைத்தொகையும் . 11. தழும்பு . 12. ப 
க்கிளவியுரித்தெனமொழிப ” ( தொல் . பொருனைமுதலியவற்றினாண் , 13. மிகுதி . ( உ - ம் .) 
ளதி . சுமரு . ) 

எல்லேற்றொளிகான்றிலங்குதிறல் வடிவாள்வி 
ஏற -1 . அதிகமாக . 2. உயர் : 

திராவிதழ்மடியா ”( கூர்மபு . அந்தகா . காரு .) 14. 
ஏறக்கட்டுதல் - 1 , கட்டியுயர்த்துதல் . 2. யானை . ( புறப்பொருள் வெ . ) 15. விலங்கேற்றி 
பலப்படுத்துதல் . 3. மழைமுதலிய பெய்யாதிரு 
த்தல் . 

ஏறுகோட்பறை - முல்லை நிலப்பறை . 
ஏறக்குறைய - ஏறத்தாழ . 

ஏறுகோள் - ஒரு பெண்ணை விவாகஞ்செய் 
ஏறங்கோட்பறை- முல்லைநிலமாக்கள் ஏறு யும் பொருட்டாக ஏறு தழுவுதல் . ( திருக்கோ. 
கூப்பிடும் பொருட்டு அடிக்குமொருபறை . ( சூ . கஙசு . செய்யுண்முகம் .) ஓர் இடத்து ஒரு பெ 
நிகண் . எ : சக . ) 

ண் பிறந்தால் அப்பெண்ணைப் பெற்றவர் தந் 
ஏறங்கோள் -1. ஏறங்கோட்பறை. ( உ - ம் .) தொழுவிலே அன்று பிறந்த சேங்கன்றுள்ளன 
" ஏறங்கோண்முழங்க ” ( சிந்தா . கோவிந்தை . வெல்லாம் தம் ஊட்டியாகவிட்டு வளர்த்து அப் 
அக .) 2. ஏறுகோள் . ( தொ . எ : சு அ . ) 

பரிசினால் வளர்ந்த ஏற்றைத்தழுவினானொருவ 
ஏறட்டு- ஏறவிட்டு. ( உ - ம் .) “ கொம்பிலே ஏ னுக்கு அப்பெண்ணைக்கொடுத்தல் முல்லைத்தி 
றட்டுநான்றகையினை ” (குறிஞ்சி . நசு . உரை.) ணைக்குமரபென்ப .) 
ஏறண்டம் - குமுறலண்டரோகம் . (சீவரட் . 

கைமரங்கோக்குஞ்சலாகை . 
க்கஉ . ) 

ஏறுண்ணல் 1. அம்பு தைக்கப்படுதல் . 
ஏறத்தாழ -1. கூடக்குறைய . 2. முன்பின் (உ - ம்.) " எய்யேறுண்டவாறு ” ( திருவிளை . பழி 

யஞ்சி . உச ) 2. வெட்டுண்ணல் . ( 2 - ம் . ) " கோ 
ஏறல்- ஏறுதல் . 

லமழுவாலேறுண்டு” ( பெரியபு . சண்டே . ரு.அ.) 
ஏறவிடுதல்- 1. மரக்கலத்தைக்கரைக்குத் 
தூரமாக விடுதல் . 2. மேலே ஏறும்படி விடுதல் . டேறு போதிற்படுகின்றுழி( கந்தபு . திருவிளை . 

ஏறுதல் -1 . அதிகப்படுதல் . ( உ - ம் . ) " மட் 
ஏறவிறங்கப்பார்த்தல் - கேசாதிபாதமீறா சஎ . ) 2. இவர்தல் . (உ - ம் . ) " ஏறுதேர்முரிய ” 
கப்பார்த்தல் . 

( பாரத , நிரைமீட்சி . க ங . ) 3. உட்போதல் . 4 . 
ஏறங்கடைசி - அறமுடிவு . 

உயருதல் . 5. செல்லல் . 6. தைத்தல் . 7. தொ 
ஏறுநிலை --மேடு , 

டர்தல் . ( உ - ம் .) “இருவினைகள்வந்தேறவழியு 
ஏறளர்- 
படைவீரர் .. 

மில்லை ” ( தாயு . ஆநந்தமா. கா .) 8. மேற்போதல் . 
ஏறிட்டுப்பார்த்தல் - உற்றுப்பார்த்தல் . ( உ - ம் . ) " பூவேறுகோனும் ” (திருவாச . திருக் 

ஏறிடுதல் - 1. அடைதல் . 2. ஏறவிடுதல் . கோத்தும்பி . க . ) 
3. உள்ளே செலுத்தல் . 4. வந்து பொருந்துதல் . 

ஏறுதழுவல் - மணமுடிக்கும் பொருட்டு இ 
( உ - ம் . ) " அவ்விதியநுபவத்தாலேறிடும் ” ( சி . சி . 

டபத்தைப்பிடித்தல் . ( உ - ம் .) " ஏறுகோள் ” பார் . 
உ : கூ . ஞாநப் .) 

ஏறுதுறை - நாவாயின் மேலேறுந்துறைமு 
ஏறிய வீரி - சவ்வீராபாஷாணம் . 

கம் , 
1. அச்சுவினிநாள் . ( சூ . நிகண் . க : 

ஏறுநெற்றி - அகன்றநெற்றி . 
காஎ .) 2. அழித்தல் . ( உ - ம் . ) " அவ்வெயில்லேறு 

ஏறுபடி - 1. அதிகப்படி . 2. தாழ்வாரம் . 
பெற்றுதிர்வன போல ” ( கலி . உ . ) 3. இடபதே 
வர் . ( உ - ம் . ) " போரேற்றின்பூசையினை ” ( சை 

ஏறுபொழுது - காலை நேரம் . ( வழக் . ) 
வச . பொது . சகக . ) 4. இடபம் . ( உ - ம் . ) " ஏறு ஏறுமாறு - குழப்பம் . 

ஏறுமிராசி - மகரமுதல் மிதுனமீறானவிரா 
காட்டியதிறலிளைஞர் ” ( கந்தபு . நாட்டு . ஙஉ . ) 

சிகள் . 
5 . பவிராசி . ( சூ . நிகண். கக : றகர . ங . ) 6 . 
இடி . ( சூ . நிகண் . கக : றகர , கூ . ) 7. உயர்ச்சி . ஏறுவட்டம் -1 . ஏறினவட்டம் . 2. கரணம் 
( உ - ம் . ) ஏறுடைவானந்தன்னிலிடிக்குரலெ யோகம் நட்சத்திரம் முதலியன நாழிகை ஏறு 


னாக . 


ஏறு 


669 


ஏனம் ... 


சுஎன 


முறை . 3. பங்கின் அளவுக்கு அதிகமான நில மாகியுநரவரியாகியும் " ( பாரத . உலூகன் . க . ) 
முதலியன . 

6. பாவம் . ( சூ . நிகண் . கக : னகர , கரு. ) 
ஏறுவது- ஏறப்படும் வாகநம் . ( உ - ம் .) " வி ஏனல் -1. கதிர் . ( உ - ம் . ) " இலைமுதிரேன 
டையேறுவது ( கந்தபு . தவங்காண். கரு .) ல்காத்திருக்கும்பேதையான் ) ( கந்தபு .வள். சுக .) 

ஏறுவால் - நீண்டவால் . ( உ - ம் . ) " பசு ஏறு 2. பைந்தினை . ( சூ . நிகண் . ச : ச 0 .) 3. தினை . 
வாலும் எருது கூழைவாலும் " ( வழக் .) ( உ - ம்.) “ எனல்விளையுளினிதளிக்கவைத்தன 

ஏறுவிடுதல் - மணமுடிக்கவருபவன் பிடிக் ரே ” ( கந்தபு . வள் . சஅ . ) 4. தினைப்புனம் . 
கும்பொருட்டு இடபம் விடுதல் . 

( உ - ம் .) “ பொருப்பினிலேனல்காக்கும் ” ( கந்தபு . 
ஏறுவெயில் - முன்பொழுதின் வெய்யில் . 

வள் . சுக . ) 
ஏறுழவர்- படைவீரர் . 

ஏனவர் - மற்றையோர் . ( உ - ம் . ) " வானவ 
ஏறெடுத்தல்--1 . உயர்த்துதல் . 2. மேலெ ரைத்தானவரை யேனவரைவெற்றிகொள்ளு 
இத்தல் . 

மாற்றலொடு ” ( கந்தபு . வரம்பெறு . உங . 

) 
ஏன் -1 . தன்மை ஒருமையில் வரும் ஒரு வி ஏனவாயன் - பேதை . ( வழக் .) 
னைவிகுதி . அது தெரிநிலை உடம்பாட்டுவினை ஏனவை - மற்றயவை . ( உ-ம் . ) " ஏனவைகு 
யில் வரும்போது கால இடைநிலைகளு ளொன் இப்போய் ” ( கந்தபு . தருமகோபன் . சஅ .) 
றை அடுத்து அதன்பின்னாகவும் எதிர்மறைப் ஏனாதி -1 , ஓர் இலேகியம் . 2. ஓர் குடியிலு 
பொருளிலே தெரிநிலைவினையில் வரும்போது ள்ளார்க்குரிய பட்டப்பெயர் . ( சிந்தா . ) 3. நாவி 
வினையடியைநேரேயடுத்து அதன்பின்னாகவும் ) தன் . ( சூ . நிகண் . கக : னகர , கச .) 4. படைத் 
வரும் . ( உ - ம் .) " படித்தேன் , படிக்கிறேன் , படி தலைவன் . ( சூ . நிகண் . கக : னகர . கச . ) 5. மக் 
ப்பேன் , படியேன் , 2. யாதுகாரணத்துக்காக திரி . ( உ - ம் . ) " ஆய்மாமதியேனாதியரவர் சூழ்து 
எனப்பொருள்படும் ஒரு வினா இடைச்சொல் , ணையதுவாய் ” ( சேதுபு . அநுமகு . கக .) 6. மற 
( உ - ம் . ) " அடுத்தவினையுளதானிறையேனென் வன் . 
னில் " (சிவப்பி . உ : சு . ) 3. எவன் என்னுவினா ஏனாதி நாயனார் - சிவனடியாரறுபத்து மூவரி 
வினைக்குறிப்பு முற்றுச்சொல் என் என விகார லொருவர் . ( பெரியபு . ) 
ப்பட்டு வருமென்பர் . ( நன் . வினை . ஙக . உரை . ) ஏனும் - என்றாலுமெனப்பொருள்படும் ஒரு 

ஏன்றல் -1. இயலல் . 2. குறித்தல் . 3. பொ வினையெச்சவிகுதி . ( உ - ம் .) " தாமரைமுதல்வற் 
ருந்தல் . ( உ - ம் . ) " என்றவிரண்டும் பொருளு கேனும் ” ( கந்தபு . காமதகன . அங . ) ( எனினும் 
ண்மைக்கிடமாம் - ( சி . சி . அளவை . கூ . சிவ என்பதன் விகாரம் போலும் . ) . 
ஞாந . ) 4. முயலுதல் . ( உ - ம் .) " என்று செய்வி ஏனை- 1. ஒழிந்த எனப் பொருள்படும் ஓர் 
னையாவதுஞ்செய்வதும் ” ( கந்தபு . சுக்கிரனுப இடைச்சொல் . ( உ - ம் . ) " ஏனைவானவர்யாவ 
தேச . ஙரு . ) 

ரும் ” ( கந்தபு , திருவிளை . கஉஎ .) 2. மலங்குமீன் . 
ஏன்று -1. எற்று . ( உ - ம் .) ” என்றெடுத்தசி ஏனைய- ஒழிந்த. ( உ - ம் . ) " ஏனைய தேவரு 
லையின்னாய் ” ( இராம . குலமுறை. கூ .) 2. வஞ் மினைய நீரரே” ( கந்தபு . திருவவதார . கஎ . ) 
சியாதெதிர் நின்று . (உ - ம் . ) “ கோழியோங்கிய ஏனையர் - மற்றோர் . ( உ - ம் . ) " அண்டர்க 
வேன்றடுவிறற்கொடி ” (திருமுரு. ந.அ.) ளேனையர் ” ( கந்தபு . தெய்வயானை . உரு ..) 

ஏன்று கொள்ளுதல் -1 . இயலுதல் . 2. ஏற் ஏனையவர் -- எனையர் . 
றுக்கொள்ளல் . ( உ - ம் :) “ அடியேனையுமேன்று ஏனையோர் - மற்றையோர் . ( உ - ம் . ) " தலை 
கொணீ ” ( தேவார , மழ . சு . சுந்த . சு . ) வருமேனையோரும் ” ( கந்தபு , தெய்வயானை . 
ஏன- ஏனைய . ( உ - ம் .) " ஏலும்வதுவைக்கு 

. ) 
ரியவேனவுமளித்தான் ” ( கந்தபு . தெய்வயானை . 

ஏனோர் - மற்றையோர் . ( உ - ம். ) " தேவர்மா 
உக . ) 

முனிவரேனோர் ” ( கந்தபு . திருக்கலி . கக . ) 
எனக்கோடு - வெதுப்படக்கி .( மலையகராதி . ) 

ஏனோன் - எனையோன் . ( உ - ம் . ) " முன் 
ஏனப்படம் - பன்றிமுகக்கடகு . ( உ - ம் . ) " ஏ னுைக்குயாவரும்பகையாகலானும் ஏனோனுக் 
னப்படமுங்கிடுகின்படமும் ” (சிலப் . ஊர்காண் . குக்காரியந்தோன்றாமையானும் " ( வள் . அசுசு . 
கஉ . ) 

உரை .) 
ஏனம் - 1.ஆய்த எழுத்தின் சாரியைகளுள் 
ஒன்று . ( உ - ம் .) " அஃகேனம் ” 2. பாத்திரம் . 
( வழக்.) 3. ஓலைக்குடை . ( சூ . நிகண் . கக : னகர ஐ- ( இது : தமிழ்ப்பாஷையின் வர்ணமாலை 
வெ . கரு . ) 4. கருவி , 5. பன்றி . ( உ - ம் . ) என யின் உயிர்வருக்கத்திலே வரும் ஒன்பதாமெழு 

1 
670 


ககஉ . 


கஎக 


ஐக்கவாதி . 


த்து , அஃது ; அங்காந்தும் முன்னம்பல்லை அடி 26. பிதா . ( உ - ம் .) " என்னைவானமெய்தி 
நாவினது விளிம்பு பொருந்தியும் உச்சரிக்கப்ப யானேயிறைவனானால் " ( பாரத . வாரணா . ஙக . ) 
டுவது . அகரக்கூறும் இகரக்கூறும் யகர ஒற் 27. பெயரைச் சார்ந்து செயப்படுபொருள் 
றொலி இடையிலே கலக்கச்சந்தித்துப்பிறப்ப முதலிய பொருள்களிலேவரும் இரண்டாம் வே 
தோரெழுத்தாதலால் அதனைச் சந்தியக்கரமெ ற்றுமையுருபு , 
ன்று சொல்வர் . )(நன்.எழுத்.கஅ . விரு . உரை ) 28. பெருவியாதி . ( இராசவைத் ) 
1. அசைநிலை . ( வள் . காருஅ . ) 

29. முன்னிலைப்பொருளின் ஒருமைப்பாலி 
2. அரசன் . ( உ - ம் . ) " என்னை முன்னில் லேவரும் ஒருவினைவிகுதி . ( நன்.வனையி.கசு . ) 
லன்மின் ” ( வள் . எஎக . ) 

30 . யானைப்பாகன் அதட்டும் ஓசை. ( உ - ம் ) 
3. அழகு . (உ -ம் .) " ஐமைந்தாசரணந்த " அங்கையந்தலத்தினாலப்புதாதையெனக்- கொ 
னமும் " ( கந்தரந் . காப்பு . உ . ) 

ங்கலர்கண்ணியான் கொம்மைதான் கொட்டலு 
4. இருமல் . (உ - ம் .) " அன்று தொட்டிவ 

ம் ” ( சிந்தா . கனக . உஎஅ . ) 
னைமுதற்பிணியினாலழுங்கி ” ( பாரத . குருகுல . 

31. வியப்பாகிய குறிப்பையுணர்த்தும்ஒரு 
உஉ . ) 

சொல் . ( உ - ம் . ) " ஐவியப்பாகும் ” ( தொல் . 
5 . 

ஒரு சாரியையிடைச்சொல் . ( உ - ம் . ) சொல் . உரி . அள . நச் .) 
" பண்டைக்காலம் ” ( நன் . உருபு . ரு . ) 

32. வினை முதற்பொருளிலேவரும் ஒருபெ 
6. ஒரு தொழிற்பெயர் விகுதி . ( உ - ம் . ) யர்விகுதி . (உ - ம் . ) " பறவை ” ( நன் . பதவி . கங . 
" கொலை " ( நன் . பதவி . கங . ஆறுமுக . ) 

ஆறுமுக . ) 
7. ஒரு பண்புப்பெயர் விகுதி . ( உ - ம் . ) 

33 . வெண்ணெய் . ( இராசவைத் . ) 
" தொல்லை " ( நன் . பதவி . கங . ஆறுமுக ) 
8. கடவுள் . ( உ - ம் . ) " மருதூரையம்பல 

( அயன்றனையாதியாக வரனுருவென்பதே 

ன்னை , எனச்சிவஞாநசித்தியாரின் முதலாஞ் 
ருஞ்சடையான் ” ( ம - தி .) 
9. கடுகு . ( இராசவைத் .) 

சூத்திரத்தின் அறுபதாங்கவியிலே அயன்ற 

னை என்பதில் வரும் ஐ உருவம் எனப்பொரு 
10. கருவிப்பொருளிலே வரும் ஒரு பெயர் 

ள்படும் என்றும் அங்கனம் பொருள்படுவது 
விகுதி . ( உ - ம் .) " பார்வை " ( நன் . பதவி . கங . 

அழகு எனப்பொருள்படும் ஐ ஆகுபெயராக 
ஆறுமுக .) 
11. குரு . ( உ - ம் . ) " அக்கரையாம்பாட நா 

அழகையுடைய உருவத்தின்மேல் நின்றது . 

என்று சிவஞாநமுநிவர் கூறுவர் . ) 
தெல் " (கந்தரந் . கா .) 
12. கோழை , சிலேட்டுமம் . (உ - ம் . ) " ஐயு 

ஐக்கம்- ஐக்கியம் பார் . 
ந்தொடர்ந்துவிழியுஞ்செருகியறிவழிந்து ” ( ப ஐக்கவம் - கரும்பிலிருந்து செய்யப்பட்டது . 
ட்டினத்தடி . திருவொற்றி . க . ) 

(ணெவ.) 
13. சர்க்கரை. ( இராசவைத் . ) 

ஐக்கவாதசைவம் - அகப்புறச்சமயம் ஆறனு 
14 . சவ்வீரம் . ( தைல . தைலவ . ) 

ள் ஒன்று ; அதன் வழிநிற்பார் வேதஞ்சிவாகமம் 
15. சன்னி . ( இராசவைத் . ) 

இரண்டிற்கும் சிறப்பு வகையாற் பிரமாணங் 
16. சிலேஷ்மம் . ( தைல , தைலவ . ) கொண்டு , அவற்றின் விலக்கியன ஒழித்து வி 
17. சிவன் . 

தித்தவழி ஒழுகுவாராயினும் ஆணவமலத்துண் 
18. செயப்படுபொருளிலே வரும் ஒரு 

மைகொள்ளாராயும் அதனுண்மைசாதிக்குஞ்சி 
யர்விகுதி . ( உ - ம் .) “ தொடை ” ( நன் . பதவி . வாகமவாக்கியங்களை இகழ்வாராயும் இருப்பவர் . 
கங . ( ஆறுமுக . ) 

ஐக்கவா தசைவர் ஐக்கவாதசைவத்தை 
19. தண்ணீர்க்கானான் இலை . ( இராசவை ) | அநுசரிப்போர் . 
20. தண்ணீர்முட்டான் கிழங்கு . ( இராச ஐக்கவாதி -1. ஆன்மசித்துஞ்சிவசித்துந்த் 
வைத் . ) 

ங்களிற்கூடி ஒன்றாய் விடுகிறதே முத்தியென் 
21. தலைவன் . ( சூ . நிகண் . கக : 

று சாதிக்கும் மதஸ்தன் . (சி . சி . கக கக . நிரம்ப .) 
கக .) 

2. ஐக்கவாதசைவமுடையோன் . இவன் ; ஆண 
22. தும்பை . ( இராசன் 

வமலமென்பதொன்றில்லை சுத்தனாயுள்ள ஆன் 
இராசவைத் . ) 
23. துர்க்கை . ( இராசவைத் . ) 

மாவைமாயாகன்மங்கள் இயல்பாகவந்து பொரு 
24. நுண்மை . ( பிங்கல . உஉஉசு .) 

ந்துமென்பன் . (சிவப்பி . இரண்டாஞ்சூத்திரம் .. 
25. பருந்து . ( இராசவைத் ) 

ககூ - ம் பாட்டிற்காண்க. ) 


யகரவெ . 


671 


ஐங்கணையவத்தை . 


எடி 


ஐசுரவிரதம் . 


ஞாந . ) 


ஐக்கியபதம் - சீவபரங்கள் ஒன்று பட்டிருக்கு கம் , மரணம் , மோகம் , விப்பிரயோகம் . ( சூ . நிக 
நிலை.(உ - ம் . ) " ஐக்கியபதத்தினிதிருந்த விவேக் ண் . கஉ : ரு 0 , ரு . ) 
ந்தன்னை ” ( தாயு . மண்டல . சு 

கா . ) 

ஐங்கதி - பஞ்சகதி . ( உ - ம் . ) " ஆய்ந்தவெம் 
ஐக்கியபாவம் - ஒன்றுபட்டிருக்குந்தன்மை . 

பரிமாத் தூண்டியைங்கதி நடத்திக்காட்டி ” ( திரு 
( சி . சி . உ . உரை. நிரம்ப . ) 

விளை . மெய்க்கா. ஙஎ . ) " பஞ்சநதி ” பார் . 
ஐக்கியம் - 1. ஒன்றாயிருக்குந்தன்மை . 2 . ஐங்கரன் - விநாயகன் . ( சூ . நிகண் . க : உக . ) 
ஒன்றிப்பு , ஒன்றென்று நினைக்கத்தக்கதாகச்சே ஐங்கனி 

- விசேடவகையான ஐந்து பழங்க 
ர்ந்திருத்தல் . ( உ - ம் .) " நான் பேதையுப்போடப்ள் . அவை : எலுமிச்சம்பழம் , நாரத்தம்பழம் , மா 
பைமருவவிட்டுங்கற்பூரந்தனிற்றீபம் - வயங்கவி துளம்பழம் , தமரத்தம்பழம் , குளஞ்சிப்பழம் எ 
ட்டுமைக்கியமுன்னிவருந் திரிற்பேன் ” ( தாயு . ன்பன . ( உ -ம் .) “ ஐங்கனியமுதமைந்துகௌவி 
ஆகார , உக . ) (ணெக . ) 

யம் ” (திருவிளை . நான்மாட . கக , உ o . ) ( சை 
ஐக்கியவாதம் - ஐக்கியவாதசைவம் . அது ; 

வச . ருகச . உரை. ) 
நீரும் நீருஞ்சேர்ந்தாற்போல முத்தியிலே ஆன் 

ஐங்காயதைலம் - பிண்டதைலம் . 
மாவுஞ்சிவனும் ஒன்றோடொன்றிரண்டறக்கல 

ஐங்காயம் - ஐந்துகாயம் ; அவை : கடுகு , ஓ 
ந்து நிற்குமென்று சொல்லும் மதம் . ( சி . சி . கக 

மம் , வெந்தயம் , உள்ளி , பெருங்காயம் என்ப 
கக . சிவஞா . ) 

( தைல . தைலவ . கஙரு . ) உவின் சிலோ அ 

கராதிக்காரர். கடுகு நீக்கி மிளகு கூட்டி ஐங்கா 
ஐக்கியவாதி- சிவமாகியசித்தும் ஆன்மாவா 
கிய சித்தும் நீரும் நீரும் போல ஒத்தொன்றாய் கிச்சுக்குக்கூட்டி ஐங்காயமென்றுங் கூறினர் . 

யமென்றும் , மானிப்பாயகராதிக்காரர்: ஓமம் நீக் 
நிற்குமென்று சொல்லும் மதஸ்தன் . அவன் ஐ 
க்கியவாதஞ்சாதிக்கிறவன் . ( சி . சி . கக : கக . சிவ 

ஐங்காரம் - வெங்காரம் , சீனக்காரம் , சவுக் 
காரம் , பொரிகாரம் , நவச்சாரம் என்னும் ஐந்து 

காரங்கள் , 
ஐகீதஞ்சு- தண்ணீர் முட்டான் கிழங்கு . 

ஐங்காலம் - பிராதக்காலம் , சங்கவகாலம் , 
( இராசவைத் ) 

மத்தியாநகாலம் , அபரான்னகாலம் , சாயாந்த 
ஐக்குறுக்கம் ஐகாரக்குறுக்கம் . அஃது : காலம் என்னும் ஐந்துகாலங்கள் . இவை சூரி 
" ஐயௌக்குறுக்கம் " ( நன் . எழுத் . சச . ) என் 

யோதய 

முதல் அவ்வாறு நாழிகை அளவாகக்கொ 
பதனாற் பெறப்படும் . 

ள்ளப்படும் . ( பாலபாடம் . ககஎ . ) 
ஜக- மல்லிகைமொக்குள் . ( இராசவைத் ) ஐங்குரவர்- பஞ்சகுரு ; அவர் : இராசா ,, 
ஐகாந்திகம் -1. பூரணம் . 2. பொதுநீங்கி தாய் , தமையன் , உபாத்தியாயன் , பிதா.(உ - ம் ) 

" அரசனுவாத்தியாயன்றாய்தந்தைதம்மு - னிகரி 
ஐகாரக்குறுக்கம் - இரண்டுமாத்திரையிற் ல்குரவரிவரைவரைத் - தேவரைப்போலத்தொ 
குறைய உச்சரிக்கப்படும் ஐகாரம் ; அஃது : ஒரு ழுதெழுக ” ( ஆசாரக் , கஉ . ) ( சூ . நிகண் . கஉ : 
பதத்தின் முதல் இடை கடையென்னும் மூன் ஙஅ - ல் தாயை நீக்கிக் குருவைக்கூறினர் .) 
றிடத்தும் வரும் . ( நன் . எழுத் . 50. ) 
ஐகாரம் - ஐயென்னுமெழுத்து . ( நன் . எ 

ஐங்குழ- அரசர்க்குரிய பஞ்ச குழவினர் . 

அவர் : சாரணர் , சேனாபதியர் , தூதர் , புரோகி 
ழுத், எக . ) ( காரம் - சாரியை ,) 

தர் , மந்திரியர் என்பவர் , ( சூ . நிகண் . கஉ : நஎ . ) 
ஐகான்- ஐகார எழுத்து . (உ - ம் . ) " ஐகான் ஐங்கோசம்- பஞ்சகோசம் ; அவை : அந்த 
யவ்வழி ” ( நன் . எழுத் . சுக .) ( கான்- சாரியை . ) மயகோசமும் , பிராணமய கோசமும் , மநோமய 

ஐக்கம் - 1.இம்மை .(சி.சி.ச.ச.சிவாக்.) 2 . இம் கோசமும் , விஞ்ஞாநமயகோசமும் , ஆநந்தமய 
மைக்குரியது . ( பெனகிக : உண - இங்கே .] கோசமுமாம் . ( சி . சி . ச : உங . ) 
ஐங்கணை - ஐந்துபாணங்கள் . வநசம் , சூதம் , 

ஐசாநம்- 1. ஈசான திக்கு . 2. ஈசாநனோடு 
அசோகு , முல்லை , நீலம் என்பன மன்மதனது சம்பந்தப்பட்டது . ( பொ ந . ) 
ஐங்கணை என்பர் . ( சூ . நிகண் . கஉ : சக .) (சிந் ஐசா நீ- 1. துர்க்காதேவி . 2. வடகீழ்த்தி 
தாமணியில் ஐங்கணை இரண்டென்பர் . ) சை . 3. வடகீழ்த்திசையானை . ( ணொநீ ) 

ஐங்கணைக்கிழவன் - மன்மதன் . ( உ - ம் .) ஐசா நியன்- ஈசாநன் , 
ஐங்கணைக்கிழவன்காட்சியுண்மகிழ ” ( கல்லாட . ஐசிலம் - சிறுநாகம் . ( மலையகராதி .) 
உ O. ) 

ஐசுரவிரதம் - ஒருவிரதம் . ( சூத . நியமமு . 
ஐங்கணையவத்தை - சுப்பிரயோகம் , சோ ககூ .) 


சு 


யது . 


| 


672 


சுஎங 


ஐந்தறிவுயிர் . 


ணிமே . ) 


45 


னவை . 


ஐசுவரி -- ஈசுரசம்பந்தமாகிய சத்தி . ( பௌ வு . ( உ - ம் .) " மிகவு - மைதேறியடனீடுகருடன் 
ட் . சா : உரு . ) ( கெனாரி .) 

றன் முதுகின்கண் " ( சேதுபு . பாலோ . சு .) 
ஐசுவரியம் - 1. செல்வம் , பாக்கியம் , 2 . 

ஐதுபடல் - இளகுதல் . ( உ - ம் .) " மேதகுநா 
தைவிகமான அதிகாரமுடைமை ; அது : சர்வ 

னரி- னை துப்பட்டொழுகி ” ( சிந்தா. நாமகள் . 
வியாபகம் , சர்வசாமர்த்தியம் முதலிய குணங்க 

அஅ . ) 
ளுடைமை . 3. மேலான சித்தி . 4. வல்லபம், கெலாமழுங்கிற்றென்பவே ” ( கந்தபு . தாரக 

ஐதென - விரைவாக . ( உ - ம். ) " ஐதெனவுல 
அதிகாரம் , ஆளுந்தன்மை . ( பௌட் . கூ . சுக . ) 

. 
ஐஞ்சந்தி- ஐந்து தெருக்கள் கூடுமிடம் . ( ம 

கசக ) 

ஐந்தடக்கல் - பஞ்சேந்திரியங்களையொடுக் 
ஐஞ்சுத்தி- பஞ்சசுத்தி . ( உ - ம் . ) "தூயரா 

குதல் . (உ - ம் . ) " ஒருமையுளாமை போலைந்தடக் 
கியைஞ்சுத்தி செய்து ” ( திருவிளை . வருணனு 

கலாற்றின் ” ( வள் . கஉகா.) [ இது தொகைக்கு 
க்குச் சக .) ( ஆன்மசுத்தி , தாநசுத்தி , திரவிய 

றிப்பு. ] 
சுத்தி , மந்திரசுத்தி , இலிங்கசுத்தி என்பன . 

இந்தமுதம் - பஞ்சாமிர்தம் ; அவை: பால் , 
( சைவச . ரு 02 . உரை ) 

தயிர் , நெய் , தேன் , சர்க்கரை என்பன . ரசப 
ஐஞ்ஞூறு - ஒரெண் . 

ஞ்சாமிர்தம் எனப்படும் . இவற்றோடு , வாழை 
ஐட்டிகம் - யாகத்தோடுசம்பந்தப்பட்டது . யுங்கூட்டிற்பல பஞ்சாமிர்தமெனப்படும் . ( சை 

. 

ப்பழம் , பலாப்பழம் , மாம்பழம் என்னுமூன்றை 
[ ஷிெக .) 

வச..ருகங . உரை . ) 
ஐணம் - கருமானோசெம்பந்தப்பட்டது , ஐந்தரம் -1 . அழகுள்ளது . 2. நெருக்கமின் 
தோல் முதலியன . 

மை . 3. பனை . 4. மந்தம் . 
ஐணேயம் பெண்மானின்றோல் முதலா 

ஐந்தரு -1 . காஞ்சிநகரத்திலுள்ள ஐந்துமரங் 

கள் ; அவை : பொன்மலர்மலருமாமரமும் , மலரு 
ஐத்திரியவுபநிஷ்த்து -- ஓர் உபநிடதம் ; ங்காயுமில்லாமல் பழங்களைக்கொடுத்து அவற் 
அஃது இருக்குவேதத்திலுள்ளது . 

றையுண்டவர்களுக்குச் சித்திகளைக்கொடுக்கும் 

புளிமாமரமும் , நறுமணங்கமழும் பலவகை மல 
ஐதரேயம் -- இருக்குவேத உபநிடதம்பத்தி ர்கள் மலர்கின்ற இருப்பைமரமும் , ஆகாயத்தேயு 
லொன்று . 

யர்ந்த அத்திமரமும் , தன்னிழல் தன்னடிவிட்டு 
ஐதிகம் - ஓர் அளவை ; அது : தொன்றுதொ ப்பிரியாதிருக்கிற காஞ்சிமரமுமாம் . ( உ - ம் .) " ம 
ட்டுவருங்கேள்வியைநம்புவது . ( உ - ம் .) “ கொன் றைகளினுருவாய்ப் பொன்மலர் தனிமாமலரொ 
பயில்வேலைக் கடல்புடைசூழுங்குவலயத்தோ - | கொயிலாதென்றுஞ் - செறிதருபலங்களுதவிது 
ரன்புடனாலில்ல கையுண்டென்பர்களென்பது ங்கினர்க்குச்சித்திகள் வழங்குறுமெகினம் - வெறி 
வு- மின்பயில் புற்றில் விடநாகமுண்டென்பரெ மலர்பலவுமலர்ந்திடுமதூகம்விண்ணினைநோக்கு 
ன்பதுவு - மென்பர்கணாவலரென்பதுமைதிகமெ மோரத்தி - நறுநிழல்பிரியாதிருந்ததோர்காஞ்சிக 
ன்பர்களே ” ( சி . சி . க . க . மறை . ) 

ன்னகர்தன்னிலைந்தருவே " ( கந்தபு. திருநகர . 

கச . ) 2. தேவலோகத்திலுள்ள என்று சொல்லப் 
ஐதிகாதிகன் -1. சரித்திரக்காரன் . 2. புரா 

படும்பஞ்சதரு ; அவை : அரிசந்தனம் , கற்பகம் , 
தனக்கதைகளையறிகிறவன் . ( பொதிஹா 

சந்தானம் , பாரிசாதம் , மந்தாரம் என்பன . ( சூ . 

நிகண் . சு : உ ) 
அடர்த்தியற்றது , அற்பம் . ( உ - ம் . ) 

ஐந்தலை நாகம் - ஐந்து தலைகளையுடைய ஒரு 
" ஐதசெந்நெல்பொய்யாவிளைவு " ( பிள்ளைப்பி பாம்பு ; அஃது ; இக்காலத்திற் காணப்படுவதில் 
ராயம் . ) 2. அழகு . ( உ - ம் . ) " ஐதேந்தல்குல் ” லை . ( உ - ம் .) “ இனியைந்- தலைநாகநன்மணியும் 
கூர்மபு . தக்கனைச்சபித் .ங . ) 3. அழகையுடைய பெறலாமித்தரணியிலே ” (வாண . கஅ .) 
து . ( உ - ம் .) " ஐதுரையாநின்றவணிந்துரையை ” 

ஐந்தவம் - 1. சாந்திரமாதம் . ( இந்துவோடு 
நன் , சிறப். கா . ) [ ஐ - அழகு . து - விகுதி . ) 4 . 

சம்பந்தப்பட்டதென்றபடி .) 2. மிருகசீரிட 
நுண்ணியது . ( உ - ம் .) " ஐதமர் நுசுப்பினாள் ” 

நாள் . ( இந்து சம்பந்தநாள் என்றபடி .) 

( வெ 
( கலி . ருஉ . ) 5. மெத்தென. ( உ - ம் . ) " ஐது நடந் 

நவ . ) 
( சிறுபா . எ . ) 6. மெல்லிது . ( உ - ம் . ) "ஐது 
வீழிகுபெயல் ” ( சிறுபா . கங . ) 7. வியக்கத்தக்க ஐந்தறிவுயிர் - 1. மக்கள் , 2. விலங்கு . (1 

2. பிங்கல . கககா .) 
( தொல் . சொல் . ஙஅரு . உரை . ) 8. விரை 


வலிக :) 


673 


ஐந்து . 


எச 


ஐம்படை . 


ஐந்தனுருபு - இன் இல் என்னும் ஐந்தாம் ஐந்துசுத்தி - பூதசுத்தி , ஆன்மசுத்தி , திர 
வேற்றுமையுருபு . ( நன் . பெயரி , சஉ . ) வியசுத்தி , மந்திரசுத்தி , இலிங்கசுத்தி என்று 

சொல்லப்பட்டவை . (சி . 
ஐந்தாங்காரம் - தமம் , மோகம் , மகாமோ 

வை . ( சி.சி. அ ; 20. நிரம்ப .) 

ஐந்துதுந்துபி - பஞ்சவாத்தியம் . 
கம் , தாமிச்சிரம் , அந்ததாமிச்சிரம் என ஐந்து 
வகைப்பட்ட ஆங்காரம் . ( கூர்மபு . பலவகைத் 

ஐந்துப்பு - " ஐந்திலவணம் ” பார் . 
தோற்ற , உ . ) 

ஐந்துபா - வெண்பா , ஆசிரியப்பா , கலிப்பா , 

வஞ்சிப்பா , மருட்பா என்னும் ஐந்து பாக்கள் . 
ஐந்தார் - பனை . ( மலையகராதி .) 

(உ - ம் .) " ஐந்துபாவுடைநால்வகைக்கவிக்கதிப் 
ஐந்திணை - 1. அன்புடைக்காமம் பற்றிக்குறி தியாய் (பாரத பாயிர , கரு . ) 
ஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தலாகிய ஐவ ஐந்துபூதம் - பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , 
கைநிலத்திலும் ஆடவர் மகளிர் ஆகிய இருதிற ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்கள் . 
த்தார்க்குள்ளுநிகழுமொழுக்கம் . ( உ - ம் .) " ஐந் ஐந்துழகர் - ஐந்து முகமுடையவராகிய சிவ 
திணையுடையதன் புடைக்காமம் " ( அகப்பொ.ன். ( உ -ம் .) " ஐந்துமுகர்தந்தமுருகேசநம ” ( கந் 
அகத்திணை . ச . ) 2. ஐவகைநிலம் . ( உ - ம் .) " குறி தபு . திருவிளை . அஉ .) 
ஞ்சிப்பாலை முல்லைமருத - நெய்தலைந்திணைக்கெ 

ஐந்துருவாணி --- தேரகத்துச்செறிகதிர் . 
ய்தியபெயரே " ( அகப்பொ. அகத்திணை . சு . ) ஐந்துவிரை - கோட்டம் , துருக்கம் , தகரம் 
ஐந்திணைச்செய்யுள் - ஒரு பிரபந்தம் ; அது : 

அகில் , சந்தநம் என்னும் ஐந்து மண 
ணப்பொரு 
புணர்தன் முதலிய ஐந்துரிப்பொருளும் விள 

ள்கள் . ( கந்தபு . குமாரபுரி . சுசு . உரை. ) 
ங்கக்குறிஞ்சி முதலிய ஐந்திணையுங்கூறுவது . ஐந்துவிரைத்தூபம் -- அவை : குந்துருக்கம் , 
( உ - ம் .) "உரிப்பொருடோன்றவோரைந்திணை பச்சைக்கருப்பூரம் , காரகில் , வெண்சந்தநம் , 
யுந் - தெரிப்பதைந்திணைச்செய்யுளாகும் ” (இல கருஞ்சீதாரி . ( திருவிளை உலவாக்கி .கரு .உரை.) 
க்கணவி . அசக . ) 

ஐந்துறுப்படக்கி- ஆமை . ( ஆமை தனக் 
ஐந்திர- பிரதிட்டாகலையிலுள்ள புவநங்களு கோர் இடையூறு வருங்காலத்துக் கால் நாலும் 
ள் ஒன்று . ( சி - லி . கிரி . உக . தாற் ) 

தலை ஒன்றுமாகிய ஐந்துறுப்பையுந் தனக்குள 
ஐந்திரசாலிகள் - இந்திரசாலவித்தைக்கா டக்கிக்கோடல்பற்றி இப்பெயர்பெற்றதென்க. 
ரன் . ( ணெரு காலிக .) 

( இதனைப்பிங்கல நிகண்டில் உறுப்படக்கி என் 
ஐந்திரம் -1 . இந்திரசம்பந்தமானது . 2. இ 
த்திரனாற் செய்யப்பட்ட ஒரு சம்ஸ்கிருத இலக் மெண்ணைக்கருதும் ஒரு குறிப்புமொழி . ( உ- ம் . 

ஐந்தெழத்தடுக்கு- இருபத்தைந்தென்னு 
கணம் . ( மணிமே .) 3. கிழக்கு . 4. கேட்டை . 
இந்திரசம்பந்தமான நாளாதலாலென்க . ( சூ.நிக யமுற்றுமிடித்து ” ( தைல . தைலவ . உங . ) ( ஐந் 

ஐந்தெழுத்தடுக்கொவ்வொன்றீரைம்பல மசி 
ண் . க: எரு .) 5. சிற்பநூலினொன்று . 6.நித்தெழுத்தடுக்கென்பது சிவசக்கரத்துள் பஞ்சா 
தியயோகத்தொன்று . 7. பகலிலேநிகழும் பத் 

ட்சரம் மாறலில் ஓர்வகை இருபத்தைந்தெழுத் 
தாமுகூர்த்தம் . ( விதாந.குணாகுண , எங,உரை,) 

துகள் என்பதுபற்றி வந்த குறிப்பு .) 
( பொ ) 

ஐந்தெழுத்து பஞ்சாக்கரமந்திரம் . 
ஐந்திரன் - இந்திரபுத்திரன் . 

ஐந்தை - சிறுகடுகு . 
ஐந்திரி- 1 , அருச்சுநன் . 2. இந்திராணி , 

ஐந்தொகைவினா - ஒருகணக்கு . 
3. காகம் . 4. கிழக்கு . ( இந்திரன் ஆளுகை செ 

ஐந்தொழில் --- பஞ்சகிருத்தியம் ; அவை : 
ய்யுந்திக்கு என்றபடி . ) 5. கேட்டை நாள் . 6. ருட்டி , திதி , சங்காரம் , திரோபவம் , அநுக்கிர 

கம் என்பனவாம் . ( சி.சி.க ; ஙஅ . சிவஞா. உ 
சயந்தன், 7. பார்வதி , 8. வாலி . ( வென .. ) ரையிற்காண்க . ) 
ஐந்திரியம் -1 . இந்திரிய உலகம் , 2. இந்தி 

ஐந்நூறு 

- ஒரெண் . 
ரியங்களோடு சம்பந்தப்பட்டது . 3. இந்திரியப் 

ஐப்பசி- 1. அச்சுவினிநாள் . ( சூ. நிகண் . 
பிரத்தியட்சம் . 4. ஓர் நூல் . ( கெனய . ) க : சு எ .)2 . ஒருமாதம் . (உ - ம் .)" அந்த முனிவரை 
ஜந்தீலவணம் - கறியுப்பு , வெடியுப்பு , அட் 

ப்பசியின் மூழ்கி முனிவரிற்றலைமைபெற்றார் 
டுப்பு , வளையலுப்பு , மண்ணுப்பு . ( தைல . தை 

( அருணாசலபு . தீர்த் . கஅ .) 
லவ . எச .) 

ஐம்படை -1 . ஐந்து ஆயுதங்கள் . 2. விட்டு 
ஐந்து - ஓரெண் . 

ணுவின் ஆயுதங்களாகிய சக்கரம் , வில் , வாள் , 


பர் . ) 


| 


674 


ஐம்பூதலிங்கம் . 


காஎரு 


ஐமை . 


தண்டு , சங்கு என்பன . ( உ - ம் .) " அங்கையி சியிலும் , அப்பு லிங்கம் திருவானைக்காவிலும் , 
னேமிசங்குவாடணடோட்டற்சராசனந் தரித் தேயுலிங்கம் திருவண்ணாமலையிலும் ,வாயுலிங் 
தருள்வோன் ” ( பாரத . நாடுகரங் . க . ) 3. விட்டு கம் சீகாளத்தியிலும் , ஆகாயலிங்கம் சிதம்பரத் 
ணுவின் ஐந்து ஆயுதங்களின் உருவம்பதித்துப் திலுமுள்ளன என்பர் . 
பொன்னினாலே செய்த பஞ்சாயுதம் எனப்படும் ஐம்பெருங்குழ- அமைச்சர் , புரோகிதர் ,, 
சிறுபிள்ளைகளின் ஒருவகைக்கழுத்தணி .இதனை சேனாதிபர் , தூதுவர் , சாரணர் எனச் சொல்லப் 
ஐந்தாவதுமாதத்தில் தாரணம் செய்தல் மரபெ படும் அரசர்க்குரிய ஐவகைக்கூட்டத்தார் .(உ - ம் ) 
ன்பர் . ( மணிமே .) (உ - ம்.) " ஐம்படை சதங்கை " ஐம்பெருங்குழுவுமெண்பேராயமும் ” ( சிலப் 
சாத்தி " ( பெரியபு . தடுத்தாட் . சா .) 

இந்திரவிழ. கருஎ , உரை. ) 
-ஐம்பதம் - ஒன்றேகால் . ( உ - ம் . ) " இருந்த ஐம்பெருவேள்வி- பிரமம் , தெய்வம் , பூதம் , 
திப்புனலைம் பதம் " ( தைல . தைலவ . ஙஅ . ) பிதிர் , மானுடம் ஆகிய ஐவகையாகங்கள் ; அவ 
ஐம்பது - ஓரெண் . 

ற்றுள் : வேதமோதல் , பிரமயாகம் , ஓமம் வளர்த் 
ஐம்பாதகம் - பஞ்சபாதகம் ; அவை : கள்ளரு தல் , தெய்வயாகம் , பலியீதல் , பூதயாகம் , தர்ப் 
ந்தல் , களவு , குருநிந்தை , கொலை , பொய் . ( சூ . பணம் முடித்தல் ,பிதிர்யாகம் , இரப்போர்க்குண 
நிகண் . க 2 : ஙகூ . ) 

வுமுதலிய ஈதல் . மானுடயாகம் எனப்படும் . ( சூ . 
ஐம்பால் -1 . ஆண்பால் , பெண்பால் , பலர் நிகண் . கஉ : சச . ) 
பால் , ஒன்றன்பால் , பலவின்பால் என்னுமைக் ஐம்பொறி - மெய் , வாய் , கண் , மூக்குச் , 
துப்பால் . ( நன் . பெயரிய , உ . ) 2. மகளிர்கூந்தல் . செவிகளினிடமா யிருக்கிற ஐந்து இந்திரியங் 
( சூ . நிகண் . உ : க 00 . ) ( மயிரை உச்சியில் முடித் கள் . ( சி . சி . உ . சுக 
தலாகியமுடி , பக்கத்தில் முடித்தலாகியகொண் 

ஐம்பொறிநுகர்ச்சி - பொறிபுலனைக்கொள் 
டை , பின்னிச்சொருகலாகிய சுருள் , சுருட்டி 

ளுகை . (சூ . நிகண் . கஉ : சஅ . ) 
முடித்தலாகிய குழல் , பின்னிவிடுதலாகிய பனி 
ச்சை என ஐவகைப்படும் என்பர் .) 

ஐம்பொறிவிடயம் - பஞ்சேந்திரியங்களால் 
ஐம்புலத்தவர் - பிதிரர் , தெய்வம் , விருந்து , அறியப்படுவனவாகிய சத்த பரிச ரூப ரச கந்த 

ங்கள் . 
சுற்றத்தவர் , தான் எனப்படும் ஐவகையர் . 
( உ - ம் . ) " தென்புலத்தார் தெய்வம்விருந்தொக்க 

ஐம்பொன் - இரும்பு , ஈயம் , செம்பு , பொன் , 
றானென்றாங் - கைம்புலத்தாறோம்பறலை ” ( வள் . 

வெள்ளி ஆகிய ஐவகைலோகங்கள் . ( சூ . நிகண் . 
சங . ) 

சு : ச .) 
ஐம்புலம் - 1. ஐந்திடம் . 2. ஐம்பொறி . ஐம்ழகச்சைவச்செந்தீ - பஞ்சப்பிரமமந்தி 
( உ - ம் .) " துன்னியவைம்புலவேடர்சூழலிற்பட் ரங்களாற் செய்யுஞ்சிவாக்கிரி . ( உ -ம்.) “ ஐம்முக 
இ ” ( சி. சி . அ : க . ) 3. சத்தபரிசரூபரசகந்தங்க ச்செந்தீயகத்தினும் ” ( திருவிளை . அரிச்சனை . 
ளாகிய ஐம்புலன்கள் . (உ - ம்.) “ ஆற்றுமைம்புல சக .) 
த்தாறுசென் மேலையோர் ” ( கந்தபு . அவையடக் . ஐம்முகப்பிரமன் -- பூருவத்திலே ஐந்துமுக 
கஎ . ) 

ங்களையுடையபிரமன் . 
ஐம்புலம்வென்றேர் --முநிவர் . 

ஐம்மை-- தகட்டுவடிவு . ( பிங்கல . உஉ ஙஎ . 

7. ) 
ஐம்புலம்வென்றேன் -- 1 , அருகன் . 2. ப 

ஐமவதி -உமை . ( உ - ம் . ) "சிவங்கரியைமவதி ” 
ஞ்சபட்சிபாஷணம் . 
ஐம்புலவிடயன் - இல்வாழ்வான் . 

(திருவானை.கோச்செங்.அக . )(ெெஹவே தீ ) 
ஐம்புலன்- " ஐம்புலம் ” 3. பார் . 

ஐமீன் -1 . அத்தநாள் . ( பிங்கல . கருக . ) 2 . 
ஐம்புலனடக்கல் - சாத்துவிதகுணத்தொ உரோகணி நட்சத்திரம் . ( வீமேசுரவுள். கரு . ) 
ன்று ; அது : பஞ்சப்புலனடக்கல் . ( சூ . நிகண் . [ ஐந்துவிண்மீன்களைக்கொண்டனவாதலால் .) 
கஉ : அ . ) 

ஐழகன் - ஈசாநம் , தற்புருடம் , அகோரம் , 
ஐம்பூதங்கள் - பிருதிவி , அப்பு , தேயு , வாமதேவம் , சத்தியோசாதம் என்னும் ஐந்து 
யு , ஆகாயம் என்னும் ஐந்து பொருள்கள் , இவை முகங்களை உடையராகிய சிவன் . ( சூ . நிகண் . 
சூக்குமபூதங்களெனவும் , தூலபூதங்களெனவும் கஉ : சங . ) 
இருவகைப்படும் . ( உ - ம் . ) " முந்தியவைம்பூதங்க 

ஐழகாஸ்திரம் - ஒருபாண 
ள்வானாதியாக ” (சிவப்பி . உ. உஎ. ) 

ஐழகி -1 . ஆமணக்கு . 2. சிவன் . 
ஐம்பூதலிங்கம் - பஞ்சபூதவடிவங்களான ஐமை- 1 , அடர்பு . 2. கூட்டம் . 3. தகட்டு 
இலிங்கங்கள் ; அவற்றுள் பிருதிவிலிங்கம் காஞ் ) வடிவு . ( பிங்கல . உஉ ஙஎ.) 4. பகுதி . 

1 


. 


675 


ஐயம் . 


எசு 


ஐயவுவமை . 


ஐயகோ 


យ -- 1. அசைப்பொருளில் வருவதோரி ( தாயு . கருணாகர . ரு.)7. பிச்சை . 8. பொழுது . 
டைச்சொல் . ( உ- ம் . ) " ஐயசொற்பொருடன் 

9. மோர் . ( 2 , 7 , 8. பிங்கல, ந.உஙஎ . ) 
வடிவானவர் ” ( திருவிளை . கீரனைக்கரையே.ச .) ஐயமறுத்தல்- பஞ்சவினாவினொன்று ; சந் 
2. அதிசயத்தையுணர்த்தும் ஓரிடைச்சொல் . தேகந்தீர்த்தல் . ( சூ . நிகண் . கஉ : சஉ .) 
(உ - ம் .) " ஐயவின்னதொரற்புதமாயை ” ( திரு ஐயர் -1. தந்தையர் . ( உ - ம் .) " தங்குலத்து 
விளை . விடை . உங . ) 3. அழகிய . 4. இரக்கப் ரியவையர் தம்வயிற்றுதித்தாரல்லர் ” ( சேதுபு. 
பொருளில்வருமிடைச்சொல் . ( உ - ம் .) “ ஆதுல / இராமநாத. நசு . ) 2. தமையன்மார் . ( ஐங்குறு .) 
ரானீரந்தோவையவென் றழுதுநைந்தார் " (திரு 3. பார்ப்பார் . ( உ - ம் .) " ஐயர்கையில் வந்தவுண 
விளை . மாமனாக . உங . ) 5. ஐயனே . ( விளி . ) ரைச்செறுந்- துய்ய தீம்படை ” ( கந்தபு . இந்தி 
6. சிறிய . (திருவால . திருவிளை .) 

ராணிமறுதலை . உஉ . ) 4. பெருமையிற் சிறந் 
ஐயக்கணசூலை- அறுவகைச்சூலைகளுள் ஒ தோர் . 5. முநிவர் . ( உ - ம் . ) " அணை , 

( உ - ம் .) " அணை தருமுக்கு 
ன்றாகிய ஒரு நோய் . 

றும்பரிந்தவையர் ” ( வேதாரணியபு . பஞ்சாக் . 
ஐயக்காட்சி- காட்சியளவையின் ஒருவகை . உஉ . ) 6. வானோர் . 
அது கண்ட பொருளை அஃதோ இஃதோவென ஜயவணி-- ஓரலங்காரம் , அஃதொப்புமையி 
ஒன்றிற்றுணிவுபிறவாது இரட்டுறக்கருதியாரா னொரு பொருளையதுவோ இதுவோவென் ஐய 
யும் ஞாநசத்தி . ( உ- ம் .) " ஐயம் ” பார் . 

முறுதல் . (உ - ம் . )" தாதளவிவண்டு தடுமாறுந்தாம 
ஐயக்கிளவி - ( இலக்கணம் ) இன்னபொரு ரைகொல் - மாதர்விழியுலவும் வாண்முகங்கொ 
ளென்று துணிந்தறிய வராது பொதுவியல்பாற் ல் " என்றாற்போல் வருவது . ( விசாக , அணியி . 
றோன்றிய பொருள் . ( உ - ம் .) " பான்மயக்குற்ற க 0 .) ( இதனைத் தண்டியாசிரியர் ஐயவுவமைய 
வையக்கிளவி ” ( தொல் . சொல் . கிளவியா.உங. ) ணி என்பர் . ) 
ஐயகுன்மம் -- சிலேட்டும குன்மம் . ( வைத் நி .) ஐயவதிசயம் - ஓர் அலங்காரம் . ( தண்டி . 

ஐயோ என்னுமோர் இரக்கச் பொருளணி . ருச .) 
சொல் . (உ - ம் .) " என்னோ " பார் . 

ஐயவி -1 . கடுக்காய் . ( மலையகராதி . ) 2 , கடு 
ஐயங்கவீநம் -1. புதுவெண்ணெய் , ( சப்த ( பிங்கல . களங.0 .) 3 . சீந்தில் . ( இராசவைத் .) 
கல்பத்துருமம் . ) 2. வெண்ணெய் . ( சூ . நிகண் 4. துலாமரம் ; இது : கதவிற்குக்காவலாகப்புற 
கா : உ.எ. ) ெெஹயாமலிரு .) 

வாயிலே தூக்கப்படும் என்பர் . அப்புக்கட்டு என 
ஐயங்காய்ச்சி 1. ஒரு நோய் . 2. ஒரு 

பாருமுளர் . ( பதிற்றுப்பத்து .) 5. வெண்சிறுக 
பெண்பேய் . 

டுகு . ( புறப்பொருள் வெ . ) 
ஐயங்கார் வைணவப்பிராமணர்க்குப் பட் 

ஐயவித்துலாம்- நெருக்குமரம் . ( சிந்தா . 
டப்பெயர் . 

நாமகள் . எங.. ) 
ஐயஞ்சு -1. நிலப்பனைக்கிழங்கு . ( மலையக 

ஐயவிலக்கு- ஓர் அலங்காரம் ; அஃது ; ஐயு 
ராதி .) 2. இருபது . ( உ - ம் ) " எண்சுவடி ” 

ற்றதனைவிலக்குதல் . ( தண்டி.பொருளணி.சசு .) 
ஐயதாடி - சிலேற்பன நாடி . 

ஐயவினா- ஐயமறுத்தற்பொருட்டுக்கேட்கும் 
ஐயப்படாமை அறத்துறுப்பு எட்டனுள் 

" குற்றியோமகனோ அங்கே தோன்றுகி 
ஒன்று ; அது : சந்தேகப்படாமை . ( சூ . நிகண் . ன்ற உருவெனவினாவுதல் போன்றது " ( நன் . 
கஉ : ரு ங . ) 

பொதுவி , ந.ச. உரை .) 
ஐயப்பாடு - ஐயப்படுதல் . ( உ - ம் . ) " அறிந்த ஐயவும்மை - சந்தேக உம்மை ; இல் , இன் , 
வை - யையப்பாடில்லதேயொற்று ” ( வள் . ரு அஎ ) | ஆல் , ஆயின் என்னும் விகுதிகளுள் ஒன்றை 
ஐயம்- 1. அகப்பொருட்டுறையுள் ஒன்று ; 

இறுதியாக உடைய வினையெச்சத்தை அணைந் 
அது : தலைமகன் தான்கண்டபெண்ணை யாரெ து ஐயப்பொருளிலே வரும் உம் என்னுமிடை 
ன்று சந்தேகித்தல் . ( உ - ம் . ) " மடமானோக்கிவ 

ச்சொல் . " பத்தாயினும் எட்டாயினுங்கொடு ” 
டிவுங்கண்ட - விடமுஞ்சிறந்துழியெய்துவதை 

என்பதிற்போல . ( நன் . இடையிய . சு . உரை .) 
யம் ” ( அகப்பொ.களவி . ச .)2 . இரப்போர்கலம் . ஐயவுவமை - உவமாலங்காரத்துள் ஒருவ 
3. ஐயக்காட்சி ; அது : பொதுவிலக்கணமாகப்பா கை ; அஃது : உவமையையும் பொருளையும் ஐயு 
ர்த்தபதார்த்தத்தை அஃதோ இஃதோ எனக்க ற்றுரைப்பது . " தாதளவிவண்டு தடுமாறுந்தாம 
ருதல் . (உ - ம் . ) " கண்ட பொருளையிரட்டுற வேக ரைகொல்- மாதர்விழியுலவுவாண்முகங்கொல் - 
ருதலையம் " (சி.சி.அளவை . ந .) 4. குற்றம் . யாதென் - றிருபாற்கவர்வுற்றிடையூசலாடி- யொ 
( ஞானாமிர்தம் .) 5. கோழை , சிலேட்டுமம் . 6 . ருபடாதென்னுளம் ” என்பதிற்போல .( தண்டி . 
சந்தேகம் . ( உ - ம் . ) " மெய்யிதற்கையமில்லை ” ங 0 . உரை . ) 


-- 


676 


ஐயென . 


எஎ 


ஐலபிலன் . 


ஐயா 


ஐயவோ - இரக்கக்குறிப்பு . (சிந்தா .) 

ஐயெனல் - விரைவின் குறிப்பு . ( பிங்கல . 
ஐயள் - வியத்தற்குரியள் . ( ஐங்குறு .) உககக . ) 
ஐயன் - 1. அரசன் . 2. அரிகரபுத்திரன் . ஐயே- குறவர் விளிக்குறிப்பு . ( உ - ம் . ) " ஐ 
( உ - ம் .) “ ஐயனும் - போயினான் றன்புவாத்தரசி யேநானுங்கொன்றவனல்லேன் ” ( திருவிளை . 
னில் " ( கந்தபு . மகாசாத்த . ரு ங . ) 3. அருகன் . பழியஞ்சு . உச .) 
4. அழகுடையவன் . 5. உபாத்தியாயன் . 6 . ஐயை - 1. காளி . ( பிங்கல . ஙஉஙக . ) 2 . 
உயர்ந்தோன் . ( உ - ம் .) " சுருதிமுடிமீதிருந்த தலைவி . ( பிங்கல . ஙஉஙக . ) 3. தவப்பெண் . 
வையனே ” ( தாயு . ஆநந்தமான பரம் . அ .) 7. ( சூ . நிகண் . கக . யகரவெ.க. ) 4. தாய் . ( உ - ம் .) 
கடவுள் . ( உ - ம் . ) " ஐயனேயுனையன்றியொரு ஐயையுரையினையொய்யென்விரைவொடுகை 
தெய்வங்- கையினாற்றொழவுங்கருதேன்கண்டா கொளா ” ( பாரத . வேத்திரகீய . சக . ) 5. துர்க் 
ய் ” ( தாயு . பொன்னைமாதரை . சரு . ) ( சூ . நிக கை .( உ - ம் . ) " உன்னருங்கயிலைநாயகனுமையை 
ண் . கக : யகரவெ . ரு . ) 8. குரு . 9.சிவன் . யொருபகனீலியென்றுரைப்ப - அன்னவடன 
( உ - ம் .) " அம்பிகையோடுமையனணிமணிவீதி துகாளிமங்களிப்பவங்கதிலையைவந்தெழலும் ” 
சார்ந்தான் ” ( சூத . முத்தி . க : நசு . ) 10 . தந்தை . | ( கந்தபு. நகரப் . எஉ . ) 6. பார்ப்பதி . 7. மகள் , 
( உ - ம்.) " கையனாயைக்கலந்தொழுகுஞ்செயல்- | ( 6 , 7. சூ . நிகண் .கக : யகரவெ . க 0 .) 
ஐயன்றான் குறிப்பாற்கண்டு ” ( திருவிளை , மா ஐயையோ -- 1. அதிசயவிரக்கச்சொல் . 
பாத , க . ) 11. மூத்தோன் , தமயன் . ( 8 , 11 , பி 

ஐயோ 

2. இரக்கச்சொல் . ( உ - ம் .) 
ங்கல . ஙஉ ஈஅ ) 

" ஐயோ - வின்றைக்கிருந்தாரை நாளைக்கிருப்ப 
ஐயனார் - அரிகரபுத்திரன் . 

ரென்றெண்ணவோதிடமில்லையே " ( தாயு . சச் 
1. ஓர் விளிப்பெயர் . 2. ஒரிரக்கக் சிதா , ரு . ) 
குறிப்புச்சொல் . ( உ - ம் . ) " என்னையாவகன்ற ஐயோன் -நுண்ணியன் . ( உ - ம் .) " அணுத் 
னையே ” ( சிந்தா . கனகமாலை . உசசு . ) 

தருந்தன்மையிலையோன் காண்க " ( திருவாசக . 
ஐயாயிரம் - ஓர் எண் , 

திருவண்ட . சரு . ) 
ஐயாறு -- 1 . ஒரு சிவஸ்தலம் . ( தேவார.திரு ஐராணி -1. இந்திராணி . 2. பார்ப்பதி . ( 1 , 
வையாறு . க . திருநாவு . ) 2. முப்பது . எண்சு 2. சூ . நிகண் . கக : மகரவெ . கச .) 
வடி .) 

ஐராவணம் -1 . அயிராவதயானை . நாமலிங் 
ஐயா நநம் - சிங்கம் . ( இராசவைத் ) 

காநுசாசனத்திற்காண்க . 2. இரண்டாயிரங் 
ஐயிதழ் - ஒரு துத்திப்பூண்டு . 

கொம்புடையயானை . 

யயானை . " அயிராவணம் ” பார் . 3 . 
ஐயிதழ்த்துத்தி-- ஒரு துத்திப்பூண்டு. 

ஒருமரம் . 4. கோவிந்தராசனது பட்டத்து யா 
ஐயிருவட்டம் - வியப்பையுங்கருமையையு னை . ( சிந்தா . மண் . உரு .) ( ஜீவகன் யானைகளு 
முடையபரிசை. ( உ - ம் .) " வீரர்- கையொடுவானி 

ள் ஒன்று. ) 5. பிருதிவிலிங்கத்தின் வண்ணம் . 
டைசெல்வகணிப்பி - லையிருவட்டம் ” ( கந்தபு சூர 

[ ரா - பூமி . வணம் - வண்ணம் . ஐரா ; ரா என் 
பன் . வதை , கஉ ங .) " இருவகை - யையிருவட்ட பதன் தத்திதம் .) " அயிராவணம் ” பார் . 
மொடெஃகுவலந்திரிப்ப ” ( திருமுரு . கக்க . ) 
ஐயுணர்வு- 1. ஐயவுணர்பு . ( இறை, எ . 

, ) 

ஐராவதப்பாகன் - இந்திரன் . 
2. புலன்கள் வேறுபாட்டான் ஐந்தாகிய உண ஐராவதம் -1 . இந்திரன்யானை . 2. ஒரு நா 
ர்வு . ( உ - ம் .) " ஐயுணர்வெய்தியக்கண்ணும்பய கராசன் . 3. தோடை , குளஞ்சிமரம் . 4. மின் 
மின்றே - மெய்யுணர்வில்லாதவர்க்கு ” ( வள் . னல். ( சொாவக . ) 

ஐராவதி- 1. ஐராவதயானையின் பெண்யா 
ஐயுறல் - ஐயுறுதல் , ( உ - ம் . ) “ ஐயுறுதல் ” 

னை . 2. ஒருந்தி . 3. மின்னல் . ( ணெராவுதி ] 
பார் . 
ஐயுறவு - சந்தேகம் . ( இராமா . சடாயு.ருரு ) ஐரிணம் - ஓர் உப்பு ; இஃது ; இரிணசம்பர் 
ஐயுறுத்தல் - ஐயமுறுத்தல் , 

தமாயுள்ளது . ( இரிணம் - உவர்த்தரை ) ( சூ . 
ஐயுறுதல் - ஐயப்படல் . ( உ - ம் .) " ஐயுற் றெ நிகண் . ரு : உக .) 
ண்ணமுஞ்செயலும் வேறாய் " (பாரத . நிரைமீ ஐரேயம் - ஒருவகைக்கள் ; இஃது : அன்ன 
ட்சி . கஉஎ .) 

த்திலிருந்துண்டாவது . " சப்தகல்பத்துருமம் ” 
ஐயென - 1. நல்லதென்று , ( உ - ம் . ) “ ஐயெ பார் . 
னவிவனும் ” ( பாரத . கீசகன்வதை . ருக .) 2 . ஐலபிலன் - குபேரன் . " சப்தகல்பத்துரு 
விரைய . ( சிந்தா ) 

மம் பார் . 


| 


677 


ஐவகைப்பந்தம் . 


சுஎஅ 


ஐவகையுரு . 


ஐவகைக் குற்றம் - அவிச்சை , அகங்காரம் , ளை மறைப்பதாய் , ஆன்மாக்கள் தோறும் வெவ் 
அவா, விருப்பு , வெறுப்பு , ( வள் . ஙஅ .) ( இவற் வேறாய் , தத்தங்கால வரையில் நீங்கும் அநேக 
றை வடநூலார் பஞ்சக்கிலேசமென்பார் .) சத்திகளை உடைத்தாய் , நித்தமாய் , வியாபகமா 

ஐவகைத்தொழில்- இலைகிள்ளல் , எண் ய்ச்சடமாயிருப்பது , சுத்தமாயாபந்தமாவதுவித் 
ணல் , எழுதல் , மலர்தொடுத்தல் , யாழ்வாசித் தை வித்தியேசுரர் முதலியோர் சரீரங்களுக்கு 
தல் . ( சூ . நிகண் . கஉ : சரு . ) 

க் காரணமாயும் சகலர்போகம்புசித்தற்குக்கருவி 
ஐவகைச்சயனம் - அன்னத்தூவி , இலவி யாகிய சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி எ 
ன்பஞ்சு , செம்பஞ்சு , மயிற் றூவி , வெண்பஞ்சு , ன்னும் வாக்குகளுக்கு ஏதுவாயுமிருப்பது . தி 
( சூ . நிகண் . கஉ :சா . ) ( பிங்கல நிகண்டில் சில ரோதசத்திபந்தமாவது மாயை கன்மம் ஆணவம் 
வேறுபடக்கூறுவர் .) 

வைந்தவம் என்னும் நால்வகைப் பாசத்தினுடை 
ஐவகைச்சிறுபொழுது மாலை , யாமம் , ய அநாதித்தன்மை நிகழ்வதற்கு ஏதுவாயிருக்கி 
வைகறை , காலை , நாண்பகல் என்னும் ஐந்துவன்ற சிவசத்தியேபாசமென்று உபசரித்துக் கூ 
கையான சிறு பொழுது . (உ - ம் . ) " மாலையாமம் றப்படுவது . ( சி . பிர - கை . அ . ) 
வைகறையெற்படு - காலைவெங்கதிர்காயு நண்பக 

ஐவகைமயிர்முடி - ஐவகைக்கூந்தல் ; அது : 
லெனக் - கைவகைச்சிறுபொழுதைவகைத்தாகு குழல் , கொண்டை , சுருள் , பனிச்சை , முடி . 
ம் " ( அகப்பொ . அகத்திணை . கஉ . ) 

" ஐம்பால் ” பார் . 
ஐவகைச் சுற்றம்- ஆயுள்வேதர் , நட்பாளர் , ஐவகைமன்று - ஐந்துவகையான சபைகள் 
நிமித்தம்பார்ப்பவர் , படைத்தொழிலோர் , பார் திருவாலங்காட்டிலே இரத்திரசபையும் , தில் 
ப்பார் . இவர் அரசர்க்கு ஐவகைச்சுற்றமென் லையிலே கனகசபையும் , மதுரையிலே இரசித 
பர் . ( சூ . நிகண் , கஉ : ஙஎ . ) 

சபையும் , திருநெல்வேலியிலே தாமிரசபையு 
ஐவகைத்தற்கிழமை - (இலக்கணம் ) தன்ம் , திருக்குற்றாலத்திலே சித்திரசபையும், சிவ 
னொடு ஒற்றுமையுடைய பொருளின் ஐவகைச் ன் திருவிளையாடல்புரிந்த பஞ்சசபைகள் என் 
சம்பந்தங்கள் ; அவை ; பண்புத்தற்கிழமை , உ பர் . ( உ - ம் .) " ஐவகை- மன்றுதொறாடியவள்ளல் ” 
றுப்புத்தற்கிழமை , ஒன்றன் கூட்டத்தற் கிழ (கந்தபு . கடவுள்வாழ் . கசு .) 
மை , பலவினீட்டத்தற்கிழமை , ஒன்று விகாரப் 

ஐவகைமெய்யவத்தை- குறுகுறுப்பு , கொ 
பட்டுமற்றொன்றாயதற்கிழமை என்பன. ( நன் . ட்டாவி , நட்டுவிழுதல் , நெட்டை , மூச்சீடு . 
பெயரி . சங . உரை . இராமானுஜ . ) 

( சூ . நிகண் . கஉ : சரு . ) 
ஐவகைத்தாயர் - ஊட்டுந்தாய் , கைத்தாய் , 

ஐவகையயுதசித்தம் - ஐந்துவகையான சம 
செவிலித்தாய் , பாராட்டுந்தாய் , முலைத்தாய் .( சூ . வாயசம்பந்தங்கள் ; அவை : அவயவ அவயவிக 
நிகண் . கஉ.சச. ) (பிங்கலநிகண்டில் பாராட்டுந் ள் , குணகுணிகள் , வினைவினைகள் , சாதிவியத் 
தாயை விடுத்து ஈன்றதாய் என்பர் . ) 

திகள் , விசேடநித்தியத் திரவியங்கள் என்பன . 
ஐவகைநாதம்- ஐந்துவகைச்சத்தக்கருவி ; ( த.நி. போ. நகசு .) 
அவை : கஞ்சம் , கண்டம் , தோல் , நரம்பு என் 

ஐவகையாகம் --ஐந்துவகையான மகங்கள் ; 
பன . ( சூ . நிகண் . கஉ . சக . ) 

அவை : ( 1 ) கன்மயாகம் , தவயாகம் , செபயாக 
ஐவகைப்பண்டம்- நிலம் , களம் , காலேயம் , ம் , (மந்திரயாகம் ,) தியாநயாகம் , (பாவனை ) ஞா 
மெய்ப்பொருள் , மெய்ப்பண்ட மென்னும் ஐவ 

நயாகம் என்பன . அது , " கருமமென்றா தவ 
கைப்பண்டங்கள். ( வீரசோ , பொருட் . உக . 

மென்றா கற்பாற்பயின் மந்திரமென்றா- பரிவால் 
உரை . ) 

வருபாவனையென்றா பரமஞானமகமென்றா- தெ 
ஐவகைப்பந்தம்- மாயாபந்தம், கன்மபந் ரியுமகமோரைந்தினையும் ” என்னும் . (சிவதரு 
தம் , மலபந்தம் , சுத்தமாயாபந்தம் , திரோதசத் ஐவகையாக . க - ஞ்செய்யுளாற் பெறப்படும் . (2 ) 
திபந்தம் என்னும் ஐவகைப்பந்தங்கள் ; அவற் தேவயாகம் , பிராமயாகம் , பூதயாகம் , மானுடயா 
றுள் மாயாபந்தமாவது கலைமுதற் பிருதிவியீறா கம் , பிதிர்யாகம் என்பன . ( கூர்மபு . உ : கக . 
னதத்துவங்களும் புவநங்களும் புவநப்பொருள் உரை .) 
களுமாயிருப்பது. கன்மபந்தமாவது சோதிட் ஐவகையுணவு - கடித்தல் , நக்கல் , பருகல் , 
டோமம் பிரமகத்தி முதலியவற்றா லுண்டாவ மெல்லல் , விழுங்கல் , என்னும் ஐந்துவகையான 
தாய் , அபூர்வமென்னும் பெயருடைய வாதனை போசநம் , ( பிங்கல . நகங .) 
யாய்ப் , புரியட்டகத்துள் புத்திதத்துவத்தைப் ஐவகையுரு - ஐந்துவகையான வடிவம் ; சிவ 
பற்றிச் சுகதுக்க மோகவடிவாயிருப்பது , மலபந் சாதாக்கியம் , அமூர்த்திசாதாக்கியம் , கார்த்திரு 
தமாவது ஆன்மாக்களுடைய ஞாநக்கிரியைக சாதாக்கியம் , கர்மசாதாக்கியம் என்னும் பஞ்ச 


678 


- 


ஐவினை , 


எஎக 


ஒக்கலித்தல் . 


- 


சாதாக்கியங்களும் சிவனுடைய ஐவகை உரு ஐவேசு - 1. சொத்திருப்பு . 2. வழிவகை . 
வென்பர் . ( உ - ம் . ) " மாலயனுண ராவள்ளலை ( அராபிப்பதம் .) 
வகையுருவினொன்றை ஆகமவிதியாலுய்த்து ” ஐவேலி- ஐவிரற்கொவ்வை . ( மலையகராதி .) 
( கந்தபு . வள் . உங .. ) 

ஐளன் - புரூரவச்சக்கரவர்த்தி . [ இளையெ 
ஐவகையுலோகம் - " ஐம்பொன் ”) பார் . ன்பவளின் மகன் என்றபடி . ) 
ஐவகைவினை - பஞ்சபாதகம் . ( உ - ம் . ) “ ஐவ 

ஐளேயன் . 

1. செவ்வாயென்னுங் கிரகம் ; 
கைவினையுமந்நிலைநாசமாம் " ( சேதுபு . கவிதீர் இளைமகனென்றபடி . (உவெ - பூமி . ) 2 . 
த்த . உ . ) 
ஐவண்ணம் - மருதோன்றிமரம் . ( உ - ம் . 

புரூரவச்சக்கரவர்த்தி . இளை - புரூரவன்றாய் . ( இ 

ளையென்பவளின் மகன் என்றபடி . ) 
" அவிர்பொன்செம்பஞ்சி ஐவண்ணமென ” ( தி 
ருவிளை . மாணிக்கம் . ச 0 . ) 
ஐவண்ணமணி சௌகந்திகப்பதுமராக 

ஒ 
மணி . ( திருவிளை . மாணிக்கம் . ச O. ) 
ஐவணம்- மருதோன்றி . 

ஓ- தமிழ்ப்பாஷையின் வர்ணமாலையின் 
ஐவணி -1 . மருதோன்றி . 2. மருதோன்றி 

உயிர்வருக்கத்திலே வரும் பத்தாமெழுத்து ; அ 
ப்பூ . ( மலையகராதி . ) 

ஃது : அங்காப்பாகிய அகரக்கூறும் இதழ்குவி 
ஐவர் - 1. ஞாநேந்திரியங்களைந்தையும் உ 

வாகிய உகரக்கூறும் சந்தித்துப்பிறந்த ஒரு கு 
யர்திணைப்பாலாராகக் காட்டிவரும் ஒரு குறிப் றில் .) ( நன் . எழுத்திய . உங . விருத் .) 
புமொழி . (உ -ம் . ) " ஐவரொடுங்கூடாமலந்தர (உ - ம். ) “ ஒக்கும் ” 

1. ஒ என்னும் ஒரு தெரிநிலைவினைப்பகுதி . 
ங்க சேவைதந்த - தெய்வவறிவேசிவமே பராபர 
மே ” ( தாயு . பராபரக் . உருஉ . ) 3. பஞ்சபாண் 

ஒஃகல் - ஒதுங்கல் . ( உ - ம் .) " எஃகெறிசெ 
யுணர்த்தும் ஒரு குறிப்பு மொழி .(உ - ம்) ருமுகத்தேற்றதெவ்வருக்- கொஃகினன் ” ( இரா 

மா . பள்ளியடை . காகா . ) 
" அந்தணன் சொன்னவேந்த ரைவரில்றனால்வ 
ந்த - மைந்தன் மற்றிவனே ” ( பாரத . நச்சுப்பொய் 

ஒக்க -1. ஒருமிக்க , (உ - ம். ) “ உருசீடுயிர் 
கை . ஙஅ . ) 

பொருளுமொக்கத்- தருதியென” ( தாயு . உடல் 
ஐவலி - அமரகண்டம் , குமரகண்டம் , பிரம 

பொய்யுறவு . எஎ . ) 2. கூட . ( உ - ம் . ) “ உடல் - கு 
கண்டம் , காக்கை , முயல் என்னுமிவை . ( தைல . 

றைந்தபோதுதானுமித்தொடொக்கவேகுறைந் 

திடும் " ( சி . சி . பரபக் . நிகண்டவாதி மறுதலை . 
தைலவ . எரு .) 
ஐந்துவகை வளங்கள் ; அவை : 

சு . ) 3. சமமாக . ( உ - ம் , ) " பக்கமும்பிடருமொக் 
கறி , கோட்டம் , குங்குமம் , காரகில் , தக்கோல கமுட்டிகள் படப்பட ” ( பாரத . வேத்திரகீய, 
ம் என்பன . (தணிகைப் . நந்தி . எஎ . ) 

ருசு .) 4. பொருந்த , 

ஒக்கடித்தல் - தாளமடித்தல் . ( உ -ம் . ) “ கா 
ஐவனம் - மலைநெல் . ( உ - ம் . ) " ஐவனவெண் 

லமானக்கிரியை முதலிய பிறழாதுகூத்துக்கேற்க 
ணெலொடரிகொள் புநீடி ” (மதுரைக் . உஅஅ .) 

ஒக்கடித்தல் ” ( கல்லா . உஉ . உரை. ) ( ஒக்க - இ 
ஐவாய்மான் - சிங்கம் . ( உ - ம் .) " கரிமருப் 

சைய . அடித்தல் . ] 
பைவாய்மான்கை கற்புடை மடவார்கண்டம் " 
( திருவிளை . மாணிக்கம். நிச . ) மிருகங்களுக் 2.3.2. 

ஊர் . (பிங்கல . சஎச்.) 3. எழுச்சி . 4 . 
ஒக்கம் -1 . அசமதாகம் , ஓமம் . ( மலையக ரா 

கரை . 5. பட்டினம் . 
ஐவிரல் - அத்தநாள் . ( சூ . நிகண் . க : எஉ .) ஒக்கல் - 1. இடைப்பக்கம் . ( உ - ம் . ) “ மா 
ஐவிரலி - ஐவேலிக்கொடி . 

ண்டவளைத்தன்வென்னிடையிட்டான்மகவொ 
ஐவினை- தொடை , விலக்கு , செலவு , சே க்கற் - றாண்டவணைத்தான் ” (திருவிளை . பழிய 
மம் , தவற்றுத்து வினைசெய்தல் எனப்படும் ஐந்ஞ்சு , கரு . ) 2. ஒத்தல் , 3. சமமாயிருத்தல் . 4. 
து தொழில்கள் ; அதனை வடநூலார் பஞ்சகிரு சுற்றம் . (உ - ம் .) " ஒக்கறாய்தந்தைமகவெனும் ” 
த்தியம் என்பர் . ( உ - ம் .) " பொருசரஞ்சலாகை ( தாயு . எனக் . உசு .) 5. தகுதியாயிருத்தல் . 6 . 
வெய்ய புகன்றனர் துரக்குமாறும் - வருகணைவில பொருந்தல் . 7. மூட்டுதல் . 
க்குமாறும் வளரமர்நீந்துமாலுங் - கருவியுட்கர ஒக்கலிடுதல் - ஒக்கலித்தல் பார் . 
க்குமாறுங்கணைபுறங்காணுமாறும் - விரியமற்ற ஒக்கலித்தல் - 1. இனத்தைப்பாலித்தல் . 
வர்க்குக்காட்ட வீற்றிருந்தவருங்கற்றார் ” என்ப 2. ஒப்புரவாதல் . 3. சுற்றமுறையைாடப்பித் 
தனாற் பெறப்படும் . ( சிந்தா. கனக . கஉ 0. ) 

தல் . 


ஐவளம் 


படி . ) 


| 


679 


| 


ஒட்டகம் , 


கூஅ 


ஒட்டியம் . 


அஅ . ) 


} 


கை , 


ஒக்கலை- மருங்கின்பக்கம் , ( சூ . நிகண் . உ : " ஒட்டகத்துக்குயிர் தொலைக்குஞ்சூலே போல் ” 

( ஞாநவா. வைராக் . ருச .) [ ஒட்டியிருக்கிற உட 
ஒக்குதல் -1. ஒத்திருக்கை , 2. கொப்பளித் லையுடையதென்றபடி . ) 
தல் . 3. பிற்படவிடல் . 

ஒட்டகை - ஒட்டகம் . ( உ - ம் .) " கோட்டுவெ 
ஒக்கொலை - அம்பர் , [ இது கடல்படு ங்கரியொட்டகையிடபங்கள் . ( திருநெல் . விட் 
ஒக்கோலை 

திரவியமைந்தினொன்று .) ணுெ . உரு . ) 
( சூ.நிகண் . கஉ : சகா. ) [ இதனைச்சிந்தாமணியில் ஒட்டங்கி- கன்னார்கருவிகளுள் ஒன்று . 
ஓர்க்கோலை என்பர் . ) 

ஒட்டச்சி - பூவழலை . 
கொம் -1. ஒ என்னும் எழுத்து . 2. மயில் , ஓட்டத்தி- 1. ஒட்டுத்துத்திப்பூண்டு . ( மலை 
( சூ . நிகண் . ந : ரு 0 . ) 

யகராதி .) 2. மண்வேலைசெய்யும் ஒரு ஜாதியா 
ஓச்சந்தம் - 1. உச்சந்தம் . 2. குறைந்திருக் ன்மனைவி . 

ஒட்டம்- 1. இகலாட்டம் , 2. உடன்படிக் 
ஓச்சம் - 1. ஒச்சை . 2. கவனித்தல் . 3. பழு கை . 3. ஒரு தேயம் . 4. ஓடு . 5. சபதம் . 6. பந் 
து . 4. வெட்கம் . 

தயப்பொருள் , ( உ - ம் . ) கவறு நாமாடற்கொட் 
ஓச்சித்தல் - வெட்கப்படுதல் . 

டம்யாதெனவுரைத்தனன் ” ( நைடத . அரசா 
ஓச்சியம் - 1. நிந்தை . 2. பரிகாசம் . 3. வெ 
ட்கம் , 

ஒட்டர் - 1. ஒட்டம் என்னும் தேசத்திலே 
ஓச்சை - உற்றுக்கேட்டல் . 

வசிப்போர் . ( உ - ம் .) " தமிழர்குண்டலரொட்டர் 
சித்தல் -1. அசைத்தல் . 2. முறித்தல் . மாளவர் ” (பாரத. முதற்போர். ஈரு .) 2. மண் 
( உ - ம் .) “ குருந்தொசித்தமாயவன் ” ( காரிகை, வேலை செய்வோர் . ( உ - ம் . ) " உயர்ந்தமட்டுங்கு 
செய்யு . க . உரை . ) 3. முறுக்கல் , 

விவைக்குமொட்டர்க்கும் ” ( தனிப்பா , நநக.) 
ஒசிதம்- கற்றாழை . ( மலையகராதி .) 

ஓட்டல் - ஒட்டுதல் . 
சிதல்- 1. அசைதல் , துவளல் . ( உ - ம் . ) ஓட்டலர் - பகைவர் . ( உ - ம் .) " ஒட்டலராகி 
" விசும்பினின்றவன்றன்றோளிணையொசிதரத் ச்சூழ்ந்தாங்குடன்று ” ( கந்தபு . வள் . கஅஉ .) 
தாவி ” ( பாரத . சடாயு . கச .) 2. ஒடிதல் , முரி ஓட்டலன்- 1. பகைவன் , 2. மெலிந்தவன் 
தல் . ( சூ . நிகண் . க : எக) 3 . ஒதுங்குதல் . (சிலப் .) ஓட்டறை - புகைப்பற்று . ( உ - ம் . ) " அசீத 
4. சாய்தல் . ( உ - ம் .) " ஒல்கல் " பார் . 5. முறு 

ளம் ” பார் . ( தைல . தைலவ . சு . ) 
கல் . ( ஞானாமிர்தம் .) 

ஒட்டன் - 1. ஒட்டம் என்னுந்தேசத்திலே 
சிப்பு- முரிக்கை . 

வசிப்போன் . 2. மண்வேலைசெய்வோன் . 
சிய - வருந்த . ( சிந்தா . ) 

ஒட்டர்க்கற்றி- தன் கன்றை அணுகவிடாத 
ஒசிவு- 1. அசைவு . 2. முரிவு . 3. வருத் பசு . ( ஒட்டா . கன்று . இ. ) 
தம் . ( உ - ம் .) "உருகு நுண்ணிடையொசியப்புல் ஒட்டாம்பாரை - ஒட்டகப்பாரை மீன் . 
லினாள் ” (சிந்தா. குணமாலை . கஙக .) 

ஓட்டார் - பகைவர் . ( உ - ம் . ) “ ஒட்டாரையொ 
ஒஞ்சட்டை நடுக்கமானது . ( வழக் .) ட்டிக்கொளல் ” ( வள் . சுஎக .) 
ஒஞ்சரித்தல் -1 . ஒருச்சாய்தல் , 2. ஒருபக்க ஒட்டாரக்காரன் முரட்டுத்தனஞ்செய் 
மாகப்போதல் . 

வோன் . 
ஒஞ்சி -1. தனம் . 2. மார்பு . 3. முலைக்காம்பு . ஓட்டாரம் - 1. முரட்டுத்தனம் . 2. சலஞ்சா 
ஒஞ்சித்தல் - 1. மநத்தையடக்கல் , 2. வெ திப்பு . 
ட்கப்படுதல் . 

ஓட்டாவுருவம் - கருங்கற்சிலை . 
ஒஞ்சுதல் - ஒஞ்சித்தல் , பார் . 

ஒட்டி - 1. அறுதியிட்டு = துணிந்து . ( சிந் 
ஓட்ட - 1. அடியோடே . வழக் . ) 2. அணுக , தா .) 2. ஒட்டொட்டிப்பூண்டு . 3. ஒருமீன் .. 
3. இறுக . 4. கிட்ட . 5. சேர . 

4. வஞ்சினங்கூறி . ( சிந்தா . கனக . ககக . ) 
ஒட்டகப்பாரை - ஒருமீன் . 

ஒட்டிக்கிரட்டி ஒன்றுக்கிரண்டுபங்கு . 
ஓட்டகம் - 1. இரைமீட்டு மெல்லும் இனத் 

ஒட்டிக்குவான் - ஒருபுல் . 
தைச் சேர்ந்த ஒரு மிருகம் ; அஃது : ஆசிய ஆப்பி 

ஒட்டியக்காளி - ஒட்டியவித்தைக்காரர்பூசி 
ரிக்க தேசங்களிலே சுமையேற்றுதற்காகப் பா 

க்குந்தேவி . 
விக்கப்படும் . ( உ - ம் .) " மோட்டினொட்டகமுந் ஒட்டியம் - 1. அட்டகரும நூல்களுள் ஒன் 
தியகந்தர நீட்டிவாங்குவ ” ( கந்தபு . அக்கினிமு று . 2. ஒரு பாஷை . 3. ஒருவகைமாந்திரிகவித் 
காசுரன் வதை , உஅ . ) 2. முத்திப்பி . ( உ - ம் .) தை . 4. தேயம் ஐம்பத்தாறினொன்று . 


- 


1 


680 


ஒட்டுக்குஞ்சு . 


கா அக் 


ஒட்டை . 


ஓட்டியர்-- ஒட்டிய தேசத்திலே வசிக்கின்ற 
வர்கள் . ( உ - ம் . ) " மகதரொட்டியர் ” ( பாரத . 

ஓட்டுக்குடி - பிறரை அண்டியிருக்குங்குடி . 
இராசசூய . கங கூ .) 

ஓட்டுக்கும்- முழுதும் , 

ஒட்டுக் கேட்டல் - பிறர் பேசுதலை ஒளித்து 
ஒட்டியாணம் -1. ஓர் ஆபரணம் ; அது மா 

நின்று கேட்டல் . 
தர் இடையிலே அணிவது , ( உ - ம் . ) " உடைதா 

ஒட்டுக் கொடுத்தல் - இடங்கொடுத்தல் . 
ரம் ” பார் . 2. யோகப்பட்டை ; அது : யோகிகள் 

இட்டுச் செடி - ஒட்டொட்டிச்செடி . ( மலை 
முழங்கால்களை உயர்த்தியிருக்கும்போது , முழ 

யகராதி . ) 
ங்கால்களையும் இடையையுஞ்சேரக்கட்டியிருக் ஒட்டுடந்தை --ஒட்டுரிமை . 
குங் கச்சு . 
ஒட்டியாதேவி- ஒட்டியக்காளி. 

ஒட்டுத்துத்தி - ஓர் துத்திப்பூண்டு. 
ஓட்டினர் -- 1 . சேர்ந்தவர் . 2. மித்திரர் . 

ஒட்டுதல் - 1. அங்கீகரித்தல் , உடன்படுதல் . 
ஓட்டீசகற்பம் - ( சைரும் ) தீர்த்தகரராற்கற் றொட்டப்படாது ” ( யாப் . காரிகை, ஒழிபி . உ . ) 

( உ - ம் . ) " முதற்கட்டனிக்குறில் நேரசையென் 
பிக்கப்பட்ட ஒரு கற்பம் , ( த . நி . போ , உ எஎ . ) 2. அடைகொடுத்தல் . 3. இடங்கொடுத்தல் . 4 . 

ஒட்டு -1 . அருகு . 2. .இகலாட்டம் . 3. இ ஒளித்துநிற்றல் . 5. சார்தல் . ( உ - ம் .) " ஒட்டியு 
ணைக்கப்பட்டது . 4. ஒட்டென்னேவலும் , தெ றுவாருறவு ” ( மூதுரை.கா .) 6. சுருங்கல் , 7 . 
ரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 5. / சேர்தல் . ( உ - ம் . ) "உலகத்தோடொட்டவொ 
ஒளிப்பிடம் . 6. ஒன்றிப்பு . 7. கதிர்கொய்ததாள். முகல் ” ( வள் . கச .) 8. நட்பாக்கிக்கொள்ளு 
8. சபதம் . 9. சிறு கடுக்கன் . 10 , தொகைநிலை தல் . ( உ - ம் . ) " ஒட்டாரையொட்டிக்கொளல். 
த்தொடர் . ( உ - ம் . ) " ஆறொட்டு ” ( வீரசோ . கிரி | ( வள் . சுஎக .) 9. நெருங்கல் . ( உ - ம் . ) " நெருநல் 
யாபாத . கச . ) 11. தோல் . ( உ - ம் . ) " ஒட்டுவிட் வாய்வந் - தொட்டித்தன்கையைப்பற்றி ( திரு 
லெறிய " ( கல்லாட . அ . ) 12. படைவகுப்பு . விளை . அங்கம் . உங. ) 10. பந்தயம் வைத்தல்.. 
( உ - ம் . ) " ஒட்டுடன்றி ரள்வானரர்தமை " ( சே | ( உ - ம் .) “ மாதுதன்னையொட்டி நீ -கைவருங்கவ 
துபு . இராமன் . கஎ .) 13. பதிவிருக்கை . 14. ற்றினின்னுமெறிகவென்று ” ( பாரத . சூது . 
பற்றிக்கதுவப்பட்டது . ( உ -ம் .) " ஒட்டுதல் ” பார் . கஅஉ .) 11. பற்றிக்கதுவுதல் . ( உ - ம் . ) " ஒட் 
15. பிறிதுமொழிதல் என்னும் ஓர் அலங்காரம் ; ) டாகவொட்டியுங்காப்பொன்னின் மாப்பொனு 
அது: கவிதன்னாற்கருதப்பட்ட பொருளை மறை பாயமதாத் - தெட்டாகிரான் ” ( தனிப்பா . பல 
த்து அதனை வெளிப்படுத்தற்குரிய பிறிதொன் பட்டடைச்சொக்கநாத. நிக . ) 12. பொறுத்து 
றனைச்சொல்லுதல் . (உ - ம் . ) " கருதிய பொரு தல் . ( உ - ம் .) " குறங்குகுறங்குடன் பகைப்பக்கரங் 
டொகுத்தது புலப்படுத்தற் - கொத்ததொன்று கரத்தொடுநனிபிணங்க - வொட்டியே ( பாரத . 
ரைப்பினஃதொட்டெனமொழிப ” ( தண்டி . சடாசுரன்வதை . கஅ . ) 13. பொருந்துதல் . 
ருக . ) 16. புட்படுக்குமொருகருவி . ) 7. புல்லூரி , ) ( உ - ம் . ) " ஈரடியெண்சீ - ரொட்டுவழியறிந்து ” 
( மலையகராதி .) 18. பொருந்துதல் . ( உ - ம் .) " வ ( தொல் . சொல் . சசு . ) 14. போர்செய்தல் . 
ந்தியைப்புலனைச்சார்ந்து மருவுதலது வாந்தீட்டு- ( உ - ம் .) “ எயில்வளைந் தொட்டினாரைமலையுமா 
முந்தியப நுவலாலே மொழிவதை யறிதலொட் ப்பொறிக்கணங்களொத்தவே ” (திருவிளை .பன் 
டு ” (சி.சி , பர . சௌத்திராங் - மதம் . கச . உரை . ) | றிக்குட்டிக்கு முலைகொடுத்த . கஎ . ) 15.வற்றல் . 
19. வாய்ப்பு . 

ஓட்டுநர் -மித்திரர் . 
ஓட்டுக்கடுக்கன் --சிறுகடுக்கன் , ( காதோடு 

ஒட்டுப்பார்த்தல்- உளவுபார்த்தல் . 
ஒட்டுப்பிடித்தாற்போல இருத்தலால் வந்த பெ 

ஓட்டுப்புதவம் - இரட்டைக்கதவு . (சிலப் . ) 
யர் . ) 

ஒட்டுப்புல் - ஒருபுல் . 
ஓட்டுக்கண் -- கண்ணிலேயுள்ள ஒரு நோய் , 

ஓட்டுரிமை --அற்பசம்பந்தம் . 
ஓட்டுக்காய்ச்சல்- 1. உடம்போடொத்த 

ஒட்டுவிடுதல் - பொருத்தநீங்கல் . 
காய்ச்சல் . 2. தொத்துக்காய்ச்சல் . 

ஓட்டுவித்தை - இந்திரசாலத்திலொருவித் 
ஓட்டுக்கிரகணிரோகம் - ஒருவகைக் கிரக தை . 
ணிரோகம் ; இது : வயிற்றுநோய் , இளைப்பு , மா ஒட்டுவியாதி-- தொற்றுநோய் , 
ர்பு முதலியவற்றில் வலித்தல் , மலச்சிக்கல் மு ஒட்டுவைத்தல் - 1. ஒளிவைத்தல் . 2. கண் 
தலிய குணங்களையுண்டாக்கும் . ( சீவரட் . அசு ) | ணிவைத்தல் . 
ஓட்டுக்கு - ஒருமிக்க . 

ஓட்டை - 1. ஒட்டகம் . 2. ஒட்டைச்சாண் . 
ஓட்டுக்குஞ்சு --சிறுகுஞ்சு, 

அது பத்துவிரற்கிடை . 


அ 


681 


ஒரு 


சா அஉ 


ஒண்டி . 


ன்மை . 


. 


ஓட்டைக்கன்று - ஒட்டகக்கன்று . 

லேவரும் ஓர்உருபு ; அஃது : உடனிகழ்ச்சிப்பொ 
ஓட்டொட்டி- ஒட்டங்காய்ப்புல் . 

ருளிலே வருவது . ( உ -ம் .) “ கையொடுகாலும் ” 
ஒட்டோலக்கம் - ஒட்டோலகம் . 

ஒடுக்கட்டி - கழலைக்கட்டி . 
ஓட்டோலகம் - 1. ஆடம்பரம் . 2. சனத்தி ஒடுக்கம் - 1. அடக்கம் . 2. அமைவு . 3. ஒ 
ரள் . 3. வெற்றி . 

துங்கியிருக்கின்றவிடம் . (பத்துப்பா .) 4.ஒன் 
ஒட்பம் - 1. அழகு . ( உ - ம் .) " ஒட்பமொடி றிலொன் றடங்குகை. (உ - ம்.) " சாக்கிராதியுயி 
வ்வகையுரைப்ப ” (கந்தபு . மோன . ங ங .) 2.அறி ரினிற்பிறந்தொடுக்க- முற்றதும் போல (சி . சி . 
வுடைமை. ( உ -ம் .) “ கல்லாதானொட்பங்கழிய க : ஙக .) 5. சுருக்கம் . ( உ - ம் . ) “ இடைபோர் 
நன்றாயினும் " ( வள் , சமச . ) 3. நன்மை . 4.மே 

தொடுக்கமுறலால் ( தாயு . சித்தர்கண . கா . ) 6 . 

நெருக்கமானவிடம் , 7. பதுங்கல் . 8. முடிவு , 
ஓடி - ஒடியென்னேவலும் , தெரிநிலைவினை அந்தம் . ( சிலப் . ) 9. வழிபாடு . ( 1-7 . சூ . நிகண் . 
ப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. காட்டுப்பு 

க : கசு . ) 
. உ -ம் . ) " ஓடியெறிந்துவாரொழுக்கி " ஒடுக்கு- 1. அடக்கம் . 2. இடுக்கு . 3. ஒடுக் 
( பெரியபு . கண்ணப்ப . எரு . ) 

கென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , 
ஒடிகை- முரிகை . 

வினைத்தொகையும் , 4. ஒடுங்கினது . 
ஒடிசில் - கவண் . ( பிங்கல . கரு அக .) 

ஒடுக்குதல்- ) , அடக்குதல் . ( உ - ம் .) " வெவ் 
ஓடித்தல் - 1. ஒளிசெய்தல் . 2. பற்றறுத் வேறுவிபாகமாகித்- தோற்றுதலடைவொடுக்கி ” 
தல் . 3. முரித்தல் . ( உ - ம் .) " தோள்களைத்தமது ( சி . சி . க : உஉ . ) 2. இறையிருத்தல் . 3. உடம் 
கைகளா- லொடித்தனராமென " ( கந்தபு . திக்கு பையொடுக்கல் . 4. குறைத்தல் . 5. சுருங்கப்ப 
விசய . கக . ) 

ண்ணுதல் . 6. செறித்தல் . ( உ - ம் . ) " பண்டார 
ஓடிதல் -1, அழிதல் . ( உ - ம் .) “ மாமகமொத்தி- லடைவுறவொடுக்கி ” ( பெரியபு.குங்கிலிய . 
டிய ” ( கந்தபு. கடவுள் வாழ்த்து . கக .) 2. முரி கங . ) 7. பூதங்களை லயிக்கச்செய்தல் . 8. முடி 
தல் . ( உ - ம் .) " விலாவொடிந்து தடமார் பொடிந் த்தல் . 9. வருத்தல் . 
து ” ( பாரத . வேத்திரதீய . சுக . ) 

ஒடுக்குவாய் - 1. ஒடுங்கினவாய் . 2. கோ 
ஓடிபு - ஒடிதல் . ( உ - ம் . ) " ஒடிபொன்றுது ணல்வாய் , 
றையன்றி முடிபொன்று துறையில்லை ” ( சேது ஒடுங்கல் -- 1 . அடங்கல் , ( உ - ம் .) " எத்தனை 
பு.பாலோ. க0 . ) ( பு- ஒரு தொழிற்பெயர்விகுதி .) விதங்கடான்கற்கினுங்கேட்கினுமெனிதையமு 

மொடுங்கவில்லை ” ( தாயு . ஆநந்தமா. க . ) 2 . 
ஓடியல் -1 . ஒடிப்பட்டது . 2. தோல்களைத் 
கிழித்து அந்தங்கள் ஒடித்து உலர்த்தி எடுக்கப் 

அமைதல் , 3. ஒதுங்கல் . ( உ - ம் . ) " மேலையோ 
பட்ட பனங்கிழங்குப்பிளவு . ( திசைச்சொல் ,) ன் புடைதனிலொடுங்கியேபோற்றிநின்றவே.” 
3. முரியல் . 

( கந்தபு . தாரகன்வதை . கசுச .) 4. ஒளிமழுங் 
ஓடியெறிதல் - காட்டுப்புதல்களை வெட்டுதல் . 

கல் . 5. கீழ்ப்படிதல் . 6. சுருங்கல் , குவிதல் . 
( உ - ம் .) “ மறத்துறைவேட்டமாக்கள் வல்லைபோ ( உ -ம் . ) " விரிந்தமநமொடுங்கும் வேளையின் 
யொடியெறிந்து - புறத்துவார்வலைகள் போக்கி ” (தாயு . பராபர . கஙக .) 7. செறிதல் . 8. சேர் 
( திருவிளை . பன்றிக்குட்டிக்கு முலைகொடுத்த தல் . 9. சோர்தல் . 10. பதுங்கல் . 
ககூ . ) 

தல் , ஈறாதல் . ( உ - ம் . ) " உயிரவையொடுங்கிப் 
ஓடிவு -1. குறைவு . ( உ -ம்.) 

" ஓடிவில்பொ பின்னுமுதிப்பதென்ன ரன்பாலென்னில் ” (சி. 

சி , க : ங.உ . ) 
ற்கிழி நல்கியவள்ளலை (திருவிளை . இரசவா . 
க O. ) 2. கெடுகை . ( உ - ம் . ) " ஒடிவிலியமாதிசம் ஒடுங்கீ - ஆமை . (உறுப்படக்கி என்னும் பெ 

யர்நோக்கிக்கொள்க . 
பத்தியுள்ளோனாகி ” ( சூத . வானப்பிரத்த . க 

] 
3. தவிர்தல் . (சிந்தா.) 4. முரிவு . 

ஒடுவங்காய்- ஒருமரத்துக்காய் . 
ஓடு - 1. எண்ணுப் பொருளைத்தரும் ஓரிடம் . 

ஒடுவடக்கி-- 1. குப்பைமேனி . 2. திராய்ம 
ச்சொல் . ( நன் . இடையியல். க . ) 2. ஒருமரம் . 

ஒடுவை 
( உ - ம் .) " குங்கும நமையொடுவாண் ( காஞ்சிபு . 

ஒருவகை மரம் . (மணிமே . ) 
சனற்குமார . சு . ) 3. ஓர் இசைநிறை இடைச் ஓடை- ஒருமரம் . ( உடை என்பதன் மரூஉ 
சொல் . (உ -ம் . ) “ விதைக்குறுவட்டிற்போதொடு போலும் . 
பொதுள் ) ( நன் . இடையியல் . கஎ . உரை. ) 4 . ஒண்டன் - நரி. ( சூ . நிகண் . ங ; உச .) 
முதுபுண் . (சிந்தா.) 5. மூன்றாம் வேற்றுமையி ஒண்டி - ஊற்றாணி . ( பிங்கல . கசுஙக . ) 


11. முடி 


* 


| 


682 


ஒத்திக்கை . 


கா அகூ 


ஒப்பக்கதிர் . 


ஒண்ணல் -- 1. கூடுதல் . 2. பொருந்தல் . ஒத்திசை - 1. ஒத்த இசை . 2. விட்டிசை 
ஒண்ணாதது -1 . ஒவ்வாதது . 2. பொருந்தா யாதிருக்கும்பண் . 
ஒண்ணாப்பு - இயலாப்பு . 

ஒத்திடுதல் - 1. ஒத்துப்பிடித்தல் . 2. ஒப்பி 
ஒண்ணாமை - 1 , இயலாமை . 2. கூடாமை . 

டல் 
3. தகாமை . 4. பொருந்தாமை . 

ஒத்திருத்தல் - இசைந்திருத்தல் , 

ஒத்து- 1. அந்தரக்கொட்டு . (சிலப் . ) 2 . 
ஒண்ணுதல் - 1.இயலுதல் , கூடுதல் .(உ - ம் . ஒத்தறுக்கை . 3. ஒத்திசை. 4. ஒத்தென்னேவ 
" ஒண்ணுமோவவர்தஞ்செயலோதவே ” ( கந்தபு . லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் . 5. ஓர் ஊது 
பாயிர . கரு .) 2. ஒள்ளிய நெற்றி . ( உ - ம் .) " ஒண் குழல் . 

. 
ணுதற்கோஒவுடைந்ததே ” ( வள் கஅ அ . ) 3 . ஒத்துதல்- 1. ஒற்றுதல் . 2. தாளம் போடு 
பெண் . ( உ - ம் . ) " உலகருள்காரணனொண்ணுத தல் . 3. பலாற்காரமாக முட்டுதல் , இடித்தல் . 
லோடும் ” ( கந்தபு . தெய்வயானை . உருஉ .) ( ஒள் ( உ - ம் . ) " இரண்டுதேருமுட்ட விட்டு மொய்ம்பி 
ளியநெற்றியினை உடையாளெனப்பொருடந்து னா - லொத்துவார் ” (பாரத , பன்னிர போர் . ஙஉ . ) 
நிற்றலின் இது பண்புத்தொகைப்புறத்துப்பிற 4.விலகுதல் . 
ந்த அன்மொழித்தொகை .) 

ஒத்துப்பிடித்தல் -ஒத்துதல் . 
ஒண்மை - 1. அழகு . 2. ஒழுங்கு . 3. ஒளி , ஒதி- ஒதியமரம் . ( உ - ம் . ) " ஒதியிலை வேலை 
விளக்கம் . ( சிந்தா .) 4. அறிவு . ( உ - ம் .) " ஒண் வளர்ப்பாய் " ( பழமலை , சு . ) 
மை - யுடையம்யாமென்னுஞ் செருக்கு ( வள் . ஒதுக்கம் - 1. ஒதுங்கியிருக்கை . 2. ஒழுக் 
அசாசு .) 5. நன்மை . 6. மிகுதி . ( உ - ம் .) " உருவு கம் . 3. தீட்டு . 4. நடை . (சிலப் .) 5. பதுங்கு 
மிளமையு மொண்பொருளும் " (நாலடி . பழவி . கை , 6. பின்னிடுகை . 7. மறைப்பிடம் . 8 ம 
உ . ) ( 1 , 2 , 5. சூ . நிகண் . கக னகரவெ . கஎ .) றைவு . ( 4 , 8. சூ . நிகண் . கக , தகரவெ . உ ... ) 

ஒத்தது-உலகத்துக்கொத்தநடை . ( உ - ம் .) ஒதுக்கல்- 1. ஒதுங்கச்செய்தல் . ( உ - ம் . ) 
" ஒத்ததறிவானுயிர்வாழ்வான் ” ( வள் . உகச . ) " பொருநைதென்றல் - வரைதருமாரமெல்லாம 

ஒத்தல் -1 . ஒன்றோடொன்றுபடத்தாக்கல் . ருங்குறவொதுக்குமாதோ” (சேதுபு . திருநாட் . 
( உ - ம் . ) " புயசயிலமொன்றொடொன் - றொத்தி / உஎ . ) 2. கணக்குவழக்குத்தீர்த்தல் . 
னார் ( பாரத . வேத்திரகீய , கச . ) 2. சமமாயி ஒதுக்கிடம்-- 1. ஒதுங்குமிடம் , துச்சில் . 
ருத்தல் . ( உ - ம் . ) " ஆறொத்திலங்குசமயங்களா ( பிங்கல . சுகஅ . ) ( உ - ம் . ) “ஊறுதண்சாரலொ 
றுக்கும் ( தாயு . பாயப்புலி . கக . ) 3. தகுதியா | துக்கிடந்தந்து " (வாண . கக . ) 2. புகலிடம் . 3 . 
தல் . ( உ - ம் . ) " மரபிற்கொத்ததொன்மையின்று மறைவிடம் , 
ணிவிற்றன்றால் ” ( இராமா . சூர்ப்பநகை . சக . ) ஒதுக்கு -- 1, ஒதுக்கென்னேவலும் , தெரிநி 
4. தாளம் போடல் , ( உ -ம் . ) " இசையவொத்தி ” லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. சா 
( பெரியபு . திருஞான . க 04 . ) 5. பொருந்தல் . ர்பு . 3. மறைவு . 
( உ - ம் .) " வானொத்தகாட்சி நல்கும் ”( தாயு.பாயப் ஒதுக்குக்குடி - இரவற்குடி . 
புலி. உ . ) (சிந்தா . ) 6. விலகல் , ( வழக் . ) 

ஒதுக்குதல் -1 . ஒதுங்கச்செய்தல் . 2. சேர் 
ஒத்தறுத்தல்- தாளம் போடல் ; அது : பண் 

த்தல் . 3. தீர்த்தல் 4. புடவை முதலியவையொ 

துக்குதல் . 
ணிற்கமைந்த தாளமாத்திரையின் காலத்தை வ 

ஒதுங்கல் -- 1. தோல்வியடைதல் . ( உ - ம் .) 
ரையறுத்தல் . (உ - ம் .) " கைநிறைந்தவொத்தறு 

" செந்தளிரொதுங்கமிளிர் சீறடியொதுங்கி ) ( க 
த்துக்கலைப்பதிகங் ” ( பெரியபு . திருஞா. கஉ. ) 

ந்தபு . தெய்வயானை . உஙஉ . ) 2. நடத்தல் . ( பத் 
ஒத்தன்- ஒருத்தன் . ( கலி . கசசு . 

டைக் துப் . ) 3. பதுங்கல் , ஒடுங்குதல் . ( பிங்கல . 
குறை . ) 

உஉ ங .) 4. விலகல் . ( உ -ம் .) "உறுசுடர்வெ 
ஒத்தாங்கு- ஒப்ப . (உ -ம் .) " ஒத்தாங்கொறு ள்ளியுமொதுங்கிப்போயினான் ” ( இராமா. வே 
ப்பது வேந்து ” ( வள் . நசுக .) [ இதனை ஒருசொ ள்விப் . ஙரு , ஏட்டுப்பிரதி .) 
ல் என்றார் உரையில் .) 

ஒதுங்குபுறம் -- புறம்போக்கு . 
ஒத்தாசை - உதவி . ( உ - ம் . ) " தம்முன்றம்பி - ஒப்ப- ஓர் உவமையுருபு . ( உ - ம் . ) " மதியொ 

) 
யொத்தாசைபேசினுமாவதுண்டோ ( பட்டின ப்ப ” ( நன் . பொதுவி . கசு . 
த்தடிகள் . திருத்தில்லை . கரு . ) 

ஒப்பக்கதிர் - கம்மக்கருவிகளுள் ஒன்று ; 
ஒத்திக்கை- 1. உதவி . 2. ஒத்திருக்கை . அது . பணியை ஒப்பனை செய்யுங்கருவி . 


683 


ஒப்பில்போலி . 


சு அச 


ஒப்புரவு . 


ஒபாணி 


ஒப்பங்கொடுத்தல் - 1. அழுத்துதல் . 2 . சேர்ந்தக்கானெய்போல்வதூஉம் ” ( நாலடி , தீவி 
கட்டளை கொடுத்தல் . 

னையர் சி . ) சிந்தா ) 
ஒப்படியிருக்கை - ( இசை நூல்) " திரிதரவில் ஒப்பின் படித்தல் - முப்பத்திரண்டு தந்திர 
லனவாகிய ஒன்பது வகை யிருப்புகளுள் ஒன்று . 

உத்திகளுள் ஒன்று ; அஃது : ஒன்றற்குச் சொல் 
( உ - ம் .) “ பதுமுகமுற்கட்டிதமேயொப்படி -யிரு லும் இலக்கணம் அதனோடு இயைபில்லாத வே 
க்கைசம்புடமயமுகஞ்சுவத்திகந்-தனிப்புடமண் றொன்றுக்கும் ஒத்துவருமாயின் அதற்கும் அ 
டிலமேகபாத- முளப்பட வொன்பதுமாகுந் - திரி துவே இலக்கணமாக உடன் முடிவு செய்தல் . 
தரவில்லாவிருக்கையென்ப ” (சிலப் . வேனிற் ( நன் , பொதுப்பா. கரு . ) 
காதை . உரு . உரை . ) 

ஒப்பு -1. அழகு . ( பிங்கல . ககசக .) 2. இ 
ஒப்படை - 

சைவு .3 உவமாநப்பிரமாணம் , " அளவைகாண் 
ஒப்படைத்தல் 

ஒப்புக்கொடுத்தல் . டல் கருதலுரை யபாவம் பொருளொப்பாறென் 
உவமையணி . 

பர் " என்பதனாற் பெறப்படும் . ( சி . சி . அளவை. 
ஒப்பந்தம் - 1. இசைவு . 2. உடன்படிக் க . ) 4. உவமாநம் , சமம் . ( உ - ம். ) “ உழுதுண்டு 
கை . 3. ஒப்பரவு . 4. சமன் . 

வாழ்வதற்கொப்பில்லைகண்டீர் ” ( நல்வழி . கஉ . ) 
ஒப்பம் - 1. ஒப்பு . 2. ஒற்றுமை , ( உ - ம் . ) ( இவ்வொப்பு பிறப்பு முதலியவற்றில் வருமென் 
" ஒப்பமாயிரண்டற்றொன்றாயுணர்வொளிநிறை றார் . ) ( தொல் . பொரு . மெய் . உரு. காண்க .) 
வாய்நிற்கும் " ( கைவல் . தத்துவவிளக்க . உஅ . ) 

5. ஏற்புடையது . ( உ - ம் . ) " ஐயர்க்கென துசிறு 
3. கையெழுத்து . 4. சமம் . 5. துலக்கம் . 6 . 

சொல்லுமொப்பாகும் ” ( கந்தபு . வள் . உசுச .) 
நிலமுதலியவற்றினொப்பம் . 7. மினுக்குதல், 16. ஒத்தல் , இணக்கம் . (உ -ம்.) " ஒருவுகவொ 
ஒப்பமிடல் - 1. கையெழுத்துப்போடுதல் . 

ப்பிலார்நட்பு ” ( வள் . அ oo . ) 7. ஒப்பென்னேவ 
2. சமனாக்கல் . 3. துலக்கல் ; அது உலோகங் லும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொ 
களையொப்பனையாக்கல் . 

கையும் . 8. தகுதி . ( புறநா .) 9. பொருந்தல் . 
ஒப்பரவு - 1. ஒப்பம் . 2. ஒழுங்கு . 3. சமா ஒப்புதல் - ஒத்தல் . 
தாநம் . 

ஒப்புப் பொருள் - புகழ்பொருளினும் தன் 
1 , அங்கீகரித்தல் . 2. உடன்ப னினுமிருக்கிறசாதாரண தருமத்தினால் உவமா 
டல் . ( உ - ம் .) " அப்பெரும்புனலாறவன்பின் செ நமாகிறபொருள் ( உ - ம் . ) " காக்கையிற்கரிதுகள் 
ல - வொப்பலோடும் ” (கந்தபு . அகத்திய உரு . ) ம்பழம் " என்பதிற் போல . (நன் . பெயரியல் சஉ . ) 

ஒப்பளவை உவமாநப்பிரமாணம் ; அஃது : ஒப்புமை- உவமாநம் . 
" அளவைகாண்டல் கருதலுரையபாவம் பொரு 
ளொப்பாறென்பர் " என்னும் , சி.சி. அளவை 

ஒப்புமைக்கூட்டம் - ஒப்புமைக்கூட்டவணி . 
க - லே ஒப்பு என்பதனாற் பெறப்படும் . 

அஃது . ஒத்தகுணமுடைய பலபொருள்களைக் 
ஒப்பனை - 1. அலங்கரித்தல் , அலங்காரம் , தின்மிகுபொருளுடன்வைத்- தொருபொருளு 

கூட்டிச்சொல்லுதல் . ( உ - ம் . ) " கருதியகுணத் 
( உ - ம் . ) " செல்வமாநகர்த்தெருவினையொப்பனை 
செய்தார் ” ( பாரத . கிருட்டிண , எக .) 2. உவ 

ரைப்பதொப்புமைக்கூட்டம் " " புகழினும் பழி 
மை . 3. சமம் . 4. செவ்வை . 5. திருட்டாந் “ வெஃகிக்குடியலைக்கும் வேந்தனு- முள்பொரு 

ப்பினும்புலப்படுமதுவே ” ( தண்டி . எஅ , எக .) 
தம் . 6. பாவனை . 
ஒப்பாரி -- ஒப்பு . (உ- ம் .) “ அவரன்ன - வொ ல்லைகடப்பாளுமிம்மூவர் வல்லேமழையருக்கும் 

ள் சொல்லாச்சல மொழிமாந்தரு- மில்லிருந்தே 
ப்பாரியாங்கண்டதில் ” ( வள் . க 0 எக . ) 

கோள் என்பது ஒப்புமைக்கூட்டம் . ( திரிகடு 
ஒப்பிடுதல்- " ஒப்பிடல் ) பார் . 
ஒப்பித்தல் -- 1 . அலங்கரித்தல் . ( உ - ம். ) "த ஒப்புமைக்கூட்டவுவமை - ஓர் அலங்கா 
ந்தைதனை முன் போற்றகவுபெறவொப்பித்து 31 ரம் ; ( இதனை வடநூலார் துல்லியோகோபமை 
( கந்தபு . அசுரேந்திர . கசு .) 2. உரூபித்தல் . 3 . என்பர் . துல்லியம் - ஒப்பு . யோகம் - கூட்ட 
உவமித்தல் . ( உ - ம் .) " மற்றக்கிரகங்களோடும் ம் . ) ( தண்டி , பொருளணி . ஙக . ) 
ப்பித்தார் ” ( பாரத . இராசசூய . அஎ , உரை .) ஒப்புரவறிதல் - உலகநடையினை அறிந்து 
4. ஒத்துக்கொள்ளச்செய்தல் . 5. ஒத்துவிடுதல் , செய்தல் . ( வள் . அதிகாரம் . உஉ .) 
7. ஒப்புவித்தல் . 8. சம்மதித்தல் . 

ஒப்புரவு -1.உலகநடை , கடப்பாடு . ( உ - ம் . ) 
ஒப்பில்போலி 
- ஒப்புமையைக்காட்டவரா | “ ஒப்புர வொழுகு” ( ஆத்திசூடி .) 2. ஒற்றுமை . 

) 
தபோலென்னுஞ்சொல் . ( உ - ம் .) “ நெருப்பழற் ) 3. கொடை , தருமமாகக்கொடுத்தல் . ( உ - ம் . ) 


ஒப்பல் 


கம் . ரு 0 . ) 


684 


ஒரு . 


சு அரு 


ஒருங்கு . 


" உடம்பிற்கே ஒப்புரவு செய்தொழுகாது ” ( நா செய்வில்வலன் ” ( திருநெல் , வில்வலன்வாதா 
லடி . அறன்வலியுறுத்தல் . எ . ) 4. சமத்தன்மை , 

வி . க . ) 
சருச்சரையின்மை . 5. சமாதாநம் . 

ஒருக்கணித்தல் - ஒரு பக்கமாகச் சாய்த் 
ஒப்புவமை ஒத்துக்கொள்ளத்தக்க உவமை , ஒருக்கணிப்பு தல் . 
( உ - ம் . ) " செப்பு கேவலநிதியொப்புவமையல்ல ஒருக்கம் -1. ஒருதன்மை . 2. ஒற்றுமை . 3 . 
வே ” (தாயு . சச்சிதா . எ . ) 

மநவொடுக்கம் . 
ஒப்புவித்தல் - ஒப்புக்கொடுத்தல் . ( உ - ம் . ) ஒருக்கல்- 1. ஒற்றுமை செய்தல் . ( உ - ம் .) 
அகண்டாகாரவன்னைபால்வினையேனையொப் 

"உருத்திரசன்மரெனவுரைத்துவானி - லொருக் 
புவித்து " ( தாயு . சச்சிதா. கா . ) 

கவோவென்றதோர்சொல் ” ( வள் . பாயிர.க . ) 2 . 
பு- விசுவதேவதைகளுள் ஒன்று . ( வி - ணி . கெடுத்தல் . ( உ - ம் .) “ வருந்தியுமொருக்கவேண் 
உசசு . ) 

டும் ” ( ஞாநவா . வீமபாசதிடர் , கங.. ) 3. சிதறவி 
ஓம்மல் - ஓமல் . 

டாமற்பற்றிப்பிடித்தல் . ( உ - ம் . ) " இவர்மனமொ 
ஒமை - மாமரம் . ( மலையகராதி .) 

ருக்குமிளமங்கையரில் வைக ” (தணிகைப் . திரு 
ஒய் - யானைப்பாகர் வையுமொழி . (சிலப் .) 

நகர , எஎ . ) 
ஓய்தல் --1 . செலுத்துதல் . ( பதிற்றுப்பத் .) ஒருக்கால் - ஒருமுறை . ( உ - ம் .) " ஒருக்கா 
2. தவிர்தல் . 3. போக்குதல் . (சிலப் .) 

லழிதேரன்றியு ” ( பாரத . பதின்மூன்றாம் போர் . 
ஒய்யல் -1 . செலுத்துதல் . ( பிங்கலங்கண் ககக . ) 
டில் ஒயல் என்பர் . உஉ.ச. ) 2. நீங்கல் . 

ஒருக்கு-- 1. ஒருக்கென்னேவலும் , தெரிநி 
ஒய்யாரம் - ஆடம்பரம் . 

லைவனைப்பகுதியும் . 2. ஒருங்கு . (சிந்தா .) 
ஒய்யென- கடுக . ( உ - ம் . ) " நுங் - கையதுகே 

ஒருக்குதல் - " ஒருக்கல் ” பார் . 
ளாவளவையொய்யென ” ( பொருந . கரு உ ( சிந் 

ஒருக்கும் - சேர , (சிந்தா .) 
தா . ) 

ஒருகட்பதுவாய்ப்பறை --- பதலை . ( பிங்கல .. 
ஒய்யெனல் - மந்தக்குறிப்பு . ( சூ . நிகண் . 

கருஉ ) ) 
க . சப . ) 

ஒருகட்பறை - மொந்தை . (பிங்கல . கருகரு. ) 
ஒயில்- ஒய்யாரம் . ( உ -ம் .) " நிலவெறியங்க 

ஒருகலை -- ஒரு கூறு . ( உ - ம் .) " தன துசத்தி 
க்குலுக்கிலேயெழில்வளை புனைசெங்கைக்கிலுக் 

யி - லொருகலை தன்னுடனுதிக்கவுன்னியே ”( கந் 
கிலேகன நிதிபறியந்தப்பிலுக்கிலே செயுமொயி 

தபு . 

பாயிர . ச O. ) 
லாலே ” ( திருப்பு . கரு உ .) 

ஒருகால் -1 . ஒருமுறை . ( உ - ம் . ) " ஒருகால 
ஒயில்மாம் - ஆக்கினைக்கெனநிறுத்தியமரம் . 

ட்டாங்கமுடன் " ( திருவிளை . மூர்த்தி . ங 0.) 2 . 
ஓரா- தப்பாத . ( புறநா . ) 

ஒற்றைக்கால் , 
ஓராஅ.- நீங்கி . ( பதிற்றுப்பத் .) 

ஒருகாலிலி -1 . குபேரன் . 2. சங் . 
ஓராங்கு - ஒன்றுபோல . ( பதிற்றுப்பத் .) 

ஒருதடி-- தாயத்தார் , உதரப்பிரிவினர் . ( பிங் 
ஒராய் - நீங்கி ; இஃது : ஒருவி என்பது திரி கல . காங . ) 
ந்து வந்தவிகாரமொழி . ( உ - ம் .) " சிலாதனார்புத ஒருகூட்டு-- 1. ஒரு சேர்மானம் . 2. ஒன்றி 
ல்வ - னொராய்முதற்கடை குறுகி ” ( கந்தபு . கண ப்பு . 
ங்கள் செல் . உக . ) 

ஒருங்கல்- 1. அடங்கல் , ஒருவழிப்படல் . 
ஓரார் -1. ஒழியாது ; இஃது ; ஒரு என்னும் (உ - ம் . ) " தன்னிலைமைகாட்டாதொருங்கவிரு 
பகுதியினின்று பிறந்த ஒரார் என்னும் வினை வினையினால் " ( தாயு , எங்குநிறை. கக. ) 2. ஒது 
முற்றுத்திரிந்துவந்தவினையெச்சம் . ( உ - ம் . ) " க ங்கல் . ( உ - ம் .) " ஒருங்கிய ” பார் . 3. ஒன்னகச்சே 
டிந்தகடிந்தொரார்செய்தார்க்கு ” ( வள் . சுரு அ .) ர்தல் . ( உ - ம் . ) " மருத்துமிரும்புனற்கிறைவருமா 
2.ஒழியார் எனப்பொருள்படும் ஒருவினைமுற்று . கிச் செவ்விதினொருங்கி ” ( கந்தபு , சூரனாகிரு. 

ஓரால் - ஒருவுதல் , நீங்குதல் . ( உ - ம். ) " இ கக . ) 4. கேடு . 
ன்மையுளின்மைவிருந்தொரால் ” ( வள் . கருங .) 

ஒருங்கிய- ஒதுங்கும்படியான . ( உ - ம் . ) " கார் 
[ ஒரு- பகுதி . ஆல் - விகுதி . ) 

மயி - லொருக்கியசாயல் ” ( திருவாச . போற்றித் 
ஒரித்தல் -- ஒற்றுமையாயிருத்தல் . 

திரு . ங .. ) 
ஒரீ --நீங்கி . ( உ - ம் .) " பிழைத்தோரீஇ ” ஒருங்கு- 1. அடக்கம் . 2. அழிவு . 3. எல் 
( நாலடி . செல்வநிலையா . சு . ) 

லாம் . ( உ - ம் . ) " ஒருங்குணர்குரவனாமுயர்வான் 
ஒரு - ஆடு , ( உ - ம் .) " மாவிலொருவாய்த்தீமை மீகனை ” ( ஞாநவா. வைராக் . உ 0 .) 

4. ஒருங்கெ 


685 


ஒருத்தன் . 


சு அசு 


ஒருப்படுத்தல் . 


ன்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் , வி 2. ஒருவன் . ( உ - ம் . ) " வடமொழியிலே - வல்லா 
னைத்தொகையும் . 5. ஒருத்தன்மை . 6. ஒருமி னொருத்தன்வரவும் " ( தாயு . சித்தர்கண.க .) 
க்க . ( உ - ம் . ) " உன்னிலையுமென்னிலையுமொரு ஒருத்தி -1 . ஒரு பெண் . ( உ- ம் . ) " ஒருத்தி 
ங்கொழிய " ( தாயு . ஆசையெனு. அ . உரை ) பொருட்டினிலொண்புனலுய்ப்ப ” ( கந்தபு . தெ 
( ஐங்குறு. ) 

ய்வயானை . உசசு . ) 2. பெண்பாற்பிரபஞ்சம் . 
ஒருங்குடன்றேற்றவேது - ஓர் அலங்காரம் ; ) ( உ - ம். ) "ஒருவனோடொருத்தியொன்றென்று 
அது : காரியத்தோடு ஒருங்கேயுடன் றோற்றமு ரைத்திடுமுலகமெல்லாம் ” ( சி . சி . க : க .) 
டையவேது . ( தண்டி . சுஉ , உரை ) 

ஒருதரம் -1 . ஒருமுறை. 2. ஒருவிதம் . 
ஒருங்குதல் 

- " ஒருங்கல் பார் . 
ஒருங்குபாடல் - ஒருசேரத்தோன்றுதல் .( உ - ம் ) 

ஒருதலை - 1. இன்றியமையாமை , ஆவசிய 
" உடுக்கணங்க - ணத்தவேலையிலொருங்குபட் 

கம் . ( உ -ம் .) “ ஒருதலையுரிமைவேண்டியும் ” 
டாலென ” ( கந்தபு . மார்க்கண்டேய . கஉஎ .) 

தொல் . பொருளதி . உ உரு . ) 2. ஒருபக்கம் . 

( உ - ம் . ) " ஒருதலையானின்னாது (வள் . ககக கா . ) 
ஒருச்சாய்த்தல் - ஒரு பக்கத்திற் சாயப்ப 

3. ஓரிடம் . ( உ - ம் . ) " உடையவண்டத்தினுச்சி 
ஒருச்சாய்ப்பு - ண்ணல் . 

யினொருதலையுய்ப்பேன் ” (கந்தபு . அவைபுகு . 

ககசு . )4 . துணிவு . ( ஐங்குறு . ) 5 . நியமம் . ( உ - ம் .) 
ஒருச்சாய்வு ஒருபுறத்திற் சாய்தல் . 

" பிறந்தவப்பொழுதேயினியொரு தலையாப்பிற 
ஒருசாயல்-- ஒரேமாதிரி . 

ப்பறுத்திடுவமென்றெணியே " ( வை - தீ . உஎ. ) 
ஒருசார் - ஒருபக்கம் . ( உ - ம் . ) " ஒருசார்விட 

6. யதார்த்தம் . ( உ - ம் .) " மநத்தின்கணிகழ்வத 
மெனவந்திடும் ” ( கந்தபு . சூரபன்மன்வதை . 

னை ஐயப்படாது ஒருதலையாக உணரவல்லானை ” 
சகஉ . ) 

( வள் . எ 02 . உரை . ) 
ஒருசாரார் -1 . ஒருபக்கத்தார் . 2. சிலர் , 

ஒருதலைக்காமம்- ஒருவர்மற்றொருவரைச் 
ஒரு சிறிது - மிக அற்பமானது . ( உ - ம் . ) 

( " சு 

சேரலிரும்பி அவர்மநக்கிடக்கையையறியாதுகா 
த்தவாதுளமுதலியதந்திரத்தொகுதி - யுய்த்து 

முறுதல் . ( உ - ம் .) " கைக்கிளையுடையதொருதலை 
ணர்ந்திடுநீரரேயொருசிறிதுணர்வார் ” ( கந்தபு . 

க்காமம் ” ( அகப்பொருள் . அகத்திணை . ங . 
சூரனமைச . கஉக . ) [ பலவாகப் பகுக்கப்பட்ட 
சிறுகூறுகளின் ஒன்று என்றபடி . ) 

ஒருதலை துணிதல் -- முப்பத்திரண்டு தந்திர 

வுத்திகளுள் ஒன்று ; அஃது : இருவராலே மா 
ஒரு சிறிதும் - அற்பமேனும் . ( உ - ம் . ) " பாலி 
ன் வேலை- யிடையொருசிறிதுமின்றி " ( கந்தபு . த்துக்கொள்ளுதல் . ( நன் . பொதுப்பா. கச .) 

றுபட்ட இரண்டனுள் ஒன்றைத் துணிந்தெடு 
திக்குவிசய . அஉ .) 

ஒருதலையுள்ளுதல் - ( அகப்பொருள் ) இ 
ஒருசிறை- 1. ஒதுக்கிடம் . 2. ஒருபக்கம் . 

டைவிடாது ஒருவர் ஒருவரைச்சிந்தித்தல் . இ 
( உ - ம் .) " இருவர் நூற்குமொருசிறை தொடங்கி ” 
( நன் . பொதுப்பா , அ . ) ( பொருந .) 

து பத்து அவத்தைகளுள் ஒன்று எனப்படும் . 

( உ - ம் . ) " வேட்கையொருதலையுள்ளுதன்மெலி 
ஒருசேர ஒருமிக்க . 
ஒருத்தல் - 1.யானை . ( உ - ம் . ) “ ஓய்ந்தபுண்ப 

தல் ” ( தொல் . பொருளதி . க 00 . ) 
இமேனியுமாகியோரொருத்தல்- போந்ததோவி 

ஒருதலை வழக்கு- ஒருத்தலை நியாயம் . 
வண்புகலுதிர்புகலுதிரென்றான் ” ( கந்தபு . வள் . 

ஒருதன்மை 1. ஒரு சிலை , 2. ஒரேவிதம் . 

3. மாறாத்தன்மை , 
கஉஅ . ) 2 யானை , பன்றி , கரடி, புல்வாய், புலி , 
மான் , கவரி , மரை , கராம் , எருமை இவற்றினா 

ஒருதனி - ஒப்பில்லாத தனி . (சிந்தா . நாம 

கள் . உருக . உரை . ) 
ண் . ( இலக்கணவி . ககசு , உரை . ) ( சூ . நிகண் . 
ங : ஙக . ) 3. விலங்கேற்றின் பொது . 

ஒருப்பட - ஒருமிக்க . ( உ - ம் . ) " ஒருக்கிட 
ஒருத்தலைப்பாம்- ஒருத்தலைப்பாரம் . அஃது : 

வொருப்படநினைவாய் ” ( ஞாநவா, தாசூர . கக . ) 
ஒருபக்கத்திற்கொண்டபாரம் . ( உ - ம் .) “ ஒருத்த ஒருப்படல்- 1. ஒருதன்மையாயிருத்தல் . 
லைப்பரத்தொருத்தலைப்பங்குவினூர்தி ” ( இரா ( உ - ம் . ) " அஃது இயல்பென்று சொல்வையாயி 
மா . மந்திர . காகா .) 

ன் அஃது ஒருப்பட்டிருக்க வேண்டுங்காண் ( சி . 
ஒருத்தலைப்பாரம்- " ஒருத்தலைப்பரம் ” பார் . சி . உ : ரு , மறை .) 2. ஒருநினைவாதல் . 3. ஒன்றித் 
ஒருத்தலைவலி - ஒருபுறத்துத்தலைவலி . தல் . 4. சம்மதித்தல் . ( உ - ம் . ) " என்னை நான் 
ஒருத்தன் -1 . ஒப்பற்றவன் . ( உ - ம் .) " ஒருத் 

கொடுக்க ஒருப்பட்டகலாம் ” ( தாயு . தந்தைதாய் . 
தனேயுன்னையோலமிட்டலறி யுலகெலாந் தே 

உ . ) 5. துணிதல் . (சிந்தா .) 
டியுங்காணேன் ” (திருவாச . அருட்பத்து . உ . ) ஒருப்படுத்தல் - ஒருப்படச்செய்தல் . (உ -ம் . ) 


1 


686 


ஒருமாதிரி , 


கா அஎ , 


ஒருவழிச்சேறல் . 


உள்ளந்தேற்றியேயொருப்படுத்தினாள் ” ( கந் ஒருமித்தல் - . 1. ஒன்றுபடுதல் . 2. சம்மதித் 
தபு . வள் . கஙக . ) 

தல் . ( உ - ம் . ) " ஈதலறந்தீவினைவிட்டீட்டல் பொ 
ஒருப்படுதல் -- ஒருப்படல் , 

ருளெஞ்ஞான்றுங் காதலிருவர்கருத்தொருமி 
ஒருப்பாடு -1. உடன்படுகை . 2. சம்மதம் . த் - தாதரவு - பட்டதேயின்பம் ” ( ஒளவையார் . த 
3. தனித்தொன்றாதல் . ( உ - ம் . ) " உலகெலாமொ 

னிப்பா.) 
ருப்பாடொன்றி- யீருடன்முயங்குமார்வமின்றி ஒருமிப்பு - ஒன்றிப்பு . 
யேயிருந்த " ( கந்தபு . மேரு . கஅ .) 4. மநமொ 

ஒருழகம் -1 . ஒரு கூட்டம் . 2. ஒருபுறம் . 3 . 
ன்றுபடுகை . ( உ - ம் .) " தன்னுளமொருப்பாடெ ஒன்றான முகம் . 
ய்த - நிமலனையுன்னி ” ( கந்தபு , மேரு . ஙஉ . ) 

ஒருமுகவெழினி - ஒருவகைத்திரை . ( சிலப் . ) 
ஒருபால் - ( இலக்கணம் ) ஒருமைப்பால் . 

ஒருமை -1. ஒப்பற்றதன்மை. ( உ - ம் .) " உ 
(உ - ம்.) “ ஒருபாற்கிளவியெனைப்பாற்கண்ணும் ” ப்பிர. முதற்சூத்திரம். ஈ )2. ஒருதன்மை . 3 . 

ண்மை பிறர்க்கறிவரிய வொருமையானும்” (சிவ 
( தொல் . பொருளதி . உஉஉ . ) 
ஒருபாவொருபஃது - ஒரு பிரபந்தம் ; அஃது : 

ஒருப்பாடு . 4. ஒரு பிறப்பு . ( உ - ம் .) " ஒருமைக் 
அகவல் வெண்பா கலித்துறை என்னுமிவற்றுள் 

கட்டான்கற்றகல்வி ” ( வள் . ந.கூ அ . ) 5. ஒற்று 
ஒன்றினால் அந்தாதித்தொடையாகப்பத்துச்செ 

மை . ( சூ . நிகண் . அ : சங . ) 6. தனிமை . 7. பி 
ய்யுள் பாடுவது . ( உ - ம் . ) " அகவல் வெண்பாக்கலி 

ளவுபடாதமநம் , கவராமநம் . ( உ - ம் . ) " ஒருமை 

மகளிரேபோல ” ( வள் . க எச . 
த்துறையது கொண் - டொருபாவொருபஃதுறி 
னப்பெயராம் " ( இலக்கணவிள . அஉங . ) 

ஒருமைப்படுத்தல் - ஒருமைப்படச்செய்தல் , 

ஒருமைப்படுதல் -1. உடன்படல் . 2 , ஒற் 
ஒருபான்- ஒருபஃது . ( உ - ம் . ) " ஒருபான் றுமைப்படுதல் . 
சிறுமை ” ( தொல் . பொரு . சசுங . ) 

ஒருமைப்பாடு - ஒன்றிப்பு . 
ஒருபிடி- 1. உறுதி . 2. ஒரேபற்று . 3. கை 

ஒருமைமகள் . 

- பதிவிரதை . ( உ - ம் . ) " ஒரு 
ப்பிடியளவு . ( உ - ம் . ) " முடிவிலொரு -பிடிசாம் மைமகளிர் ” பார் . 
பலாய் வெந்து ” ( பட்டினத்தடி ,திருத்தில்லை . எ . ) ஒருமைமகளிர் - கற்புடையமகளிர் , கவரா 
4. பிடிவாதம் . 

மநத்தினை உடைய மகளிர் . ( உ - ம் .) " ஒருமைம் 
ஒருபுடையொப்புமை-- ஏகதேசவுவமம் . களிரேபோல " ( வள் . கஎச . ) 
ஒருபொருட் கிளவி- ஒருபொருளைக்கருதும் ஒருமொழி- 1. ஒரு சொல் . 2. ஒருபொரு 
பலசொற்கள் . " கிளவி , சொல் , மொழி என்னுந் ளைத்தரும் ஒருபதம் . ( உ - ம் .) " ஒருமொழியொ 
தொடக்கத்தன ” ( தொல் . சொல் . க . சேனா.) ருபொருளனவாம் " ( நன் . பெயரி . ஈ .) 
ஒருபொருட்டீபகம் தீபகவலங்காரத்து 

ஒருவந்தம்- 1. சம்பந்தம் . 2. தனித்தல் , 
ளொருவகை ; அஃது : ஒருபொருடானே கவி ஒருதலை. ( உ - ம் . ) " வெருவந்தசெய்தொழுகும் 
முற்றுந்தீபகமாகநின்று முடிவது . ( உ - ம் . ) விய வெங்கோலனாயி . னொருவந்தமொல்லைக்கெடு 
ன்ஞாலஞ்சூழ்திசைகளெல்லாம் விழுங்கு - மய ம் ” ( வள் . ருசுங. ) 3. நிலைபேறு . ( உ - ம் . ) " ஊக் 
லாத்துணை நீத்தகன்றா - ருயிர்பருகும் - விண்க க - மொருவந்தங்கைத்துடையார் ” ( வள் , ருக கூ . ) 
வரும்வேரிப்பொழில்புதைக்குமென் மயில்கள் - 4. மத ஒற்றுமை : 
கண்கவருமீதெழுந்தகார் ” என்பதனாற்பெறப் ஒருவயிற் போலியுவமை-2 வமையலங்கார 
படும் . ( தண்டி . 10. உரை . ) 

வகையுள் ஒன் று ; அஃத ஒருதொடர்மொழிக் 
ஒருபொருட்பன்மொழி - ஒருபொருளைக்கு 

கட்பல உவமைவர அவ்வுவமைகடோறும் உவ 
றித்துவரும் பலசொல் . மீமிசை ” என்பதிற் மைச்சொற்புணராது ஓர் உவமைச்சொற்புணர 
போல . 

வருவது . ( உ - ம் .) " பலவயிற்போலியொருவயிற் 

போலி ( தண்டி . ங o . ) 
ஒருபொருள் -1 . ஏகார்த்தம் . 2. கடவுள் . 

ஒருவர் --ஓராள் ; இஃது ஆண்பால் , பெண் 
ஒருபோது- ஒத்தாழிசை இரண்டுவகையு 

பால் இரண்டிற்கும் பொதுவாயாவது ஒருபாலு 
ளொன்று ; அது : கொச்சக ஒருபோகு , அம்போ 
தரங்க ஒரு போகு என இருவகைப்படும் . (தொக்குச்சிறப்பாயாவது வரும் . (உ -ம் .) " ஒருவரே 
ல் . பொருளதி . சருக , ச.சு.) 

ன்பதுயரிருபாற்றாய்ப் - பன்மைவினை கொளும் 

பாங்கிற்றென்ப ” ( நன் . பெயரி , கஉ . ) 
ஒருமரம்- அழிஞ்சின்மரம் . 

ஒருவல் -- சவம் . ( ஞானாமிர்தம் . ) 
ஒருமதப்படுதல்- 1. ஐம்புலனடக்குதல் . 2 . 
ஓர் எண்ணமாதல் . 3. சம்மதப்படுதல் . 

ஒருவழிச்சேறல் - வேற்றுப்பொருள்வைப் 
ஒருமாதிரி - ஒருவிதம் . 

பென்னும் அலங்காரத்துள் ஒருவகை ; அஃது : 


687 


ஒரூஉமுரண் . 


சுஅஅ 


ஒரோவொன்று . 


என்பத 


படாமை 


ஒருதிறமுரைத்தால் அத்திறம் எல்லாவற்றின் ரும் நாலாஞ்சீரும் மொழியினாலேனும் பொரு 
மேலும் முற்றச் செல்லாது சிலவற்றின் மேலே ளினாலேனும் முரண்வரத்தொடுப்பது . " குவிந் 
சென்றொழிவது . ( தண்டி . சஎ . ) 

துசுணங்கரும்பிய கொங்கை விரிந்து " 
ஒருவழித்தணத்தல் - வரைவுகூறிய பாங்கி 

னாற் பெறப்படும் . ( இலக்கணவி , எஉ உ , எஉங . 
யோடு வரைதற்குடன் பட்டத்தலைவன் தன்னூர் 

உரை . ) 
க்கு ஒருவழிப் போய்வருகிறேன் என்று போ ஒரு உமோனை ஒரூஉத்தொடையினொரு 
தல் . ( உ - ம் . ) " செலவறிவுறுத்தல் செலவுடன் வகை ; அது : முதற் சீர்க்கண்ணும் நான் காஞ் 
செலவுடன்படுத்தல் செலவுடன்படு 

சீர்க்கண்ணும் மோனைவரத்தொடுப்பது . " அம் 
தல்- சென்றுழிக்கலங்கறேற்றியாற்றுவித்தல் - பொற்கொடிஞ்சிநெடுந்தோகற்றி ” என்பதனம் 
வந்துழி நொந்துரை யெனவெழுவகைத்தே 

பெறப்படும் . ( இலக்கணவி . எஉஉ , எஉ ங . உ 
யொன்றக் கூறியவொருவழித்தணத்தல் ” ( அ ரை .) 
கப்பொ . களவியல் , ருக . ) 

ஒரு உவண்ணம் - ( யாப்பு ) வண்ணங்களுள் 
ஒருவழிப்படுதல்- 1 , ஒன்றுபடல் . 2 மந 

ஒருவகை ; அஃது ; ஆற்றொழுக்குப் போலச்சொ 

ல்லிய பொருள் பிறிதொன்றனை அவாவாமைய 
ம் ஒருநெறிப்படுதல் . 

றுத்துச்செய்வது . ( உ - ம் . ) " ஒரூஉவண்ணமொ 
ஒருவழிமேவல்- " ஒரோவழிமேவல் ” பார் . இத்தொடுக்கும் ” ( தொல் . பொருளதி . நிச .) 
ஒருவன் -1 . ஆண்பாலாருள்ளே ஒன்றென் | ( ஒரீஇத்தொடுத்தல் என்பது எல்லாத்தொடை 
னுமெண்ணுக்கு இலக்கியமானவன் . ( உ - ம் . ) யும் ஒரீஇச்செந்தொடையாற்றொகத்தல் என் 
" தருபவனொருவன் வேண்டும் " (சி.சி. க. க . ) 2 . 

வேண்டும் ”( சி . சி . க . க . ) 2. | பாருமுளர் என்றும், செந்தொடையுங் தொ 
ஆண்பாற்பிரபஞ்சம் .( உ - ம் .) " ஒருவனோடொரு டையாகலான் அற்றன்று என்றும் நச்சினார்க் 
த்தியொன்றென்றுரைத்திடு முலகமெல்லாம் ” 

கினியர் கூறுவர் . ) 
(சி . சி . க : க . ) 3. ஒப்பற்றவன் , ஒப்பாரின்மை ஒரு உவளபெடை- ( யாப்பு ) ஒரூஉத்தொடை 
யிற்றனித்துளான் . ( உ - ம் .) " என்னுள்ளத்தொ யினொருவகை ; அது : முதற்சீர்க்கண்ணும் நா 
ருவன் ” ( தாயு . பாயப்புலி , கூஉ . ) " மல்லினு ன்காஞ்சீர்க்கண்ணும் அளபெடைவரத்தொடுப் 
க்கொருவன்யானே ( பாரத . மற்போர் . க .) 

" காஅய்ச்செந்நெற்கறித்துப்போஒய் ” 
ஒருவினைச்சிலேடை - சிலேடை அலங்காரவ 

என்பதனாற் பெறப்படும் . ( இலக்கணவி . எஉஉ , 
கையுள் ஒன்று ; அஃது : ஒருவினையான்வருவ எஉ ங , உரை . ) 

" அம்பொற்பணை முகத்துத் திண்கோட்ட ஒரு உவியைபு - ( யாப்பு ) ஒரூஉத்தொடை 
ணிநாகம் - வம்புற்றவோடைமலர்ந்திலங்க- வும் யினொருவகை; அது ; முதலாஞ்சீரும் நான்கா 
பர்- நவம்புரியும் வானதியுநாண்மதியுநண்ணத்- | ஞ்சீரும் இயைபுவரத்தொடுப்பது . " நிழலேயி 
தவம்புரிவார்க்கின்பந்தரும் " ( தண்டி . எசு . உ னியதனயலதுகடலே " என்பதனாற் பெறப்படு 
ரை . ) 

ம் ” (இலக்கணவி . எஉஉ , எஉங . உரை. ) 
ஒருவு -1. ஆடு . 2. ஒருவுதல் . ( உ - ம் . ) "ஒரு 

ஒரு உவெதுகை - ( யாப்பு ) ஒரூஉத்தொடை 
வில்வாழ்க்கை ” (திருவானை கெசா . ந . ) 3. ஒரு யின் ஒருவகை ; அது : முதற்சீர்க்கண்ணும் நா 
வென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , வி ன்காஞ்சீர்க்கண்ணும் எதுகைவரத்தொடுப்பது . 
னைத்தொகையும் . [ 1. உ - சாரியை . ) 

" மின்னவிரொளிவடந்தாங்கி மன்னிய " என்ப 
ஒருவுதல் - நீங்கல் . ( உ - ம் .) " பொய்யதென் தனாற் பெறப்படும் . ( இலக்கணவி . எஉஉ , எஉ ங , 
பதையொருவிமெய்யுணருதல்போதம் " ( தாயு . 

உரை . ) 
ஆசை . உக . ) 

ஒரோவழிமேவல் - ஒருபொருளை முற்றி 

லும் வியாபியாது ஓர் இடத்தைமாத்திரம் தழு 
ஒரு உ - ஒரூஉத்தொடை . 

வுதல் ; இஃது : ஏழாம் வேற்றுமை இடப்பொ 
ஒரு உத்தொடை - செய்யுட்டொடைகளுள் ருளின் ஒருவகை . " கையின் கண்விரல் , பாயி 
ஒன்று ; அது : நாற்சீரடியிலே முதற்சீரும் இ ன்கண் இருந்தான் ” என்பதிற் போல . ( உ - ம் . ) 
றுதிச்சீரும் மோனை முதலியவரத்தொடுப்பது . ( " விடையமொரோவழிமேவுதலெங்கும் வியாப் 
( உ - ம் .) 4 சீரிரண்டிடைவிடத்தொடுப்பினொரு கமென் - றடையவிம்மூன்றுவகையான் விரியு 
உவும் " ( இலக்கணவி . எஉக . 

மதிகரணம் ” ( பி. வி . கங . ) 
ஒருஉழாண் 

( யாப்பு . ) தொடைவகையு ரோவொன்று- ஒவ்வொன்று . (உ- ம் . ) " இ 
ளொன்று ; அது . நாற்சீரடியிலே முதலாஞ்சீவ்விரு 

ஒருவகை இயல்பும் வேறுவேறு கூறும் ஆகம 


பது . 


- 


688 


ஒல்லுதல் , 


கா அக 


ஒலித்தல் . 


ங்களின் பொருளொருமையுணரமாட்டாது ஒ பொத்துதல் . 8. பொருந்தல் . ( உ - ம் . ) “ கானத் 
ரோவொன்றேபற்றி " ( சிவஞா . சிற . பாயிர . தொல்லும் பேரழல்யாவையும் " ( கந்தபு . ஆற்று . 
உரை . ) " இவர்க்கு நண்ணுவதொரோவொன்றா எ . ) 
மே ” (சி . சி . க : - 0. ) 

ஒல்லுநர் - மித்திரர் . ( சூ . நிகண் . உ ருஉ .) 
ஒல் - 1. ஒல்லென்னேவலும் , தெரிநிலைவி ஒல்லென்- வெளியாக . (சிந்தா .) 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் , 2. ஓரது ஒல்லென - 1. ஒல்லென்னு மோசைப்பட 
கரணவோசை . ( உ - ம் . ) " ஒல்லொலிக்கதிர்ச்சா (உ - ம் .) " ஒல்லெனத்-திரைபிறழியவிரும்பௌ 

. 
லிகள் ” ( திருவிளை . நகர . அ . ) 

வத்து " ( பொருநரா . கஎஎ .) 2. விரைவாக 
ஒல்க - 1. சாய . (பட்டினப் .) 2. மிருதுவா ( உ - ம் .) மதுரைமுற்றுமொல்லெனக்களைமி 

( உ - ம் .) " ஒல்கவெரித்து " ( தைல . தைலவ . னென்றான் " ( திருவிளை . நான்மா . ரு . ) 
ச O. ) 
ஒல்கல்- " ஒல்குதல் ” பார் . 

ஒல்லெனல் - ஒல்லென்றோசைப்படல் ( உ - ம் .) 

" ஒல்லென்றிட நாணொலி செய்து ”( கந்தபு .திரு 
ஒல்காமை தளராமை . ( ஐங்குறு .) 
ஒல்குதல் - 1. எதிர்கொள்ளல் .(உ - ம் .)" இட் 

விளை . ச கூ . ) ( இஃது அநுகரணவோசை .) 
டவுத்தரிய மெல்லெனிடைசுவல்வருத்த வொ 

ஒல்லே - விரைவாக . ( உ - ம் . ) " நங்கையெ 
ல்கி ” (சிந்தா , கோவிந்தை . சுச . ) 2. ஒதுங்கல் . 

ன்னொடுரையாய்நனியொல்லே - யிங்கணென் 
( உ - ம் . ) " பொன்னலங்கல்காலசைப்பவொல்கி ” 

றடி வீழ்ந்திரந்திட்டாள் ” (சிந்தா .குணமா . சஅ . ) 
(சிந்தா, காந்தருவதத்தை . கங. ) 3. குழைதல் . ஒல்லை -1 , காலவிரைவு . ( உ - ம் .) “ இறைவ 
( சிந்தா .) 4. குறைதல் , சுருங்கல் . ( உ - ம் .) " ஒ னொல்லையினெழுந்துபோய் ” ( கூர்மபு . அந்தகா 
ழுக்கத்தினொல்கார் ” ( வள் . கஙக . ) 5. தளர்தல் , சு , சுஉ .) 2 . சிறுபொழுது . 3. பழைமை . 
( உ - ம் .) "ஊறொராலுற்றபினொல்காமை ” ( வள் . " ஒல்லையிலிங்ஙன்கூட்டி ”( கந்தபு. வள . உ ருஉ . 
சுசுஉ . ) 6. நுடங்குதல் . ( உ - ம் .) " ஓர்வல்லியி 4. விரைவாக . ( உ - ம் . ) “ ஒல்லை சென்று ” ( கந் 
னொல்கியன நடைவாய்ந்து ” ( திருக்கோ. க . ) தபு . வரவு கேள்வி . உச .) 
(சிறுபா.) 7. மெலிதல் . ( உ - ம் .) " ஒல்குதேவி ஒல்வது - இயல்வது . ( உ - ம் .) " ஒல்வதறிவ 
யைத்தெளித்தொருப்படுத்தி ” ( கந்தபு . காமதக தறிந்து ” (வள் . சஎஉ . ) 
ன. கக . ) 8. வருந்தல் . ( உ -ம் . ) " முலை சுமந்தொ 
ல் கும்புலோமசை ) ( கூர்மபு . பிரகிரு.க.) 9.வம் யென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகுதியும் , 

ஒலி- 1. இடி , ( சூ . நிகண் . கஉ . ) 2. ஒலி 
றுதல் . ( உ -ம் .) " கங்கையுமொல்கப்புக்ககடுங்க வினைத்தொகையும் . 3. ஒளி . ( ஞானாமிர்தம் .) 
னற் ” ( கந்தபு . திருவவ . கா .) 

4. காற்று . ( உ - ம் . ) " உருமுக்குரலொலியிற்று 
ஒல்லல்- " ஒல்லுதல் " பார் . 

ளரொலிவிட்டெறிசெவியிற்று ” ( திருவிளை , யா 
ஒல்லாங்கு - பொருந்தும்வழி . ( உ - ம் . ) "ஓனையெ. உ O. ) 5. கொடிவேலி . (மலையகராதி .) 
ல்லாங்கியாமிரப்பவும் ” ( கலி , ங . ) 

6. கோஷ்டம் . ( தைல . தைலவ . எஉ . ) 7. தழை 
ஒல்லாதவர் - பகைவர். ( உ - ம் .) " ஒல்லாத த்தல் . ( உ - ம் .) " வாரொலி கூந்தலின் மறைபுக் 
வரிற்பொருதேசிலவும்பர் வீழ ” ( கந்தபு . திருவி காலென ” (கந்தபு . தெய்வயானை . கஎஎ ) (சிந் 
ளை . சு 0.) 

தா . ) 8. (பிறர்செவிக்குக்கேட்கும் ) ஓசை . (உ -ம் .) 
ஒல்லாமை -1. இகழ்ச்சி . ( சூ . நிகண் . அ : 

" வெவ்வேறெழுத்தொலியாய்வரல்பிறப்போம் 
சுக . ) 2. ஒல்லுதலின் எதிர்மறையாய் இயலா 

( நன் . எழுத்திய , கக . ) 
மை முதலியவற்றைக் குறித்துவரும். 
ஒல்லார் - பகைவர் . ( சூ. நிகண் , உ : நிக . ) ஒலிச்செபம்- வாசகசெபம் , அருகிலிருக் 

கும் பிறர் செவிக்குக் கேட்கும்படி செபித்தல் . 
ஒல்லி -- 1 . ஒடுங்கினது . 2. துடைப்பம் , 3 . 

( உ - ம் .) “ முற்றுமொலியின் முதிர்ந்தபலம் மந்த 
மெலிந்த ஆள். 4. மென்மை . 

வொலி” ( சைவச . பொதுவி . கருரு . ) 
ஒல்லிமேய்தல் - தேங்காயில் அதன்பருப்பு 
இடையிடையே குறைந்தும் பழுதடைந்தும் ஒலிசை - மணவாளப்பிள்ளைக்குக் கொடுக் 
வெறுமையுற்றுமிருப்பது . ( வழக் . ) 

குமுபகாரம் . ( வழக் ) 
ஒல்லுதல் - 1. அடைதல் . 2. இணங்கு ஒலித்தல் -1. ஆடை அழுக்ககற்றல் . ( உ - ம் . ) 

" ஊரொலிக்கும் 

பெருவண்ணார் ” ( பெரியபு.திரு 
தல் . 3. இயலுதல். ( உ - ம். ) " ஒல்லும் வாயெல் 
லாம்வினைநன்றேயொல்லாக்காற்- செல்லும் வா க்குறிப்புத்தொண்ட . ககங . ) 2. ஆரவாரித்தல் . 
ய்நோக்கிச்செயல் ” ( வள் . சுஎங . ) 4. சம்பவி ( உ - ம் .) " ஒலித்தலுமுண்டாமென்று ” ( நாலடி . 

யாக்கைநிலையாமை . ங. ) 3. தழைத்தல் . (உ - ம் .) 
மத்தல் . 5. நிந்தித்தல் . 6. நிறைவேற்றல் . 7 . 


. 689 


ஒவ்வோன் : 


சுக 


ஒழிய. 


நா 


" அயலொலிநெடும் பீலியொல்க " ( நெடுநல் . மொவ்வோன்மறித்துமமர் மோதவுணர்தலுற்றா 
க . ) 4. மிகக்காய்த்தல் . 

ன் ” ( பாரத . பதினெட்டாம் போர் . கக்க . ) 
ஒலிந்த - தழைத்த எனப்பொருள்படும் ஒரு ஒழி - 1. ஒழியென்னேவலும் , தெரிநிலைவி 
பெயரெச்சம் . ( உ - ம் .) “ ஒலிந்தபகன்றை (மது னைப்பகுதியும் , வினைத்தொகையும் .. 2. துணி 
ரைக் , உசுக . ) 

வுப்பொருளையுணர்த்தும் விகுதி . ( உ - ம் .) " கெ 
ஒலிழகம் - ஒலிமுகவாய்தல் . 

ட்டொழிந்தான் ” ( நன் . பதவி . கங . ) 
ஒலிழக வாயில் - கோட்டையின் முன்புற ஒழிகை - ஒழிதல் பார் . 
வாயில் . 

ஒழித்தல் - 1. அழித்தல் . 2. ஒடுக்குதல் , 
ஒலியல்- 1. ஆடை . ( சூ . நிகண் , கக : லகர ( உ - ம் . ) " அகில - மடங்குநாளம்மை தன்னையு 
வெ . ரு .) 2. ஒலித்தல் . ( உ - ம் . ) " தோட்டுவண் மொழித்து ( தாயு . ஆரணம் . உ . ) 3 . குறைத் 
டொலியன்மாலை " ( சிந்தா. மண்மக , ககங . ) 

தல். 4. கொல்லல் . 5. தவிர்த்தல் . 6. தீர்த்தல் . 
3. தழைத்தல் . (புறநா .) 4. தீ . 5. தெரு . ( பிங் ) 7. துறத்தல் . 8. முடித்தல் . 
கல . சுச O. ) 6. தோல் . ( சூ . நிகண் . கக ; லகர ஒழித்துக்காட்டணி - ஓர் அலங்காரம் , அஃது: 
வெ . ரு .) 7. பீலிக்குஞ்சம் . ( உ - ம் .) " நல்லடி ஒருபொருளை ஓரிடத்தில்லையென ஒழித்து மற் 
யார் தங்கள் செங்கையிலொலியலும் " (திருவா றோரிடத்து உண்டென்று நியமித்தல் . ( உ - ம் . ) 
த . திருப்பெரு . ருகூ . ) 8. பூமாலை . ( சூ. நிகண் . " நேயத்துறுகுறைவு - தெரிதல்விளக்கிடையல் 
கக : லகரவெ . ரு .) 9. யாறு . ( உ - ம் .) " அவ்வொ லாது நன்னுதற்றேவியர்தம்-மிருதயத்தின்று 
லியற்- கொப்பாகுவதோவுவராழியதே” ( கந்தபு . ) என்பதனாற் பெறப்படும் . ( குவலயா. கசக . பக் .) 
காளிந்தி . சு . ) 

ஒழிதல்- 1. அழிதல் . ( உ - ம் . ) " ஒழிந்திடு 
ஒலியலந்தாதி - ஒருபிரபந்தம் ; அது , பல மணுரூபங்கள் ” ( சி . சி . க ; கக . ) 2. சாதல் . ( புற 
சந்தங்கூடிய பதினாறுகலைகொண்ட அடி நான் நா .) 3. தவிர்தல் . ( உ - ம் .) " ஒண்ணல் ” பார் . 
குடையதாய் அந்தாதித்து முப்பது செய்யுள்வர 14. நீங்கல் ( உ - ம் . ) " பொய்க்கோலஞ்செய்ய 
ப்பாடுவது ; சிறுபான்மை அடி ஒன்று எட்டுக்க வொழியுமே ( நாலடி . தூயதன்மை . ங .) 5 . 
லையானும் வரப்பெறும் . ( உ- ம். ) " எண்டியவண் முடிதல் . 6. விடுதல் . ( உ - ம் .) " ஒன்றுரைக்கம 
ணமீரெண்கலை முப்பா- னாண்டதொலியலந்தா றாதொழிநீ ” ( பாரத . தீர்த்தயாத்திரை . ஙஅ .) 
தியாகும் " (இலக்கணவி . அஉச . ) ( அன்றியும் ஒழிந்தார் -- ஏனையோர் , தவிர்ந்தோர். (உ - ம் .) 
வெண்பா அகவல் கலித்துறை என்னுமிம்மூ “ ஒழிந்தாரை - சாலச்சிரித்து " ( நாலடி , தூயத 
ன்றையும் பப்பத்தாக அந்தாதித்துப்பாடுவதும் ன்மை . கூ . ) 
ஒலியலந்தாதி என்பர் . ) 

ஒழிப்பணி - அபது தியுருவகவலங்காரம்; 
ஒலியெழத்து --- மொழிமுதற்காரணமாகிய அஃது : ஒரு தருமத்தை ஆரோபித்தற்பொருட் 
அணுத்திரள் . 

( உ - ம் .) " மொழிமுதற்காரண டு ஒரு தருமத்தை மறுத்தலாம் . (விசாக . அணி 
மாமணுத்திரளொலியெழுத்து ” (நன் . எழுத் 

யில . கக . ) 
திய . கூ . ) 

ஒழிப்பு - 1. தவிர்ப்பு. 2. விலக்கு . 
ஒலுகல்- ஒல்கல் . 

ஒழிப்புயர்வு நவிற்சியணி - ஓர் அலங்கா 
ஒவ்வாமை- 1. இசையாமை . 2. இயலா 

ரம்; அஃது : உயர்வு நவிற்சியொழிப்பொடு வரு 
மை , 3. தகுதியீனம் . 4. பொருந்தாமை.(உ -ம் ) தல் . (உ - ம்.) " பைந்தொடிநின் சொல்லில முது 
" தன்மரபுக்- கொவ்வாதவார்த்தை ” ( நளவெ . கலி 

ளதாற் பாமரர்க - ளிந்துவிடத்துண்டென்பரே ” 
நீங்கு . சக . ) 

( விசாக . அணியில . கங .) 
ஒவ்வுதல் -1 . இணங்குதல். (உ -ம்.)" யோகத்துக்கூறும் இயல் .( காரிகை.) 

ஒழிபியல் - முன்சொல்லாதொழிந்தவற்றை 
திலே சிறிது முயலவென்றாற்றேகமொவ்வாது ” 
( தாயு . சச்சிதா , ங . ) 2. ஒத்திருத்தல் . ( உ - ம் . ) 

ஒழிபு -1 . எச்சம் . ( உ - ம் .) " பெயர்வினையும் 
ஊகமனுபவம்வசனமூன்றுக்குமொவ்வும் " (தா 

மை சொற்பிரிப்பென வொழியிசை யெதிர்ம 
யு . எங்கு . ங . ) 3. பொருந்துதல் . 

றையிசையெனுஞ் சொல்லொழிபொன்பதும் ” 
ஒவ்வுறல் - 

( நன் . பொதுவி . கூ . ) 2. பாரிசேடப்பிரமாண 
பொருத்தமுறல் . 

ம் ” (உ - ம் .) " ஒழிபுண்மையைதீகம் ” (சி.சி.அள 
ஒவ்வுறுதல் - 

வை. க. ) 3. முன்சொல்லப்படாதொழிந்தது . 
ஒவ்வொன்று 1. ஒன்றொன்று , வகைக் ( உ - ம்.) “ ஒழிபியல் ” ( யாப் . காரிகை .) 
கொ ரறு . ( நன் . உயிரீ . சக . விரு . உரை. ) 

ஒழிய -1 , தங்க , (சிந்தா. ) 2. தவிர, ( 2 -- ம் . ) 
ஒவ்வோன் --ஒப்பாகாதவன் . ( உ - ம் . ) " யாரு - " மனமொழிய ” (சிவப்பி . உ : உரு . ) 


690 


ஒழுக்குதல் . 


சுக்கி 


ஒழுகிசையகவல் . 


ஒழியாமை - நீங்காமை , ( உ - ம் . ) "இன்ப ஒழுக்குப்பிரமேகரோகம்- ஒருவகைமேக 
மொழியாமைகண்டாலும் " ( நாலடி , பொறையு ரோகம் ; இது : கோசத்தின் துவாரவழியாய்ச் 
டைமை . கா . ) 

சீழ் , இரத்தம் , சலம்போல மேகம் ஒழுகுதல் , 
ஒழியிசை -- ஒழிந்த சொற்களைத்தருதல் ; | சரீரம் முழுவதும் கருமையான முளைகள் எழு 
அது : " படிக்கவோவந்தாய் " என்பதில் ஓகார 

ம்பல் , கனத்த விரணம் , குடைச்சல் , எரிச்சல் , 

விளையாடற்கு வந் அதிக நோவு முதலிய குணங்களை உண்டாக 
தாய் என்னும் ஒழிந்த சொற்களைத்தந்துநிற்ப கும் , 
துபோல்வது . ( நன் . இடையி . ச . ) 

ஒழக்குப்பீழை - கண்ணிலிருந்து பீழை 
ஒழியிசையெச்சம்- பத்துவகை எச்சங்க 

ஒழுகச்செய்யுமோர் உரோகம் . ( உ - ம் .) " ஒழு 

க்குப்பீழைமுற்றிய வெப்பு " ( தைல . தைலவ . 
ளுள் ஒன்று ; அது சொல்லப்படாது ஒழிந்த 
சொற்களைக்கொண்டு முடிவது . ( உ - ம் . ) " ஒழியி 

ருஎ .) 

ஒழக்கெறும்பு - வரிசையாய் ஒன்றின் பின் 
சை " பார் . 
ஒழிவித்தல்- 1. அழித்தல் , 2. ஒழியவை 

னொன்றாக ஊர்ந்து செல்லுமொருசாதி எறும்பு . 
த்தல் . 3. கொல்வித்தல் . 4. நீங்குவித்தல் . 5 . 

ஒழக- 

மெல்ல . (சிந்தா.) 

ஒழுகல் - 1. இளகுதல் , ( உ - ம் . ) " ஒழுகக்கா 
முடித்தல் . 

ய்ந்த இரும்பு இறுகிச்சிறிது சிவப்புநின்றாற்போ 
ஒழிவு- ஒழிதல் . 

லவும் " (சிவப்பி . சு : க . உரை .) 2. உயர்ச்சி . ( பி 
ஒழுக்கம் - 1.உயர்ச்சி . ( சூ . நிகண் . அ . அ .) ங்கல. கஎ . க 0. ) 3. ஒழுங்குப்படுதல் . ( உ - ம் . ) 
2. உலகத்தோடொட்டவொழுகல் . ( உ - ம் .) " ஒ " ஒழுகிய ” பார் . 4. தீயனவற்றின் நீங்கி நல்ல 
ழுக்கமன்பருளாசாரம் " (சி . சி . உ.உங.) 3. னவற்றின்வழி நிற்றல் . ( உ - ம் .) " அளவின்க 
குலம் . 4. சீலம் , 5. செல்லுகை. (உ - ம் . ) " ஆறோ ணின்றொழுகலாற்றார் ” ( வள் . உஅக . ) 5. துளி 
ழுகும் ” ( நன்.பொது . ரு ங.விருத் . ) 6. தன்மை . யாய்விழுதல் . 6. நடத்தல் . ( ஐங்குறு . ) 7 . 
7. நன்னடக்கை . ( உ - ம் . ) " சான்றாண்மைசாய தல் . ( உ - ம் .) " ஒழுகுபொற்கொடிமூக்கு ” ( கை 
லொழுக்கமிவைமூன்றும் ” ( நாலடி . குடிப்பிற டத . அன்னத்தைத் தூது . கச .) 8. பெருகியோ 
ப்பு . உ . ) 8. நால்வகை வருணத்தாரும் தத்தடுதல் . ( உ - ம் . ) "ஒழுகுதீம்புனல்சிறைசெயு 
மக்கு விதிக்கப்பட்ட பிரமசரியமுதலிய நிலைக மோதையும் ” ( நைடத . நாட்டு . கா . ) 9. போ 
ளினின்று அவற்றிற்கோதிய அறங்களின்வழுதல் . (உ - ம் .) " ஒழுகிநீண்டவடுவேய்கண்மடந் 
வாதொழுகுதல் . ( வள் . உரைப்பாயிரம் .) இ , தையர்க்கும் ” ( பாரத . வசந்தகால . கச . ) 10 . 
னைப்புண்ணியத்தோற்ற நான்கினிலொன்றெ வளர்தல் . ( மலைபடு . கசு . ) 
ன்பர் . ( சூ . நிகண் . கஉ : கஎ .) 9. மரியாதை . ஒழுகிசை- ஓர் அலங்காரம் ; அஃது : இன் 
10. முறை . 11. மேன்மை . 12. வழி . ( 3 , 4 , னாவிசையின்றி வருவது . (உ - ம் .) " இமையவர் 
12. பிங்கல . ஙஉசங . ) 

கண்மோலி ” என்னுமுதற்குறிப்புள்ள வெண் 
ஒழுக்கல் -1 . ஒழுக்குதல் பார் . 2. நிரைத்பாவிற்காண்க . (தண்டி . பொதுவி . கக . ) 
தல் . ( புறப்பொ .) 

ஒழுகிசைச் செப்பல் - வெண்பாவுக்குரிய 
ஒழக்கு -1. ஒழுக்கம் . ( உ - ம் .) " ஒழுக்குடை செப்பலோசை மூன்றுவகையுளொன்று ; அது , 
யார்திமேதையர் தம்மையும் ” (சிவதரு. சுவர்க் வெண்சீர்வெண்டளையும் இயற்சீர்வெண்டளை 
கநரகவி . கககா. ) 2. ஒழுக்கென்னேவலும் ,தெயும் கலந்துவருவது . " வெண்சீரொன்றலுமிய 
ரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 3. ற்சீர்விகற்பமும் - ஒன்றியபாட்டேயொழுகிசை 
ஒழுகல் . 4. துளியாய் விழுகை. ( உ - ம் .) “ இந்தச்செப்பல் ” ( யாப் , காரிகை. செய்யுளி . க.உரை) 
வீட்டிலே ஒழுக்கு இருக்கின்றது ” ( வழக் . ) 5 . ஒழுகிசைத்துள்ளல் 

கலிப்பாவோசையி 
நடை . 6. முறைமை . 

னொன்று . 

வெண்டளை தன்றளையென்றிர 
ஒழுக்குதல் - 1. ஒழுகச் செய்தல் . ( உ - ம் . ) ண்டியையினொன்றியபாட்டே வொழியிசைத் 

துள்ளல் ” ( யாப் . காரிகை . செய்யுளி.க.உரை .) 
" ஆற்றினொழுக்கியறனிழுக்காவில் வாழ்க்கை 
( வள் . சஅ . ) " பூரமாநதிப்பேடகத்திடைநனி ஒழகிசையகவல் -ஆசிரியப்பாவுக்குரிய அ 
பொதிந்தொழுக்கினண்மன்னோ” ( பாரத . சம் கவலோசை மூன்றுவகையுளொன்று ; அது 
பவ . நக . ) 2. துளித்தல் . 3. நீர்ப்பதார்த்தத் நேரொன்றாசிரியத்தளையும் , நிரையொன்றாசி 

“ நேர்நேரியற்ற 
தை விழவிடுதல் . ( உ - ம் . ) " இனியபான்முகந் ரியத்தளையும் விரவிவருவது. 
தொழுக்குமாகுதியென்ன ” ( பாரத. காண்டவ. ளையான் வருமகவலு -நிரைநிரையியற்றளையான் 
உக . ) 4. நெறிதவறாமல் நடக்கச்செய்தல் . வருமகவலு - மாயிருகளையு மொத்தாகியவகவலு 


691 


ஒள்ளொளி. 


சுகூ 


ஒளிறல் . 


ஒழிதவண்ணம் 


மேந்த றூங்கலொழுகலென்றிவை - யாய்ந்தநிர ன்முன்பின் போலொளியிலதாம் ( வேதா . சூ . 
னிறையாகுமென்ப " என்பதனாற் பெறப்படும் . கஅ.) 17. புகழ் , எல்லாராலும் நன்கு மதிக் 
( யாப் காரிகை . செய்யுளி . க . உரை .) கப்பதெல், ( உ - ம் .) “ ஓஒதல்வேண்டுமொளிமா 

ஒழுகிய - ஒழுங்குப்பட்ட (உ -ம் .) " வயிறுசேர் ழ்குஞ்செய்வினை " ( வள் . காருங .) [ ஒளிபோல 
பொழுகியவகையமையகளத்து " (சிறுபா.உஉச ) ப்புகழும் பலருமறியநிற்றலால் புகழை ஒளியே 

ஒழுகு - 1. உயரம் . 2. ஒழுகென்னேவலும் , ன்றது உவமையாகுபெயர் .) 18. விண்மீன் . 
தெரிநிலைவினைப்பகுதியும் , வினைத்தொகையு 19. விந்து தரிசநம் . ( உ - ம் .) " துய்ய - வொளியோ 
ம் . ( உ - ம் . ) " ஒழுகுசீதளமதுர வெண்கதிர்காலு சையாகியொடுங்குவதும் ” ( ஒழிவிலொடுக்க . 
பெதிக்குலமுய்ந் திட ” (சேதுபு. சங்கரபா . உ . ) யோகக்கழற்றி . சு .) 20. விளக்கு . ( ஞாநாமி . ) 
3. ஒழுங்கு . 4. நீளம் . 5. பண்டி , 6. முறை 21. வெயில் . 22. வேட்டைக்காரர்பதிவிருக்கும் 
மை . 7. முறைமையாய் நடத்தல் . 

மறைப்பு . 23. வேந்தர்பாலுள்ள கடவுட்டன் 
ஒழுகுதல் - 1. " ஒழுகல் ” பார் . 2. பரத்தல் . மை . ( வள் . சுகூஅ . உரை . ) [ 9 , 10 , 13 , 14 , 
(சிந்தா.) 

17 , 20. பிங்கல . கூஉச்சு , 
வண்ணங்களுள் ஒருவ ஒளித்தல் -1 . பதுங்கல் , மறைதல் . ( உ - ம் . ) 
கை ; அஃது . ஓசையின் ஒழுகி நடக்கும் . ( உம் ) 

" என்னையணையாத வண்ணமெங்கொளித்தார் 
" ஒழுகுவண்ணமோசையினொழுகும் ” ( தொல் . பைங்கிளியே " ( தாயு . பைங்கிளி . உசு .) 2.ம 
பொரு . ருங்க . ) 

றைத்தல் . (உ - ம் . ) " கன்றொளித்தகலவைத்த 
ஒழனக -1. சகடவொழுங்கு . ( உ - ம் . ) " நோ 

கறவையிற்கனிந்துநின்றார் ” ( சிந்தா. நாமகள் . 
ன்பகட்டுமணரொழுகையொடுவந்த " (சிறுபா . 

நசஉ . ) 
ருரு . ) 2. வண்டி . ( புறநா . ) 

ஒளிப்பு - ஒளி. 
ஒழங்கு -- 1 . கட்டளை , விதி . 2 , நன்னடை . ஒளியார் - ஒள்ளியார் என்பதில் ளகரந்தொ 
3. நிரை , 4 முறைமை . ( உ - ம் . ) " இந்தவொக்க ஒருவிகாரமொழி . ( உ - ம் .) " ஒளியார்முன் 
ழுங்கொழிந்துயிருமொன்றைத் - தெரிவுறாது ” னொள்ளியராதல் ” ( வள் . எகச . உரை . ) 
( சிவப்பி . ரு : அ ) 

ஒளியிருத்தல் - 1. மறைவிடத்திருத்தல் .. 
ஒழுங்கை - ஒடுங்கியவழி . 

( உ - ம் . ) " சேட்டிளங்கிளிக்குலங்களத்தெரி 
ஒள்- ஒண்மையின் பகுதி . 

வைமாரோப்பும் - பாட்டிசைத்திறமொளியிரு 
ஒள்ளியர் -1. அறிவுடையோர் . ( உ - ம் . ) ந்தது தினம்பவிலும் ” (காஞ்சிபு , காட்டு , அக.) 
" ஒளியார் முன்னொளியராதல் " ( வள் , எகச 

ஒளியோன் - சூரியன் . 
2. மாசற்றவர் . 

ஒளிர் - ஒளிரென்னேவலும் , தெரிநிலைவி 

னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . ( உ- ம் . ) 
ஒள்ளொளி- மிக்க ஒளி . ( ஒள் - மிகுதி .) " தோட்டிபோற்றேய்ந்தொளிர் துண்டத்தான்ற 
களி - 1. அறிவு . ( உ - ம் .) " தனையறிந்தோர்க் னை ” ( இராமா . சடாயுகாண் , சு . ) 
கொளியுருவாய் ” ( ஞாநவா. தாசூர . சு . ) 2. ஒளி 
த்தல் , மறைதல் . ( உ - ம் .) " கூற்றொளியிட்டுவை 

ஒளிர்தல் - ஒளிசெய்தல் . ( உ - ம் .) " கண்ணா 
கும் " ( கூர்மபு . திருக்கல் . காசு . ) 3. ஒளிப்பி டியோவொளிரும் " ( நைடத . அன்னத்தைத் 
டம் . ( உ - ம் . ) " ஒளியிருத்தல் ” பார் , 4. ஒளி 

தூது , சுச . ) 
யென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , 

ஒளிர்பு - ஒளிர்தல் . 
வினைத்தொகையும் . 5. கடவுள் . 6. கண்மணி . 

ஒளிர்வு- பிரகாசம் . 
7. கதாப்பிரகாசவஸ்து ; அது : சந்திநிருதை , அ 

ஒளிவட்டம் -1, கண்ணாடி. 2. சக்கரம் . ( 1 , 

2. சூ . நிகண்: கக : ளகரவெ . ங .) 
நிருதை , சந்தியாகிருதை என மூன்று வகைப் 
படும் . ( வீரசோ . பொருட்பட . உக. உரை. ) 8 . 

ஒளிவட்டி -- பச்சைக்கருப்பூரம் . 
கூடஸ்தசைதன்னியம் . ( உ - ம் .) " மனோவிருத்தி 

ஒளிவிடுதல்- பிரகாசித்தல் . 
யவையகற்றியொளிதனையறியு மகண்டாகாரம் ” ஒளிவிளங்குமேனி- ஒரு பாஷாணம். 
( உபநிடத . அ . ) 9. கேட்டை நாள் . 10. சந்தி ஒளிவீசுதல் - பிரகாசித்தல் . 
ரன் , 11. சிவசத்தி . ( உ - ம் . ) " உலகெலாமாகி ஒளிவு -1 . ஒளி . 2. மறைவிடம் . ( வழக் .) 
வேறாயுடனுமாயொளியாயோங்கி ” ( சி . சி . உ : ஒளிவைத்தல் -மிருகங்களைப்படுக்கமறைப் 
க . சிவஞாந . ) 12. சுவாலை . 13. சூரியன் . 14. புவைத்தல் . 
கெருப்பு . 15. பார்வைமிருகம் . 16. பிரகாசம் , ஒளிறல் - ஒளிகொள்ளல் . ( உ - ம் .) " ஒளிறு 
நேத்திரேந்திரிய விடயம் .( உ - ம் . ) " அத்தமதி தல் ” பார். 


6 


692 


ஒற்றளபு . 


ககக 


ஒற்று . 


ங ஞணநமனவயலள 


ஒளிறு - பிரகாசம் . (உ - ம் . )" ஒளிற்றுறுகலன் மெய்யாய்தமுயிரளபொற்றளபு ” ( நன் . எழுத் 
மார்பெய்தி ” ( கந்தபு . அசமுகி நகர்காண் . உச . ) | திய , ரு .) 
ஒளிறுதல் 

— விளங்குதல் . ( உ - ம் . ) “ ஒளிறு ஒற்றளபெடை - தனக்குரிய மாத்திரையி 
வாள்விழுப்புண்காணிய ” ( நெடுநல் , கஎஉ .) ன் மிக்கொலிக்கும் மெய்யெழுத்து ; அங்ஙனம் 

ஒற்கம்- 1. அடக்கம் . (உ - ம். ) " ஒற்கமின் மிக்கொலிப்பன 
நூத்தைவாயங்காத்தல் ” ( நீதிநெறிவிள, உசு .) என்னுமொற்றுக்கள் . ( நன் . எழுத்திய, ஈஎ .) 
2. குறைவு . (உ -ம் .) “ ஒற்கமில்வளன் ” ( கந்த [ குறித்த சூத்திரத்திலே அலகிடவாராத ஆய்த 
பு . மேரு . எ O. ) 3. தளர்ச்சி . அஃதாவது : வறு 

த்தையும் ஒற்றெனக்கொண்டு அளபெழும் ஒற் 
மையானாதல் அறிவின்மையானாதல் இருக்கட்ப றுக்கள் பதினொன்று என்று சொல்லப்பட்டிரு 
ட்கழி மாந்தளர்தல் . ( உ - ம் . ) “ கற்றிலனாயினுங் க்கின்றது . ) 
கேட்கவஃதொருவர்க் - கொற்கத்தினூற்றாந்து ஒற்றள்- பிறர்மாட்டுநிகழ்ந்தன அறிந்து த 
ணை ” ( வள் சகச . ) 4. வறுமை . ( உ - ம் . ) " ஒற்க ன்னையனுப்பிய தலைவனுக்குச் சொல்லுகிறவ 
மோவி " ( வேதாரணியபு . பிசாச . ஙஉ , 

உ ) 

ன் . (திரிகடுக . அரு . ) 
ஒற்றர் -1 . தூதர் . ( உ - ம் . ) " ஒற்றரிற்சிலவர் ஒற்றி -1 . ஒற்றிப்பார்த்து . 2. கடனாக வாங் 
காணாவோடினர் ” (கந்தபு . வரவுகேள்வி . உசு . ) கிய பணத்துக்காக அசைவற்ற பொருளை ஈடா 
2. பகைவர் , அயலவர் , நட்பினர் என்னுமூவ கவைத்து ஈட்டை ஏற்கிறவன் தானே அப்பொ 
ரிடத்தும் நடக்குங்காரியத்தை அவர்களோடு | ருளினால் வரும் பிரயோசனத்தை வட்டிக்காக 
ஒன்றுபட்டு நின்று அறிந்துவந்து தம்மரசனுக் அநுபவிக்கவிடுகை. ( உ - ம் . ) " தனியேனென் 
குச்சொல்வோர் . 

றென்னை ஊன்றிநின்றாரைவர்க்கொற்றிவைத் 
ஒற்றல் - 1. அடித்தல் . ( சிந்தா . ) 2. அடு தாய் ” ( தேவார . திருக்கச்சி , க . திருநாவு .) 3 . 
த்தல் . ( உ - ம் . ) " தானையுளன்றிநின்ற தனியிட சேர்த்தி . 4. தள்ளி . 5. துடைத்து. (1 , 3, 4 , 

" 3. . 
( உ - ம் ) “ நென்னலொற்றிய கொற்றமீனக்குறி ” ஒற்றிக்கொள்ளல் - முட்டுதல் . 
(திருவிளை ,லிடை.உக.) 4. இழைத்தல் .( உ - ம் .) ஒற்றிடுதல் - வக்கம் பிடித்தல் . 
" நாளொற்றித்தேய்ந்தவிரல் ” ( வள் . கஉசுக . ) ஒற்றித்தல் -1. ஒன்றுபடல் . ( உ - ம் . ) " கண் 
5. உடுத்தல் . 6. ஒற்றுதல் . ( உ - ம் . ) " அறுவை ணொளியும் ஞாயிற்றினொளியும் போல வேற்று 
யினொற்றி மெய்யீரமாற்றினாள் " (காஞ்சிபு. தழு மை சிறிதுந்தோன்றாதவாறு ஒற்றித்துநிற்றற் 
வக்கு . நசங . ) 7. ஒற்றெழுத்தாகவருதல் , ஒற் குரிய " (சி . சி . க . எ . 

குரிய " ( சி . சி . க . எ . சிவஞாந .) 2. ஒன்று , 
றெழுத்து வருதல் . ( உ - ம் . ) " யவமுன்வரினேவக மூன்று , ஐந்து என்றாற்போல ஒற்றையாயிரு 
ரமொற்றும் ” ( தொல்.எழுத் . உ 0 க .) 8. தத்தல் . | த்தல் . 
9. தள்ளிவிடுதல் . ( உ - ம் )" அல்லியுட்பாவையன் ஒற்றிய- வீழ்த்த . ( புறநா . ) 
னாளறிவுறாவகையினொற்றி - மெல்லவேதிறந்து ஒற்றியூர் - திருவொற்றியூர் . 
நீக்கி ” ( சிந்தா , கேமசரி . கச . ) 10. தீண்டுதல் , ஒற்றிவைத்தல் அடமானம் வைத்தல் . 
முட்டுதல் . ( உ - ம் . ) " நாவிளிம்புவீங்கியொற்றவு ( உ -ம் .) " இருந்தென்னையாண்டு கொள்விற்றுக் 
ம் வருடவும் " ( நன் . எழுத்திய , உக .)11. துடை கொளொற்றிவையென்னினல்லால் - விருந்தின 
த்தல் . ( உ - ம் .) " கண்பொழிகலுழியொற்றி ” (சிந் னேனைவிடுதிகண்டாய் ” (திருவாச . நீத்தல்வி 
தா . பதுமை . உ ஙஉ .) 12 . தொடுத்தல் . 13. நினை 

ண்ணப்ப, கஅ . ) 
தல் . ( உ - ம் .) "வருவதொற்றி ” (சிலப் . அரங்கேற் . 

ஒற்று - 1. உளவு . 2. ஒற்றல் . 3. ஒற்றும் 
கூரு .) 14. பகைவர் முதலியவரிடத்து நிகழ்வன பொட்டணி . 4. ஒற்றென்னேவலும் , தெரிநி 
வற்றை மறைவாகநின்று அறிந்துவரச்செய்த லைவினைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 5 . 
ல் . ( உ - ம் . ) " ஒற்றினானொற்றிப் பொருடெரியா செங்கோட்டியாழுறுப்பினொன்று. ( உ - ம்.)" ஒற் 
மன்னவன் ” ( வள் . ரு அங. ) 15. பகைவர்முத றுறுப்புடைமையில் ” (சிலப் . புறஞ்சேரி.க . அ .) 
லியவரிடத்து நிகழ்வனவற்றை மறைவாயறி 6. தூதன் . ( உ - ம் .) " ஒற்றென 

முன்னம் வந் 
தல் . ( உ - ம் . ) " ஒற்றொற்றித்தந்தபொருளையும் " தோன் ” ( கந்தபு . சூரபன்மன்வ. சஙச . ) 7 . பகை 

வள் . ருஅஅ . ) 16 , மறைந்துட்கொள்ளல் . வர் அயலவர் நட்பினர் என்னும் மூவரிடத் 
( உ - ம் .) " கள்ளொற்றிக்கண் சாய்பவர் " ( வள் . தும் நடக்குங்காரியத்தை அவர்களோடு ஒன்று 
கஉஎ . ) 17. விலகுதல் , ( வழக் .) 

பட்டு அறிந்து வந்து தனது அரசனுக்குச் 

சொல் 
ஒற்றளபு - ஒற்றளபெடை . ( உ - ம் . ) “ உயிர் வோன். ( உ - ம் .) " புடைகெட - வொற்றினாகிய 


693 


ஒற்றை . 


சுக்ச 


ஒன்றறிசொல் . 


வேயே " ( தொல் . பொரு . ரு.அ.) 8. மெய்யெ டியவொருவர்வந்தார் ” ( திருவிளை , மெய்க்கா . 
ழுத்து . (நன் . , நச- ) 

உகா.) 3. ஒருவாத்தியம் . ( உ - ம் . ) " தாரைக 
ஒற்றுக் கேட்டல் -- பிறர்பேசுதலை மறைந்து ளொற்றைகள் வங்கியம் ” ( பாரத . பதினாறாம் 
நின்று கேட்டல், 

போர் . ருக .) 4. ஒன்று , ( உ - ம் .) " ஓரெண் . 5. 
ஒற்றுதல்- " ஒற்றல் ” பார் . 

தனிமை . 6. தனியேடு . 
ஒற்றுப் பெயர்த்தல் ஒருவகைச்சித்திர 

ஒற்றைக்கண்ணன் - 1. கண்ணொன்றேயு 
கவி ; அஃது : ஒருமொழியுந்தொடர்மொழியு டையவன் . 2. குபேரன் . 3. சுக்கிரன் . 
மாய்ப் பொருள்படுமவற்றை அப்பொருளொழி ஒற்றையிாட்டைபிடித்தல் - ஒருவிளையா 
ய வேறு பொருள்பட வைப்பது . ( வ - று .) " வண் ட்டு ; அஃது : ஒருவன் கைக்குள்ளே பொத்தி 
புயலைக்கீழ்ப்படுத்துவானத்தருமலைந்து - மண் வைத்திருக்கப்பட்ட பொருள் ஒற்றைப்பட்ட 
குளிரச்சாயல் வளர்க்குமாந்- தண்கவிகைக் கொ தோ இரட்டைப்பட்டதோஎன வினாவி விடை 
ங்காரலங்கலநபாயன் குளிர்பொழில்சூழ் - கங்கா பெறுதல் . ( வழக் .) 
புரமாளிகை ” ( இங்கே கங்காபுரமாளிகை என் ஒற்றெழிபாட்டு- ஒற்றெழுத்துத்தீர்ந்த ஒரு 
பது கங்காபுரத்திலுள்ள மாளிகை எனவும் , கங் பொருட்பாட்டு . ( சூ. நிகண்.க 2 :உரு .) ( தண்டி . 
காபுரத்தினை ஆள்பவனுடைய கையெனவும் சொல்லணி . ச . உரை . )) 
பொருள்பட்டு ஒருமொழியுந்தொடர்மொழியு ஒறுத்தல் - 1. அடக்கல் . 2. அலைத்தல் . 3 . 
மாய் ஒற்றுப்பெயர்த்தலாயிற்று .) ( தண்டி . கரு . கடிதல் . ( உ - ம் . ) " ஒறுத்தெனைவிடுத்தனருடை 
உரை .) 

யவன்மையால் (கந்தபு . திருவவ . கரு . ) 4 . 
ஒற்றுபு - அமுக்கி . ( சிந்தா . ) 

செலவைக்குறைத்தல் . ( உ - ம் . ) 

ஒறுத்துண் 
ஒற்றுமை-) . இணங்கி ஒருமித்திருக்குந்த ணுகிறான் ”( வழக்.) 3.தண்டஞ்செய்தல் . ( உ - ம் .) 
ன்மை ( உ - ம் .) " உரனுறவொற்றுமையுற்றுநிற் " ஒறுத்தாரையொன்றாக ” ( வள் . கருரு .) 6. வெ 
றலால் " ( வேதாரணியபு . பஞ்சாக் . கூ .) 2. உரி றுத்து வருத்துதல் . ( உ - ம் . ) " ஒறுக்குமதுகையு 
மை . 3. ஒற்றுத்தன்மை . (உ - ம் ) " உண்ணா 

ரனுடையாளன் - பொறுக்கும்பொறையே பொ 
டியமாயை கொடொற்றுமையால் - விண்ணாடர் றை ” ( நாலடி . சினமின்மை . ரு . ) 
பொருட்டிவண்மேவியுளான் ) ( கந்தபு . அக்கி ஒறுப்பு- " ஒறுத்தல் ” பார் . 
நிமுகா . வதை . எ . ) 4. கலப்பு . 5. குறிப்பு . 6 . ஒறுவாய்- ஒடிந்தவாய் , குறைவாய் . ( உ - ம் . ) 
தகுதி . 7. மநமொன்றுகை . 8. வாகைவிகற்ப " பசிக்கலைந்து பாதிநாக்கு- முதடுகளிற்பாதியுந் 
த்துளொன்று , அது , சிறியோர் நாணப்பெரி 

தின்றொறுவாயானேம் ” ( கலிங்கத்துப்பரணி . 
யோர்கூறிய கூறுபாட்டிற்கழிமாத்தை ஒற்று பேய்முறைப்பாடு . சு . ) 
மைகொள்ளல் . ( வீரசோ . பொருட் . கக . ) 9 . 
வேறன்மை . 

நிறுவினை- தீராவருத்தம் . 

நிறுவு - வருத்தம் . 
ஒற்றுமை கோடல் - வேளாண்மைமாந்தரி ஒன் -- ஒரு சாரியை . ( உ - ம் . ) " ஒன்னேயா 
யல்புளொன்று ; அஃது : பிறரோடு ஒன்றித்து னேயக்கேயிக்கே ” ( தொல் . எழுத் . கககூ .) 
வாழ்தல். ( சூ . நிகண் . கஉ ; க 0 எ . ) 

ஒன்பதின்மர் -- ஒன்பதுபேர் . ( உ - ம் .) " இந்த 
ஒற்றுமைநயம் -1 , ஒருமைப்பாட்டின் றன் | வீரரொன்பதின்மரும் ” ( கந்தபு . துணைவர்.நச .)) 
மை . ( நன் . உரியி.க .) 2. நான்குநயங்களிலொ 

ஒன்பது- 
ஓரெண் . 
ன்று . ( மணிமே . ) 

ஒன்பான் - ஒன்பது . ( உ- ம் . ) " ஒன்பானொ 
ஒற்றுவன் - தூதுவன் . ( உ -ம் . )" ஐயனதொ பெத்து தூறுமொன்றின் ” (நன் , உயிரீ , சச .) 
ற்றுவன் ” ( கந்தபு , நகரழி . நசு . ) 

ஒன்றப்பார்த்தல் - பொருந்தச் செய்தல் . 
ஒற்றுவித்தல் - ஒற்று மூலமாய் நிகழ்ந்தனவ ஒன்றல் - ஒன்றுதல் , 
ற்றையறிதல் . (உ - ம். ) “ ஒற்றினானே எல்லார் ஒன்றற்றவன்- 1. கூடாதவன் . 

1. கூடாதவன் . 2. வறிய 
கண்ணுநிகழ்ந்தவற்றை ஒற்றுவித்து ” ( வள் . 
ரு அங. உரை . ) 

ஒன்றறிசொல் - தடம் என்னும் ஒற்றையூர் 
ஒற்றை - 1. அபிந்தப்பேறுவர இரண்டாற்ந்த உகரத்தை இறுதியாகவுடையதாய்வரும் 
பிரிக்கப்படாத எண் . ( உ - ம் .) " முந்நூல் - வே அஃறிணை ஒருமைச்சொல் . ( உ - ம் .) " ஒன்றறி 
யந்திடு மறையோரொற்றைப்பட வரித்தூட்ட சொல்லேபலவறி சொல்லென் - றாயிருப்பாற்சொ 
வேண்டும்.” ( மச்சபு . சபிண்டி உஎ . ) 2. ஒப்பில்லஃறிணையவ்வே ” ( தொல் . சொல் . கிளவி . 
ன்மை. ( உ - ம் .) " ஒற்றைச்சேவகராய்மாறியா ந . சேனா.) 

| 
694 


இவன 


ஒன்று . 


கூகூடு 


ஒன்றோ. 


வன் . 


ஒன்றறியாதவன் - ஏதுமறியாதவன் . ( இரா 7. ஒன்றென்னேவலும் , தெரிநிலை வினைப்பகு 
மா . கிட்கிந்தைப் . ரு . ) 

தியும் , வினைத்தொகையும். 8. ஓர் எண் . 9 . 
ஒன்றன் கூட்டம் - ஒருபொருளின் கூட்டம் . தனக்கு ஒத்தநிலை வேறொன்றிலதாய முத்திவீ 
( நன் . பெயரி . சங .) 

ட்டையுணர்த்து மொருகுறிப்பு மொழி . ( நன் , 
ஒன்றன் பால் 

அஃறிணை ஒருமைப்பால் . பெயரி . உ . இராமாது .) 10. வேறு . (உ - ம். ) அவ 
( நன் . பெயரி . சு . உரை .) 

ன்சொல்லுகிறதொன்று செய்கிறதொன்று 
ஒன்றுதவஞ்சித்தளை- ( யாப்பு . ) நிரையீற்று ( வழக் .) 
வஞ்சிச்சீரின் முன் நேரசைவருவது . ( இலக்க ஒன்றுக்குமற்றவன் ஒன்றுக்குமுதவாத 
ணவி . எகஅ . உரை .) இது ஒன்றாவஞ்சித்தளை 
னவும் வழங்குவர் . 

ஒன்றுக்கொன்று - 1 , ஒன்றோடொன்று . 
ஒன்றமை - பகைமை . 

( உ - ம் . ) " ஒன்றுக்கொன்று தொடர்ச்சியாய் , 
ஒன்றர் - பகைவர் . 

( வழக் .) 2. பதிலுக்குப்பதில் . ( வழக். ) 
ஒன்றி -1 . ஒற்றை . ( வழக் .) 2. ஒன்றுபட்டு , ஒன்றுதடி- ஒதுக்குக்குடி . 
( உ - ம் .) " சந்துவாய்தெரியாதொன்றி ” ( திரு ஒன்றுகை- ஒன்றுதல் . 
விளை . நான்மாட . கரு . ) 3. தனித்த ஆள் . 4 . ஒன்றுதல் -1. இசைதல் . 2. ஐக்கப்படுதல் . 
தனித்தது . 

3. ஒடுங்குதல் . ( உ - ம் .) " அரனருள்கண்டுதம் - பு 
ஒன்றித்தல் -1. ஒருமைப்படுதல் . 2. பொந்தியொன்றி ” ( கந்தபு. மேரு. சுச .) 4. நெரு 
ருந்துதல் . [ ஒன்று - பகுதி . இ - சாரியை , தல் - ங்கல் , ( உ - ம்.) “ ஒன்றிய கேளிரல்லார் ” (கந்தபு . 
விகுதி . ) 

மார்க்கண்டே . காசு .) 5. பொருந்துதல் . ( உ - ம் ) 
ஒன்றிப்பு - ஒருமிப்பு . 

" ஒன்றினவொன்றினவல்லே - செயிற்செய்க ” 
ஒன்றியவஞ்சித்தளை- ( யாப்பு . ) நிரையீ | (நாலடி . செல்வநிலையா. ஈ . ) 
ற்றுவஞ்சிச்சீரின் முன் நிரையசைவரயாப்பது . ஒன்றுநர் - நண்பர் , 
( உ - ம் . ) " ஒன்றாதவஞ்சித்தளை ” பார் . ( இலக்க ஒன்றுபடல் - 1. ஒன்றுதல் . 2. ஒப்புரவா 
ணவி . எகஅ . உரை . ) 

தல் . 
ஒன்றியார் - உள்ளாயினார் . ( உ - ம் .) " ஒன்றா ஒன்றுபடுத்தல் -1 , ஒப்புரவாக்கல் . 2. ஒரு 
மையொன்றியார்கட்படினெஞ்ஞான்றும் பொ மைப்படுத்தல் . 
ன்றாமையொன்றலரிது . ( வள் . அஅக .) 

ஒன்றுபடுதல் - ஒன்றுபடல் . 
ஒன்றின்மை - யாதொருபற்றுமில்லாமை . ஒன்றுபாதி- ஒன்றிற்பாதி . 
ஒன்றினழடித்தறன்னின முடித்தல் -- முப்ப ஒன்றும் - சிறிதும் . ( உ - ம் .) " மாயைக்குணர் 
த்திரண்டு தந்திரவுத்திகளுள் ஒன்று ; அஃது : வொன்றுமில்லையென்றே-வைத்திடும் ” ( சி . சி . 

எயாமுதலுமாவோவீற்று - மேயிருவழியும்வி க : கஎ . ) 
னாவாகும்மே ” என்பதிற்போல , விதியால் ஒற் ஒன்று மொழிதல் - வஞ்சினங்கூறல் . ( பதி 
றுமைப்பட்டவைகளை ஒருங்குகூட்டிமுடித்தல் ற்றுப் .) 
ஒன்றைச்சொல்லுமிடத்து அதற்கினமாகிய ம 

ஒன்றுவித்தல் - ஒன்றுபடுத்தல் . (உ - ம் .) " தீ 
ற்றொன்றையுமதனோடு முடித்தல் . (நன் . பா 

வெம்மை - தந்தவைசுட்டொன்றுவிக்கும் ” ( சிவ 
யிர , கச . ) 

ப்பி . உ : உஎ .) 
ஒன்று -1. அஃறிணை ஒருமைப்பால் . (உ - ம் ) 

ஒன்றைவிட்டொன்று - அடுத்ததைவிட்டு 
“ ஒன்றேபலவென்றிருபாற்றஃறிணை . ( நன் .. 

மற்றது . 
பெயரி . கா . ) 2. ஐக்கியம் , ஒற்றுமை. ( உ - ம் . ) 
" விதரணவினோதன் சொன்ன வார்த்தையும் ஒன்றெழி பொதுச்சொல் - இருதிணையி 
வேந்தர்வேந்த - னிதயமுமொன்றாய்நின்றவிய 

லும் ஆண்பால் பெண்பாலிரண்டிற்கும் பொது 
ற்கையை " ( பாரத. சூதுபோர் . எ . ) 3. (ஐம் வாய்நின்று அப்பால்களினொருபாலைக் குறிப்பி 
புலன்களையு ) மொருவழிப்படுத்துகை,( உ - ம் . ) ன் -நீக்குஞ்சொல் . ( உ - ம் .) ஒன்றொழி பொதுச் 

சொல் விகாரந்தகுதி - குறிப்பிற்றருமொழி 
" ஒன்றுபுரிகாசிபனை ” ( சேதுபு . கத்துரு. கஎ . ) 
4. ஒப்பற்ற பொருள் . ( உ - ம் .) “ நவமாயிலங்கிய ( நன் . பெயரிய , கஉ .) ( ஆயிரமக்கள் பொருதா 
வொன்றே (தாயு. பாயப்புலி . கா .) 5.ஒருங்கு . ரென்பதில் " பொருதா ரென்ற குறிப்பினால் 
( உ - ம் .) " எல்லாவற்றையுமொன்றாக்கினேன் " மக்கள் ” என்பது ஆண்மக்களைக்கருதிற்று . ) 
( வழக் .) 6. ஒருபொருள் . ( உ - ம் . ) " செல்வமு ஒன்றே - ஓர் எண்ணிடைச்சொல் . ( உ - ம் . ) 
மொன்றோவென்னச்செய்யும் ” (சி . சி . காப்பு ) பொய்படு மொன்றோபுனை பூணும் " ( வள் அஙக . 


695 


சுகூசு 


ஓகணி . 


ஒன்னப்பூ - மாதர் காதணியினொன்று . 10. தெரிநிலைப்பொருளைத்தரும் ஓரிடைச் 

ஒன்னலர் - பகைவர் . ( உ - ம் .) " ஒன்னலர்ம சொல் . ( உ - ம் . ) " ஆணோ அதுமன்று ; பெண் 
ணிமுடியுரிஞ்சு ” ( நைடத. நகரப் , ஙக . ) ணோவதுவுமன்று [ இஃதலியை நோக்கியத்த 

ஒன்னலன் - பகைவன் . ( உ - ம் . ) " ஒன்னல ன்மையின்மை தெரிந்தமை காண்க . ) 
னேவலாலே ” ( சேதுபு . வேதா . சஎ .) 

11. நீங்குதல் . ( சூ . நிகண் . கக : வகரவெ . 
ஒன்னலார் - பகைவர் . (உ - ம் .) " ஒன்னலார் கஎ . ) 
பிணியுரகமண்ணைகோ- ளென்னவும்மவர்க்கிட 12. பிரமா. 
ரிழைத்திடா ” (காஞ்சிபு. இரணி . அ .) 

13. பிரிநிலைப்பொருளைத்தரு மோரிடைச் 
ஒன்னலான் - 1. பகைவன் . 2. ஒன்றாதவ சொல் . ( உ - ம் .) " அவருளிவனே கள்வன் ” 
ன் . ( உ - ம் . ) " இம்மியின் றுணையதேனும் ஓகை 14. புலம்பலிலே வரும் ஒரு விளியுருபு . 
யால் வழங்கா நீதியொன்னலானொருவன் செல் (உ - ம் .) " மைந்தவோ " ( கந்தபு . பானுகோபன் 
வம் - போகுமாறென்ன ” ( கந்தபு . காசிபன்புலம் வதை . கசு ச . ) " புலம்பினோவுமாகும் ( நன் . 
புறு . உக . ) 

பெயரி . ருசு . ) 
ஒன்னா- பொருந்தாத . ( உ - ம் . ) " ஒன்னாத்தெ 15. மகிழ்ச்சிக்குறிப்பு . (சிந்தா.) 
வ்வருலைவிடத்தார்த்து ” ( பெரும்பா . சகக . ) 

16. மதகுநீர் தாங்கும்பலகை; " தூம்பிற்கத 
ஒன்னாதார்-- பகைவர் . 

வு ” (சிலப்பதி .) 
ஒன்னாமை - பொருந்தாமை . ( சிந்தா . ) 

17. வியப்பு . (சிலப் . கானல்வரி , கக . ) 

18 . 
ஒன்னார் - பகைவர் . ( உ - ம் . ) " ஒன்னார் கைப் 

னகரவொற்றீற்றுயர்திணைப்படர்க்கை 
பட்டக்கால் . ( நாலடி . தீவினையச்சம் . கூ . ) 

ப்பெயரின் ஈறு அழிய அல்லது ஈறழிந்து அய 
லினின்ற குற்றெழுத்து நீண்டுவர அதனோடு 
கூடிவரும் ஒருவிளியுருபு . ( உ - ம் . ) " ஐயவோ; 

ஐயாவோ ” (நன் . பெயரி . ரு 0 . ) ( 2 , 3 , 4 , 5 , 6 , 
ஓ- ( இது : தமிழ்ப்பாஷையின் வர்ணமாலை 8, 10 , 13. " ஒழியிசைவினாச்சிறப்பெதிர்மறை 
யின் உயிர்வருக்கத்திலே வரும் பதினொராம் தெரிநிலை- கழிவசைநிலைபிரிப்பென்வெட்டோ 
எழுத்து . அஃதங்காப்பாகிய அகரக்கூறும் இத 

வே ” என்னும் , நன் . இடை . ச - ஞ்சூத்திரத்தி 
ழ்குவிவாகிய உகரக்கூறும் சந்தித்துப்பிறந்த காண்க. ) 
ஒரு நெடில் . ) 

ஒக்கம் - 1. உயர்ச்சி . ( உ - ம் . ) " கைலைமூவு 
1. ஆபத்து . (இராசவைத் ) 

லகு - மொடுங்குகின்றநாளோங்கியவோக்கமே 
2. இரக்கப் பொருளைத் தருமோ ரிடைச் யொக்கும் ” ( திருவிளை. ( திருநகர . கங . ) 2. எ 
சொல் . (உ - ம் . ) “ ஓதமக்கோருறுதியுணரா | ழுதல் . 3. பெருக்கம் . ( உ - ம் .) “ சுருங்கிற்றிர 
ரோ ” . இது, கழிவிரக்கம். 

ண்டடியோக்கமிரட்டி " ( காரிகை . ஒழிபியல் . 
3 . திர்மறைப்பொருளைத்தரும் ஓரிடை எ . ) 4. பெருமை . 
ச்சொல் . ( உ - ம் . ) " சாத்தனோகொண்டான் ” 

ஒக்காளம் - ஓங்காளம் . 
[ " சாத்தன் கொண்டிலன் ” என்னும் பொருளை 
த்தருதல்காண்க . ) 
4. ஒரு வினாவிடைச்சொல் . ( உ - ம் .) " குற் 

ஓக்கி - புறப்படவிட்டு . (சிந்தா .) 
றியோ மகனோ அங்கே தோன்றுகின்றவுரு ” . 
5. ஒழியிசைப்பொருளைத்தரும் ஓரிடை 

ஓக்கிய - 1. உயர்த்திய . ( உ - ம் .) " ஓக்கிய 

வொள்வாள் ” ( நாலடி . தீவினையச் . க . ) 2. எடு 
ச்சொல் , ( உ - ம். ) “ கொளலோ கொண்டான் ” 
[ இது " கொண்டுய்யப்போயினானல்லன் ” என 

க்கப்பட்ட . ( புறநா . ) 3. ஓங்குவித்த . 4. யோக் 

கியமான , தகுந்த . ( உ - ம் . ) " உடலாக்குந்தன் 
ஒழிந்த சொற்களைத் தருதல் காண்க. " ) 
6 . ஓரசைநிலையிடைச்சொல் . ( உ - ம் .) " வம் 

மைக் - கோக்கியசத்தியுண்டாய் " ( சி.சி. உ . 

சஅ . ) ( இச்செய்யுளின் “ ஒக்கிய ” என்பதற்கு 
மினோ " . 
1. கொன்றை . ( இராசவைத்.) 

" ஓங்கச்செய்தல் ” எனப்பொருள் கூறுவாறுமு 
சொல் . (உ -ம் .) “ஓபெரியன் ” ( உயர்வு சிற யோக்கினார் ” (சிந்தா. முத்தி . கஈ . ) 
8. சிறப்புப் பொருளைத் தருமோ ரிடைச் 

ஒக்கினார் - எறிந்தார் . ( உ - ம் .) " நன்மாலை - 
ப்பு . ) " ஓங்கொடியன் ” [ இழிவு சிறப்பு . ) 

சென்று தங்குதல் . (பத்துப்பா . திரு ஒகணம் - 11. பேன் . 2. மூட்டுப்பூச்சி . 
முரு . ங . உரை . ) 

ஓகணி- ( சப்த .) ( ஓ , கண . ) 


ஒக்காளிப்பும் - வாந்திசெய்கை. 


ளர் . ) 


696 


ஓங்காளம் . 


கூகூஎ 


ஓசரி , 


உ.நி. ) 


ஓகம் - 1. அடைக்கலம் , 2. ஓர்குருவி . 3 . ஓங்கில் - ஒருமீன் . 
கூட்டம் . 4. திரட்டு . 5. புகலிடம் . 6. பெரு ஓங்குதல் - 1. அதிகப்படல் . (உ - ம் .) உரை 
க்கு . ( கங்கா + ஓகம் = கங்கௌகம் .) ( நன் . மெ யிறந்தவன்பருளத்தோங் கொளியாயோங்கி 
ப் . ஙசு . ) 

7. போததை . 8. வீடு . ( சப்த ) | ( தாயு . பராபர . சு . ) 2. உயர்த்துதல் . 3. உயர் 
[ 1,2 , 5 , 8. [ ஓக . ) 

தல் . ( உ - ம் . ) " ஓங்குதேர்மிசைக்குமர வேண் 
ஓகன்- சூத்திரன் . ( ஒக .) 

மேவலும் " ( கந்தபு . படையெழுச்சி . ச . ) 4 . 
ஓகாரம் --- 1 . ஓ என்னுமெழுத்து . 2. மயில் . 

எழும்பல் . ( உ - ம் . ) " அகிலமுற்றுமா- யோங்கிய 
உ - ம் . ) " ஓகாரபரியின்மிசைவருவாயே ” ( திரு தேறுதல் . 6. பெருமையுறல் . ( உ - ம் . ) " ஓங்கு 

கால்களும் " ( கந்தபு . திருவவதார . ச அ . ) 5 . 
பு . க 2 ... ) 
ஓகாரவுரு - கடவுள் . ( பிரணவரூபமென்ற அயனைச்சிறைநீக்கு . சஉ . ) 7. வளர்தல், (உ -ம் . ) 

மெப்பொருட்கு மேலாமோரெழுத்து " (கந்தபு . 
படி . ) 

" செறிந்தொர்செம்மலா - யோங்குபு ” ( கந்தபு . 
ஒதலம் - அப்பம் . ( சப்த . ) ( ஒசு ~ @ . ] 

திருவவதார . எரு .) 
ஓகை -1. உவகை . ( உ - ம் . ) " ஓகையோடி ஒங்குவித்தல் - உயரச்செய்தல் .(உ - ம் . )"சிர 
நத்தி " ( பாரத . குருகுல . கங .) 2. நதி , பிரங்குவிவாரோங்குவிக்குஞ்சீரோன்கழல் வெல்க 
வாகம் . ( உ - ம் .) " ஓரோகை ” (சி.சி. பர . உலோ ( திருவாச . சிவபுராண . கா .) 
காயதன்மறுதலை , அ . உரை . பாடபேத . தத்து ஒச்சர் -1. கணக்காயர் . 2. பதினெண்குடி 
வராய . ) 3. பிரீதிவார்த்தை . 

மக்களுளொருவர். 
ஒகோ - அதிசயவிரக்கச்சொல் . ( உ - ம் . ) " ஓ ஒச்சல்-- ஒச்சுதல் . 
கோவுனைப்பிரிந்தாருள்ளங்கனலில்வைத்த- பா ஓச்சி எடுத்து . ( புறநா . ) 
கோமெழுகோபகராய்பராபரமே ” ( தாயு . பரா ஒச்சு -1 . ஓச்சென்னேவலும் , தெரிநிலைவி 
பரக் . ங O. ) 

னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. சம்யு 
ஒகோதநி- மூட்டுப்பூச்சி . ( சப்த .) ஒகொ த்தபதங்கள் வரப்பெறும் வாசகநடை . 3. சரீர 

சீவத்துவம் , 4. சரீரபெலம் . 5. தோற்றம் . 6 . 

நீர் . 7. பிரகாசம் , 
ஓங்கல் - 1. உயர்ச்சி . ( உ- ம் . ) " ஓங்குநா 
சிமேல் " ( கந்தபு . நகர , ஙரு . ) 2. தலைவன் . 3 . ஒச்சுதல்- 1. எறிதல் . ( உ - ம் . ) “ செழியன் 
மரக்கலம் . 4. மலை . ( உ - ம் . ) “ ஒங்கலோரிரண் செண்டெடுத் - துந்தியன்றோச்சலும் ” (காஞ்சிப் 
டுசேர்ந்து ” ( பாரத . மற்போர் . க .) 5. மூங்கி பு , நகர , சுஎ . ) 2. ஓங்கல் . (உ - ம். ) " மணிக்கற் 
ல் . ( சூ.நிகண் . கக : டகரவெ . கசு .) 6. மேடு . கவணிட்டுக் - கையாலெடுத்துக்கடி தோச்சி வீசின 
7. யானை . ( உ - ம் .) " ஓங்கன் மேன் - மழையெ ளே ” ( கந்தபு , வள் . ருங .) 3. ஓடச்செய்தல் . 
ன்மாமுரசெற்றுதிர்வல்லென்றான் ” ( இராமா . (உ -ம் . ) " கரதலமெடாநின்றோச்ச ” ( கந்தபு . 
கரன் . உங .) 8. வலியுடையோன் . (2 , 6 , 7. காவிரிநீங்கு . கசு . ) 4. குத்துதல் . (உ -ம் . ) " ஒரு 
பிங்கல . கஉசசுகா . ) 

புனிற்றாபோற்றுமவன் மேன்மருப்போச்ச ” ( பெ 
ஒங்கலுற்பவன் 

ரியபு . சண்டேசு . கஎ .) 5. செலுத்தல் . ( உ - ம் ) 
காந்தபாஷாணம் , 
ஓங்கலுறவன் - 

" ஓசம் ” பார் . 6. தூண்டிவிடல். 
ஓங்காரம் - ஓம் என்னும் பிரணவமந்திரம் . தி . 4. நிமித்தம் . (உ -ம் ) " ஓசரம் ” பார் , 5. பிர 

ஓசம்- 1. ஆண்குறி . 2. ஆதாரம் . 3. கீர்த் 
( உ - ம் . ) " அருமறையுந்தேறரிய - வோங்காரமூல 
த்துணர்வாயுறைபகவன் ” ( கந்தபு . சிங்கமுகாசு 

காசம் . (உ - ம் .) “ ஒசவன்றிகிரியோச்சி ” ( பாரத . 
ரன்வதை ங எசு .) ( ஒலகாரம் ) 

இந்திரப்பிரத்த . ஙக . ) 6. பிராணத்துவம் . 7 . 

வலிமை . 8. வெளிப்படுந்தோற்றம் . ( 1 , 2 , 6 , 
ஓங்காரவுரு -1 . கௌரிபாஷாணம் . 2.பி , 

7 , 8. ஓஜம் . ) 
ரணவவடிவம் . 

ஒசாம்- நிமித்தம் , ( தெலுங்குபாஷையி 
ஒங்காரன் - பிரணவரூபி . (உ - ம் . ) " ஓங்கா லுள்ள " கோசரம் ” என்னும் பதம் திரிந்து ஓ 
ரன்காணூழிமுதலானான்காண் ” ( தேவார , திரு 

சரம் ” என்றும் , " ஓசம் ” என்றும் தமிழிலே 
வாரூர் . உ . திருநாவு . ) 

வழங்கி , " நிமித்தம் ” எனப் பொருள்படுகின் 
ஓங்காரித்தல் -1 . உறுக்குதல் . 2. ஒங்கார றது . ) 
முச்சரித்தல் . 

ஓசரி -1 . அதிசயக்குறிப்பு . 2. கேடு . 3. து 
ஓங்காளம் - வாந்தி . 

க்கக்குறிப்பு . 


} 


697 


ஓட்டுதல் . 


காகூ அ 


டு . 


ஓசன் -1 . உபாத்தியாயன் . 2. பிடாரிகோயி த்தெருவதனி - லோட்டுவேன் " ( கந்தபு . வள் . 
ற்பூசாசாரி ; இஃது : இக்காலத்தில் பூசாரி என கஙசு . ) 
மருவி வழங்குகிறது . 

ஒட்டுழத்து --உள்வயிரமற்றமுத்து . 
ஓசனித்தல் -- 1. பறவைசிறகடித்தல் , ( சூ . ஓட்டை - துவாரம் . ( உ - ம் . ) " அருவிசலம் 
நிகண் . ங . எ O.) 2. போதற்கொருப்பட்டு முய பாயுமோட்டை " (திருப்பு . ஙஉஉ . ) ( ஓடு - பகுதி . 
லல் . (சிலப்பதி . ) 

ஐ - கருவிப்பொருள் விகுதி . உள் விட்ட நீர் ஓடும் 
ஓசநை - யோசனையளவு . அது : நாற்காதம் . வழி என்றபடி . ) 
(சிந்தா .) [ யோஜநா- என்னும் வடசொற்சிதை 

ஓட்டைவாயன் - மறைக்கவேண்டியவை 
வென்பர் . மணிமேகலையில் .) 

ளையும் மறையாது வெளியாகப்பேசுகிறவன் , 
ஓசீவனம் -1 . பிழைப்பு . 2. போசநோபா 

ஒடதி - 1. ஒருமுறைமாத்திரங்காய்த்துப்ப 
யம் . ( சப்த .) ( ஒஜீ - சீவித்தல் : ஜீவ நா . டும் மரம் . 2. பூண்டு .( உ - ம் .)" திங்கட்புத்தே- ண 

ஓசுநர் - 1. எண்ணெய்வாணிகர் . ( உ - ம் .) யம்படு செறிவான்மிக்கவோடதிநாதனானான் 
" பன்னிணவிலைஞரோ - டோசுநர்செறிந்தவூன் ( வேதாரணியபு . வன்னி . கக .) 3. கொடிமுத் 
மலியிருக்கையும் ” (சிலட்.இந்திரன்விழவு . உஎ . ) லாகிய மருத்துப்பூண்டு. ( உ - ம்.) “ ஓடதிநிதை 
2. பரவர் . ( சிலப் . ) 

த்தார் ” ( இராமா. அகலிகைப் . உங .) [ s 
ஓசை- 1. ஒலி . ( உ - ம் . ) " ஓசைபெற்றுயர் ஷயி .) ( சப்த .) 
பாற்கடல் ” ( இராமா , அவையடக் . ச . ) 2. கீர் 

ஓடதிபதி - 1. சந்திரன் . 2. மருந்துச்சரக்கு 
த்தி . 3. பிரசித்தி . 4. வாழை . ( மலையகராதி .) 

வியாபாரி . 3. வைத்தியன் . (வதி ) 
ஓசையுன..மை- நூலழகுபத்தினொன்று ; 
அது : சந்தவின்பமுடையதாயிருத்தல் . ( நன் . ஓடதீசம் -1 . கர்ப்பூரம் . 2. துரோணபர்வ 
பாயிர . கங . ) 

தம் . 

ஓடம் - 1. செங்கருங்காலி . ( மலையகராதி . ) 
ஓசையூட்டுதல் - செய்யுளோசையை இ 

2. தோணி . ( உ - ம் . ) வெம்பிய வேடருளீர்து 
சையச்செய்தல் . ( யாப் . காரிகை . ஒழிபி , ங . 

றையோடம் விலக்கீரோ” ( இராமா . குகப் . கக . ) 
உரை . ) 

ஓட்டம் -1 , உதடு, 2. ஓடுதல் . ( உ - ம் . ) "வா [ இவ்வோடத்தை , குதிரைமுக ஓடம் , யானை 
லிவெரீயினனோட்டமெடுத்தான் ” (காஞ்சிப்பு . 

முக ஓடம் , சிங்கமுக ஓடம் என மூவகையாகக் 
மணி . அ .) 3. தோல்வி . ( சூ. நிகண் , கக : கரு .) ன்று . 

கூறுவர் . ) (சிலப் .) 3. நெய்வோர்கருவியினொ 
4. நீரோட்டம் . 5. மேலுதடு . ( சூ . நிகண் . கக : 

4. மக நட்சத்திரம் . ( இராசவைத் . ) 
தகரவெ . கரு .) [ 1 , 5 , ஒஷ . ] 

[ 2. ஹொட - போதல் .) 
ஒட்டரோகம் - உதட்டில் வரும் ஒருவகை டாமறவர் ” ( கலி . கரு .) 

ஓடல் - 1. ஓடுதல் . 2. கெடுதல் . ( உ - ம் .) " ஓ 
நோய் . ( சீவரட் . உஎக . ) 
ஓட்டல் - ஓட்டுதல் . 

ஓடவைத்தல் - புடமிடுதல் . 
ஒட்டாங்கிளிஞ்சில் - ஒருமீன் , 

ஒடன் – ஆமை . 
ஓட்டாங்குச்சு - கலவோடு . 

ஒடாணி - ஆபரணக்கடைப்பூட்டாணி . 
ஓட்டாம்பாரை - ஒருமீன் . 

ஓடாவி- 1. சித்திரகாரன் . 2. தச்சன் . 3 . 

மரக்கலஞ்செய்வோன் . 
ஓட்டி 1. ஓடச்செய்வோன் . 2. கெடுத் 
து . (புறப்பொருள் வெ . ) 3. கொவ்வைக்கனி . ஒடி -1 . ஓடுவது , 2. ஓடுவாள் . 3. ஓடுவான் . 

4. வனநெல் . ( ஒலி . ) ( சப்த .) 
ஓட்டு -1. ஓடுதல் . 2. ஓட்டென்னேவலும் , 
தெரிநிலை வினைப்பகுதியும் , வினைத் தொகை ஓடிகை - வனநெல் . ஒவிகா .) ( சப்த . ) 
யும். 

ஒடியம் - 1. சபைக்கடாப்பேச்சு . 2. பரிகா 
ஓட்டுக்காந்தம் - ஒருவகைச்சரக்கு . 

சம் . 
ஒட்டுத்துத்தீ - ஒருபூண்டு , 

ஒடு -1 . ஆமை முதலியவற்றினோக . 2. இர 
ஓட்டுதல் -- 1 . உட்செலுத்தல் . ( உ - ம் . ) " கு ப்போர்கலம் . ( உ - ம் . ) “ நீசர்மனைதொறுமோட் 
டத்துட்செங்கையோட்டுதல் போல ( தாயு . ஆடிரந்துழல்கை ” ( ஞாநவா. முமூட்சு. கரு . ) 3 . 
காரபு . உக .) 2. ஓடச்செய்தல் . ( உ - ம் .) " உரு உடைந்தமட்பாண்டத்தின் துண்டம் , ( உ - ம் .) 
வினைக்கட்டியாட்டியோட்டி ” (சி . சி . ச : கங .) ஒட்டினையெடுத்தாயிரத்தெட்டுமாற்றாக வொ 
3. செலுத்தல் . ( உ - ம் . ) " மாமடலேறிநும்மூர் ளிவிடும்பொன்னாக்குவீர் ” ( தாயு . சித்தர் . உ . ) 4 . 


| 


698 


ஓத்து . 


ககூக 


ஓதா . 


காக . 


ஓடென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , தெனமொழிபவுயர்மொழிப்புலவர் ” ( நன் , பொ 
வினைத்தொகையும் . 5. நீளுதல் . 6. மூன்றாம் துப்பா . கசு .) 3. விதி . 4. வேதம் . (உ - ம் .) மற 
வேற்றுமையிலே உடனிகழ்ச்சிப்பொருளிலேவ ப்பினுமோத்துக்கொளலாகும் ” (வள் . கஙச .) 
ரும் ஓர் உருபு . 7. வித்து முதலியவற்றினோடு . 5. வேதாந்தஞாநம் . ( உ - ம் .) " அகத்தியனுக் 
8. வீடுவேயுமோடு . 

கோத்துரைக்கு மருட்குருவாங்குருளை " ( சி.சி. 
ஓடுதல்- 1. உயர்வு . ( உ - ம் . ) " ஒட்டறவ பாயிர . க . சிவாக் , உரை.) 
த்தவண்டப்பித்திகை " ( கூர்மபு. பிரமவிஷ்ணு . 
கஉ . ) 2. கெடுதல் . ( உ - ம் . ) " வாடு புவனப் திகளுள் ஒன்று ; அஃது : இயல்களைக்காரணகா 

ஒத்துழறைவைப்பு - முப்பத்திரண்டுத் 
போடி ” ( கலி . கசு . ) 3. நீர் முதலிய ஓடுதல் . 
4. நீளல் . 5. வருந்துதல் . ( உ - ம் .) " ஓடியது 

ரிய முறைப்படிவைத்தல் . ( நன் . பொதுப் . கச .) 
ணர்தலும் ” ( சிறுபா . உகச . ) 6. வளர்தல் . 7 . 

ஒத்துரைப்போர் - 1. கணக்காயர் . ( பிங் 
விரைந்து செல்லல் . ( உ - ம் . ) “ எல்லோமுமோ 

கல . அசசு .) 2. வேதம்படிப்பிப்போர் . 3. வேத 

மோதுவோர் , 
டினமால் ( கந்தபு . மார்க்கண்டேய . கூஎ . ) 8 . 
வெடித்தல் . 

ஒதக்கால் - ஆனைக்கால் என்னும் நோய் . 
ஒடும் - ஓரசைச்சொல் . ( உ - ம் . ) " தூணினோ ஒதநம் -1 . உண்டி , ( உ - ம் . ) " உந்துவெம்ப 
முளனோசொலென்று " ( கூர்மபு . அந்தகா . சிபெரிது வல்லேயெனக் கோதனமிடுகென்றா 
கூ .) 

ன் ( பாரத . காண்டவதகன . உ . ) 2. சோறு . 
ஓடுவிப்புருதி- அரித்தரித்துச்செல்லுமொ ( உ - ம் . ) “ ஓதனமுண்டு தமுந்திநிறைப்பார் ” ( சே 
ருபுண் . 

துபு . மங்க . ரு . ) 3. பெருமை . [ 2. உந..] 
ஒடை -1 . அகழி . 2. உலவைமரம் . ( சூ . நிக 

ஓதப்புரோதம் - நூல்கள் நீளத்திலுங்குறுக் 
ண் . ச : உப . ) 3. ஒருபடர்கொடி , 4. கிலுகிலுப் 
பை . ( மலையகராதி .) 5. குளம் . (உ - ம்.) " தக்க ந்தப்பிரபஞ்சமெல்லாம் எப்போதும் ஓதப்புரோ 

கிலும் ஓட நெசவு செய்யப்பட்டது . ( உ - ம் . ) " இ 
மேருமாமலைமகனோடையில் ” (திருவிளை. வலை . 

தரூபமாய் மேலுங்கீழுமாகச் சிருட்டிக்கப்பட்டி 
உங .) 6. சந்தனம்வைக்குமடல் . ( சிந்தா . ) 7 . 

ருக்கின்றனவோ ” ( சி - லி , க . ஞாநபா . வியாக்கி 
நீரோடை . 8. நெற்றிப்பட்டம் . ( சூ . நிகண்.கக : 

யாநம் . ) 
டகரவெ . கக .) 9. மலைவழி . 10 , யானை நுதற்ப 
ட்டம் . ( உ - ம் .) “ விளங்கோடைய- வினைநவின் ஓதம்- 1 , அண்டவாதநோய் . 2 , ஈரம் . 3 . 
றபேர்யானை ” ( மதுரை. சங .) ( 1 , 9. பிங்கல . 

கடல் . 4. கடற்றிரை. ( புறப்பொருள் வெ .) 5 . 
கூஉ எ . ) 

குறுக்கே நூலோடித்தைக்கப்பட்டது . 6. நெய் 

யப்பட்டது . 7. பெருக்கு . 8. வெள்ளம் . ( உ - ம் ) 
ஓணம் - 1. திருவோண நாள் . 2. நதி . 

" எங்கோன் புரிதருகருணையென்னு - மோதத்தி 
(உ - ம் . ) " ஓலமார்கங்கையாதியோண நீராடலே 

னொழுக்குமென்ன ”( கந்தபு . இந்திரனருச் . ஈ 

கூ . ) 
ல்லாம் ( சேதுபு . தோத்திர , சஅ . ) 

( 1 ,2 , 3.பிங்கல . ஈஉ ரு 0 .) [ 5 , 6. ஒக . ) 
ஓணான் - ஓந்தி . 

ஓதல் -- 1 . ஒழிதல் . ( உ -ம் . ) " ஓஒதல்வேண் 

டுமொளிமாழ்குஞ்செய்வினை (வள். கருக . ) 
- 

( ஓவுதல் என்றது குறைந்து நின்றது .) 2. சொ 
ஒத்தி- ஓந்தி .( உ - ம் .) " எள்ளென்று மோத் ல்லல் . ( உ - ம்.) " ஓதரியசுகர்போல ” (தாயு. ஆ 
தியென்றும் ” ( கந்தபு . மாயை , சங .) 

கார . ஙஉ . ) 3. படித்தல் . ( உ - ம் .) " ஓதியுணர்ந் 
ஒத்திரம் - யாகம் . ( ஹொ.த. ) ( சப்த . ) 

தும்பிறர்க்குரைத்தும் ” ( வள் . அஙச . ) 4. போதி 
ஓத்திரி -1. யாகஞ்செய்கிறவன் . 2. யாகத் த்தல் . 3. மந்திரஞ்செபித்தல் .6. வேதாத்திய 
திலே இருக்குவேத கீதங்களைப் பாடுகிற ஆசா யர்மூவர்க்கும் ” ( அகப்பொருள் . அகத் . சுக . ) 

யனஞ்செய்தல் . ( உ - ம் .) " ஓதற்றொழிலுரித்து 
ரியன் , 
ஒத்திரீயம்- 
யாகஞ்செய்யுமிடம். 

ஓதவனம் -- கடல். ( உ - ம் . ) " அறையோதவ 

னஞ்சூழ்புவியரசானவனைத்தும் ” ( பாரத . அரு 
ஒத்திரியன் - யாகஞ்செய்யுமாசாரியன் . 

ச்சுநன்றீர்த்த . உ . ) 
ஒத்து- 1. ஓதப்படுவது . 2. ஓரினப்பொ 

ஓதன்மை -1 . ஓதற்றன்மை , 2. பாடல் . 
ருளை ஒருவழி வைத்திருப்பதாகிய . இயல் . 
( உ - ம் . ) " நேரினமணியைநிரல்படவைத்தாங் 

ஓதா - யாகஞ்செய்வோன் . ( உ - ம் . ) " அத்து 
கோரினப்பொருளையொருவழிவைப்ப - தோத் வரியு ” பார் . ( ஹொகா .) 


699 


ஓம் . 


எ 0 


ஓமத்திரவியம் . 


காமநாச 


( பிங் 


லமா 


- 


ஓதி -1 . அவதிஞாநம் . (உ -ம் . ) “ இடரொழி 2. சிருட்டிகர்த்தா , திதிகர்த்தா , சங்காரகர்த்தா 
த்தினியனாகி - யுற்றவனிலையுமெல்லாமோதிரி ஆகிய மூவரும் தோற்றுதற்குரிய ஈசனாகிய ஒ 
னுணர்ந்து கொண்டான் ” (சிந்தா . குணமாலை . ருவன் எனப் பொருள்படும் பிரணவமந்திரம் . 
காக .) ( ஜைந . ) 2. அறிவு , ஞாநம் . 3. இடங்க ( உ - ம் .) " மாமணாளனே வநசநாதனே 
ழிமை. 4. ஒந்தி . 5. கல்வி . 6. கற்றோன் . னேகாணுமீசனென்- றாமெனும் பொருளாதிமூ 
கல . ஙஉருஉ . ) 7. சொல்லுகிறவன் , சொன்ன மோமெனும்பதமோதிநின்றதே ” ( சே 
வன், (உ -ம்.) அருமறையாகம - மோதிபோற்றி ” துபு . சிவதீர்த்த, சுஎ.) ( இப்பிரணவத்திற்குப் 
( சூத , திருமாலகம் பாவந் . ங ங .) 8. பாடி . (சிறு பொருள் திரிமூர்த்திகளென்று சிலர் சொல்லு 
பா . உஉ . ) 9. பூனை . 10. பெண்மயிர் . 11. போர் வது பொருந்தாதென்பது காஞ்சிப்புராணம் 
12. மலை , (உ - ம் .) " ஓதியதில் வந்தனமுனக்கரு குமரகோட்டப்படலத்திற்கூறுமாறு காண்க. ) 3 . 
ளவென்றான் : ( சேதுபு. சருவதீர்த்த . ஙங . தன்மைப்பன்மைப்பொருளிலே வரும் ஒரு வி 
( 2 , 4 , 8 , 9. சூ . நிகண் . கக : தகரவெ . அ . ) குதி . ( உ - ம் . ) " யாம்கண்டோம் ” 4. பௌத்தர் 

ஓதிமம் -1. அன்னம் . ( உ - ம் . ) " அயர்வறு செபிப்பதொருமந்திரம் . (மணிமே .) 
மோதிமம் ) ( நைடத . அன்னத்தைத்தூது . 

ஓம்படல் - சம்மதித்தல் . 
கஉ . ) 2 . கவரிமா. 3. புளியமரம் . ( மலையகராதி ) 

ஓம்படுத்தல் -பாதுகாத்தல் .( தொல் . சொல் . 
4. மலை . ( உ - ம் .) " ஒன்று பொன்னிலங்குமேரு 

கஎ . சேனா.) 
வா - மோதிமம் ” ( இரகு . நகர ரு . ) 

ஓம்படை - 1. ஆதரவு செய்தல் , அன்பு செ 

ய்தல் . ( உ - ம் .) " தந்தையுட - னனை பிரமசாரிபி 
ஒதிமழயர்த்தோன் - பிரமன் . ( சூ . நிகண் . 

ணியாக்கையினரநாதர்களா- யுனையடையுமவர் 
க : கரு . ) 

தம்பாலோம்படை செய் ” ( சேதுபு . கவிசம்பு . 
ஒது- ஓதென்னேவலும் , தெரிநிலைவினைப் 

எ . ) 2. கையடை . 3. பரிகாரம் . (சிந்தா .) 4 . 
பகுதியும் , வினைத்தொகையும் , 

பாதுகாத்தல் ( உ - ம் .) “ ஓம்படைசாற்றற்பால 
ஒதுதல் - " ஓதல் ” பார் . 

துள்ளவர்க்காகுமன்றே "(சிந்தா. கனக . கஅஉ . ) 
ஓதுவார்க்குணவிடுதல் - அறம் முப்பத்தி 

ஒம்படைக்கிளவி- 1. கையடைவாக்கு . 
ரண்டனுளொன்று ; அது : மாணாக்கர்க்கு உண 

2. ( அகப்பொருள் ) தலைவற்குத்தலைவியைப்பா 
வூட்டுதல் . ( சூ . நிகண் . கஉ : கஙங .) 

துகாத்துக்கொள்ளெனக்கூறுங்கிளவி . ( உ - ம் . ) 
ஓதுவான்- 1. ஆசான் . 2. திருப்பாட்டுப் " ஓம்படைக்கிளவிப்பாங்கின்கண்ணும் ” ( தொல் 
பாடுவான் . ( உ - ம் . ) “ காதலாகிக்கசிந்து கண்ணீர் பொருளதி . ககச . ) 3. பெரியோர் சொல்லும்பு 
மல்கி - ஓதுவாருளத்து " ( சூத . திருமாலகம்பாத்தி. 
வநீ . நச . ) 3. படிப்பவன் . 

ஓம்பல்-- 1. ஆதரவு செய்தல் , பேணுதல் . 
ஓதுவித்தல் - வேதாத்தியயனஞ்செய்வித் ( உ -ம் .) " குடிபுறங்காத்தோம்பிக்குற்றங்கடித் 
தல் , படிப்பித்தல் . 

ல் " (வள் . ருசக . ) 2. உண்டாக்கல் , செய்தல் . 
ஓதை -1 . ஒலி . ( உ - ம் .) " பரவையினிமிர்ந் ( கந்தபு. அசுரர்யாக. கக . ) 3. காவல் செய்தல் . 

( உ - ம் . ) " ஈசனருளாலெரிவேள்வியையோம்பி ” 
தவோதையமர்ந்தபின் ) ( பாரத . கிருட்டிண . 

( உ - ம் . ) " அகன்றிடாதோம்பிற்றன்றே ” ( கந் 
கசு அ . ) 2. காற்று . ( உ - ம் .) “ விரைவினோதை 
(கந்தபு. கடல்பாய் . அ . ) 3 . பேரொலி . 4. மதில் . தபு . சூரபன்மன்மூன்றாநா. ககஎ . ) 4. தவிர் 

தல் . ( உ - ம் . ) " அஞ்சலோம்பென்னு - நன்னர் 
5. மதிலுண்மேடை . 6. மலை . ( 3 , 4 , 5. பிங் 

மொழியும் ” ( கலி . உக .)5. பாதுகாத்தல் . ( உ - ம் .) 
கல . ஙஉரு ங .) 

" குடியோம்பிக் - கொள்ளுமாகொள்வோர்க்கு " 
ஓதைவாரி - இறகு . 

(நீதிநெறிவி , உக . ) 6. வளர்த்தல் . 
ஒந்தி - ஒணான் . ( பிங்கல உருஉக .) 

ஒம்புதல் - பரிகரித்தல் . ( பத்துப் .) 
ஓநாய்- ஒருவிதநாய் . 

ஓமதண்டம் - வேள்விக்குரிய அக்கிரியை 
ஒப்பல் - துரத்துதல். ( உ - ம் . ) “ குருவியோ மூட்டும் பொருட்டு நிலத்திலே தோண்டப்பட் 
ப்புதங்கவண்கலால் " (தணிகைப் . நாட்டு . சச .) ( னையுறுளேங் - கொள்வதொராழமுமாயிடவோ 

டகுழி . ( உ - ம் . ) " உள்ளுறவாயிரவாயிரயோச 
ஒப்புதல் - ஓட்டுதல் . (சிலப் . கானல்வரி . கூ . ) | ரோமகுண்டந்தா - னள்ளிடையே புரிவித்தன 
ஒம் -1 . சம்மதத்தையுணர்த்தும் ஓர் இடை ன் ” ( கந்தபு . அசுரர்யாக . உ . ) 
ச்சொல் . ( உ - ம் . ) " ஒன்றுங்கதிர்முடியாற்கோ ஓமத்திரவியம் - யாக உ.பகரணம் .. ( கிருத 
மென்றுரைத்தருளி ( பாரத . கிருட்டிண . ச .) அகிருதம் கிருதாகிருதம் என ஓமத்திரவியம் 


700 


ஓமியம் . 


எக 


ஓர் . 


யாகம் , 


மூவகைப்படும் என்றும் , கிருதமென்பது பாக 
ஞ்செய்யப்பட்ட அன்னம் , மா முதலியவையும் , 

ஒழடிதல் - அழிதல் . 

ஓமை - 1. பாலை நிலத்திற்குரிய ஒருவகை 
அகிருதம் என்பது பாகஞ்செய்யப்படாத தாகி 
யம் முதலியவையும் , கிருதாகிருதமென்பது ள்வரூர்கலக்கித் - தெவிட்டிவந்தது ” ( கந்தபு . 

மரம் . ( உ - ம் . ) " கவட்டினோமை சாய்த்தாறலைக் 
குத்தலால் ஒருவித பாகஞ்செய்யப்பட்டவையு ஆற்று . கச .) 2. மாமரம் . ( உ - ம் .) " வெண்குன் 
ம் , அன்னம் போலப்பாகஞ்செய்யப்படாதவையு றிப்பருப்போமைக்கொட்டை " ( தைல . தைல 
மான அரிசிமுதலானவையும் என்றுஞ்சௌக வ . நங .) 
கர் சொன்னார் . ( பராசர . சரு .) 
ஓமப்பொடி- 1. யாக நீறு . 2. ஒருவித 

ஓய்- 1. ஒருமையிலே வருமொருவிளியுருபு . 
பக்ஷணம் . ( வழக் .) 

( உ - ம் .) " சாத்தாவோய் ” " ஆயாளீயேயவ்வோ 

டாவானோலோயீரளபெடைகாள் - மாயாவிளியி 
ஓமம் - 1. அசமதாகம் . 2. அப்பிரகம் . 3 . 
ஒருபூண்டு . 4. தாளகம் . ( இராசவைத் ) 

னுருபுகண்மற்றிவை ” ( வீரசோ . வேற்றுமை . 

5 . 
நெய் . ( இராசவைத் .) 6. பலி . ( ப - ம் . ) 7. பிரா 

அ .) 2. ஒயென்னேவலும் , தெரிநிலைவினைப்பகு 
மணர்செய்யும் ஐவகைத் தேவயஞ்ஞைகளுள் படையாய்ச்சாராதும் விளித்தற்கண் வழங்கப்ப 

தியும் , வினைத்தொகையும் . 3. பெயரைவெளிப் 
ஒன்று ; அஃது : அக்கிநியில் நெய்யூற்றிச்செய் டும் ஒரு சொல் . ( உ - ம் .) " ஓய்நாளை வருக ” 
யும் யாகம் , ( உ - ம் . ) " ஓமம் வேள்வியு தவிதவஞ் 
செபம் ” ( சேதுபு . சேதுச . ருக . ) 8 . 

ஓய்தல் -1.அழிந்தொழிதல். ( உ - ம் . ) " நெடு 
( ஹொ 3 ) 

ங்கால- மூனையானிருந்தோம்புகின்றேன் கெடு 
ஓமம்வளர்த்தல் - ஒமாக்கிரியை அவியாது 2. செயல்விட்டொழிதல் . (உ -ம் .) “ஓய்ந்தகனா 

வேனுயிரோயாதே ” (திருவாச . திருச்சத.ஈ அ .) 
எரிந்துகொண்டிருக்கும்படி செய்தல் . 

விற்கண்டபழங்கதையோ துவன் " ( கைவல் . சந் 
ஓமமண்டபம் -- யாகசாலை . 

தேகந்தெளி. ஙக . ) 3. செலுத்துதல் . ( புறநா . ) 
ஒமல் - 1. ஊர்ப்பேச்சு . ( உ - ம் .) " ஆரோ 4. தளர்தல் , சோர்தல். (உ - ம்.) 

மேனி - யோய்த் 
மல் தரவுமிகமெலிவானாள் ” ( திருப்பு . கஉக . ) துவந்தவரை ” (சி.சி.பர லோகாயத , அ . ) " கட 
2. பேச்சுப்பரத்தல் . 

களிறுவந்ததுகண்- டோயுமுணர்வெய்தி ” ( கந் 
ஒமவிறகு - யாகத்திலே எரிக்குஞ்சமிதை, 

தபு . மார்க்கண்டேய . கஎ . ) 5. பண்டு உள்ள 
ஓமாலிகைகள் - நறும்புனலுக்குபயோகமா தொன் றது நுணுகுதல் . (உ - ம் .) " வேனிலுழந் 
கும் முப்பத்திரண்டுவகைச்சரக்குகள் ; அவை . 

தவறிதுயங்கோய்களிறு ” ( தொல்.சொல் . ங ங O. 
" இலவங்கம் , பச்சிலை , கச்சோலம் , ஏலம் , நா 

உரை .) 6. விட்டுநீங்குதல் . ( உ - ம் .) " ஓயாவுள் 
கணம் , கோட்டம் , நாகம் , மதாவரிசி , தக்கோ 

என்பாயுருகி ” ( தாயு . ஆகாதோவென்கண்ணி . 
லம் , நன்னாரி , வெண்கோட்டம் , கத்தூரிவே 

கச . ) 7. இளைப்பாதல் . 
ரி , இலாமிச்சம் , கண்டில் வெண்ணெய் , கடு , 
நெல்லி , தான்றி , துத்தம் , வண்ணக்கச்சோ ஒய்வு - ஓய்தல் . 
லம் , அரேணுகம் , மாஞ்சி , சயிலேகம் , புழுகு , 

ஒய்வுநாள் - இளைப்பாறியிருக்குநாள் . 
நறும்புன்னை , நறுந்தாது , புலியுகிர் , சரளம் , 

ஒயல் - ஒய்வு . 
ஓயாமை 

இடைவிடாமை . ( உ - ம் .) " ஓயா 
தமாலம் , வகுளம் , பதுமுகம் , நுண்ணேலம் , 
கொடுவேரி என்பனவாம் . ( சிலப் .) சிந்தாமணி தேயுள் குவாருள்ளிருக்குமுள்ளானை ” ( திருவா 

ச . திருவம்மானை . எ .) 
யிற்சில வேறுபடக்கூறுவர் . 

ஓர்- 1. ஒன்று என்னும் எண்ணுப்பெய 
ஓமான் - ஓந்தி , ( பிங்கல . உருஉக . ) 

ரின் விகாரமாய் வேற்றுமையுருபேலாததாய்ப் 
ஓம் -1 . ஓமஞ்செய்கிறவன் . 2. தீ . 3. நீர் . 

பெயர்ச்சொல்லுக்கு முன்னாகவருவதொருமொ 
4. நெய் . ( 1, ஹொசி நீ . 2 , 3 , 4. ஹொ ] N. (உ -ம்.) " ஓர் கலம் , ஓர் நாழி ; ஓர்யானை ” 
ஓமீடி- கேடு . 

( நன் . உயிரீ . ஙஅ , ஙக . சடகோப .) ( தொல்கா 
ஓமீடிதல் - கேறெல் . 

ப்பியர் ஒரு என விகாரப்பட்டுநின்ற எண்ணுப் 
ஓமீத்தல் - ஓமஞ்செய்தல். ( உ - ம் . ) "தரைப்பு பெயர் , உயிர் முதன் மொழியும் யா முதன்மொ 
தொவரசங்கமங்களென் - றுரைப்பனயாவையும் | ழியும் வருமொழியாய்வருங்காலத்தே ஒர் என 
வாரியோமித்தான் ” (உபதேச , பண்டாசு.சாரு . ) வருமென்பர் .) 2 ஓரிடைச்சொல் . (சிலப் .) 3 . 

ஒமியம் - யாகம் . ( உ - ம் . ) “ ஓமியஞ்செய்தங் ஓர் என்னேவலும் , தெரிநிலைவினைப்பகுதியும் , 
குள்ளத்துணர்மினோ " ( தேவார. திருக்குட வினைத்தொகையும் , ( உ - ம் . ) " கொலையினை 
மூக்கு . அ . திருநாவு . ) 

யோரவுணர்புரநொடிவரையிற் பொடியாகக்கு 


சு 


701 


ஓரசைச்சீர் 


எ O2 


ஓரிலைத்தாமரை. 


விய . ச .) 


ஓரனையர் 


னித்த மேருச்சிலையினையோ” ( திருவிளை . ஓரடி மடக்கு- மடக்கலங்காரத்துளொருவ 
இடைக்காடன் . கசு .) 

கை ; அது ; நான்கடிச் செய்யுளுள் ஓரடிமாத்தி 
ஓர்க்கோலை- கடல்படுதிரவியத்துளொன் ரம் மடங்கிவருவது. " துறைவாதுறைவார்பொ 
று . ( சிந்தா . நாம் . ஙச . உரை . ) ஒக்கோலை என ழிற்றுணைவர்நீங்க ” என்பதிற் போல . 
வுங்கூறுவர் ( சூ . நிகண் . கஉ : சசு ) 

ஓரபட்சம் - ஓரவாரம் . 
ஓர்கட்புள்- காகம் . இரண்டு கண்ணிருக்கி ஓரம்-1. சத்திசாரமாகிய ஒருவகை உப்பு, 
னும் ஒருகட்பார்வையுடையதால் வந்த பெயர் . 2. நீதிதப்பி ஒருபக்கத்தைச் சார்ந்திருத்தல் . 
( உ - ம் .) “ காகத்திருகண்ணிற்கொன்றேமணிக ( உ - ம் . ) " மன்றோரஞ்சொன்னார் மனை ” ( நில் 
லந்தாங்கு ” (திருக்கோ , எக . ) 

வழி . உங .) 3. பக்கம் .4. விளிம்பு . 
ஓர்தடியிற் கொண்டோன் - சகலன் . ( சூ.நி ஓரல்- 1. ஒடுக்கமானது . 2. ஓர்தல் . 3.தெ 
கண் : உ . எஎ .) 

ளிதல் . 
ஓர்தண்டலன் - பலபத்திரன் . ( சூ . நிகண் : ஓரவாரம் - நெறிதப்பி ஒருபக்கத்திலே பற் 
க ; 50. ) 

றுவைத்தல் . 
ஓர்ச்சி - 1. ஆராய்ச்சி . 2. ஞாநம் . ( உ - ம் . ) ஓரறிவுயிர் - புன்மரமுதலியன. ( நன் , உரி 
" ஓர்ச்சியின் புருவாகி ” ( வேதாரணியபு . வரன் . 

ஒருதன்மையராக ஒப்பவர் . 
ஓர்த்தல் - 1. ஆராய்தல் . ( உ - ம் . ) " அறுவ ( உ - ம் .) " குறித்ததுகூறாமைக் கொள்வாரோடே 
கைச்சமயத்தோர்க்கு மல்வவர் பொருளாய் " ( சி.னை - யுறுப்போரனையரால்வேறு ” ( வள் . எசு .) 
சி . பாயிர. க . சிவஞாந .) 2. நினைத்தல் . ( உ - ம் .) ஓரா- 1. ஒருமீன் . 2. ஓர்ந்து , வினையெச் 
" அந்தணர்வேள்வியோர்க்கும் ” (திருமுரு.க.கா .) சம் . 3. ஓராத என்னும் ஈறுகெட்ட எதிர்மறை 

ஓர்தல் -1 . ஆராய்தல் . (உ - ம் .) "நீதியையே ப்பெயரெச்சம் . 
யோர்மநமே நீ ” ( தாயு . உடல் பொய்யுறவு ,க . ) ஓராவொட்டி- ஓரா . 
2. தெளிவாயறிதல் . (உ - ம் .) " பீடலிங்கத்தினி ஓராங்கு -1 . ஒருபெற்றி . 2. இடைவிடாது . 
யல்பு மோரார் " (சி . சி. க : சா க . ) 3. நினைத்தல் . ( 1 , 2. ஞானாமிர்தம் .) 
(கலி . கூசு . ) 

ஓராசிடைநேரிசைவெண்பா 

ஒர் ஆசு 
ஓர்ப்பான்- அறிகிறவன் . (2.- ம் . ) " சென் இடையிட்டுவரும் வெண்பா . ( யாப் . காரிகை . 
றிவற்றை யோர்ப்பான் வேறுணர் வோர்க்கெல் செய்யுளியல் . ச . ) 
லாமுணர்பொருள் வேறதாமே " ( சி . சி . ச . ரு . ) ஓராட்டுதல் - தாலாட்டுதல் . 

ஒர்ப்பு -1 , ஆடவர்குணம் நான்கினொன்று ; ஓராயம் -1. சாய்வு . 2. பலகைகளைப்பொ 
அஃது : ஓர்மம் . ( சூ . நிகண் . கஉ : கசு .) 2. உயிர் ருந்த இணைத்தல் . 
க்குண முப்பத்திரண்டனுளொன்று ; அஃது ஒரி -1 , ஆண்மயிர் . 2. ஆண்முசு . 3. கடை 
ஆராய்ந்து தெளிதல் . (நன் . உரியிய , கக .) 3. யெழுவள்ளலிலொருவன் ; இவன் : கூத்தர்க்கு 
கருமமுடிக்குந்துணிவு . 4. பொறுமை . 

மலைநாடுகளைக்கொடுத்தோன் . ( சூ . நிகண் . உ : 
ஓர்பு -1 . ஆராய்தல் . 2. சிந்தித்தல் . உச . ) 4. கிழநரி . 5. குதிரையின் பிடர்மயிர் . 
ஓர்மம் -- மாத்திடன் . 

( உ - ம் .) "வரிக்குதிரை ஓரியும் ” (சிறுபா. ககக .) 
ஓர்மீப்பு --ஓர்மம் . 

6. நரி , (சூ , நிகண் . ந : உச . ) 7. நிறம் . ( உ - ம் .) 
ஓர்மை - துணிவு . 

" நீனிறவோரிபாய்ந்தென ” ( மலைபடு . ருஉ.ச.) 
ஓர்வு -1. அறிதல் . ( உ - ம் . ) " ஓர்வரியபவக் 8. மயிர் . ( உ - ம் .) " மேம்பாலுரைத்தவோரி 
கடலின் வீழுமுயிர்) ( கூர்மபு . திருக்கல் . உ . ) 2. ( பெரும்பா. கஎஉ .) 9. விலங்கினாண்பொது . 
ஆராய்வு . ( உ - ம் .) " ஓர்வகற்றிருள் " ( வைராக். ( சூ .. நிகண் . ங ங o .) ( 1,2,4 . பிங்கல . ஙஉருசு .) 
தீப . கா . ) 

ஓரிடம் -1 . ஏகதேசம் . ( உ - ம் .) " ஓரிடத்தி 
ஓரக்கண்ணன்- 1. சாய்ந்தபார்வையுடை ருத்தன் மாயாவுருநிறைந்திடுதல் " ( சிவப்பி . சு . 
யவன் . 2. பட்சபாதன் . 

சூ . அ . ) 2. ஒரு இடம் . 3. விசாரிக்குமிடம் . 
ஓாக்காரன் - பட்சபாதக்காரன் . 

( உ - ம் . ) " ஓரிடத்துணருமுண்மை " (சிவப்பி . 
ஒரகத்தி கணவனுடைய சகோதரன்ம கூ . சூ . அ . ) 
னைவி . 

ஓரிதழ்த்தாமரை - ஒருபூண்டு . ( பதார்த்த . 
ஓரசைச்சீர் - தனித்து நேரசையானாதல் ங்ஙரு .) 
நிரையசையானாதல் வருஞ்சீர் . ( யாய் . காரிகை ஒரிலைத்தாமரை- ஒரு பூண்டு . ( பதார்த்த . 
உறுப்பியல் . எ .) 

ங ஙச .) 


702 


ஓல் . 


எ OF 


ஓவம் . 


ஓரிலைத்துத்தி -- ஒருபூண்டு . 
, . 

ஒலக்கம் -1 . சங்கத்தானம் . 2. சபாமண் 

டபம் . (உ - ம் .) " அந்தவோலக்கந்தன்னிலருந்தவ 
ஒரும் - 1. ஓர் என்னும் பகுதியடியாற்பிற முநிவரெல்லாம் வந்தனர் ” ( அரிச்ச . விவாக . 
ந்த எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் வரும் நஎ .) 3. சபை . 
ஒரு தெரிநிலைவினைமுற்று , 2. ஓர் என்னும் வி ஒலம் -1. இடருட்பட்டார் அபயங்கேட்டு 
னையடியாற் பிறந்த செய்யு மென்னும் வாய்பாட் இரங்கிக்கூறுமொருசொல் . ( உ - ம் . ) " நண்ணி 
டுத்தெரிநிலைவினைப்பெயரெச்சம் . ( நன் , வினை னர்க்கினியாயோலஞாநநாயகனேயோலம் ” ( கந் 
யிய . உக .) 3. ஓரசைச்சொல் . ( உ - ம் . ) " செயற் தபு , சூரபன்மன் வதை. சசு0.) 2. ஒலி . 3. கடல் . 
பாலதோருமறனே ” ( வள் . 10. ) 

1. திரை , 5. துக்கமிகுதியைக்குறிக்குமொரு 
ஒதள்ளிப்பூடு - பல பல்லில்லாத உள்ளி . சொல் . ( உ- ம் , ) " சாலநீளுமித்தன்மைநன்மை 
ஓரெடை - ஓர் அளவு . ( தொல்.எழுத்.தொ யோ - வோலமோலநீரொழிமினிக்கணம் ” ( சே 
கை . உஅ . இளம் . ) 

துபு . சிவதீர்த்த சுங . ) 6. பாம்பு . ( 2,6 . பிங் 
ஒரெழுத்தினப்பாட்டு ஒரு சித்திரகவி . ( சூ . கல . ஙஉருகா . ) 
நிகண் . கஉ : உசு . ) 

ஒலம்போழ் - ஒலைத்துண்டு , 
ஓரெழுத்துமடக்கு - ஓரெழுத்துத்தானே 

ஒலமிடுதல் -1 . அபயமிடுதல் , 2 , அழுதல் . 
மடங்கிவருவது . ( உ - ம் .) " நாநாநாதங்கூடிசை 

3. முழங்குதல் . ( உ - ம் . ) " ஆரறிவாரென்னவநந் 
நாடுந்தொழில்வல்லோர் ” ( தண்டி.சொல்லணி . 

தமறையோலமிடும் - பேரறிவே ” ( தாயு , பராபர . 
கரு . ) 
ஒரை -1 . இடைச்சொல் . 2. இரண்டரை 

ஒலாட்டுதல் - தாலாட்டுதல் . 
நாழிகைகொண்டநேரம் ” ( சிந்தா , விசேடக் 
குறிப்பு . ருகூ - ம் கவி .) 3. இராசி . 4. இராசியி யெழுந்- தோலிட்டழல்கேட்டு ( சேதுபு. அதும் . 

ஒலிடுதல் -1 . அலறுதல் . ( உ - ம் . ) " கலங்கி 
னுதயம் . ( உ - ம் .) “ ஏற்றநல்லோரையிலெழுந்த 

கஉ .) 2. முழங்குதல் . ( உ - ம் .) " பணைவிதமோ 
தாலன்றோ ” ( நைடத , நளன் றூது கரு . ) 5. இ 

லிட (பாரத . மணிமான் . உ 0 . ) 
ரேகை . 6. குரவை. 7. கூகை . 8. சமயம் . 9 . 
தோழி . 10. மகளிர் கூட்டம் , 11. மாதர்விளை 

ஒலை- 1. ஆவணவோலை . ( உ - ம் . ) " அங்க 
யாட்டு . 12. மாதர்விளையாடுங்கருவிகள் . 13 . 

ணரோலைகாட்டியாண்டவர் தமக்கு " ( பெரியபு . 
மாதர்விளையாடுங்களம் . 14. முகூர்த்தம் . ( சிந் தடுத்தாட் . க . ) 2. ஒருவர்மற்றொருவருக்கு எழு 
தா .) ( 1 , 3,6,10 , 11 , 13 , பிங்கல . ஙஉருரு .) தியனுப்பும் முடங்கல் . ( உ -ம் . ) " மன்னுடைம் 
( 2 , 4 , 5. ஹொரா. ) 

ன்றத்தோலைத் தூக்கினும் " ( நன் . சிறப்பு . எ . ) 

3. ஒலி . 4. கமுகு , தாழை , தெங்கு , பனை முத 
ஓரையயர்தல் ஓரைப்பாவையைக்கொ 

லியபுறக்காழனவற்றின் இலையுறுப்பு . 3. காதி 
ண்டு மகளிர்விளையாடுதல் . (உ -ம் .) " மடக்குறு லணியுந்தோடு . ( உ - ம் . ) " ஒருத்தி பொன்னோ 
மாக்களோடோரையயரும் ” ( கலி . அஉ . ) லைகாதணிந்தாள் ” ( பிரபுலிங்க . மாயைபூசை . 
ஓரொரு- ஒவ்வொன்று ; இஃது : ஒன்றோ 

50. ) 
ன்று என்பன வருமொழி நோக்கி விகாரப்பட் 

ஒலைக்கண் - ஓலைச்சட்டம் . 
வெந்த ஒருமொழி . ( உ -ம் .) " ஓரொருபுலன் 

ஓலைக்கணக்கர் - வித்தியார்த்திகள் . (உ - ம் ) 
களாகமருவிநின்றறிதலானும் ” ( சிவப்பி . ங . உ . ) 

" ஓலைக்கணக்கரொலியடங்குபுன் செக்கர் ” ( நா 
ஒரொருவர் ஒவ்வொருவர் . ( உ - ம் . ) " ஓரொ 
ருவர்க்கொவ்வொன்றா” ( கந்தபு . அண்டகோ லடியார் . காமநுதலியல் . எ .) 
ச . உஅ . ) 

ஓலைக்காட்டு - ஓலைத்துண்டு. ஓலைக்கிணா 
ஓரொற்றுவாரம் - தாளத்து ஒருமாத்திரை ட்டென்று வழக்கம் . ) 
பெற்றுவருஞ்செய்யுள் . (சிலப் , அரங்கே . கஙசு . ஒலைக்கிழிஞ்சில் - ஒருவிதசங்கு . 
உரை . ) 

ஓலை தீட்டும்படை - எழுத்தாணி , ( சூ . நிக 
ஓரொன்று - ஒவ்வொன்று . ( உ - ம் .) " ஓரொண்: எ : ச .) 
ன்றையுரைசெயில் ” ( வை - தீ . ங .) 

ஓலைப்பூ - தாழம்பூ . 
ஒல் -1 , ஒலி , (உ - ம் .) “ ஒலுறுபெருக்கின ஒலைழங்கில் --- ஒரு மூங்கில் . 

) 
ண்டமொறுக்குநீடுத்தியூடே ” ( இரகு . நகர.சஉ. 

மீன் , 

ஓலைவாளை 
( ஓலம் என்பதின் அம்கெட்டுகின்றது . ) 2. வி ஒவம்- 1. சித்திரம். ( உ - ம் . ) வேறுபட்ட 
ளிவேற்றுமையில் வருமோருருபு. ( உ - ம் . ) " சாத் வினையோவத்து - வெண்கோயில் " ( பட்டின. 
தாவோல் ” ( வீரசோ . வேற்றுமை . அ . உரை .) சுக . ) 2. சித்திரவேலை . 


-ஒரு 


703 


ஒள . 


எச 


ஒளடதம் . 


ஓவர்- 1. ஏத்தாளிகள் . (சிந்தா. ) 2. ஓவியர் . க்குவித்தும் உச்சரிக்கப்படுவது . அகரமும் உக 
3. கம்மாளர் . ( சூ . நிகண் . உ: உஎ .) 4. பாடற் ரமும் வகரமெய் இடையிலே கலக்கச்சந்தித்து 
கீழ்மக்கள் . ( உ - ம் .) " அவிகையோவருமொரு ப்பிறப்பதோர் எழுத்தாதலால் அதனைச்சந்தி 
வழியகன் றிடவகன்றான் ” ( திருவிளை , விறகு யக்கரமென்றுஞ்சொல்வர் .) 
விற்ற . . ) 

1. அநந்தன் என்னும் பாம்பு , 
ஓவல்-- ஓவுதல் . 

2. பூமி , 

3. மேதைகலை . ( சி - லி . கிரி . கக : உரை. ) 
ஓவாமை - ஒழியாமை . ( உ -ம் . ) " அறவி 

4. விளித்தல் , தடுத்தல் , உறுதிகூறல் ஆ 
னையோவாதே ” ( வள் . ங ங .) 

கிய பொருளிலே பிரயோகிக்கப்படும் ஓர் அவ் 
ஓவியகாயம்- புலி , ( பாகவத . காளிந்தி . 

. . வியயம் . 
உஅ .) ஓவியம் - சித்திரம் . இந்திரகோபத்தை ஔக்குறுக்கம் --- ஔகாரக்குறுக்கம் . ( உ - ம் .) 
வலாரிகோபமென்றாற் போலச் சித்திரகாயத் " ஐக்குறுக்கம் ” பார் . 
தை ஒவியகாயமெனப்பட்டது .) 

ஔகம் - இடைப்பாட்டு . (சிலப்.ஊர்காண் , 
ஓவிய நூல்-- நாடகமகளிர்க்குரிய 

நூல்களு | கருகா.) 
ளொன்று , ( மணிமே . ) 

ஒளகாரக்குறுக்கம் - தன்மாத்திரையிற்கு 
ஓவியம்-1 . சித்திரம் . 2. சித்திரத்தொழில். 

றுகிய ஒளகாரம் . ( உ - ம் . ) " ஐகாரக்குறுக்கம் " 

பார் . 
( உ - ம் .) " ஓவியத்துறைகை போயவொருவனை 
( நைடத . அன்னத்தைக்கண்ணுற்ற . ரு . ) 3 . 

ஒளகாரம் -- ஒள என்னுமெழுத்து . 
பிரதிமை . 

ஔசநசம் - அட்டாதச தருமசாத்திரங்க 
ஒவியர் -1. சித்திரகாரர். 2. சிற்பநூலோர். ப்பட்டது . ( ஔ ந ] 

ளுள் ஒன்று ; அஃது : உசநர் என்பவராற் செய்ய 
( 1 , 2. சூ . நிகண் . கக : வகரவெ . கஎ . ) 

ஒளசரம்- இரும்புக்கல் . ( ஔஷா .] 
ஓவு -1. ஓவென்னேவலும் , தெரிநிலைவி 
னைப்பகுதியும் , வினைத்தொகையும் . 2. ஒழிவு , 

ஔசித்தியம்- தகுதி. ( ஔவிக . ) 
நீக்கம் . ( உ - ம் . ) " ஓவில் செல்வமும் ” ( கந்தபு . சுக் ஒள சீரம் -1. ஆசநம் . 2. கவரிமாமயிர் . 3 . 
கிரனுபதேச . அக .) 3. சித்திரம் . (உ - ம்.) ஒவுக் படுக்கை . ஒளர ) 
கண்டன்னவிருபெருநியமத்து " (மதுரைக் . 

ஒளட்டணீயம் 

சூடு . ( உட்டணத்தாலாய 
நசுரு . ) 

தென்றபடி . ) ஒளஷணீய. ] 
ஒவுதல் -1. இசைதல் . 2. நீங்குதல் . ( உ - ம் ) 
" மலங்களெல்லா- மோவினபோதுசுத்தமுடை 

ஒளட்டாம் - ஒட்டகத்தோடு சம்பந்தப்பட் 
யன் ” ( சி . சி . சு ; ஙஎ . ) 3. வருந்தல் . ( உ - ம் .) 

டது . ( ஔஷா . ) 
" ஓவலிற்சங்கையானகருமத்தில் " ( ஞாநவா. 

ஒளட்டான் 

கிரியைநிலைகெட்டமையிற்சூ 
வைராக் . சங . ) 

த்திரனாகிய ஓர் அரச சாதியான் . ( பராசர . 
ஒவெனல் - 1. ஒவென்று முறையிடல் , 

காக . ] 
( உம் ) " ஓ - வென்றேயழைப்பது ” ( தாயு . பரா ஒளட்டுமாபகவாதம் - ஒருவகை வாதரோ 
பர . ககஅ .) 2. ஓவென்றொலித்தல் . 

கம் , இது : சடராக்கிநிமிகுதியினாலும் கோபம் 
ஒளி -1. ஒழுங்கு , நிரை. ( உ - ம் .) " ஒளிகொ துக்கம் முதலிய வேறு காரணங்களினாலும் பி 
ண்ட செம்பொன்வெற்பிலுடல் புதைத்த வெழி றந்து சரீரத்தின் மத்தியிலே தங்கிப்பித்தத்தோ 
லிபோல் ” ( பாரத . வாரணாவத . எசு . ) 2. யானை 

டுகூடி அந்தச்சடராக்கினியின் உட்டணத்தை 
க்கூடம் . ( சூ . நிகண் . கக : ளகரவெ . ரு . ) 

த்தன்னுடன் சேர்த்துக்கொண்டு உபத்திரவ 
ஒற்பலம் -- கோங்கமரம் . ( மலையகராதி . ) 

த்தைச் செய்து சிரசிலுங்கபாலத்திலுஞ் சஞ்ச 
ரிக்குமோர் உரோகம் . (உட்டணமுடைமையா 

ல் இப்பெயர்பெற்றது .) (சீவரட் , கசு அ .) 
ஔ , 

ஔடணம் - மிளகுரசம் . ( உஷ- மிளகு . ) 
ஔ- ( இது , தமிழ்ப்பாஷையின் வர்ணமா ஒளடதம்-- மருந்து . ( உ - ம் . ) ஔடதமுடலி 
லையின் உயிர்வருக்கத்திலே வரும் பன்னிரண் னின்றுடலை - வருந்தல் செய்பிணியெலாமகற்று 
டாமெழுத்து , அஃது . அங்காந்தும் உதட்டை தலின் ” ( வைராக் தீபா. ச.) ( ஒளஷயம்.) 


ண் 


704 


ஒளதர்யம் . 


எலடு 


ஔபபத்திகம் : 


க . ) 


ஔதரிகன் - மிகவுண்கிறவன் . (ஔரிக : 
ஒளம்பரம் - தாமிரம் . (ஈடுவா ) 

உதா - வயிறு . ) 
ஔக்தமீ - பதிரன்கு மனுக்களிலே மூன் 

ஔதாசீநியம் -- 1 . தரிமை . 2. விருப்பு வெ 
முமனுவின் பெயர் , ( ஔசி ) இவனுக்கு , 

அப்பற்றதன்மை . ( ஔாஹீ : உஷாஹீ 
ந்தமியென்றும் பெயர் . உத்தமன் என்றுங்கூறு 
வர் . ( கூர்மபு . மனுவந்தர , க . ) 

ந விருப்பு வெறுப்பின்மை . ) 
ஔத்தரேயன் - அபிமனுடைய மகனாகிய 

ஔதாரியம் -1. உத்தமம் . 2. உதாரகுணம் . 
பரிசித்து , ( ஔ காயம் : உத்தரையின் மா 

3. மேன்மை . ( ஔாய : உஉார- கொ 
ன் என்றபடி . ) 

டை . ) 
ஒளத்தாநபாகன் - 1. உத்தாநபாதன் மக 

ஔதும்பரம்- 1. உதும்பரமரத்தினாற்செய் 

யப்பட்டது . 2.உதும்பரமரத்தினோடு சம்பந்தமு 
இயே தருவன் .-2. ( சோதிடம் ) இருவாட்சத் டையது . 3. தாமிரத்தினால் செய்யப்பட்டது . 
திரம் , ( ஔ தா நவாடி :) 

4. திருவொற்றியூர் . (உதும்பரம் - அத்திமரம் , 
ஒளத்தாநபாதி - ஔந்தராபாதன் . ( ஔ தாமிரம் .) [ ஒளவைரா ) 
தாவாசி .) 

ஔபச்சிலேடிகம்- அடுத்திருத்தல் அல் 

லது ஒன்றுபட இருத்தலோடு சம்பந்தப்பட்ட 
ஓளத்தாலகம் - புற்றுத்தேன் . ஒளவான து . [உபச்சிலேஷம் என்பதினின்றுவந்தது . ) 

ஒளபச் சிலேடிகவியாத்தி- பாலின் நெய் 
ஔத்திரிதீட்சை-- மும்மலமுடையராகிய போலவும் , பழத்தின் மதுரம் போலவும் , எள்ளி 
ஆன்மாக்களுக்குப் பாசந்தைநீக்கும் பொருட்டால் எண்ணெய்போலவும் 

ல் எண்ணெய்போலவும் ஒரு வஸ்துவிலே மு 
கச்சிவன்குருவடிவு கொண்டு ஓமாகிதமாகச்செ ழுதும் வியாபகமாக ஒன்றுபட்டிருக்கை . ( சி . 
ய்யுந் தீட்சை ; அது குண்டமண்டலம் அக்கிரி சி . உ : க . சிவாக் .) 
நெய் சுருக்கு சுருவம் முதலிய அனைத்தும் மரு 

ஒளபச்சிலேடிகவியாபகம் - பாலின் நெ 
த்தாற் கற்பித்துக்கொண்டு அகத்தே . ஆகுதி 

ய்போல எங்குமாய் ஒன்றுபட்டிருத்தல் . ( உ - ம் . ) 
முதலிய கிரியை செய்வதாகிய , ஞாநாவதி என் 

ஒருவாற்றானும் அசித்தாலரிய வியாபகப்பொ 
றும் , அவையனைத்தும் புறத்தேகிலவக்கொண் ருள்போல் ஔபச்சிலேடிக வியாபகமாதலும் ” 
பெறம்பே அக்கிரியை செய்வதாகிய கிரியாவதி (சி.சி. ச : 20. சிவஞாந .) 
என்றும் இருவகை படும் . ( உ - ம் . ) " அவற்றின 
வுத்திரியிரண்டாமறியி - னிலகுவாரங்கிரியை 

ஔபசாரிகம்- உபசாரமானவார்த்தை , அ 
யெனஞானமனத்தாலியற்றுவது கிரியையெழி வகமாகப்பிரயோகிக்கு மொழி . ( வேதா, 

ஃது : அடிமையை அரசன் என்பதுபோல உரு 
கிரியாவதிதான் " ( சி , சி.அ : ந . ) 

கூசு . உரை . ) ( ஔவலூரிக .) 
ஒளத்துவாகிகம் - விவாகஞ்செய்யும்போது ஔபத்தியம் - மகளிரைப்புணர்தல் . ( ஒள 
பெண்ணுக்குக் கொடுக்கும் உபகாரக்கொடை 

வஜ் : உவஜு - பெண்குறி . ) 
( ஔ ஜாஹிகல . ) 

ஔபதரீமியம் - பொய்ப்போதகை . ( ஔ 
ஒளதகம் - 1. நீரையுடையது . 2. நீரோடு 
சம்பந்தப்பட்டது . ( ஒளடிக : உ - சு o - நீர் . ) 

வட்8- ye: உவய3-0. ) 
ஔதசியம் -- பால் , ( தைல . தைலவ . ) ஔபதேயம் - பண்டிச்சில். ( ஔவயெ 
இளதசிவதம் -- 1 . சரிபங்கான தண்ணீர்கல ய . ) 
க்கப்பட்ட மோர் , 2. மோர் முதலியவற்றாலுண் ஔபநிடதம் - உபநிடதத்துள்ளது . ( ஔ 
டாக்குவது . ( ஒளபலிவாகக . ) 

வநிஷ . ) 
இளத நிகன் - சமையல் செய்கிறவன் . 

. ( 

(ஒள ஔபநீதிகம் - அடகாக அல்லது ஈடாகவை 
உமிக ; டி. ந s - சோறு . ) 

க்கப்பட்டது . ( ஔவநியிகள் ] 
இளதரீயம் உதரத்திலிருப்பது : ( எள ஒளப்பத்திகம் - 1 , எட்டுந்தூரத்துட்பட்ட 

து . 2. தக்கது . ஒளவவதிகள் ) 


ஒ.ய.) 


. 


705 


ஒளரிதம் . . 


எசு 


ஃ , 


| 


ஒளமம் 


ஔபலி 

- கல்லாலாயது . ஒளவ : உ ஒளருவவிரதி- நீர் ஒன்றையே உட்கொண் 
10 - கல் ) 

டு தவஞ்செய்பவன் , 
ஔபாசனம் - கிருகத்திலே உபாசநைக்சாக ஒன்வித்தல் - பொறாமையடைதல் , ( உ - ம் . ) 
வளர்க்கப்படும் அக்கிங் என்பது தாற்பரியம் . " ஔவித்தழுக்காறுடையானைச் ” ( வள் . ககள . ) 
[ ஒளவால .] 

ஔவியம்- பொறாமை . ( உ - ம் .) ஔவிய 
ஒளபாசனாக்கிநி - உபாசநார்த்தமாகக்கிருக 

நெஞ்சத்தானாக்கமும் ” ( வள் . கசுக ) 
த்திலே காலைமாலைகளிலே வளர்க்கப்படுமக்கிநி . 
( விவேகசிந்தாமணி . ) ( ஒளவலை நாழி ) 

ஔவுதல்- 1. அங்கலாய்த்துவிழுதல் , 2 . 
ஔபாதிகம்-- உபாதியாலுண்டாயது . ( சி : அழத்தியெடுத்தல்.( உ-ம்.) “ நெருப்புத்தோலை 

ஒளவி எடுத்துப்போட்டது ” 3. கடித்துப்பிடி 
சி . உ : க . ஞாநப் . ) 

த்தல் . ( உ - ம், ) " குழந்தை முலையை ஒளவி 
பிரதிட்டாகலையிற் பிரகிருதித 

ஔவிப்பாலருந்தும் " 4. வாயினாலெங்த்தல் . 
த்துவத்திலிருக்கு மெட்டுப்புவகங்களுளொன் 
று . ( சி - லி . கிரி . உக . உரை . ) 

( உ - ம் . ) " பசுவின்கன்று புல்லை ஔவித்தின்கி 

ன்றது ” ( வழக் . ) 
ஔர்வசேயன்- அகஸ்தியமுவேன் . ( உர் 
வசி - ஒரு தேவரம்பை. உருப்பசியினாற்பிறப் 

ஔவை - ஓர் தெய்வப்புலமையாட்டி ; இவள் : 

ஆத்திசூடி முதலிய நீதி நூல்களும் , அசதிக்கோ 
புடையன் என்றபடி .) ஒளருவசேயன் என் 
றும் வழங்கும் . 

வைமுதலிய நூல்களும் செய்தவள் . 1,2. தாய் . 

( சூ . நிகண். கக ; வகரவெ . கஅ .) 
ஒளரகம் - 1. ஆயிலிய நட்சத்திரம் . 2. பா 
ம்புக்குடையது . 3. பாம்போடு சம்பந்தப்பட் ஒளவைமார்கள் -ஆரியாங்கனைகள் . ( ஜைா ) 
டது . [ ஒளாம் : உரம் - பாம்பு .) 

(சிந்தா ) 
ஒளரசன்- ஒருவனுக்குக்கிரமமாகச்சடங்கு ஃ- ஆய்த எழுத்து ; இப்புள்ளிவடிவினதாய 
செய்யப்பட்ட தனதுசாதி மனைவியிடத்திலே ஆய்தம் குற்றெழுத்தின் முன்னதாய் .உயிரோ 
பிறந்த புத்திரன் . (மிரு - ச . உங. )( உரஸ் உத் கூடிய வல்லெழுத்தாறனுள் ஒன்றன் மேல 
தமம் .] 

தாய் வரும் . ( உ - ம் .) எஃகு , முதலாயின் (நன். 
ஔரப்பிரகம் - ஆட்டுக்கூட்டம் . ( ஒளா 

கூ 0 . உரை .) இது : செய்யுளில் வருங்கால் அல 
ஓக : உாலு -ஆம் . ) 

குபெற்றுயிர்போலவும் , அலகு பெறாது மெய் 
ஔரப்பிரகன் - ஆடுமேய்ப்பவன் , 

போலவும் நிற்றலில் நெடுங்கணக்கில் உயிர்வ 

ருக்கத்திற்கு மெய்வருக்கத்திற்கும் இடையில் 
ஔரிதம்- தருமசாத்திரம் பதினெட்டினொ வைத்து வழங்குவார் . இதன் வடிவைப்பிற்கால 

த்தில் வேறுபட வரைந்து வழங்குவாராயினர். 


ன்று . 


706 


நிறுவனத்தில் கிடைக்கும் 
பிற வெளியீடுகள் 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் 
அகரமுதலி பேரகராதி 


முதன் மடலம் - முதற்பகுதி ( அ ) 
முதன் மடலம் - இரண்டாம் பகுதி ( ஆ- ஈ ) 
முதன்மடலம் - மூன்றாம் பகுதி ( உ- ஔ ) 


ரூ .100.00 
ரூ .150.00 
ரூ .150.00 


தமிழ் - தமிழ் அகரமுதலி 
மு . சண்முகம் பிள்ளை 


ரூ .100.00 


7 வது உலகத் தமிழ் மாநாடு 
கருத்தரங்கக் கட்டுரைகள் , 
மொரீசியசு , 1989 
Vol . 1 - English 

Deluxe 
Vol.2 - தமிழ் 

Deluxe 


ரூ .294.00 
ரூ .423.00 
ரூ .215.00 
ரூ .335.00 


8 வது உலகத் தமிழ் மாநாடு , 
தஞ்சாவூர் , 1995 
சிறப்பு மலர் 
அறிவியல் மலர் 
மாணவர் மலர் 


ரூ .100.00 
ரூ . 

50.00 
ரூ . 

25.00 


